கழக ஆங்கிலத்‌ தமிழ்‌ அகராதி 
KAZHAGAM 
English - Tamil Dictionary 


BY 


K. APPADURAI PILLAI 
M.A. (Eng), M.A. (Tamil), Visharad (Hindi), டா. 


Revised 
by 


Prof. A.K. MOORTHY M.A., B.T. 


இருநெல்வேலி தென்னிந்திய 
சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகம்‌ லிமிடெட்‌, 
154, டி.டி.கே. சாலை, சென்னை - 600 018. 


நூல்‌ விவர அட்டவணை 


நூலின்‌ பெயர்‌ 
பொருள்‌ 
ஆசிரியர்பெயர்‌ 
வெளியீட்டு எண்‌ 
பதிப்பாண்டு 

நூலகக்‌ குறியீட்டு எண்‌ 


பதிப்பாளர்‌ 


உரிமை 

மொழி 

நூலின்‌ அளவு 

தாள்‌ 

கட்டமைப்பு 

அச்சு எழுத்து 
மொத்தப்‌ பக்கங்கள்‌ 
விலை 


அச்சிட்டோர்‌ 


கணிப்பொறி அச்சு 


: கழக ஆங்கிலத்‌ தமிழ்‌ அகராதி 

: அகராதி 

: கா.அப்பாதுரைபிள்ளை; அ.கி. மூர்த்தி 
: 2026 

: 2002 


P111:4k 
31N99 


: சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகம்‌, 


சென்னை - 18. 


: கழகம்‌ 
: தமிழ்‌, ஆங்கிலம்‌ 


: கிரெளன்‌ 


11.6K.g. 


: அட்டைக்‌ கட்டு 


10 Pt. 
44692. 


: ரூ. 120.00 


: அப்பர்‌ அச்சகம்‌, 


சென்னை - 108. 


: ஸ்ரீராகவேந்திரா கம்ப்யூட்டர்ஸ்‌, 


சென்னை - 18. டூ 499 7626 


பதிப்புரை 


கழக வெளியீடுகள்‌ பல, பல பதிப்புகள்‌ வெளி 
வந்துள்ளன. அவற்றில்‌ முனைவர்‌ மு.வ. அவர்களின்‌ 
திருக்குறள்‌ தெளிவுரை குறிப்பிடத்‌ தக்கது. அதே 
போல்‌ ஆங்கிலத்தின்‌ பன்மொழிப்‌ புலவர்‌ அறிஞர்‌ 
கா. அப்பாத்துரையார்‌ தொகுத்த கழக ஆங்கிலத்‌ 
தமிழ்க்‌ கையகராதியும்‌ பல பதிப்புகள்‌ வெளி 
வருதற்குரிய சிறப்பு பெற்றது. 


அகராதி என்பது காலத்திற்கேற்ப வளர்ந்து வரும்‌ 
கலை. அவ்வளர்ச்சிக்கேற்ப அவ்வப்பொழுது அதில்‌ 
மாற்றங்கள்‌ செய்து வெளியிடுவது இன்றியமை 
யாததாகின்றது. இதற்கேற்ப இவ்வகராதி அகராதித்‌ 
துறையில்‌ நன்கு பயிற்சி பெற்றுள்ள பேராசிரியர்‌ 
௮.4. மூர்த்தி அவர்களால்‌ நன்கு செப்பம்‌ செய்யப்‌ 
பெற்று, இப்பொழுது முழுதும்‌ திருந்திய பதிப்பாகக்‌ 
கழக ஆங்கிலத்‌ தமிழ்‌ அகராதி என்னும்‌ பெயரில்‌ புதுப்‌ 
பொலிவுடன்‌ வெளிவருகிறது. இதில்‌ நடைமுறை 
யிலுள்ள அனைத்து ஆங்கிலச்‌ சொற்களும்‌ சேர்க்கப்‌ 
பட்டுள்ளன; இனிய, எளிய, தூய தமிழில்‌ பொருள்‌ 
விளக்கம்‌ அளிக்கப்பட்டுள்ளது. சொற்கள்‌ ஒப்பு 
நோக்கியும்‌ விளக்கப்பட்டுள்ளன. (ஒரு பொருள்‌ பல 
சொல்‌, எதிர்ச்‌ சொல்‌) ஆகவே இவ்வகராதி 
வாசகர்களுக்குப்‌ பெரிதும்‌ பயன்படும்‌. அவர்கள்‌ 
இதனைப்‌ பயன்படுத்தித்‌ தங்கள்‌ சொல்வளத்தைப்‌ 
பெருக்கிக்‌ கொள்வார்களாக. 


Abbreviations 


adjective 
adverb 
interjection 
noun 

plural 
preposition 
pronoun 
verb 


சுருக்கங்கள்‌ 


இலக்கணம்‌ 
இலத்தீன்‌ 
இழிவழக்கு 
ஒப்பிடுக 
பழைய வழக்கு 


பார்க்க 


A 


(2) - ஒரு(மாணவன்‌]). பா. 80,ம6 
aback (adv) - பின்புறமாய்‌. 
(taken aback -இடுக்கிட்டு) 
abactor, N. கால்‌ நடைத்திருடன்‌; 
ஆனிரைக்‌ கள்வன்‌ 

abacus(n) - மணிச்சட்டம்‌ 
(கணக்கிடு கருவி). 

abaft (adv) - கப்பல்‌ பின்‌ 
புறமாக. 

abandon (4) - துற; கைவிடு. 
abandoned (a) - கைவிடப்‌ 


பட்ட, ஒழுக்கந்தவறிய. 808- |: 


donment (n) - கைவிடல்‌. 
abandonment of revenue: 
வருவாயைக்‌ கைவிடல்‌. 

base (9) - தாழ்வுபடுத்து, இழிவு 
படுத்து. abasement (Nn) - 
தாழ்வுபடுத்தல்‌ 

abashed (a) - வெட்கப்படும்‌, 
தலைகுனியும்‌. 

abate (4) - தணியச்செய்‌. 80816- 
ment (n) - தணிதல்‌. 

abattoir (n) - கால்‌ நடை வெட்டு 
மிடம்‌. 

Abba (n) - தந்தை, கடவுள்‌ (விவி) 

abbess (n) - மடத்தின்‌ தலைவி, 
அன்னை. 

abbey (n) - திருமடம்‌, குருமடம்‌ 

abbot (nN) - மடத்தின்‌ தலைவர்‌, 
தந்தை. 

abbreviate (V) - சுருக்கு. 80016- 
viation (n) - சுருக்கம்‌. 

abdicate (v) - அரசுரிமை துற. 
abdication (n) - அரசுரிமை 
துறத்தல்‌. 


ablution 


abdomen (n) - வயிறு. 800௦ 


ஈகி (a) - வயிறுசார்‌. 
abdominally (adv). 

abduct (9) - கடத்திச்செல்‌ (ஆள்‌) 
abduction (n) - கடத்திச்‌ செல்‌ 
லுதல்‌. 200ப010 (0) - கடத்திச்‌ 
செல்பவர்‌. 

8068 (adv) - கப்பல்‌ குறுக்காக 

aberrant (a) - இயல்பு வழி 
விலகல்‌.808£8401 (0) - இயல்பு 
வழிவிலகல்‌, பிறழ்ச்சி (ஒழுக்கம்‌, 
விளைவு, அடி, வில்லை, கோள்‌) 

abet (4) - தீச்செயலுக்கு உதவு. 
abetment (1) தச்செயலுக்கு 
உதவுதல்‌, 806101 (॥) - தச்செய 
லுக்கு உதவுபர்‌. 

abeyance (n) - நிறுத்தி வைத்தல்‌ 
(சட்டம்‌). 

abhor (4) - வெறு,விடு. 8000- 
rence (n). abhorrent (a). 

abide (v) - பொறுத்திரு, செயல்‌ 
படு, தங்கியிரு. 901010(3). 

bility (0) -திறமை. பா. Skil, talent. 

ab initio (adv) - அடிமுதல்‌. 

abject (8) - இழிந்த, கொடிய, 
abjectly (adv). 

abjure (4) - ஆணையிட்டுக்‌ 
கைவிடு. கொள்கையை மறு. 
abjuration (0) 

ஊ்‌ிt்Ve (nN) - ஐந்தாம்‌ வேற்றுமை. 

ல்ல (9)- கொழுந்துவிட்டுளியும்‌ 

801 (8) - திறமையுள்ள. ௮bly (adv) 

ablush (adv) - நாணி 

ablution (n) - முழுக்கு, நீராட்டு 


abnegation 


absolute 


abnegation (n) - 
(கொள்கை) 

self-abnegation (ஈ) - தன்னல 
இழப்பு. 

மாற! (2) - இயல்பு கடந்த (% 
normal). abnormality (n). 
abnormally (adv). 

aboard (adv, prep) - கப்பல்‌ 
தளத்தின்‌ மீது. 

abode (n) - வீடு, இல்லம்‌ 

abolish (4) - ஒழி, நீக்கு, abolition 
(n) abolitionist (n) 

கிம்‌ (॥) - அணுக்குண்டு 

abominable (8) வெறுக்கக்கூடிய 
அருவருக்கத்தக்க.௮ஙbominably 
(adv) abominable snowman 

abominate (V)- வெறு, அருவரு. 
abomination (nN) - வெறுப்பு. 

aboriginal (8, N) - தொன்மையான, 
தொன்மையர்‌, தொல்குடியர்‌. 
aborigines (n) - பழங்குடிகள்‌. 

abort (4) - கருச்சிதைவு செய்‌, 
முன்னரே நிறுத்து, தவறு காரண 
மாக, aborted (a) 

abortion (n). abortionist (n) - 
கருச்சிதைப்பவர்‌. ௮bortive (a) 
- பயனற்ற, வெற்றிதராத. 

abound (v) - செழி, நிறை, 
நிறைத்‌ இடு, abundance (n) 

about (adv, prep) - சுற்றிலும்‌, 
பல இசைகளிலும்‌, பெரும்‌ 
பான்மையாக, நேர்‌எதிராக 

above (adv, prep) - உயர, மேலே, 
ஆற்றலுக்கு மிகுதியாக, அப்பாற்‌ 
பட்ட. above mentioned - மேற்‌ 
குறிப்பிட்ட ஓ. பementioned. 


மறுப்பு 


abrade(\) - தேய்‌, abrasion (n) 
abrasve (N) - தேய்ப்புப்‌ பொருள்‌, 
பட்டைசலை. 

abreast (adv) - பக்கத்துக்குப்‌ 
பக்கமாக, தோளோடு தோளாக, 
இணையாக, காலத்‌ தகுதி உள்ள 
தாக. 

abridge (V) - சுருக்கு, தொகு, 
abridgement (n). 

abroad (804) - வெளியே, பிற 
நாடுகளில்‌. 

abrogate (4) - விலக்கு, ஒழி, 80- 
rogation (n). 

பற! (8) - சட்டென, தொடர்ச்சி 
யல்லாத, முரட்டுத்தனமான, 
செங்குத்தான, ௮ஸbruptly (adv). 
abruptness(n). 

abscess (n) - சீழ்க்கட்டி. 

abscond (V) - ஓடிஒளி, தலை 
மறைவாக இரு. 

absence (1) - இல்லாதிருத்தல்‌, 
இன்மை, வராமை (% றா6$- 
ence). leave of absence. 
விடுப்பினால்‌ வராமை. absent 
(a). absent - minded: மறதி 
யான. ௮absent (4) வராதிரு. 
absentee (n) - வராதவர்‌. 

absolute (8) - தனி, முழு, உறுதி 
யான, வரம்பற்ற the absoulte: 
தனித்திருக்கும்‌ பொருள்‌ 9050- 
lute alcohol: தனிச்‌ சாராயம்‌. ௮. 
வரப - தனிப்‌ பெரும்‌ 
பான்மை, 9. 260. தனிச்‌ 
சுழிவெப்பநிலை.௮ஸsolutely 
(adv). 


absolve 


access 


absolve (V) - குற்றத்தை மன்னித்து 
விடு.absolution (n). 

905006 (4) உறிஞ்சி, உட்கொள்‌, 
கவர்‌. 

absorption (n) ஓ. adsorption. 

abstain (v) - விலகிநில்‌, 
விட்டுவிடு. 

abstainer (n) - மது அருந்தாதவர்‌. 
abstention (n). 

abstemious (a) - எதையும்‌ 
சீராகச்‌ செய்யும்‌. ௮abstemiously 
(adv). abstemiousness (n). 

abstinence (n)- விலக இருத்தல்‌ 
(உணவு) மது. ௮bstinent (8). 

abstract (8) - நுண்மையான 20- 
stract (0) - சுருக்கம்‌. abstract 
(4) பிரித்தெடு. கருத்துச்சுருக்கம்‌ 
அளி! the abstract அறிமுறை 
யில்‌. 8051180160 (8) கவனம்‌ 
செலுத்தாத 

abstractedly (x concrete). 

abstraction (n) - நீக்கல்‌, நுண்‌ 
கருத்து, மறதி. 

abstruse (a) - அறிவதற்கரிதான 

abstrusely (adv) abstruseness 
(n). 

absurd (8) - முட்டாள்தனமான, 
பொருந்தாத. ௮bsurdity (n), 
absurdly (adv). 

abundance (n) - செழிப்பு, 
ஏராளம்‌, மிக்க செல்வம்‌. 80பா- 
dant (a) abundantly (adv). 

abuse(v) - தவறாக வழங்கு, 
பழித்துரை. 

abuse (n). abuse of powers: 
அதிகாரத்தைத்தவறாகப்‌ பயன்‌ 
படுத்தல்‌. அbusive (a). abu- 
sively (adv) . 


அற்ப! (V) - ஒன்றன்மேல்‌ சார்ந்திரு, 
முட்டிக்‌ கொண்டிரு. 800/6 
(1) - தாங்குசுவர்‌. 

abyss (n) - பாதாளம்‌. ஆழங்‌ 
காண இயலாத குழி, அகழி, 
abysmal (a) மிகக்‌ கெட்ட, 
முழு. 

academy (n) - கல்விக்கழகம்‌, 
கலைக்‌ கழகம்‌. 80908௦ (8) 
academically (adv) academi- 
an (1) -கல்வியறிஞர்‌. ,080- 
ey Award, கல்வித்‌ கழக 
(கலைக்‌ கழக) விருது. 

accede (4) - இணங்கு, பணிப்‌ 
பொறுப்பு ஏற்றுக்கொள்‌, சேர்‌. 

accelerate (4) - increase the 
$0660: விரைவை உயர்த்து, 
முடுக்கு, acceleration (nN) - 
முடுக்கம்‌. accelerator (ஈ) - 
முடுக்கி, ஓ. 80660, velocity. 

accent (nN) - ஏஒலியழுத்தம்‌, 
அழுத்தக்‌ குறியீடு. 

accent,accentuate(V) - அழுத்த 
மாகக்‌ கூறுக, வற்புறுத்துக, 
accentutation (n). 

accept (v) - ஒப்புக்‌ கொள்‌, 
ஏற்றுக்‌ கொள்‌. நம்பு, ௮ccepf- 
able (8). acceptability(n). ac- 
ceptably (adv). acceptance 
(n). accepted in principle, 
கொள்ளையளவில்‌ ஏற்றுக்‌ 
கொள்ளப்பட்டது. 

acceptor (n) - ஏற்பி. 

access (n) - அணுகுவழி, 
அணுக்கம்‌, அணுகுமுறை, 

access {v) access road: அணுகு 
சாலை. ௮ccesstime: அணுகு 
நேரம்‌. 8006581016 (8). ac- 
cessibility (n). 


accession 


account 


accession (n) - இணக்கம்‌, தகுதி 
நிலையடைதல்‌, சேர்ப்பு. 
accession (v) 

accessory (ஈ) - துணைக்‌ 
கருவிகள்‌, பொருள்கள்‌, 
உடந்தையாக இருப்பவர்‌ 
(குற்றம்‌). accessory (a) 
கூடுதல்‌. 

accidence (n) - வேற்றுமை 
இயல்‌, துணைப்பண்பு. 

accident (ஈ) - நேர்ச்சி, விபத்து, 
வாய்ப்பு, வேறு. ௮ccidental 
(a) accidentally (adv). 

accident - prone: நேர்ச்சிக்குரிய. 

acclaim (v) கைதட்டி வரவேற்பு 
அளி. பாராட்டி மகிழ்‌. 80- 
claim (n). acclamation (n) - 
கைதட்டி வரவேற்றல்‌, ஆர்ப்‌ 
பரித்தல்‌. 

acclimaize (4) - சூழ்நிலைக்கு 
இணக்கமாகு (மனிதன்‌, மற்ற 
உயிர்கள்‌) . acclimatization (nN) 
- சூழ்நிலைக்கு இணக்க 
மாதல்‌. 

accommodate (v) - தங்க 
இடம்ளி, தகஅமை, வழங்கு, 
உதவு, கருது. ௮CC0MModating 
(8). 

accommodation (n) - தங்கு 
மிடம்‌, மனை, தக அமைதல்‌, 
இணக்கமுறல்‌ 8000௱௦02- 
tion address: இடைக்கால 
முகவரி. 800010020௦ lad- 
081- தக அமைவேணி (கப்பல்‌). 


accompany (4) - கூடச்செல்‌, 
உடனியங்கு (இசைக்‌ கருவி]. 
துணையாக இரு. ௮C0றறகா- 
றார்‌ (0) - உடனிகழ்ச்சி, 
துணைக்கருவி, பக்கமேளம்‌. 
accompanist (n) - பக்க 
வாத்தியக்காரர்‌, துணைக்‌ கருவி 
இசைப்பவர்‌. 

accomplice (ஈ) - தீச்செயல்‌ கூட்‌ 
டாளி, உடந்தையாளர்‌.. 

accomplish (4) - நிறைவேற்று 
accomplished (a) - முடிந்த, 
இறம்வ௩ய்ந்த. accomplished 
fact: முடிந்துபோன செயல்‌. 80- 
complished dancer : திறம்‌ 
வாய்ந்த நடனமாடி 80000- 
plishment (n) - திறம்‌, அருஞ்‌ 
செயல்‌. 

accord (V) - உடன்படு, இசைவு 
படு, ஒத்துநட. 

accord (nN) - உடன்படிக்கை, 
இசைவு in accordance with - 
according to - இணங்க. 90- 
cordingly (adv) - அதன்படி, 
எனவே. 

accordion, piano accordion.(n) 
- துருத்தி இசைக்‌ கருவி. 

accost (4) - (ஒருவரை) அழைத்‌ 
துப்‌ பேசு, தவறாக வேண்டு 
(விலைமகள்‌). 

account (4) - கணக்கிடு, கருது, 
கணக்குக்கொடு, விளக்கமளி. 

account (n) - கணக்கு, கணக்கு 
வைப்பு, அறிக்கை, 8000பா(- 
8016 (a) - பொறுப்புள்ள, 
காரணமாகத்தக்க. 8000பா(8( 
(॥) - கணக்கர்‌. கணக்குப்‌ 
பிள்ளை. accountancy (1) - 
கணக்குப்‌ பதிவியல்‌. 8000பா(- 
ing procedure - கணக்கு 
வைப்பு முறை. ௮ccounting 
Year - கணக்கு வைப்பு ஆண்டு. 


accoutre 


accoutre (8) - போர்க்கோலம்‌ 
பூண்‌. accoutrements (1) - 
கருவித்‌ தொகுதி (படை வீரர்‌). 

accredit (V}- மதிப்பளி, அமர்த்து 
(தூதுவர்‌), நம்பிக்கை, செல்‌ 
வாக்கு பெறு. ௮ccredited (8) - 
ஏற்கப்‌ பெற்ற (கொள்கை), 
இசைவுபெற்ற, சான்றளிக்கப்‌ 
பட்ட (தன்மை). 

accrete (9) - இணை, சேர்‌, 80- 
cretion (n) - பெருக்கம்‌, 
வளர்ச்சி, பெருக்கப்பொருள்‌, 
படிவு, 

accrue (4) - வளர்‌, சேர்க்கப்‌ 
பெறும்‌. 80010௮! (n). accrued 
interest - சேர்ந்த வட்டி. 

acquittance (n) - பற்றொப்பம்‌. 

accumulate (4) - குவி. 800ய௱ப- 
lation (ஈ) - குவிதல்‌. சேர்தல்‌, 
accumulative (a). accumula- 
(௦ (ஈ) - குவிமின்‌ கலம்‌, 
துணைமின்கலம்‌ 

accuracy (7) - நுட்பம்‌, திருத்தம்‌. 
accurate (a). 

accursed (a) - வெறுக்கத்‌ தக்க, 
பழிக்கத்தக்க. 

accuse (4) - குற்றஞ்சாட்டு, 
பழித்துரை. 

accused - குற்றவாளி 800ப52- 
tion (0) - குற்றச்சாட்டு. 800ப- 
satory (8) - குற்றஞ்‌ சாட்டு 
பவர்‌. accusingly (adv). 

accustom (v) - வழக்கத்திற்‌ 
குள்ள. ௮ccustomed (a). 

906 (1) - பகடை, உயர்‌ மதிப்பு 

விளையாட்டுச்‌ சீட்டு, திறமை 

யுள்ளவர்‌, வல்லாளர்‌, பந்து 

வீச்சு. 


acquaint 


acedia (ஈ) - கவனமின்மை, 
உணர்ச்சியின்மை. 

acerbic (9) - கூரிய, கடுமையான 
acerbic remark - கடுங்‌ 
குறிப்பு. ௮cerbity (n). 

9061௦ (8) - புளிங்காடி சார்‌. 806- 
1௦ acid (ஈ) - புளிங்காடி. 

ache (4) -வலியால்துன்புறு. 8016 
(॥) - வலி 680-806 தலை 
வலி. ௮chy (8). 

achieve (ம) - அடை, பெறு 
achievement (n) - அடைவு, 
அருஞ்செயல்‌. ௮chievement 
test அடைவுத்‌ தேர்வு. 

800 (1) - அமிலம்‌, காடி, 8001௦ 
(a). acidimeter - காடிமானி. 
acidify (V) - sாடித்தன்மை, 
acidity (n) - காடிமை. 

acknowledge (9) - ஒப்புக்கொள்‌. 
acknowledged (a) - ஒப்புக்‌ 
கொள்ளப்‌ பெற்ற, ஒப்பிய. ௮C- 
knowledged leader - ஒப்பிய 
தலைவர்‌. ௮cknowledgement 
(॥) - ஒப்புகைச்சட்டு, நன்றி 
தெரிவிப்பு. 

acme (n) - Gீஉயர்‌ நிலை, முகடு. 
acme of perfection நிறை 
நிலை. 

acne (n) - முகப்பரு. 

800 (0) - கருவாலிக்‌ கொட்டை. 

acoustic (a) - ஒலிசார்‌. 800ப5- 
tics (1) - ஒலி இயல்‌. 910/(60- 
tural 800ப51105:கட்டிட ஒலி 
இயல்‌. 

acquaint - அறிமுகஞ்செய்‌, 20- 
quaintance (ஈ) - அறிமுகம்‌, 
அறிமுகமானவர்‌. ஓ. 11160 
ship. 


acquiesce 


acquiesce (V) - உடன்படு, 
இசைவு, தெரிவி. 

acquiescence (ஈ) - உடன்‌ 
படுதல்‌, வாளா ஏற்றல்‌, ௮0பர- 
escent (a). 

acquire (V) - ஈட்டு. acquired 
character: ஈட்டுபண்பு. 80- 
quirement, acquisition (n) - 
ஈட்டுபொருள்‌ ௮cquisitive (a) 
- ஈட்டார்வமுள்ள ௮qபisitive 
(adv). acquisitiveness (ஈ). 

acquit (ம) - விடுதலை செய்‌, 
குறிப்பிட்ட வகையில்‌ நட, ௮C- 
பெர்ர்சி (0) - விடுதலை. 

acre (1) - ஏக்கர்‌:4840 சதுர கெஜம்‌ 

acreage (n) - 
பரப்பளவு. 

8010 (8) - கடுங்கசப்பான, 
கடுங்கோபமுள்ள. 80170 (0) 

acrimony (nN) - கசப்பு, எரிச்சல்‌ 
acrimonious (a) - acrimonio- 
usly (adv). 

acrobat (n) - கழைக்கூத்தாடி ௮C- 
robatic (a). acrobatics (n) - 


ஏக்கரளவு, 


கழைக்கூத்து. 
acronym (1) - தலைப்‌ பெழுத்துச்‌ 
சுருக்கம்‌. UNESCO: 


யுனெஸ்கோ. பா. ௮abbrevia- 
tion. 

across (adv, prep) - குறுக்கே 
குறுக்காக. 

acrostic (n) - சொற்புதிர்‌. 

act (v) - நடி, செய்‌. 801 (1) - 
செயல்‌, நாடகக்‌ காட்சி, சட்டம்‌ 
acting (n) - நடிப்பு. ௮cting (a) 
- பொறுப்பு. 8010 (1) - நடிகன்‌. 
actress (n) - நடிகை. “ 


acupuncture 


action (n) - செயல்‌, நடவடிக்கை, 
நிகழ்ச்சி, சண்டை, வழக்கு. 90- 
tionable (a) - action group: 
நடவடிக்கைக்குழு. 801100 
மார்பா: தெறிப்பு ஓவியந்‌ 
தட்டல்‌. 890101 replay - மீண்‌ 
டும்‌ ஓடவிடல்‌. ௮ction sta- 
1௦5 : போர்‌ அணிய நிலை 
யங்கள்‌. " 

activate (4) - தூண்டு, கதிரியக்‌ 
கமாக்கு, வினை ஏற்படச்‌ செய்‌. 
activation (n). 

active (a) - ஆற்றலுள்ள, விரை 
வான, செயற்பாடுகள்‌, கதிரி 
யக்கமுள்ள, செய்வினை ஓ. 
passive. active voice: செய்‌ 
வினை. 801/9] (adv) - விரை 
வாக. activenss (ஈ). active 
service: முழுநேரப்‌ பணி, 80- 
tivist (0) - வினையாளர்‌ 
(இயக்கம்‌). ௮ctivity (nN) - 
செயற்பாடு. ௮ctivity school : 
செயல்முறைக்‌ கல்வி தரும்‌ 
பள்ளி. 

௮ctual (8) - உண்மையான Cப- 
ally (adv) - actuality (n) - 
உண்மை, உண்மைகள்‌. 

actuary (0) - காப்பீட்டுக்‌ கணக்கு 
வல்லுநர்‌. 

actuate (9) - செயல்‌ முறையைத்‌ 
தொடங்கு, ஊக்கமூட்டு, எந்தி 
ரத்தை ஓடவிடு. 

acuity (n) - புலக்கூர்மை 

acumen (1) - அறிவுக்‌ கூர்மை 
business. acumen 
தொழில்‌ கூர்மை 

acupuncture (n) - ஊசிகுத்து 
மருத்துவம்‌. ௮பறபாடCபார்! (1) 
- ஊசிகுத்து மருத்துவர்‌. 


acute 


80ப16 (2) - அறிவுக்கூர்மையுள்ள. 
acute angle - குறுங்கோணம்‌ 
acuteness (n). 

80806 (1) - பழமொழி. பா. 0100- 
erb 


Adam (n) - முதல்‌ மனிதன்‌, 
ஆதாம்‌, பா. Eve. Adam's 
80016 : குரல்வளைமணி, கூர்‌ 
(ஆண்களுக்கு மட்டுமுண்டு) 

adamant (a) - திண்ணிய, உறுதி 
யான. (॥) - வைரக்கல்‌, 809- 
mantine (a). 

adapt (4) - தக அமைத்துக்‌ கொள்‌. 
adaptation (n) - தகைவு. 
adaptable (a). adaptability 
(॥) - தகைவாற்றல்‌. 808010 (1) 
- தகைவி, தகைவர்‌. 

800 (94) - சேர்‌, கூட்டு, மேலும்‌ 
பேசு, கூறு. 

800600 (0) - கூட்டும்‌ எண்‌. 

addendum, addenda (n) - 
பிற்சேர்க்கை. 

80097 (1) - விரியன்‌ பாம்பு, பா. 
cobra. 

addict (ஈ) - பழக்கத்திற்கடிமை 
யான. 01ப0 800101 மருந்த 
டிமை. 80010(60 (8) - பழக்‌ 
கத்திற்‌ கடிமையான, பொழுது 
போக்கில்‌ நாட்டமுள்ள. 80010- 
tion (n). 

addition (n) - கூட்டல்‌, வரவு, 
கூட்டுவினை. 800100 reac- 
tion in addition to - கூடுதலாக 
additional (a). additional 
1/011கூடுதல்‌ வேலை. 200- 
tionally (adv). 

additive (n) - சேர்ப்புப்‌ பொருள்‌. 
additive (a). 


ad infinitum 


80016 (1) - குழம்பு, அழுகு 
(முட்டை). 80016 (॥) - அழுகு 
நீர்‌. 

address (4) - முகவரி எழுது, 
பேசு, இனவரிகாண்‌ (கணிப்‌ 
பொறி). address (ஈ) - முக 
வரி, பேச்சு, இனவரிகாணல்‌, 
addressee (n) -. முகவரி 
யாளர்‌. 9001658901 (nN) - முக 
வரி எழுதுபவர்‌. 

900006 (4) - சான்றுகாட்டு, ஏது 
காட்டு. 

adenoids(n) - மூக்கடிச்சதை 
வளர்ச்சி. 

adept (9) - திறமுள்ள, கைதேர்ந்த. 
adept (1) - தறமையாளர்‌. 

adequate (a) - போதுமான, 
ஏற்ற அளவான. 8060ப9(6- 
ness (n). adequacy (n) 80- 
equately (adv) (x inad- 
equate). 

adhere (4) - ஒட்டிக்‌ கொள்‌, 
பற்றிக்கொள்‌, கைக்கொள்‌, 
பற்றுதியாக இரு. adherence 
(n) - adherent (n) - ஆதரவா 
ளர்‌ (கட்சி). adherent (8) - ஒட்‌ 
டிக்கொள்ளும்‌. 

adhesion (ஈ) - ஓட்டிக்கொள்‌ 
எல்‌, ஒட்டுபண்பு. (X ௦06- 
sion). adhesive (n,a) - ஒட்டி 

ad hoc (8) - தனி. 80 0௦ CoM- 
mittee: தனிக்குழு. 80 hoc 
£ப!95: தனிவிதிகள்‌. 

adieu (inter) - போய்‌ வருகி 
றேன்‌, நலமாய்‌ இரு. (பிரிந்து 
போக விடைபெறல்‌). 

ad infinitum (adv) - முடிவில்‌ 
லாமல்‌, என்றென்றும்‌. 


adipose tissue 


adipose tissue (n) - கொழுப்‌ 
புத்திசு. ௮diposity (n). 

adjacent (a) - அருகிலுள்ள, 
அடுத்துள்ள. 

adjacent angle - அடுத்துள்ள 
கோணம்‌. 

adjacent side : அடுத்துள்ள 
பக்கம்‌ adjacency (nN). adja- 
cently (adv). 

adjective (n) - பெயர்‌ அடை, 
நல்ல மாணவன்‌, 80/01 (v) 
அருகிலிரு, அடுத்திரு. 801041 
080 - அடுத்துள்ள சாலை. 

adjourn (9) - ஒத்திவை (கூட்டம்‌) 
நிறுத்தவை, நடவடிக்கை, 
அடுத்த இடத்திற்குச்‌ செல்‌, 
adjournment motion: ஒத்தி 
வைப்புத்‌ தீர்மானம்‌ (சட்ட 
மன்றம்‌) 

adjudge, adjudicate (v) - 
தீர்ப்புக்‌ கூறு, முடிவு எடு, அளி. 
adjudication (n) - தீர்ப்புக்‌ 
கூறல்‌. ௮adjudicator (n} - 
தீர்ப்பாளர்‌. 

adjunct (n) - தழுவுசொல்‌, 
தொடர்‌, ஒட்டு. 

90]பா6ீ () - வேண்டு, கட்டளை 
யிடு. 80]பா20௦ஈ (ற. 

80/ப5( (4) - ஒழுங்கு செய்‌, பொருந்‌ 
தவை, சரிப்படுத்து. 80]ப51- 
able (a) adjustment entries 
- சரிக்கட்டும்‌ பதிவுகள்‌ 801ப5107 
(॥) - சீராக்கி, ஒழுங்காக்கி. 

2djutant (nN) - போர்ப்படை 
அலுவலர்‌. Adjutant General: 
போர்ப்படை உயர்‌ அலுவலர்‌. 


ad nauseam 


administer (4) - கொடு (மருந்து, 
தண்டனை) நடைமுறைப்படுத்து 
(சட்டம்‌), நிர்வகி, ஆட்சிசெய்‌, 
மேலாண்மை செய்‌. ௮௱ார5- 
tration (n) - the Administra- 
1௦1 - நிர்வாகம்‌, ஆட்சி. ௮0- 
ministrative service : ஆட்சிப்‌ 
பணி. administratively (adv). 
administrator (n) - ஆட்சி 
யாளர்‌, மேலாண்மையர்‌. 

admirable (a) - வியக்கும்படி 
யான, மெச்சத்தகுந்த, 
பாராட்டுக்குரிய. admirably 
(a). 

admirality (n) - கடற்படைத்‌ 
தலைமை (நிலையம்‌). 

admiration (0) - பாராட்டு, புகழ்‌, 
பாராட்டுக்குரியது, பாராட்டுகு 
ரியவர்‌. 

admire (4) - பாராட்டு, புகழ்‌, 
admrer (n) -புகழ்பவர்‌. 80- 
miring. (a) - admiringly. 
(adv). 

admission (n) - சேர்க்கை, 
அனுமதி, சேர்க்கைக்‌ கட்ட 
ணம்‌, ஒப்புக்கொள்‌. ௮௱55- 
able (a). 

80௱(((4) - சேர்‌, ஒப்புக்கொள்‌, 
அனுமதி, admittance (n) - 


admittedly (adv). 
admixture (4) - கலவை (V) - 
கலந்துகொடு. 


admonish (9) - எச்சரி, அறிவுரை 
கூறு. ௮admonishment, admo- 
nition (n) - எச்சரிக்கை, ௮0- 
monitory (a). 

ad nauseam (adv) - வெறுக்கு 
மளவுக்கு. 


ado 


adventurer 


800 (ஈ) - பாடு, தொல்லை, 
Much Ado about Nothing 
(சேக்குவீயர்‌ நாடகம்‌). 

adolescence (nN) - விடலைப்‌ 
பருவம்‌ (12,20). adolescent 
(an). 

adopt (4) - தத்தெடு, தேர்ந்தெடு 
(வேட்பாளர்‌), மேற்கொள்‌ 
adoption (n), adoptive (a). 

80016 (4) - வணங்கு, போற்றிப்‌ 
பேணு, அன்பு காட்டு. ௮001- 
able (a) - adoration (ஈ). 
adorer (n) adoring (a) 
adoringly (adv). 

adorn (v) - அணிசெய்‌, அழகு 
படுத்து. ௮௦௱லா (॥). 

adrift (adv) - மிதந்து, நோக்க 
மற்ற, பிணைப்பின்றி, தவறான 

adroit (a) - திறமையுள்ள, 
adroitly (adv). adroitness (n) 

80500 (4) - வெளிக்கவர்‌. 8050 
bent (a). adsorption (n) - 
வெளிக்கவரல்‌ ஓ. 2080101400. 

ADT - அட்லாண்டிக்‌ பகல்‌ நேரம்‌, 
(அபநே). 

adulate (v) - இல்புகழ்ச்சி செய்‌, 
மீப்புகழ்ச்சி செய்‌. 

adulation (n) - மீப்புகழ்ச்சி. 
adulatory (a). 

80ப1 (2) - முழுவளர்ச்சியடைந்த, 
வயதுவந்த. (1) - வயது 
வந்தவர்‌, முதியோர்‌. ௮பlt 
education - முதியோர்‌ கல்வி. 

adulthood (ஈ) - முதிர்ச்சிப்‌ 
பருவம்‌. 

adulterate (4) - கலப்படமாக்கு, 
adulteration (n) - கலப்பட 
மாக்கல்‌. 80ப!(௦210 (1) - கலப்‌ 
படஞ்செய்பவர்‌. 


adultery (n) - கூடா ஒழுக்கம்‌, 
பிறர்‌ மனை நயத்தல்‌. ௮0ப|- 
terer (nN) - பிறர்மனை நயக்கும்‌ 
ஆண்‌. ௮ulteress (nN) - பிறர்‌ 
மனை நயக்கும்‌ பெண்‌. ௮0ப|- 
terous (a) 

adumbrate (v) - கோடிட்டுக்‌ 
காட்டு, முன்கூட்டியே தெரிவி. 
adumbration (n). 

ad valorem : விலை மதிப்பீட்டின்‌ 
படி. 

advance (V)- முன்னேறு, உயர்த்து, 
முன்வை, முன்பணங்கொடு, 
முன்கொண்டுசெல்‌, கூட்டு 
(விலை). 

advance (n), advancement (n) 
- முன்னேற்றம்‌, மேம்பாடு. 

advance Copy - முன்‌ நகல்‌. 

advanced language - முன்னே 
நிய மொழி, சிறப்பு மொழி. 

advanced Tamil - சிறப்புத்தமிழ்‌ 

advantage (n) - நலன்‌, நன்மை, 
முதல்‌ ஆடுபுள்ளி (வரிப்பந்து) 
ஆதாயம்‌. 

advantage (4) - ஆதாயமடை 
advantageous (a). 

advent (n) - வருகை (கிறிஸ்து) 
இறிஸ்மஸ்க்கு முந்திய காலம்‌. 

adventitious (a) - தற்செயல்‌ 
நிகழ்ச்சியான, வேற்றிட (வேர்‌, 
அரும்பு) adventure (6) - 
துணிச்சல்‌ செயல்‌, வீரச்செயல்‌ 

adventurer (n) - வீர தீர ஆண்‌. 
adventuress (n) - வீர தீரப்‌ 
பெண்‌. ௮dventurous (a). 
adventurously (adv). adven- 
ture playground - குழந்தைகள்‌ 
விளையாட்டுத்திடல்‌. 


adverb 10 


aeroplane 


adverb (n) - வினையடை, 20- 
verbial (a) adverbially (adv). 

adversary (n) - எதிரி, பகைவர்‌. 

adverse (a) - எதிரான, பகை 
யான, இன்னாக்குறிப்பு. 80- 
versely (adv). adversity (n) - 
துன்பம்‌, இன்னல்‌ . 

advert (4) - கவனத்தைக்‌ திருப்பு, 
பார்க்க, விளம்பரம்‌ செய்‌. 80- 
vertence (n), advertent (a). 

advertise (9) - விளம்பரஞ்செய்‌. 
ஊக்குவி, விரும்பிக்கேள்‌. 

advertisement (n) - விளம்பரம்‌. 
advertiser (n) -விளம்பரதாரர்‌ 
advertising (n) - விளம்பரம்‌ 
செய்தல்‌. ௮dvertising revenue 
: விளம்பர வருவாய்‌. 

advice (n) - அறிவுரை, அறிவிப்பு 
advice note - அறிவிப்புக்‌ 
குறிப்பு. advices (n) - செய்தி, 
தகவல்‌. 

advisable (a) - பரிந்துரைக்குரிய 
advisability (n) - பரிந்துரைப்பு 

advise (4) - அறிவுரை கூறு, 
அறிவி, தெரிவி. ௮advisedly 
(adv) - adviser (n) - 
அறிவுரையாளர்‌. educational 


adviser : கல்வி அறிவுரை 
யாளர்‌. 

advisory committee : அறிவுக்‌ 
குழு. 


advocate (9) - பரிந்துரை, பரிந்து 
பேசு, ஆதரி. 

advocate (n) - வழக்குரைஞர்‌, 
பரிந்து பேசுபவர்‌. 

advocacy - பரிந்து பேசல்‌, வழக்கு 
ரைத்தல்‌. ஓ. ஸarrister, solici- 
tor. 


advocate general - அரசுத்‌ 
தலைமை வழக்குரைஞர்‌. 

adze (6) - 
வாய்ச்சி. 

96015 (ஈ) - ஆதரவு, பொறுப்பு, 
சார்பு, பnder the aegis of. 
ஆதரவில்‌. 

௮௪0 (॥) - ஊழி(க்காலம்‌) பா. 
age, era,period. 

aerate (9) - காற்றூட்டு, கரி இரு 
வளி சேர்‌. 861860 water - கரி 
இரு வளி சேர்ந்த நீர்‌, காற்றூட்‌ 
டிய நீர்‌. 

aeration (n) - காற்றோட்டம்‌. 

aerial, antenna (0) - அலை 
வாங்கி, 96118 (8) - காற்று சார்‌, 
வானூர்திசார்‌, வான. 861191 
photography: வானப்படப்‌ 
பிடிப்பு. 

aerial roots-sகாற்று வேர்கள்‌. 

aerobatics (n) - வானூர்‌தித்‌ திற 
விளையாட்டு. ௮erobatic (8). 

aerobics (n) - மூச்சுப்‌ பயிற்சி. 

aerodrome (a) - வானத்தளம்‌. 

aerodynamics (ஈ) - வானூர்தி 
விசை இயல்‌. ௮erodynamic 
(2). 

aeronautics (n) - வானூர்தி 
இயல்‌, வானூர்தி பறக்குங்கலை. 

aeronautic (a), aeronautical 
engineering : வானூர்திப்‌ 
பொறியல்‌, வானக்‌ கலப்‌ பொறி 
இயல்‌ ஒ. automobile engi- 
neering, aeronaut (n) - வான 
வலவர்‌, விமானி. 

aeroplane (ஈ) - வானூர்தி. 


மரஞ்செதுக்கி, 


aerospace 11 


aflame 


aerospace (n) - புவி வெளி, 
வானக்கலத்‌ தொழில்நுட்பம்‌. 

aerospace industry : வானக்‌ 
கலத்‌ தொழில்‌ நுட்பத்‌ துறை. 

a. medicine : வானப்‌ பயண 
வெளி மருத்துவம்‌. 

2. science : வானப்‌ பயண வெளி 
அறிவியல்‌. 

aesthete (n) - அழகுச்‌ 
சுவைஞன்‌. 

aesthetics (n) - அழகியல்‌, முரு 
இயல்‌. அaesthetic (8), aes- 
thetically (adv). 

aetiology (n) - ஏதுவியல்‌ (நோய்‌, 
காரண காரியம்‌). 

afar (804) - தொலைவில்‌. 

affable (a) -நட்பான, நாகரிக 
முள்ள, எளிதில்‌ பேசுவதற்‌ 
குரிய. ௮ffability (n). affably 
(adv). 

affீir (n) - அலுவல்‌, சொந்த 
அலுவல்கள்‌, பொது நல அலுவல்‌ 
கள்‌, நிகழ்ச்சி (சமூக), தகாத 
பாலியல்‌ தொடர்பு. 

affect (v) - விளைவை உண்டாக்கு, 
தாக்கு, (தொற்று நோய்‌), பரிவு 
கொள்‌, பகட்டுசெய்‌. அffecting 
(8) - உருக்கும்‌. 

affectation (n). affected (a) - 
செயற்கையான. 

affection (n) - அன்பு, நோய்‌. 21 
fectionate. (a), affectionately 
(adv). 

afferent (a) - இகல்‌, உட்செல்‌ 


(நரம்பு, குருதிக்‌ குழாய்‌) (% 6*- 
ferent). 


‘affிance (V) - இருமணம்‌ செய்து 


கொள்ள உறுதி கூறு. 

affidavit (n) - ஆணை உறுதி 
ஆவணம்‌, வாக்குமூலம்‌. 

affiliate (v) - இணை (அமைப்பு, 
ஆள்‌). ௮ரீிiate (N) - இணைந்த 
ஆள்‌, அமைப்பு. 814800 (1) 
- இணைப்பு. ௮ffiation fee : 
இணையப்புக்கட்டணம்‌. 

சரரீ)(ற)- ஒற்றுமை (அமைப்பு), 
நாட்டம்‌ (வேதி), உறவு (சட்‌ 
டம்‌) கவர்ச்சி. 

சீர (4) - உறுதியாகக்‌ கூறு. 81- 
fimation (n) - உறுதி கூறல்‌. 

affரatve (4,n)- உடன்பாடான, 
உடன்பாடு. (X negative). 

81% (9) - ஒட்டு, சேர்‌. (7) -முன்‌ 
னொட்டு. 
௭4% (v) - துன்புறுத்து, ௮ரிiction 
(0) - துன்பம்‌, வலி, வருத்தம்‌. 
affluence (n) - அளவிலாச்‌ 
செல்வச்செழிப்பு, ரியலா! (2), 
அரரிபல[ (॥) - களையாறு. 

ரிம்‌ (4) - இயலு, ஆற்றல்‌ உள்ள 
வராய்‌ இரு, அளி. 

afforest (v) - காடு வளர்‌, 81101- 
estation (n) - காடு வளர்ப்பு, 
காடாக்கல்‌ (X deforestation). 

லு (n) - கலகம்‌, அமைதிக்‌ 
குலைவு. 

arfர்ght ௫) - அச்சுறுத்து. (1) அச்‌ 
சுறுத்தல்‌. 

சீலா (Vv) - அவமதிப்பு உண்‌ 
டாக்கு, 814001 (॥) - அவ 
மதிப்பு, அffronted (8). 

81910 (3) - அப்பால்‌. 

afire (adv) - தீயில்‌. 

2௮6 (8) - தீப்பிடித்து எரியும்‌, 
தூண்டக்கூடிய. 


afloat 12 


அி௦at (8) - மிதக்கும்‌ (நீர்‌, காற்று), 
கடலில்‌, கப்பலில்‌, கடன்‌ 
நீங்கிய, தொடங்கு (தொழில்‌). 
பரவும்‌ (புரளி). 

81001 (8) - முன்னேறிக்‌ கொண்‌ 
டுள்ள, அணியாயுள்ள. 

aforementioned, aforesaid (a) - 
முன்சொல்லப்பட்ட, கூறப்‌ 
பட்ட. 


aforethought (8) - முன்‌ 
கருதப்பட்ட. with malice 
aforethought: வேண்டு 


மென்றே குற்றம்‌ செய்யும்‌ எண்‌ 
ணத்துடன்‌. 

a fortiori (adv) - இவ்வாறான 
காரணத்திற்காக. 

ஊீகid (8) - அஞ்சும்‌, வருந்தும்‌, 
கவலை கொள்ளும்‌. 

afresh (adv) - மீண்டும்‌, தொடக்‌ 
கத்திலிருந்து 

சீர்ர்சோ (Nn) - ஆப்பிரிக்கர்‌ (1) - 
ஆப்பிரிக்க மக்கள்‌, மொழிசார்‌ 

Afrikander (ர) - ஆப்பிரிக்க வெள்‌ 
ளையர்‌ மரபில்‌ பிறந்த பழங்‌ 
குடி கலப்பினத்தவர்‌. 

லீ (904) - கப்பல்‌ பின்புறமாக, 
பின்புறம்‌ நோக்கு. 

after (a,adv,conj,prep) - பின்‌, 
பின்புறமாக, அடுத்தபடியாக. 

afterbirth (n) - பின்பிறப்பு, 
நஞ்சுக்‌ கொடி. 

aftercare (n) - நோய்பிற்காப்பு, 
aftercare home : பிற்காப்‌ 
பகம்‌. 

ளி (9) - மறுபோகம்‌, விளைவு. 

afterdamp (n) - சுரங்க நச்சுவளி. 

aftereffect (n) - பின்‌ விளைவு. 

afterglow (n) - பின்னொளிர்வு. 

aftergrowth (n) - பின்‌ வளர்ச்சி. 

afterimage (n) - பின்னுரு. 


agenda 


afferings (n) - கடைப்பால்‌. 

afterlife (0) - மறுமை, பிற்கால 
வாழ்வு. 

aftermath (0) - தாள்‌ புல்‌, பின்‌ 
விளைவு (தீய), இரண்டாம்‌ அறு 
வடை. 949௦0 (0) - பிற்பகல்‌. 

afterpains (n) - பிள்ளைப்‌ 
பேற்றுப்பின்‌ வலி. 

aftershaft (n) - இறகடித்துய்‌. 

84615 (0)- பின்படையல்‌ (உணவு). 

afterthought (0)- பின்‌ எண்ணம்‌. 

afterward(s) (90) - பின்னர்‌, பிறகு. 
gain (a) - மறுபடியும்‌, மீண்டும்‌. 
against (prep) - எதிராக, பொருட்டு, 
முன்கூட்டி, எதிர்‌ பார்த்து. 
agape (adv) - வியப்பினால்‌ 
வாயைத்‌ திறந்தவாறு. 

agate (n) - கடுங்கல்‌. 

906 (॥) - அகவை, வயது, காலம்‌, 
முதுமை. 

806 (9) - வயதாகு, முதுமைப்படு 
age group:அகவைத்‌ தொகுதி, 
வரம்பு. 8061000, old (a) - 
நெடுங்கால. 8060 (௮) - வய 
தான, முதுமையான. he aged 
- முதியோர்‌. basal age - 
அடிப்படை அகவை. ௦011000- 
logical age : கால அகவை. 
mental age : உள அகவை. 

ageing, aging (ஈ) - முதுமை 
யடைதல்‌, காலமாற்றம்‌, முதிர்வு 

ageless @) -என்றும்‌ இளமையான, 
நிலைத்த,௮9 [[ார்‌- வயது வரம்பு. 

agency (0) - முகமையகம்‌, அரசு, 
அலுவலகம்‌, காரணி. 6/5 
8960 - செய்தி முகமையகம்‌ 

agenda (n) - நிகழ்ச்சி நிரல்‌ 


(கூட்டம்‌), தட்டம்‌. 


agent (nN) - முகவர்‌, காரணி, ஒற்‌ 
றன்‌ திட்டம்‌, 8061 provoca- 
teuா (1) - உள்‌ உளவாளி. 

Agfa colour (n) - ஆக்பாநிறம்‌. 

agglomerate (4) - திரள்‌ 80- 
glomerate (a) - திரண்ட 

agglomeration (n) - திரட்சி, 
தொகுப்பு. 

agglutinate (V) - ஒட்டு, ஒருங்‌ 
கொட்டு. ௮gglutination (nN) - 
ஒருங்கொட்டல்‌. 

agglutinative (8) - ஒட்டுநிலை 
மொழி (தமிழ்‌). 

8007210126 (4) -தன்‌ நலம்வளர்‌, 
உயர்வு, நவிற்சியாகக்‌ கூறு. 
aggrandizement (n). 

aggravate (4) - மேலுங்கடுமை 
யாக்கு, சினமூட்டு, எரிச்ச 
லூட்டு. 80018/240ஈ (ஈ). 

aggregate (4) - தொகுதியில்‌ 
சேர்‌, தொகையாகு. 8001608- 
tion (0) - தொகையாக்கல்‌. 

aggregate (2) - கூட்டுத்‌ தொகை, 
திரட்சி, தொகுதி. in the 
800160216:தொகுதியாக, ஒட்டு 
மொத்தமாக 01 aggregate: 
முழுதுமாக நோக்க. 

aggression (a) - வலுத்தாக்கல்‌, 
Chinese aggression - ன 
வலுத்தாக்கல்‌.. 

aggressive (n). aggressively 
(adv). aggressiveness (n). 
aggressor (1) - வலுத்தாக்கர்‌. 

900786 (V) - வருத்து, துன்புறுத்து. 
aggrieved (a) - துன்புற்ற. the 
aggrieved party:துன்புற்ற 
கட்சியாளர்‌. 


aghast (adv) -மலைப்புற்று 
(அச்சம்‌,வியப்பு). 

9016 () -சுறுசுறுப்பான, கடுகிச்‌ 
செல்லும்‌. ௮gilely (adv). agil- 
ity (n). 

agitate (v) - கலக்கு, கிளர்ச்சி 
செய்‌. அgitation (nN) agitator 
(॥) - கலக்கி, இளர்ச்சியாளர்‌. 

aglow (adv) - ஒண்மை வாய்ந்த, 
பளபளப்பான. 

AGM - ஆண்டுப்‌ பொதுக்கூட்டம்‌ 

agnostic (a,n) - கடவுள்‌ பற்றிய 
கருத்தற்ற(வர்‌),  ஐயுறவுக்‌ 
கோட்பாடுடைய 800௦511- 
cism (n). 

ago (adv) - முற்காலத்தில்‌, 
முற்பட்டு. ஒ. 0006. 

8009 (1) - ஆர்வத்துடன்‌. 

agony (ஈ) - வெந்துயர்‌, கடுந்‌ 
துயர்‌. ௮gonize (4), 800260 
(a). agonizing (a), agoniz- 
ingly (adv). agony column - 
வாசகர்‌ பகுதி 

agoraphobia (n) - இறந்த வெளி 
அச்சம்‌. 

agrarian (a) - நிலஞ்சார்‌. 
வேளாண்சார்‌. ௮ஏாarian re- 
ரீக : நிலச்சீர்திருத்‌ தங்கள்‌. 

agree (4) - ஒப்புக்கொள்‌, ஒத்தரு. 
உடன்படு. ( 01580766). 

agreeable (a). agreement (n) 
* உடன்பாடு, கருத்தொற்றுமை, 
இணக்கம்‌, திணை, பால்‌, எண்‌, 
இடஒப்பு. 


agricultural calendar 14 


agricultural calendar - வேளாண்‌ 
விவர அட்டவணை. 

agricultural produce - வேளாண்‌ 
விளை பொருள்‌. 

agricultural year - வேளாண்‌ 
ஆண்டு. 

agriculture (n) - வேளாண்மை, 
பயிர்த்தொழில்‌. (8), 80110ப! 
turist(n). 

agronomist (n) - ஊரகப்‌ பொரு 
ளியலார்‌ , ௮agroNOMY (nN) - ஊர 
கப்‌ பொருளியல்‌. 

aground (9,804) - தரைதட்டல்‌ 
(கப்பல்‌). 

8006 (ஈ) - குளிர்க்காய்ச்சல்‌ 
நடுக்கம்‌. 80ப1[5॥ (௮). 

ah (inter) - ஆ! 

aha (inter]) - ஆகா! அடடா! 

ahead (804) - முன்னால்‌, 
முன்னோக்கி. 81690 of 

ahem (interj) - ஊகூம்‌” போன்ற 
களைப்பு. 

ahoy (167) - ஆய்‌! 

Al (Artificial intelligence) - 
செயற்கை நுண்ணறிவு, செநு 
(கணிப்பொறி). 

௮/0 (4) - உதவு, ஊக்குவி. 

9/0 (1) - உதவி, கருவி. 1010 
9/0 - அயல்‌ நாட்டு உதவி. 175 
9/0-முதல்‌ உதவி. hearing aid 
- கேட்புக்கருவி. 

8106-06-00, aides-de- 
camp, ADC (0) - கடற்படை, 
போர்ப்படை அலுவலர்க்கு 
முதுநிலை அலுவலர்க்கு 
உதவியாளர்‌. 

AIDS - எயிட்ஸ்‌. (Acquired Im- 
mune Deficiency Syn- 
drome): தேய்வு நோய்‌, மெலிவு 
நோய்‌, உயிர்க்கொல்லி, 
மேனாட்டுப்‌ படையெடுப்பு. 


airship 


al (4) - நோயுறு, வினர்‌ (௫) - 
நோய்‌. பா. 0156856.8110 (a). 

வ௱ (4)- குறிபார்‌, இலக்காகக்‌ 
கொள்‌. (1) - குறி, நோக்கம்‌, ஓ. 
objective, ideal, aimless. (a), 
aimlessly (adv). aimless- 
ness (n). 

aint - 1.am,is,are not. 2. has, 
have not. 

வா () - காற்று, காற்றுவெளி, 
தோற்றம்‌, நடத்தை, பண்‌, இசை 
air (V). airbase (௫) - போர்ப்‌ 
படை வானத்தளம்‌. 

bladder (ஈ) - காற்றுப்பை. 

airborne (a) - காற்றினால்‌ 
தாங்கிச்‌ செல்லப்படும்‌ (விதை, 
வானூர்தி). 

airbrake (n) - காற்றுத்தடை. 

ரஸ (॥) - குறும்பயண 
வானூர்தி, குற்றார்தி. 

airconditioned (a) - காற்றுப்‌ 
பதமுள்ள. ௮irconditioning (nN) 
- காற்றுப்பத மாதல்‌. 81100001- 
tioner (n) - காற்றுப்‌ பதனி. 

வரரீபாஎ௫ (1) - வானப்படை. 

வரில (N) - வானத்தளம்‌. 

airhostess (n) - வானக்கலப்‌ 
பணிப்பெண்‌. 

airletter (n) - வானஞ்சல்‌. 

வார்‌ (௫) - வானப்போக்குவரவு. 

airline (0) - வானவழி. 

வி (6) - வாளஞ்சல்‌. 

வியாழ (1) - காற்று வாங்க, 
எக்கி. 

port (0) - வான நிலையம்‌. 

வலம்‌ () - வானூர்இத்‌ தாக்கு. 

airship (nN) - காற்றுவெளிக்‌ 
கப்பல்‌.ஒ. Spaceship. 


airsick 15 


algebra 


91910 (8) - விமானப்‌ பயணக்‌ 
குமட்டல்‌. 

airspace (ஈ) - புலிக்‌ காற்று 
வெளி (ஒவ்வொரு நாட்டிற்கு 
முண்டு, கட்டுப்பாடு கொண்‌ 
டது. 

airspeed (n)- வானூர்தி விரைவு. 

வர்ற (0) - வானத்தளம்‌. 

airterminal (n) - வானத்தளப்‌ 
போக்குவரவு நிலையம்‌, 
வானக்கல முனையம்‌. 

ight (8) - காற்றுப்புகாத. 

airtraffic controller (n) - வானப்‌ 
போக்குவரத்துக்‌ கட்டுப்‌ பாட்‌ 
டாளர்‌ 

aay (॥) - காற்றுப்போக்கு 
வழி, வான வழி. 

airwoman,women (0) - வானப்‌ 
பெண்‌ வலவர்‌, வானவலவி. 

airworthy (a) - பறக்குந்தகைமை 
யுள்ள. ௮irworthiness (6) -- 
பறக்குந்தகைமை. 

வறு (॥) - காற்றோட்டமுள்ள, 
காற்று போன்று இலேசான, 
உண்மையற்ற, கவலையற்ற. 

airy (adv). airy-fairy (a) - நடை 
முறைக்கு ஒவ்வாத. 

aisle (1) - பக்க வழி, இடைவழி 
(இருக்கை). 

அகா (80) - சிறிதே இறந்துள்ள 
(கதவு). 

akin (a) - உறவுள்ள, ஒத்த. 

alabaster (n) - வெண்பளிங்குக்‌ 
கல்‌, சலவைக்கல்‌. 8129085161 
(9). 

ala carte (adv) - உணவுப்பட்டி 
யலின்படி. 

alack (inter) - ஐயோ! 

alacrity (n) - மAிழ்ச்சியார்வம்‌. 

த 


௮laரm (ஈ) - எச்சரிக்கை ஒலி, 

எச்சரிக்கைக்‌ கருவி (கடிகாரம்‌), 

அச்சம்‌. ௮॥கா௱ (4). alarmed (a). 

alarming (a). alarmingly (adv) 

alarmist (n) - எச்சரிக்கையாளர்‌, 
அச்சமூட்டுபவர்‌ (தேவை இல்‌ 
லாமல்‌). 

alas (inter) - ஐயோ! 

albatross (n) - அண்டரண்டப்‌ 
பறவை. 

அபா (0) - திரட்டுசுவடி (படம்‌, 
ஒப்பம்‌). 

albumen (n) - 
(முட்டை). 

யான்‌ () - கருப்‌ புரதம்‌. 

alchemy (n) - பொன்னாக்கல்‌, 
இரசவாதம்‌, இடைக்கால வேதி 
இயல்‌. ௮lchemist (nN) - இரச 
வாதி, பொன்னாக்குபவர்‌. 

alcohol (n) - சாராயம்‌. absolute 
alcohol (n) - தனி, தூய சாராயம்‌ 
alcoholic (a). 

alcove (n) - தனியிடம்‌, மாடம்‌. 

alderman, men (n) - நகர 
மூப்பர்‌, நகரத்‌ தந்தை. 

816 (n) - மாத்தேறல்‌ (குடிவகை) 
alehouse (n) - மாத்தேறல்‌ 
இல்லம்‌. 

ert (8) - சுறுசுறுப்பான, விழிப்‌ 
பான. (1) - எச்சரிக்கை. ௮lertly 
(adv), alertness (n). 

alga(e) (ஈ) - பாசி, algology (n) 
- பாசிஇயல்‌. 

algebra (n) - இயற்கணக்கு, 
குறிக்கணக்கு. 


வெண்கரு 


ALGOL 16 


ALGOL - ஆல்கால்‌, உயர்கணிப்‌ 
பொறி மொழி. 

algorithm (n) - செய்முறைப்‌ 
பாடு (கணிப்பொறி). 

alias (adv) - என்னும்‌, மலர்‌ 
என்னும்‌ மங்கையர்க்கரசி. (1) - 
மறுபெயர்‌. 

alibi (adv) - வேறு இடத்தில்‌. (॥) 
குற்றம்‌ நிகழ்ந்த பொழுது 
குற்றம்‌ சாட்டப்பட்டவர்‌. 
வேறிடத்தில்‌ இருந்தார்‌ 
என்னும்‌ கூற்று. 

816 (a) - அயலான. (॥) அய 
லார்‌. (X Native) 

alienate (V) - வேறுபாடு, உரிமை 
மாற்று. 

alienation (n). alienable (a). 
alienable right - கைமாற்றத்‌ 
தக்க உரிமை. 

alight (4) - இறங்கு, தங்கு, உடன்‌ 
பாடு. 

alight (8) - தீயில்‌, ஒளிர்வாக. 

align (9) - வரிசையாக்கு, நேராக்கு.. 

aligாment (1) - வரிசையாக்கம்‌. 

alike (adv,prep) - ஒத்த, ஒப்பாக... 

alimentary (a) - உணவு சார்‌. 91- 
mentary canal - உணவுக்‌ 
குழல்‌. 

alimony (n) - மனைவிக்குரிய 
வாழ்க்கைப்‌ படி. 

91000 (2,0) - பகுபடாத, சரிவான. 

alive (adv) - உயிருடன்‌, சுறுசுறுப்‌ 
பாய்‌, தொடரும்‌. 

alkali (n) - காரம்‌. அlkaline (a). 
alkalinity (n) ஒ. acid. 

9! (8) - எல்லா (0ா0ஈ,ஈ) - எல்‌ 
லாம்‌. (20) - முழுவதும்‌. 

Ali Fool's Day:eப்ரல்‌ முட்டாள்‌ 
நாள்‌ ௮॥-றஏh!:இரவு முழுதும்‌ 
(நடை பெறும்‌). 


allot 


௮14 ()- குறைவாக்கு, தணி (வலி) 
allege (4) - விளக்கப்படாத 
செய்தி கூறு, குற்றஞ்சாட்டு. 
allegation (n) - விளக்கப்படாத 
குற்றச்சாட்டு. 816060 (2). al- 
legedly (adv). 

allegiance (0) - ஆதரவு, பற்றுறுதி 
(அரசு, இயக்கம்‌). 

allegory (7) - தொடர்‌ உருவகம்‌, 
உருவகக்‌ கதை. ௮llegorical (a), 
allegorically (adv). 

alleluia (n) - கடவுள்‌ பாடல்‌, 
புகழ்ப்பாடல்‌. 

allergy (n) -ஒவ்வாமை. அllergic 
(8). 

alleviate (4) - தணி (வலி), ஆற்று 
alleviation (n). 

alley (n) - சந்து, முடுக்கு, சாலை, 
ஒற்றையடிப்பாதை, 0110 ௮- 
18)/-ஒரு வழிச்‌ சந்து. 

alliance (ஈ) - நட்புறவு (நாடு 
கள்‌), மணஉறவு. 

alligator (ஈ) - முதலை வகை. 

All India Service: அனைத்திந்‌ 
தஇியப்பணி. ௮.இ.ப. 

alliterate (2) -மோனையமை, 
அடுக்குத்‌ தொடர்‌. ௮lliteration. 
(॥)-மோனை, அடுக்குத்‌ தொ 
டர்‌, alliterative (a),alliterati 
vely (adv). 

allocate (9) - ஒதுக்கி வை. ௮/[0- 
cation (n) - ஒதுக்கடு.ஒ. 810. 

allopathy (V) - எதிர்‌ முறைப்‌ 
பண்டுவம்‌ ஒ. homeopathy. 

910 (4) - ஒதுக்கு, பாத்திடு. 8101- 
றாம்‌ (0) - ஒதுக்‌£டு, பாத்தீடு. 


allotropy (8) - புற வேற்றுமை, 
அயல்‌ வேற்றுருமை. 801006 
(7) - அயல்‌ வேற்றுரு 


allow (6) - அனுமதி, ஒப்புக்‌ 
கொள்‌, இணங்கு, அளி. 8104 
able (a), allowance (n) - 
இணக்கம்‌, செலவுப்படி, வாழ்க்‌ 
கைப்படி, தள்ளுபடி, கருத்தில்‌ 
கொள்ளல்‌. 

alloy (4) - உலோகங்களைச்‌ சேர்‌, 
நலிவாக்கு. ௮/0) (0) - உலோகக்‌ 
கலவை. 

allude (9) - சுட்டு, குறி. 21080 
() -மறைமுகக்‌ குறிப்பு (செய்‌ 
யுள்‌). அllusive (a). 

allure (v) - கவர்‌. அllure (n) - 
கவர்ச்சி. [பானா (/), ௮॥- 
luring (a). 

alluvium (n)- வண்டல்‌ மண்‌, ௮1- 
luvial (a). 

yy (9) - நட்புறவாக்கு. (1) - நட்பு 
றவு நாடு. 81160 ( is ஒத்த. the 
allies:முதல்‌, இரண்டாம்‌ 
உலகப்‌ போர்களில்‌ பிரிட்டனு 
டன்சேர்ந்து போரிட்ட்‌ நாடுகள்‌. 
“நட்பு நாடுகள்‌". 

Alma Mater (n) - பயின்ற பள்ளி, 
கல்லூரி. 

almanac (nN) - ஐந்தொகுதி, நாள்‌ 
கோள்குறிப்பு, ஆண்டுக்குறிப்பு. 

almighty (a) - எல்லாம்‌ வல்ல, 
மிகப்‌ பெரிய .the Almighty - 
கடவுள்‌. 

almond (n) - வாதுமை மரம்‌, 
கொட்டை. ௮lm௱mond-eyed (8) 
- குறுகிய முட்டை வடிவக்‌ 
கண்கள்‌ உள்ள. 8100 paste 
- வாதுமைப்பசை. 801௦ 
(॥) - ஈதல்‌ மனை அலு வலர்‌, 
சமூகப்‌ பணியாளர்‌. 981100 
(0) - ஈதல்‌ மனை. 


almost (adv) - கிட்டத்தட்ட, 
பெரும்பாலும்‌. 

alms (904) - ஐயம்‌, பிச்சை. 5 
house (n) - இரவலர்ச்‌ சாலை. 

8106-() - கற்றாழை. ௮05 (0) - 
கற்றாழைச்‌ சாறு. 

aloft (804,8) - கிக உயரத்தில்‌, 
தளத்திற்கு மேல்‌ (கப்பல்‌). 

alone(adV} - தனியாக. 

along (adv,prep)-நெடுக, கூட, 
முன்னோக்கி, பக்கத்தில்‌. 

alongside (adv) - பக்கத்திற்குப்‌ 
பக்கமாக. 

81007 (804) - தனியே, அக்கறை 
இல்லாமல்‌. 8100171655 (n). 

aloud (adv) - உரக்க. 

ற (0) -'மலை முகடு, Aிற5 (1) - 
ஆல்ப்ஸ்‌ மலை. 

alpaca (n) - தென்‌ அமெரிக்க 
விலங்கு, அதன்‌ மயிர்‌ ஆடை, 
ஒண்கம்பளிப்பட்டு. 

alpha (nN) - அகரம்‌ (கிரேக்க 
நெடுங்கணக்கு). 

Alpha and Omega:தொடக்‌ 
கமும்‌ முடிவும்‌, ஆதியும்‌ 
அந்தமும்‌. 

alphabet system of filing - அகர 
முதலிக்‌ கோப்புமுறை 

alphabet (n) - நெடுங்கணக்கு, 
alphabetical (a), alphabeti- 
cally (adv). 

Alpine (8) - ஆல்ப்ஸ்‌ மலை சார்‌. 

Alpinism (n) - மலையேற்றக்‌ 
கலை. 

already (adv) - முன்பே, முன்‌ 
னரே. 


also (804) - கூட. 


alright 


alright (adv), all right:swமாக, 
விரும்பிய படியே. 

tar (Nn) - பலிமேடை, படையல்‌ 
மேடை. 

ter (4) - மாற்று, இருந்தச்செய்‌. 
alteration (n) , alterable (a), 
alteration memo: மாற்றக்‌ 
குறிப்பு. 

altercate (9) - சச்சரவு செய்‌, 2!- 
tercation (ஈ) - வாய்ச்சண்டை. 

alter ego (r) - (n) - நெருங்கிய 
நண்பன்‌. 

alternate (V) - மாறிமாறிச்‌ செய்‌, 
ஒன்றுவிட்டு ஒன்றுசெய்‌. 9116/- 
nate (a). alternately (adv), 
alternate angles - ஒன்று 
விட்ட கோணங்கள்‌, கltermnate 
arrangement - மாற்று ஏற்‌ 
பாடு. 

alternative (a,n) - மாற்று வழி, 
தெளிவு, இயலுமை. 

alternative 4016: மாற்றுவாக்கு 

altematively (adv). 

although (adv, conj) - ஆயினும்‌, 
இருந்த போதிலும்‌. 

altimeter (n) - உயரமானி. 

altitude (ஈ) - உயரம்‌, குத்துயரம்‌, 
விண்‌ மீன்‌ தொலைவு (கோணத்‌ 
இல்‌) altogether (adv) - முழு 
வதும்‌, மொத்தத்தில்‌. 

tris (0) - பொதுநலம்‌. 

யத (1) - பொதுநலவாதி, ௮1- 
truistically (adv). 

எப (0) - படிகாரம்‌. 

ப்ரபா (6) - பெருவங்கம்‌, 
அலுமினியம்‌ (உலோகம்‌). 

alumna, alumnae (n) - பழைய 
மாணவி (கல்வி நிலைய). 

alumnus, alumni (n) - பழைய 
மாணவர்‌. 


18 


ambiguity 


வரு (2) - எப்போதும்‌, என்றும்‌. 

ஊ ()- இருக்கிறேன்‌,| 8௱ 8 boy. 
பா. be. 

AM (Amplitude Modulation) - 
வீச்சுப்‌ பண்பேற்றம்‌, வீப. A.M. 
(Ante Meridian) முற்பகல்‌, முப. 

ள்‌ (20) - விரைவாக, வன்மை 
யாக, முழுதுற. 

amalgam (nN) - இரசக்‌ கலவை 
(பாதரசம்‌, உலோகம்‌. இரும்‌ 
பைத்‌ தவிர), கலவை. 

amalgamate (4) - இணை, ஒன்‌ 
றாக்கு. ௮algamation.(n). ஓ. 
merge 

amanuensis (n) - உரைப்பது 
எழுதும்‌ எழுத்தாளர்‌, எழுத்துப்‌ 
பகர்ப்பாளர்‌. a௱anuenses - 
பன்மை. 

amaranth (n) - வாடாமலர்‌ 
வகை. ௮amaranthine (8). 

amass () - பேரளவில்‌ திரட்டு, 
குவி (செல்வம்‌, நற்பேறு). 

(போ (॥) - பொழுது போக்‌ 
காக, கலைபயில்‌ கலைஞர்‌. 
amateurish (a). நிறைவற்ற 
amateurishly (adv). 

amatory (a) - காதல்‌ சார்‌. 

amaze (4) - மலைப்படையச்‌ 
செய்‌. வியப்படையச்‌ செய்‌. 
amazement (n). amazing 
(a). amazingly (adv). 

A௱maz0n (ஈ) - வீராங்கனை. 

(விளையாட்டு, போர்‌). A/௮20- 
nian (ல. 

ambassador (n) - தூதுவர்‌, ௮௱- 
bassadress (n) - தூதுநி. 

ட்‌ (ஈ) - நிமிளை, அம்பர்‌ 
(மரப்‌.பிசின்‌) 

அம்ரீ) (ற) - இருபொருள்‌, 
மயக்கம்‌, 810005 (2). 


ambi 19 


ம்‌ (॥) - சுற்றெல்லை, சார்‌ 
சுற்றுப்புறம்‌. 

ambition (n) - பேரவா. க௱ம்‌ர- 
tious (a). ambitiously (adv). 

ambrosia (n). - அருமருந்து, அமு 
தம்‌, (8) இனிய நல்லுண்டி 
ambrosia. 

ambulance (n) - தூக்குகட்டில்‌, 
நோயாளி ஊர்தி, 

ambuscade (0) - மறைதாக்கு, 
பதுங்குமிடம்‌. ௮௱ம்ப5c0 (). 

வாம்மா (0) - பதுங்கி இரு. 90- 
bush (ற. 

ameliorate (4) - நன்மையானது, 
amelioration (n). 

amen (interj) - ஆமன்‌, அவ்‌ 
வாறே ஆகுக (தேவாலயம்‌). 

amenable (a) - திருந்தக்கூடிய, 
சொற்படி நடக்கக்கூடிய, ஆய்‌ 
விற்குரிய. 

ளா (9) - திருந்து, பழுதுபார்‌, 
மேம்படுத்து. ஊர (0) - 
திருத்தம்‌ (சட்டம்‌). 

amends (1) - ஈடுசெய்தல்‌. 

amenity (n) - வாழ்வு நலம்‌, 
வசத, ௮amenity fee - வசதி நிதி 

American (n) - அமெரிக்கர்‌. 

American diamond: அமெரிக்க 
வைரம்‌, சிர்கோனியம்‌ ஆக்‌ சைடு 

amethyst (n) - செவ்வந்திக்கல்‌. 

amiable (a) - நட்புக்குரிய, 
இனிய, நல்லிணக்கமுள்ள. 
amiability (n). amiably (adv). 

amicable (8) - நட்புள்ள. ௮௱!- 
cability (n). amicably (adv). 

amid, amidst (prep) - நடுவே, 
இடையே. 

amidships (adv) - கப்பலின்‌ நடு 
வில்‌. 


ampere 


amin௦-acid(n) - அமினோகாடி, 
புரதக்‌ கூட்டுப்‌ பொருள்‌. 

amiss (adv) - தவறாக. 

கர்‌) (ர) - நட்புறவு. 

ammeter(n) - மின்னோட்ட 
மானி. 

amma (0) -நவச்சார வளி, (பப 
ொ௱௦8:நவச்சாரக்‌ கரைசல்‌. 

ammunition (n) - போர்த்தள 
வாடங்கள்‌, போர்க்கலத்‌ 
தொகுதி. 

amnesia (n) - மறதிநோய்‌. 

ணொ (nN) - பொதுமன்னிப்பு 
(குற்றம்‌). 

amoeba (0) - அமீபா, உருமாறும்‌ 
முதல்‌ ஓரணு விலங்குயிரி. 
amoebic, amoebic dysen 
tery : அமீபா வயிற்றுக்‌ கடுப்பு. 

among, amongst (prep) - பல 
வற்றின்‌ நடுவே, இடையே. 

05! (8) - ஒழுக்க சார்பற்ற 
(x moral). 

amா௦ய5 (8) - காதல்‌ சார்‌. ௮0- 
rousily (adv), amorousness 
(ற. 

amorphous (a) - உருவமற்ற. 

amortize (9) -கடனைத்‌ தவணை 
யில்‌ அடை, ௮mortization (n). 

9௦ (6) -தொகை, மொத்தம்‌, 
அளவு, ௱௦யா( (6). 

லபா (0) - காதல்‌ செயல்‌. 

ampere (n) - ஆம்பியர்‌, மின்‌ 
னோட்ட அலகு, ஆம்பியர்‌ 
பெயரால்‌ அமைந்தது ampere 
hour - ஆம்பியர்‌ மணி, 80௨6 
ஙி - ஆம்பியர்‌ விதி. 


amphibian 20 


ancestry 


amphibian (a,n) - இருநிலை 
(நீர்நிலம்‌), வாழ்வி, தவளை, 
இருநிலை ஊர்தி, ௮௱phibious 
(a). 

amphitheatre (n) - வட்ட 
அரங்கு (உரோம்‌), மட்டப்‌ 
பரப்பு (குன்று). 

வாழ6 (8)- போதுமான, மிகுதியான, 
பெரிய. 

amplify (V) - பெருக்கு. ஊரிரிஎ 
(॥) - மின்‌ பெருக்கி. ஊறரி02- 
நற (0) - மின்பெருக்கல்‌. 

amplitude (n) - வீச்சு, அகலம்‌. 

ோற௦ய16 (॥) - நுண்குப்பி (ஊசி 
மருந்து). ப 

amputate (4) - உறுப்பைக்குறை, 
துண்டி, 80 ப180௦ (0). 

muck (adv) - பித்துப்பிடித்த, 
மதங்கொண்ட. 

amet (n) - தாயத்து. 

amuse (V) - மனமகிழச்செய்‌, 
கேளிக்கையூட்டு. ௮௱ப5ராஏ 
(a). amusement (n). amuse- 
௱ாா( 08% - கேளிக்கைப்‌ 
பூங்கா. 

an (art) - ஓர்‌ (ஊரில்‌) பா. a, the 

anachronism (n) - கால மயக்கம்‌, 
வழு. 

anaconda (nN) - மலைப்பாம்பு. 

anaemia (n) - குருதிச்சோகை. 
anaemic (a). 

anaesthesia (n) - மயக்கம்‌. 8ா- 
aesthetic (n) - மயக்க மருந்து. 
anaesthetize (v). anaesthe- 
tist (nN) - மயக்கமருந்தாளர்‌. 


anagram (nN) - மாற்றெழுத்துப்‌ 
போட்டி, இது குறுக்கெழுத்துப்‌ 
போட்டியில்‌ நிரம்ப இருக்கும்‌ 

analgesia (1) - வலிஉணர்வின்மை, 
analgesic. 

analogous (a) - ஒத்த, ஒப்புமை 
யுள்ள உறுப்புகள்‌ 212100005 
0108$:வேலை ஒப்புமை 
உறுப்புகள்‌. 8181000051 
(adv). 

analogue (1) - ஒப்புமைப்‌ பொருள்‌ 

analogue computer - ஒப்புமைக்‌ 
கணிப்பொறி. 

analogy (0) - ஒப்புமை (வேலை) 
ஓ. homology. 

analyse (8) - பகுப்பு செய்‌. 
analysis (nN) - பகுப்பு, பகுப்‌ 
பாய்வு. analytic (a). analyti- 
cally (adv). analyst (n) - பகுப்‌ 
பாளர்‌. psychoanalysis (nN) - 
உளநிலைப்பகுப்பு ஆய்வு. 

சnarchy (॥) - அரசிலாநிலை, சட்ட 
மின்மை, ஒழுங்குக்‌ குலைவு. 
anarchist (n) - குழப்பவாதி. 
anarchism (n) - அரசோ சட்‌ 
டமோகூடது என்னுங்கொள்கை. 

anastophe (0) - தலை8ழ்‌ (சொல்‌) 
மாற்றம்‌. 

anathema (0) - பழி, பழியுரை. 
anathematize (9). 

anatomy (Nn) - உடல்‌ கூறியல்‌, 
உள்ளமைப்பியல்‌. 

ஸாம்‌? (0) -உடற்கூரியலார்‌. 

anatomical (a). anatomize (4). 

ancestor (ர) - முன்னோர்‌, மூதாதை 
யா. 

ancestry (8) - முன்னமை மரபு. 
ancestral (a) ancestral prop- 
ஒறு: முன்னோர்‌, சொத்து, மரபு 
வழிச்‌ சொத்து. 


annals 


anchor (4) - நங்கூரம்‌ பாய்ச்சு, 
நிலைக்கச்‌ செய்‌. 8100 (1) - 
நங்கூரம்‌. anchorage (0) - 
நங்கூரம்‌ பாய்ச்சுமிடம்‌. 

anchorite (n) - துறவி. 

ஏலா! (2) - பண்டைய, தொன்மை 
யான. the ane! - பண்டைய 
காலத்தவர்‌ (உரோமர்‌, 
கிரேக்கர்‌). அncient history : 
பண்டை வரலாறு. (% 1008). 

ancillary (a) - துணை. 808 
industries : துணைத்‌ தொழிற்‌ 
சாலைகள்‌, தொழில்கள்‌. 

and (௦01) - உம்‌ இணைப்புச்சொல்‌. 

andiron (0) - அடுப்புக்‌ கட்டை 
விறகு அணைகோல்‌., 

anecdote (n) - கதைத்‌ துணுக்கு. 
(வாழ்க்கை வரலாறு). 

anemometer (n) - காற்றுமானி. 

anemone (n) - சாமந்தி, $68- 
anemone : கடல்‌ சாமந்தி. 

aneroid (a) - நீர்மமற்ற ௮NerOid 
barometer : . நீர்மமிலாப்‌ 
பாரமானி. 

anew (adv) - புதிதாக. 

angel (n).- அரமகன்‌, மகள்‌, 
தேவதூதன்‌, தேவதை, 
அழகுள்ளவர்‌. 81081௦ (2). 

anger (n) - சினம்‌. anger (6) - 
சினமூட்டு. 

angle (ஈ) - கோணம்‌, கருத்து 
நோக்கு, மூலை. 

காச (9) - தூண்டிலிடு, கருத்துக்‌ 
கூறு, சாய்வாக வை, கேட்டுப்‌ 
பெறு. காறி (॥) - தூண்டில்‌ 
காரன்‌. 

சாரா (ர) - தூண்டில்‌ போட்டு 
மீன்பிடித்தல்‌. 


Anglican (a,n) - இங்கிலாந்தின்‌ 
அரசியல்‌ ஏற்புடைய, சமயத்‌ 
இற்குரிய. Anglicize (9) - 
ஆங்கிலமய மாக்கு. 

Angophobia (0) - ஆங்கெ அச்சம்‌. 

8100 (0)- அங்கோராஆடு. முயல்‌. 
இவற்றின்‌ மயிரிலிருந்து செய்யப்‌ 
படும்‌ இழை. 

காழர (2) - சினமுள்ள. 

anguish (nN) - கடுந்துயர்‌. 

யச (8) - கோணமுள்ள. 
angularity (0) - கோண முடைய. 
தனிச்சிறப்புடைய. 

anhydrous (a) - நீரற்ற. 

சிர (nN) - நீலச்சாயம்‌. 

animadvert (9) - குற்றங்காண்‌. 
குறைகூறு. an/Madversion (0) - 
குறை கூறல்‌. 

ல! (ஈ) - விலங்கு, காட்டான்‌ 
animal (a). animal husban- 
றோ - கால்நடைப்‌ பேணுகை, 
animalcule (n) - நுண்விலங்கு, 
சிற்றுயிர்‌. 

animate (0) - உயிர்ப்பி, எழுச்சி 
யூட்டு. animated (a). ani- 
mated writings: எழுச்சி 
யூட்டும்‌ எழுத்துக்கள்‌. கார।எ- 
tor (n). 

animosity, animus (n) -வெறுப்பு, 
பகை. 

ise (0) - பெருஞ்சீரகம்‌, சோம்பு. 

ankle (n) - கணுக்கால்‌. 

anklet (n) - சிலம்பு. 

கரnals(n) - வரலாறு, வரலாற்று 
ஏடு. யோசி! (ஈ) - வரலாற்றுக்‌ 
குறிப்பாளர்‌. 


annex 22 


antacid 


annex (v) - இணை, ஒன்று 
.annexation (n), annexe 
(n) - களை.ழalace annexe - 
அரண்மனைக்‌ கிளை. 

annihilate (v) - அழித்தொழி. 
annihilation (n) - அழித்‌ 

anniversay (n) - ஆண்டுவிழா 

Anno Domini, A.D - Sறித்து 
நாதர்‌ ஆண்டு, கி.பி. 

annotate (4) - உரை எழுது, 
குறிப்பு எழுது. ௦t௮tien (0) 
- உரை எழுதல்‌, 801810 (nN) 
- உரை எழுதுபவர்‌. 

announce (V) - அறிவி, கூறு. ௮- 
nouncement (n) - அறிவிப்பு, 
announcer (n) - அறிவிப்‌ 
பாளர்‌. 

ஸா (9- ிச்சலூட்டு, தொல்லை 
கொடு. ௮nnoyance (nN). an- 
noyed (a), annoying (a). 

அபக! (8) - ஆண்டுதோறும்‌ 
நடக்கும்‌. (1) ஒரு பருவத்‌ 
தாவரம்‌, ஆண்டிதழ்‌. annual 
ரர - ஆண்டு வளையம்‌. 8॥- 
nually (80) - 

யர) (॥) - அண்டுத்‌ தொகை, 
ஆண்டு வருவாய்‌ தரும்‌ 
உடைமை. ்‌ 

ஏய! (9) - ஒழி, தள்ளுபடி செய்‌, 
annulment (௫. 

anlar (a) - வளைய வடிவ. 
பிக ஒcip$e- வளையக்‌ கோள்‌ 
மறைவு. annular thickening - 
வளையத்தடிப்பு, வளர்ச்சி. ௮1- 
ரிப/ப5 (0) - வளையத்திசு.. 


annunciate (4) - எடுத்துரை, 
சாற்று, அறிவி. te Annuncia- 
௦ - கிறிஸ்துவின்‌ தாய்‌ மேரி 
என்பதை அறிவிக்கும்‌ விழா 
(மார்ச்‌ 15). 

80௦06 (ஈ) - நேர்மின்வாய்‌ (% 
cathode). 

anodizing (n) - இநர்முனை 
ஏற்றஞ்‌ செய்தல்‌. . 

anodyne (n) - வலிதணிக்கும்‌ 
மருந்து. 

anoint (4) - மை, நெய்‌ பூசு. 

anomaly (n) - முரண்‌, முரண்‌ 
பாடு, முரண்படு கோணம்‌, 
anomalous expansion - 
முரண்படு பெருக்கம்‌. 

anon (adv) -உடனே (செய்யுள்‌ 
வழக்கு). 

anonymous (8) - பெயர்‌ தெரியாத. 
மொட்டையான. anonymous 
etter - மொட்டைக்கடிதம்‌. 
anonymity (n). 

another (pron) - இன்னொன்று, 
மற்றொன்று. மற்றொருவர்‌. (8) - 
மற்றொரு. 

answer (nN) - விடை, தீர்வு. 8- 
$Wer (94) - விடையளி, தீர்வு 
கூறு. answerable (a). an- 
swer-phone - விடைகூறும்‌ 
தொலைபேசி. 

at (0) - எறும்பு. ௮nt-eater - 
எறும்புத்தின்னி. ல! - எறும்‌ 
புப்புற்று. 

antacid (ஈ) - நடுநிலையாக்கி. 


antagonism 


23 


antifriction 


antagonism (n) - எதிர்ப்பு, 
பகை. அntagonist (ஈ) - எதிரி, 
பகைவர்‌. antagonistic (a). 
antagonistically (adv). an-. 
tagonize (4) - பகைமை உண்‌ 
டாக்கு, தொல்லைகொடு. 

Antarctic (n) - ஆண்டார்க்டிக்‌, 
தென்முனைப்பகுதி கண்டம்‌. 
the Antartic Circle - அண்‌ 
டார்க்டிக்‌ வட்டம்‌. 

86 (॥) - பந்தயப்‌ பணம்‌. (௮0). 
- மேலே, முன்‌. 

antecedent (a) - முன்னிகழ்ந்த. 
முந்நிலை. (7) - முன்னிகழ்ச்சி. 
முன்னுறுப்பு. antecedent - 
ஒரு முன்மரபு, வரலாறு, 
antecedence (n) - முன்‌ 
னுரிமை. 

antechamber (n) - முன்னறை. 

antedate (v) - தேதியிடுதல்‌. 
antedate (6) - முன்னாள்‌ 
குறி.(X postdate). 

antediluvian (8) - ஊழிக்கால 
வெள்ளத்திற்கு முன்னிலை, 
மிகப்பழமையான (1) - தொல்‌ 
கால நாகரிகம்‌ சார்ந்தவர்‌, 
கர்நாடகப்‌ பேர்வழி. 

antelope (n) - மான்‌ வகை. 

ante meridiem, am - முற்பகல்‌, 
முப. 

antenatal (9) - பேறுகாலத்துக்கு 
முன்‌ (postnatal). 

antenna, antennae (n) -உணரி 
கள்‌ (பூச்சி, தொலைக்‌ காட்ச). 
பா. 861௮. 


anterior (a) - காலத்தால்‌ முற்‌. 


பட்ட, முன்னால்‌. உள்ள. (% 
posterior). 


anthem. (ா) - வாழ்த்துப்‌ பாடல்‌, 
National Anthem - நாட்டு 
வாழ்த்து. 

anther (n) - மகரந்தபை,. 
பூந்துப்பை. ௮ntheroid (a) - 
மகரந்தபை போன்ற. 

anthology (n} - நூல்திரட்டு. ௮- 
thologist () - நூல்‌ தொகுப்‌ 
ப்வர்‌. ன்‌ 

anhracite (ஈ) - அனம்மிகு 
நிலக்கரி. 

anthrax (0) - கால்நடை நச்சு. 
தொற்று நோய்‌. 

anthropoid (a,n) - மனித உருவக்‌ 
(குரங்கு). 

anthropology (n) - மாந்தவியல்‌, 
anthropological (8) - anthro- 
pologist (Nn) மாந்தவியலார்‌. 

anti-aircraft (a) - வானூர்தி எதிர்‌ 
தாக்கும்‌ (ஊர்தி), 

antibiotic (1) - உயிரி எதிர்ப்பி, 
பெனிசிலின்‌ போன்றவை. 

antibody (0) --நோய்‌ எதிர்ப்புப்‌ 

“ பொருள்‌. 

cS - கோமாளிச்‌ செயல்கள்‌: 

anticipate (4) - எதிர்பார்‌, 
முன்னரே செய்‌, முன்னறி. 
anticipation (0) எதிர்பார்ப்பு. 

anticlimax (n) - வீழ்ச்சிநிலை. 
(x climax). 

anticlockwise (a) - இடஞ்‌ 
சுழியான. (X clockwise). 

anticyclone’ (n) - எதிர்ச்சூறா 
வளி. 

antidote (n) - நச்சுமுறி, மாற்று. 

antifriction (a) - உராய்வுத்‌ 
தடுப்பு. 


வான () - எதிர்ப்புத்‌ தூண்டி. 
antilogarithm (n) - எதிர்‌ 
மடக்கை. 


antimatter (n) - எதிர்ப்‌ பொருள்‌. 

antimony (n) -, ஆண்டிமனி, 
உலோகம்‌. 

antipathy (n) - வெறுப்பு. 
antipathic (a). 

antipodes (n) - நேர்‌எதிரானவை, 

antipole (n) - எதிர்முனை. 

antiquarian, antiquary (n) - 
தொல்பொருள்‌ ஆராய்ச்சி 
யாளா. 

antique (a) - பழமையான, 
பண்டை நாளைய. ௮ntiquity 
(॥) - பழங்காலம்‌, பெருங்காலம்‌, 
பழம்‌ பொருள்‌, தொல்‌ 
பொருள்‌. ௮ாtiquated (8). 

antiseptic (n) - புரை எதிர்ப்பி, 
நச்சுத்தடை.  " 

antisocial (a) - சமூகத்திற்கு 
எதிரான. 

antithesis (0) - முரண்‌ அணி, 
முரண்‌. அntithetic (a) antitheti- 
cally (adv). 

வார்ம்‌ (nN) - நச்சுஎதிர்ப்பி. 

antitrades (n) - எதிர்‌ வாணிபக்‌ 
காற்றுகள்‌. 

antler (1) - மான்‌ கொம்பு. 

antonym (0) - எதிர்ச்சொல்‌ 0000 
9080. (x synonym). 

சோ (1) - குதம்‌, கழிவாய்‌. 

anvil (n) - 
பட்டடை. 


பட்டைக்கல்‌, 


anxiety (n) - கவலை, 84006 
(a). anxiously (a). 

any (a, pron, adv) - யாரேனும்‌, 
ஏதாவது ஒருவரும்‌, ஒன்றும்‌. (% 
no). 

anybody (pron) - யாரேனும்‌, 
ஒருவர்‌, எவராவது, ஒருவ 
ரும்‌.(X Nobody). 

anyhow (pron) - எப்படியோஒரு 
வகையில்‌. 

anything (pron) - ஏதேனும்‌ 
ஒன்று, ஒருவரும்‌. ( 10000). 

anyway (80) - எவ்வகையிலும்‌ 
(x noway). 

anywhere (adv) - எங்கேனும்‌, 
எங்கேயும்‌ (X Nowhere). 

anywise (adv) - எவ்வகை 
யிலேனும்‌. 

aorta (n)- பெருந்தமனி. 

apace (adv) - விரைவாக. 

apart (804) - விலகி, தனியாக. 

apartheid (n) - இனவெறிக்‌ 
கொள்கை. 

apartment (n) - அடுக்குவீடு, 
தளவீடு. 

apathy (0) - உணர்ச்சியற்ற தன்மை, 
அக்கறையின்மை. ௮pathetic (8). 

ape () - வாலில்லாக்‌ குரங்கு. 
(V) - கண்மூடிப்‌ பிறரைப்போல்‌ 
நட. அpish (8). 

அpeர்பாe (1) - குறுந்துளை. 

Apex (n) - உச்சி, முகடு. 806% 
௦யா£ - தலைமை நீதிமன்றம்‌. 

aphorism (n) - அருமொழி. 


ர 


25 


appertain 


iar) (॥) - தேனீக்கள்‌ வளர்க்கு 
மிடம்‌. 8010ப!(பா6 (1) - தேனீ 
வளர்ப்பு. 

apivorous (a) - தேனீக்களைத்‌ 
இன்னும்‌. 

apiece (adv) - தனித்தனியே. 

apocryphal (8).- ஆதாரமில்‌ 
லாத, போலியான. 

apogee (1) - சேய்மைநிலை. 
உச்சநிலை ( perigee). 

apologue (n) - நீதிக்கதை. 

apology (0) - மன்னிப்பு, விளக்க 
உரை, நிலைநாட்டு. 

apologetic - (a) apologize (9) 
apologist (n) - கொள்கை 
நிலைநாட்டுபவர்‌. 

apoplexy (nN) - வலிப்புநோய்‌. 
apoplectic (a). 

apostasy (n) - கொள்கை கைவி 
டல்‌, கட்சிவிடல்‌ . 

a posteriori (adv) - காரியத்‌ 
திலிருந்து காரணத்திற்கு. ஓ. ௮ 
priori. 

apostle (n) - மாணவர்‌, சீடர்‌, தலை 
வர்‌ (புது இயக்கம்‌, கொள்கை) 

apostrophe (n) - முன்னிலைப்‌ 
பாட்டணி, எழுத்துக்குறைக்‌ 
குறியீடு, ஆறாம்‌ வேற்றுமைக்‌ 
குறி. boy's , boys’. apostro- 
phize (V) - விளி. 

apothecary (n) - மலிவுக்‌ கடைக்‌ 
காரர்‌. 

apotheosis (n) - மனிதனைத்‌ 
தெய்வமாக்கல்‌, புகழப்படும்‌ 
கருத்து, ஒன்றின்‌ உயர்‌ வளர்ச்சி. 

appal (v) - இடுக்கிடச்‌ செய்‌, 


மலைக்கச்செய்‌. 


apparatus (Nn) - துணைக்கருவி. 

apparel. (¥) - ஆடை அணிவி. 
apparel (ஈ) - ஆடை. 

apparent (a) - தெளிவாகத்‌ 
காணப்படும்‌, தோற்ற, வெளிப்‌ 
படையான, போலியான, 20- 
parent depth:Gதோற்ற ஆழம்‌ (X 
real). apparently (adv). 

apparition (n) - தோற்றம்‌, பேய்‌, 

வி 


ஆவி. 

appeal (9) - மேல்‌ முறையீடு 
செய்‌, வேண்டு, கவர்ச்சி 
யுள்ளதாய்‌ இரு. appeal to 
one's mercy,’ taste. appeal 
(n). appealing (a) appealing 
(adv). 


appear (4) - தோன்று, காட்சி 
யளி. appearance (nN) - தோற்‌ 
றம்‌, உருவம்‌. "1! appears as if 
he has lost interest in his 
job". 

appease (8) - தணி (நோய்‌). 
அமைநிப்படுத்து. 

appellant (1) - மேல்‌ முறையீட்‌ 
டார்‌ (8) - மேல்முறையீட்டிற்‌ 
குரியவர்‌. appellate (9) - மேல்‌ 
முறையீட்டிற்குரிய. ௮றpellate 
authority - மேல்‌ முறையீட்டு 
அலுவலர்‌. 

appellation (1) - பட்டம்‌, பெயர்க்‌ 
குறியீடு, சாட்டுப்‌ பெயர்‌. 

append (6) - இணை. appendix, 
appendices (n) - பின்னி 
ணைப்பு, குடல்வால்‌, 800680- 
010405 (1) குடல்‌ வால்‌ அழற்சி. 
appendage (n) - ஒட்டுறுப்பு 
(துதிக்கை). 

apperception(n) - முன்புலன 
pிy,apperception mass: 
முன்புலனறிவுத்திரட்சி, 

appertain (9) உரியதாய்‌ இரு. 


appetite 26 


appropriate 


appetite (n) - பசி, நாட்டம்‌. 

applaud (4) - புகழ்‌; கைதட்டிப்‌ 
பாராட்டுதல்‌. 80018ப56 (n). 

apple (n) - ஆப்பிள்‌, சமை 
இலந்தை. 

apple of one's eye - கண்மணி, 
பாவை. மிக விரும்பும்‌ 
பொருள்‌. 80016 of 01500ஈ0 : 
கலகத்‌ தூண்டு பொருள்‌. 

appliance (n) - துணைக்‌ கருவி. 
appliance efficiency : கருவி 
பயனுறுதிறன்‌. 

applicable (a) பயன்படுத்தத்‌ 
தகுந்த, பொருந்தும்‌. 8001108- 
bility (n). applicant (n) - 
விண்ணப்பதாரர்‌. 

application (n) - வேண்டுகோள்‌, 
விண்ணப்பம்‌, பயன்படுத்‌ 
துதல்‌, மருந்து, நடைமுறைப்‌ 
படுத்துதல்‌, விடாமுயற்சி, ௮ற- 
ply (v). applied science. 
பயன்படுஅறிவியல்‌. 8001108- 
tion programme பயன்பாட்டு 
நிகழ்வரை. 

appoint (v} - அமர்த்து, ஏற்‌ 
படுத்து, உறுதிப்படுத்து.  ' 

appointment (Nn) - பணியமர்வு. 
வேலை, பார்க்க ஏற்பாடு, 80- 
pointments - கருவித்‌ தொகுதி. 
appointment order : பணிய 
மர்வு ஆணை. 

apportion (V} - பங்கிடு. 

apposite (a) - தகுந்ததான, 
பொருத்தமான. அறpositely 
(adv). appositeness (n). 

apposition (s) - அடுக்குரை, 
தொடர்புறவைத்தல்‌, இணை 
வமைத, [॥ ௦ப team Our cap- 
tain is in apposition to Mani. 


appraise (4) மதிப்பீடு. அறறாi- 
59! (॥) - மதிப்பீடு. 80௮58 
(॥) - மதிப்பீட்டாளர்‌. 

appreciate (4) - நலம்‌ பாராட்டு, 
உயர்வாக மதி, பரிவுடன்‌ உணர்‌, 
மதிப்பை உயர்த்து. 80006018- 
tion (n). appreciable. appre- 
ciably (adv). appreciative (a). 
appreciatively (adv) appre- 
ciative criticism (ற) - 
பாராட்டுத்‌ திறனாய்வு. 

apprehend (V) - பிடி, கைது 
செய்‌, பொருள்‌ உணர்‌, அஞ்சு. 
apprehension (n) - appre- 
hensive (a). 

apprentice (n) - கற்றுக்குட்டி, 
தொழிற்‌ பயிற்சியாளர்‌. (1), 
தொழில்‌ பயில்‌. ௮றpprentice- 
ship (௫) - தொழிற்‌ பயிற்சி. 

apprise (6) - தெரியப்படுத்து, 
தெரிவி. 

approach (6) - அணுகு. 800080 
(1) அணுகுதல்‌ Method of ap- 
proach : அணுகு முறை 8- 
proachable (a) 

approbate (4) - ஒப்புதல்‌ அளி. 
approbation (n) 

appropriate (a) - 
பொருத்தமான. 

appropriate (9) - கைப்பற்று. 
appropriately (adv). appro- 
priateness (n). appropria- 
(௦௩ (॥) - கைப்பற்றல்‌, தன 
தாக்கல்‌, ஒதுக்கல்‌ (பணம்‌. 
Appropriation bill : நிதி ஒதுக்‌ 
ட்டுச்சட்ட வரைவு. 


உரிய, 


approve 


27 


archaic 


approve (4) - ஒப்பு, ஒப்புதல்‌ 
அளி. 800042 (n) - ஏற்பு, 
ஒப்புதல்‌. approved (8) - ஏற்‌ 
றுக்‌ கொள்ளப்பட்டது. 80- 
proved school : இளைஞர்‌ சர்‌ 
இருத்தப்பள்ளி. 800001/6 (n) - 
குற்றம்‌ ஒப்பிய சான்றுரைஞர்‌. 

approximate (8) - ட்டத்தட்ட, 
தோராய (4) தோராயமாக இரு. 
approximately (adv) approxi- 
mation (n) - தோராயம்‌. 

appurtenance (nN) - உடைமைப்‌ 
பொருள்கள்‌, உடைமைக்கு 
உரிமை, தட்டுமுட்டுகள்‌. 

சிழரி - ஏப்ரல்‌ இங்கள்‌ (பங்குனி 15 
முதல்‌ சித்திரை 15 வரை) தறி 
1001. ஏப்ரல்‌ முட்டாள்‌ Aழா! 
Fools’ Day : ஏப்ரல்‌ முட்டாள்‌ 
நாள்‌. 

8 0107 (8,804) - காரணத்திலி 

ருந்து காரியமாக. ௮ றoser்0ர்‌. 

80௦ (ஈ) - மேலாடை. 

apropos (adv, a) - தகுதி, 
தகுதியாய்‌, ஏற்புடைய. 8010- 
008 of - குறித்து, பற்றி. 

apt (a) - பொருத்தமான ரெ 
(adv). 

aptitude (n) - இயற்கைவிருப்பம்‌, 
தகுபாடு, அptitude test - தகு 
பாட்டுத்‌ தேர்வு. . 

APT - முன்செல்‌ பயணித்‌ தொடர்‌ 
வண்டி, முபதொவ. 

௮qபaர்பா () - நீருயிர்‌ வளர்ப்‌ 
பகம்‌. 

aquatic (a) - நீர்வாழ்‌. 
aquatics (nN) - நீர்விளை 
யாட்டுகள்‌. 

aqueduct (n) - கட்டுக்‌ கால்‌ 
வாய்‌, நீர்த்தாம்பு. 


aqueous (a) - நீர்‌ கலந்த. 80ப6- 
ous solution (n) - நீர்க்‌ 
கரைசல்‌. 

௮qயரிine (8) - கழுகு போன்ற. 
aquiline nose -' கழுகு மூக்கு. 
aquiline eye (a) - கழுகுப்‌ 
பார்வை. 

Arab () - அராபியர்‌. 

arable (a) - உழத்தக்க (॥)- 
உழத்தகுந்த நிலம்‌. 

arachnid (n) - சிலந்தி வகை 
விலங்கு 

சற்‌ (n) - நடுவர்‌. 

arbitrary (a) - ஒருதலை முடி 
வான, தன்முனைப்பான. 

arbitrate (9) - நடுநிலைத்தீர்ப்புச்‌ 
செய்‌. 801800 (nN) - நடுவர்‌ 
தீர்ப்பு. ௮்‌itrator (1) - நடுவர்‌. 

௭0௦ (0) - மரப்பந்தல்‌, கொடிப்‌ 
பந்தல்‌, பூம்பந்தல்‌. 

80162 (8) - மரம்‌ வாழ்‌ (அணில்‌). 

910 (0) -வில்‌ வளைவு, வில்‌, 81௦ 
[றற - மின்வில்‌ விளக்கு, 
பிறை விளக்கு, 910 welding - 
மின்வில்‌ பற்றவைப்பு. 

810806 - வளைகூரை அங்காடி, 
வளாகம்‌. 

arcadia (n) - சோலை வளம்‌, 
இயற்கை வளநாடு, ௮a 
(8) - நாட்டுப்புற - 

arch (n) - வளைவு, முகடு 

archaeology (n) - தொல்‌ 
பொருளியல்‌. அrchaeological 
(a) archaeologist (n) - தொல்‌ 
பொருளியலார்‌. 

archaic (8) - பண்டைக்‌ காலம்‌ 
சார்‌, வழக்கில்‌ இல்லாத. "1110ப 
art" is an archaic form of "you 
are’. 


archangel 28 


archangel (n) - முதன்மைத்‌ 
தேவதூதன்‌, அறமகள்‌. 

archbishop (n) - முதன்மைப்‌ 
பேராயர்‌. 

archenemy (n) - முதன்மை 
எதிரி. 

archer (nN) - வில்லாளி. ௮rchery 
(॥) - வில்வித்தை, கலை. 

archtype (n) - மூல மாதிரி. 9:- 
chetypal (a). 

archipelago (n) - தீவுத்தொகுதி. 

architect (n) - சிற்பி, கட்டிடக்‌ 
கலைஞர்‌. அrchitecture (nN) 
சிற்பக்கலை, கட்டிடக்கலை. 
architectural (a). architectur- 
ally (adv). 

archives (n) - ஆவணங்கள்‌, 
ஆவணக்காப்பகம்‌. 

archivist (n) - 
காப்பாளர்‌. 

Arctic (a) - ஆர்க்டிக்‌, வடமுனை 
சார்‌, மிகக்‌ குளிர்ந்த. the Arctic 
- ஆர்க்டிக்‌ பகுதி. Arctic Circle 
“ஆர்க்டிக்‌ வட்டம்‌. ஒ, Antarctic. 

ardent (8) - ஆவல்‌ மிகுந்த. ௮ா- 
dently (adv). 

அr௦பா (ஈ) - ஆர்வம்‌, உணர்ச்சிப்‌ 
பொங்கல்‌. 

arduous (a) - ஆற்றல்‌ வேண்‌ 
டும்‌, உழைப்பு வேண்டும்‌. 91- 
duously (adv). 

are (V) - be என்பதன்‌ நிகழ்காலப்‌ 
பன்மை வடிவம்‌. Y௦ப are 
boys. You are coming late. 

216 (n) - ஏர்‌. பரப்பின்‌ மெட்ரிக்‌ 
அலகு 100 சதுரமீட்டர்‌. 


ஆவணக்‌ 


8168 (nN) - பரப்பு, பரப்பளவு, 
செயல்‌ எல்லை. 8[68 of fi- 
8106; இடம்‌, முற்றம்‌. 28168 
0006 - இடக்குறியீட்டெண்‌. 
area of operation - செயற்‌ 
பாட்டுப்பகுதி. 

arecanut, betel nut (n) - பாக்கு, 
கமுகமரம்‌. 

arena (ஈ) - களம்‌, அரங்கம்‌. 
political arena. 

aren't - are not. 

argentine (8) - வெள்ளிக்குரிய. 
(0) - போலி வெள்ளி. 

8100 (ஈ) - ஆர்கான்‌, செயலற்ற 
வளி. 

81001 (0) - குழூஉக்குறி. 

810ப6 (4) - வாதிடு, வழக்காடு 
argument (ற) - வாதம்‌, வழக்‌ 
குரை. ௮rguable (a) arguably 
(adv). argumentative. (a) ar- 
gumentation (n). 

2110 (8) - உலர்ந்த, வறண்ட...ஓ.. 
arable. aridity (௫). 

Aries (n) - மேட இராசி. 

aright (8) - சரியானபடி. 

arise (4) - எழு, தோன்று, பின்‌ 
தோன்று. 

aristocracy (n) - உயர்குடியாட்‌சி. 
உயர்குடிமை. ௮ristocrat (n) - 
உயர்குடியாளர்‌. 818100191௦ 
(2). 

arithmetic: (n) - எண்‌ கணக்கு. 
arithmetician (n) - எண்‌ 
கணக்கர்‌. 

ak (0) - பெட்டி, பேழை, மரக்‌ 
கலம்‌, தோணி. 


am 29 


arrears 


a () - கை, கிளை, போர்க்‌ 
குருவி. கா௱ (4) - போருக்கு 
ஆயத்தம்‌.செய்‌. குண்டு செய்‌. 
சர்ப! (॥) - கையளவு. ௮௱- 
hole - கைத்திறப்பு (சட்டை) 
et - கைவளை. ௮௱m-றீ - 
அக்குள்‌. te armed forces, 
services - நாட்டின்‌ முப்படை 
(போர்ப்படை, 
வானப்‌ படை). 

armed force - ஆயுதப்படை. 

armed reserve police - ஆயுதச்‌ 
சேமப்படைக்‌ காவலர்‌. 

armed neutrality - போர்‌ நடு 
நிலைமை. 

armada (ஈ) - போர்க்கப்பல்‌, 
கப்பல்படை. the Armada - 
1588 இல்‌ இங்கிலாந்தைத்‌ 
தாக்க அனுப்பப்பட்ட ஸ்பே 
னிஷ்‌ கப்பல்படை. 

armament (n) - போர்ப்படைக்‌ 
கருவிகள்‌, போர்ப்படை, போர்ப்‌ 
படை ஆயத்தம்‌. 

வா௱atuாe (0) - மின்‌ கவர்‌ சுருள்‌, 
கவரகம்‌ (மின்னியற்றி, மின்‌ 
னூர்தி). 

armistice (nN) - போர்நிறுத்தம்‌, 
un. truce. Armistice Day - 
போர்நிறுத்த : நாள்‌ (நவ.11, 
முதல்‌ உலகப்போர்‌). 

arm௦பா (॥) - .போர்க்கவசம்‌, 
கப்பல்‌ காப்புத்தகடு. அபா 
(॥) - போர்க்கருவி செய்பவர்‌. 
அபா (0) - போர்க்கருவிச்‌ 
சேமகம்‌. a௱௦பாeப்‌ (௮) 


கடற்படை, 


ஸே 


ராத (॥) - போர்க்கருவிகள்‌, 
இலச்சினை, 

ams 1806 - போர்‌ முனைப்புப்‌ 
போட்டி. ௮5 800 பா 
(1௦5 - போர்க்கருவிகளும்‌ 
தளவாடங்களும்‌. 8௱$ ॥1- 
cence - படைக்கல உரிமம்‌. 

amy (0) - காலாட்படை, the 
my - போர்த்தொழில்‌, கூட்‌ 
டம்‌. ௮n amy of workmen. 

aroma (n) - நறுமணம்‌.௮ர0matic 
(a). aromatic compound - 
நறுமணச்சேர்மம்‌. 

around , round (adv, prep) - 
சூழ, சுற்றிலும்‌. 

arouse (4) - எழச்செய்‌, விழிக்கச்‌ 
செய்‌, எழுச்சியூட்டு. 810ப58| 
(று. 

rack (nN) - பட்டைச்சாராயம்‌. 

ரொ (v) - குற்றச்சாட்டு, 81- 
raignment (n). 

காange (v) - ஒழுங்குபடுத்து, 
வகைப்படுத்த. ௮ரangement 
(n). leaf arrangement - 
இலையமையவு. 

ரொகார்‌ (8) - தீர்ந்த, கைதேர்ந்த, 
அடங்கொண்ட. 

as (N) - பின்திரை. 

aay (4) - அணிவகு, ஆடை அணி 
கோவைப்படுத்து. ஷு (॥) - 
கோவை, வரிசை. செய்திச்‌ 
கோவை. ஆடை, தகவல்‌ 
கோவை (கணிப்பொறி). 

ears (0) - நிலுவை (ஊதியம்‌, 
வேலை). 6815 of salary. 


arrest 30 


artificer 


arrest (v) - கைதுசெய்‌, தடை 
செய்‌, நிறுத்து, கவர்‌. 8168 (1). 

arresting (a) - கவரும்‌ (புன்‌ 
னகை]. 

arrest and detention - கைது 
செய்து காப்பில்‌ வைத்தல்‌. 
arrest warrant - கைது செய்‌ 
பற்றாணை. 

arrive (4) அடை, வா, சேர்‌, நன்கு 
அறிமுகமாகு. (X 06080). 

arrival (0) - வருகை, வருவோர்‌. 

arrival time - வருகை நேரம்‌ (% 
departure) 

arrogant (ஈ) - வீம்புடைய, 
செருக்குள்ள. ௮ரrogance (n) - 
arrogantly (adv) 

arrogate (8) - வீம்புரிமை 
கொண்டிரு. 

arrow (nN) - அம்பு. அrowhead - 
அம்புமுனை. 

௦4-1001- கூவற்கிழங்கு மாவு. 
arrowy (a). 

arrow-shot (n) - அம்பு பாயும்‌ 
தொலைவு. 

arsenal (Nn) - படைக்கலச்சாலை, 
உலைத்தளம்‌. 

arsenic (N) - சவ்வீரம்‌, அலோகம்‌. 

arson (ஈ) - வைத்தல்‌, 81500- 
ist (n) - தவைப்போர்‌. 

a (1) - -கலை, கலைத்திறன்‌, 
கலைப்பாங்கு. சூழ்ச்சி, தந்திரம்‌. 
the arts - நுண்கலைகள்‌. 

2115 - கலைப்பாடங்கள்‌. 

arts college - கலைக்கல்லூரி. 

arts and crafts - கலைகளும்‌ 
கைத்தொழில்களும்‌. 

a gallery - கலைக்கூடம்‌. 


artefact (1) - தொல்‌ கைவினைப்‌ 
பொருள்‌. 

artery (n) - 1. தமனி, ஓஒ. Vein, 
90118. 2.போக்குவரத்துவழி. 

artesian well (n) - பொங்கு 
இணறு, ஊற்று. 

அரப (8) - சூழ்த்திறமுள்ள, 
தந்திரமுள்ள, திறமையாகச்‌ 
செய்யும்‌. ௮ாtfully (adv). arரfபl- 
ness (n): 

arthritis (0) - மூட்டழற்சி, காஃ 
thritic (a). 

cle (ஈ) - உருப்படி, பண்டம்‌, 
சரக்கு, சட்டப்பகுதி, வாசகம்‌, 
கட்டுரை, பொதுச்சுட்டு. (8, 8, 
the). 
௮0௦ (4)- ஒருவரைப்பயிற்சியாள 
ராக ஒப்பந்தத்திற்கு அமர்த்து. 
articles of association - சங்க 
அமைப்பு விதிகள்‌. 

article of constitution - அரச 
மைப்புச்சட்டப்பிரிவுக்கூறு. 

article of faith - உறுதியான சமய 
நம்பிக்கை 

articulate (8) - எளிதில்‌ கருத்தை 
வெளிப்படுத்தும்‌, தெளிவாக 
உச்சரிக்கும்‌, மூட்டுகள்சார்‌. 8(- 
ticulately (adv) articulate- 
ness (n). articulate (v) - 
தெளிவாகப்பேசு, மூட்டு 
உண்டாக்கு (எலும்பு). 

articulated vehicle - இணைக்கப்‌ 
பட்ட ஊர்தி. 

articulation (n) - பேச்சுப்பாங்கு, 
மூட்டு, இணைப்பு. 

artifice (nN) - ஏமாற்று, தந்திரம்‌. 

அரசா (॥) - இறமுள்ள தொழி 
லாளி, கம்மியர்‌(கடற்படை, 
போர்ப்படை). 


anlificial 31 


கரரீஎக! (a) - செயற்கையான (% 
natural). artificiality (n), arti- 
ficially (adv). 

artificial insemination - செயற்‌ 
கை விந்தேற்றம்‌. 

artificial intelligence - நுண்ண 
றிவு, புலனறிவு. 

artificial respiration - செயற்கை 
மூச்சு. 

artillery (0) - பீரங்கிப்‌ படை. 

ககா (॥) - கம்மியர்‌, கை 
வினைஞர்‌. 

ஈறி! (n) - ஒவியர்‌. 81500 (8) - 
அழகிய, கலைத்திறம்‌ வாய்ந்த 
artistically (adv). 

அங்‌ (0) - மகிழ்விக்கும்கலைஞர்‌ 
(நடிகர்‌, நடிகை, பாடகர்‌). 

artistry (n) - கலைத்திறம்‌. 

artless (a) - எளிமையானதும்‌ 
இயற்கையானதுமான. 

8$ (prep) - தோன்றுவது போல. 
dressed as a policeman 

ds (804) - சமமாக, ௮5 tall as his 
father. 

as (con) - பொழுது, "As he 
grew older he lost interest 
in everything". 

asafoetida (n) - பெருங்காயம்‌. 

asbestos (n) - கல்நார்‌. 

ascend (V) - ஏறு, மேலே செல்‌, 
(x descend) 

ascendancy (1) - ஆதிக்கநிலை 
ascendant (n) - உயர்நிலை. 

ascension (n) - ஏறுதல்‌. the 

Ascension : விண்ணுலக 

ஏற்றம்‌', இயேசு பெருமான்‌ 

புவியிலிருந்து விண்ணுலகு 


அடைதல்‌. 


asinine 


Ascension Day : விண்ணுலக 
ஏற்ற நாள்‌ (வியாழன்‌). 

ascertain (v) - கண்டறி, உறுதி 
செய்‌. ascertainable (a), as- 
certainment (n). 

ascetic (a) - துறவுபூண்ட. ௮5- 
cetic (n) - துறவி. அascetically 
(adv), asceticism (n). 

as contemplated in G.C. 
அரசாணைக்‌ கருத்துப்பட்‌. 

ascribe (4) - காரணமெனக்‌ 
கருது. "00 can't ascribe the 
same meaning to the 
words’. ascribable (a). as- 
cription (n). 

aseptic (a,n) : புரைநீக்கி, 
தொற்று, நீக்கி (மருந்து) ௮56- 
sis (0) - புரைநீக்கல்‌ (% 560- 
tic). septic. 

asexual (a) - பாலிலா (இனப்‌ 
பெருக்கம்‌) (X Sexual) asexu- 

. ality (n). 

ash (0) - சாம்பல்‌, மரவகை 450 
Wednesday: iீற்றுப்புதன்‌. 

ashamed (2) - தலைகுனிவான, 
வெட்கக்கூடிய 

ashen (a) - சாம்பல்‌ நிற 88165 
(॥)- எரிசாம்பல்‌, சுடலை நீறு. 

Asian (n) - ஆசிய Asian games 
: ஆசிய விளையாட்டுகள்‌ 
(1982). Asiad : ஆசியட்‌, செய்தி 
நிலா. 

aside (adv) - ஒருபக்கமாக, 
தனக்குள்‌ நாடகம்‌, ஒதுக்கிய. 
aside (1) - நடிகர்‌ அவை 
யோருக்குப்‌ பேசுதல்‌. தற்‌ 
செயல்‌ குறிப்பு. 

asinine (a) - கழுதைக்குரிய, 
முட்டாளான. 


ask 


32 


assert 


95% (9) - வினவு, வேண்டு, 
அழை. ௮sking price - விந்‌ 
பனை விலை. 

askance (adv) - ஒருபக்கமாக, 
கடைக்கண்‌ பார்வையாக. 

asleep (1) - உறக்கநிலையில்‌. 

98 01 08(6 - அன்றைய நாளில்‌. 

880 (0) - மரவகை, நச்சுப்பாம்பு 
வகை. 

asparagus (॥) - தண்ணீர்‌ 
விட்டான்‌ கிழங்கு. 

aspect (ஈ) - இயல்பு, நிலை, 
தோற்றம்‌, பார்வை, சார்பு 
நிலை (விண்மீன்‌), பொருள்‌ 
எல்லை (இலக்கணம்‌). 

asperity (n) - கடுமை, முரட்டுத்‌ 
தன்மை. 

9506181005 (n) - அவதூறு, 
தூற்றல்‌. 

asphalt (n) - நீலக்கல்‌, கருங்‌ 
காரை. (4) 8ல்‌ எண்ணெய்‌, 
மணல்கலந்து அமை. 

asphyxia 0) - ‘மூச்சுத்‌ 
திணறல்‌. 8501114216 (4). 

aspirant (Nn) - போவாவினர்‌. 

aspirate (4) - ஒலியோடு உச்சரி. 
aspirate (ஈ) - எச்‌ என்பது 
போன்ற மெய்யொலி. 

aspiration (n) - h என்னும்‌ 
ஓலிசேர்த்து உச்சரித்தல்‌, மூச்சை 
இழுத்தல்‌, பேரவா. 

aspire (4) - பெறவிரும்பு. 

Asp (॥) - அஸ்பிரின்‌, தலை 
வலிமாத்திரை. ்‌ 

asi! (8, 83) - சாய்த்துப்‌ 
பார்க்கும்‌, கடைக்கணித்த. 


ass (1) - கழுதை, முட்டாள்‌. 

assail (v) - தாக்கு. 888218 (n) 
- தாக்குபவர்‌. 8882118016 (a) - 
தாக்கக்கூடிய. 

assassin (॥) - படுகொலை 

்‌. யாளி ( ஒரு காரணத்திற்காகச்‌ 
கொல்பவர்‌). 8588581816 (4) 
- படுகொலை செய்‌. 8888881- 
nator (nN) - படுகொலை 
செய்பவர்‌. 

assault (4) - வலிமையாகத்‌ 
தாக்கு. (1) - தாக்குதல்‌. ௮5521! 
boat - தாக்குபடகு. 

assay (9) - மாற்றுப்பார்‌ (பொன்‌, 
வெள்ளி, அரிதின்‌ முயல்‌. 9883 
(n). 

assemble (V) - கூடு, கூட்டுவி, 
பூட்டு, திரட்டு. 

assemblage (n) - கூட்டம்‌ 

assembly (n) - அவை, சட்டப்‌ 
பேரவை, மன்றம்‌, பூட்டுதல்‌, 
தொகுதி. 

Assembly speeches - சட்டப்‌ 
பேரவைச்‌ சொற்பொழிவுகள்‌. 

assembly line - பூட்டுநிலைவரிசை. 

assent (V) - உடன்படு, ஒப்புக்‌ 
கொள்‌. 855610 (1). 

assert (4) - வற்புறுத்திக்கூறு, 
அழுத்தமாகக்கூறு. 9886110॥ 
(1) - வற்புறுத்தல்‌, அழுத்திக்‌ 
கூறல்‌. 8$$611176 (8) - வற்புறுத்‌ 
தும்‌, அழுத்திக்கூறும்‌. 85561- 
tive sentence - உடன்பாட்டு 
வாக்கியம்‌. ௨. (% negative). 


assess 33 


assuredly 


assess (4) - மதிப்பிடு, உறுதி 
செய்‌ (வரி). 8556852016 (a). 
assessment (ஈ) - வரி, வரி 
விதிப்பு, மதிப்பீடு. (| 
assessment - அக மதிப்‌ 
பீடு (கல்வி). ௮ssessor (Nn) - 
மதிப்பீட்டாளர்‌, வரிவிதிப்‌ 
பவர்‌, அறிவுரையாளர்‌ 
(வழக்கு). 

asset (ஈ) - சொத்து, ஆதாய 
முள்ளவர்‌. 858615 and liabili- 
195 - இருப்புகளும்‌, பொறுப்பு 
களும்‌. 

8586461816 (4) - உறுதியாகவும்‌ 
உண்மையாகவும்‌ கூறு. ௮55ஒ- 
veration (n). 

assiduity (Nn) - கருத்துள்ள 
கவனம்‌. 8$510ப0ப5 (2) - 85- 
siduously (adv). 

assign (V) - ஒதுக்கிவை, அமர்த்து 
(பணி) உறுதிசெய்‌, மாற்று 
(சொத்து). ௮assignable (a). 
assignee - ஒப்படை 
பெற்றவர்‌, உரிமைமாற்றம்‌ 
பெற்றவர்‌, ஒதுக்கீடு பெற்றவர்‌. 
assignor - உரிமை மாற்றுநர்‌, 
ஒப்படை செய்பவர்‌. 9$8100- 
ஈர (॥) - பணி, உரிமை 
மாற்றம்‌, வீட்டு வேலைப்‌ 
பாடம்‌, 

assignation (ஈ) - மறைமுகமாக 
பார்க்கச்‌ செய்யும்‌ ஏற்பாடு (காத 
லன்‌ காதலி). 

assimilate (4) - தன்வயமாகு 
(உணவு உட்கவர்தலுக்கு 
அடுத்த நிலை). ஒன்றாகச்சேர 
அனுமதி, உட்கவர்‌ (கருத்து). 
assimilation (n) - ஒ. diges- 
tion, absorption. 


assist (9) - உதவி செய்‌, கலந்து 
கொள்‌. ௮ssistant (॥) உதவி 
யாளர்‌. ௮ssistance (nN) உதவி. 
assize (nN) - பருவ வழக்குமன்ற 
அமர்வு. (இங்கிலாந்து). 
associate (4) - ஒன்று சேர்‌, ஒருங்‌ 
இணைந்து செயல்படு, உடன்‌ 
பாட்டு உறுதியளி. 
associate (ஈ) - கூட்டாளி, 
தோழன்‌, இணை உறுப்பினர்‌. 
association (n) - சங்கம்‌, 
கழகம்‌, தொடர்பு, நட்பு. 
assort (4) - வகைதொகைசெய்‌, 
assorted (a) கலந்த. 958011- 
றா (॥) - பல்பொருள்‌ 
கலவை. 
assuage (4) - தணி (வலி). 
assume (4) - உய்த்தறி, நடி, 
மேற்கொள்‌. 9$$பா60 (8) - 
பொய்யான, நடிக்கும்‌. 
assumption (n) - உய்மானம்‌. 
நடிப்பு, நடுநிலை மேற்கொள்‌ 
எல்‌, he AssumptioR- கன்னி 
மேரியின்‌ விண்ணேற்புநாள்‌ 
(ஆகஸ்ட்‌ 15) ௮a55Sumption of 
charge - பொறுப்பேற்றல்‌. 
assurance (n) - நம்பிக்கை, 
உறுதிப்பாடு, உறுதிமொழி, 
காப்பீடு. ௮55பாe (4) - உறுதி 
கூறு, உறுதி செய்‌, காப்புறுதி 
செய்‌. 25$பா60 (2) - நம்பிக்கை 
யுள்ள. . 
assuredly (a). the assured - 
காப்பீட்டுமுறித்தொகை உள்‌ 
ளவர்‌. (நாடுகள்‌), மணஉறவு 


AST 34 


athicte 


AST- அட்லாண்டிக்‌ இட்ட நேரம்‌. 

அதே. 

asterisk (n) - உடுக்குறி. ௮ster- 
isk (v). 

asterism (nN) - விண்மீன்‌ கூட்‌ 
டம்‌. 

astern (804) - பின்புறமாக (கப்‌ 
பல்‌]. 

asteroid (n) - சிறுகோள்‌. 

asthma (ஈ) - ஈளை நோய்‌. ௮sth- 
matic (a). 

as the case may Je - நிலைக்‌ 
கேற்ப. 

astigmatism (n) - குவியாப்‌ 
பார்வை. stigmatic (a). 

astir (a,adv) - தூண்டும்‌, 
படுக்கையிலிருந்து எழுந்த. 

astonish (v) - இகைக்கச்செய்‌, 
வியக்கச்செய்‌. astonishment 
(॥) - இகைப்பு, வியப்பு, 95100- 
ishing (a) astonishingly 
(adv). 

astound (v) - தஇகைக்கச்செய்‌. 
astounding (a). 

astral (a) - விண்மீன்சார்‌. 851791 
body. 

astray (adv) - வழிதவறி. 90 
astray. 

astride (a, adv) - ஒவ்வொரு 
காலும்‌ ஒருபக்கத்தில்‌. 84140 
astride a horse. 

astringent (n) - சுருக்கு மருந்து, 
சுருக்கி. 

astringent (a) - சுருக்கும்‌, 
கடுமையான. stringency (n). 


astrology (1) - குறிநரல்‌, சோதி 
டம்‌, கணிய நூல்‌, கstologer (n) 
- கணியன்‌, சோதிடர்‌. 

astronautics, cosmonautics 
(॥) - விண்வெளிப்பயண இயல்‌. 

astronaut, cosmonaut (n) - 
விண்வெளிப்‌ பயணர்‌, விண்‌ 
வெளிவலவர்‌. பா. $0806- 
man, Space hero. space sci- 
ence. 

astronomy (ஈ) வானியல்‌, 85- 
tronomer (n) - வானியலார்‌. 
astronomical unit - வானியல்‌ 
அலகு. 

astrophysics (n) வான இயற்‌ 
பியல்‌, astrophysicist (ஈ) - 
வான இயற்பியலார்‌. 

astute (a) - அறிவுக்கூர்மை 
யுள்ள. ௮stutely. (adv) astute- 
ness (n). 

asunder (adv) - விலகி, துண்‌ 
டாக. 

asyப௱ (௮) - காப்பான, புகலிட 
()- புகலிடம்‌. 

at (prep) - இடத்தில்‌, இல்‌. ௮ ௮|! 
events - எது நேர்ந்தாலும்‌. ௮ 
an early date - விரைவில்‌. ௮ 
ay ஈate - எவ்வாறு இருப்பினும்‌ 

atavism (1) - மூதாதைத்‌ 
தோற்றம்‌. அtavistic (a) 

atheism (n} - நாத்திகம்‌, கடவுள்‌ 

ல்லை என்னும்‌ நம்பிக்கை. 

atheist (n) - நாத்திகர்‌ ஓ. the- 
ism, theist. atheistic (a). 

athfete (n) - விளையாட்டு வீரர்‌. 
athlete's foot - விளையாட்டு 
வீரர்‌ காலடி நோய்‌. அthletics 
(0) - விளையாட்டுக்கலை. 


athome 35 


at home (n) - இல்ல விருந்து. 

athwart (adv, prep) - குறுக்கே. 

atlas (ஈ) - உலகப்படச்சுவடி, 
பிடர்‌ எலும்பு (முதல்‌ முள்‌ 
எலும்பு). 

at least - மிகக்குறைந்த அளவு. 
atmosphere (n) - காற்று, 
காற்றுவெளி, சூழ்நிலை. 

atmospheric (a) - atmospher- 
105 (6) - மின்வெளியேற்றங்‌ 
கள்‌, வானொலியில்‌ கரமுரா 
இரைச்சல்‌. அtmospheric 
pாessபாe - காற்று வெளி 
அழுத்தம்‌. 

atoll (n) - பவழத்தீவு. 

atom (n) - அணு. 8(0௱ bomb - 
அணுக்குண்டு. ௮tomic Clock - 
அணுக்கடிகாரம்‌. ௮௦ 8- 
எற - அனுஆற்றல்‌. 

atomic physics - அணு இயற்‌ 
பியல்‌. 840040 reactor - அணு 
உலை. ௮tomic theory - அணுக்‌ 
கொள்கை. ௮102 - தவலை 
யாக்கி. 

atone (4) - ஈடு செய்‌, கழுவாய்‌ 
தேடு. ௮tonement (ஈ). the 
Atonement - மனித இனத்தை 
உய்விக்க இயேசுபெருமான்‌ 
அடைந்த துன்பம்‌. ்‌ 

atop (prep) - உச்சியில்‌. 

at owner's risk - இழப்பு 
பொறுப்பு உடைமையரைச்‌ 
சாரும்‌. 

௮t ran - வரிசை முறையின்றி. 


attend 


atrocious (a) அட்டூழியமான, 
கொடிய. அtrociously (adv) 
atrociousness. atrocity (n) - 
கொடுமை, அட்டூழியம்‌. 

atrophy (n) - நதல்‌ - அtrophy 
(9). 

at stake - இடர்‌ நிலையில்‌ . 

at the best - மிகச்‌ சிறந்த. 

atthe instance of - வேண்டியபடி. 

at the rate of - வீதப்படி. 

attach (4) - இணை, பற்றச்செய்‌, 
பொருத்து. 

attache (n) - தூதர்‌ அலுவலகத்‌ 
தில்‌ ஒருவர்‌. 

attachement (n) - பற்றுதல்‌, 
அன்பு, இணைப்பு. 

attack (0) - தாக்கு. (1) - தாக்குதல்‌. 

attain (V) - அடை, பெறு. 90௮- 
able (a). attainment (n) - 
அடைவு, அருஞ்செயல்‌ பா. 
achievement. 

attainder (n) - உடைமை, 
உரிமை இழப்பு, கொலை. 

attempt (4) - முயற்சி செய்‌ (1) - 
முயற்சி. 

attend (4) - கவனி உடன்‌ செல்‌, 
போ. ௮ftender (1) - வருபவர்‌ 
(வகுப்பு). attendance (nN) 
வருகை, வருகை தருவோர்‌. ௮1- 
tendance allowance - 
பேணுபடி (இயலாதவர்‌) 9180- 
dance centre - வருகை 
மையம்‌ (இளங்குற்றவாளி). 
attendance certificate - 
வருகைச்‌ சான்று. ௮ttendance 
ரeஏister - வருகைப்பட்டி. 


attendant 


36 


aught 


attendant (n) - துணையாளர்‌, 
ஊழியர்‌. (9) உடன்செல்‌. 

attention (1) - கவனம்‌, பார்வை, 
செயல்‌, உடற்பயிற்சி நிலை 
(காலைச்சேர்த்து நிற்றல்‌). ௮!- 
tentive (a). attentively (adv). 

attenuate (4) - மெலியச்‌ செய்‌, 
செறிவு ஒடுங்கச்செய்‌. 9(11ப2- 
1௦8 (ஈ) - மெலிதல்‌, செறி 
வொடுங்கல்‌. 

attest (V) - சான்றுஒப்பமிடு. 21- 
tested (a) - சான்றொப்ப 
மிட்ட. அttestation (ற) - 
சான்றொப்பமிடல்‌. 916800 - 
சான்றொப்பமிடுபவர்‌. 

attic (0) - மேலறை. 

attire (n) - ஆடை (4) ஆடையணி. 

attitude (n) - நோக்கு, உடல்‌ 
நிலை. Scientific attitude - 
அறிவியல்‌ நோக்கு. பா 0ப£ 
look. attitudinize (v). 

attorney (n) - பகராள்‌. றower of 
attorney - பகராள்‌ செயலுரிமை 
ஆவணம்‌. [etter of attomey - 
பகராள்‌ கடிதம்‌. 

Attorney General - தலைமை 
வழக்குரைஞர்‌ (அரசு) 

attract (V) கவர்‌. attraction (n) - 
கவர்ச்சி. attractive (a). attrac- 
tively (adv) attractiveness (n). 

attribute (4) காரணங்கற்பி. 81- 
tributable (a) காரணம்‌ கற்‌ 
பிக்கும்‌. 811710 ப4௦ஈ (ஈ) - கார 
ணங்கற்பித்தல்‌. 

attribute (n) - இயல்பு, சின்னம்‌. 
Mercy is an attribute of God. 

attributive (a). - பெயர்ச்சொல்‌ 
லுக்கு முன்‌ வரும்‌. அttributively 
(adv). 


attrition (n) - நலிதல்‌, ஒருங்கல்‌. 

attune (9) - இசைகூட்டு, பொருந்‌ 
தச்செய்‌. 

atypical (a) - வகை சாரா. (X typi- 
cal). 

பம்பா (8) - பொன்னிற. 

auction (n) - ஏலம்‌. (1) - ஏலங்‌ 
கூறு. 800401 01006 - துருப்புச்‌ 
சீட்டுரிமையாட்டம்‌.௮பctioneer 
(॥) - ஏலதாரர்‌. 

8ப08010ப5 (a) - துணிச்சலுள்ள. 
audaciously (adv).audacity 
(॥) - துணிச்சல்‌. 8ப01016 (9) - 
கேட்கக்கூடிய. ௮ப0bility (ஈ) - 
கேட்புத்திறன்‌. 8ப010]7 (adv). 
audience (8) - அவையோர்‌, 
கேட்போர்‌. 8001௦ - frequency 
(॥) - கேள்‌ அதிர்வெண்‌. 8ப01௦ 
- tyறist (Nn) - கேள்‌ தட்டச்சர்‌. 
audio - visual (a) - காண்‌ 
கேள்‌. 8ப01௦ visual aids - 
காட்சிக்‌ கேள்விக்‌ கருவிகள்‌. 

யீ (4) - தணிக்கை செய்‌ (1) - 
தணிக்கை. ௮பdit objections - 
தணிக்கை மறுப்புகள்‌. 8ப01107 
(॥) - தணிக்கையாளர்‌. 8ப01(- 
ing (1) - தணிக்கை செய்தல்‌. 

90014௦ (ஈ) - கேட்பாய்வு 
(வானொலி). ௮பரtion (6) . 
auditorium (n) - அவை 
யரங்கு. 

auditory nerve (n) - கேள்‌, செவி 
நரம்பு. 

பஓer (1) - துளைப்பூசி, தமரூசி. 

ght (ஈ) - ஏதாவது ஒன்று. 


augment 37 


கபஏறeா[ (9) - மிகுதியாக்கு, 
உயர்த்து. augmentation (n) - 
மிகுதியாக்கல்‌, உயர்த்தல்‌. 

8ப9பா (\) - குறிசொல்‌. 8ப0பா (0) 
- குறி சொல்லல்‌. பபா wel! - 
நற்குறியாகுக. 

August (1) - ஆகஸ்ட்‌ தங்கள்‌ 
(ஆடி 15 முதல்‌ ஆவணி 15 
வரை). 

8ப0ப5( (8) - மேதக்க, ஆன்ற. 8 
august body of elder states- 
men. 

Augustan (8) - அகஸ்டஸ்‌ சீசர்‌ 
கால (இலக்கியம்‌, நடை முதலி 
யவை). தொல்மரபு இலக்‌ 
கியஞ்சார்‌. the Augustan Age 
of English literature. 

பொர (0) - அத்தை, சிற்றன்னை, 
பெற்றோருடன்‌ பிறந்தவள்‌. 
போடு - அத்தை. 

௮2 (0) - ஒளிவட்டம்‌. போல! (8) 
* ஒளிவட்டத்திற்குரிய, செவிக்‌ 
குரிய. 

8ப6018 (nN) - தலைசூழ்‌ ஒளி 
வட்டம்‌. 

போர்‌6 (nN) - அறை (செவியறை, 
இதயஅறை) ஓ. ventricle. au- 
.ricular (a). 

auriferous (a) - பொன்தரும்‌ 
(பாறை). 

வொ -(॥) - வளரொளி, முனை 
ஒளி. 80019 பரி - தென்‌ 
முனை ஒளி. 8பா018 borealis - 
வட முனை ஒளி. 

பொபா (6) - பொன்‌. 


authoritarian 


auspices (n) - ஆதரவு. பாச 
the auspices of. under 
favourable auspices. 

aspicious (a) - நல்வேளை 
யிலான. ௮uspicious day. 


austere (a) - அவா வெறுத்த, 


கண்டிப்பான, சிக்கன. ௮ப5- 
terely (adv). austerity (6) 
austereness (n). austerity 
measures - சிக்கன நட 
வடிக்கைகள்‌. 

Australian (a) - ஆஸ்திரேலிய 
(பண்பு, பழக்கவழக்கஞ்சார்‌) 
(॥) - ஆஸ்திரேலியர்‌. 

authentic (a) - நம்பகமான, 
மெய்யான. அuthentically 
(adv). authenticity (n) - 
நம்புமை, மெய்ம்மை. 8ப- 
thenticate (V) - மெய்யுடை 
யதாகச்செய்‌. ௮uthentication 
(n) - 


செல்லத்தக்கதாகச்‌ செய்தல்‌. 


மெய்யுடையதாக, 


thor (॥) - நூலாசிரியர்‌, பெய 
ராளர்‌ (இருபெயரிடல்‌). 

authoress (n) - நூலாசிரியை. 
authorship (n) - நரல்தோற்‌ 
றம்‌, நூலாசிரியமை. 

authoritarian (a) - மேலாண்‌ 
மைக்குரிய, ஆணைவரம்பிற்‌ 
குரிய. (॥) - மேலாண்மைக்‌ 
கொள்கையர்‌, மேலாண்மை 
விரும்பி. ௮uthoritarianism - 
ஆட்சி ஆதிக்கக்‌ கொள்கை. 


authority 


38 


avarice 


authority. (n) - மேலாண்மை, 
மேலாண்மையர்‌, அறிவாண்‌ 
மையர்‌, மேற்கோள்‌. higher 
authorities - உயர்‌ மேலாண்‌ 
மையர்‌, அதிகாரிகள்‌. 

authoritative - மேலாண்மை 
யுள்ள. தகுதியுள்ள. பhorita- 
tively (adv). 

authorize (9) - உரிமை வழங்கு. 

authorization (ற) - உரிமை 
வழங்கல்‌, உரிமை வழங்கு 
ஆவணம்‌. the authorised ver- 
5100 - உரிமை மொழி 
பெயர்ப்பு (அரசர்‌ ஜேம்ஸ்‌ 1611 
இல்‌ உரிமை வழங்கிய பதிப்பு 
விவிலியம்‌). 

auto, autos (0) - உந்து, உந்துகள்‌, 
தானியங்கி, தானியங்கிகள்‌ 
(தானி). 

autobiography - தன்‌ வாழ்க்கை 
வரலாறு. அபtobiographer (n) 
- தன்‌ வாழ்க்கை வரலாற்‌ 
றாசிரியர்‌. autobiographical 
(a). autobiographically (adv). 


¢.biography. 
autocracy (Nn) - வரம்புரிமை 
யற்ற ஆட்சி, கொடுங்‌ 


கோலாட்சி. அutocrat (ஈ) - 
வரம்புரிமையற்ற ஆட்சியர்‌, 
கொடுங்கோலாட்சியர்‌. 

autocratic (a). autocratically 
(adv). 

autograph (n) - தற்கையொப்‌ 
பம்‌ (சுவடி). 

autogyro (n) - செங்குத்தாக ஏறி 
இறங்கும்‌ வானூர்த. 


9ப1௦௱2( - தானே சிற்றுண்டி 
அருந்தும்‌ உணவகம்‌. 

automate - (v) - தானாகவே 
இயங்கச்செய்‌. ௮பtomatic (8) - 
தானே இயங்கும்‌ (பொறி). 8ப- 
tomatically (adv). automatic 
piி0t - தானியங்கு வலவன்‌. 
automatic transmission (n) 
- தானியங்குசெலுத்துகை. 

automation (n) - தன்னியக்கம்‌, 
தானியங்கல்‌. 

automaton (n) - தொலை 
இயக்கி, எந்திர மனிதன்‌. எந்‌ 
இரம்‌ போல்‌ இயங்குபவர்‌. 

automobile (n) - ஊர்தி. 8ப(௦- 
mobile engineering - ஊர்திப்‌ 
பொறி இயல்‌. 

autonomy (n) - தன்னாட்சி. 

autonomous college - தன்‌ 
னாட்சிக்கல்லூரி. ஒ. 066160 
university. 

autopsy (nN) - பிண ஆய்வு. 

auto-suggestion (ஈ) - தன்‌ 
உள்ளத்தில்‌ ஒரு எண்ணத்தை 
ஏற்றிக்‌ கொள்ளுதல்‌. 

இப்பா (0) - இலையுதிர்காலம்‌, 
உதிர்பருவம்‌. பபா (௮) 

auxiliary (a,n) - துணையாள்‌, 
துணைக்கருவி. 

avail (V) - பயன்படுத்து. 8/௮1- 
ale (8) - கிடைக்கக்கூடிய. 

‘ availability (n). 

avalanche (n) - சறுக்குப்‌ 
பனிப்பாறை, சரிவுப்பனி. 

avarice (n) - பெரும்‌ பொரு 
ளவா, பேராசை. avaricious (8). 
avarciously (adv). 


ave 39 


awhile 


ave {interi) - வாழி! (0) - வாழ்த்‌ 
தொலி. 

aves (0) - பறவைகள்‌. 

avenge (5) - பழிவாங்கு, குற்ற 
வாளியைத்தண்டி. ௮venger (n) 
- பழிவாங்குபவர்‌. 

avenue (n) - நிழற்சாலை. 

aver (\)- அறுதியிட்டுக்கூறு. 891- 
ment (n). 

average (a,n) - சராசரி, நிரல்‌, 
திட்டம்‌, சராசரி வயது. 

average (V) - சராசரிகாண்‌. 

averse (a) - வெறுப்புள்ள, ௮ver- 
sin (1) - வெறுப்பு. (X 06). 

avert (v) - இருப்பு, தடு. 

vary (1) - பறவையகம்‌, பறவை 
வளர்ப்பகம்‌. 

aviate (4) - வானூர்தி ஒட்டு. 

aviation (1) - வானப்போக்கு 
வரவு aviator (nN) - வான 
வலவன்‌. அviation Medicine - 
வானப்போக்குவரவு மருத்‌ 
துவம்‌. 

avid (8) - ஆர்வமுள்ள, பற்ற 
வாவுள்ள. 8/0 (0) - ஆர்வம்‌, 
பற்றவா. அvildly (adv). 

avionics (n) - வரனமின்னணு 
வியல்‌. 

avocation (ஈ) - வாழ்க்கைத்‌ 
தொழில்‌. ஒ. Vocation. 

avoid (4) - தவிர்‌, தடு. avoidable 
(8) 

avoidance (n) - தவிர்ப்பு. 

avoirdupois (ஈ) - எடையின்‌ 
மெட்ரிக்சாரா முறை. பவுண்டு 
அடிப்படையில்‌ அமைந்தது. 16 
அவுன்சுகளுக்குச்சமம்‌. 


avouch (4) உறுதியளி, மறை 
வெளியிடு. 

avoW (v) - வெளிப்படையாக 
அறிவி, ஒப்புக்‌ கொள்‌. ௮vowal 
(n). avowed (a). avowedly 
(adv). 

await (v) - காத்திரு, எதிர்‌ 
பார்த்திரு. 

awake (4) - தூக்கத்திலிருந்து எழு, 
சுறுசுறுப்பூட்டு. awake (௮) - 
தூங்காமல்‌, விழிப்பான. 

awaken (9) - எழுப்பு, விழிப்‌ 
பூட்டு. awakening (nN) - 
உணர்தல்‌. 

awa (4) - பரிசளி, விருதளி, 
தீர்ப்புக்கூறு. 81870 (ஈ) - 
தீர்ப்பு, பரிசு, விருது.51816 
84/20 - மாநில விருது. 

8490 (9) - தெரிந்துள்ள, உணரும்‌, 
விழிப்புள்ள. 8481665$ (n) - 
விழிப்புணர்வு. ADS awarness 
* எயிட்ஸ்‌ விழிப்புணர்வு. 

away (adv) - அப்பால்‌, தொலை 
வில்‌, தீர, முற்றிலும்‌. 

awe (n) - உயர்வச்சம்‌ (4) - உயர்‌ 
வச்சம்‌ உண்டுபண்ணு 
awesome(a). 

awe-inspiring (a) - வியப்பச்சம்‌ 
உண்டு பண்ணும்‌ 

awe-stricken - வியப்பச்சத்தால்‌ 
உந்தப்பட்ட. 

ணரீப (8) - கொடிய, மிகக்‌ 
கெட்ட, மிகப்பெரிய. யிட 
(80). : ்‌ 

awhile (adv) - சிறிது நேரத்‌ 
திற்கு. 


awkward 40 


awkward (௮) - மட்டமாக வடி 
வமைக்கப்பட்ட, இடர்தரும்‌, 
தொல்லைதரும்‌. awkwardly 
(adv). awkward-ness (n). 

a(n) - துளைப்பூசி (தோல்‌, மரம்‌) 

awning (0) மேற்கட்டி, பந்தல்‌, 
பின்கட்டுத்தளம்‌. (கப்பல்‌) 

AWOL (Absence without leave) 
-  விடுப்பில்லாமல்‌ வரா 
இருத்தல்‌, விடுவ. 

awry (a,adv) - கோணலான, 
தவறாக. 

axe (n) - கோடரி (4) - பிள. 

லர (॥) - இலைக்கோணம்‌. 

ல0௦௱ ()- வெளிப்படை உண்மை. 
axiomatic (a). 

5 (0) - அச்சு, நடுவச்சு, எக்ஸ்‌ 
அச்சு, ஒய்‌ அச்சு, உடன்பாடு. 
the Axis - உடன்பாடு, இரண்டாம்‌ 

உலகப்‌ போரில்‌ ஜெர்மனி, 
இத்தாலி, ஜப்பான்‌ ஆகிய 
நாடுகளுக்கிடையே நிலவியது. 
axle (n) - இருசு. wheel and axle 
5 உருளையும்‌ இருசும்‌. 
ay, ayes (inter) - ஆம்‌! (610) 
aye (adv) - எக்காலத்துக்கும்‌. 
azimuth (n) - உச்சி, அடிவான 
வளைகோடு. 
azure (6) - (வானம்‌ போன்ற) 
ஒளிர்‌ நீலம்‌. 8 01658 01 azure 
silk. 


B 


baa (n) - ஆட்டின்‌ கத்தொளி. 

babble (4) - மிழற்று, உளறு, சள 
சளவென்று பேசு. (1) - உளறல்‌. 
babbler (n} - சள சள வென்று 
பேசுபவன்‌. 


badger 


babe (n) - குழவி, குழந்தை, 
பட்டறிவில்லாதவன்‌, குற்றமற்ற 
வன்‌. 

babel (n) - குழப்பமான ஓலி, 
நிலை. 

baboon (ஈ) - பெருங்குரங்கு 
(ஆப்பிரிக்கா). 

baccy (1) - புகையிலை. 

bachelor (7) - மணமகா ஆடவர்‌. 
Bachelor of Arts, B.A. - இளங்‌ 
கலைஞர்‌, இ.க. 


bacillus - கோல்‌ வடிவ நுண்‌ 


ணுயிர்‌. 

back (4) - ஆதரவு அளி, தாங்கு, 
பின்‌ வாங்கு, செல்‌. 

backbilte (9) - புறங்கூறு, back- 
biter (n) - புறங்கூறுபவர்‌. 
backbiting (n) - புறங்கூறல்‌. 

backbone (n) - முதுகெலும்பு, 
அடிப்படை, உறுதி. 

backround (ஈ) - பின்னனி 
வண்ணம்‌. backround Music 
- பின்னனி இசை. 

backwater (n) - கடற்கழி, 
காயல்‌, பரவா இடம்‌. 

bacon (nN) - பன்றி இறைச்சி. 

bacterium (n) - குச்சி வடிவ 
நுண்ணுயிரி. 

bacteria (pl) - ஓ bacillus. 

bad (a) (worse, worst).- கெட்ட, 
மட்டமான, பயனற்ற. 080 
debt (n). வாராக்கடன்‌. 080- 
ness (n) - badly (adv). 

badge (n) - சன்னம்‌, மார்புத்‌ 
தொங்கல்‌. 

badger (1) - வளைதோண்டி 
வாழும்‌ இரவு விலங்கு. badger 
(1) - எச்சரி. 


badminton 41 


banana 


badminton (n) - பூம்பந்து. 

baffle (v) - திணற அடி, இகைக்கச்‌ 
செய்‌, (7) - நீரோட்ட ஒழுங்கு. 
கருவி. 08411ஈ0 (8). 

bag (n) - பை. bag (3) சேகரி, 
திரட்டு, உப்பு, கொல்‌, பெறு. 
bagman - மூட்டை தூக்கி 
விற்பவர்‌. 

bagatelle (n) - விளையாட்டு, 
ஒன்றுக்கும்‌ உதவாப்‌ பொருள்‌. 

baggage - மூட்டை, 080 and 
baggage - மூட்டை முடிச்சு. 

bagpipes (n) - குழாய்‌ இசைக்‌ 
கருவி. 

bah (inter) - அடேயப்பா! 

bail (nN) - பிணையம்‌, மரப்பந்து 
குறுக்கு. 0௮1 (\) - பிணையத்தில்‌ 
விடு, நீரை இறை. 

bailiff (n) - வழக்குமன்ற அலுவ 
லர்‌, நிலக்கிழார்‌ முகவர்‌. 

bait (n) - தூண்டில்‌, தூண்டில்‌ 
இரை, கவர்பொருள்‌. (4) - 
தூண்டிவிடு, (நாய்களை ஏவித்‌) 
தொந்தரவு செய்‌. 

0௮126 (1) - கம்பளத்துணி. 

bake (4) - வறு, சுடு (அப்பம்‌) 
செங்கல்‌, வேகவை. 8814 - 
baked - அரைவேக்காடு, பக்கு 
வப்படாத. 09167 (॥) - அப்பம்‌ 
சுடுபவர்‌. bakery (N) - அப்பக்‌ 
(ரொட்டிக்‌) கடை bakery pow- 
der - சமையல்‌ தூள்‌, சோடியம்‌ 
இரு கார்பனேட்‌. 

balance (n) - தராசு, துலாக்‌ 
கோல்‌, சீரை, சமநிலை, மீதி (4) 
-சமநிலையாக்கு, கணக்கைக்‌ 
சரிக்கட்டு, சமநிலை பேணு. 
balance sheet - ஐந்தொகை. 


balcony (n) - மாடி முகப்பு. 

bald (a) - மொட்டையான, வழுக்‌ 
கையான, வெறுமையான, கார 
மற்ற, balding (a) baldly (adv) 
baldness (n). 

baldric (n) - தோள்‌ கச்சை. 

bale (n) - ஒர்‌ அளவை, கட்டு, 
துன்பம்‌, தீமை, ௮ி௪ீப/(2). 

balk (n) - வரப்பு, உத்திரக்கட்டை, 
balk (4) - தடையாய்‌ இரு, 
ஏமாற்று. 

bal! (n) - பந்து, குண்டு, ஆடல்‌ 
(வகை), ball - bearings - சுழ 
லும்‌ அச்சு இணையில்‌ உள்ள 
நுண்‌ உருளைகள்‌. 091-001 
pe - நுணை உருளை முனை 
எழுதுகோல்‌. 

ballast (n) - எடை, அடிச்சுமை 
(கப்பல்‌). 

baliet (n) - குழுநடனம்‌ 

balloon (n) - ஊதுகுமிழி, 
விண்குமிழி, 

ballot (n) - வாக்குச்‌ சீட்டு. (4) - 
வாக்குச்சீட்டு அளி. 

balm (1) - களிம்பு, நோவு நீக்கி, 
நறுமணப்‌ பொருள்‌, 020 (8). 

ballistics - எறிபொருளியல்‌. 

balsam (n) - நறுமணப்‌ பிசின்‌, 
களிம்பு, மலர்‌. 

balustrade (n) -கைப்பிடிச்‌ சுவர்‌ 
மேடை. 

bamboo (8) (n) - மூங்கில்‌. 

bamboozle (v) - ஏமாற்று. 

ban (4) - தடையாணைலிதி. 02 
(0) - தடையாணை. 

banal (a) - தீங்கான, இழிந்த, 
பொது நிலையான. 

banana (1) - ஏற்றன்‌, நேந்திர 
வாழை. 


band 


42 


baritone 


band (॥) - பட்டை, குழு, இசை 
மேளம்‌, (9) - பட்டைக்‌ கயிற்‌ 
றால்‌ கட்டு, கூட்டமாகச்‌ சேர்‌. 
and - box - அட்டைப்பெட்டி. 

bandage (N,V) - கட்டு. 

bandicoot (n) - பெருச்சாளி. 

bandit(s) - கொள்ளைக்காரன்‌. 

bandy (4) - எறி, முன்னும்‌ பின்‌ 
னும்தள்ளு. (॥) வண்டி. bandy 
- legged (a) - சப்பைக்‌ 
காலுள்ள. 

bane (0) - தஞ்சு, சனியன்‌, பழி. 
(8). பா. banal. 

bang (8) - தடாலென மூடு, 
மோது, வெடி, (॥) - வெடி 
யோசை. (809) - சட்டென. 

bangle (Nn) - வளையல்‌, காப்பு. 

banian, banyan (n) - இந்திய 

ன்‌; ஆலமரம்‌, உட்சட்டை. 

banish (V) - நாடு கடத்து, விரட்டு 
banishment (n). 

bank () - மேடு, கரை, அணைக்‌ 
கட்டு, வங்கி (4) - வங்கியில்‌ 
பணம்‌ போடு. காசுக்‌ கடையில்‌ 
வணிகம்‌ செய்‌. banker (ஈ) - 
banking (n). bank - note. 
bank 0॥ - நம்பிஇரு, 

bankrupt (a,n) - நொடித்த, 
நொடித்தவர்‌, bankruptcy (n) - 
நொடித்த நிலை. 

banner (n) - கொடி, அட்டை 
(முழக்க). 

banns (pl) - மன அறிவிப்பு. 

banquet (n) - விருந்து. (3) - 
விருந்தளி. 

bantam - குள்ளப்பறவை, 
கோழி, bantam weight - 
குத்துச்‌ சண்டை வீரர்‌ எடை. 


banter (n) - ஏளனப்பேச்சு (4) - 
ஏளனம்‌ செய்‌. 

baptism (n) - தூய நீராட்டு 09- 
tismal (a). baptize (ம) - 
பெயரிடு, தூய நீர்தெனி. 

bar (n) - கம்பி, கம்பிவேலி, 
தடை, வழக்குரைஞர்‌, கழகம்‌, 
தேறல்‌ கடை, கம்பிக்கடை. 

barb (ற) - முள்‌, அம்புமுனை. 
barbed (8) முள்‌அமைந்த. 
barbed wire - முள்கம்பி. 

barbarian (n) - காட்டு மிராண்டி 
(8) - நாகரிகமற்ற. barbarous 
(a) barbarism (n) barbarity 
(n). barbarously (adv). 

barbecue (n) - திறந்த அடுப்பில்‌ 
சமைத்த உணவு. 

barber (n) - முடிதிருத்துபவர்‌. 
barber shop - முடிதிருத்தகம்‌. 

barbiturate (n) - பார்பிடுரேட்‌: 
பார்பிடுரிக காடிவழிப்‌ 
பொருள்‌, மருந்து. 

barbican (1) - புற அரண்‌. 

bard (ஈ) - பாணன்‌. 

bare (a) - பாதுகாப்பிலா, வெறு 
மையான, திறந்த மேனியான. 
barely (adv) - உண்டோ இல்‌ 
லையோ என்னும்‌ நிலை.0916 
- backed - சேணமில்லாத 
குதிரை. 0216 - faced - வெட்க 
மற்ற. 

bargain (n) - பேரம்‌. (4) பேரம்‌ 
பேசு ஒ. 010. 

barge (n) - தெப்பம்‌. 081066(1) 
- தெப்பக்காரன்‌. barge - 0016 
- தெப்பக்கோல்‌. 

baritone (nN) - இரண்டாங்கட்டை 
ஆண்குரல்‌. 


barlum 43 


basis 


கர்ப (0) - பேரியம்‌, வெண்ணிற 
உலோகம்‌. 021பரா meal - 
பேரியம்‌ உணவு. 

bark (0) - மரப்பட்டை, தோல்‌ (1) 
- தோலை உரி, குரை, பா. 
barque. 

barley (n) - வாற்கோதுமை, 081- 
[ஷு water - வாற்கோதுமை நீர்‌. 

bam (n) - களஞ்சியம்‌, பத்தாயம்‌, 
ஓ. 087 - yard. 

barnacle (n) - நத்தை வகை 
(கப்பல்‌), விடாமல்‌ ஒட்டிக்‌ 
கொள்பவன்‌. 0211820165 (pl) 
மூக்குக்‌ கண்ணாடி. 

barometer (n) - காற்று அழுத்த 
மானி, பாரமானி, மனநிலை, 
சூழ்நிலை காட்டுவது. 0210- 
metric (a). 

baron (0) - பெருமான்‌, பெருமக்‌ 
கள்‌.பட்ட வகை. 080658 - 
பெருமகள்‌. baronet (n) - 
பெருமகன்‌. 

baroque (a) - மீயழகு செய்‌ 
துள்ள 

barouche (n) - நான்கு சக்கர 
வண்டி. 

barque (nN) - படகு. 

barracks (n)- படைவீரர்‌ பாசறை, 
பாளையம்‌. 

barrage (n) - அணைக்கட்டு, 
குண்டுவீச்சு. 

barrel (n) - மிடா, பீப்பாய்‌, 
துப்பாக்கிக்‌ குழல்‌. 

barn (8) - மலடான, தரிசான, 
-பலனற்ற. 

barricade (n) - தெருமறிப்பு, 
தடுப்பு. (4) தடு. 


barrier (n) - வேலி, எல்லைத்‌' 
கோடு, தடை. 

barrister (n) - வழக்குரைஞர்‌ 
barrister - at - law or Bar-at- 
1814. ஆங்கில வழக்குரைஞர்‌ 
பட்டம்‌ (பெற்றவர்‌). 

barrow (n) - தள்ளுவண்டி. 

barter (1) - பண்டமாற்று. 

basalt (n) - எரிமலைப்பாறை. 

base (n) - அடி, அடிப்படை, 
தொடக்கம்‌, நடவடிக்கை 
மையம்‌, உப்பு, மூலி (காரம்‌) 
படைத்தளம்‌. (4) - அடிப்படை 
யாகக்‌ கொள்‌. 0856 (8) - இழி 
வான. ஸbaseless (a) - அடிப்‌ 
படையற்ற. 0896 ball தளப்‌ 
பந்து. 

basement (ஈ) - நிலவறை, 
கீழறை. 

bash (N,v) - அடி, முயற்சி. 

bashful (a) - நாணமுள்ள 
bashfuless(n) - நாணம்‌. 

basic (a) - அடிப்டையான, 
காரமுள்ள,08810 Science (0) 
* அடிப்படை அறிவியல்‌ ஓ. 80- 
plied. 

basil (n) - நறுமணச்செடி. holy 
basil - துளசி. 

basilica (n) - அரண்மனை நீள்‌ 
மண்டபம்‌. 

basilisk (n) - ஒருவகைப்‌ பல்லி 
அல்லது ஒணான்‌. 

basin (n) - தட்டம்‌, நீர்க்குட்டை, 
வடிநிலம்‌, ஆற்றுப்பள்ளத்தாக்கு. 

basis (ற). - அடிப்படை, 
முதன்மை இயைபுறுப்பு. bases 
(pl). 


bask 44 


bask (9) - வெயிலில்‌ காய்‌. 

basket (n) - கூடை. basket ball 
- கூடைப்‌ பந்து. 

bas - relief (n) - புடைப்புச்‌ 
சிற்பம்‌. 

bass (n) - மட்டக்குரல்‌, படுத்த 
லோசை. 

bast (n) - உள்மரப்படை, மென்‌ 
மரம்‌. 


bastard (ஈ) - முறைகேடாகப்‌ |. 


பிறந்தவர்‌, வலிமை இல்லாதவர்‌. 

bastinado (4) - உள்ளங்காலில்‌ 
பிரம்பால்‌ அடி. (॥) - உள்ளங்‌ 
காலில்‌ பிரம்பாலடிக்கும்‌ தண்‌ 
டனை. 

bastion (n) - 
கோட்டை. 

bat (nN) - வெளவால்‌, பந்து 
மட்டை, (4) மட்டையால்‌ அடி. 
batsman - மட்டை ஆட்டக்‌ 
காரர்‌. 

batch (n) - தொகுதி (பொருள்‌). 

bate (4) - குறை, தணி, அடக்கு. 

bath (n) - குளிக்குமறை, தொட்டி, 
குளித்தல்‌, குளித்தல்‌ நீர்‌. (4) 
கழுவு, குளி bath rom - குளி 
யல்‌ அறை. 

bathe (v) - குளி, நீராடு, 
அமிழ்த்து. ஸather (n), bathing 
n}. 


காவலரண்‌, 


bathos (n) - முரண்சுவை, 
bathetic (a). 

batik (n) - மெழுகுச்சாய முறை, 

baton (n) - தடி. 

batta (ஈ) - படிப்பணம்‌ (4) - 
தடியாலடி. 

battalion (n) - பட்டாளம்‌. 


batten (n) - மரச்சட்டம்‌, (4) - 
மரச்சட்டத்‌ தால்‌ வலுப்படுத்து, 
கொழு, தடி. bகfter ()- அடித்து ' 
தாக்கு, இடி, ஒbatteringram (n) 
- இடிக்கும்‌ பொறி. 

battery (1) - பீரங்கிப்‌ படை, மின்‌ 
கல அடுக்கு. 

battle (n) - சண்டை (6) - சண்டை 
யிடு, போர்‌ செய்‌ battlefield - 
போர்க்களம்‌, battleship - 
போர்க்கப்பல்‌. 

battledore (n) - மரத்துடுப்பு 
இறகுப்பந்து மட்டை. $huitle 
cock 

battlement (0) - ஞாயில்‌, கொத்த 
தளம்‌. 

bauble (n) - விளையாட்டுப்‌ 
பொருள்‌, அழகுப்பொருள்‌, 
சிறுதுணுக்கு. 

baulk - balk. 

bawdy (a) - ஒழுக்கங்கெட்ட, 

மிந்த. 

baw! (9) - கூச்சலிடு. (1) - கூச்சல்‌ 

bay (1) - வெற்றித்தழை; வாகை, 
விரிகுடா, தூண்‌ இடைவெளி, 
வேட்டை நாய்க்‌ குரைப்பு, 
கருஞ்சிவப்பு, (॥) - குரை, 
உறுமு. 

bayonet (n) - துப்பாக்கி முனை, 
சனியன்‌. (4) - துப்பாக்கி 
முனையால்‌ குத்து. 

bazaar (n) - கடைத்தெரு, சந்தை 
flower bazaar - மலர்ச்‌ சந்தை. 

BC - (கி.மு. கிறிஸ்துவுக்கு முன்‌). 

be (4) - வாழ்‌, நிலைபெறு, பய 
னிலை , ஒருமை, ௮, 18, was 
பன்மை 916, were. 

beach (n) --கடற்கரை () - 
கரையேரச்செய்‌. 


beacon 


beacon (n) - குறிகாட்டும்‌ §, 
கலங்கரை விளக்கம்‌, வானொ 
லிக்‌ குறிகை, மிதவை. 

bead (1) - உருண்டை மணி, 
நீர்த்துளி, 068060, beady (a). 

beadle (n) - திருச்சபை அலுவலர்‌ 

beagle (n}- தெரு வேட்டை நாய்‌. 

beak (n) - அலகு (பறவை). 

beaker (n) - முகவை, முக்குக்‌ 
குவளை. 

beam (ஈ): - உத்திரம்‌, ஒளிக்‌ 
கற்றை. (1), ஒளிவிடு, புன்னகை 
செய்‌. 

bean (n) - அவரை, மொச்சை. 

bear (n) - கரடி, முரடன்‌, the 
great bear: வடமீன்‌ குழு. ௪0- 
|r bear: முனைப்பகுதிக்‌ 
கரடி. 

bear (v) (bore, bome) - தாங்கு, 
படு, கொண்டுசெல்‌, பிடித்துக்‌ 
கொள்‌. (0016, born) பெறு, 
பெற்றெடு. 

beard (1) - தாடி (4) - தாடியைப்‌ 
பிடி. 

bearer (॥) - கொணர்பவர்‌, 
சுமப்பவர்‌. 

bearing (n) - நடத்தை 

bearings (pl) - சமநிலை, 
சூழ்நிலை, திசை. 

beast (ஈ) - விலங்கு, முரடன்‌, 
beastly (adv). 

beat (v) (beat, beaten) - அடி, 
சிறகடி, தோல்வியுறச்‌ செய்‌, 
ஒழுங்காக இயங்கு. (1) - 
அடிப்பு, துடிப்பு, முறை காவல்‌ 

beatific (3) - பேரின்பமயமான, 
peautitude (n). 


45 


bed-rock 


beau, beaux (pl) - காதலன்‌, 
பகட்டன்‌, பகடி. 

beau ideal - மிக உயர்ந்த அழகு, 
மிகச்‌ சிறந்தது. beau monde - 
நாகரிகச்‌ சமூகம்‌. 

beauty (n) - அழகு, அழகி, ஸஒaப- 
tiful (a), beautifully (adv) 
beautify (v).. (beautified - 
அழகு:செய்‌. 

beaver :(ஈ) - நீர்நாய்‌, நீர்நாய்‌ 
மயிர்த்தலையணி, நீர்நாய்த்‌ 
தோல்‌. 

becalmed (a) - அசைவற்ற. 

because (adv, con) - ஏனென்றால்‌. 

beck (n) - சைகை, குறிகை, 
அழைத்தல்‌ (4). சைகை செய்‌ 

beckon (1) - சைகை செய்து 
அழை. 

become (4) - (became, be- 
006) - ஆகு, உண்டாகு, தகுதி 
யாய்‌ இரு. becoming (a) - 
தகுதியான. 

bed (ஈ) - படுக்கை, பாத்தி, 
அடிப்பரப்பு. 

bedding (nN) - படுக்கைகட்டு. 
bed pan - கழிவறைக்‌ கலம்‌, 
bed -ridden - “நோய்‌ 
வாய்ப்பட்ட, bedroom - 
படுக்கையறை, ஸbedstead - 
கட்டில்‌. 

bedeck (4) - அணிசெய்‌. 


-bedew (4) - தெளி. 


ஸbedlam (n) - Sறுக்கர்‌ வாழ்வி 
டம்‌, கூச்சல்‌ நிறைந்த இடம்‌. 

bedouin (a,n) - பாலைவன 
வாழ்வி, ஊர்சுற்றி. 

bedraggled (a) - ஆடை முதலி 
யன அலங்கோலமான. 

bed-rock - அடிப்பாறை, அடிப்‌ 
படை. 


bee 46 


bee (n) - தேனீ. beehive - தேன்‌ 
கூடு, அடை, 086-146 - நேர்க்‌ 
கோடு, ஸbeeswax - தேன்‌ 
மெழுகு. 

beech (ஈ) - மரவகை. 

beef (0) - மாட்டிறைச்சி. beefy 
a). 


beer (0) - பீர்‌: சாராய வகை 

661-100 - சர்க்கரைக்‌ கிழங்கு. 

beetle (n) - வண்டு, விட்டில்‌. 

befall (v) - (befell, befallen) - 
நிகழ்‌, வந்து சேர்‌. 

bet (4) - தகுதியாக்கு, பொருந்து 
மாறு செய்‌. 

befog (4) - பனியால்‌ மறை. 

befool (9) - ஏமாற்று. 

before (prep) - முன்னிலை. 

before (adv) - முன்னரே. 

before (con) - விரைவிலேயே. 

beforehand (adv) - முன்‌ 
கூட்டியே. 

befriend (v) - உதவி செய்‌. 

beg (v) - இர, ஐயம்‌ வேண்டு. 

beggar (n) - இரவலர்‌, பிச்சைக்‌ 
காரன்‌. 060031] (adv). beg- 
gary (adv). 

beget (v) (begot, begotten) - 
பிறப்பி, தேோற்றுவி,. பெறு. 

begin (v) (began, begun) - 
தொடங்கு, beginning (n), 
beginner (n) - தொடக்க 
நிலையர்‌. 

beguile (9) - மகிழச்‌ செய்‌, நேரம்‌ 
போக்கு, மயக்கு. 

behalf (n) - சார்பு, ஊக்கம்‌,.01 
one's behalf - ஒருவர்‌ சார்பாக 

behave (v)'- நடந்து கொள்‌, 
behaviour (n) - நடத்தை. 


belly 


behead (4) - தலையைக்‌ கொய்‌. 

behest (n) - கட்டளை, உறுதி 
மொழி, வேண்டுகோள்‌. 

behind (prep) - பின்‌, ஆதரவில்‌. 

behind (adv) - கடைசியில்‌. 

behind (6) - பின்புறம்‌. 

behold (4) - கவனி, பார்‌. 

beholden (a) - கட்டுப்பாடுள்ள. 

behove (4) - பொருத்தமாய்‌ இரு, 
தகுதியாய்‌ இரு. 

being (1) - உயிர்‌, ஆள்‌, பிழைத்‌ 
இருத்தல்‌, ஈhப௱an being, Su- 
preme Being. 

belabour (9) - கடுமையாக அடி. 

belated (a) - காலந்தவறிய, 
காலந்தாழ்ந்த. 

belch (4) - உமிழ்‌, ஏப்பம்‌ விடு. 

belfry (1) - மணிக்கூண்டு. 

belie (9) - பொய்ப்பி. 

belief (n) - நம்பிக்கை, (X 01506- 
lief) believable (a) believe (v) 
- நம்பு, எண்ணு, believer (n). 

belittle (6) - குறைவாய்‌ எண்ணு, 
புறக்கணி. 

bel! (n) - மணி. 06! (4) - மணிக்‌ 
கட்டு. 

belle (n) - அழக. 

bellicose (a) - போரிட விரும்‌ 
பும்‌. 

belligerent (a) - பகையான, 
போர்விரும்பும்‌(॥) - போரிடும்‌ 
அரசு. belligerency (n). 

bell metal () - மணிவெண்கலம்‌. 

bellow (n,V) - கத்து, முழங்கு. 

bellows (n) - துருத்தி. 

belly (n) - வயிறு (4) - வீங்கு (06- 
lied, bellying. bellyful (a). 


belong 


47 


bestride 


belong. (9) - சொந்தமாய்‌'இரு. |! 
belongings (ஈ).- உடைமை |! 
கள்‌ 

beloved (a) - அன்புக்குரியவர்‌. 
) - அன்புக்குரியவர்‌, காதலர்‌. 

below (adv,prep) - கீழ்‌, தாழ்‌. 

belt (n) - பட்டை, கச்சை, வளை 
யம்‌, இடைநிலப்‌ பகுதி (9) - கச்‌. 
சையணி, பட்டையால்‌ கட்டு. 

bemoan (0) - புலம்பு, துயருறு 

bench (n) -: விரிப்பலகை, 
நடுவர்‌ இருக்கை. 

bend (4) - வளை, குனி, 0600 (1) |; 
- வளைவு, திருப்பம்‌, கோணல்‌ |! 


beneath (adv, prep) - கீழே, |; 


அடியில்‌. . 
benediction (n) - வாழ்த்துரை. 
benefaction (nN) - ‘~தவி, 

நற்செயல்‌. benefactor (ஈ) - 

கொடையாளர்‌, 

benefactress (n) 

புரவலர்‌. 
benefice (n)- மானியம்‌, நல்கை |. 
beneficence (nN). - நன்மை 

செய்தல்‌, நலஞ்செய்தல்‌. 
beneficient (a) - நன்மை, 
உதவி, சலுகை (V) - உதவு, ben- |; 

eficial (a). 
benevolence (n) - 


- பெண்‌ 


நலஞ்செய்‌. |! 


lent (a) 
benighted (a) - 
யுள்ள. 
benign (8) 
வான benignant (a); benig- 


அறியாமை 


bent (a) - வளைந்த (0) - வளைவு, |' 
‘bestride: (9) - கால்‌ விரித்து நட, 


விருப்பம்‌, இயற்கை அவர்‌. 
benumb (4) ‘‘மரக்கச்செய்‌.. 


: bereave (v) - 


: beriberi (ற) - 


்‌ புரவலர்‌. |. 


beside (prep) - அருகில்‌. 


நாட்டம்‌, அற ஆர்வம்‌097800- best (a, adv} - 


bestial (a). - 


nant (2). bong. |! bestir (9) - எழுச்சிகொள்‌: 


bestow (4) - கொடு, சேமித்து 


! benzene 1) - பென்சன்‌, கரைப்‌' 
பான்‌. 


i  benzoin (8) - சாம்பிராணி. 
bequeath (ம) - உடைமை 


விட்டுப்‌ போ, மரபுரிமையாகக்‌ 

கொடு, இறுதியாவணம்‌ எழுதி' 

வை. 

இழக்கச்‌ செய்‌, 

தவிக்கவிடு, துணையின்றி விடு 

bereavement (n) - இழப்பு. 

திமிர்நோய்‌ 
(குழந்தை நோய்‌). 

1 berry (0) - காற்றுக்கனி. 

' berth (n) - தங்குமிடம்‌, துயிலி 
டம்‌, நற்பணியிடம்‌. 


; beseech (v) - கெஞ்சிக்கேள்‌. 
beset (8) - சூழ்‌, நெருங்கித்‌ தாக்கு. 
‘beshrew (V) - பழி, பழிக்கு 


ஆளாக்கு. 


besides (prep) - மேலும்‌. 
| besiege (4) - முற்றுகையிடு. 
‘ besmear (9) - பூசு. 


bespatter (4) - சிதறித்‌ தெளி. 


‘ bespeak (v)'- 
பேசு. 
: besprinkle (9) - தெளி, சிதறு. 
மிகச்‌ சிறந்த 
(good, better, best), 
விலங்குப்‌ பண்‌ 
த்‌ நாகரிகமற்ற, ஸestiality 
n). 


முன்‌ கூட்டியே 


வை. bestowal (n). 


தாண்டி நட. 


bet (n) - பந்தயம்‌. (4) - பந்தயம்‌ 
கட்டு. 

betake (4) - மேற்கோள்‌. 

betel (ஈ) - வெற்றிலை. 06161- 
ஈப்‌- வெற்றிலைப்‌ பாக்கு. 

bethink (4) - நினைத்துப்‌ பார்‌. 

betide (4) - நிகழ்‌. 

betimes (adv) - முன்கூட்டி, 
தகுந்த காலத்தில்‌. 

betoken (V) - குறி. 

betray (4) - காட்டிக்‌ கொடு, மறை 
வெளிப்படுத்து (1) - betrayal. 

betroth (V) - மண உறுதி-செய்‌, 


betrothal - மண உறுதி செய்‌ | 


தல்‌. betrothed (a). 

better (a) (good, better, best) 
(V) - சீர்திருத்தம்‌ செய்‌. 

better (n) - உயர்குடியினர்‌. 

better, bettor (n) - பந்தயங்‌ 
கட்டுபவன்‌. 

between, betwixt (prep, adv) - 

டையே. 

bevel (n) - சரிவு, சாய்வு ட்‌ 
சரிவாகச்‌ செய்‌. 06/61160 (a). 

beverage (n) - பானம்‌, குடிநீர்‌ 

bevy (n) - கூட்டம்‌ (பறவை, நங்‌ 
கையர்‌). 

bewail (6) - அழு, இழப்பு, 
நினைத்தழு. 

beware (v) - எச்சரிக்கையாய்‌ 
இரு, கவனமாய்‌ இரு. 

bewilder (4) - தடுமாறு, குழப்ப 
மடையச்‌ செய்‌. ஸbewilder (n) - 
குழப்பமடைதல்‌. 

bewitch (v) - மருட்டு, கவர்ச்சி 
செய்‌, மயக்கு. ப 

bewitching (8) - மயக்கும்‌, 06- 
witchment (nN) -மயக்கம்‌, 
கவர்ச்சி செய்தல்‌. 


beyond (adv,prep) - அப்பால்‌, 
எட்டாத. the beyond - எதிர்‌ 
காலம்‌, இறப்புக்கு பிந்திய 
நிலை. 

bias (V) -ஒரு சார்பாகக்‌ கொள்‌. 
bias (n) - ஒரு சார்பு. iassed 
(a). 

bib (n) - தாழ்வாய்கட்டைத்துணி 
(குழந்தை]. 

Bible (0) - விவிலியம்‌, கிறித்துவர்‌ 
மறை நூல்‌. 010108. 

bicameral (a) - இரு அவைகளுக்‌ 
குள்ள. 

bicentenary (a,n). இரு நூறாம்‌ 
ஆண்டு விழா. 

biceps (n) - இரு தலைத்தசை 
(மந்தை) 

bicker (v) - சச்சர விடு. (॥) - 
சச்சரவு. bickering (n). 

bicycle (n) - மிதிவண்டி, 010191 
(0) - மிதிவண்டி விடுபவர்‌. 

010 (4) - அழை, விலை கூறு, (1) - 
ஏலத்தில்‌ விலை கூறுதல்‌, ஏவ 
விலை, கேள்வி. 

bide (4) - எதிர்பார்த்திரு. 

biennial (a) - ஈராண்டிற்குரிய, 
(॥) - ஈராண்டுத்தாவரம்‌. 

bier (5) - பாடை. 

bifocal (n) - இருகுவியத்‌ 
தொலைவுள்ள. bifocals (n) - 
இரு குவியத்‌ தொலைவு மூக்‌ 
குக்‌ கண்ணாடி. 

bifurcate (v) - இரண்டாகப்‌ பிரி. 
ஓரfீபrcation (nN) - இரண்டாகப்‌ 
பிரித்தல்‌ 

big (a) - பெரிய,மூத்த, தனிச்‌ 
சிறப்புள்ள (010097, biggest). 


49 


bison 


bigamy (1) - இரு மனைவி இல்‌ 
லற வாழ்வு. 01080ப5 (8) 
bigamist (n) - இரு மனைவி 
இல்லற வாழ்வுள்ளவர்‌. 

bigot (n) - கொள்கை வெறியர்‌, 
குருட்டுப்‌ பற்றுள்ளவர்‌. 010010 
(n) bigotted (a). 

bigwig (ர) - பெரும்புள்ளி. 

bike (0) - மிதி வண்டி, விசை உந்து 
வண்டி. 016 (9). 

bilateral (n) - இருபக்க, இருகட்சி 

bilateral symmetry - இருபக்கச்‌ 
சமச்சீர்‌. 

bile (n) - பித்த நீர்‌, சீற்றம்‌. 011006 
(8). 


bilingual (2) - இருமொழி பேசும்‌. 

bil (n) - அலகு (பறவை), வலைப்‌ 
பட்டி, சட்ட வரைவு, துண்ட 
றிக்கை. 

billet (N,v) - படைவீரர்களுக்கு 
இடமளி, இடமளித்தல்‌. ' 

billet doux (n) - காதல்‌ கடிதம்‌. 

billiards (n) - மேடைக்‌ கோல்‌ 
பந்து. 

billion (n) - இலக்கங்கோடி (ஆங்‌ 
கில நாடு), ஆயிரங்‌ கோடி 
(அமெரிக்கா). 

billow (n) - பேரலை, கடல்‌, 0॥- 
lowy (a). 

bil goat (n) - ஆட்டுக்‌ கடா. 

bimonthly (a,n) இரு இங்களுக்‌ 
குரிய, இரு திங்கள்‌ இதழ்‌. 

bin (0) - குதிர்‌, குப்பைத்தொட்டி. 

. binary digit (n) - ஈரிலக்க எண்‌ 

(0,1 கணிப்பொறி). 

bind -(v) - கட்டு, பிணை, 
கட்டுப்படுத்து. 

bind (ஈ) - கட்டுமானம்‌. binder 
(॥) - கட்டு வேலையாளர்‌. 


binocular (n) - மூக்குக்‌ கண்‌ 
ணாடி, இருகண்‌ நோக்கி. 


, biography (n) - வாழ்க்கை வர 


லாறு. ஸbiographical (a) biog- 
rapher (n) - வாழ்க்கை வர 
லாறு எழுதுபவர்‌. 

biochemistry - உயிர்‌ வேதியல்‌ 

biology (1) - உயிரியல்‌, iologi- 
cal (a). biologist (n) - 
உயிரியலார்‌. 

bionics (n) - உயிர்ப்பயனியல்‌. 

biopsy (n) - நுணித்தாய்த்தல்‌ 
(சு). 

bioscope (1) - படக்காட்சி, 

biped (ஈ) - இருகால்‌ உயிர்‌, 
சேவல்‌. 

birch (0) - மரவகை, பிரம்பு, (4) - 
பிரம்பினால்‌ அடி. 

bird (ர) - பறவை, bird Sancturary 
- பறவைப்‌ புகலிடம்‌, எ.கா. 
வேட்ந்தாங்கல்‌. 

bith (n) - பிறப்பு, தொடக்கம்‌ (% 
death). 

birth certificate - பிறப்புச்‌ சான்று 
birth-day - பிறந்த நாள்‌. 

birthright - பிறப்புரிமை. 

biscuit (n) - பிஸ்கோத்து, மாச்சில்‌. 

bisect (4) - இருசமக்‌ கூறிடு, 0- 
section (0) - இரு சமக்கூறிடல்‌, 
bisector (n) - இருசமவெட்டி 

bisexual (a) - இருபால்‌ (பூ), 
ஊமத்தை. 

bishop (n) - பேராயர்‌. 

bismuth (0) -நிமிளை, உலோகம்‌. 

bison (1) - காட்டெருமை. 


1 50 


blatant 


bit (n) - சிறு துண்டு, துணுக்கு, 
துளைப்பாடு.- 

bit (n) - அலகுச்‌ சொல்‌. ஒinéry 
0101 என்பதன்‌: சுருக்கம்‌. 
செய்திகளின்‌ அடிப்படை அலகு, 


ஓர்எழுத்தை, 1 பைட்‌ இடத்தில்‌ | 


தான்‌ கணிப்பொறியில்‌ பதிவு 
செய்ய இயலும்‌. 8 பிட்டுகள்‌ 
ஒருபைட்‌, 1024பைட்‌, 1நிலோ 
பைட்‌,பா. byte 

bitch (n) - பெண்‌ நாய்‌, 

bite () (bit, bit) - கடி, வலி, 
உண்டாக்கு. (॥).- கடித்தல்‌, 
வாயளவு உணவு. 01161 (ற) - 
கடிப்பவன்‌, தீங்கிழைப்பவன்‌, 
biting (a) காரமான, கடிப்புள்ள 

bitter (a) - கசப்பான, வெறுப்‌ 
பான. bitterness (Nn) -(x 
sweet) 

bitumen (n) - நீலக்கல்‌. 

bivouac (1) - படைவீரர்கள்‌ 
இடைக்காலத்தங்கல்‌ (V) - பாச 
றையில்‌ தங்கல்‌. 

bizarre (8) - இயல்புக்கு மாறான, 
பேயுணர்வுள்ள. 

black (a) - கரிய, கெட்ட, (0) - 
கருமை, கரிய நிறத்தாள்‌. 01801- 
ness (1) - கருமை, இருள்‌. 
blacken (n) - கருமையாக்கு; 
கரிபூசு, இழிவுபடுத்து. ஸ॥ak- 
board - கரும்பலகை. ஸlack- 
box - கரும்பெட்டி, 

blackguard (n) - போக்கிரி. 


blackmail (9). - அச்சுறுத்திப்‌ 
“ பணம்‌ பறி: ().- அச்சுறுத்திப்‌ 
்‌ பணம்‌ பறித்தல்‌. 180-௮18 
(1) - அச்சுறுத்திப்‌ பணம்‌ ப்றிப்‌ 
blacksheep (0) - கருங்காலி. 
black-smith (n) - கருமான்‌, 
கொல்லன்‌. ்‌ 
bladder (n) - பை, சிறுநீர்ப்பை. 
blade: (ஈ) -- இலைப்பரப்பு, 
அலகு, கூர்த்தகடு:. ய 
blame (0) -பழிசுமத்து. (॥) - பழி 
‘"blainable (a). blameless (a) 
blame-worthy - பழி கூறத்தக்க 
மிர்‌ (௮) - இனிையுள்ள, 
்‌ எழுச்சியுற்ற, அடக்கமுள்ள. 
blandish (9) - புகழ்ச்சி செய்‌, 
மிரட்டு, blandishment (n). 
blank .(a) - வெறுமையான, 
வெற்று, எழுதப்படாத. blank 
cheque: தொகை குறிக்கப்‌ 
படாத காசோலை, blank: verse: 
செந்தொடைப்‌ பா. ந்‌ 
blanket (॥) - கம்பளம்‌. 
blare (v) - முழங்கு (எக்காளம்‌). 
(1) - முழக்கம்‌. 
blaspheme (4) -: பழித்துரை 
(தெய்வம்‌, உயர்ந்தோர்‌) 0185- 
phemous (a) .blashphemy 
(1) - பழித்தல்‌ ்‌ ்‌ 
blast (ஈ) - வெடிப்பு, அதிர்ச்சி 
யலை, கடுங்காற்று,. உரத்த 
ஒசை. (14) - வெடிக்கச்‌ செய்‌, 
ஊது, அழி, blast furnance - 
ஊதுலை. ்‌ க 
blatant (a) - ஐயமற்ற. blatancy (ற. 


blaze 51 


01826 (4) - தீக்கொழுந்து விட்‌ 
டெரி, விளம்பரம்‌ படுத்து; 


வடுக்குறியிடு (மரம்‌) (1). - தக்‌ | 


கொழுந்து. 
lazer (1)- விளையாட்டுச்‌ சட்டை. 
blazon (n) - வீரன்‌ மெய்க்காப்பு 
(9) - பலர்‌ அறியச்‌ செய்‌, அணி 
செய்‌. 


bleach (9) -.வெளு, நிறம்‌ நீக்கு, | 


சலவை செய்‌. bleaching 
powder ; சலவைத்‌ தூள்‌. 
bieak (a) - 
அளவற்ற (இடம்‌). 
bleat (9) - கத்து (ஆடு) (n) - 
ஆட்டின்‌ கத்தல்‌. ஒ .088 


bleed (9) - குருதிப்‌ க, ; 


்‌ bleeding (0). ்‌ குருதிப்‌ 
பெருக்கு. ந 
blemish (n) - மாசாக்கு, கறைப்‌ | 


படுத்து. (1) - கறை, மாசு. 
மள (4) -'கல, ஒன்று சேர்‌. (7) - 
கலப்பு, நயம்‌, நயமாதிரி.' 
bless (9) - வாழ்த்து; மிழெச்செய்‌. 
" blessings (n) - வாழ்த்துகள்‌, 
கடவுள்‌ துல்‌ அருட்‌ a 
‘ blessed (a). 
blight (v} - ‘வாட்ச்‌ செய்‌ (n) - 
வாடல்‌ நோய்‌ '(செடிகெர்டி) 
blighter (n) - அழிப்பவன்‌, 
தொல்லை கொடுப்பவன்‌... 
bind (8) - குருடான, அறிவற்ற, 
(4) -.குருடாக்கு. (1) - இரை. 
. blindly (80) blindness (n). 
blindfold {a,adv)- கண்களைக்‌ 
கட்டியவாறு. (॥) - கண்களைக்‌ 
கட்டு, 


நிறமற்ற, குளிர்ந்த, ] 


blood-vessel 


(ரர்‌ (9) - இருஇரு என்று விழி, 
மங்கலாய்‌ ஒளி விடு, 011/0 
(று. blinkers (pl) - குதிரை 


கண்மறைப்பு. 


bliss (n) - பேரின்பம்‌. blissful 


a). 

blithe (2) - மகிழ்ச்சியான. 

blister (n) -கொப்புளம்‌ (ம) - 
கொப்புளமுண்டாக்கு. 

பரச (1) - குண்டுவீச்சுத்தாக்கு 
(வானூர்தி). : 

blizzard () - பனிப்புயல்‌ ' 

bloat (9) - உப்பவை, வீங்கச்‌ செய்‌, 

ஸlob () - மென்திரள்‌, நீர்த்துளி. 

bloc .(n) - மக்களணி, 'அணிநாடு. 

block (0) - தடை அச்சுக்கட்டை, 
தொகுதி. block-making - 
அச்சுக்கட்டை செய்தல்‌ (4) - 
தடைசெய்‌. blockade (ஈ) - 
முற்றுகை (4) - போக்கு 
வரத்தைத்‌ தடை செய்‌. , 

bloke (ஈ) - ஆள்‌, பேர்வழி. 


| blond, blonde (a) - பொன்னிற 


மான (பெண்‌ முடி). 

blood (n) - குருதி, உறவு. blood 
bank: குருதி வங்கி. 01000 
010 - குருதிப்பிரிவு, வகை. 
“blood transfusion: குருதி 


யேற்றல்‌; bloody (a) - குருதி 
தோய்ந்த, கொலைச்செயலுள்ள 


blood-hound.(n) - வேட்டை நாய்‌. 
blood-shed (n) - கொலை. 
blood-shot’ (a) -‘ குருதிச்‌ சிவப்‌ 
பான. * ட்‌ 
ம1000-5ப0%6£. (ற): - 
பணம்‌ பறிப்பவன்‌ 
blood-thirsty (a) - கொடிய... 
blood-vessel (n) - குருதிக்‌ குழாய்‌, 
தமனி, சிரை, நுண்குழர்ய்‌. 


அட்டை, 


bloom (ஈ) - பூ, வனப்பு; புது 
மலர்ச்சி. (4) - அலர்‌, வளப்‌ 
புடன்‌ விளங்கு. 

bloomer (1) - தவறு, bloomers |. 
(1) - மகளிர்‌ குறும்பாவாடைக்‌ 
கால்‌ சட்டை. 


blossom (n) - மலர்‌, பூ (4) - 
அலர்‌. 

blot (n) - கறை, குற்றம்‌ (4) - 

* கறைப்படுத்து, அழி, அவமதி. 

blotter, blotting paper: - 
ஒற்றுந்தாள்‌. 

blouse (0) - மார்புச்சட்டை.. 

blow (4) - ஊது, வீசு (காற்று) , பரு 
மனாகு, மலர்‌. (0) - பேரடி, மிகு 
துயர்‌. 0104 [8 - செஞ்சுடர்‌ 
ஊது விளக்கு. blower (n) - 
காற்றூதி. 

blubber (4) - முகம்‌ வீங்க அழு, 
விம்மியழு. (1) - இமிங்கலக்‌ 
கொழுப்பு. 

bludgeon (0) - குண்டாந்தடி (9) 
- தடியால்‌ அடி. 

blue (n) - நீல நிறமான. (1) - நீல 
நிறம்‌. 

blue blood - உயர்குடி. blue 
1௦௦k - வெறுப்பு. 160 80 
ble - நாடி நரம்பு. 

blue - book (n) - இருந்தா முதல்‌ 
படி (அரசியல்‌ மன்ற அறிக்கை). 

blue jacket - கப்பற்‌ படைஞர்‌, 

- blue print - நீல அச்சுப்படம்‌. 

blue stocking - இலக்கிய அறிஞர்‌ 

ப்பர்‌ (॥) - உச்சி, செங்குத்துக்கரை 
(8) - மொட்டையான, நெஞ்‌ 
சார்ந்த. (4) - ஏமாற்று, 
அச்சுறுத்து. 


blunder (n) - தவறு, blunder {v) 
- தவறு செய்‌. 

blunt (8) - கூர்மையற்ற, அறிவுக்‌ 
கூர்மை இல்லாத, ஒளிவு மறை 
வின்றிப்‌ பேசும்‌ (4) - மழுங்‌ 
கலாக்கு. 

blur (0) - மங்கலான தோற்றம்‌, 
உருவம்‌ (9) - மங்கலாக்கு. 

டயர்‌ (॥) - உளறிக்‌ கொட்டு. 

blush (4) - (முகம்‌) சிவப்பாகு, 
வெட்கப்படு (॥) - முகஞ்‌ 
சிவத்தல்‌, வெட்கம்‌, நாணம்‌. 

bluster (4) - தற்புகழ்ச்சி செய்‌, 
வீம்பு' பேசு. (1) - வீம்பு, தற்‌ 
புகழ்ச்சி. 

boa-constrictor (n) - மலைப்‌ 
பாம்பு (தென்‌ அமெரிக்கா). 

boar (n) - ஆண்‌ பன்றி, காட்டுப்‌ 
பன்றி. 

board (n).- பலகை, உணவு 
மேடை, கழகம்‌, வாரியம்‌, குழு, 
கப்பலின்‌ பக்கம்‌. (4) - பலகை 
யால்‌ மூடு, உணவளி, கப்ப 
லில்‌ ஏறு. 

boarder (nN) - உணவு விடுதி 
யாளர்‌. 0௦8010 (॥) - உண்டி. 

boast (9) - தற்புகழ்ச்சி செய்‌ (n)- 
தற்புகழ்ச்சி. boasting (n) , 
boastful (a). 

boat (n) - படகு, (4) - படகு விடு 

bob (4) - மேலுங்‌£மும்‌ அசை, 
ஊசலாடு, தலைமுடியை குறுக 
வெட்டு (பெண்‌) (0) - குண்டு, 
ஊசலாட்டம்‌, குறுக மயிர்‌ 
வெட்டல்‌. 


bobbin 53 


றல்‌ (0) - துடிக்கட்டை, தார்க்‌ 


bobble (n):- குஞ்சமுள்ள பந்து. 

bobby (n) - ஊர்க்காவலர்‌. 

bode (4) - முன்னறிவி, முன்குறி 

bodice (1) - பெண்களின்‌ உள்‌ 
சட்டை, கச்சு. 

bodkin - மொட்டை ஊசி. 

body (n) - உடல்‌, உடல்‌ பகுதி 
(பொருள்கள்‌) , குழு, கூட்டம்‌, 
(adv) - bodily, body-guard - 
மெய்க்காப்பாளர்‌. 
009 (1) - சதுப்பு நிலம்‌ பா. ஈனா, 
swamp (9) - மூழ்கிப்‌ போ. 
bogey, bogy (ஈ) - பேயுரு, 
பூச்சாண்டி, கற்பனை ௨௬. 

bogie (8) - சரக்கு வண்டி 
(இருப்பு வழி) (4) - வியப்பு 

காள்‌. 

bogus (n) - பொய்யான, போலி 
யான. 

Bohemian (n) - பொகிமிய நாட்‌ 
டா. 


boil (4) - கொதி (1) - கொப்புளம்‌, 


குருதிக்கட்டி. 00116 (ஈ) - 
கொதிகலன்‌. 

boisterous (a) - பகட்டார 
வாரமுடைய, கும்மாளமடிக்கிற. 

bold (n) - துணிச்சலான, முனைப்‌ 
பான. boldness (1) - :துணிச்‌ 
சல்‌. 

bole (n) - அடிமரம்‌. 

Bolshevik (n) - ரஷ்யப்பொது 
வுடைமைக்‌ கட்சியார்‌. 

bollard (n) - நங்கூரக்‌ கம்பம்‌, 
தடைக்‌ கம்பம்‌ (சாலை). ்‌ 

bolster (v) - ஆதரி, (0) - நீள்‌ 
தலையணை, திண்டு, தாங்குதல்‌. 


bobby 


bolt (n) - அம்பு; மின்னல்‌, தாழ்ப்‌ 
பாள்‌, (9)- தப்பி ஓடு, விழுங்கு, ' 
கதவடை, பூட்டு. 

bomb (ஈ) - வெடிகுண்டு (4) - 
குண்டு வீசு. bombard (4) - 
குண்டுகளினால்‌ தாக்கு. 00- 
bardment (0) - தகர்ப்பு. 

bombast (nN) - தற்பெருமை 
* பேச்சு. bombastic (n). 

bonafide (a,adv) - நிறைவான, 
நம்பிக்கையான, உண்மை 
யான. bonafides (n). . 

bonanza (॥) - சடுதிச்‌ செல்வம்‌. 

bon-bon (n) - இனிப்புத்‌ தின்‌ 
பண்டம்‌. 

bond (n) - பிணைப்பு, கட்டுப்‌ 
பாடு, ஒப்பந்தம்‌, பத்திரம்‌, 
ஆவணம்‌. bondage (ஈ) - 
தளை, அடிமை 00005௱௮ 
(0) - அடிமை. 

bone (n) - எலும்பு. bony (8). 

bonfire (ஈ) - சொக்கப்பனை, 
குன்றின்‌ மேலிட்ட ஒளி, விழாப்‌ 
பந்தம்‌. 

bongo (0) - சிறு பறை. 

bonk (9) - அடி, bonking (ர்‌) - 

bonnet (n) - குல்லாய்‌, பாகை 
(பெண்டிர்‌). 

bonny (a) - அழகிய, தளதளப்‌ 
" பான, மகிழ்ச்சியான தோற்ற 
முள்ள. 

bonus (1) - விருப்பூதியம்‌, பூரிப்‌ - 
பூதியம்‌. 

booby (ஈ) - முட்டாள்‌, கடற்‌ 

பறவை. 


bother 


book (n) - நூல்‌, ஏடு, சுவடி (9) - 
பதிவு செய்‌. booking (a). 
booklet (n) - சிறுநூல்‌. book- 
ing clerk -. பயணச்சீட்டு 
கொடுப்பவர்‌. booking office 
- பயணச்சீட்டு கொடுக்குமிடம்‌. 
book-keeping - கணக்கு 
வைப்பு000 005(- நூலஞ்சல்‌. 
book-worm - புத்தகப்புழு. 

boom (1) -' சங்கொலி, சடுதி 
விலையேற்றம்‌, தேவை மிகுதி, 
தடை, துறைமுகம்‌, புகழ்‌ உச்சி 
(/)-சங்கொலி எழுப்பு. 

boomerang, n.வளைதடி,ஆழிப்‌ 
படை (எறிந்தவரிடமே வரு 
வது), எறிபடை. 

boon (n) - வரம்‌, வேண்டுகோள்‌, 
உரிமைப்‌ பேறு (௮). -உள்ளத்‌ 
இற்கேற்ற.. 

௦0 (nN) - காட்டான்‌ (௮) boorish. 
boost (4) - விளம்பரம்‌ செய்‌, 
உயர்த்து. 

booster (n) - உயர்த்தி, booster 
rocket - உயர்த்து ஏவுகணை. 

boot (n) புதைமிதி, பேறு, நலம்‌, 
(4) பயனளி. ஸbootless (a) - 
பயனற்ற. 

booth (n) - சாவடி, சிறு கடை, 
குடிசை. polling booth 
வாக்குச்‌ சாவடி. 

bootleg (4) -திருட்டுச்‌ சாராயம்‌ 
விற்பனை செய்‌. 0001160087 
(॥) - இருட்டுச்‌ சாராயம்‌ 
விற்பவர்‌. 

booty (9) - கொள்ளைச்‌ சொத்து. 

borax () - வெண்காரம்‌. 

booze (1) - சாராயக்‌ குடிவகை. 


border. (n) - எல்லை, கரை 
(/)எல்லைப்படுத்து, கரையிடு. 

bore (4) -துளையிடு, சோர்வடை 
யச்‌ செய்‌ (1) - துளை, ஓயாத்‌ 
தொந்தரவு (செய்பவன்‌). 0016- 
௦ (॥) - அலுப்பு, சலிப்பு 
borer (1) துளையிடுங்கருவி. 

born (8) - பிறந்துள்ள. (0680). 

borne (4) -சுமந்து (bear) 

borough (॥) - நகரம்‌ (இங்கி 
லாந்து): 

borrow (4) - கடனவாங்கு, 
borrower (nN) - கடன்வாங்கு 
பவர்‌ ஓ. lend,lender. 

Borstal school - இளைஞர்‌ 
சர்திருத்தப்பள்ளி 

borzoi (7) - உயரமான வேட்டை 
நாய்க்கலப்பினம்‌. 

bosh (n, interj) - பொருளற்ற 
பேச்சு, மடமை. 

bosom (ஈ) - மார்பு, மார்பகம்‌, 
நெருக்கம்‌. 0080 friend - 
நெருங்கிய நண்பன்‌. 

boss (n) - குமிழ்‌, வேலை வாங்கு 
பவர்‌, முதலாளி. (4) வேலை 
வாங்கு, ஆதிக்கம்‌ செலுத்து. 

botany (௫) - தாவரவியல்‌, செடி 
இயல்‌, மரவடை இயல்‌, 0௦- 
tanical (a) botanist (n)- தர்வர 
இயலார்‌. 

botch (n) - ஒட்டுவேலை, (4) - 
குறைபாடாக வேலை செய்‌. 
hotch - potch - அலங்கோலம்‌. 

both (a - pron) - இரண்டும்‌, இரு 
வரும்‌. 

bother (v) - தொந்தரை செய்‌, 
தொல்லை கொடு. ஸother- 
some (a) botheration (ஈ) - 
தொல்லை. 


bottle. 


55 


bracing 


bottle (n) - குப்பி, புட்டி, வைக்‌ 


கோல்கட்டு, (4) - 
அடை, கட்டுப்படுத்து, 00116 
neck - தடை. 


(2) - ஆழங்காண இயலாத (% 
top). 

boudoir (ஈ) - மகளிர்‌ தனியறை, 
படுக்கையறை. 

bough (n) - மரக்கிளை. 

bude (ஈ) - கற்பாறை. 

boulevard (n).-.அகல்சாலை-ஒ. 
avenue 

‘bounce. (n):- துள்ளிக்குதி:(ா) '- 
துள்ளல்‌. bouncer (Nn) 
வீசுபந்து' '(மரப்பந்தாட்டம, 
அடியாள்‌ (உணவுவிடுதி) 

bound (n) - எல்லை. (4) - எல்‌ 
லைப்படுத்து, குதி,00பா0 (2).- 
குறிப்பிட்ட வழியில்‌ கடமைப்‌ 
பட்ட, : உறுதியான, கட்டப்‌ 
பட்ட. 00பா02ர:(0) - எல்லை, 
வேலி, ' 0008016855. (a) 
எல்லையற்ற 0008 (8) - 
மிக்கட்மைப்பட்ட 

bounty (n) - கொடை, வளம்‌, 
முறிமத்தொகை. bounteous, 
bountiful (a). 

bouquet (n) - பூச்செண்டு, பரிசுப்‌ 
பொருட்கள்‌, அன்பளிப்பு. 

bourgeois (n) - நடுத்தர வகுப்பு 
(மக்கள்‌). 


புட்டியில்‌ 1 


“bout (0). - குடித்தல்‌, மற்போர்‌. 


boutique (n) -. று துணிக்கடை 
bovine (8) - மாட்டுச்குரிய'- 


௦ (॥) - வில்‌, யாழ்‌ மீட்டும்‌ 
pottom (॥) - அடி, கடலடி, பின்‌] : 
மட்டை, (4) - 8ழ்ச்செல்‌, அடிப்‌ | 
படையாக அமை. ஸottomless | 


வில்‌; (/)-தலைவணங்கு, குனி, 
யாழ்வில்‌ மீட்டு - b0யுறகர (॥) 
- வில்லாளி bowshot {n) 
அம்பு எய்யும்‌ தொலை: 


‘bowels'{n)- குடல்‌. 


bower (n) -கொடிவீடு, பந்தர்‌. 

bowl (ர) - கும்பா, இண்ணம்‌, 
முடப்பந்து (ம) - முடப்பந்து 
ருட்டு.எறி, ‘bowler (n) முடப்‌ 
பந்தாட்ட்க்காரர்‌: 

box (n) - பெட்டி, இருக்கை 


ம்‌ (1/ “பெட்டியில்‌. வை, 
அம்‌ குத்துச்சண்டை செய்‌, 
செவிட்டில்‌. அறை,.தொலைக்‌ 
காட்சி, boxnumber - பெட்டி 
எண. boxer  (n)- boxing. (n)- 
குத்துச்‌ சண்டை. 

boy (n) - சிறுவன்‌ ௪ 1: (fe) 
சிறுமி.ஸ௦yi$h(௮) - -சிறுபிள்‌ 
ளைத்‌ தனமான. boyhood (n) 
- சிறுபிள்ளைப்‌ பருவம்‌. 

boycott (9) - கலந்துகொள்ள மறு, 

: “விலக்கு (1) - மறுப்பு, விலக்கு. 

brace (n) - இணை,. துணைக்‌ 
கருவி, கல்வி, தாங்குதல்‌ வார்‌, 
பட்டை; இரட்டை .வளை 
கோடுகள்‌ ().- தாங்குதல்‌ அளி, 
எதையும்‌ எதிர்கொள்ள ஆயத்த 
மாய்‌ இரு. 

bracelet (n) -கைவளை, காப்பு 
ஓ. bangle. 


| bracing, (2) - எழுச்சியுள்ள. 


bracken 56 


breakdown 


bracken (n) - பெரும்பெரணி | 0855 (n) - 


(பூக்காத்‌ தாவரம்‌). 

bracket (1) - அபைப்புக்குறி, 
பகரவளைவு, இரட்டைஅடைப்பு. 

brackish (a) - உப்பான (நீர்‌), 
கடுப்பான 

brad (n) - சிறு ஆணி. 

brag (0) - தற்புகழ்ச்சி (4) - தற்‌ 
புகழ்ச்சி செய்‌. braggadocio (0) 
- வீண்பெருமை. 

braid (ஈ) - பின்னல்‌, முறுக்கிய 
கயிறு, நாடி, வாரிழை, (4) - 
பின்னு, வாரிழை வைத்துத்‌ தை. 

braille (0) - குருடர்‌ எழுத்து முறை. 

brain (Nn). மூளை, அறிவு (9) - 
தலையில்‌ தாக்கக்கொல்‌ 0(21- 
less (a). the brains - அறி 
வார்ந்தவர்‌. மாவ செரி0:புனைவு, 
மூலத்திட்டம்‌, அறிவுக்‌ குழந்தை. 
brain drain : அறிஞர்‌ பிறநாட்‌ 
டிற்‌ குடியேறல்‌. brain - teaser 
: புதிர்மாவரர ராப5. அறிவார்ந்த 
வல்லுநர்‌ குழு. brainy (௮) - 
அறிவுள்ள. 

braise (4) - புழுக்கு. 

brake (9) -விரைவுத்‌ தடை (4) - 
தடையை அழுத்து. 

bramble (n) - முள்செடி. 

bran (0) - தவிடு. மாகா 04 : தவிட்‌ 
டெண்ணெய்‌. 

branch (n) - களை, கொப்பு.(V) 
இளைத்துச்‌ செல்‌, பிரி பரவு. 

brand (n) - கொள்ளிக்கட்டை, 
தழும்பு, பொறிப்பு, குறி, சூடு 
போட்டுக்குறியிடு, ப்ழிசுமத்து. 

brandish (v) - சுழற்று, செழிப்‌ 
பாக்கு. 

brandy (n) - சாராய வகை. 


பித்தளை, பணம்‌, 
பித்தளைத்‌ 
படை 


அலுவலர்‌. பா.0220, brazier, 


நாணமின்மை, 
துணையிசைக்கருவி, 


bra(sserie) (n) - 
கச்சு (பெண்‌). 

bat (n) -மதலை, குழவி. பயல்‌ 
(இழிவுப்‌ பொருளில்‌) 

bravado (n) - ஆட்டபாட்டம்‌, 
பகட்டு ஆர்ப்பரிப்பு. 

brave (a) - துணிச்சலான, அச்ச 
மற்ற (4) எதிர்த்துநில்‌, bravery 
(॥) - துணிச்சல்‌. 

bravo(interi) - மிக நன்று. 

brawl (n,\) - சச்சரவு, சச்சரவு செய்‌. 

brawn (0) - தசை, வலி, பன்றி 
இறைச்சி. brawny (8). 

bray (9) - கத்து(கழுதை) (1) - 
கத்தல்‌. 

braze (9) - பற்றுவை. 

brazen (a) - பித்தளை போன்று, 
வெட்கமற்ற (4) - நாணமில்‌ 
லாமல்‌ செயலாற்று. 

brazier (n) - கன்னான்‌, தணல்‌ 
தட்டு. த 

breach (n) - உடைப்பு, பிளவு, 
குலைவு (4) - உடைப்பு உண்‌ 
டாக்கும்‌. 01680 (1) - அப்பம்‌, 
ரொட்டி. 

breadth (n) - அகலம்‌, பரப்பு, 
பரந்த நோக்கு. ஓ. length 

break (4) - (broke, broken) - முறி, 
தோன்று, குறை : (விரைவு), 
விஞ்சு, புதிர்விடு (11) முறிவு, 
இடைவேளை, பிரிதல்‌ 0162/- 
able (a). breakage (n) - 
உடைதல்‌. 

breakdown - பழுது (வண்டி), 
பகுப்பு. 


மார்புத்த ரங்கு 


breaker 57 


breaker (n) - முறிப்பு, பெரிய 
அலை. 

breakfast (n) -காலை உணவு (6) 
- காலையுணவு கொள்‌. 

breakneck (a) - தலைதெறிக்க 
(ஓடல்‌). 

breakthrough (n) - முன்னேற்றம்‌ 

breakwater (nN) - நீர்த்தடை, 
அலைத்தடுப்பு. 

breast (n) - மார்பு, மார்பகம்‌, 
நெஞ்சம்‌ (9) - எதிர்த்துத்‌ தாங்கு. 

6851-5106 - மார்பு வீச்சு 
(நீந்துதல்‌) 

breath (0) - மூச்சு, breathless 
(8) - பெருமூச்சு விடும்‌, கடு 

யற்சியுள்ள, காற்றற்ற. 

breathy (a). 

breathe (V) - மூச்சு விடு, ஓய்வு 
கொள்‌. breathing (nN) - மூச்சு 
விடல்‌. breathing space - 
ஓய்வு, இடை நிறுத்தம்‌. 

breather (n) - சிறு ஓய்வு. breath 
“19/00: வியப்பு உண்டாக்கும்‌. 

breech (n) - பின்மட்டை, பின்‌ 
பகுதி. 

breeches (4) - கால்சட்டை 

breed (v) - கலப்பினம்‌ செய்‌, 
உண்டாக்கு. 01660 (॥) - கலப்‌ 
பினம்‌, கால்வழி 4611-0160 : 
நன்கு வளர்க்கப்பட்ட)11-060 
: நன்றாக வளர்க்கப்படாத. 

breeze (n) -தென்றல்‌, இளங்‌ 
காற்று, பா.06 ஜே (8)- காற்றுப்‌ 
போக்கான. 

brethren (n) - உடன்‌ பிறப்பு 
(அன்பு, தோழமை). 

brevity (n) - சுருக்கம்‌ எழுத்து, 

பேச்சு, இயல்பு). 


bright 


brew (9) - சாராயம்‌ வடி, () - 
சாராய வகை. ஸrewery (n) - 
சாராய ஆலை. 

briar, brier (nN) - முள்‌ செடி. 

bribe (n) - கைக்கூலி, கையூட்டு 
(9) - கையூட்டு கொடு. ஸribery 
(1) - கையூட்டு. 

brick (ர) - செங்கல்‌. 0104 Cham- 
ber : செங்கல்‌ சூளை, 01106 
401165 : செங்கல்‌ தொழிற்‌ 
சாலை. 

bride (8) - மணப்பெண்‌, 01065 
ஈர : பெண்‌ தோழி. ஓ. 065( 
றாக. bral (a) - இருமணம்‌ 
(சார்‌). 

bridegroom (n) - மணமகன்‌, 
bestman (ஈ) - மாப்பிள்ளைத்‌ 
தோழன்‌. 

bridge (nN) - பாலம்‌, கப்பல்‌ 
இடைமேடை, மூக்குக்‌ கண்‌ 
ணாடி, இணைப்பு, சீட்டாட்ட 
வகை, () - பாலமாக இணை, 
இடை நிரப்பு. 

bridle (n) - கடிவாளம்‌ (6) - 
கட்டுப்படுத்து, கடிவாளம்‌ 
மாட்டு. 

brief (a) - சுருக்கமான (0) - கருத்‌ 
துச்சுருக்கம்‌, அறிவுப்புரை (1) - 
அறிவிப்புரை வழங்கு. 

bர்ஏ (1) - இரு பாய்மரக்‌ கப்பல்‌. 

brigade (n) - படைப்பகுதி, 
brigadier (n)-.படைத்தலைவன்‌. 

brand (6) - கொள்ளைக்காரன்‌. 

bright (a) - ஒள்ளிய, ஒளிர்வுள்ள, 

மகிழ்ச்சியான, அறிவுக்கூர்மை 

யுள்ள. brighten (1) - ஒளிர்‌ 

வுள்ள தாக்கு. brightness (Nn) - 

brightly (adv). 


brilliant 58 


ட்ரிக்‌ (a) - சுடர்‌ விடும்‌, ஒளி 
துலங்குகின்ற, . 
படைத்த (1) - பட்டையிட்ட 
வைரம்‌. ஸriliance () - bril- 
liancy (0) - brilliantly (adv). 

brilliantine (n) - தலை நெய்‌, 
மயிர்க்குழம்பு. ' 

bர்௱ (0) - விளிம்பு (4) - விளிம்பு 
வரைநிரப்பு, பொங்கித்ததும்பு. 
br்ணரீப। (8). 

brimstone (n) - கந்தகம்‌ (கல்‌). 

brine (n) - உப்பு நீர்‌, கடல்நீர்‌, 
ஊறுகாய்‌. briny (8). 

ஸர்றஏ () - கொண்டு வா, கொணர்‌, 
அளி. 

brink (n) - செங்குத்து முனை, 
ஓரம்‌. 

brisk (8) - சுறுசுறுப்பான, விரை 
வான. ஸriskness (0). 

bristle (n) - (கட்டையானதடித்த) 
முள்மயிர்‌ (V) - சிலிர்‌, அடர்த்தி 
நிறைந்திடு. 

brittleness (ஈ) - நொறுங்கு 
தன்மை. ட்‌ 

broach (ஈ) - அகப்பைக்‌ கோல்‌, 
துளையிடுங்‌ கருவி (\) - துளை 
யிட்டு வெளிக்‌ கொணர்‌ (நீர்‌). 
தொடங்கு (பேச்சு). 

broad (a) - அகலமான, பரந்த 
நோக்கமுள்ள, நிறைவான, தெள்‌ 
எத்தெளிய (80) - அகலத்‌ தில்‌, 


6 feet broad, broaden (4) - ்‌ 


அகலப்படுத்து, விரிவாக்கு. 

broadcast (4) - தொலை பரப்பு 
செய்‌, (॥) - தொலை பரப்பு 
broadcasting (n), broad 
caster (ஈ) - தொலைபரப்பு 
செய்பவர்‌ 


மிக்க அறிவு |: 


broadside (n) - நீர்மேலுள்ள 
கப்பலின்‌ பக்கம்‌, துப்பாக்கி 
வெடிப்பு, வாய்த்தாக்கு. 

brocade . (ஈம) - 
பின்னல்‌ (பின்னு). 


மணிப்‌ 


‘brochure (0) - துண்டு வெளியீடு, 


சிறுவெளியீடு. நூல்‌ 
broccoli (ஈ) - முட்டைக்‌ கோசு 
வகை. 


brogue (n) - தடித்த புதை மிதி. 


(காலணி வகை). 
broker (n) - தரகன்‌, brokerage 
().- தரகு, தரகு வேலை. 
bromide (nN) - புரோமைடு, 
மருத்துவத்திலும்‌ புகைப்படத்‌ 
தொழிலும்‌ பயன்படுவது. 


‘bronchus (n)-bronch (pl) - bron- 


chitis (n) - மூச்சுக்‌ குழல்‌ 
அழற்சி. bronchial (a). 

bronze .(n) - வெண்கலம்‌ (8) - 
வெண்கல நிறம்‌ போன்ற (9) - 
வெண்கல நிறமாக்கு, நிறங்‌ 
குன்று. 

bromine (n) - புரோமின்‌, நீர்ம 
நிலையிலுள்ள ஒரே அலோகம்‌ 
un. mercury. 

brooch (n) - குத்தூசி, ஆடை 
ஊக்கு. 


brood (n) - முட்டைத்‌ தொகுதி, 


குஞ்சுத்தொகுதி(\)- அடை கா, 
பட படத்துக்‌ கொள்‌. பா. 01660 

brook (n) - நீரோடை (4) - தாங்கு, 
பொறு. 010014 (n) 
சிற்றோடை. 


broom (n) - துடைப்பம்‌, வாரு 


கோல்‌, விளக்குமாறு.. 


bros 59 


bros:- சகோதரர்கள்‌. காதா .& 
Bros. 

broth (n) - கஞ்சி, கூழ்‌. 

brothel (nN) - -விலைமகளிர்‌ 
இல்லம்‌. 

brother (n)-brothers; brethren 
(1) - உடன்‌ பிறப்பு, சகோதரன்‌ 
brotherly (adv). brother(s)- 


ராசா - ஒருங்குசேர்‌ போர்ப்‌ k 
படை வீரர்கள்‌. brotherhood | 


(1) - உடன்‌ பிறந்த நிலை. 

brothers-in-law’- மைத்துனன்‌, 
மனைவி உடன்‌ பிறந்தான்‌, 
உடன்‌ பிறந்தாள்‌ கணவன்‌ ஓ. 
.sister(s)-in-law. 

brougham (n) - மூடுவண்டி. 

brow (0) - புருவம்‌, நெற்றி, மேடு, 
அருகு . 

brow-beat (4) - மடக்கு, எதிர்த்து 
அடக்கு . 

brown (n) - மாநிறம்‌, செம்‌ 
பழுப்பு, (8) செம்பழுப்புள்ள. 

brown-ring test - பழுப்பு 
வளைய ஆய்வு, (வேதி 
இயல்‌). 

brown study : ஆழ்ந்த சிந்தனை, 
browinsh (a). 

brownie (n) -. கூளி, குறளி, 
பொடியன்‌. 


browse (n) - இளந்தளிர்‌ (9) - | 


தழைமேய்‌, மேலோட்டமாகப்‌ 
படி. - i 
bin (0) - கரடி (செய்யுள்‌ வ்ழக்கு) 
bruise (n) - கன்னம்‌ வை, புண்‌ 
படுத்து (0) -கன்றிப்பு, புண்‌, 


bud 


brunette (n) - மாநிற அழ. 

brut (1) - தாக்குமுனை. 

brush (n) - தூரிகை, மயிர்க்குச்சு 
(4) - துடை, தூரிகையால்‌ தடவு 


be (0) - மா, விலங்கு, முரடன்‌. 

brutish (a) - brutal (a). 

brutality (n) brutalize (v) - 
விலங்குப்பண்பு பெறு. 

B.Sc - இளம்‌ அறிவியல்‌ கலைஞர்‌, 
இ.௮அ.க 

BST - பிரிட்டிஷ்‌ திட்ட நேரம்‌ 

bbble (0) - நீர்க்குமிழி, எளிதில்‌ 
அழிவது () - குமிழியிடு. 

ற்யb௦ (0) - நெறிக்கட்டு (அக்குள்‌) 
bubonic plague: மாமாரி நோய்‌. 
(பிளேக்‌). 

buccaneer (n) - கடற்கொள்ளைக்‌ 
காரன்‌. 

buck (n) - ஆண்மான்‌ (ஆடு, 
முயல்‌), ஆண்விலங்கு (4) ஒழே 
தள்ளு (குதிரை). 

buck-shot (n).- பெரிய அளவு 
ஈயக்குண்டு (துப்பாக்கி). 

bucket (n) - வாளி. 

00046 (0) - கச்சு இறுக்கி, பிடிப்பி, 
பட்டை முகப்பு, பிடி (ம) - 
மாட்டு, வேலையின்‌ முனை; 
நெரிந்து விழு. 

buckler (n) - சிறுகேடயம்‌. 

buckram (n) - விறைப்புத்துணி. 

bud () - அரும்பு, மொட்டு (4) - 
தளிர்விடு, அரும்பு. சாக! 
ப : முனைக்குருத்து... 


budge 60 


bumpy 


budge (4) - நகர்‌, இடம்‌ விட்டுக்‌ 
கொடு 

budget (n) - வரவு செலவுத்‌ 
திட்டம்‌, பாதீடு. (4) - பாதீடு 
செய்‌. 

றய) - எருமைத்தோல்‌, மஞ்சள்‌ 
நிறம்‌, மெருகுப்பட்டை (4) - 
மெருகிடு. 

buffalo(es} (n) - எருமை. 

buffer (n) - மோதல்‌ தாங்கி, 
அதிர்ச்சி தாங்கி. buffer state 
(॥) - நடுநிலை நாடு (கசப்பு 
நிலை நீக்கும்‌) 

buffet (n) - அடித்தல்‌, தாங்குதல்‌, 
தானே உணவு எடுத்து உண்ணல்‌, 
உணவுக்கூடம்‌, பக்கப்‌ பலகை 
(4) - அறை, அடி. 

burfoon (n) - கோமாளி. 

ய (0) - சிறு பூச்சி, நோய்‌, ஓட்டு 
கேட்கும்‌ கருவி, 060-0ப0 - 
மூட்டைப்‌ பூச்சி. 

bugbear (0) - பூச்சாண்டி. 

bugle (n) - கொம்பு, எக்காளம்‌. 

௰்யிர்‌ (9) - கட்டு () - வடிவம்‌, 
builder (n) - கட்டுநர்‌. ஸபர- 
ing () - கட்டிடம்‌. 

யி - குமிழ்‌, பூண்டு. 0ப1௦௦ப$ 
(8) - குமிழ்‌ வடிவமான. 

bulge (0) - புடை, வீங்கு (7) - 
புடைப்பு, வீக்கம்‌, வளைவு 
bulgy (a). 

bulk (ற) - பருமன்‌, பெரும்‌ பகுதி, 
சரக்கு (4) - சிறப்புள்ளதாக இரு. 
buiky (a). 


bul! (௫) - காளை, மாடு, யானை, 
திமிங்கலம்‌ முதலியவற்றின்‌ 


ஆண்‌ விலங்கு. கட்டளை 
(போப்‌), விலை ஏற்றுத்‌ தரகர்‌. 

bll-dog (n) - நாய்‌ வகை. 

bulk-dozer (n) - நிலச்சமன்பொறி 

bயet (n) - துப்பாக்கிக்‌ குண்டு. 

bulletin (n) - செய்தியறிக்கை. 

bயllion (6) - வெள்ளி அல்லது 
பொன்கட்டி, பாளம்‌. 

bullock (n) - மாடு. bullock-cart 
- மாட்டுவண்டி. ஸபிish (8) 
bul!'s eye (n) - துப்பாக்கிசுடும்‌ 
இலக்கு மையம்‌, விளக்கின்‌ 
முகப்பாகமுள்ள குவிகண்‌ 
ணடிச்சில்‌. 

றய (0) - கொடுமையாளன்‌ (9) - 
கொடுமைப்‌ படுத்து, அச்சுறுத்த 
அடக்கியாளு. 

bulwark (nN) - அலங்கம்‌, தடைச்‌ 
சுவர்‌, பாதுகாப்பு பா.[௮௱றகா்‌ 

bumble ()- அருவருப்‌ பாகச்செய்‌. 

ற்பார (4) - மோது, முட்டு, இடி 
(॥) - மோதுதல்‌. 

bumper (n) - சாராயம்‌ நிறைந்த 
கண்ணம்‌, மிகுபெருக்கம்‌, 
ஏராளம்‌, முட்டுத்தாங்கி (ஊர்தி) 
bumper stock - ஏராள இருப்பு, 
கூடுதல்‌ இருப்பு 

bumptiousness (8) - இறுமாப்பு. 

bumpy (8) - நொடியான, குண்டு 
குழியுள்ள, ஆட்டங்‌ கொடுக்கும்‌, 
துள்ளிக்‌ குதிக்கும்‌ 


bun (1) -பொங்கப்பம்‌, பொசப்‌ 
பம்‌, அணில்‌, முயல்‌ (செய்யுள்‌, 
குழந்தை வழக்கு). 

bயாch (1) - கொத்து, குழு, தரப்பு 
(4) - ஒன்றாகச்‌ சேர்‌. பா்‌ ௦1 
keys - சாவிக்‌ கொத்து 

buncombe - bunkum 

bundle (n) - மூட்டை, திரள்‌. 
(4) - மூட்டை கட்டு. 485ப12 
bundle - குழாய்த்திரள்‌. 

bungalow (n) - மாளிகை. 

bung (0) - அடைப்பான்‌, தகை 
(பேழை) (9) - அடை, எறி. 

bungle (9) - குளறுபடி செய்‌, 
தவறு செய்‌, மட்டமாக வேலை 
செய்‌. 

ட்யார்‌ா (6) - வீக்கம்‌ (காலடி, 
கால்விரல்‌). 

bunk (ற) - அறை, தொட்டி, 
சிறுகடை. 

bunker (0) - எரிபொருள்‌ அறை 
(கப்பல்‌), பந்து தடைபடு 
மணற்குழி (குழிப்‌ பந்தாட்டம்‌) 
(8) - எரிபொருள்‌ ஊட்டு, 
குழியில்‌ பந்தைச்‌ செலுத்து, 
இடரில்‌ சிக்க வை. 

bயாரரஏ (0) - கொடித்துணி 

buoy (n)'- மிதவை, மிதப்புக்‌ 
கட்டை (9) - மித, மிதக்க வை, 
கிளர்ச்சியூட்டு. ஸபமyலா[ (9) - 
buoyancy (nN) - மிதப்பாற்றல்‌. 

ம்பா மயா (॥) - முட்தலை (தாவ 
ரம்‌) (1) சுமை, பளு, பொறுப்பு, 
கவலை, பல்லவி (4) - பளு 
வேற்று. 


bureau (n) - (bureaus (pl) - 


இழுப்பறைப்பெட்டி, அலுவல 
கம்‌, நிலையம்‌. 

bureaucracy (n) - அலுவலர்‌ 
ஆட்சி, அலுவலர்‌ குழு. ஸப 
reaucratic (a) - bureaucrat 
(1) - ஆட்டிப்‌ படைப்பவர்‌. 

burette (n) - விட்டளவி (ஆய்வுக்‌ 
கருவி). 

burஏeon (v) - மொட்டுவிடு, 
செழிப்பு கொள்‌ (1) - செழிப்பு 
மொட்டு 

burgess (1) - நகர மூப்பர்‌. 

ற்பாறுல (॥) - திருடன்‌, 0 பாரு 
(1) - திருட்டு, ஸபா (/)- திருடு 

burlesque (n) - கேலிப்பாட்டு. 
நையாண்டிப்பாட்டு (4) - கேலி 
செய்‌. (௮) - நகைக்கத்தக்க. 

bயர்‌) (8) - பருத்த, திண்மையான, 
burliness (n). 

ஸபா (0) - எரி, பொசுக்கு, (1) - 
சுட்டபுண்‌. யாரா (ற) - 
விளக்கு. 

bumish (nv) - பளபளப்பாக்கு, 
மெருகிடு (1) - மெருகு, பள 
பளப்பு. 

burrow (n) - வளை () - வளை 
தோண்டும்‌. ஸபா (8). 

ற்பா5கா (॥) - கல்லூரி நிதிப்‌ 
பொறுப்பு அதிகாரி. 

burst (4) - தெறித்துச்‌ தெறு, தெளி 
வாக வெளிப்படுத்து (உணர்ச்சி) - 
(॥) தெறிப்பு, சிதறல்‌, உணர்ச்சி 
வெளிப்பாடு. 

bury (v) - buried, buried) - புதை, 
மூடு, மறைத்து வை. மபா! (6) 
- புதைப்பு, பர! ர௦பா0- கல்‌ 
லறை, புதைப்பிடம்‌. 


bus 62 


buy 


bus (0) - பேருந்து, போக்குவழி 
(கணிப்பொறி). 

busby (nN) - உயர மயிர்க்குல்லாய்‌ 
(வீரர்‌). 

bush (n) - புதர்‌, bushy (8) - புதர 
டைந்த, மயிர்‌அடர்ந்த, கற்றையான. 

ப$ (॥) - தென்‌ ஆப்பிரிக்க 
இனவகையினர்‌. 

bushel (n) - மரக்கால்‌, எட்டுக்‌ 
காலன்‌ அளவு. 

business (n) - தொழில்‌, 
வணிகம்‌, பொறுப்பு, வணிக 
நிறுவனம்‌ business like (2). 
business card : வணிக 
முகவரி அட்டை. ஸbusiness 
dictionary : தொழில்‌ அகராதி 
business hours: அலுவலக 
நேரம்‌. business man 
வணிகர்‌, தொழில்‌ முனைவர்‌ 
business woman : வணிதி. 
business studies : தொழி 
லாய்வு, வணிக ஆய்வு. 

busker (ஈ) - தெருப்பாடகன்‌, 
நடிகன்‌. 

bust (nN) - மார்பளவுச்‌ சிலை, 
பெண்‌ மார்பகம்‌. 

bustle (9) - ஆரவாரம்‌ செய்‌ (1) - 
ஆரவாரம்‌, கம்பலை, கூக்‌ 
கூரல்‌, இரைச்சல்‌. 

busy (a) - (busier, busiest) - 
சுறுசுறுப்பான, வினை ஈடு 
பாடுள்ள() - சுறுசுறுப்பாக இரு 
busily (807) . busyness (n) - 
சுறுசுறுப்பு பா.business 
(busy, busied, busied, busy- 
ing). 


but (adv,conj,prep) - ஆனால்‌, 
மட்டும்‌, தவிர. 

butane (n) - ‘“பூட்டேன்‌"", எரி 
பொருள்‌ வளி. 

butcher (n} - இறைச்சிக்‌ கடைக்‌ 
காரன்‌, கொலைகாரன்‌ (v) - 
கொடுமையாகக்‌ கொல்‌, ஸபCர- 
“ர (0) - கொடுமைப்‌ படுத்தல்‌. 

butler (n) - வீட்டு வேலைக்‌ 
காரன்‌, ஏவலன்‌. 

butt (n} - தடித்த முனை, தலை 
யால்‌ முட்டித்தள்ளுதல்‌, இலக்கு, 
பலர்‌ நகைப்புக்கு இடமானவர்‌ 
(4) - தலையால்‌ முட்டித்தள்ளு, 
முட்டு, உந்து. 

butter (n) - வெண்ணெய்‌ (4) - 
வெண்ணெய்‌ தடவு. ௦போரி 
(0) - மோர்‌. 

butterfly (n) - வண்ணத்துப்பூச்சி, 
பகடடன.. 

butterfly valve - வட்டுவடிவத்‌ 
இறப்பி, தடுக்கிதழ்‌. 

buttocks (nN) - பின்‌ பட்டை. 

button (0) - பித்தான்‌, கொளுவி, 
கொளுவிக்குமிழ்‌ (4) - கொளு 
விக்குமிழ்‌ வைத்து இணை. 

buttoii-hole (1) - பித்தான்துளை, 
வேண்டாவிருப்பாக உரையாடு 

buttress (0) - அணைசுவர்‌, உதை 
சுவர்‌. 

buX%௦௱ (2) - கொழுகொழுத்த. 

buy (v) (bought, bought) - 
வாங்கு, ஓ. Sell. buyer(n) - 
வாங்குபவர்‌. buying (n)- 
வாங்குதல்‌. 


63 


buzz (॥) - தேனீ இரைச்சல்‌, அடங்‌ 
கிய பேச்சு (4) - தேனீ இரைச்ச 
லிடு, முரலு. bப22€Y (1) - கர்கர்‌ 
என்ற ஒலிக்கருவி. 0ப22- 
140101) - நாகரிகச்சொல்‌, 
புதிர்ச்சொல்‌. 

by (prep) - ஆல்‌, கொண்டு, வழி 
யாக. அருகில்‌, கடந்து, பொழுது. 
by and by - விரைவில்‌. 0 and 
large - முழுவதும்‌ 0)/-0ா00ப0:- 
விளைபொருள்‌, துணைப்பொருள்‌ 

bye (a) - துணை. ஸye law - 
துணை விதி. bye-way: துணை 
வழி. bye (inter) போய்‌ வருக. 
good-bye:god be with you. 
bye-bye :இதற்கடையே. 

bygone (a,n) - கழிந்த காலம்‌, 
கடந்த காலம்‌. 

by-law (n) - துணை விதி. ஸy- 
pass (v\ - கடந்து செல்‌, புற 
வழியே செல்‌, by-pass rider : 
புறவழிப்‌ பேருந்து, by-pass 
1080: புற வழிச்‌ சாலை. 

by-pass surgery - புறவழி 

by-path - புறவழி. by-word - 
பழமொழி, வழக்குச்‌ சொல்‌. 

byre (n) - பசுக்‌ கொட்டில்‌. 

byte (n) - பைட்‌, ஈரிலக்க எண்‌ 
தொகுதி, 8 பிட்‌ சொல்லுக்குப்‌ 
பயன்படுவது... 01. 


ே 


௦2ம்‌ (॥) - வாடகை வண்டி. 

bal (0) - சூழ்ச்சிக்‌ குழு, உட்‌ 
குழு. cabbalistic (4) மறை 
யடக்கமான. 


cacophony 


cabaret (7) - இரவு விடுதி நடனம்‌. 

cabbage (n) - கோசுக்கரை, 
முட்டைக்கோசு. 

cabbie, cabby (॥) - வாடகை 
வண்டி ஓட்டுநர்‌, 

aber (1) - எறிகோல்‌ (விளை 
யாட்டு - ஸ்காட்லாந்து) 

cabin (n) - குடிசை, அறை 
(ஊர்தி) (4) சிறு அறையில்‌ - 
அடைத்து வை. 

090121 (nN) - தனியறை, மறை 
அறை, பெட்டி, அமைச்சர்‌ 
குழு. Cabinet maker (n) - 
பெட்டி செய்பவர்‌. cabinet 
ஈர - குழுத்தகுதியமைச்சர்‌. 

able (ஈ) - கம்பி வடம்‌, கடல்‌ 
வழிக்‌ கம்பிச்‌ செய்தி. 08016- 
0181 - கடல்வழிக்‌ கம்பிச்‌ 
செய்தி. cable television - 
கம்பி வடத்‌ தொலைக்‌ காட்சி. 
(9)- கடல்‌ வழிக்‌ கம்பிச்‌ செய்தி 
அனுப்பு. 

caboose (॥) - கப்பல்‌ அடுக்‌ 
களை, எர்திக்காவலர்‌. 

cabriolet (n) - குதிரை வண்டி. 

08080 (nN) - கோகோமரம்‌ 
Cacaobean-கோகோ அவரை. 

09016(0) - பதுக்கிடம்‌ (9) - பதுக்கு 

cachet (n) - புகழால்‌ வரும்‌ 
மதிப்பு, சிறப்பு வணிகக்‌ குறி. 

08006 (9) - கொக்கரி ( முட்டை 
யிடுங்கோழிபோல்‌), வெட்டிப்‌ 
பேச்சு பேசு, பெருமை பேசு (1) 
- கோழி கொக்கரிப்பு. 

cacophony (1) - வெறுப்பொலி, 
அருவருப்புள்ள ஓசை. 09- 
cophonous (a). 


cactus 


64 


calender 


actus (nN) - கள்ளி. 

090 (1) - மட்டுமதிப்பற்றவன்‌, 
ஒழ்மகன்‌. Ca$h (8). 

cadaver (n) - பிணம்‌. Cadaver- 
௦5 (8) - பிணம்‌ போன்ற. 

cadence (n) - சந்தம்‌, இசை 
ஒழுங்கு. 

cadenza (n) - ஆளத்தி, முடி 
பிசை. 

cadet(n) - இளைய புதல்வர்‌, 
படை மாணவர்‌, பயிற்சிப்‌ 
படைஞர்‌. 


09006 (ம) - முயன்றுபெறு, வற்‌ |. 


புறுத்திப்பெறு, தெருச்சுற்றி 
வாழ்பவர்‌. கூ (ற) - 
வற்புறுத்திப்‌ பெறுபவர்‌. 090- 
ஈர்ப௱ (॥) - கேட்மியம்‌, நீல 
வெண்மையுள்ள ஒர்‌ உலோ 
கம்‌. 

09016 (1) - வரிச்சட்டம்‌, கோப்பு, 
தரம்‌, நிலை, பணிதிலைப்‌ 
பிதிவு. 

cafe (n) - சிற்றுண்டியகம்‌. 091616- 
ரக (॥) - உண்பவர்‌ தாமே 
பரிமாறிக்‌ கொள்ளும்‌ சிற்றுண்‌ 
டியகம்‌. 

caffeine (n) - கேஃபின்‌, காப்பி 
யிலும்‌ தேயிலையிலும்‌ உள்ள 
நச்சுப்‌ பொருள்‌. 

0906 (MN) - கூடு, கூண்டு, சிறை, 
()- சிறைப்படுத்து, கூட்டிலடை... 

ai (ஈ) - நினைவுக்‌ குறிக்கற்‌ 
குவியல்‌. 

caitiff (n) - கயவன்‌. 

caisson (ஈ) - நீரடிக்‌ கூண்டு, 
போர்த்தளவாடக்‌ கூண்டு. 


cajole (4) - பசப்பு, கெஞ்சு. 09- 
jolement, cajolery (n) - 
பசப்பல்‌. 

096 ()- அப்பம்‌, பாளம்‌, துண்டு 
(4)- கெட்டியாக்கு. 

CAL - கணிப்பொறி வழிக்கற்றல்‌, 
கபொவக 

௮! - கலோரி (வெப்பம்‌). 

calamine (1) - காலமின்‌, மருந்து 

calamity (0) - இடர்‌, பேரிழப்பு, 
இடையூறு. 08005 (9) 

calcium (nN) - சுண்ணம்‌, சுதை 
யம்‌: உலோகம்‌,0910ந (6) - 
சுண்ணமாக்கு. calcification 
(॥) - சுண்ணமாக்கல்‌. 09/081- 
0ப5 (3) - சுண்ணங்கலந்த. C௮|- 
பா Carbide-கரல்சியம்‌ கார்‌ 
பைடு. Calcium cyanamide - 
கால்சியம்‌ சயனமைடு; உரம்‌ - 
யூரியா. Calcium hydroxide - 
நீற்றின சுண்ணாம்பு. 

calculable (8) - கணக்கிடக் கூடிய 

calculate (4) - கணக்கிடு, திட்‌ 
டஞ்‌ செய்‌. C௮lயlation (n) - 
கணக்கீடு. c௮lculator (ஈ) - 
கணக்கிடுங்‌ கருவி. 

calculus (ஈ) - நுண்கணிதம்‌, 
வகை நுண்கணிதம்‌, தொகை 
நுண்கணிதம்‌ என இரு வகை. 

Caldron (n) - கொப்பரை. 

வெக (nN) - நாட்காட்டி, ஐந்‌ 
தொகுதி. (4) - வகைப்படுத்து. 
Calendar month -நாட்காட்‌ 
டித்‌ தங்கள்‌ C௮lendar year - 
நாட்காட்டி ஆண்டு (சனவரி 
முதல்‌ திசம்பர்‌ முடிய). 

calender (6) - மழமழப்‌ பாக்கும்‌ 
பொறி (அணி, தாள்‌). 


calf 


calf (n) - pl. calves - பசுங்கன்று, 
கெண்டைக்‌ கால்‌ சதை. 

libre (1) - குழாய்‌ உள்‌ குறுக்‌ 
களவு, வலு, பண்பாற்றல்‌, 
இறமை. Calibrate (4) - அளவுக்‌ 
குறி. libration (nN) - அளவு 
குறித்தல்‌. த 

Calico (1) - பருத்தித்துணி, ஒட்டு 
துணி. 081100 ஸா -துணிக்‌ 
கட்டு. 

caliph (n) - முகமதியர்தலைவர்‌. 

081 (ஈ) - அழைப்பு, காணச்‌ 
செல்கை, வருகை. Cal! (4) - 
அழை, பெயர்கூறு, காணச்‌ 
செல்‌. 

call-book - மறுகவனிப்புப்‌ பதி 
வேடு 08-06 அழைப்பு மணி. 
081-011 -விலைமகள்‌. 

caller (n) - காணவருபவர்‌, 
பார்வையாளர்‌, தொலைபேசி 
அழைப்பு. 

calligraphy (n) - அழகிய கையெ 
ழுத்து. 

சட (ஈ) - தொழில்‌, தொழில்‌ 
ஈடுபாடு 

calling card, visiting card - 
பார்வையட்டை. 

callipers (n) - இடுக்கிமானி, 
விட்டமானி. 

calisthenics (n)- கட்டழகுக்கலை. 

callous (a) - உணர்ச்சியற்ற, 
மரத்துப்போன. callousness 
() - உணர்ச்சியின்மை. 0910$- 
ரீ) (0) - காய்ப்புத்‌ தோல்‌. 

callow (a) - இறக்கை முளைக்‌ 

காத, பழக்கமில்லாத. 


65 


camera 


09105 (௫) - தோல்‌ காய்ப்பு. 

௮m (8) - அமைதியான. (1) - 
அமைதி (4) - அமைதியாகு, 
அமைழப்படுத்து. 081655 
(॥) - அமைதிநிலை. 0801 
(204. 

calomel (n) - இரசக்கற்பூரம்‌. 

091016 - கலோரி : வெப்ப அலகு. 
100 கலோரி வெப்பம்‌. ்‌ 

calumniate (9) - பழிகூறு. 08- 
॥ப்றற௦ப5 (8) - பழிக்காளான. 
calumniation, calumny (n) - 
அவதூறு, பழிச்சொல்‌. 091/பா- 
nator (nN) - பழிகூறுபவர்‌. 

calve (V) - கன்றுபோடு, ஈனு. 

௮ (॥) - சுற்றியக்க மாற்றி. 
‘camshaft (n) - சுற்றியக்க 
மாற்றுதண்டு. 

camaraderie (n) - தோழமை 
யுணர்ச்சி. 

camber (nN) - மேல்‌ வளைவு . 
(சாலை). (/)- மேல்வளைவு அளி, 

cambric (n) - தூய வெள்ளைத்‌ 
துணி, கைக்குட்டை. 

Came! (0) - ஒட்டகம்‌. Camel hair 
- ஒட்டக மயிராடை. 

camelopard (n) - ஒட்டைச்‌ 
சிவிங்கி. 

௦8௦௦ (॥) - புடைப்‌ புருவச்‌ 
செதுக்குமணி, நன்கு நடிக்‌ 
கப்பட்ட சிறு பகுதி (நாடகம்‌, 
படம்‌). 

௨38 (0) - ஒளிப்படப்பெட்டி, 
நிழற்படப்பெட்டி, தனியிடம்‌. 
in camera - தனியாக, நீதி பதி 
யின்‌ தனியறை. 081618-௱£ 
()- ஒளிப்படம்‌ பிடிப்பவர்‌. 


camouflage 66 


camouflage (n) - உருமறைப்பு, 
கண்மறைப்பு, உருமாற்றம்‌. (4) 
- மறைத்துவை. 

றற (0) - பாசறை, கூடாரம்‌, 
தங்கல்‌. (4) - தங்கு. 

campaign (n) - போர்‌ நட 
வடிக்கை, இயக்கம்‌. ௮ 08ற- 
paign to raise money. (v) - 
போராட்டம்‌ நடத்து. 8- 
paigner (Nn) - மிகுபட்டறி 
வாளர்‌, போர்வினையாளர்‌. 

companile (nN) - மணிக்கூண்டு. 

companolgy (n) - மணிஇயல்‌. 
companologist (ஈ) - மணி 
இயலார்‌. 

camphor (n) - சூடம்‌. 00- 
phorated (8)- சூட மணமுள்ள. 

௦8 (॥) - வளாகம்‌, பல்‌ 
கலைக்கழகம்‌ (கிளை). 09- 
ஓய 186 - வளாக வாழ்க்கை. 

can (4) (could) - இயலும்‌, 
முடியும்‌. சோ (॥) - தகரக்‌ 
குவளை, குவளை. cannery 


(॥) - உணவுப்பதனகம்‌. 
canned music - மீட்புப்பதிவு 
இசை. 


கக! (0) - கால்வாய்‌, பொருள்‌ 
செல்வழி. அlimentary canal - 
உணவு வழி. canalize (V) - 
கால்வாய்‌ போல்‌ வழியமை. 
மடைமாற்றம்‌ செய்‌. கோ௮liz2- 
1௦1 - மடைமாற்றஞ்‌ செய்தல்‌. 
08௮! boat - கால்வாய்ப்‌ படகு. 

சார்‌ (॥) - பொய்யறிக்கை, 
புரளி. 

கொரு) -பாடும்பறவை. 

canary yellow -மஞ்சள்‌ நிறம்‌. 

௦௦9 (1) - உயரக்குதித்தாடும்‌ 
நடனம்‌. 


canine 


cancel(v) - தள்ளுபடி செய்‌, 
அடித்துவிடு, ஒழி. c௮ncell- 
ation(n). 
Cancer(n)-கடக(நண்டு) இராசி. 
cancer (n) - புற்றுநோய்‌, Cல- 
ous(a). 
candelabrum(n) - வேலைப்‌ 
பாட்டு விளக்குத்தாங்கி. 
candescent(a) - ஒளிவிடும்‌. 
080010(3) - நேர்மையான, வெளிப்‌ 
படையான. 0810100655 (Nn). 
candidate (0) - தேர்வர்‌, வேட்‌ 
candidature(n)- 
தேர்வர்‌, வேட்பாளர்‌ நிலை. 
andle(N) - மெழுகுவத்தி, பற்றி 
candle light - மெழுகுவத்தி 
விளக்(ு. 0016 power - 
மெழுகுவத்தித்‌ திறன்‌. 
candlestick - மெழுகுவத்தி 
தாங்கி. 
candlemas (n) -கிறித்தவர்‌ 
விளக்கு விழா, பிப்ரவரி2ஆம்‌ 
நாள்‌. 
candle-wick (n) - மென்பருத்தி 
யாடை. 
candour(n)-நேர்மை, வாய்மை. 
கொஞ்‌ (1) - கற்கண்டு. (4)கற்கண்‌ 
டில்‌ தோய்‌. 
candyfிoss - பஞ்சுமிட்டாய்‌. 
cane(n) - Arம்பyு.the cane - 
பிரம்புத்‌ தண்டனை (பிரம்பால்‌ 
அடித்தல்‌). (/) பிரம்பால்‌ அடி. 
Cane Sugar - கரும்புச்சர்க்கரை. 
எanine(a) - நாய்க்குரிய, நாய்ப்‌ 
பல்‌, கோரைப்பல்‌. 


பாளர்‌, 


canister 


67 


cap a pie 


canister (0) - சிறுபெட்டி. 

kr (0) - உள்வரய்ப்புண்‌, புழு, 
(4).அழி, ஊழலாக்கு. கோkஓா- 
ous (a). 

cannibal(n) - மனிதனை உண்‌ 
ணும்மனிதன்‌, தன்னின உண்ணி, 
பெரிய பாம்பு சிறிய பாம்பை 
விழுங்குதல்‌. கோiஙalis 
(॥) - தன்னின உண்ணல்‌. 
camnibalize(V}- தன்னினம்‌ உண்‌. 

cannibalization(n) - தன்னினம்‌ 
உண்ணல்‌. 

cannon(n) - பீரங்கி, வலுவாக 
மோது. cannon ball - 
பீரங்கிக்குண்டு. 

cannon fodder - பீரங்கி இரை 
(வீரர்‌). cannonade (n) - 
தொடர்‌ பீரங்கி சுடுகை. 

canny (n) - அறிவுக்கூர்மை 
யுள்ள, அமைதியான. 

canoe(n) - வள்ளம்‌, படகு 
படகில்செல்‌. c௮noeist(n) - 
படகில்‌ செல்பவர்‌. 

anon(n) - நெறிமுறை, விதி, 
இருநூல்‌ எழுத்துத்‌ தொகுதி. 

canon. canonical (a) canon 
|W - கிறிஸ்துவ திருச்சபைச்‌ 
சட்டம்‌. c௮௦॥i2e(V) - இருத்‌ 
தொண்டராக்கு. 

canopy(n) -மேற்கட்டி , மேற்‌ 
கட்டியமை. 

ோர்‌(ஈ) - சாய்வு, சாய்விளிம்பு, 
வாட்டம்‌, பசப்புப்பேச்சு, 
வெற்றுப்பேச்சு, குழூஉக்குறி, 
(4) -வெற்றுப்பேச்சு பேசு. 

can't-cannot - முடியாது. 


(60) - சிற்றுண்டியகம்‌. 

cater (V) - மெல்நடையில்‌ செல்‌, 
மட்டானவிரைவுடன்‌ ஓடு. (1) 
- மென்னடை, மட்டான விரை 
வோட்டம்‌. 

canticle (n) - சிறுபாடல்‌, போற்‌ 
றும்‌ பாடல்‌, 

contilever(n) - வளைவுச்சட்டம்‌. 

canto (081108) - படலம்‌, காண்‌ 
டம்‌. (காப்பியம்‌). 

௦8(0ஈ(ஈ) - கோட்டம்‌, உட்‌ 
பிரிவு, மாவட்டம்‌ 810061 
() - பாளையம்‌, தண்டு. 

Cகா£௦ா() - குழுப்பாடல்‌ தலை 
வர்‌ (இருச்சபை). 

canvas(n) - கத்தான்‌, திரை, 
திரைச்சீலை. 

canvass(v) -ஆதரவு தேடு, 
வருந்தி வேண்டு. canvasser 
(0)- ஆதீரவு தேடுபவர்‌. 

canyon(n) - ஆற்றுக்குடைவு, 
அகழ்ந்தோடும்‌ ஆறு, 8ழ்நிலை 
ஆறு. 

080) - குல்லாய்‌, தொப்பி, மூடி 
(4) - குல்லாய்‌ அணி. 

ble (a) - தகுதியுள்ள, திற 
மையுள்ள Capability(n) - 
தகுதி, திறமை. 

capacious (8) - அகலங்‌ 
கொண்ட, இடமுள்ள. 0902- 
005659 (0) - அகலமுடைமை. 

capacity(n) - கொள்திறன்‌, திறன்‌, 
இறமை, சட்டப்படியான தகுதி. 

cap a pie (adv) - தலைமுதல்‌ 
கால்‌ வரை. 


caparison _. 68 


capture 


caparison (0) - அணிமணியாடை, 


அணிமணி ஆடை அணிவி.. 


0808150060 elephant - 
அணி'மணிசெய்த யானை. 


0806) - நிலமுனை, கோடி, he | 


0806 - நம்பிக்கை முனை 
(தென்‌ஆப்பிரிக்கா). 

Cape coloured - கலப்பின ஆள்‌ 
(தென்‌ ஆப்பிரிக்கா). 

08061() - குதித்தல்‌, தாவல்‌, 
முள்கொண்ட. குறுமரம்‌ அல்லது 
செடி, நேர்மையற்றதிட்டம்‌. 
(4)- தாவிக்குதி. 

capillary (a) - நுண்புழையுள்ள. 
capillary attraction - நுண்‌ 
புழைக்‌ கவர்ச்சி. C௮pillary tube 
- நுண்‌ புழைக் குழாய்‌. 

pital (N) - தலைநகரம்‌, தூணிண்‌ 
தலைப்பகுதி, முதல்‌, மூலதனம்‌ 
capitalism - முதலாளி ஆட்சி, 
முதலுடைமை. 


capitalistic - முதலுடைமைசார்‌. - 


capitalize (9) - தலைப்பு எழுத்‌ 
துடன்‌ எழுது, முதல்‌ வழங்கு, 
பயன்படுத்து. Capitalization 
(0) - முதல்‌ வழங்குதல்‌. 

capital expenditure - முதலீட்டுச்‌ 
செலவு. £௮ gain - முதலீட்டு 
ஆதாயம்‌. 

capital goods - முதலினப்‌ 
பொருள்கள்‌. 

capital transfer - முதல்மாற்றுகை 


capitulate (4) - ஒப்பந்தத்தின்‌: 


மேல்‌ சரண்‌ அடை. 0801ப1/3- 
ion (1) - அவ்வாறு சரண்‌ 
அடைதல்‌. 


0800) - விதையடித்த சேவல்‌. 

080106 (ஈ) - மனம்‌ போன 
போக்கு, விருப்பு வெறுப்‌ பாட்9ி, 
capricious (a) - மனம்‌ போன 
போக்கில்‌, ஒழுங்கற்ற. 08211- 
ciously (adv). 

Capricom(n) - மகரராசி, மாசிக்‌ 
“கோடு. 

capsicum (n) - சிவப்பு மிள 
குக்காய்‌. 

capsize (4) - கவிழ்‌, குடைசாய்‌. 

capsule (nN) - விதையின்‌ 
மேலுறை, பொதிகை. 

captain(n) - கப்பல்‌ தலைவன்‌, 
மீகான்‌, படைத்தலைவன்‌, 
தலைமை ஏற்று நடத்து. 

caption (n) - சிறைப்படுத்தல்‌, 
கட்டுரைத்தலைப்பு. 

captious(a) - குற்றங்காண்பதில்‌ 
ஆர்வமுள்ள. 

captivate (9) = மனத்தைக்கவர்‌. 
captivation(n) - மனத்தைக்‌ 
கவர்தல்‌. Captive (a) - சிறைப்‌ 
பட்டுள்ள, சிறைப்பட்டவர்‌. 
captivity (n) - சிறைப்பட்ட 
நிலை. captive audience - 
அடிமையாகிக்‌ கேட்போர்‌, 
அடிமைச்‌ செவிமடுப்போர்‌. 
captor(r) - சிறைபிடிப்பவன்‌. 
captress(n) - சிறைபிடிப்‌ 
பவள்‌. 

098016 (nN) - கைப்பற்றுதல்‌, 
கைப்பற்றும்‌ ஆள்‌ அல்லது 
பொருள்‌. (8) - கைப்பற்று, 
சிறைசெய்‌. 


car 69 


career gif 


ளோ (0) - சிற்றுந்து, தேர்‌, வண்டி, 

0811816 - ஊர்திக்கட்டணம்‌. 
சொர - ஊர்திப்படகுத்துறை. 
08081% - வண்டி நிறுத்து 
மிட்ம்‌. 080011 -. வண்டிக்‌ 
கொட்டகை. 09/-50% - ஊர்திக்‌ 
குமட்டல்‌ நோய்‌. 

caramel (0) - கருக்கிய சர்க்கரை. 
caramelize (4) - கருக்கு. 

arat(n) - கேரட்‌, பொன்மாற்று, 
கல்மாற்றுஅலகு, 10.5 மாற்று 24 
கேரட்பொன்‌. ்‌ 

caravan (nN) - பேரூர்தி, கூண்டு 
வண்டி, வணிகர்‌ குழு. 

carbide(n) - கார்பைடு, கால்‌ 
சியம்‌ கார்பைடு, கரிக்‌ கூட்டுப்‌ 
பொருள்‌. 

carbohydrate - மாப்பொருள்‌ 
(சர்க்கரை* மாச்சத்து). 

09001௦ acid - கார்பாலிகக்காடி, 
பினாயில்‌. 

carbonated (a) - பொங்கும்‌. 

௦8௦ (0) - கரி, (அலோகம்‌). 

carbonize (1) - கரியாக்கு. 

௦0 black - கரித்தூள்‌. 020௦ 
000) - கரிப்படி (நகல்‌). 

carbon dating - கரிக்காலக்‌ 
கணிப்பு. 

carbon paper - கரித்தாள்‌. 

carbonic acid. - கார்பானிகக்‌ 
காடி. 

carboniferous (a) - நிலக்கரி 
தரும்‌. 

Carboniferous - நிலக்கரிப்‌ 
படிவுக்காலம்‌. 

Carborundum(n) - குருந்தக்கல்‌. 

carbuncle (n) - மாணிக்கக்கல்‌, 
முகப்பரு, அரசப்பிளவை. 


carburettor (n) - எரிபொருள்‌ 
“கலப்பி. 

Caாcass(n) - விலங்கின்‌ இறந்த 
உடல்‌. 2 

carcinogen (n) - புற்றுநோயை 

உண்டாக்கும்‌ பொருள்‌. 0910- 
௩௦m (0) - புற்று வளர்ச்சி. 
ர்‌ (॥) - (அஞ்சல்‌) அட்டை, 
விளையாட்டுச்‌ சட்டு, சிக்‌ 
கெடுக்கும்‌ சப்பு, (4) - கோது 
(நார்‌, கம்பளி). 

cardamom (n) - ஏலக்காய்‌. 

Cardiac (8) - இதயத்திற்குரிய, (7) 
- இதயத்திற்கு உர்ஞ்‌ செய்யும்‌ 
மருந்து. “ 

cardinal (a) - அடிப்படை 
யான;,ஆழ்ந்த சிவப்பு நிறம்‌. 

cardinal number - இயல்‌ எண்‌. 

cardinal points - 'நாற்றிசைகள்‌. 

cardinal (n) - திருத்தூதர்‌, கத்‌ 
தோலிகத்திருத்துணைவர்‌. 

cardiology (8) - இதய இயல்‌. 
cardiologist (1) -இதய இயல்‌ 
மருத்துவர்‌. 

0816 (0) - கவலை, (4) -பொருட்‌ 
படுத்து, கவனி, கவலைப்படு. 
careful (a) - கவனமுள்ள (% 
careless). carefulness(n). (x 
carelessness). carefree (a) 
- கவலையற்ற. 

0816 taker - காவற்‌ பொறுப்‌ 
பாளர்‌. 

career (r) - விரைவியக்கம்‌, 
வாழ்க்கைத்‌ தொழில்‌. பா. 40- 
ation (1) - விரைந்து செல்‌. 

carreerist - வாழ்க்கைத்‌ 
தொழிலோர்‌. 

௦ gi - வாழ்க்கைத்‌ தொழில்‌ 
முனைப்புள்ள பெண்‌. 


caress 70 


cartilage 


caress (1) - தழுவல்‌, அணைத்தல்‌, 
முத்தம்‌, (4) அன்பாகத்தழுவு, 
தழுவி முத்தங்‌ கொடு. 

caret (0) - இடை எச்சக்குறி. 

08100 (ஈ) - சரக்கு, பொருள்‌ 
(கப்பல்‌). 0981000334 - சரக்‌ 
கறை, ௦081005110 - சரக்குக்‌ 
கப்பல்‌.ஒ. 1816, charge, 
freight. 

caricature (ஈ) - நையாண்டிப்‌ 
படம்‌, நையாண்டி விரிவுரை. 
(\) - நையாண்டி செய்‌. 0௦1109- 
பார! (0) - நையாண்டி செய்‌ 
பவர்‌. 

௦465 (nN) - சொத்தை (எலும்பு, 
பல்‌). rious (8). 

rine (nN) - ஆழ்சிவப்பு. 

carnage (n) - படுகொலை, 
குருதியழிவு. 

Carnal (a) - தலைக்குரிய, 
சிற்றின்பம்‌ சார்‌. cஅrnally 
(adv). 

carnation (n) - தோட்டச்செடி 

carnival (n) - கத்தோலிக்க விழா, 
இன்பவிழா, கொண்டாட்டம்‌ 

carnivore (nN) - ஊனுண்ணி. 091- 
nivorous (a). 

௦801 (ஈ) - மகிழ்ச்சிப்பாடல்‌, 
சிந்து. (9) - மகிழ்ச்சியுடன்‌ பாடு. 

carouse (n) - மிகுதிக்குடி (V) - 
அளவுமீறிக்‌ குடி. 

௦ (ஈ) - உண்மீன்வகை (4) - 
குற்றங்காண்‌. 

காறி (॥) - மணிக்கட்டு எலும்பு 
ஓ. tarsal. 

carpenter (n) - தச்சர்‌. (4) - தச்சு 
வேலை செய்‌. c௮rpentry (ஈ) - 
தச்சுவேலை. 


ல்‌ (nN) - தரைவிரிப்பு, சமுக்‌ 
காளம்‌, கம்பளம்‌. 08106 bag 
5 சமுக்காளப்பை. . 

carriage (1) - ஊர்தி, வண்டி, 
கொண்டு போதல்‌. ௦8111806 
Way - ஊர்திவழி, சாலை. 

carrier (nN) - ஏற்றி, வண்டி 
விடுபவர்‌, கொண்டு செல்வி, 
நோய்நுண்ணங்‌ கடத்தி 

சொ! bag - தூக்குப்பை. 8118 
- 01060 - தூதுப்புறா. 

லர்‌ (1) - அழுகும்‌ இறைச்சி. 

carrion crow - அழுகும்‌ 
இறைச்சியுண்‌ காகம்‌. 

Carrot (ஈ) - கேரட்‌, சிவப்பு 
முள்ளங்கி 

எகா (6) - தூக்கிச்‌ செல்‌, 
கொண்டுபோ. 

at (1) - ஊர்தி, வண்டி 08119 (0) 
- வண்டி ஓட்டுபவர்‌, சரக்‌ 
கேற்றிச்‌ செல்பவர்‌. 0811- horse 
(0) - பளு இழுக்கும்‌ குதிரை. 
at - load (6) - ஊர்திச்‌ சுமை 
யளவு. 0911-1180% (0) - வண்டி 
வழி (கரடுமுரடான). cart - 
wheel (n) - வண்டிச்‌ சக்கரம்‌, 
பக்கக்‌ குட்டிக்‌ கரணம்‌. 097 - 
wright (ர) - வண்டிய மைக்கும்‌ 
தச்சன்‌. 

carte blanche (ஈ) - சிறந்ததாக 
நினைப்பதைச்‌ செய்யும்‌ முழு 
உரிமை. 

cartel (nN) - தொழில்முனை 
வணிகக்‌ குழுமம்‌. (விலையை 
ஏற்றி விற்பது போன்ற காரணங்‌ 
களுக்காக அமைவது). 

cartilage (n) - குருத்தெலும்பு 
cartilaginous (a). 


cartographer 71 


cat 


cartographer (n) - நில தேசப்‌ 
படவரைவாளர்‌. cartography 
(1) - பட வரைவியல்‌. கோ£௦- 
graphic (8). 

£௦ (0) - அட்டைப்‌ பெட்டி. 

௦8100 (0) - கேலிப்படம்‌. 08/- 
toonist (jn) - கேலிப்படம்‌ 
வரைபவர்‌. 

cartridge (n) - துப்பாக்கிக்‌ 
குண்டு, தோட்டா. Cartridge 
paper - கெட்டித்தாள்‌. 

carve (4) - செதுக்கு, புனை, 
இறைச்சி வகுத்தறு. ஏ - 
சிற்பம்‌. Carver, carving knife 
- சிற்பம்‌, அறுக்குங்கத்தி. 

0986 (7) - வேற்றுமை, வழக்கு, 
நிலைமை, உறை, தறுவாய்‌, 
பெட்டி. 0886 history - பின்‌ 
னணி வரலாறு. 

Casement (0) - பலகணிச்சட்டம்‌. 

0986 $tபdy - குறிப்பிட்ட கால 
ஆய்வு(ஆள்‌,குழு).0856-/07; - 
சமூகப்பணி. 0896 - worker - 
சமூகப்பணியாளர்‌. (4) - உறை 
யிடு, மூடு.case-hardened (a) 
- பட்டறிவுத்‌ தழும்பேறிய. 

ash (0) - கைப்பணம்‌. (4)- பண 
மாக மாற்று. 0851-0810 - 
பணஅட்டை.08$॥ crop - 
வாணிகப்‌ பயிர்‌. பண ஓட்‌ 
டம்‌. cash register - பணப்‌ 
பதிவி. 0854) 810 08௫) - கொடு 
கொண்டு செல்‌. 

cashew -nut (௫) - முந்திரிக்‌ 
கொட்டை. 

cashier (0) -காசாளர்‌. (9)- வேலை 
யிலிருந்து நீக்கு. 


ask (1). - மிடா, மரப்பெட்டி. 
casket (0) - பெட்டி, பேழை, 
சிமிழ்‌. 

cassette (1) துண்பேழை. 

098 (0) - எறிதல்‌, வார்ப்பு, நாடக 

- உறுப்பினர்‌ தொகுதி.எஅsting - 
வார்ப்பு.08$00 vote - முடிவு 
செய்வாக்கு C$ 0 - வார்ப்‌ 
பிரும்பு.ஓ. Wrought iron. 

castaway (n) - கைவிடப்‌ 
பட்டவன்‌ (௮) - கைவிடப்‌ பட்ட. 
095-011 (8) - ஒதுக்கப்பட்ட, 
வேண்டாம்‌ என்று விலக்கிய. 
cast-off shoes. 

09516 (8) - சாதி,பிறப்பு உயர்வு 
மனப்பான்மை. 

castigate (v) - தண்டி, குறை 
கூறு. castigation (n) - 
தண்டித்தல்‌, குறைகூறல்‌. 

castle (n) - அரண்மனை, 
மாளிகை, கோட்டை வீடு. 

castor oil: (n) - விளக்கெண்‌ 
ணெய்‌. 

castrate (V) - விதையடி, காயடி 
castration (n) - விதைய 
டித்தல்‌, காயடித்தல்‌. ்‌ 

085ப9! (3) - தற்செயலான. 
casuality (ஈ) - தற்செயல்‌ 
இடர்‌, நிகழ்ச்சி, இடருக்குள்‌ 
ளாகியோர்‌ விவரம்‌, இறந்தவர்‌. 
casuality ward - காயமுற்‌ 
றோர்‌ பகுதி. 


casuist (0) - ஐயவாதி, குதர்க்க 


வாத. casuistry (nN) - ஐய 
வாதம்‌, குதர்க்கவாதம்‌. 
at (0) -பூனை, நயவஞ்சகன்‌. 


cataclysm 72 


cataclysm (n) - ஊழிவெள்ளம்‌, 
பெரும்புரட்சி. 

catacomb (ஈ) - நிலத்திற்குக்‌ 
கீழுள்ள, கல்லறை. 

catalepsy (1) - விறைப்பு நோய்‌, 
மூடுசன்னி. 

catalogue (n) - புத்தகப்பட்டி, 
அட்டவணை (9)- அட்டவணை 
யில்‌ சேர்‌. 

catalyst (n) - வினை ஊக்கி. 

catamaran (n) - கட்டுமரம்‌. 


catapult (N)- கவண்‌ ()- கவண்ளறி. 


cataract (0) - தீர்வீழ்ச்சி,கண்‌ புரை. 

ataாh (0) -நீர்க்கோப்பு, தடுமல்‌. 

catastophe (ஈ) - பெருங்கேடு, 
பேரழிவு. Catastrophic (a) - 
catastrophically (adv). 

at-call (n) - சீழ்க்கை ஒலி, 8றீச்‌ 
சொலி (வெறுப்பு) (4) - கிறீச்‌ 
சொலி எழுப்பு. 

catch (4) -பிடி,கைப்பற்று() - 
பிடிமீனளவு பிடித்தல்‌, கைப்‌ 
பற்றிய பொருள்‌. Catching - 
தொற்றிக்கொள்றெ. 09100- 
௱ள( area - மழைப்பிடிப்புப்‌ 
பகுதி. catchy (nN) - கவனம்‌ 
ஈர்க்கும்‌. ௪40-400 - கவர்‌ 
சொல்‌. 

catechism (1) - வினாவிடை 
(நூல்‌). 08(601156 (9) - வினா 
விடை பகர்‌, கேள்விகேள்‌. 

category (0) - இனம்‌,வகை. 091- 
egorical (a) - உறுதியாக. 21- 
egorically (adv). categorize 
(\) - இனமாக்கு. 


Caucasian 


catenate (v) - இணை, பின்னு. 

cater (4) -உணவளி,தேவைக்‌ 
குதவு,Caterer’ (n) - உண 
வளிப்பவர்‌. 021610 (0) - உண 
வளித்தல்‌. 

caterpillar (nN) - கம்பளிப்புழு. 
caterpillar track - தொடர்‌ 
சுழல்பட்டை. 

caterwaul (ம) - பூனைபோல்‌ 
கத்து (11) - பூனைகத்தல்‌ ஒலி. 

catgut (nN) - நரம்பு. 

cathedral (ஈ) - தலைக்‌ கோயில்‌ 

catheter (n) - செருகுவடிகுழாய்‌. 

cathode (n) - எதிர்மின்வாய்‌ 
ஒ.81006. cathoderay - 
எதிர்மின்வாய்க்‌ கதர்‌. cathode 
ay (006 - எதிர்மின்வாய்க்‌ 
கதிர்க்‌ குழாய்‌. 

Catholic (0) - கத்தோலிகர்‌ (ஓ). 
protestant. 

catholic (a) - உலகளாவிய, பரந்த 
நோக்குள்ள. catholicity (ஈ) - 
உலகளாவிய தன்மை. Cahol- 
ism (n) - கத்‌ தோலிகசமயம்‌. 

atkin (n) - கதிர்ப்பூக்கொத்து. 

cat-o-nine-tails (n) - ஒன்பது 
முடிச்சுக்கதை. 

ற (n) - சிறுதுயில்‌. 

cat'spaw (n) - எடுப்பார்‌ கைப்‌ 
பிள்ளை, இளங்கன்று. 

cattle (n) - கால்நடை. 

catwalk (n) - நடைபாதை 
(பாலம்‌, திரையரங்கு) ஓ. ௦01- 
ridor. 

Caucasian (1) - வெள்ளையர்‌ 


இனம்‌. 


caucus 


73 


celluloid 


'08ப0௦ப$ - அரசியல்‌ குழு, உட்குழு 
(கட்சிகள்‌). 
cauldron (ஈ) - கொப்பரை. 


cauliflower (n) - கோசுக்&ரை, 
கோசுப்பூ. 
causative (a) - காரணமா 


கவுள்ள. 0805981146 verb - 
காரணப்‌ பயனிலை. 08056 (4), 
- காரணம்‌, குறிக்கோள்‌, 
நோக்கம்‌, (4) - காரணமான, 
காரியத்‌ தொடர்பான. 
causerie (n) - செய்தித்தாள்‌ 
கட்டுரை. 
causeway (n) - தரைப்பாலம்‌. 
caustic (8) - எரிச்சலுள்ள, கார 
மான. 090810 soda - எரி 
சோடா (சோடியம்‌ ஆய்டிராக்‌ 
சைடு) 
cauterize (v) - 
புண்ணைச்சுடு. 
பர (ஈ) - எச்சரிக்கை,விழிப்‌ 
புடைமை.(4)- எச்சரிக்கை செய்‌. 
cauftious(a)- எச்சரிக்கையான. 
cavalcade (1) - ஊர்தி ஊர்வலம்‌, 
குதிரை மீது ஊர்வலம்‌. 
cavalier (n) - குதிரைவீரன்‌, 
பண்புடைவீரன்‌, மடவாரிடம்‌ 
மாண்புடன்‌ நடப்பவன்‌, (8) - 
எடுத்தெறிந்த முறையில்‌ நடக்‌ 
கிற. 
cavalry (n) - குதிரைப்‌ படை. 
cave (n) - குகை, முழைஞ்சு, 
சுரங்க அறை (9) - குகை அமை. 
caveat (1) - தடுப்பு நடவடிக்கை 
(சட்டம்‌). 
caviare (nN) - உயர்வகை மீன்கரு, 
மதிக்கப்படா உயர்பொருள்‌. 
cavity (4)- அறை, குழி. 


சூடுபோடு, 


௦814 (1) - காகத்தின்‌ கரைகுரல்‌. 

cayenne (pepper (n) - சிவப்பு 
மிளகு, 

cease (V) - நிறுத்து, முடிவுசெய்‌. 
ceasefire (n) - போர்நிறுத்தம்‌ 
ceaseless (8) - ஓயா. 

0602 (1) - தேவதாரு மரம்‌. 

cede (4) - ஒப்படை, கொடு. 065- 
$n () உரிமை கொடுத்தல்‌, 
ஒப்படைத்தல்‌. 

ceiling (n) - கூரை, மேல்தளம்‌, 
உச்சவரம்பு elling fan, land 
celling. 

celebrate (4) கொண்டாடு, 
புகழ்‌. celebration (nN) - கொண்‌ 

celebrity (n) - புகழ்பெற்றவர்‌. 

celerity (n) - விரைவு. 

celestial (8) - வானத்திற்குரிய, 
தெய்வீகமான 

celestial bodies - விண்‌ பொருள்‌, 
விண்மீன்‌, கோள்‌ முதலியவை. 
beauty (h) - வானழகி. 

celibate (a) - மணமாகாத, 
நிறையுள்ள (1) - மணமாகா 
தவர்‌, நிறையுடையவர்‌. 

061 (1) - அறை, சிறை, உயிரணு, 
கண்ணறை, மின்கலம்‌. 

cellar (nN) - நிலவறை. 

cellular (a) - சிறு அளவுகள்‌ 
கொண்ட, உயிரணுக்கள்‌ 
கொண்ட, தளர்ச்சியாக நெய்‌ 
யப்பட்ட, பகுதி இணைப்‌ 
புள்ள, ஒழுங்கிணைப்புள்ள 
cellular phone, radio - கைத்‌ 
தொலைபேசி, வானொலி. 

celluloid (n ) - மரச்சத்து,தந்தம்‌ 
போன்ற செயற்கைப்‌ பொருள்‌. 


cement 74 


ceremonial 


cement (nN) - பசை, படிகாரை, 
பற்காரை. (4) - இணையச்‌ 
செய்‌, பொருந்தவை. 

cemetery(n) - இடுகாடு, 
கலலறை. ்‌ 

cenotaph (n) - நினைவுச்‌ 
சின்னம்‌ (கல்லறை). 

censer (n) - குங்கிலியக்கலம்‌. 

08050 (ஈ) - தணிக்கையாளர்‌. (4) 

' தணிக்கை செய்‌. 08501 
00210 - தணிக்கைக்குழு. 08- 
sorial (a) - censorship (n) - 
தணிக்கை செய்தல்‌. 

தபா (1) - பழிப்பு, கண்ட 
னம்‌. 061$பா6 motion - கண்ட 
னத்தீர்மானம்‌.(4) - கண்டி. 
censurable(a) - கண்டிப்பிற்‌ 
குரிய. 

பக (॥) - தொகைக்‌ கணிப்பு 
(மக்கள்‌, விலங்கு, தாவரம்‌). 

ent (1) - நூறு, சதம்‌. 

(பா (1) - குதிரையும்‌, மனித 
னும்‌ சேர்ந்த உருவம்‌ (கிரேக்கப்‌ 
புனைவியல்‌). 

centenarian (n) - நூறு வய 
தானவர்‌, நூற்றகவையர்‌. 6- 
tennial (a) - நூற்றாண்டுக்கு 
ஒரு முறை நிகழும்‌. லா£லார!- 
ally (adv). 

centigrade (a, 1) செண்டிகிரேடு 
(நூறு கூறுகள்‌ கொண்ட). 

centipede (n) - பூரான்‌. ஓ. பி 
0606. 


centre (n) - மையம்‌, நடு. (4) - 
மையத்தில்‌ அமை. Central (9) 
centralize (v) -மையப்படுத்து. 
centralization (n) - மையப்‌: 
படுத்தல்‌ (% 0608112126, de- 
centralization). 

centrifugal (a) - மையம்‌ வில 
கும்‌. centrifugal force - மைய 
விலகுவிசை. (% centripetal). 

centripetal (a) - மையம்‌ நோக்கு. 
centripetal force - மைய 
நோக்கு விசை. 

centifuge (n) - மையம்‌ விலக்கி 
(கருவி). 

centrist, (n) - ரோன கருத்துள்‌” 
ளவர்‌. லார (ஈ) - ரான 
கருத்துடைமை. 

centurion (nN) - நூறுவீரர்தலைவர்‌. 
century (n) - நூற்றாண்டு, நூறு 
கொண்ட தொகுதி. 

ceramic (a) - வனைபொருள்‌ 
(மட்பாண்ட) சார்‌. சeramics 
(॥) - வனைபொருள்‌ தொழில்‌. 
வனை பொருள்கள்‌. - 

cereal (nN) - கூலம்‌, தானியம்‌. 

cerebellum (n) - சிறுமூளை. 

cerebral (a) - மூளை சார்‌, அறிவு 
சார்‌. 0 emotional) cerebral 
nerves - மூளை நரம்புகள்‌: 
cerebration (n) - மூளை இயங்‌ 
குதல்‌, சிந்தனை. 061607ப௱ 
(॥) - பெருமூளை. 

ceremonial (a) - சடங்குசார்‌, 
வினைமுறைசார்‌, கரணம்‌ சார்‌. 
ceremony (nN) - சடங்கு வினை 
முறை. 


certain 


certain (8) - உறுதியான (% பா- 
certain). எதோ ஒரு. Certainly 
(adv). certainty (n) - உறுதி. 

certificate (n) - நற்சான்று. 06- 
(நூ (ம) - சான்றளி. (॥) - 
சான்றளிப்பவர்‌. 0811118016 (a) 
- சான்‌ றளிக்கத்தக்க.. 

certitude (n) - உறுதிப்பாடு. 

cervix (n) - கழுத்து (கருப்பை). 
cervical (8) - கழுத்துசார்‌. 091- 
vical cancer. 

ss (1) - வரி, தீர்வை. (4) - வரி 
விதி. 

cessation (1) - நிறுத்தல்‌. 

0659-0, pool (0) - கழிவுநீர்க்குழி. 

chafe (v) - தேய்‌, உராய்‌, ஊடு, 
துடிதுடி. () - உராய்புண்‌. 

chaff (n) - பதர்‌, உமி, சாவி. (9) - 
கேலிசெய்‌. 

chagrin (n) - ஏமாற்றமடைசல்‌ 
(V) -ஏமாற்றமடைந்து வருந்து. 

chain (nN) - சங்கிலி, தொடர்‌. 
chain reaction - தொடர்‌ 
வினை. (4) - தொடராக இணை. 

chair (n) - நாற்காலி. ஈப5163] 
chairs - இசைநாற்காலி. 2- 
கா - தலைவர்‌. 

chaise (nN) - இன்பப்பயண 
வண்டி. 

chalk (n) - சீமைச்சுண்ணாம்பு(க்‌ 
கட்டி), (4) - சுண்ணாம்பினால்‌ 
எழுது, திட்டம்‌ செய்‌: 

vhallenge (9) - போருக்கு அழை, 
அறை கூவு, எதிர்த்து நில்‌, வழக்‌ 
காடு.(॥) - அறைகூவல்‌, 
போருக்கு அழைத்தல்‌. ॥௮- 
lenger (n) - அறை கூவி 
யழைப்பவர்‌. 


75 


௦்சாரிவ 


chamber (n) = அறை. ௦8௱- 
bers - நீதியரசர்‌ அறை. ௱- 
berlain (n) - அரண்மனை 
முதல்வர்‌. 

chameleon (n) - பச்சோந்தி. 

chamois (n) - மலையாடு, மென்‌ 
தோல்‌. 

champ (V) - ஓசையுடன்‌ அசை 
போடு, வாய்‌ இரும்பைப்‌ பல்‌ 
லால்‌ கடி (குதிரை), பல்லை 
நெற நெற எனக்‌ கடி, ஆவலு 
டன்‌ அல்லது பொறுமையற்று 
இரு. 

champagne (n) - உயர்ந்த 
தேறல்‌ (குடிபொருள்‌) வகை. 

champion (n) - வாகையர்‌, 
வெற்றிவீரன்‌, ஆதரவாளன்‌ () - 
ஆதரி. championship (n) - 
வெற்றிமுதன்மை, வாகைமை. 

chance (n) - வாய்ப்பு, தற்செயல்‌ 
நிகழ்ச்சி. (4) - தற்செயலாக 
நிகழ்‌. 

chancellery (௫) - உயர்‌ முறை 
மன்றம்‌, பொருள்மன்ற அலுவ 
லகம்‌, தூதர்‌ மாளிகை. 

chancellor (n) - வேந்தர்‌ (பல்‌ 
கலைக்கழகம்‌), அரசுத்‌ தலை 


வர்‌, மதிப்பியல்‌ தலைவர்‌ 
(பல்கலைக்கழகம்‌), சட்ட 
அலுவலர்‌. 


chancery (n} - உயர்‌ நீதிமன்றப்‌ 
பகுதி, பொதுஆவணக்காப்பகம்‌. 

chancy (a) - உறுதியற்ற. 

chandelier (n) - சரவிளக்கு, 
கொத்து விளக்கு. 

chandler (n) - மெழுகுவத்தி, 
சவர்காரக்கட்டி, பல்பொருள்‌ 
வணிகர்‌. 


change 76 


change (n) - மாறு, மாற்று (சில்‌ 
லறை), ஒன்றை, மற்றொன்‌ 
றாக்கு. (1) - மாற்றம்‌, மாறுதல்‌, 
சில்லறை. 50012! change. 
changeable (a) - மாறும்‌, 
நிலையற்ற ( changeless). 

changeling (n) - எடுப்புப்‌ 
பிள்ளை,கண்டெடுத்த பிள்ல்ள. 

channel (n) - வாய்க்கால்‌, கால்‌ 
வாய்‌,அலைவரிசை.(v)- 
வாய்க்கால்‌ வெட்டு. 

chant (V) - பாடு, ஒது. (0) - பாடு 
தல்‌, ஓதுதல்‌. 

chantry (n) - குருக்கள்‌ மானியம்‌, 
நல்கை. 

chanty (n) - ஒடப்பாட்டு, 
வஞ்சிப்பா. 

chaos (n) - குழப்பம்‌. chaotic 
(a) chaotically (adv). 

chap (V) - gp, வெடிக்கச்‌ செய்‌. 
(॥) - 8றல்‌, வெடிப்பு, பிளவு, 
பையன்‌, பயல்‌. 

chapel (n) - தொழுமிடம்‌, 
வீட்டுக்‌ கோயில்‌. aplain (1) 
“கர. 

chaperon (ஈ) - செவிலி (ட) - 
செவிலயாகச்‌ செல்‌. 

chaplet (Nn) - தலைக்கண்ணி, 
தலைச்சூட்டு நகை, மணி 
மாலை, மணிசெய்‌ வார்ப்பு. 

chapman (n) - ஊர்‌ ஊராகச்‌ செல்‌ 
லும்‌ வணிகர்‌, நாடோடி விற்‌ 
பனையாளர்‌. 

chapter (n) - அதிகாரம்‌, இயல்‌, 
கூறு, கோயில்குருக்கள்கூட்டம்‌. 


charity 


char (4) - கரியாக்கு. (11) - பணிப்‌ 
பெண்‌. 

character (0) - பண்பு, நடத்தை, 
எழுத்துவடிவம்‌, கதைஉறுப்பு, 
பலர்‌ அறிந்த ஒருவர்‌. ஒ. 0100- 
erty. characterization (ற) - 
மாந்தர்‌ படைப்பு (நாடகம்‌, 
புதினம்‌). 

characteristic (0) - பண்பியல்பு. 
(8) - அதற்கே உரிய. 

characterize (4) - தனிச்‌ சிறப்பா 
கக்குறி. 

charcoal (n) - வீட்டுக்கரி, மரக்‌ . 
கரிஓ. 0081. 

chare (n) - சிற்றாள்‌ வேலை; கை 
வேலை, வீட்டு வேலை. ஓ. 
chores. 

charge (ஈ) - பளுஏற்று, விலை 
குறிப்பிடு, குற்றஞ்சாட்டு, 
தாக்கு, கட்டணம்‌விதி, பொறுப்பு 
ஒப்படை, துப்பாக்கியில்‌ மருந்து 
அடை, மின்னேற்றம்‌. (॥) - 
பளு, பொறுப்பு, குற்றச்சாட்டு, 
கடமை, வேலை, விலை, தாக்கு 
தல்‌.மின்னேற்றம்‌ செய்‌ 
chargeable (a). 

charge d' affaires (n) - துணை 
நிலை அரசியல்‌ தூதர்‌. 

charger (n) - போர்க்குதிரை. 

chariot (n) - தேர்‌. Charioteer (n) 
- தோரோட்டி. 

charisma (n) - ஊக்குவிக்கும்‌ 
ஆற்றல்‌,கடவுள்‌ தரும்‌ திறமை 
charismatic (a) - charis- 
matically (adv). 

charity (0) - அறம்‌, ஈகை ரச 
table (a) - உதவி செய்யும்‌, 
இரக்க மனப்பான்மையுள்ள, 
charitably (adv). 


charlady 77 


cheek 


charlady (n) - பணிப்பெண்‌ 

charlatan (n) - போலி அறிஞர்‌ 
(மருத்துவம்‌). 

charlie (n) - முட்டாள்‌. 

charm (n) - கவர்ச்சி,தாயத்து, 
மாயமந்திரம்‌, வனப்பு. (4) - 
மயக்கு, மகிழ்வு, மந்திரித்தல்‌ 
கட்டுப்படுத்து. 08௭ (1) - 
கவர்ச்சியாளர்‌, மயக்குபவர்‌. 
charming (a) - மகிழ்விக்கும்‌. 

chart (1) - படம்‌, கடற்பயணம்‌, 
நாடு, பொருள்‌.(4) - படம்‌ 
வரை, பதிவுசெய்‌, பின்தொடர்‌. 

charter (n) - உரிமை, கவனம்‌, 
வாடகைக்கு அமர்த்தல்‌ (9) - கப்‌ 
பலை வானூர்தியை உரிமை, 
கவனம்‌ அளி. 

charwoman (n) - பணிப்பெண்‌. 

chary (8) - எச்சரிக்கையாய்‌ 
உள்ள, செலவுசெய்யத்‌ தயங்‌ 
கும்‌, அரிதாகச்‌ செய்யும்‌. 

chase (4) - விரட்டு,வேட்டை 
யாடு, (॥) - வேட்டை. 

chasm (n).- ஆழ்பிளவு, பிடர்‌, 
விடர்‌. 

chassis (n) - வண்டிச்சட்டம்‌, 
அமைப்புச்சட்டம்‌. 


chastise (a) - தூய, கற்புள்ள, 


குற்றமற்ற. 
chastity (0) - தூய்மை,கற்பு. 
chasten (V) - கண்டி, திருத்து, தூய 
தாக்கு, சீர்படுத்து. Chastise (9) 
- அடி, தண்டனை கொடு. 01125- 
tisement (n) - தண்டனை 
கொடுத்தல்‌. 


chat (4) - அளவளாவி உரையாடு 
(1) - வம்பளப்பு. 

chateau (0) - மாளிகை. 

chattels (n) - தட்டுமுட்டுகள்‌. 

chatter (4) - பிதற்று, ஓயாது பேசு, 
பற்களை நெறநெற எனக்‌ கடித்‌ 
துக்‌ கொள்‌. (11) - கடகடவெனப்‌ 
பேசுதல்‌. 0121(61-00% (n) - 
சளசள என்று பேசுபவன்‌. 

chaurfeur (n) - உந்து ஒட்டி, (9) - 
உந்து ஒட்டு - 

chauvinism (n) - குறுகிய 
நாட்டுப்பற்று. கபா () - 
குறுகிய நாட்டுப்பற்றாளர்‌. 
chauvinistic (a) - chauvinis- 
tically (adv). 

heap (8) - மலிவான, தாழ்ந்த, 
கடுமையிலாத. Cheapness 
(n) -cheapen (V) - மலிவாக்கு, 
தாழ்ந்து. 

cheat (9) - ஏமாற்று. (1) - ஏமாற்‌ 
றுபவர்‌. 

check (n) - நிறுத்தல்‌, தடை, 
கட்டங்கட்டமானஅமைப்பு (4) 
- நிறுத்து, சரிபார்‌, கணக்குத்‌ 
தணிக்கைசெய்‌. 

checkmate (9) - கட்டுப்படுத்து 
(சதுரங்க ஆட்டம்‌)ஆடை (1) 
தோல்வி, திக்கு முக்காட்டம்‌. 
checklist - சரிபார்ப்புப்‌ 
பட்டியல்‌. checkup - அற 
ஆய்தல்‌ (மருத்துவ ஆய்வு). 

cheek (n) - கன்னம்‌,துடுக்குத்‌ 
தனம்‌. Cheek (8) - மரியாதைக்‌ 
குறைவான. 


cheep 78 


China 


cheep (ஈ) - இளம்பறவை ச்‌ 
சொலி, (4) ீச்சொலி எழுப்பு. 

cheer (n) - மகிழ்ச்சி, ஊக்குரை. 
(4) மகிழ்வு, ஊக்குவி. எheerரப| 
(a). 

cheese (n) - பாலாடைக்‌ கட்டி, 
பாலேடு. 

cheetah (n) - சிறுத்தைப்புலி. 

chemistry (n) - வேதிஇயல்‌ 
chemist (n) - வேதிஇயலார்‌. 
chemical  (a).chemical 
change - வேதிமாற்றம்‌. 

cheque (n) - காசோலை. 
cheque book - srசோலைப்‌ 
புத்தகம்‌. 

chequer (9) - கட்டடங்களிடு, 
மாறுபாடுகள்‌ உண்டு பண்ணு. 
chequered. (a) 

cherish (6) - ரோட்டு, போற்றி 
வளர்‌, பராட்டு, கொண்டாடு. 

cheroot (n) - சுருட்டு. 

cherry (n) - சிறு பழவகை. 

cherub (n) - தெய்வக்‌ குழந்தை, 
அழகிய குழந்தை, அரமகவு. 

chess (1) - சதுரங்க ஆட்டம்‌. 

chest (n) - பெட்டி, மார்பு. Chest 
pain - மார்பு வலி. 

chestnut (n) - மரவகை, மரக்‌ 
கொட்டை வகை (8) - கருஞ்‌ 
சிவப்பு நிறம்‌. 

chevalier (n) - வீரன்‌,குதிரை 
வீரன்‌. 

chew (V) - பற்களால்‌ அரை, சவை 
அசை போடு. 

chicanery (0) - உருட்டுப்புரட்டு, 
ஏமாற்று. 


chick (6) - கோழிக்குஞ்சு. 
chicken (0) - கோழிக்குஞ்சு, 
பறவைக்குஞ்சு. 

chichory (4) - காப்பிமாற்று ஆகப்‌ 
பயன்படும்‌ செடிவேர்‌. 

chide (4) - கடிந்துசொல்‌, கொள்‌ 

chief (a) - முதன்மை,தலைமை. 
Chief Minister - முதல 
மைச்சர்‌, 164 (1) - தலைவர்‌. 
chiefly (0) - முதன்மையாக. 

chieftain (n) - (குலமரபுத்‌) 
தலைவன்‌. 

child (n) - குழந்தை, மகவு, 
பிள்ளை. 01॥101000 (1) குழந்‌ 
தைப்‌ பருவம்‌. 

chill - குளிர்ச்சி,காய்ச்சல்‌ நடுக்‌ 
கம்‌, உணர்ச்சி உறைவு. (4) - 
குளிரச்செய்‌, ஊக்கங்கொடு. 
chilly (a) - குளிர்ச்சியான. 011॥1- 
695 (nN) - குளிர்தன்மை, 
தண்மை. 

chilli,chilly (௫) - மிளகாய்‌. 

chime (nN) - மணிகள்‌ ஒத்து 
இசைத்தல்‌ (4) - இசைவாக 
மணிகளை ஒலிக்கச்செய்‌. 

chimera (0) - கற்பனை விலங்கு 
வகை, விந்தைக்‌ கற்பனை, 
பூதம்‌.எரmeாC(2) - விந்தைக்‌ 
கற்பனையான, தெளி வற்ற. 

chimney (n) - புகைபோக்கி. 
chimney pot - புகைபோக்கிக்‌ 
குழாய்‌. 

chimp,chimpanzee (n) - ஆப்‌ 
பிரிக்க வாலில்லாக்‌ குரங்கு. 

ணொ (௫) - நாடி,மோவாய்‌, தாடை. 
upto the chin - ஆழ்ந்து ஈடு 
பட்டிரு. 

China (n) - பீங்கான்‌, சனநாடு, 
பளிங்கு. 


chink 79 


Christen 


chink (n) - இடுக்கு, கீறல்‌, 
ஓட்டை, பிளவு.(4) - இண்கிண்‌ 
என்று ஒலி. 

chip (1) - சிறுதுண்டு வெட்டு, 
நறுக்கு,(1) - சிறு துண்டுநறு 
வல்‌. ரறறற95 - சரளைக்கற்‌ 
கள்‌. 

chiromancy (0) - கைவரை பார்த்‌ 
துக்‌ குறி சொல்லும்‌ நூல்‌. 

chiropodist (n) - காலடிநோய்‌ 
மருத்துவர்‌. chiropody (nN). - 
காலடிநோய்‌ மருத்துவம்‌. 

chirp (v) - £ச்சிடு (பறவை, 
பல்லி) 

chirrup (n) - ச்‌ ச்‌ என்று ஒலி. 

chisel (n) - உளி. (4) - செதுக்கு. 

chit (n) - சிறிது, இனிமையானது, 
முறிச்சீட்டு. 

chit-chat (ற) - வம்பளப்பு, 
பொழுது போக்குப்பேச்சு. 

chivalry (0) - நல்வீரர்‌ பண்பு, 
பெருந்தன்மை, அருளாண்மை. 
chivalrous (a). chivalrously 
(adv). 

chlorine (1) - குளோரின்‌, நச்சு 
வளி, chloroform (௫) - 
குளோரபாம்‌, மயக்கமருந்து. 

chlorophyll (n) - பச்சையம்‌ 
(இலை). 

chocolate (n) - சாக்கலேட்‌. 
கோகோவிலிருந்து செய்யப்‌ 
படும்‌ இனிப்பு. 

choice (n) - தேர்வு,தேர்ந்‌ 
தெடுப்பு, விருப்பம்‌, மிகச்‌ சிறந்‌ 
தது. (8) - ஆராய்ந்து தேர்ந்‌ 
தெடுத்த, மிக உயர்ந்த. 


choir (0) - பாடற்குழுக்‌ கூட்டம்‌ 
choir music - பாடற்குழு 
இசை. 

choke (4) - திணறவை, வழி 
யடை, தொண்டையடைத்துக்‌ 
கொள்‌ (1) - இறுகிய பகுதி, 
தடைசெய்‌, ஒழுங்கு வழி, மின்‌ 
கட்டுப்படுத்தி. 

choker (n) - கழுத்துமாலை. 

cholera (n) - கழிநோய்‌,காகரா. 

choose (9) - தேர்‌,தேர்த்தெடு. 

chop (4) - வெட்டு. (7) - இறைச்‌ 
சித்துண்டுப்‌ பொரியல்‌. 0100- 
per ()- வெட்டுபவர்‌, வெட்டு 
கருவி. 

chopsticks - உண்கோல்‌. 

chord (n) - இசைக்கருவிகளின்‌ 
தந்தி, நாண்‌ (வறை). 

chore (Nn) - அன்றாட வீட்டு 
வேலை,அலுப்புதட்டும்வேலை, 

choreograph - (n) - நட்டுவாங்‌ 
கம்‌. choreography (Nn) - நட்டு 
வாங்க இயல்‌. Choreographer 
(॥) - நட்டுவனார்‌. 010160- 
graphic (a). 


chortle (n) - மகிழ்ச்சிக்‌ 
கொக்கரிப்பு. chortle (ம) - 
மகிழ்ச்சிக்கொக்கரிப்பு செய்‌. 


chorus (1) - பாடகர்‌, சேர்ந்து 
பாடல்‌, பல்லவி. 00018] (௮). 

Christ (0) - இயேசு பெருமான்‌. 

Christen (4) - பெயரிடு, ௦15- 
ராரா (௩) - பெயரிடல்‌. 
Christendom (n) - கிறித்துவ 
உலகு. Christian (n) - 
கிறித்துவர்‌. Christmas (ஈ) - 
கிறித்து பிறந்த நாள்‌ விழா 
Christianity (n) - கிறித்துவ 
சமயம்‌. 


chromatic 80 


chromatic (n) - நிறமுள்ள. 

chronic (a) - நாட்பட்ட, முற்றிய. 

chromium (n) - குரோமியம்‌ 
உலோகம்‌. 

chromosome (n) - நிறப்புரி 
(உயிரணுவில்‌ இனமரபுப்‌ பண்‌ 
புகளைக்‌ கொண்டிருப்பது). 

chronicle (n) - காலவரிசை 
வரலாறு, செய்திக்கோவை. (9) 
- காலக்கோவைப்படி நிகழ்ச்சிக்‌ 
குறிப்பு எழுதுபவர்‌. 

chronology (n) - கால ஆராய்ச்சி, 
காலவரையறை. 010101001- 
cal (a):chronologically (adv) 
.chronologist (n). 

chronometer (n) - காலக்‌ கருவி, 
மணிப்பொறி. 

chrysalis (n) - கூட்டுப்‌ புழுப்‌ 
பருவம்‌. 

chubby (a) - உருண்டை முக 
முள்ள, பருத்துத்‌ திரண்ட, 
தடித்த, கொழுகொழுத்த. 

chuck (ம) - தாடையின்‌ 8ழ்‌ 
மெல்லத்‌ தட்டு,மெல்ல எறி, 
புறக்கணி,(॥) - இலேசான அடி, 
கருவியால்‌ கவ்விப்பிடி. 

chuckle (V) - உள்ளூரநகை,(1) - 
உள்ளூர நகைத்தல்‌. 

பா () - நெருங்கிய நண்பன்‌. 
(4) நண்பனாகு. பறற (2). 

chump (n) - பருங்கட்டை, 
முட்டாள்‌,தடித்த பகுதி. 

church (nN) - தேவாலயம்‌, 
திருச்சபை. 

யா (0) - பொதுமகன்‌, இழி 
மகன்‌. எhurlish (a). 

churn (0 - கடை) - வெண்‌ 
ணெய்‌ எடுக்கும்‌ பொறி. 


circuit 


che (ற) - சாய்வு வாய்க்‌ கால்‌, 
சாய்வொழுக்கு, சறுக்கி, 
சொரிவாய்‌. 

chyle (n) - குடற்பால்‌. ஓ. Chyme, 

chyme (n) - இரப்பைப்பாகு. 

cicerone (1) - வழிகாட்டி. 

cider (n) - குடிவகை. 006 
0855 - பழம்‌ பிழிவி: 

gar (ஈ) - சுருட்டு. cigarette - 
பூஞ்சுருட்டு, வெண்‌ திருட்டு. 

cinch (n) - எளிய வேலை, 
உறுதிப்பொருள்‌. 

cinchona (n) கொய்னா மருந்து, 
மரப்பட்டை. 

cinder (nN) - தணல்‌. 

Cinderella (n) - மாற்றாந்தாயின்‌ . 
சிறுமி, புறக்கணிக்கப்பட்டவர்‌. 

cinderella attitude - மாற்றாந்‌ 
தாய்‌ மனப்பான்மை. 

ema (nN) - திரைப்படம்‌. - 
ematograph (ஈ) - திரைப்‌ 
படம்காட்டும்‌ கருவி. 

cinnabar (1) - இங்குலிசம்‌ (பாத 
ரசத்‌ தாது). 

cinnamon(n)-இலவங்கப்‌ பட்டை. 

எiqபe (0) - சூதாட்டத்தில்‌ ஐந்து. 

cipher (0) - இன்மை,சழி,மதிப்‌ 
பில்லாத பொருள்‌, குழூஉக்‌ 
குறி. (4) - கணக்கிடு. 

௦௦16 - வட்டம்‌, வளையம்‌, 
மண்டலம்‌, வட்டாரம்‌ (4)- வட்‌ 
டமாகச்‌ செல்‌, சுழன்று செல்‌. 
irclet - சிறுவட்டம்‌. 

circuit (ஈ) - சுற்றுப்பயணம்‌, 
மின்சுற்று. ௦ப1(0ப5 (1) - 
சுற்றுவழியான. 


circular 81 


clairvoyance 


எரயlar (8) - வட்டமான (1) - 
சுற்றறிக்கை. Circularsaw - 
'வட்டவாள்‌. எircularize (4) - 
சுற்றறிக்கை அனுப்பு. Circulate 
(4) - சுற்றுக்குவிடு எrculatory 
(8) - ஓடும்‌. எirculatory sys- 
16௱ - குருதியோட்ட மண்‌ 
டலம்‌, circulation (Nn) - 
சுற்றோட்டம்‌. சுற்றிச்‌ செல்லு 
தல்‌, புழக்கம்‌. 
circumambulate (4) - சுற்றிச்‌ 
சுற்றி நட. 
circumcise (Vv) - சுன்னத்துச்‌ 
செய்‌. ரரப௱எர5ர0ா (ற) - 
சுன்னத்துச்‌ செய்தல்‌. 
circumference (nN) - பரிதி,சுற்ற 
ளவு. 
circumlocution (n) - சுற்றி 
வளைத்துப்‌ பேசுதல்‌. 
circumnavigate (v) - உலகைச்‌ 
சுற்றிக்‌ கப்பலோட்டு. 
circumscribe (4) - சுற்றிக்‌ கோடு 
வரை, எல்லைக்கட்டு, வரை 
யறு, முக்கோணம்‌ புறப்‌ 
புள்ளிகள்‌ ஊடாக வட்டம்‌ வரை. 
circumespect (3) - கவனமுள்ள, 
எச்சரிக்கையுள்ள 00பா060- 
4௦ (1) எச்சரிக்கை,கவனம்‌. 
circumstance (n) - தறுவாய்‌, 
சூழ்நிலை. ௦ பா5(8144! (a) 
- தற்செய லான, இடையீடான. 
circumvent (6) - ஏமாற்று, 
சிக்கவை. Circumvention (9) - 
ஏமாற்றல்‌, சிக்க வைத்தல்‌. 
எரப$ (1) - வட்டரங்குக்‌ காட்சி. 


cistern (n) - தொட்டி. 

citadel (ஈ) - நகர்காக்கும்‌ 
கோட்டை, உட்கோட்டை, நடு 
அரண்‌. 
016 (V) - குறி,எடுத்துக்காட்டு. 01- 
tation (n) எடுத்துக்காட்டல்‌. 
01426ஈ (n) - குடிமகன்‌. 0426- 
ship (n) - குடியுரிமை. 

city (0) - மாநகர்‌,தலைநகர்‌. நெ- 
state - பண்டைக்‌ கிரேக்க நகர 
அரசு. 

civet (n) - புனுகுப்‌ பூனை. 

civic (0) - நகர்‌ சார்‌, உள்நாட்டு 
அரசியல்‌ சரர்‌.எivic Guards - 
நாடு காவல்‌ படைஞர்‌. civics 
(॥) - குடியாட்சி இயல்‌. 

செரி (8) - பொதுவியல்‌, சொத்து 
சார்‌, வணக்க இணக்கமுள்ள. 
civility (Nn) பணிவாண்மை.(% 
criminal). 

civilian (n) - படைத்துறைசாரா 
தவர்‌. (8) படைத்துறை சாரா, 
பொதுவாழ்வுக்குரிய. 

civilization (1) - நாகரிகம்‌. வாழ்க்‌ 
கைப்‌ பண்பாடு. ௦1126 (9) - 
நாகரிகமாக்கு. நாகரிக முள்ள. 

lad (a) - உடுத்‌தய.:0900100 (ஈ) 


- காப்புறை. 


. சொ (4) - உரிமை கொண்டாடு 


(0) - உரிமை,உரிமைப்‌ பொருள்‌. 
claimant (0) - உரிமை 
கொண்டாடுபவன்‌. 

clairvoyance (௫) - கடபுலனுக்கு 
எட்டாத, தொலைவிடக்காட்‌ 
சியைக்‌ காணும்‌ திறன்‌. 012॥- 
voyant (a). 


clamant 82 


claw-hammer 


ளா! (2) - கூச்சலிடுகிற, மிக்க 
விரைவு காட்டும்‌, தொந்தரவு 
செய்யும்‌. 

climber (v) - தொற்றி எறு (1) - 
தொற்றிஏறல்‌. 

clammy (a) - ஈரமுள்ள, பிசு 
பிசுப்புள்ள. 

எlamour (ஈ) - கூப்பாடு, கூச்ச 
லிடல்‌ (ஈ)விடாது கூச்சலிடு. 
clamorous (a). 

lamp (v) - இறுகப்பற்று. (1) 


இறுக்கி. 
lan (0) - கட்டுத்துணை, கூட்டுக்‌ 
குடும்பம்‌, இனம்‌, ' குலம்‌, 


clannish (a). குழு/சாதிப்‌ பற்‌ 
றுள்ள. 

clandestine (a) - களவான, 
ஒளிவுமறைவான. 

clang (n) - உலோகம்‌ அடி 
படுவது போன்ற ஒலித்‌ உரத்த 
ஒலி. (9) - உலோகம்‌ போல ஒலி. 

clanger (n) - இடர்‌,பிழை. 

clangour (n) - தொடர்‌ உலோக 
(மணி) ஒலி. langor௦ப5 (8). 

lank (n) - சங்கிலிஒலி(V) - சங்‌ 
கிலிஒலிஎழுப்பு. 

080 (9) - தட்டு,கைதட்டு, சிறை 
யில்‌ அடை (1) - தட்டும்‌ ஓசை 

claret (0) - குடிவகை. 

கொர்‌ (v) - தெளிவாக்கு. கொரீ- 
ation. (॥) - 'தெளிவாக்கல்‌. 
clarifier (n) தெளிவாக்கி, 

clarion (n) - எக்காளம்‌, எழுச்சி. 
clarion call - எழுப்பி அறை 
கூவல்‌. 

clarity (ஈ) - தெளிவு. 

clash (0) - மோதல்‌ (4) மோது. 


clasp (V) - தழுவு, பற்றியபடி (0) - 
கொக்கி, பற்றி, தழுவுதல்‌. 
clasp knife - மடக்கு கத்தி. 

lass. (n) - வகுப்பு, வகை 
குழுவினம்‌,தரம்‌. lasses (n) 
- உயர்வகுப்புகள்‌ (% Masses) 
() - இனமாகப்‌ பிரி. 859-106 
ரரஏ வகுப்புணர்வு. la8த-Iist - 
தகுதிவரிசைப்‌ பட்டியல்‌. 
class-mate - வகுப்புத்‌ 
தோழன்‌ 0888-1000 - வகுப்‌ 
பறை. Class struggle - வகுப்‌ 
புப்‌ போராட்டம்‌. 

018520 (a) - உயர்தனி, முதல்‌ 
நிலை,சாகா. 088809- உயர்தனி 
இலக்கியங்‌ கள்‌. 0198581091 - 
உயர்தனிப்பொருள்‌, 

classify (8) - வகைப்‌ படுத்து, 
இனமாகப்பிரி. classification 
(॥) - வகைப்பாடு classified 
(8) - வகைப்பாடு செய்த. (॥) - 
வகைப்பாடுசெய்த விளம்பரம்‌. 

clatter (9) - சடசட என்று ஒலி (0) - 
சடசட ஒலி. 

08056 (n) - களவியம்‌, வாக்கி 
யம்‌, சட்டப்‌ பிரிவு. 

claustrophobia (1) - மூடுவெளி 
அச்சம்‌. claustrophobic (a) - 
மூடுவெளி அச்சமுள்ள. 

clavicle (n) - கழுத்துப்பட்டை 
எலும்பு,காறை எலும்பு. 

க (0) - உதிர்‌ நகம்‌ (\) - நகத்தால்‌ 
கிழி, 

claw-hammer - ஆணி பிடுங்கு 
சுத்தி. 


clay 83 


cliff 


lay (7) களிமண்‌. 048) (2) - களி 
மண்ணுள்ள. Clay pigeon (n) - 
புறாவடிவக் களி மண்‌ குறி. ெ- 
pipe (n) - புகைப்‌ பிடிக்கும்‌ 
குழல்‌. 

lean (a) - தூய, தெளிவான, 
கறைபடாத . (0)முழுவதும்‌ 
(ஈ)தூய்மையாக்கு, துப்புரவு 
செய்‌. cleanness (nN) - clean- 
liness (n) cleanly (adv) 
cleanse (v). 

clean-cut (a) - தெளிவாக 
அமைந்த. 

clean-limbed (a) - நன்கமைந்த 
உறுப்புள்ள. 

clean-shaven (a) - மீசையற்ற, 
தாடியற்ற. 

cleaning woman - துப்புரவு 
செய்யும்‌ பெண்‌. 

clean-up - துப்புரவாக்கு (தூசி, 
குற்றம்‌). 

lear (n) - தெளிவான, தடையில்‌ 
லாத, குற்றமற்ற (4) - தெளி 
வாக்கு, குற்றம்‌ நீக்கு. 0168- 
ance (ஈ) - தெளிவாக்கல்‌, 
தடைகளை ஒழித்தல்‌, இட 
-மொழிப்பு, நடுவெளியிடம்‌, 
நீர்வு-செய்தல்‌. 

clearcut (a) - திட்டமான, 
தெளிவான 

clear-headed (a) - சிந்தனைத்‌ 
தெளிவுள்ள. 

clearing (n) - மரமற்ற வெளி, 
வெட்டித்திருத்திய காட்டுப்‌ 
பகுதி, தீர்வாக்கல்‌, Clearing 
bank (n) - காசோலை மாற்றும்‌ 
அலுவலகம்‌. learing house 
() - தீர்வகம்‌. 


clear sighted (a) - தெளிந்த 
நோக்குள்ள. 

clear way (n) - ஊர்தி தொடர்ந்து 
செல்லும்‌ சாலை. 

cleave (4) - ஒட்டிக்கொள்‌, பிள, 
cleavage (1) - பிளத்தல்‌, பிரி 
வினை, பிளவிப்‌ பெருகுதல்‌. 

cleft (n) - பிளவு. 

clemency (n) - ரான நிலை, 
இரக்கம்‌. 066 (8) - சீரான, 
இரக்க முள்ள : 

clench, clinch (0) - இறுகப்பற்று, 
முடி, அறுதிசெய்‌. (1) - அறுதி. 

clergy (0) - குருமார்குழு. 0610)/- 
௱/an (0) - மதகுரு. 

clerk (0) - எழுத்தர்‌. 06110௮ (a) - 
எழுத்தர்சார்‌. 

clever (a) - திறமையுள்ள. Clev- 
emess (n) clever Dick - எல்‌ 
லாம்‌ அறிந்தவன்‌. 068 (॥) - 
உலோக வளையம்‌ (கப்பல்‌ 
பாய்‌) 

ew (V)- பாயை உயர்த்து தாழ்த்து. 

cliche (n) - கேட்டுக்‌ கேட்டுப்‌ 
புளித்த சொற்றொடர்‌. 

click (n) - 'இளிக்‌' என்னும்‌ ஒசை. 
(4) - கிளிக்‌ என்னும்‌ ஒசை 
எழுப்பு, உடன்‌ நட்புகொள்‌, 
புகழ்பெறு, சட்டெனத்தெளிவு 
பெறு. 

சொர (ற) - கட்சிக்காரர்வாடிக்கை 
யாளர்‌. 018616 - வாடிக்கை 
யாளர்‌ தொகுதி, சார்ந்து வாழ்‌ 
பவர்‌ தொகுதி. 

௦ (௫) - செங்குத்துப்பாறை. 0114 
hanger (n) - முடிவு உறுதி 
யிலாப்‌ போட்டி, கதை. 


climacteric 84 


climacteric (n) - உடல்‌ அ, 


ஒடுங்கு காலம்‌. வீட்டு விலக்கு |” 


நிற்றல்‌ (பெண்‌). 

climate (n) - தட்ப வெப்பநிலை. 
climatic (a) climatology (n) - 
தட்பவெப்ப இயல்‌. 

imax (n) - உணர்ச்சி முகடு, உச்ச 
கட்டம்‌. climactic (8). (x anti- 
climax) climax (4) - உச்ச 
கட்டத்தை அடை. 

climb (v) - gp. Climber (n) - 
படர்‌ கொடி, மலையேறுபவர்‌. 
ரொம்‌ down - தவறை ஒப்புக்‌ 
கொளல்‌. climbing frame - 
குழந்தை ஏறும்‌ சட்டகம்‌. 

lime (1) - இணை, நாடு, தட்ப 
வெப்ப நிலை. 

clinch (v) - ஆணியடி, ஒன்றை 
இறுதியாக முடிவுசெய்‌, இறுக 
விடாது பிடி (குத்துச்‌ சண்டைக்‌ 
காரர்‌) (1) - இறுகப்‌ பிடித்தல்‌, 
தழுவுதல்‌. ௦6 (0) - வாத 
முடிவுக்‌ குறிப்பு, தீர்மான வாதம்‌, 
தீர்வுரை. 

line (ஈ) - படித்‌ தொடர்நிலை 
(வேறுபாடு), உயிரியல்‌. 

ing (6) - ஒட்டிக்கொள்‌, பற்றிக்‌ 
கொள்‌ 0010 (8) - ஒட்டிக்‌ 
கொள்ளும்‌, உணர்ச்சி வயப்‌ 
படும்‌. 

cling film (0) - ஒட்டுபடலத்தாள்‌. 

clinic (n) - மருத்துவமனை, மருத்‌ 
துவகம்‌. எற test - மருத்துவ 
ஆய்வு. Clinical thermometer 
- மருத்துவ வெப்ப நிலைமானி. 


clone 


ல்‌ | பொட) - கண்ணாடிக்கலன்‌ 


மோதுஒலி. (4) - இவ்வொலி 
எழுப்பு. 

clinker (0) - கற்பொருள்‌ (உலை). 
ciinker-built (2) - கெட்டியாகக்‌ 
கட்டப்பட்ட (படகு). 

மெ (4) - இறுகப்பிடி, கவ்வு, 
* கத்தரியால்‌ வெட்டு. மெ (1) - 
கவ்வி, பிடிப்பி. 01008 (௩) - 
கத்தரி, இடுக்கி, மயிர்‌ வெட்டி. 
clippings (n) - துண்டுதுணுக்‌ 
குகள்‌. 

clip-clop (n) - குதிரை காலடி 
ஓசை. 

01/0ப6 (nN) - தன்னலக்கும்பல்‌, 
உட்குழு. பெ (8). 

clitoris ()- அல்குல்‌அரும்பு(பெண்‌) 

cloak (nN) - மேலாடை. (4) - அணி. 

clock (ஈ) - கடிகாரம்‌. CIOCk-work 
- கடிகார அமைப்பு, ஒழுங்கு. 
0100-4156 - வலஞ்சுழி (% 
anticlock-wise). 

lod (n) - மண்கட்‌.4, முட்டாள்‌. 

clog (n) - தடை, மிதியடிக்‌ 
கட்டை. கா - மிதியடிக்‌ 
கட்டை நடனம்‌. 0100 (4) - தடு. 
கால்கட்டாயிரு. 

cloister (n) - துறவிமடம்‌, மூடு 
வழி, ஒதுக்கிடம்‌. (9) - மூடு. 
cloistered (a) - ஒதுங்கிய, 
தனித்துள்ள. 

clone (n) - பால்தொகுதி (உயரி 
யல்‌), படியாக்கம்‌ (கணிப்‌ பொறி). 
(4) - தொகுதியாக அமை, படி 
யாக்கம்‌ செய்‌ பாலியல்‌ சேர்க்கை 
மின்றி ஒரு இசுவிவிருந்து உயிரி 
யைத்‌ தோற்றுவி. 


close 


01056 (8) - நெருங்கிய இடை 
வெளியற்ற, புழுக்கமான, 
அடக்கமான, சிறிய. (0)- வளை 
விடம்‌, முடிவு () -அடை,மூடு. 
cosely (adv). close-cropped 
(8) - குறுகலாக முடிவெட்டிய. 
close-grained (a) - வளர்ச்சி 
வளையம்‌ நெருங்கியுள்ள 
(மரம்‌). 0056-7110 (2)- இறுக்க 
மாக வுள்ள. Cl05e-knit (a) - 
நெருங்கிப்‌ பின்னிய. 01086-1பா 
(8) - குறுகிய அளவி லான 
(வெற்றி). 01086-861 (a) - 


நெருங்கியமைந்‌ த 01036-பற. 


(8) - அண்மைப்‌ படப்‌ பிடிப்பு. 
closed circuit television - 
மூடியசுற்றுத்‌ தொலைக்காட்சி. 

close season (n):- முடிந்த 
பருவம்‌. கொல்லாதிருக்கும்‌ 
காலம்‌ (விலங்கு) 

closed shop - நிறுவனங்களில்‌ 
தொழிற்‌ சங்க உறுப்பினர்கள்‌ 
மட்டும்‌ ஏற்றுக்‌ கொள்ளப்படும்‌ 
கட்டுப்பாடு. 

closet (n) - அறை (8) - ஒளி 
மறைவான. (14) - அறையில்‌ 
அமைந்து ஆராய்‌. 

losuாe (ஈ) - மூடுதல்‌. வாக்கெ 
டுத்து முடிவுசெய்‌ (நாடாளு 
மன்றம்‌). 

ot () - குருதிக்கட்டு. (4) - குருதி 

clottedcream - 
பாலேடு. 

cloth (n) - துணி, சலை. Cloth 
ஈerchant - துணி வணிகர்‌. 


உறைந்த 


85 


clumsy 


clothe (4) - உடு, அணி. Clothing, 
clothes (n) - ஆடை, உடை. 
clothes-basket - அழுக்கு 
துணிக்கூடை. எlothes-brush - 
அழுக்குநீக்குதூரிகை. 01015 
- hanger - ஆடைமாட்டி. 
clothes-horse - ஆடை உலர்த்‌ 
தும்‌ சட்டகம்‌. lothes-line - 
கொடி. (ஆடை உலர்த்தும்‌). 
clothes-peg - ஆடைக்கவ்வி. 

loud (n) - முகில்‌, மேகம்‌ (4) - 
முகிலால்‌ மறை, இருளடை. 
cloudy (a) cloudless (a) - 
cloudiness (n) . 

clout (n) - கையால்‌ வலுவாக 
அடித்தல்‌. 

clove (n) - இலவங்கம்‌. 
clove hitch (0) - இறுக்கக்கட்டு. 

clover (n) - மணப்புல்‌. 

own (0) - கோமாளி, பட்டிக்‌ 
காட்டான்‌. clownish (a) 

009 (4) - தெவிட்டு. 

01026 test - பொருளறிதேர்வு. 

எம (0) - தடி, குண்டாந்தடி. குழு, 
கழகம்‌ (4) - தடியாலடி. ப்‌ 
100(- கோணக்கால்‌. 01ப0-1001 
* முட்டைக்கோஸ்‌ வேர்‌ நோய்‌. 

ck (1) - பெட்டை எழுப்பும்‌ 
ஒலி. (1) - இவ்வொலி எழுப்பு. 

எப (0) - உளவு, துப்பு, தூண்டு 
குறிப்பு (நடிகர்‌) (4) - துப்பறி. 

பொர (௩) - கொத்து, கும்பு, 
மொக்கை அரும்பு. 

clumsy (a) - அருவருப்பான, 

அமைப்பில்‌ குறைபாடான. 

clumsiness (௫. 


clunk 86 


பொட்‌ (॥) - பொத்தென்று விழும்‌ 
ஓலி (உலோகம்‌) (1) - இவ்‌ 
வொலி எழுப்பு. 

luster (n) - கொத்து, கூட்டம்‌. (4) 
- கொத்தாகச்‌ சேர்‌. 

clutch (4) - கைப்பற்று, பிடி. (0) - 
இறுகப்பிடித்தல்‌,பிடிப்பி, அடைக்‌ 
காக்கும்‌ முட்டைத்‌ தொகுதி, 
பொரிந்துவரும்‌ குஞ்சு கள்‌. 

clutter (ஈ) - ஒழுங்கற்றுக்‌ கிடக்‌ 
கும்‌ பொருள்‌ குவியல்‌. (4)- இப்‌ 
பொருள்களால்‌ நிரப்பு. 

c/o - (care of) மேற்பார்வை 
(கடிதம்‌). 

coach (n) நாற்சக்கரவண்டி. (4) - 
பழக்கு: 009008 - வண்டிக்‌ 
காரன்‌. C௦ach-work - புறச்‌ 
சட்டகம்‌, அமைப்பு (ஊர்தி, 
சாலை). 

coagulate(V)- உறை. 0080 ப12- 
tion (1) - உறைதல்‌, உறைவு. 

௦௮ (॥) - நிலக்கரி. (9) - நிலக்கரி 

வழங்கு. oal-black (ஈ) - 

அட்டைக்கரி. 0081-4206 (nN) - 

நிலக்கரி வெட்டு முகம்‌. £0௮|- 

ரீஷிd (ஈ) - நிலக்கரிவயல்‌. 0091- 

985 (nN) - நிலக்கரிவளி, 009- 

௦8197 (n) - நிலக்கரிச்‌ சேமகம்‌. 

coal-mine (0) - நிலக்கரிச்‌ சுரங்‌ 

கம்‌. ௦௮-௱பாer (1) - நிலக்கரிச்‌ 

சுரங்கத்தொழிலாளி. 0081-01 

(0) - நிலக்கரி எண்‌ ணெய்‌. 009- 

scuttle (n) - நிலக்கரி கொள்‌ 


கலம்‌. ௦0௮-5 (॥) - நிலக்கரி' 


அடுக்கு. 0091-18 - நிலக்‌ 
கரித்தார்‌. 


cocaine 


coalesce (9) - ஒன்றுசேர்‌, கல. 
coale-scence (n) - இணைவு. 

coalition (nN) - கூட்டு, கூட்டாளி. 
coalition government - கூட்‌ 
டணி அரசு. 

008186 (8) - கரடுமுரடான. 
coarseness (1) - கரடுமுரடு. 

ast (n) - கடற்கரை. (4) - கடற்‌ 
கரை, ஓரமாகச்‌ செலுத்து. 
coast-guard (n) - கடற்கரைக்‌” 
காவலர்‌. 0௮51-iறe (ஈ) - கடற்‌ 
கரை. 

coaster(n) - உண்கல அடிப்பாய்‌. 

௦௮! (0) - மேல்‌ சட்டை, உடுப்பு. 
coating (ஈ) - சடடைத்துணி, 
மேற்பூச்சு, புறத்தோல்‌. (9) - பூச. 

coat-of-arms (1) - பெருமக்கள்‌ 
குடும்பச்‌ சின்னங்கள்‌, .குடும்ப 
மரபுச்‌ சின்னங்கள்‌. 

0௮% (9) - நயமாகப்‌ பேசி இணங்‌ 
கச்செய்‌. கெஞ்சு, வேண்டு. 
coaxing (nN) - கெஞ்சல்‌ 
coaxingly (adv). 

000 (1) - குதிரை, குமிழ்‌. 

00091 (ஈ) - கோபால்ட்‌: உலோகம்‌. 
cobalt blue (0) - ஆழ்நீலம்‌. 
cobble (n) - சரளைக்கல்‌. (4) - 
சரளைக்‌ கல்போடு. புதைமிதி 
யைப்‌ பழுதுபார்‌. 000016 (1) - 

சக்கிலியன்‌, செம்மான்‌. 

Cobol (Common Business 
Oriented Language) - 
“கோபால்‌'': கணிப்பொறி 
மொழி. 

00018 (1) - நல்ல பாம்பு. 

cob-web (ஈ) - சிலந்திக்கூடு. 

௦003 (11) - கோக்கோ. குற்றுமரம்‌. 

0008116(1) - கோக்கைன்‌: மரக்கச்‌ 
செய்யும்‌ மருந்து. 


67 


COCCYX 


cogent 


Coccyx (0) - குத எலும்பு, வால்‌ 
எலும்பு. 

cochlea(n) - காதுநத்தை எலும்பு. 

௦k (1) - சேவல்‌, குழாயின்‌ 
அடைப்பு (அடைப்பான்‌), 
இறப்புக்கருவி. (4)-.சாய்த்து வை, 
துப்பாக்கிக்‌ குதிரையை இழு. 

cock-pit (n) - போர்‌ அரங்கம்‌, 
வானூர்தி வலவர்‌ அறை. 

cockroach (1) - கரப்பான்‌ பூச்சி: 

cocks comb (n) - சேவல்‌ கொண்‌ 
டை. 

cock-sure (8) - ஆராய முன்‌ உறு 
தியுள்ள, மடமை முன்‌ உறுதி 
யுள்ள. 

cock-tail (n) - தேறல்‌ கலவை. 

cocky (a) - செருக்குள்ள. 

00009 (1) - கோக்கோ: கோக்கோ 
விதைத்தூள்‌. இதிலிருந்து 
செய்யப்படும்‌ குடிவகை. 

coconut (1) - தேங்காய்‌. 0000- 
ரபர்‌-/atting - தேங்காய்‌ நார்ப்‌ 
பாய்‌. coconut palm (n) - 
தென்னைத்‌ தோப்பு. 

000001 (1) - புழுக்கூடு. 

000 (॥) - கடல்‌ மீன்‌ வகை. 
000/6 oil - மீன்‌ எண்ணெய்‌. 

௦௦௦ (1)- இசையின்‌ இறுதிப்‌ பகுதி. 


code (n) - குறிகை. 0032 code 
- அஞ்சல்‌' குறியீட்டு எண்‌. 
Morse 0006 - மோர்ஸ்‌ குறிகை. 
கட்டளைத்தொகுதி (கணி), 
விதித்‌ தொகுப்பு, ஒழுக்க நெறி 
முறைத்தொகுப்பு. 0006 of 
மறப்ப - நடத்தை நெறி முறை. 
code (4) - குறிகையில்‌ அமை, 
எழுது. 


0006 (1) - பண்டை நூல்களின்‌ 


கையெழுத்துப்‌ படி. 

000961 (1) - வேடிக்கையான 
முதியவர்‌. 

codicil (ஈ) - ஆவணப்‌ பிற்‌ 
சேர்க்கை. 


codify (4) - நெறிப்படுத்து, வகை 
யாக்கு. Codification (ஈ) - 
நெறிப்படுத்தல்‌, வகையாக்கல்‌. 

0060 (1) - மாணவி (இருபால்‌ 
கல்விப்‌ பள்ளி, கல்லூரி). 00- 
education (ஈ) - இருபால்‌ 
கல்வி. 

coefficient (n) - மாறிலி, நிலை 
எண்‌, கெழு, குணகம்‌. 

coerce (4) - கட்டாயப்படுத்து. 
coercion (n) - கட்டாயப்‌ 
படுத்தல்‌. 006016 (3). 

coeval (nN) - சமகாலத்தவர்‌, சம 
வயதுள்ளவர்‌. 

coexist (4) - ஒரே காலத்தில்‌ 
வாழ்‌, ஒருங்கு சேர்ந்திரு. 0066 
istence (1) - சேர்ந்துவாழ்தல்‌, 
ஒத்துவாழ்தல்‌, C0-extensive 
(a) - ஒரே காலத்‌ தினுள்ள. 

coffee (n) - காப்பிச்‌ செடி, காப்பி 
விதை, காப்பி. 

coffer (1) - பெட்டி, பேழை. 

௦௦4 (0) - பிணப்பெட்டி. 

009 (1) - சக்கரப்‌ (ஆழிப்‌) பல்‌. 
cog-wheel பல்லாழி. 
000060 (8) - பல்லுள்ள. 

cogent (a) - பொருந்திய, 
அமைதிதரும்‌, வலுவாய்ந்த. 
cogency (1). cogently (adv). 


009212 88 


collation 


cogitate (4) - ஆழ்ந்து சந்தி. 000/- 
[900 (ஈ) - ஆழ்ந்த சிந்தனை. 
cognate (8) - ஒரே தலைவாய்‌ 
உள்ள, தொடர்புள்ள. 000026 

(॥) - தொடர்புச்‌ சொல்‌. 

cognition (௭) - அறிதல்‌, 0000- 
146 (a) - அறிதல்சார்‌. 0000/- 
28௭06 (n) - அறிவு, அறி 
வெல்லை, பரப்பு. £09॥izant 
(8) - அறிவதற்குரிய. 

cognomen (1) - புனைபெயர்‌. 

cognoscente (n) - நுண்நிற 
மறிபவர்‌, 

cohabit (9) - (கணவன்‌ மனைவி 
யாகக்‌)கூடிவாழ்‌. ௦-habitaion 
(॥) - கூடிவாழ்தல்‌. 

oohere (V)- ஒன்றுபட்டிரு, இணைந்‌ 
இரு. coherent (a) coherence 
(n). cohesion (n) - ஒட்டு 
பண்பு, ஒற்றுமை. ௦hesive 
(a) cohesiveness (n). 

cohort - உரோமர்‌ படையின்‌ ஒரு 
பிரிவு.தாவரக்குடும்பத்‌ தொகுதி, 
மக்கள்‌ குழு. 

௦! (0) - சுருள்‌. (4) - சுருளாக 
அமை. 

0040 (0) - நாணயம்‌, காசு. (4) - காசு 
பொறி, உருவாக்கு. 001806 
(n) coinage metals - நாணய 
உலோகங்கள்‌. oincide (4) - 
முற்றிலும்‌ ஒத்திரு. 001௦1- 
dence (n) - முற்றிலும்‌ 
பொருந்தல்‌, ஒன்றுதல்‌. 00110- 
dent (a). 

எர (ஈ) - தென்னை நார்‌, கயிறு. 
௦ board - கயிறு வாரியம்‌. 


coitus (ஈ) - உடல்‌ உறவு, மெய்‌ 
யுறுபுணர்ச்சி. 

coke (nN) - கல்கரி. 

colander (n) - வடிகட்டி (காய்‌ 
கறி). 

0010 (௮) - குளிர்ச்சியான. (1) - 
குளிர்ச்சி, நீர்க்கொள்ளல்‌. 0010- 
blooded (a) - உணர்ச்சியற்ற. 
cold blooded animals - 
உடல்‌ வெப்பநிலை மாறும்‌ 
விலங்குகள்‌ (மீன்‌). 0010- 
hearted - அன்பற்ற. 0010 Stor- 
806 - குளிர்ச்சேமிப்பு. 0010 
Wa - மனக்கசப்பு நிலை. பா. 
cryogenics. 

001௦ (ஈ) - குடல்‌ வலி, வயிற்று 
வலி. 

collaborate (6) - சேர்ந்து செய்‌. 
collaborater (n) - சேர்ந்து 
செய்பவர்‌. collaboration (ஈ) - 
சேர்ந்து செய்தல்‌, Collapse (4) 
* இடிந்துவிழு. (॥) - தகர்வு, 
வீழ்ச்சி, அழிவு, ஆள்‌ இறப்பு. 

௦௦1 (0) - கழுத்துப்பட்டை. (9) - 
கழுத்துப்பட்டையால்‌ பிடி. 001- 
[ar bone - கழுத்துப்பட்டை 
(காறை) எலும்பு. 

collate (4) - ஒத்திணை, ஒத்துப்‌ 
பார, 

collateral (a) - இணைந்த, ஒரு 
போக்கான, கூடுதலான, ஒரே 
மூதாதையிலிருந்து வந்த. 00191- 
eral bundle - அருகுத்‌ திரள்‌. 
collateral security - கூடுதல்‌ 
பிணையம்‌,துணைப்‌ பிணையம்‌. . 

collation (ஈ) - ஒப்பிடல்‌- 


colleague (0) - கூட்டாளி, தோழன்‌. 

collect (4) - திரட்டு, கூடு. 001160- 
1௦ஈ (॥) * திரட்டு, தொகுதி. 
collector (ஈ) - திரட்டுபவர்‌, 
ஆட்சியர்‌ (மாவட்ட) collective 
(3) - திரளான, கூட்டான. C01- 
lectivism (ஈ) - கூட்டுடைமை. 

college (1) - கல்லூரி, தொழில்‌ 
செய்வோர்குழு, college 
committee - கல்லூரிக்குழு. 
collegiate (a). 

collide (9) - மோது. Collision (n) 
- மோதுதல்‌. 

00116 (1) - ஆடுகாக்கும்‌ நாய்‌. 

collier (n) - சுரங்கத்தொழிலாளி, 
நிலக்கரிக்கப்பல்‌. 001/0 (1) - 
நிலக்கரிச்‌ சுரங்கம்‌. 

collocate (4) - முறையாகச்‌ 
சேர்த்தல்‌. 

colloquy (n) - பேச்சு, உரையா 
டல்‌. ௦01100ப18! (8) - பேச்சு 
வழக்கிலுள்ள. ட 

collude (9) - சூழ்ச்சிசெய்‌. 0011ப- 
ion (ஈ) - சூழ்ச்சி செய்தல்‌. 
collusive (a). 

lon (n) - பெருங்குடல்‌, முக்‌ 
காற்புள்ளி (:) 

000191(0) - படைப்பகுஇத்‌ தலைவர்‌. 

colonnade (ஈ) - தூண்வரிசை. 

colony (n) - குடியிருப்பு, குடி 
யேற்ற நாடு. 

colonize (4) - குடியேறு. ௦010ஈ/- 
zation (nN) - குடியேறல்‌. 0010- 
nial (a) - குடியேற்றம்‌ சார்‌. 00- 


lonialism (ஈ) -- குடியேற்ற |: 


நாட்டுக்‌ கொள்கை. ௦0101151 
(1) - குடியேறுபவர்‌. 


coloratura (6) - வாய்ப்பாட்டில்‌ 
ஆலாபனை, விரித்துப்பாடுதல்‌. 
coloratura soprano (0) - இப்‌ 
பகுதிபாடும்‌ பெண்‌. ' 

colossus (n) - பெரிய உருவம்‌. 
௦௦552! (8) - மிகப்‌ பெரிய, 
மாபெரும்‌. 

0010ப7 (ஈ) - திறம்‌, வண்ணம்‌. (4) 
௩ நிறங்கொடு, வண்ணம்‌ பூசு. 
௦010பாரீப! (a) - வண்ணமிகு. 
colourless (a) - வண்ண 
மற்ற. ௦॥௦பார்றஏ (ஈ) - வண்ண 
மாக்கல்‌. ௦lour-bar (ஈ) - 
நிறத்தடை. 0010ப1-01ஈ0 (8) - 
நிறக்குருடு. 0010ப7-0006 (nN) - 
வண்ணக்‌ குறியிடல்‌. 0010ப- 
fast (a) - வண்ணம்‌ போகாத, 

colour scheme (n) - வண்ண 
அமைப்பு. 

௦01 (0) - குதிரைக்‌ குட்டி. 

௦0/ப௱ா() - தூண்‌, கம்பம்‌, பத்தி, 
வரிசை. balancing column 
(॥) - சமநிலைக்‌ கம்பம்‌. 

௦௱க (£) - மயக்கம்‌. Comatose 
(8) - மயக்கத்திலுள்ள, தூக்கத்‌ 
இலுள்ள. 

௦௱ம்‌ () - சப்பு, தேன்கூடு, (4) - 
கோது, சவு. 

combat (v) - போர்செய்‌ () - 
போர்‌. 

combine (4) - ஒன்றுசேர்‌, கூடு, 
கூட்டு. combination (8) - 
கூடுகை. chemical combina- 
tion () - வேதிக்கூடுகை. 0- 
bine harvester (n)- அறுவடை 
தானியம்‌ அடிக்கும்‌ எந்திரம்‌. 


combustion 90 


combustion (n) - கனற்சி, 
எரிதல்‌. Combustion chamber 
* கனற்சி எந்திரம்‌. 00110ப5- 
11616 (a) - பற்றி எரியக்க.டிய 
பொருள்‌. 

ome (4) - வா, கடந்துசெல்‌, 
தோன்று, அடை. 

௦00௨) (1) - இன்பியல்‌ நாடகம்‌, 
நகைச்சுவை. (X tragedy) CO- 
median. (n) - நகைச்சுவை 
நடிகர்‌, 

comely (8) - அழகான. 0061- 
ness (0) . 

௦௦௱ () - வால்மீன்‌. 

comfort (ஈ) - வாய்ப்பு, வசதி, 
ஆறுதல்‌, ஆறுதல்‌: அளிக்கும்‌ 
பொருள்‌, ஆள்‌. (4) - வசதியளி. 
comifortless (a) - வசதியற்ற. 
comfort station - பொதுக்‌ 
கழிவிடம்‌. comfortable (8) 
comfortably (adv). comforter 
(॥) - ஆறுதல்‌, வசதியளிப்பவர்‌. 

comic, comical (a) - நகைச்‌ 
சுவையான, . சிரிப்பூட்டும்‌. 
comic book - நகைச்சுவை ஏடு. 
comically (adv) . comic car- 
toon , strip - நகைச்சுவைக்‌ 
கேலிப்படம்‌. 

coming (n) - வருகை. ௦௦005 
and goings - வருகையும்‌ செல்‌ 
கையும்‌. 

comity (n) - இணக்கம்‌, தோழமை, 
நட்பு. 

௦௱௱க () - காற்புள்ளி (,). 

௦௦௱௱௮ாம்‌ (॥) - கட்டளை. (4) - 
கட்டளையிடு, கைக்குள்‌ வை. 
commander-in-chief  - 
தலைமைப்‌ படைத்துறைத்‌ 
தலைவர்‌. (4) - படைத்துறைக்‌ 
காகக்‌ கைப்பற்று. 


commandment (n) - கட்டளை. 

ten commandments - பத்துக்‌ 

கட்டளைகள்‌. 0000 (8) 

*. கட்டளையிடும்‌, ஈர்க்கும்‌. 

commando (nN) - அதிரடிப்படை 

வீரர்‌. 

commemorate(V)-நினைவாகச்‌ 
கொண்டாடு. C௦௱menoration 
(॥) - நினைவாகக்‌ கொண்‌ 
டாடல்‌ . c௱Memoration 
0 - நினைவுநாள்‌ விழா. 

commence (1) - தொடங்கு. 
commencement (௫ - தொடங்‌ 

குகை. 

commend (4) - புகழ்‌, ஆதரி, 
ஒப்படை. C௱mendable (a) 
commendation (n) - புகழ்ச்சி, 
பாராட்டு. cmmendatory (a) 
- புகழும்‌. 

commensurate (a) - உரிய, 
சரியான அளவில்‌. 0௱௱eா- 
surable (a). 

comment (4) - விளக்கிச்‌ சொல்‌, 
உரை எழுது. 00௱௱௦% (ஈ) - 
உரை, விளக்கக்‌ குறிப்பு. - 
mentary (6) - விரிவுரை, 
விளக்கவுரை. ௦௱mentator (n) 
- உரையாசி ரியர்‌, வண்ணனை 
செய்பவர்‌. 

commerce (1) - வணிகம்‌. 000- 
௱ercial (a) - வணிகஞ்சார்‌. 
commercialism (ஈ) - வணிக 
நாட்டம்‌. வ௱mercialize (4) - 
வாணிகச்‌ சார்பாக்கு. 00௱௮- 
cially (adv) . commercial 
traveller - மாதிரிப்பொருள்‌ 
வணிகர்‌. 


commingle 91 


communal 


commingle (v) - ஒன்றாகக்கல. 

commiserate (4) - இரக்கப்படு, 
மனம்‌ உருகு. C௦MmMIiseration 
(॥) - இரக்கப்‌ படுதல்‌. 

commissar (nN) - அரசு துறைத்‌ 
தலைவர்‌, போர்ப்படை அலு 
வலர்‌ (சோவியத்‌) 

commissariat (n) - படை 
உணவுப்பொறுப்பாளர்‌, படை 
உணவுத்‌ துறை. C௦௱missary 
(0) - செயலாளர்‌, படை உணவுப்‌ 
பொறுப்பாளர்‌. 

commission (8) - பணி, ஆணை 
யம்‌ (ஆணைக்குழு), செய்தல்‌ 
(தவறு), கழிவு, போர்ப்படைத்‌ 
தகுதிவரிசை. (4) - வேலை 
யாளி, அமர்த்து, இயங்கச்‌ செய்‌ 
(எந்திரம்‌). 0171810060 of- 
ரீ - போர்ப்படைத்தகுதிசால்‌ 
அதிகாரி. 

commissionaire (n) - சரடைப்‌ 
பணியாள்‌ (திரையரங்கு) 

commissioner (n) - ஆணையர்‌. 
commissioner for oaths - 
உறுதிமொழி ஆணையர்‌. 

௦௦ம்‌ (ந) - தவறு, செய்‌, ஒப்படை, 
சிறைக்கனுப்பு. c௦௱௱itment 
(0)-ஒப்பியபெறுப்பு, உறுதி 
மொழி, ஒப்ப டைப்பு. ற௱ர்‌- 
tal (0) - ஒப்படைப்பு. ௦௱ார்‌- 
160 (8) - ஈடுபாடு கொண்ட, 
ஒப்படைத்த. 

committee (0) - குழு. 

commode (nN) - கழிவுக்கலத்‌ 
தாங்கி. இழுப்பறைப்‌ பேழை. 

commc-dious (a) - நிறைந்த இட 
முள்ள. 


commodity (n) - சரக்கு, வணிகப்‌ 
பொருள்‌. 

commodore (n) - கப்பற்படை, 
வானப்படைத்‌ தலைவர்‌. 

௦0" (8) - பொதுவான, மடிப்‌ 
பற்ற. (11) - ஊர்ப்பொது நிலம்‌. 
common decency - பொது 
நாக ரிக நடத்தை. 000௱௦ 
ஏர௦பா - பொதுக்‌ கருத்து. 
௦௦௱௱௦0 | - பொது நிலம்‌. 
common law - பொதுச்‌ 
சட்டம்‌. ௱௱௰ market - 
பொது வணிகச்‌ சந்தை. 000- 
௦ ஈ௦பா - பொதுப்‌ பெயர்ச்‌ 
சொல்‌. 00௱௦ஈ room - 
பொது அறை. 00௱௱௦ 
86186 - பொது அறிவு. 

om 6. - இரண்டு தட்டு, 
நான்கு தட்டு தாளம்‌. 

commoner (1) - பாமரன்‌, பொது 
மகன்‌. 

commonplace (a) - பொது மக்‌ 
கள்‌ அறிந்த செய்தி. பொதுக்‌ 
குறிப்பு, நிகழ்ச்சி. 

comm (nN) - பொது மக்கள்‌, 
பொதுஅவை (பிரிட்டன). 

common wealth (n) - பொதுநல 
அரசு. இங்கிலாந்தின்‌ தலைமை 
யின்‌ 8ழ்‌ உள்ள நாடுகள்‌ குழு. 

commotion (ஈ) - குழப்பம்‌, 
கொந்தளிப்பு. 

௦ங௱ாபாத (9) - பகிர்ந்து கொள்ளக்‌ 
கூடிய, பொதுப்‌ பயனுக்குரிய, 
சமுதாயத்திற்குரிய, இனத்திற்‌ 
குரிய. 00௱௱யா| clash - 
இனக்கலவரம்‌. C௱mபnally 
(adv). 


commune 92 


compact disc 


।௱ாபாe (॥) - பொதுநலச்‌ 
சமுதாயம்‌, உள்ளாட்சிச்‌ சிறு 
அலகு (நகராட்சி). (4) - கலந்து 
பேசு. 

communicable (a) - தெரி 
விக்கக்கூடிய, பரவக்கூடிய. 

communicant (n) - ஆன்மிக 
வழிபாட்டாளர்‌,செய்தி தெரிவிப்‌ 
பவர்‌. 

communicate (4) - அறியச்செய்‌, 
தெரிவி, செலுத்து, பரிமாற்று 
செய்‌. ௦௱௱பாCtIOn (ஈ) - 
பரவல்‌ (நோய்‌), தொடர்பு 
(செய்தி). communications - 
தொடர்பு ஊடகங்கள்‌ (சாலை, 
தொலைக்‌ காட்சி). ௦0௱௱யா(- 
cation satellite - செய்தித்‌ 
தொடர்பு செயற்கைக்கோள்‌. 
communication cord - 
செய்தித்‌ தொடர்பு வடம்‌. 

communicative (a) - தெரிவிக்கக்‌ 
கூடிய. வmuUnicative skill - 
வெளிப்பாட்டுத்திறன்‌. 

communion (n) - holy com- 
ஈபா௦॥ : இயேசு பெருமான்‌ 
இரவு விருந்து கொண்டாட்டம்‌, 
ஒரே சமய நம்பிக்கையுள்ளவர்‌ 
கூட்டம்‌, ஒரே கருத்தைப்‌ பரி 
மாற்றம்‌ செய்தல்‌. 


communique (ஈ) - செய்திக்‌, 


குறிப்பு, அரசு அறிவிப்பு. 

Communism (n) - பொதுவு 
டைமை. Communist (n) - 
பொதுவுடைமையாளர்‌. ௱- 
ராயா! art - பொதுவுடை 
மைக்கட்சி. 


community (n) - சமுதாயம்‌, 
உணர்வு ஒற்றுமை. 00௱ப- 
nity centre - சமுதாய வளர்ச்சி 
மையம்‌. c௦MmUnIty chest - 
சமுதாய நிதிப்பேழை. 000- 
munity development-block - 
சமுதாய வளர்ச்சி வட்டாரம்‌. 
community development 
project - சமுதாய வளர்ச்சித்‌ 
திட்டம்‌. c௦ற௱பாரty hall - 
சமுதாயக்‌ கூடம்‌. ௱௱பாty 
home - சமுதாய இல்லம்‌. 
community singing - சேர்ந்து 
பாடுகை. 

commutator (n) - மின்னோட்‌ டத்‌ 
இசை மாற்றி. 

commute (4) - நாள்தோறும்‌ 
தவறாது பயணம்‌ செய்‌, மாற்று 
(தண்டனை, ஓய்வூதியம்‌), 
commutable (a) - மாற்றக்‌ 
கூடிய. c௦/mபtation (n) - 
மாற்றுதல்‌. ௦ற௱ப(க£।0ா 
ticket - தடவை பயணச்சீட்டு. 
commuter (n) - தவறாது 
பயணம்‌ செய்பவர்‌. 

compact (a) - நெருங்கி 
யமைந்த, நன்கு பொருந்திய, 
செறிவான (நடை), ஒப்பந்தம்‌, 
சிறு (ஊர்தி). (4) - நெருங்கிய 
முத்து. வmpactly (adv). 
compactness (n} . 

Compact Disc. CD - நுண்‌ 
தட்டு. 


93 


complancency 


companion (ஈ) - தோழன்‌, வழி 
காட்டி, இணை, கூட்டாளி. 
companionable (8) - பழகத்‌ 
தகுந்த. வompanionate (a) - 
தோழமைப்‌ பண்புள்ள. 0- 
panionship (n) - தோழமை. 
companion way'(n} - கப்பற்‌ 
படிக்கட்டு. ௩ 
company (nN) - உடனிருத்தல்‌, மக்‌ 
கள்‌ கூட்டம்‌, விருந்தினர்‌ கூட்‌ 
டம்‌,நிறுமம்‌ (நிறுவியஅமைப்பு). 
compare (9) - ஒப்பிடு. 0008- 
[8016 (a) - ஒப்பிடத்தகுந்த. 
comparative (a) - ஒப்பீட்டு. 
comparatively (adv). com- 
parison (0) - ஒப்பீடு, ஒற்றுமை, 
degrees of comparison - 
ஒப்பீட்டுப்‌ படிகள்‌. 
compartment (n) - அறை, 
துறைப்பிரிவு. ௱partment 
$)stem - துறைப்‌ பிரிவு முறை. 
compartmentalize (ம) - 
துறைப்பிரிவுகளாக்கு. 
compass (n) - இசை காட்டி, 
கவராயம்‌, எல்லை, நோக்கு. 
compassion (n) - இரக்கம்‌, 
இரக்க உணர்வு, கருணை ௦0- 
passionate (a) - compas- 
sionate ground - கருணை 
அடிப்படை. 
compassionately (adv). 
compatible (a) - உகந்த, சேர்ந்‌ 
இருக்கத்தக்க, பொருத்தமான. 
compatibility (n) - பொருந்து 
திறன்‌. 


compatriot (n) - ஒரே நாட்டவர்‌. 

compeer (1) - ஒத்தநிலையினர்‌, 
தகுதியினர்‌. 

Compe! (9) - கட்டாயப்‌ படுத்து. 
compulsion (nN) - கட்டாயம்‌. 
compelling (8). 

compendious (a) - சுருங்கத்‌ 
தெரிவிக்கும்‌. றற - 
கருத்துச்‌ சுருக்கம்‌, பலகை 
ஆட்டத்‌ தொகுதி. 

compensate (4) - ஈடுசெய்‌. 
compensated pendulum - 
ஈடுசெய்த ஊசல்‌. C0௱pensa- 
tory allowance - ஈட்டுப்படி. 
compensatory leave - 
ஈடுசெய்விடுப்பு. ௱றens2- 
tion (nN) - ஈடு. 

compere (ஈ) - அறிமுக உரை 
யாளர்‌ (தொலைக்காட்சி) (4) - 
அறிமுக உரையாளராகப்‌ பணி 
யாற்று. 

compete (v) - போட்டியிடு. 
competitive (a) - போட்டிக்‌ 
குரிய. competitive examina- 
4௦1 - போட்டித்தேர்வு. - 
petition (n) - போட்டி. ௦0௱- 
petitor (n) - போட்டியாளர்‌. 

competent (a) - தகுதிவாய்ந்த. 
competent authority - தகுதி 
வாய்ந்த அதிகாரி. Cmpetently 
(adv). competence (n) - 
தகுதி, திறமை. 

compile (4) - தொகு, திரட்டு, 
உருவாக்கு, மாற்று. 000॥2- 
tion (0) - தொகுப்பு, திரட்டு. 

complacency (0) - தன்நாட்டம்‌, 
தன்‌ இறுமாப்பு. complacent 
(a). complacently (adv). 


complain 94 


compound 


complain (v) - குறைகூறு, வருந்‌ 
இக்கூறு, முறையிடு, குற்றங்‌ 
கூறு. ௦௱ழிறகா[ - குற்றஞ்‌ 
சாட்டுபவர்‌. ௦0௮ (ஈ) - 
குற்றங்கூறல்‌, வருத்தம்‌, நோய்‌, 
முறையீடு. 

complaisant (a) - இணக்க 
வணக்கமுள்ள, மகிழ்விக்கும்‌. 
complaisance (n). ய்‌ 

complement (n) - நிரப்புப்‌ 
பகுதி, நிறைவுறுப்பு. 0011016- 
mentary angle - நிரப்பு 
கோணம்‌. (40 கோணத்தின்‌ 
நிரப்பு கோணம்‌ 50; 1௪ிக்கு 76) 

complete (v) - நிறைவாக்கு, 
முழுமையாக்கு, முடிவு செய்‌, 
(8) - நிறைவான, முடிந்த. 
completion (n) - நிறைவு, 
முழுமை. Completeness (6) 

complex (n) - சிக்கல்‌, கலவை. 
complex sentence - கலவை 
வாக்கியம்‌. complexity (nN) - 
சிக்கல்நிலை. 

complexion (n) - நிறம்‌, பொதுப்‌ 
பண்பு, நிலை. 

compliance (n) - பணிவு, கீழ்ப்‌ 
படிதல்‌, இசைவு. 00111 (8) . 

complicate (1) - சிக்கலாக்கு. 
complicated (a) - சிக்கலான. 
complication (1) - சிக்கல்‌. 

complicity (n) - குற்றத்தில்‌ 
பொறுப்பு, உடந்தை, பங்கு 
டைமை. 

compliment (n) - பாராட்டு, 
வாழ்த்து. with best compli- 
ments - நல்‌ வாழ்த்துகளுடன்‌. 
(4) - வாழ்த்துக்‌ கூறு, பாராட்டு. 
complimentary (8) - பாராட்‌ 
டும்‌, வாழ்த்தும்‌. றறிறசா- 
tary ticket - இலவசச்சீட்டு. 


comply (6) - இசை, இணங்கு. 
compliance (n) - இணக்கம்‌. 
component (n) - பகுதி, பகுதி 
யுறுப்பு. (8) - பகுதியாகவுள்ள. 
0004 (4) - குறிப்பிட்ட வகை 
யில்‌ நட. (றற! (n) - 
குறிப்பிட்ட நடத்தை. 
compose (9) - எழுது, அமை, 
கட்டுப்படுத்து, அமைதிப்‌ 
படுத்து, அச்சுக்கோப்பு செய்‌. 
compositor (ஈ) - அச்சு கோப்‌ 
பவர்‌.C0Mற௦sed (8) - அடங்கிய, 
அமைதியான. C0O௱posedly 
(adv) - composer (n) - இசை 
யமைப்பாளர்‌. 
composite (n) - பல்பொருள்‌ 
கலவை (௮) - பல்‌ பொருள்‌ 
சேர்ந்த. posite family - 
தும்பைக்‌ குடும்பம்‌ (தாவரம்‌). 
composition (ஈ) - இயைபு, 
படைப்பு, புனைவு, கட்டுரை, 
ஆக்குநிலை, செய்பொருள்‌. 
compos mentis (a) - அறிவுள்ள. 
compost (n) - மட்கு உரம்‌ (9) - 
மட்கச்செய்‌. 
composure (n) - உளவமைதி. 
௦௱ற௦பாப்‌ (1) - கூட்டுப்‌ பொருள்‌, 
சேர்மம்‌, கூட்டுச்‌ சொல்‌, 
வேலிக்குட்பட்ட இடம்‌, வளா 
கம்‌, மதிலகம்‌. ௱ற௦பா 
fracture - கூட்டுமுறிவு. 0- 
pound interest - கூட்டுவட்டி. 
compound sentence - கூட்டு 
வாக்கியம்‌. C௱ற௦பnd wall - 
மதில்‌ சுவர்‌. (4)- கல, வேதி, தங்‌ 
இழை, அடை, ஒப்பந்தம்‌ செய்‌. 
compounder (n) - மருந்து 
கலப்பவர்‌. 


comprehend 


95 


conceive 


comprehend (v) - பொருள்‌ 
உணர்‌. comprehension (n) - 
பொருள்உணர்தல்‌. 0006- 
hension passage - பொருள்‌ 
உணர்பகுதி comprehensible 
(a) . comprehensibility (n). 

comprehensive (8) - அனைத்‌ 
தையும்‌ உள்ளடக்கிய. (1) - 
அனைத்தும்‌ அடங்கிய. 0- 
prehensively (adv). compre- 
hensiveness (n) - compre- 
hensive insurance - அனைத்‌ 
திடர்‌ காப்பீடு. வ௱prehen- 
sive school - அனைத்துத்திறப்‌ 
பள்ளி. 

coinpress (9) - அழுத்து, 
இறுக்கு, (காற்று) தெரிவி 
(கருத்து) பட்டை. C௦Mpres- 
$10ஈ (॥) - அழுத்தம்‌, இறுக்கல்‌. 
compressor (n) - இறுக்கி. 

comprise (4) - உறுப்பாகக்‌ 
கொண்டிரு. 

compromise (ஈ) - இணக்கத்‌ 
தீர்வு, ஒத்திசைவு, உடன்பாடு, 
ஒப்பந்தம்‌. (4) - இணக்கம்‌ உண்‌ 
டாக்கு, . இடருக்குள்ளாகு, 
மாற்று, நலிவுறச்‌ செய்‌. 

compulsion (ஈ) - கட்டாயம்‌, 
தூண்டல்‌. 

compulsive (a) - கவர்ச்சியுள்ள, 
நாட்டமுள்ள, வலியச்‌ செய்‌ 
யும்‌. compulsively (adv). 

compulsory (8) - கட்டாய. ௦௦௱- 
pulsorily (adv). compulsory 
பbject - கட்டாயப்‌ பாடம்‌. 

compunction (Nn) - மன உறுத்தல்‌. 


computation (n) - கணக்கிடல்‌. 
computational (8) - கணிப்‌ 
பொறியைப்‌ பயன்படுத்தும்‌. 

compute (4) - கணிப்பொறி 
கொண்டு கணக்கிடு. ௦௱ய!- 
101) - கணிப்பொறி கொண்டு 
கணக்கிடல்‌. 

computer (n) - கணிப்பொறி, 
கணினி, கணிப்பி. 

computerize (9) - கணிப்பொறி 
கொண்டு வேலை செய்‌. ௱- 
puterization (n) - கணிப்பொறி 
வய மாக்கல்‌, 

comrade (௫) - தோழர்‌: ௦0௱- 
radely (adv). comrade -in- 
2 - உடன்வீரர்‌. 

concatenation (n) - தொடர்‌ 
நிகழ்ச்சிகள்‌. oncatenate (v) 
- தொடர்ச்சியாக நிகழ்‌. 

concave (a) - Gifconcave lens 
- குழிவில்லை. 000816 ஈர- 
£௦ - குழியாடி. concavity (n) - 
குழிந்திருக்கும்‌ தன்மை, குழிவு, 
குழிபரப்பு. 

conceal(V)-மறை. conceal- 
றார்‌ (6) - மறைத்துவைத்தல்‌. 

concede (9) - ஒப்புக்கொள்‌, 
விட்டுக்‌ கொடு, அனுமதி. 

conceit (n) - செருக்கு, செம்‌ 
மாப்பு, செயற்கைச்‌ சொற்‌ 
புரட்டு. conceited (a). con- 
ceitedly (adv). 

conceive (V) - கருவுறு, கற்பனை 
செய்‌, கருது. Conceivable (a) 
conceivably (adv). 


concentrate 96 


concordat 


concentrate (4) - ஒருமுகப்‌ 
படுத்து, ஒருசமயம்‌ செய்‌, 
ஓரிடத்தில்‌ சேர்‌, வலுக்கூட்டு. 
(கரைசல்‌) (॥) - கரைசல்‌. 000- 
centrated (a) - அடர்‌. ௦0- 
centrated acid - அடர்காடி, 
செறிவான. Concentration (n) 
- ஒருமுகப்படுத்தல்‌, அடர்‌ 
வாக்கல்‌. ௦006120400 camp 
- தனிமைப்‌ படுத்திவைக்கும்‌ 
பாசறை (சிறை). 
concentric (a) - ஒரேமைய, 
பொதுமைய concentric circle 
- பொதுமைய வட்டம்‌. 
concept (n) - கருத்து. 00060- 
(பல! (2) - கருத்துத்‌ தழுவிய. 001- 
ception (n) - கருத்துறல்‌. 
concern (n) - அக்கறை, கவலை, 
நிறுமம்‌, தொழில்‌, பங்கு. (9) - 
அக்கறைகொள்‌, கவலைப்‌ படு, 
தொடர்புகொள்‌. 0011061160 
(8) - கவலையுள்ள, பொறுத்த 
வரை. £09 - பற்றி. 
concert (1) - ஏற்பாடுசெய்‌, 
பலருடன்‌ சேர்ந்து திட்டமிடு. 
(॥) - இசை நிகழ்ச்சி. 0000௨7 - 
008 - இசை நிகழ்ச்சிக்குச்‌ 
செல்பவர்‌. concerted (a) - 
கூடி ஒழுங்கு செய்யும்‌. 
concertina (n) - ஒருவகை இசைக்‌ 
கருவி. concertina (9) - மடி, 
சப்பையாகு (ஊர்தி) 


concerto (n) - ஒருவரோ இரு ' 


வரோஇசைப்பதற்குரிய இசை. 


concession (n) - சலுகை, 
விலைக்குறைப்பு. 001065- 
81080 (8) - சலுகைக்‌ குரிய. 
concessionaire (n) - சலுகை 
யாளர்‌. 


conch (n) - சங்கு. 000010௦100) - 
சங்கியல்‌ 

conciliate (6) - இணக்கப்படுத்து, 
நட்பாக்கு. Conciliation (n) - 
இணக்கப்‌ படுத்தல்‌. 0010118- 
tion measures - இணக்கப்‌ 
படுத்தும்‌ நடவடிக்கைகள்‌. 000- 
ciliatory (a) - இணக்கப்‌ 
படுத்தும்‌. 

concise (a) - சுருக்கமான. 01- 
cisely (adv) conciseness (n). 

conclave (n) - தனிப்பட்ட கூட்‌ 
டம்‌ (தேர்ந்தெடுக்க). 

conclude (4) - முடி, முடிவுக்‌ 
குவா, செய்‌ (ஒப்பந்தம்‌/, முடிவு 
செய்‌. 0010105810 (1) - முடிவு. 
conclusive (a) - முடிந்த. ௦00- 
clusively (adv). concluding 
address - முடிவுரை. 

concoct (4) - வடி, பல பொருள்‌ 
களைச்‌ சேர்த்து ஆக்கு, புனை. 
concoction (n) - புனை 
சுருட்டு, வடிபொருள்‌. 

concomitant (8) - உடன்‌ நிகழ்‌. 
(॥) - உடன்‌ நிகழ்‌ பொருள்‌. 

concord (ஈ) - உடன்படிக்கை, 
இசைவு. 

concordance (n) - பொருத்தம்‌ 
(நூல்‌), சொல்‌ ஒப்பீட்டு 
ஆராய்ச்சி. 00000102( (8) - 
ஒத்த. 

concordat (n)- ஒப்பந்தம்‌, உடன்‌ 
பாடு, (நாடுகள்‌). 


concourse 


97 


conduct 


concourse (1) - கூட்டம்‌, மக்கள்‌ 
திரள்‌. 

concrete (a) - பருப்பொருளான 
(0) - காரை (xabstract) 

concretion (n}.=.இறுக்கம்‌. 

concubine (n) - காமக்‌ இழத்தி, 
ஆசை நாயகி. 

concupiscence (1) - காமம்‌. 

concur (Vv) - உடன்படு, ஒத்து 
நிகழ்‌. 

concurrence (nN) - உடன்பாடு, 
ஒத்திசைவு. ோடCபாரலர[ (8) - 
ஒரே சமயம்‌ நிகழும்‌. 0000ப1- 


rently (adv). 

concuss (Vv) - உட்காய 
முண்டாக்கு. Concussion (n) 
- உட்காயம்‌. 


condemn (v) - கண்டி, தவறு 
எனக்‌ கூறு. வபenation (n) 
- கண்டனம்‌. 

condense (V) - சுருக்கு, குளிர்வி. 
condensation (n) - சுருக்கல்‌, 
குளிர்வித்தல்‌. denser - 
மின்‌ தேக்கி, குளிர்விப்பி. 

condescend (4) - wதிப்பு 
இறங்குமாறு செயலாற்று, அருள்‌ 
பாலி. condescension (nN) - 
அருள்‌ பாலித்தல்‌. 00106- 
scending (a) condescend- 
ingly (adv). 

001010 (8) - கடும்‌ (தண்டனை) 

condiment (ஈ) - சுவை சேர்க்கும்‌ 
பொருள்‌ (மிளகு). 


condition (ஈ) - சூழ்நிலை, வரை . 
யறை, நிபந்தனை, கட்டுப்பாடு. 
(4) - கட்டுப்‌ படுத்து, பழக்கு, 
பதப்படுத்து. 0010140௭ (ஈ) - 
கட்டுப்படுத்தி. conditioned 
£எரி6)0 - கட்டுப்‌ படுத்திய 
மறிவினை. 

conditional (a) - நிபந்தனைக்‌ 
.குட்பட்ட, கட்டுப்பாட்டுக்கு 
உட்பட்ட. conditionally (adv). 

condole (4) - இரங்கல்‌ தெரிவி. 
condolence - இரங்கல்‌ தெரி 
வித்தல்‌. 0000016006 Meeting 
- இரங்கல் கூட்டம்‌. 

condom (n) - ஆணுறை. (கருத்‌ 
தடை) 

condominium (n) - இரண்டிற்கு 
மேற்பட்ட நாடுகள்‌ ஆளும்‌ 
நாடு, உரிமையாளர்‌ தளவீடு. 

condone (V) - பிழை பொறு, 
பொருட்படுத்தாதுவிடு, 
மன்னி. 0000002100 (nN) - 
பிழை பொறுத்தல்‌, மன்னிப்பு, 
பொருட்படுத்தாது விடல்‌. ௦00- 
donation of break-in-service 
“பணியிடை முறிவைப்‌ பொருட்‌ 
படுத்தாது விடல்‌. 

condor (1) - பெருங்கழுகு. 

conduce (4) வாய்ப்பாக இரு. 
conducive (a) - வாய்ப்பாக 
உள்ள. 

conduct (0) - நடத்தை. நடத்து 
முறை. பாப்ப (4) - நடத்து, 
வழிகாட்டு, மேலாண்மை செய்‌, 
கடத்து. 0ப£ர௦ா (0) - கடத்‌ 
தல்‌ (வெப்பம்‌, மின்சாரம்‌). 
conductive (a) conductivity 
(0) - கடத்துஇறன்‌. 


conductor 98 


confiscation 


conductor (n) - நடத்துநர்‌, 
கடத்தி. conductress (n) - 
நடத்துநி. 0000ப0101 [211 - 
கடத்து இருப்புத்தடம்‌ (மின்‌ 
சாரம்‌). 


பாப்ப (ஈ) - கடத்து குழாய்‌, 
கால்வாய்‌. 

cone (v) - கூம்பு. (4) - கூம்பு 
களாகப்‌ பிரி. 

fb (ஈ) - ;ட்புரையாடல்‌. 
confection (n) - இனிப்புப்‌ 
பொருள்‌. onfectioner (ஈ) - 
இனிப்புப்‌ பொருள்‌ விற்பவர்‌. 
confectionery (n) - இனிப்புப்‌ 
பொருள்‌, (மிட்டாய்‌) செய்தல்‌; 
இனிப்புப்பொருள்கள்‌. 

confederacy (n) - நாடுகள்‌ 
பெருங்கூட்டு. the Confed- 
6180) - பெருங்கூட்டு நாடுகள்‌. 
confederate - ஒப்பந்தத்தால்‌ 
இணையும்‌, சேரும்‌. Confed- 
erate (n) - பெருங்கூட்டு நாடு 
களை ஆதரிப்பவர்‌. Confeder- 
ate States - பெருங்கூட்டு 
நாடுகள்‌. confederate (ம) - 
பெருங்கூட்டில்‌ சேர்‌. onfed- 
eration (ஈ) - பெருங்‌ கூட்டு 
(அமைப்பு). confer (9) - கலந்‌ 
துரையாடு, அளி (பட்டம்‌). 

conferment (nN) - பட்டமளித்‌ 
தல்‌, சிறப்பளித்தல்‌. 

conference (ஈ) - கூட்டம்‌, 
மாநாடு. press conference - 
செய்தியாளர்‌ கூட்டம்‌. றா௦ஸா- 
cial conference - -மாதில 
மாநாடு. 


confess (6) - உண்மை என 
ஒப்புக்‌ கொள்‌ (குற்றம்‌), பாவ 
மன்னிப்பு பெறு. 0001655600 
(adv) - confession (n) - குற்‌ 
றத்தை ஒப்புக்‌ கொள்ளல்‌, மன்‌ 
னிப்புபெறல்‌. confessional 
(॥)- மன்னிப்பு பெறும்‌ இடம்‌. 
confessor (n) -- 
செயலை ஒப்புக்கொள்பவர்‌, 


பாவச்‌ 


ஒப்புக்‌ கொள்வஷை ஏற்கும்‌ 
சமயகுரு. ' - 
confide (4) - முழு நம்பிக்கை 
வை, பிறர்‌ கண்காணிப்பில்‌ 
வை. போரீபப்லா£ (ஈ) - நம்பிக்‌ 
கைக்குரியவர்‌. confidence (n) 
. - நம்பிக்கை 0106, ௦௦ரி- 
tial - நம்பகமான, மந்‌ 
தணம்‌. confidentially (adv). 
configuration (n) - வெளியுரு 
வம்‌,உருவமைப்பு. figure 
(4) - குறிப்பிட்‌ட நோக்கத்திற்‌ 
காக அமை. 
confine (V) - வரம்புக்குட்படுத்து, 
அடைத்துவை, fines (ஈ) - 
எல்லைப்புறம்‌. ௦nfinement 
(॥) - பிள்ளைப்பேறு, சிறை 
வைத்தல்‌, 
confirm (4) - உறுதிசெய்‌, வலி 
யுறுத்து. ரiரmation (n) - 
உறுதிசெய்தல்‌. பாரiரmatory 
(a). 
confiscate (9) - பறிமுதல்செய்‌. 
confiscation (ஈ) - பறிமுதல்‌ 
"செய்தல்‌. 


confirm 99 


conic 


conflagration (n) பெருந்தீ. 

comate (/) - இரண்டை ஒன்றாக்கு. 
conflation (n) - இரண்டை ஒன்‌ 
றாக்கல்‌. 

conflict (n) - சண்டை, பூசல்‌. (9) - 
சண்டை செய்‌, பூசல்‌ எழுப்பு. 

confluence (n) - ஆற்றுக்கூடல்‌. 
confluent (a) - ஒன்றாகப்‌ 

பாயும்‌. 

conform (9) - ஒரே மாதிரியாக 
அமைந்திரு. 0011408016 (a) 
- பொருத்தமான, ஒரே 
மாதிரியான. 0011401810, 
conformity (1) - உடன்பாடு. 

confound (4) - குழப்பு, இகைக்கச்‌ 
செய்‌, ௦௦40 பா060 (8) குழம்‌ 
பிய, கொடிய. ௦nfoundedly 
(adv). 

confront (4) - மோது, எதிர்‌. ௦00- 
frontation (n) - மோதல்‌, 
எதிர்ப்பு. 

confuse (4) - குழப்பு, தாறு 
மாறாக்கு. Confusion (ஈ) - 
குழப்பம்‌. confused (a) - 
குழம்பிய. onfusedly (adv) - 
confusing (a) - குழப்பும்‌. 

confute (4) - தவறு எனக்காட்டு. 
confutation (n) - தவறுஎனக்‌ 
காட்டல்‌. 

congeal (8) - உறையச்செய்‌. 
congealment (nN) - உறைதல்‌. 

congenial (a) - பிடித்தமான, 
நலந்தரும்‌. Congeniality (ஈ) - 
நலம்‌. congenially (adv). 


congenital (a) - பிறப்பிலிருந்து 
உள்ள, congenital defect - 
பிறவிக்குறை. 


- congested (2) - நிரம்பிய, நெரிச 


லுள்ள, அடைப்புள்ள (குருதி). 
congestion (n) - நெரிசல்‌, 
அடைப்பு. 

conglomerate (4) - உருண்டை 
யாக்கு, திரள்‌. (॥) - திரள்‌, 
பாறை. conglomeration (n) - 
திரட்சி. 

congratulate (4) - பாராட்டு. 
congratulations - பாராட்டு 
கள்‌. congratulatory (a) - 
பாராட்டும்‌. 

congregate (ஈ) - கூட்டமாகச்‌ 
சேர்‌. congregation (ஈ) - 
(அடியார்‌) கூட்டம்‌, கோயில்‌ 
வழிபாட்டாளர்‌, பொது அவை. 

congress (n) - பேரவை, பொது 
மன்றம்‌, பேராயம்‌. 5016106 
congress - அறிவியல்‌ 
பேரவை. 

congress (n) - சட்டம்‌ செய்‌ 
மன்றம்‌.௦ngressional (8). 

congruent (8) - வடிவு ஒத்த. ௦0- 
gruent triangles - வடிவொத்த 
முக்கோணங்கள்‌. ஓாப௦ப5 
(8) - தகுந்த, பொருத்தமான. 
congruity (6) - தகுதி, 
பொருத்தம்‌. 

onic (a) - கூம்பான. 00/04] (2) 
* கூம்பு வடிவ. 


conifier 


conifer (n) - கூம்புவிதைமரம்‌, 
தேவதாரு மரம்‌. ௦0/1810ப5 (8) 
- கூம்புகள்‌ கொண்ட. 

conjecture (4) - உய்த்தறி. (0) - 
உய்த்தறிதல்‌. 001/601பா2| (2). 

conjoin (4) - ஒன்றுசேர்‌. ௦0/04 
(8) - ஒன்றுசேர்ந்த. C௦றjointly 
(adv). 

conjugal (a) - கணவன்‌ மனை 
விக்குரிய, இல்லறம்‌ சார்‌. 001- 
jugally (804) conjugal rela- 
tionship - கணவன்‌ மனைவி 
உறவு. 

conjugate (4) - வினைவடிவங்‌ 
களைக்‌ காட்டு. 001/ப09110 
(1) - வினைவடிவங்‌ காட்டல்‌, 
புணர்ச்சி. 

conjunction (ஈ) - இணைப்புச்‌ 
சொல்‌ (உம்‌). நிகழ்ச்சிச்‌ 
சேர்க்கை, கலத்தல்‌. 000/பா௦- 
146 (a) - இணைக்கும்‌, சேர்க்‌ 
கும்‌. (॥) - இணைப்புச்‌ சொல்‌. 

conjunctivitis (ஈ) - விழிவெண்‌ 
படல அழற்சி. 

conjuncture (n) - நிகழ்‌சிக்‌ 
கோவை. 

corjure (4) - மாயம்‌ செய்‌, பசப்பி 
இணங்குமாறு செய்‌, மிக. 
வேண்டிக்‌ கொள்‌. ௦01/பர20௦ 
(॥) - மாயம்‌ செய்தல்‌, தந்திரம்‌ 
செய்தல்‌, பசப்பல்‌. பாபா 
(ஈ) - மாயவித்தை செய்பவர்‌. 
conjuring (a) - மாயவித்தை 
செய்யும்‌. 


100 


consanguinity 


conk (4) - வேலை செய்வதை 
நிறுத்து (எந்திரம்‌), உறங்கு, 
மயங்கு, இற. 

connect (9) - இணை, தொடர்பு 
படுத்து, மாறித்தொடர்புகொள்‌ 
(வண்டி). connecting rod - 
இணைப்புக்கோல்‌. C௦றnec- 
1௦1 (॥) - இணைப்பு தொடர்பு. 
connection - உறவினர்‌. 

connective (a) - இணைக்கும்‌. 
connective tissue - இணைப்‌ 
புத்திசு.(0)-இணைப்புச்‌ சொல்‌. 

conning tower (n) - உயர்கூண்டு 
(நீர்மூழ்கிக்கப்பல்‌ சூழ்‌ 
நோக்கு ஆடி). 

connive (9) - கண்டும்‌ காணாதது 
போலிரு. (8யசெயல்‌), 
உடந்தையாக இரு. றiv- 
ance (n)  - புறக்‌ 
கணிப்பு. ராரா (8) - தங்‌ 
கிழைக்கும்‌. 

connoisseur (ஈ) - சுவைப்பண்‌ 
பறிஞர்‌, நுண்திற அறிஞர்‌. 

connote (4) - குறி, தெரிவி. ௦- 
notation (n) - குறித்தல்‌. 

connubial (8) - இல்லறம்‌ சார்‌, 
கணவன்‌ மனைவிக்குரிய. பா. 
conjugal 

conquer (v) = வெற்றிபெறு, 
அடை, தடையை வெல்‌, 01- 
queror (nN) - வெற்றிகொள்‌ 
பவர்‌. 0000ப65( (॥) - வெற்றி 
(போர்‌), ஒன்றை அடைதல்‌. 

consanguinity (n) - அணிமைக்‌ 
குருதியுறவு. மணத்தொடர்புக்‌ 
குத்‌ தகா உறவு. onSanguine 
(a). 


coscience 


101 


cohsign 


conscience (n) - மனச்சான்று. 
conscientious - நேர்மை 
யான, மனச்சான்றுக்குக்‌ கட்டுப்‌ 
பட்ட. 

conscious (a) - அறியும்‌, 
நோக்கும்‌, உணரும்‌. 00- 
sciousness (n) - நனவு, 
எண்ணக்‌ குவியல்‌. 

conscript (4) - கட்டாயப்‌ 
படுத்திப்‌ படையில்‌ பணியாற்‌ 
றச்செய்‌. லnscript (ஈ) - 
இவ்வாறு பணியாற்றுபவர்‌. 
conscription (n) - இவ்வாறு 
பணியாற்றச்‌ செய்தல்‌. 

consecrate (v) - திருநிலை 
யாக்கு, புனிதமாக்கு. (8) - இரு 
நிலையாக்கிய, நேர்ந்து விட்ட. 
consecration (n) - இருநிலை 
யாக்கல்‌, தெய்வ ஒப்படைப்பு. 

consecutive (a) - தொடர்ந்த, 
ஒன்றன்‌ பின்‌ ஒன்றான, அடுத்‌ 
தடுத்த. Consecutive readings 
- தொடர்ந்த இரு அளவீடுகள்‌. 

consensus (n) + ஒற்றுமை 
(கருத்து) 

consent (n) - இசைவு, ஒப்புதல்‌. 
(9) - இசைவளி, இணங்கு. 

consequence (n) - விளைவு, 
பயன்‌, மதிப்பு, சிறப்பு. 00056- 
பெ (8) - பயனாக ஏற்பட்ட. 
consequently (804). conse- 
quential (a) consequentially 
(adv). 

conservancy (0) - கட்டுப்பாட்டு 
அலுவலர்‌ தொகுதி, காடுக 
ளைப்‌ பாதுகாத்தல்‌. 


conservation (1) - பாதுகாப்பு 
(காடு, இயற்கை வளம்‌]. 001- _ 
servationisht (n) - பாதுகாப்பு 
நாட்டமுள்ளவர்‌. 00115611/8- 
tion area - பாதுகாப்புப்பகுதி. 

conservatism (n) - பழமையு 
டைமை. (மாற்றம்‌ விரும்‌ 
பாமை) பழமைக்கட்சியினர்‌ 
கொள்கை. 0NServative (a) - 
பழமையை விடா, சீரான, 
எச்சரிக்கையான. 001861/8- 
146 (0) - பிரிட்டன்‌ பழமைக்‌ 
கட்சியினர்‌. conservatively 
(adv). conservative party - 
பழமைக்கட்சி (பிரிட்‌ டன்‌). 

conservatory (n) - பாதுகாப்‌ 
பகம்‌. 

conserve (V) - பாதுகாப்புசெய்‌. 
(॥) - பழப்பாகு. 

consider (4) - கருது, எண்ணு, 
கணக்கில்‌ கொள்‌, கவனி, 01- 
siderable (a) - கருதத்தக்க. : 
considerably (adv). 

considerate (a) .- கருதும்‌, 
எண்ணிப்பார்க்கும்‌. 00181061- 
ately (adv). consideration (n) 
- கருதல்‌, எண்ணிப்‌ பார்த்தல்‌, 
கணக்கில்‌ கொள்ளல்‌, பரிசு, 
பணம்‌ பெறுகை. n5idering 
(8) - கருத்தில்‌ கொள்ள. 

consign (4) - விடு, ஒதுக்கு, 
அனுப்பு. consignee (ஈ) - 
சரக்குபெறுவர்‌. ௦590 (ஈ) 
- சரக்கு அனுப்புபவர்‌. 0॥- 
signment (n) - அனுப்பீடு. 
consignment note - அனுப்பு 
குறிப்பு. 


consist 


102 


constrict 


consist (4) - கொண்டிரு, உட்‌ 
கொள்‌. ௦015151006, Consis- 
tency (n) - நிலைப்புடைமை, 
இண்மை. லnsistent (a) - 
மாறாமை, உடன்பாடு. 01- 
sistently (adv). 

consolation (0) - ஆறுதல்‌, ஆறுதல்‌ 
தரும்‌ பொருள்‌, ஆள்‌. 0018012- 
0௦1 0126 - ஆறுதல்‌ பரிசு. 00 
solatory (a) - ஆறுதலளிக்கும்‌. 
console (n) - ஆறுதல்‌ அளி. 
consolable (a) - ஆறுதல்‌ 
அளிக்கும்‌. (11) - தகடு,நிலைப்‌ 
பெட்டி, சட்டகம்‌. 4 

consolidate (8) - இட்பமாக்கு, 
வலுவாக்கு, தொகு. ௦015011- 
dated mark list - தொகுப்பு 
மதிப்பெண்‌ பட்டியல்‌. 01- 
solidation (ஈ) - தொகுப்பு, 
இட்பமாக்கல்‌. 

consonance (௭) - ஒத்திசைவு. 

consonant (n) - மெய்யெழுத்து. 

001501 (1) - வாழ்க்கைத்துணை, 
கணவன்‌ அல்லது மனைவி. (ட) 
- துணையாய்‌ இரு, இணங்கு, 
உறவாடு. 

conspicuous (a) - தெளிவாகத்‌ 
தெரியும்‌. (X inconspicuous). 
conspicuity (n) - தெளிவாகத்‌ 
தெரிதல்‌. 

conspire (V) - கூடிச்சதிசெய்‌, 
நன்று கூடிச்‌ செயலாற்று. 001- 
spiracy (n) - சதி, சூழ்ச்சி. ௦௦- 
spirator (ஈ) - சதியாளர்‌. 

constable (n) - காவலர்‌. ௦ொ- 
stabulary (n) - காவலர்‌ 
தொகுதி, காவலர்‌ படை. 


constancy (n) - பற்றுறுதி, 
உண்மை. 000820 (8) - நிலை 
யான, மாறாத, தொடர்ந்‌ தது. 
(॥) - நிலை எண்‌, மாறிலி. (% 
variable). constantly (adv). 

constellation (ஈ) - விண்மீன்‌ 
கூட்டம்‌. 

consternation (nN) - வியப்பும்‌ 
கவலையும்‌. 

constipated (a) - மலச்சிக்க 
லுள்ள. 0011810216 (V) - மலச்‌ 
சிக்கல்‌ உண்டாக்கு. 0018108- 
tion (ஈ) - மலச்சிக்கல்‌. 

constituency (n) - வாக்காளர்‌ 
தொகுதி, ஒத்த நாட்டமுள்ளவர்‌. 

constituent (8) - பகுதியுறுப்பான 
(॥) - பகுதியுறுப்பு. ோகரரப- 
ent assembly - அரசியல்‌ 
அமைப்பு அவை. 

constitute (v) - ஆக்கு, அமை, 
உருவாக்கு constitution (n) - 
உடல்‌, அரசியல்‌ அமைப்புச்‌ 
சட்டம்‌, ஆக்கம்‌ 0011501ப41௦08] 
(8) - சட்டத்துக்குட்பட்ட ௦௦0- 
stitutionalism (ஈ) - சட்ட 
அமைப்பு அரசியல்‌ நம்பிக்கை 
constitutionally (adv). 

constitutive (a) - செயலாண்மை 
யுள்ள. 

constrain (V) - வற்புறுத்திச்‌ செய்‌ 
constraint (n) - வற்புறுத்தல்‌. 

constrict (9) - சுருக்கு, இறுக்கு 
constriction (n) - சுருக்கல்‌, 
இறுக்கல்‌ 


construct 


103 


contain 


construct (4) - கட்டு, தோற்றுவி. 
வரை constructor (ற) - 
கட்டுபவர்‌. Construction (n) - 
கட்டுதல்‌, கட்டிடம்‌, அமைப்பு 

constructive (a) - ஆக்கமுள்ள (X 
destructive), constructive 
எரரiபism - ஆக்கப்‌ பூர்வமான 
திறனாய்வு. 

construe(v)- பொருளை விளக்கு, 
பொருள்‌ முடிவு கூறு, பொருள்‌ 
கொள்‌, வருத்துக்‌ கூறு. 

C௦5 (॥) - உதவித்தூதர்‌. ௦00- 
$ப18 (8) - உதவித்தூதர்சார்‌. 
consulship (ஈ) - உதவித்தூதர்‌ 
நிலை, இந்நிலைக்குரிய 
காலம்‌ 0$பlate (Nn) - உதவித்‌ 
தூதர்‌ அலுவலகம்‌ 

consult (4) - பார்‌, கலந்துரையாடு 
consulting fee - பார்க்கும்‌ 
கட்டணம்‌. ௦5 om - 
பார்க்குமிடம்‌ 5பting time 
- பார்க்கும்‌ நேரம்‌ 0018ப18( 
(1) - அறிவுரையாளர்‌, முது 
நிலை மருத்துவர்‌. 0015ப1(2- 
tn (ஈ) - கலந்துரை யாடும்‌ 
கூட்டம்‌, கலந்து பேசல்‌. 

consultative - பார்ப்பதற்குரிய, 
அறிவுரைக்குரிய. Consultative 
committee - அறிவுரைக்‌ குழு. 

consume (Vv) - பயன்படுத்து, 
நுகர்‌, சிதை, உண்‌, குடி. 

consuming (a) - ஆதிக்கமுள்ள 
முனைப்பான. லோ5ப௱eா () 
- நுகர்வோர்‌ மன்றம்‌. 01- 
$ப௱6ா C௦பா£ - நுகர்வோர்‌ 
வழக்கு மன்றம்‌. 5ப௱கா- 
i$ (1) - நுகர்வோர்‌ நலப்‌ 
பாதுகாப்பு sumer goods 
* நுகர்‌ வோர்‌ பொருள்கள்‌. 


consummate (a) - நிறைவான, 
(9) - நிறைவு செய்‌, திருமணம்‌ 
நிறைவேற மெய்யுறுபுணர்ச்சி 
கொள்‌. ௦5பஙmtion (ஈ) - 
(புணர்‌) நிறைவு நிலை 

consumption (1) - செலவழிப்பு, 
நுகர்வு, என்புருக்கி நோய்‌. 000- 
sumptive (a) - என்புருக்கி 
நோயால்‌ வருந்தும்‌. 

contact (n) - தொட்டுக்‌ கொள்ளு 
தல்‌, தொடர்பு, தொடர்புள்‌ 
ளவர்‌,மின்தொடர்பு, தொற்றுத்‌ 
தொடர்பு () - தொடர்புகொள்‌ 
contact lens - தொடுவில்லை 
contact process - தொடு 
முறை . 00(801 pr - தொடு 
ஒளிப்படப்பதிவு. 

contagion (ஈ) - நோய்த்‌ தொற்று 
contagiously (a) - தொற்றும்‌. 
contagious disease - 
தொற்று நோய்‌. contagiously 
(adv). 

contain (¥) - கொண்டிரு, கொள்‌, 
தடு, எல்லைக்‌ கோடு அமை 
(வடிவக்கணக்கு), துல்லியமாக 
விடு. ௦ (॥) - வரம்‌ 
புக்குள்‌ வைத்தல்‌, கட்டுப்பாட்‌ 
டிற்குள்‌ வைத்தல்‌. container 
(ஈ) - கொள்கலம்‌ (பெட்டி, 
குப்பி) container train - 
கொள்கல வண்டி. ௦௦014841௦1 
17941௦ - கொள்கலப்‌ போக்கு 
வரத்து. ontainerize (v) - 
கொள்கலத்தில்‌ அடை, கப்பல்‌ 
தளத்தை கொள்கலம்‌ கொள்ளத்‌ 
தக்கதாக மாற்று. C0கineriz2- 
tin (0) - கொள்கலம்‌ கொள்ளத்‌ 
தக்க தாக்கல்‌. Contaminate (v) 
- கறைப்படுத்து, மாசுபடுத்து. 


contaminate 


104 


continuous 


contaminant (n) - மாசு உண்டாக்‌ 
கும்‌ பொருள்‌. ா£தா௮tion 
(0) - மாசுபடுத்தல்‌. 

contemplate (v) - சிந்தி, ஆழ்ந்து 
நினை, வாய்ப்பைக்‌ கருது. 
contemplation (n) - சந்தனை, 
ஆழ்ந்து நினைத்தல்‌, கருதல்‌ 
contemplative (a) - சிந்தனை 
யுள்ள, கருதத்தக்க. ௦௦018௱- 
platively (adv). 

contemporaneous (8) - ஒரே 
சமயம்‌ நிகழும்‌. 0048௱- 
poraneity (n) - ஒரே சமயம்‌ 
நடை பெறும்‌ நிகழ்ச்சி. 

contemporary (a) - ஒரே காலத்‌ 
தில்‌ வாழும்‌, சமகால (11) சம 
காலத்தவர்‌. 

contempt (n) - வெறுப்பு, புறக்‌ 
கணிப்பு, அவமதிப்பு. 01- 
tempt of court - வழக்கு மன்ற 
அவமதிப்பு. contemptuous 
(8)- வெறுக்கத்தக்க, இழிவான. 

contend (4) - எதிர்த்துப்‌ போர்‌ 
செய்‌, முயற்சி செய்‌, வாதம்‌ செய்‌, 
கொள்கையை நிலை நிறுத்து. 
contender (n)’- போட்டி 
யாளர்‌. 

content (a) - நிறைவுள்ள, 
மகிழ்ச்சியான. மோர்‌ (0) - 
உட்கொள்‌ பொருள்‌, பொரு 
ளடக்கம்‌, உள்ளடக்கம்‌, மன 
நிறைவு. (4) - மனநிறைவு 
கொள்‌. ா£லா£ed - மகழ்ச்சி 
கொள்ளும்‌. 

00ஈ(8ா4௦ஈ()-வாதம்‌, கொள்கை, 
கருத்து, சொற்போர்‌, விலை 
நிறுத்தும்‌ கொள்கை 000(60- 
tious (a) - சச்சரவு மிகுந்த. 


contest (1) - போட்டி, சச்சரவு. 
()-போட்டியிடு, சச்சரவு செய்‌. 
contestant (n) - போட்டியாளர்‌. 

context (n) -இடம்‌, கட்டம்‌, 
சூழ்நிலை, contextual (8) - 
இடத்திற்குரிய. ௦௦ரி0ப0ப5 
(8) - அருகிலுள்ள, அண்டை 
யிலுள்ள” 

contiguity (௫) -அருகு, அண்டை 
நிலை. 

continent (n) - கண்டம்‌ (8)- 
தன்னடக்கமுள்ள, அடக்கம்‌. 
continental (a)-கண்டம்‌ சார்‌. 
continental(n) -ஐரோப்பா 
கண்டம்‌ வாழ்பவர்‌. 

contingency (n) - வாய்ப்பு 
நிகழ்ச்சி, எதிர்பாரா நிகழ்ச்சி, 
‘contingencies (ஈ)-சில்லறைச்‌ 
செலவினம்‌, எதிர்பாராச்‌ செல 
வினம்‌. லோலா! (8) - சார்ந்‌ 
துள்ள, உறுதியற்ற, தற்செய 
லாக நிகழும்‌. லாரா! (1) - 
துணைப்படை, குறிப்பிட்ட 
பண்புள்ள மக்கள்‌ தொகுதி. 

ontiறயal (a) - விட்டுவிட்டு 
நிகழும்‌ continually (adv). 
continuahce (n) -தொடர்‌ 
நிலை. continuation (ஈ) - 
தொடர்ச்சி, தொடர்பொருள்‌ 
ஒத்திவைப்பு (அமெரிக்கா). 

continuity (n) - தொடர்ச்சி, 
இணைப்பு மோரராயரீர ௮॥- 
॥௦யா௦௪ - இணைப்பு அறிவிப்‌ 
பாளா. 

continuous (8) - தொடரும்‌, 
விடாமல்‌ நிகழும்‌. ரறப௦ப- 
sly(adv}. continuous tense - 
தொடர்வாக்கியம்‌, சொற்றொடர்‌. 


continuum 


105 


contrive 


continuum (n) - தொடரியம்‌. 

contort (v) -வளை, முறுக்கு. 
contortion (n) - வளைத்தல்‌, 
முறுக்கு (உடல்‌). contortionist 
(॥)-உடலை வளைத்துக்‌ காட்டு 
பவர்‌. 

contour (Nn) - எல்லைக்‌ கோடு, 
மட்ட நிலைக்‌ கோடு. Cபா£௦பா 
௱80-தள எல்லை வேறுபாடு 
காட்டும்‌ படம்‌. 000(0பா (4) - 
எல்லைக்‌ கோடு' வரை. 

contra - எதிர்‌. contra entries - 
எதிர்ப்பதிவுகள்‌ (கணக்குப்‌ 
பதிவியல்‌). 

contraband (n) -கள்ளக்‌ கடத்தல்‌ 
பொருள்‌, சரக்கு. 

contraception (ஈ)-கருத்தடை 
செய்தல்‌. contraceptive ()-- 
கருத்தடைக்‌ கருவி, மருந்து. 

contract (n) - ஒப்பந்தம்‌. ௦0- 
tract (4) - ஒப்பந்தம்‌ செய்‌, 
நோய்க்‌ குட்படு,திரும்பப்பெறு, 
சுருங்கு. contractor (n) - 
ஒப்பந்தக்காரர்‌.0ntractile (8)- 
சுருங்கும்‌. contractile tissue - 
சுருங்கு இசு. contraction (n) - 
சுருக்கம்‌. 

contradict (9) - மறுத்துப்‌ பேசு, 
முரண்படு. contradiction (n) 
- மறுத்துப்‌ பேசுதல்‌, முரண்‌ 
படல்‌. contradictory (a) - 
முரண்பாடுள்ள. 

contradistinction(n)-முரண்‌ 
பாடு, மாறுபாடு Cலா£ர2- 
distinguish (V)-மாறுபாடு 
களால்‌ வேறுபடுத்து. 


contraflow (n) -மாற்றிவிடல்‌ 
(போக்குவரத்து). 

contraindication (n) - தங்‌ 
குக்குறி (மருந்து) 

contralto (n) -மிகத்‌ தாழ்ந்த 
பெண்குரல்‌. 

contrawise (8) - மாறாக, எதிராக 

contrary (a) - எதிர்மாறான, 
பணிய மறுக்கும்‌,C௦ntrarily 
(adv).contrary(n)- எதிர்ப்‌ 
பொருள்‌. 

contrast (V)-ஒப்பிட்டு வேறு 
படுத்திக்‌ கூறு. (॥)- வேறுபாடு, 
வேறுபாடுள்ள பொருள்‌. 

contravene (4) - சட்டத்துக்கு 
மாறாகச்‌ செய்‌, எதிர்த்து வாதம்‌ 
செய்‌. contravention (nN) - எதி 
ரிடை. 

contribute (V) - தன்‌ பங்காக அளி, 
கூட்டு சேர்‌, உண்டாக்க உதவு. 
contributor (n} - பங்களிப்பவர்‌ 
contribution - பங்களிப்பு. 
contributory (8) - உதவும்‌, 
பங்காகக்‌ கொடுக்கு.ம்‌ (தொழி 
லாளி, முதலாளி). 

contrite (a) - செய்த தவறுக்கு 
வருந்தும்‌, தன்னுறுத்தலுள்ள. 

contrive (ம) - புனை, அமை, 
சமாளி. எலntrived (3) - முன்‌ 
னரேதிட்டமிட்டுச்‌ செய்த, ௦0- 
trivance (0) - கருவி, சூழ்ச்சித்‌ 
திறம்‌, ஏற்பாடு. 


control 


106 


conversion 


001101 () - கட்டுப்பாடு. 01- 
1701 room - கட்டுப்பாட்டு 
அறை. 001101 counter - 
கட்டுப்பாட்டுக்‌ கூண்டு. (4) - 
கட்டுப்படுத்து, தடுத்து நிறுத்து, 
அடக்கியாள்‌, வசப்படுத்து, 
ஒழுங்குப்படுத்து 0011101167, 
comptroller (n) - கட்டுப்‌ 
பாட்டுஅலுவலர்‌, தேர்வலுவலர்‌. 

controllable (a) - கட்டுப்‌ 
படுத்தக்கூடிய. ௦01700 [॥- 
1௭65(- கட்டுப்பாட்டு இருப்பு 

controversial (a) - சர்ச்சைக்‌ 
குரிய, பூசலுக்குரிய, வாதத்திற்‌ 
குரிய. controverisialist (n) - 
பூசலாளர்‌C0ntroversially (adv). 
controversy (0) - வாதம்‌, பூசல்‌, 
சர்ச்சை, வழக்குரை. C0ntrovert 
(\) - மறு, வாதம்‌ செய்‌. 

contumacious (a) - அடங்காத, 
கழ்ப்படியாத. contumacy (8) 
* அடங்காமை. 

contumely (n) - அவமதிப்பு, 
பழிப்பு. contumelious (a) - 
அவமதிப்பிற்குரிய 

contuse (4) - காயமுண்டாக்கு 
contusion (ஈ) - காயமுண்டாக்‌ 
கல 

conundrum (n) - விடுகதை, 
கடுவினா, புதிர்‌, வெற்று வேட்டு 

conurbation (n) - பெரும்‌ ஊரகப்‌ 
பகுதி. 

convalesce (4) - உடல்நலம்‌ 
பெறும்‌. convalescent (9) - 
உடல்‌ நலம்‌ பெறும்‌ 000916 
scence (1) - உடல்நலம்‌ 
பெறல்‌. 


convection (௬) - சுழற்சி (வெப்பம்‌) 
மின்சாரம்‌. onvector(n) - 
அறைவெப்ப மாக்கி. 

convene (4) - அழை, கூட்டு, 
அமை, 00061௭ (1) - அமைப்‌ 
பாளர்‌. 

convenient (a) - வாய்ப்பான, 
வசதியான. C௦nvenience (0) - 
வசதி, வாய்ப்பு, Nveniently 
(adv) - convenience food - 
வசதி உணவு (கட்டுச்சோறு). 

convent (n) - கன்னியர்‌ மடம்‌ 
convent school - கன்னியர்‌ 
மடம்‌ சார்ந்த பள்ளி. 

convention (n) - மரபு, வழக்‌ 
காறு, கூட்டம்‌, அமைப்பு, 
உடன்பாடு, Conventional (a) 
- மரபுசார்‌. Conventionalize (v) 
- மரபு வழியாக்கு Cnvention- 
ally (adv). 

converge (4) - குவி, ஒத்ததாகு. 
convergence (ஈ) - குவிவு, 
ஒத்ததாதல்‌, 0014610811 (a) - 
குவியம்‌, ஒத்த. ( 01/௦706100). 

conversant (a) - நன்கு அறியும்‌ 

conversation (n) - உரையாடல்‌ 
conversational (a) - உரை 
யாடும்‌. C0nversationalist (ஈ) 
- உரையாடுபவர்‌. Converse (v) 
- உரையாடு. 

converse (n) - தலைகீழ்‌, நேர்‌ 
எதிர்‌. converse (a) - எதிரி 
டையான. C0nversely (adv). 

conversion (0) - மாற்றுதல்‌. 


convert 


107 


coop 


convert (4) - மாற்று, மாற்றிக்‌ 
கொள்‌. ௦NVerfer (1) - மாற்றி 
convert (n) - மதம்‌ மாறியவர்‌. 
convertible (a) - மாற்றக்கூடிய 
convertibitliy (n) - மாற்றுந்‌ 
தன்மை 

convex (a) - குவி,CONVEX lens, 
ஈரா - குவி வில்லை, ஆடி. 
convexity (0) - குவிதிறன்‌. 

convey (4) - கொண்டுசெல்‌, 
ஏற்றிச்‌ செல்‌, தெரிவி (கருத்து), 
மாற்று (உரிமை) Conveyor (n) 
- கொண்டு செல்பவர்‌, கொண்டு 
செல்கருவி. C0NVeyor belt - 
கொண்டு செல்‌ பட்டை, சுழலும்‌ 
பட்டை. 

conveyance (0) - ஊர்தி, கொண்டு 
செல்கை, உரிமை மாற்றுகை, 
conveyancer (ஈ) - உரிமை 
மாற்று ஆவண எழுத்தர்‌. 001- 
veyancing (n) - சொத்து 
உரிமை மாற்றம்‌. 

convict (n) - குற்றவாளி (V) - 
குற்றவாளி என உறுதிசெய்‌. 
conviction (n) - தண்டித்தல்‌, 
தண்டனை, நம்பிக்கை, கருத்து, 
நம்புந்தன்மை. 

convince (4) - அமைதிப்படுத்து, 
உணரவை. convinced (a) - 
நம்பிக்கையுறுதியுள்ள. 
convincible (a) - அமைதி 
யடையக்கூடிய. convincing 
-() - அமைதிப்படுத்தும்‌. 000- 
vincingly (adv) 

convival (8) - இனிமையும்‌ பழகும்‌ 
தன்மையுமுள்ள. nvivality 
(1) - இனிமை convivally (adv). 


convocation (ஈ) - முறைசார்‌ 
கூட்டம்‌ (திருச்சபை), பட்ட 
மளிப்பு விழா. 

convoke - கூட்டு. 

convoluted (a) - சுருண்ட, 
சிக்கலான. C௦Nvolution (n) - 
சுருண்டிருத்தல்‌, திருகி 
இருத்தல்‌, மடிப்புகள்‌. 

convoy (7) - கலக்கூட்டம்‌ (கப்பல்‌, 
ஊர்தி), பாதுகாப்புடன்‌ செல்‌ 
லும்‌ இக்கூட்டம்‌ (4) - கூட்ட 
மாகச் செல்‌, பாது காத்துச்‌ செல்‌. 

convulse (9) - நடுங்கு, நடுங்கச்‌ 
செய்‌, குலுங்கச்‌ செய்‌, 0011/பஜ- 
$146 (a) - நடுங்கும்‌, வலிப்‌ 
புள்ள, Convulsively (adv). 

௦௦௦ (V)- கூவு, கொஞ்சு. (॥)- கூவல்‌ 

6௦௦ (ரnteri) - வியப்புச்‌ சொல்‌ 

cook (4) - சமை. (1) - சமையற்‌ 
காரன்‌. 000161 (1) - சமையற்‌ 
கருவி. 000180 (11) - சமையல்‌ 

0001 (8) - குளிர்ந்த, அமைதி 
யான,() - குளிரச்செய்‌, 000 (0) 
- குளிர்காற்று, இடம்‌, குளிர்ச்சி. 
coolly (adv) - coolness (ஈ) - 
குளிர்ச்சி. 000| - headed - 
அமைதியான. 000110 - off 
period - கட்டாயத்‌ தாமதம்‌ 
(போராட்டம்‌) 00010 tower 
- குளிர்விக்கும்‌ கூண்டு. ௦001- 
கார்‌ (ா) - குளிர்விப்பான்‌ 
(நீர்மம்‌) . 

000118 (ஈ) - கூலியாள்‌. 

000 (1) -கோழி முதலிய உயி 
ரினங்களை அடைக்கும்‌ கூடு. 
(4)-கூட்டிலடை. 00006 (ஈ)- 
பீப்பாய்‌ செய்பவர்‌. 


cooperate 


cooperate (v)-த்துழை, உதவி 
யாக வேலை செய்‌. 0000619- 
10 (1)- ஒத்துழைப்பவர்‌. 0- 
operation (n)-ஒத்துழைப்பு, 
உதவி. 

cooperative (a)-ஒத்துழைக்கும்‌, 
உதவியாக இருக்கும்‌. 0000- 
erative (0)-கூட்டுறவுப்‌ பண்டக 
சாலை 00peratively (adv). 

00001 (V)-கூடுதலாக நடுவரை 
உறுப்பினரைத்‌ தேர்ந்தெடு: 
coopted member - 
கூடுதலாகச்‌ சேர்ந்த உறுப்பினர்‌. 

coordinate. (a)- ஒரே இன, ஒரே 
இன இணைப்புள்ள, ௦00101- 
nate bond - ஈதல்‌, பிணைப்பு, 
(4) - ஒரே இனத்தில்‌ சேர்‌, ஒருங்‌ 
இணை. 0001011216 conjunc- 
4௦0 - ஒரே இன இணைப்புச்‌ 
சொல்‌. 

coordinate (n) - ஆயத்‌ தொலை, 
அச்சுத்‌ தொலைவு, 000108- 
tion (7)-ஒருங்கிணைத்தல்‌. 00- 
ordinator (ஈ)-ஒருங்கிணைப்‌ 
யாளா. 

copartner (N)-உடன்‌ கூட்டாளர்‌. 
copartnership (n)-உடன்‌ கூட்‌ 
டாண்மை 

0006 (4) - சமாளி. 

copious (a) - போதிய, ஏராள 
மான. 0001005655 (nN) - 
ஏராளம்‌. 

copper (6) - செம்பு, அண்டா, 
செப்புக்காசு. 000065 (6) 
- கன்னார்‌. 

coppice, 00056 (ஈ)-சிறுகாடு, 
புதர்க்காடு. 


108 


cordial 


,௦றாa (0) - கொப்பரைத்‌ தேங்‌ 
காய்‌ 

copula (ஈ)-இணைப்பு வினை, 
இணைப்புறுப்பு.000ப18(6 (v)- 
புணர்‌,கூடு. copulate (n)- 
புணர்சொல்‌. copulation (n)- . 
கூடுதல்‌, புணர்தல்‌. 

COPY (V)-படிஎடு, பகர்ப்பு செய்‌. 
()- படி. Copy desk - படி எடு 
மேடை C0py (/2151-படி 
தட்டச்சு செய்பவர்‌. 00௫) writer 
“விளம்பரம்‌ எழுதுபவர்‌ 00016 
(1) - படி எடுப்பி. COpy book 
(॥)-படி எழுது ஏடு. 

copyright (0)-பதிப்புரிமை. (4)- 
பதிப்புரிமை பெறு. (8) பதிப்‌ 
புரிமையுள்ள. 

coquette,coquet (9)-ஊடு, புலவி 
கொள்‌, பிணக்கு செய்‌, காதல்‌ 
காட்டி ஏய்‌, பசப்பு. c௦qபetry 
(1) - பசப்புதல்‌. C௦ Uefttish (a). 

coracle (n) - பரிசல்‌, ஓடம்‌. 

0019 (0) - பவழம்‌. 0012 island 
- பவழத்தீவு. 0018] reef - 
பவழப்‌ பாறைத்‌ தொடர்‌. 

௦000௮ (ஈ) - தண்டையம்‌ (பளுத்‌ 
தாங்கும்‌ சுவரொட்டி) 

லா (8) - தண்டு, நாண்‌, கயிறு 
spinal cord - தண்டு வடம்‌ 
ய௱blical cord - தொப்புள்‌ 
கொடி. 40081 000 - குரல்‌ 
வளை நாண்‌. 

cordate (a) - இதயவடிவ. 

00101௮] (a) - நட்புள்ள, உள 
மார்ந்த, வலுவாக உணரும்‌. 
cordiality (ஈ) - நட்புணர்வு. 
cordially (adv). 


cordite 


001016 (1) - கார்டைட்ட (வெடி 
பொருள்‌). 

cordon (n) - காவலர்களைக்‌ 
கொண்ட காப்பு வளையம்‌, 
அணிமணி நாடா, பட்டை (1) - 
பிரி. 

cordon bleu (a) - மிகஉயர்ந்த 
சமையல்‌ சார்‌. 

corduroy (n) - முரட்டு ஆடை 
வகை, முரட்டுத்‌ துணி. 

0016 (0) - உள்ளகம்‌, நடுப்‌ பகுதி, 
core subject - மையப்பாடம்‌ 

001 (7) - தக்கை; (4) - தக்கையால்‌ 
மூடு. cork - screw (n) - 
தக்கைத்‌ திருகு. 

cormorant (n) - கடற்பறவை 
வகை, பேராவல்காரன்‌. 

௦௱ (॥) - குமிழ்க்‌ கிழங்கு 
(கருணைக்கிழங்கு) 

லார (ஈ) - கூலம்‌, கதிர்மணி, 
கோதுமை, ஆணி (கால்‌) 

0௦68 () - விழிவெண்படலம்‌ 
corneal (a) corneal graft - 
விழி வெண்படல ஒட்டு. 

0060 (0) - உப்பில்‌ பாது காக்கப்‌ 
பட்ட (இறைச்சி). 

comer (1) - மூலை. comer kick 
- மூலை உதைப்பு (பந்து) ௦01- 
ner stone - மூலைக்கல்‌, 
தலைக்கல்‌. 00116160 (a) - 
மூலையுள்ள. three cornered 
ரி மும்முனைப்‌ போட்டி. 

comer (4) - சிக்கவை, மூலையில்‌ 
திரும்பு, ஏகமாக உரிமையுள்ள 
(வணிகம்‌). 

comet (n) - இசைக்கருவி வகை. 


109 


corpuscle 


comice (n) - அணிமணி வார்ப்பு, 
தொங்குமணித்தொகுதி. 

cornucopia (n) - குறையா நிறை 
கலம்‌, அமுதசுரபி. 

000118 (nN) - அல்லி வட்டம்‌ (பூ) 

corollary (n) -. தொடர்முடிவு, 
துணை முடிவு, இயல்‌ விளைவு 

001௦8 (ஈ) - பரிவேடம்‌, முடி 
வட்டம்‌. 

Coronary (8) - இதயத்தமனிசார்‌ 
coronary thrombosis - இத 
யத்‌ தமனி அடைப்பு. 

coronation (0) - முடிசூட்டு விழா 

coroner (n) - சாவுக்‌ காரண 
ஆராய்ச்சி யாளர்‌. 

coronet (nN) - பெருமக்கள்‌ அணி 
முடி. 

corporal (n) - துணைப்‌ படைத்‌ 
தலைவர்‌ (8) உடல்சார்‌. 00100- 
ral punishment - உடல்‌ 
வருத்துதண்டனை. 

corporate (a) - கூட்டாகவுள்ள, 
தொகுதியாக அமைந்த, கழகத்‌ 
திற்குரிய, குழுமத்திற்குரிய 
corporate office - கூட்டலு 
வலகம்‌, தலைமை அலுவலகம்‌. 

Corporation tax - குழுமங்கள்‌ 
மீதான வரி. 

corporeal (a) - உடல்சார்ந்த, 
உற்றறியக்‌ கூடிய 

00108 (॥) - படைப்பிரிவு 149- 
tional Cadet Corps, NCC - 
இளைஞர்‌ தேசியப்‌ படை. 

corpse (0) - பிணம்‌, சவம்‌. 

opulent (a) - தடித்த, கொழுத்த 

corpuscle (0) - குருதியணு. 160 
corpuscle சிவப்பணு. White 
00100506 - வெள்ளணு. 


correct 


correct (4) - சரிபார்‌, இருத்து. ௦01- 
rection (n) - திருத்தம்‌, சரி 
பார்த்தல்‌, Laplace Correction 
- இலேப்லாஸ்‌ திருத்தம்‌ 

corrective (a) - இருத்தம்‌() - 
இருத்தமான எதிர்க்கருத்து. 

correctitude (n) - தவறில்லா 
நடத்தை. 

correlate (v) - இயைபுபடுத்து, 
தொடர்புபடுத்து. ௦011612110 
(1) - தொடர்புபடுத்தல்‌, இயை 
புபடுத்தல்‌, correlative (a) - 
தொடர்புள்ள. 0618160 stud- 
185 - இயைபுள்ள ஆய்வுகள்‌. 

correspond (4) - இசைந்திரு, ஒத்‌ 
இரு, கடிதத்‌ தொடர்பு கொள்‌ 
corresponding (a) - ஒத்த, 
correspondingly (adv). core- 
spondence (n) - ஒற்றுமை, 
உடன்பாடு, கடிதத்‌ தொடர்பு. 
correspondence course - 
அஞ்சல்‌ வழிக்‌ கல்வி. 00116- 
spondent (ஈ) - தாளாளர்‌, 
செய்தியாளர்‌. 

comidor (n)- இடைவழி, ஊடு வழி. 
corridor train - இடைவழி 
வண்டி 

corigendum (n) - பிழை திருத்தம்‌ 
corrigible (n) - இருத்தக்‌ கூடிய 
(x ingcorrigible) 

coroborate (v)- உறுதிசெய்‌, நிறுவு. 
corroboration (ஈ) - உறுதி செய்‌ 
தல்‌, நிறுவுதல்‌ 0மborative (9) 
- உறுதிசெய்யும்‌. COrroborative 
evidence - உறுதி செய்சான்று. 

corrode (V) - அரி. corrosive (a) 
- அரிக்கக்கூடிய. 0010510 (0) 
- அரிமானம்‌. 


110 


corrugate (4) - வளைத்துநெளி, 
வளைத்து மடிப்புண்டாக்கு. 
corrugated (a) - மடிந்த 001- 
£ய08140 (௭) - நெளிந்து மடித்‌ 
தல்‌. C0ரயgated iron - வளை 
மடிப்புகள்‌ உள்ளஇரும்புத்‌ தகடு. 

corrupt (9) - அழுகு, தூய்மை 
கெடு, கையூட்டு கொடு (8) - 
தூய்மையற்ற, கையூட்டு பெறும்‌, 
பிழையுள்ள. 001110 (ா) - 
கையூட்டு, இலஞ்சம்‌. ௦0யற மு 
(adv). 

corsage (n) - பூச்செண்டு (தலை 
- மகளிர்‌) . 

001584 () - கொள்ளைக்‌ கப்பல்‌ 

corselet (1) - மார்புக்‌ கவசம்‌ 

cortex (ஈ) - புறணி, Cortical : 
புறணி சார்‌. 

பாபெ௱ (ற) - குருந்தக்‌ கல்‌ 

coruscate (9) - ஒளிவீசு. 001ப5- 
cation (1) - ஒளிவீசல்‌ 

corvette (n) - சிறுபோர்க்‌ கப்பல்‌ 
வகை. 

00$'- கோசைன்‌ (கணக்கு). 

௦h (0) - அடிக்கப்‌ பயன்படும்‌ 
காரீயக்குழாய்‌(/)- இதனால்‌அடி. 

cosignatory (1) - சேர்ந்து கையெ 
முத்து இடுபவர்‌. 

cosmetic (n) - ஒப்பனைப்‌ 
பொருள்‌. C0sMetic Surgery - 
ஒப்பனை அறுவை. 

00581௦ (8) - விண்ணகத்திற்குரிய, 
அண்டத்திற்குரிய. CMC dust 
* விண்புழுதி. COSMIC rays - 
விண்கதிர்கள்‌. 0080001547 
(1) - விண்ணகத்‌ தோற்றம்‌. 


cosmology (ஈ) - விண்ணக 


இயல்‌ ௦$MOlogist (1) - விண்‌' 


ணக இயலார்‌. 0081100801 (ஈ) 
- வான்வெளி வலவர்‌. 
cosmonautics (nN) - வான 
வெளிவலவியல்‌ பா. 8$(70- 
nautics, astronaut. 
cosmopolitian (a) - உலகமக்கள்‌ 
அடங்கிய, உலகெங்கும்‌ பர 
விய (தாவரம்‌, விலங்கு) பரந்த 
நோக்குள்ள, பொது நோக்குள்ள. 
Cosmopolitan club - பொது 
நோக்காளர்‌ கழகம்‌. 0080- 
00148 - பொது நோக்காளர்‌. 
cosmos, the cosmos (n) - 
விண்ணகம்‌, அண்டம்‌. 

cosset (V) - பாதுகாப்பு செய்‌. 

$1 (1) - விலை, செலவு, மதிப்பு 
(4) - விலை மதிப்பிடு, விலை 
யாகு, இழ. முயற்சி வேண்டு 
costing (ஈ) - மதிப்புள்ள, 
விலையுறுதி செய்தல்‌. 

008 (0) - ஆக்கச்செலவு, விலை 
இழப்பு, ௦55 (1) - வழக்குச்‌ 
செலவு. 008( 2000பா(- ஆக்கச்‌ 
செலவுக்‌ கணக்கு. 008( 80- 
00பா(கார்‌ - ஆக்கச்செலவுக்‌ 
கணக்கர்‌. 005( accounting - 
ஆக்கச்‌ செலவு கணக்கிடுதல்‌ 
cost benefit - ஆக்கச்‌ செலவும்‌ 
நன்மையும்‌. 0051 price - 
அடக்க விலை, ஆகும்‌ விலை. 
costly (adv) - விலை 
அதிமுள்ள. 

cost of ving - வாழ்க்கைச்‌ செலவு. 

cost of living index - வாழ்க்கைச்‌ 
செலவுப்‌ புள்ளி. 


0088 (8) - விலா எலும்புசார்‌. 


“tar (ஈ) - திரைப்பட உடன்‌ 


நடிகர்‌, நடிகை. 
costermonger (ஈ) - தனி விற்‌ 
பனையாளர்‌.- 

costive (a) - மலச்‌ சிக்கலுள்ள, 
கை இறுக்கமுள்ள. C௦Stivenss 
(ற. 

costume (1) - ஆடை, துணிமணி 
(''இன்ன காலம்‌ சார்ந்த"! என்று 
வரும்‌ காலம்‌) 

£௦5) (8) - சொகுசான, வாய்‌ 
பமர்வான. Cosily (adv). 
cosines= {n). cosy (n) - தே 
நீர்க்கல மூடி. 

00( () - கட்டில்‌, சிறு குடிசை. 001 
06814 - (தூங்கும்‌ குழந்தை 
யின்‌) எதிர்பாராச்சாவு.கட்டில்‌ 
சாவு. 

0016 (1) - ஆடுமாடு பட்டி. 

cotenant (n) உடன்‌ குடி 
இருப்பவர்‌. 

coterie (n) சிறு குழு,கூட்டு. 

coterminous (a) பங்குரிமை 
எல்லையுள்ள. 

cottage (n) குடிசை, குடில்‌ C0!- 
tage cheese - ஒருவகைப்‌ 
பாலாடைக்‌ கட்டி. ottage 
hospital - நாட்டுப்புற மருத்‌ 
துவ மனை.ottage industry 
குடிசைத்‌ தொழில்‌. 

cotter-pin (n) - கடையாணி. 

00401 (0) - பருத்தி, பருத்தியாடை . 
(8) பருத்தியாலான. 001100 
ஸு (8) பஞ்சுமிட்டாய்‌. 00(- 
1017-5660 oil - பருத்திவிதை 
எண்ணெய்‌. 001100 wool - 
பருத்திப்‌ பஞ்சு. 001100 (v) - 
அறி, உணர்‌. 


cotyledon 


cotyledon (n) - விதை இலை, 
வித்திலை, இலைத்‌ தாவரம்‌. 
monocot - ஒரு விதை இலைத்‌ 
தாவரம்‌. 01001 - இருவிதை 
இலைத்‌ தாவரம்‌. 

௦uch(V)- பதுங்கு, ஒளிந்தரு. (1) 
படுக்கை,சாய்விருக்கை, சொகுசு 
இருக்கை. 

cough (9) - இருமு (0) - இருமல்‌ 

௦ப[£er (0) - கொழு (கலப்பை). 

00௦ப௦! - நகர்மன்றம்‌ போ! ௦4 
States - மாநிலங்கள்‌ அவை. 
councilor(n) - நகர்மன்ற உறுப்‌ 
பினர்‌. 

counsel (v) - (தொழில்‌ முறை) 
அறிவுரை கூறு () - அறிவுரை, 
வழக்குரை. வழக்கறிஞர்‌. 
counsetlor (n) - அறிவுரை 
கூறுபவர்‌, counselling (6) - 
அறிவுரை கூறல்‌. 

யா! (4) - எண்ணு, கணக்கிடு, 
மதிப்புள்ளதாக இரு,செல்லத்‌ 
தக்கது என ஏற்றுக்கொள்ளத்‌ 
தக்கது.0பா(9016 (8) எண்ணக்‌ 
கூடிய 

countdown (n) - &ழ்வாய்‌ 
எண்ணல்‌ (மேலிருந்து 8ழ்‌). 
எஏவுகணைஎஏவுவதில்‌ ப்யன்‌ படு 
வது. தொழில்‌ நுட்பம்‌. சிறப்பு 
நேரம்‌ (நன்று நிகழ்வதற்கு 
முன்னுள்ள) 

20பா1 (7) - எண்ணிக்கை, வெளி 
பேற்றுகை (குத்துச்‌ சண்டை). 
பாம்‌ ஈ௱6 - எண்ணு பெயர்‌. 

ப்பா! (1) - பெருமான்‌. ௦௦பா(- 
655 (॥) - பெருமாட்டி. 

sountenance (n) - முகம்‌, முகத்‌ 
தோற்றம்‌. (4) ஆதரி, இடங்‌ 
கொடு. 


112 


countless 


counter (n) - முகப்பு. (4) எதிர்‌ 
மறு. (௮) எதிராக. 

counteract (4) - எதிராகச்‌ செயற்‌ 
படு, ஈடுகட்டு. ௦unteraction 
(0) - எதிர்ச்‌ செயல்‌. 

counter affidavit - எதிர்‌ ஆணை 
யுறுதி ஆவணம்‌. 

counterbalance (V) - ஈடுகட்டு, 
சரிக்கட்டு (7) - எடைகட்டல்‌. 

counterblast (n) - எதிர்மறுப்பு, 
எதிர்‌ முழக்கம்‌. 

counterclaim (n) - «திர்‌ உரிமை 
கொண்டாடல்‌. 

counterclockwise (adv) - 
இடஞ்சுழியாக. 

counterfeit (Vv) - நடி, போலி 
யாகக்காட்டு.(8,0) - போலி 
யான (ஆள்‌,சாக்கு). 00பா(6£- 
161 coin - போலி நாணயம்‌. 

counterfoil (ஈ) - அடிக்கட்டை, 
சீட்டு. 

countermand (4) - எதிராக 
ஆணையிடு. (1) - எதிரான 
ஆணை. 

counterpart (ஈ) - ஒத்தபகுதி, சரி 
நிகர்‌ பகுதி. ஒத்த நிலையினர்‌. 

counterpoise (8) - சமஎடை 
யாக்கு.(॥) சமஎடை. 

counterpetition (௭) - எதிர்மனு. 

countersign (v) - மேலொப்பம்‌ 
இடு. countersignature (n) - 
மேல்‌ ஒப்பம்‌. 

countless (a) - எண்ணிக்கை 
யற்ற. 


countrified 


113 


cousin 


countrified (a) -நாட்டுப்புற 
இயல்புள்ள. 

country (n) - நாடு, மக்கள்‌, நாட்டு 
புறப்பகுதி. பட்டிக்காடு. 00பா- 
(று dance - நாட்டுபுற நடனம்‌. 
country house - நாட்டுப்புற 
வீடு. பாறு ற -நாட்டுப்‌ 
புற ஆடவர்‌. ௦untry woman - 
நாட்டுப்புறப்‌ பெண்‌ டிர்‌. 00ப- 
try side (n) - நாட்டு புறப்‌ 
பக்கம்‌. 

country (n) - கோட்டம்‌, மாவட்‌ 
டம்‌, நாட்டுப்பிரிவு. 

௦பற (॥) - வியப்பும்‌ வெற்றியு 
முள்ள நடவடிக்கை. 

coup d'etat (n) - அரசியல்‌ 
சமுதாய திடீர்ப்புரட்சி, நட 
வடிக்கை. 

coup de grace (nN) - முடிவான 
அடி. 

coup de main (1) சட்டெனத்‌ 
தாக்குதல்‌. 

௦௦பற 0'௦6॥ (0) - விரைந்த சுற்றுப்‌ 
பார்வை. 

coupe (n) - இருகதவு'வண்டி. 

couple (ஈ) - இரட்டை, இணை, 
இருவர்‌, கணவன்‌-மனைவி, () 
- இரண்டிரண்டாக இணை. 
coupling .(n) இணை தல்‌, 
இணைப்பு. 

couplet (n) - ஈரடிச்‌ செய்யுள்‌, 
குறட்பா. 

00யற0 (1) - சட்டு, ஆட்‌ சட்டு 

courage (1) - துணிவு, வீரம்‌. 
courageous (a) - coura- 
geously (adv). 

courier (4) - பயணர்‌ வழிகாட்டி, 
செய்தி கடிதங்கள்‌ சேர்ப்போர்‌. 
courier service - செய்தி கடி 
தங்கள்‌ சேர்ப்புப்‌ பணி. 


000756 (0) - காலப்போக்கு, திசை, 
வழி, நடவடிக்கை, பாடத்தொடர்‌, 
சொற்பொழிவுத்‌ தொடர்‌, விளை 
யாட்டுப்‌ பரப்பு (குழாய்ப்‌ பந்தாட்‌ 
டம்‌), பரிமாறல்‌ (உணவு) - ஒரு 
தடவை). (4) தடையின்றி ஒடு. 

coursing (n) - முயல்‌ வேட்டை. 

courser (0) - பந்தயக்குதிரை. 

00யர - கூடம்‌,முற்றம்‌, வழக்கு 
மன்றம்‌, அரசவை. 0பா£ 01067 
- வழக்குமன்ற ஆணை. பபா 
poet - அரசவைக்‌ கவிஞர்‌. (9) - 
காதல்செய்‌, ஊடாடு, பசப்பு, 
வசப்படுத்த முயலு, இடர்‌ 
கொள்‌. 


‘courteous (a) - நாகரிகமுள்ள, 


வணக்க இணக்கமுள்ள. 0பா- 
teously (adv). 

courtesan (n) - செல்வந்தர்‌ 
காமக்கிழத்தி, ஆடலணங்கு. 

courtesy (n) - நாகரிகநடத்தை, 
நாகரிகக்குறிப்பு, செய்‌, உதவி. 
courtesy title - மரபு வழிப்‌ 
பட்டம்‌. 

courtier -(N) - அரசவை உதவியா 
ளர்‌. 

courtly (804) - மதிப்பும்‌ மாண்பு 
முள்ள, 00பஙி1685 (n). 

courtmartial (n) - போர்தீதுறை 
ஒறுப்பு மன்றம்‌. 

courtyard (n) - முற்றம்‌. 

courtship (n) - காதலாட்டம்‌, 
காதலித்தல்‌. 

ப$ (ஈ) - அத்தை, மாமன்‌, 
சித்தி, பெரியன்னை, ஆகி 
யோரின்‌ பிள்ளை, சரிசம வய 
துள்ள தொலை உறவினர்‌. 
cousinly (adv). 


cove 


114 


cranny 


0046 () - குடா, ஒதுக்கம்‌. 

௦0 (0) - மாயக்காரிகள்கூட்டம்‌. 

covenant (n) - ஒப்பந்தம்‌ (4) - 
ஒப்பந்தம்‌ செய்‌. 

cover(n)-உறை, மூடி, போர்வை, 
மறைவிடம்‌. (9) - மூடு, நிரப்பு, 
இடங்கொள்‌. ௦vering (n) - 
உறை. 004/67-9]15 (ஈ) - தளர்‌ 
மேலாடை (பெண்‌) 

coverlet (n) - படுக்கை விரிப்பு. 

cover(N)-மறைவிடம்‌, புதர்க்‌ காடு. 

covert (a) - மறைந்துள்ள. ௦௦- 
vertly (adv). 

vet (4) - விழை, பற்றுக்கொள்‌, 
நாட்டங்கொள்‌. COVELOUS - பற்‌ 
றுக்கொள்கை கூடிய, விரும்‌ 
பத்தக்க. Covetousness (ஈ) - 
பற்று, விழைவு, விருப்பம்‌. 
covetously (adv). 

covey (n) - பறவைக்கூட்டம்‌, 
குடும்பம்‌. 

004 (0) - பசு, ஆ; யானை, திமிங்‌ 


கலம்‌, முதலியவற்றின்‌ பெண்‌: 


இனம்‌. (\) - அடக்கு, அச்சு றுத்து. 

coward (n) - கோழை. 004210- 
ரச (1) - கோழைத்தன்மை. 
cowardly (adv) - கோழைத்தன்‌ 
மையுள்ள. 

cower (4) - அச்சந்தால்‌ பதுங்கு. 

cowboy (0) - கால்நடை மேய்ப்‌ 
பவர்‌,நேர்மையற்ற வணிகர்‌. 

0018! (ஈ) - துறவியாடையின்‌ 
மூடாக்கு. 

cowling (0) - உலோக மூடாக்கு 
(எந்திரம்‌). 

00416 (1) - நிலவாரக்குத்தகை.. 

004-006) - கோ (பசு) அம்மை. 

cowrie (1) - சோழி. 


௦% (1) - இடுப்பு, வளைய உடலி 
களின்‌ காலின்‌ முதல்‌ எலும்பு 
இணைப்பு. (9) - படகு வலி. 

00% போம்‌ (0) - பகடி, பசப்பன்‌, 
தற்பெருமையாளன்‌, முட்டாள்‌. 


Coxswain - படகோட்டி. 

craftsman (n) - கைவினைஞர்‌, 
படைப்புத்திறவினைஞர்‌, 
craftsmanship (n) - கை 
வினைத்‌ திறம்‌, படைப்புத்திறம்‌. 

083 (ஈ) - செங்குத்துப்பாறை. 
craggy (8) - பல செங்குத்துப்‌ 
பாறைகள்‌ உள்ள, முனைப்‌ 
பியல்புள்ள (உடல்‌ உறுப்பு). 

எர () - இணி, உருப்போடு, 
cramful (a). 

ஷர (॥) - சுளுக்கு, பிடிப்பு, 
வயிற்று வலி, கட்டுப்‌ பிடிப்பு. 
8 (௮) - விளக்கமற்ற, புரி 
யாத. (4) - இறுக்கப்பிடி, 
சுளுக்கு விழச்‌ செய்‌, அடை. 

086 (1) - நாரை, பளுதூக்கி, 
உயர்த்தி. (9) - கழுத்தை நீட்டிப்‌ 
பா. 

cranium (nN) - மண்டை ஒடு. 019- 
றial - மூளைசார்‌. ரகா 
16ங65 - மூளை நரம்புகள்‌. பா. 
cerebral nerves. 

rank - மாற்றி (எந்திரம்‌), அரைப்‌ 
பைத்தியம்‌ (௮) - ஆட்டங்‌ 
கொடுக்கும்‌, கவிழத்தக்க (4) - 
வளை, கொக்கி மாட்டு. cranky 
(8. 

காரு (6) - சறுகுழி, பிளவு 
(சுவர்‌). ராகா(60 (9) - குழி 


யுள்ள. 


crape’ 


0806 (nN) - கறுப்புப்பட்டுத்‌ 
துணிவகை. 

crapulent (a) - உடல்‌ நலம்‌ 
குறையும்‌ (அதிகம்‌ உண்ணல்‌, 
குடித்தல்‌). rapulence (n) - 
உடல்நலம்‌ குறைதல்‌. 

crash (v) - உடைந்து சிதறு, 
மோது, சட்டெனக்‌ 8ழே விழு. 
(॥)- உடைந்து சிதறல்‌, மோதும்‌ 
ஓலி. ash (a) - விரைந்த 
முடிவு நோக்கிச்‌ செய்யும்‌, கடு 
முனைப்பான. Cashing bore 


- அலுப்பு தட்டவைக்கும்‌ ஆள்‌, |: 


அறுக்கும்‌ ஆள்‌. 

crash barrier - கூட்டத்தைத்‌ 
தடுத்து நிறுத்தும்‌ தடை. 0185) 
0/6 - சட்டெனக்குட்டிக்‌ கரணம்‌. 
அடித்தல்‌ (வானூர்தி, நீர்மூழ்கிக்‌ 
கப்பல்‌). crash helmet - 
தலைக்‌ கவசம்‌. 

crash land (4) - மோதி இறங்கு 
(வானக்கலம்‌, வான வெளிக்‌ 
கலம்‌). crashlanding (ற) - 
மோதி இறங்கல்‌ (வானக்கலம்‌, 
வான வெளிக்கலம்‌).ஒ. 5014 
land 

crass (8) - முழு 

crate (0) - ஏற்றியனுப்பும்‌ பெருங்‌ 
கலம்‌. (4) - அத்தகையக்‌ 
கலத்தில்‌ வை. 

crater (Nn) - எரிமலைவாய்‌. 019- 
ter (26 - எரிமலைவாய்‌ ஏரி. 

cravat (0) - கழுத்துப்‌ பட்டி. 

crave (4) - கெஞ்சிக்‌ கேள்‌, மிகுதி 
யாக விரும்பு. craving (ஈ) - 
மிகுவிருப்பம்‌. 


craven (9) - கோழைத்தன முள்‌ 


ளவா. 


115 


credence 


ர! (9) - நகர்‌, ஊர்ந்துசெல்‌ (1) - 


தவழ்தல்‌, நகர்தல்‌. Crawler (n) 
- பேன்‌. 


crayon (n) - வண்ணக்கோல்‌, 


சுண்ணக்‌ கோல்‌. 


07826 (॥) - மீயார்வம்‌, கிறுக்கு. 


(9) - இறுக்காக்கு. 0022) (2) - 
அறிவுமாறாட்டமுள்ள. 019260 
(3) - அறிவுகெட்ட. 01821165$ 


(ற. 


creak (4) - 8ரீச்சென்று ஒலி 


எழுப்பு. 01686 (nN) - கிரீச்‌ 
சொலி. 

ரக (ற) - பால்‌ஏடு, சிறந்த 
ப்குதி, (0) - சத்துப்பகுதியைப்‌ 
பிரித்தெடு, பசையாகக்கல. (௮) 
- மஞ்சள்‌ கலந்த வெள்ளை. 
creamer (n) - பாலேடு 
பிரிப்பி. creamery (n) - 
பாலேட்டகம்‌. 


* crease (n) - மடிப்புக்கோடு. (9) - 


மடித்து அடையாளம்‌ செய்‌. 

create (V) - உருவாக்கு, படை, 
பிறப்பி. creation (nN) - 
படைப்பு. 016946 - படைப்பு 
சார்‌. creative criticism - 
ஆக்கந்தரும்‌ திறனாய்வு. 016- 
810 (ஈ) - படைப்போன்‌, 
கடவுள்‌. 01691ப16 (0) - படைப்‌ 
புயிர்‌, கைப்பாவை. 

creche (0) - குழந்தைக்காப்பகம்‌. 

credence (ஈ) - நம்பிக்கை. 016- 
dentials (n) - நற்சான்றுகள்‌. 
credible (a) - நம்பத்தகுந்த (% 
incredible) credibility (n) - 
நம்பிக்கை, 06016] (adv). 


credit 


07601 (ஈ) - மதிப்பு, வரவு, கடன்‌, 
நம்பிக்கை, படிப்பு முடிவுப்‌ 


பதிவு, credits, credit tiles -, 
படைப்பாளர்‌” 


திரைப்படப்‌ 
பட்டியல்‌. creditable (ஈ) - 
மதிக்‌ கத்தக்க Credibility gap - 
சொல்வதற்கு செய்வதற்குள்ள 
இடைவெளி creditably (adv) 
(x debit) credit account (n) - 
பற்றுக்‌ கணக்கு. 

016011 card - பற்று அட்டை 
(வங்கி) credit side (n) - 
வரவுப்‌ பக்கம்‌ (வங்கி). 01601 
squeez (॥) - பணமுடக்கம்‌ 
credit worthiness (n) - கடன்‌ 
பெறத்‌ தகைமை. 01601(01 (1) - 
கடன்‌ ஈந்தார்‌ ( 02010) 

redo (n) - கொள்கை. 

credulity (n) - மிகுநம்பிக்கை 
credulous (a) நம்பிக்கை 
யுள்ள. credulously (adv). 

creed (n) - கொள்கை creed - 
கிறித்துவ நம்பிக்கையின்‌ சுருக்‌ 
கம்‌ (இருச்சபை வழிகாட்டும்‌ 
பாடல்‌) 

cரek (n) - சிறுகடற்கழி, ஓடை 

creel (nN) - மீன்பிடி கூடை 

creep (4) - ஊர்ந்துசெல்‌, தரை 
யில்‌ படர்‌, திருட்டுத்‌ தனமாகச்‌ 
செல்‌, (॥) - ஆமாம்‌ போட்டுக்‌ 
காரியம்‌ச:திப்பவரரeeper (n) 
“படர்கொடி எரeeping (a) - 
படிப்படியான (கெட்ட்‌) creepy 
(8) - ஆக்க உணர்வுள்ள 

creepy - crawly - அருவருக்கத்‌ 
தக்க பூச்சி (சிலந்தி). " 


116. 


cretin 


cremate (4) - எரியூட்டு. ஸ௱- 
tn (0) - எரியூட்டல்‌ (பிணம்‌) 
cremation ground; cremato- 
ர்ப௱ (0) - இடுகாடு. ட 

creosote (n) - தார்‌ எண்ணெய்‌ (4) 
- இந்த எண்ணெய்‌ பூசு. 

crepe (n) - சுருக்கமுள்ள மென்‌ 
துணி. 01606 rubber (n) - சுருக்‌ 
கமுள்ள தடித்த ரப்பர்‌ தகடுகள்‌ 
(புதை மிதி) 0606 paper (n) - 
அலைபரப்புள்ள மென்தாள்‌. 

crepitate (0) - படபட எனவெடி, 
கடகட என ஓலி, crepitation 
(1) - படபடென வெடித்தல்‌, 
கடகடென ஒலித்தல்‌. 

crepuscular (a) - மங்கலான, 
விடியற்காலையில்‌ சுறுசுறுப்‌ 
புள்ள (வெளவால்‌). 

crescendo (a) - உச்ச உரப்புள்ள 
(1) - உச்ச உரப்பு (இடை) உச்ச 
கட்டம்‌. உச்சநிலை. 

crescent (n) - பிறைவடிவம்‌, the 

|. Crescent (n) - இஸ்லாம்‌ 
சமயம்‌. 


rest (nN) - கொண்டை, குன்‌ 


றுச்சி, இலச்சினைக்கு மேலுள்ள 
வடிவம்‌; அணிகுஞ்சம்‌, (வீரர்‌) 
068609) - குன்றுச்‌ சியை அடை 
முகடு (அலை) crested (a) - 
இலச்சினை மேல்வடிவமுள்ள, 
கொண்டையுள்ள. 

crest - fallen (a) - தோல்வி 
யினால்‌ வருத்தமுறும்‌. 

cretaceous (a) - சுண்ணச்‌ சத்துக்‌ 
கள்‌(பாறை) Cretaceous - 
சுண்ணப்‌ பாறைக்‌ காலம்‌ 

cretin (n) - வளர்ச்சி குன்றியவர்‌, 
முட்டாள்‌. Cரetinous (8). 


crevasse 


crevasse (N) -பனியாற்றுப்‌ பிளவு. 

crevice (n) - வெடிப்பு (பாறை, 
சுவர்‌). 

எர (॥) - கலக்குழு (வானக்‌ 
கலம்‌), வான வெளிக்கலம்‌, 
கப்பல்‌, பணிக்குழு (4) - குழு 
உறுப்பினராகப்‌ , பணிசெய்‌ 
064-0௦0! குறுகிய முடிவெட்டு 
crew-neck - குறுகிய கழுத்துப்‌ 
பட்டி 

ரோம்‌ () - தீனித்தொட்டி, மாதிரி 
(இயேசு பெருமான்‌ பிறப்பு) 
தேர்வில்‌ பார்த்து எழுதும்‌ 
விடை அறிதற்குறிப்பு. 0 (4) 
* சிறிய இடத்தில்‌ அடை படு, 
பார்த்து எழுது (தேர்வு). 

crick (0) - கழுத்துப்பிடிப்பு (9)- 
கழுத்துப்‌ பிடிப்பு உண்டாகு. 

cricket (nN) - பாச்சை, சுவர்க்‌ 
கோழி, மரப்பந்து, எricketer 
(1) - மரப்பந்தாட்டக்காரர்‌. 

crier (6) - பறை அறைவோர்‌. 

crikey (interi) - அச்சம்‌, வியப்பு, 
தெரிவிக்கும்‌ சொல்‌. 

எர (0) - குற்றம்‌, முறையற்ற 
செயல்‌. எரா! (8) - குற்றஞ்‌ 
சார்ந்த, முறையற்ற, மதிப்பு 
கெட்ட (1) - குற்றவாளி. ரா- 
nally (adv) criminology (n) - 
குற்றவியல்‌. ரminologist (n) 
- குற்றவியலார்‌. 

ரம (9) - அழுத்திமடி (தாள்‌, 
துணி), நெளியுண்டாக்கு (மயிர்‌) 

50 (8) - ஆழ்சிவப்பு (9) - 
சிவப்பாகச்‌ செய்‌. 

cringe (1) - அச்சத்தால்‌ பின்‌ 
வாங்கு, மிகப்பணிவாக நட. 


117 


crochet 


crinkle (0) - மடிப்பு, சுருக்கம்‌ (9) 
சுருக்கம்விழச்செய்‌ எர) (20). 

cripple (9) - முடமாக்கு, ஊன 
மாக்கு, குறைப்படுத்து (1) - 
முடவன்‌, ஊனமுற்றவன்‌. 

crisis () - நெருக்கடி, கண்டம்‌. 

எர$ற (8) - நொறுங்கக்‌ கூடிய, 
மொறு மொறுப்பான, சுறுசுறுப்‌ 
பான()- மொறுமொறுப்பாக்கு. 

criss-cross (a,n) - குறுக்கும்‌ 
நெடுக்குமான, குறுக்குநெடுக்கு, 
(8) - குறுக்குநெடுக்கு உண்‌ 
டாக்கு. 

criterion (n) - அளவு, கருவி, 
திட்ட முறை 

critic (m) - குறைமதியாளர்‌, 
இறனாய்வாளர்‌ 

எரரical (a) - குறைகாணும்‌, இற 
னாயும்‌, நெருக்கடியான, அணு 
வினை உணடாக்கு, மாறு வினை 
அடை (9௦ critical) critical 
path analysis - இறனறிவழிப்‌ 
பகுப்பு Critical reaction - 
மாறுநிலை வினை ரரtical 
state - மாறுநிலை எரtical 
temperature - மாற்றம்‌ 
ஏற்படத்தக்க வெப்பநிலை. 
critical volume - மாறுநிலைப்‌ 
ப்ருமன்‌. 

criticism (n) - குறைகாணல்‌, 
குறைகாண்‌ குறிப்பு, திறனாய்வு, 
மதிப்பிடல்‌, literary criticism 
- இலக்கியத்‌ திறனாய்வு 0110- 
926 (4) - குறைகூறு, குற்றங்‌ 
காண்‌, திறனாய்வு செய்‌. 

01091 (0) - தவளை கத்தல்‌ ஒலி. 
0021 (9) - தவளைபோல்‌ கத்து, 
அடித்தொண்டையில்‌ கூறு. 

crochet (1) - கொக்கிவலைப்‌ 
பின்னல்‌ (9) - கொக்கி வலைப்‌ 
பின்னல்‌ செய்‌. 


croak 


118 


cross-fire 


0100% (N) - மட்குடம்‌, அழுக்கு, 
கறை, கிழக்குதிரை, திறமை 
யற்றவர்‌ (4) - மாசுபடுத்து, 
செயலறச்‌ செய்‌. 000000) (0) - 

crocodile (8) - முதலை. 01000- 
016.16815 - நீலிக்‌ கண்ணீர்‌. 

crocus (n) - சிறுசெடி. 

croft (1) - சறுபண்ணை, அடைப்‌ 
புள்ள வயல்‌ 01014167 (॥) - சிறு 
பண்ணை குத்தகை உழவன்‌. 

crone (0) - படுகிழவி. 

crony (0) - நெருங்கிய நண்பன்‌ 

crook (ஈ) - நேர்மையற்றவன்‌, 
வளைவு (ஆறு). கொக்கியுள்ள 
நீள்கோல்‌ (ஆடுபிடிக்க). ஆயர்‌ 
கோல்‌, (4) - வனை. 100K (௮) - 
நோயுற்ற 0100% - back (0) - 
கூனல்முதுகு. Cர00k backed (a). 

crooked (ஈ) - திருகிய, வளைந்த, 
நேர்மையற்ற, முறைதவறிய 
crookedly (adv) crooked- 
ness (n). 

01௦௦ (4) - மென்மையாகப்பாடு 
crooner (n) - உணர்ச்சிப்‌ 
பாடல்‌ பாடுபவர்‌. 

00 (1) - பயிர்‌, மக்கள்‌ கூட்டம்‌, 
பொருள்‌ தொகுதி. குறுகிய 
மயிர்வெட்டு, தீனிப்பை. 
hunting crop - குறுங்கசை. 
ற ()- குறுகவெட்டு, துணியை 
மேய (புல்‌) பயிர்‌ உண்டாக்கு. 
crop - dusting - உரந்தெளித்தல்‌, 
பூச்சி மருந்து தெளித்தல்‌. 0100- 
per (nN) - குறிப்பிட்ட பயிர்‌ 
உண்பிக்கும்‌ மரவடை. 

crosier (1) - ஆயர்கோல்‌. 


cross (n) - சிலுவை the Cross - 
சிலுவைச்‌ சட்டகம்‌, கிறித்துவ 
சமயம்‌, குறுக்கு, கலப்பு, கலவை 
cross (V) - கட, காண்‌, கால்‌ 
மேல்‌ கால்‌ போடு, குறுக்குக்‌ 
கோடு வரை (ஒறு), 
ர௦$5 (8) - சற்றுக்‌ கோபமுள்ள, 
முரண்‌, எதிர்க்கும்‌. 0088-02 
(1) - குறுக்குக்‌ கம்பி. Cர055- 
beam (0) - குறுக்கு உத்திரம்‌. 
Cross - benches (n) - குறுக்கு 
இருக்கைகள்‌, பிரிட்டன்‌ நாடாளு 
மன்றம்‌, 0089 - bencher (n)- 
குறுக்கு இருக்கையர்‌. 
cross - bow (n) - குறுக்குவில்‌ 
cross - bred (a) - கலப்பினமான 
cross-check (4) - அறச்சரிபார்‌() 
அறச்சாரி பார்த்தல்‌. 
cross-country (a) - வயல்கள்‌ 
வழியே 01088 country race - 
வயல்வழிஓட்டம்‌ 
cross-current (n) - குறுக்‌ கோட்‌ 
டம்‌, பெரும்பான்மைத்‌ கருத்‌ 
துக்கு எதிரான கருத்து. 
cross-cut (n) - குறுக்கே அறுக்‌ 
கும்‌ (வாள்‌), குறுக்குவழி. 
cross-examine (9) - குறுக்கு 
ஆய்வுசெய்‌. Cர0$S-eXaminer 
(1) - குறுக்கு ஆய்வாளர்‌. 
cross-eyed (a) - ஓரக்கண்‌ 
பார்வையுள்ள. 
cross-fertilize (9) - அயல்பூந்துச்‌ 
சேர்க்கை ஏற்படச்‌ செய்‌. 01085- 
fertilization (n) - அயல்‌ பூந்துச்‌ 
சேர்க்கை 
cross-fire (v) - பல்முனை 
சுடுகை. 


crossing 


crossing (n) - ஆற்று வழிப்‌ 
பயணம்‌, கடப்பு வழி.:01058- 
ing - over - குறுக்குக்‌ கலப்பு. 

cross-legged (a).- சப்பணம்‌ 
போட்டு உட்காரல்‌. 

cross-patch (n) - முன்கோபி. 

cross-piece (n) - குறுக்குத்‌ 
துண்டு. . 

ர௦$s-ply (a) - குறுக்குவாட்டி 
லுள்ள (இடையடுக்கு - டயர்‌) 

cross - purpose - தவறாக 
. உணர்தல்‌. 

cross-question (9) - குறுக்குக்‌ 
கேள்வி கேள்‌ (1) - குறுக்குக்‌ 
கேள்வி. 

cross-reference (n) - குறுக்குப்‌ 
பார்வைக்குறிப்பு (4) - குறுக்குப்‌ 
பார்வைக் குறிப்பு அளி. 

cross-roads (ஈ) - குறுக்குச்‌ 
சாலை 

cross-section (n) - குறுக்கு 
வெட்டுப்‌ பகுதி. 

cross-stitch (ஈ) - குறுக்குத்‌ 
தையல்‌. 

cross-talk (n) - விரைந்த பேச்சு 
(நகைச்சுவை நடிகர்கள்‌). 

cross-town (a) - நகர்வழிச்‌ 
செல்லும்‌ (பேருந்து) 

cross-walk (n) - கடப்புவழி. 

cross-wind (n) - குறுக்குக்காற்று 

cross-wise (a) - குறுக்குவாட்டு 

cross-word puzzle - குறுக 
கெழுத்துப்‌ போட்டி. 

crotch (n) - மரக்கவடு, மனித 
உடல்‌ கால்கவடு. 

crotchet (n) - காற்குறிப்பு 
(இசை). 


119 


crouch (9) - குனி, (1) - குனிதல்‌ 

croupier (n) - சூதாட்ட மேடைப்‌ 
பொறுப்பாளர்‌: 

004 (1) - காகம்‌, கூவல்‌, 0105 
1661 - கடைவிழிச்‌ சுருக்கம்‌ 
crow's - nest (0) - கப்பல்‌ உயர்‌ 
மேடை. 0104 (V) - கூவு. 

crow-bar (nN) - கடப்பாரை. 

ரப () - கூட்டம்‌, திரள்‌ (4) - 
கூடு, நெருக்கு. 01014060 (8) - 
நெ௫க்கமாகவுள்ள. 

crown (॥):- மணிமுடி, முடி, 
மண்டை, தலையுச்சி (4) - 


முடிசூடு,  முத்தாய்ப்பிடு 
crowning climax 
முத்தாய்ப்பு. 


ரய (8) - மெய்ம்மை விளக்‌ 
கும்‌, தீர்க்கமான, முடிவான. 

crucible (n) - புடக்குகை, மூசை 

crucify (ம) - சிலுவையில்‌ 
அறைந்து கொல்‌, கழுவேற்று 
crucifix (1) - சிலுவையில்‌ 
மாண்ட கிறித்துவின்‌ உருவம்‌. 
crucifixion (n) - சிலுவையில்‌ 
அறைதல்‌. 01ப01407௱ (௮) - 
சிலுவை வடிவமுள்ள. 

0006 (8) - பண்படா, செப்ப 
மற்ற, திருந்தாத. ரப 0௦|.- 
பண்படா எண்ணெய்‌ 01ப06- 
1655 (1) - பண்படாத்‌ தன்மை. 
crudity (0) - பண்படாமை. 

ரய! (8) - கொடிய, இரக்கமற்ற 
cruelly (adv) - cruelty - 
கொடுமை, இரக்கமில்லாமை. 


cruise 


120 


cubby- hole 


ri (4) - கடற்பயணஞ்செய்‌, 
சீரான விரைவில்‌ செல்‌, (ஊர்தி), 
சீரான விரைவில்‌ ஓட்டு, 010156 
(॥) - இன்பப்‌ பயணம்‌ 01ப1867 
(॥) - போர்க்‌ கப்பல்‌. 204 
ரயier (nN) - உந்துவிசைப்‌ 
படகு. Cruise missile (nN) - 
அணுக்கருவி எறிபடை. 

யாம்‌ (॥) - நொறுங்குதுண்டு, 
துணுக்கு, வெறுக்கத்தக்க ஆள்‌. 
crumble (9) - சிறு துண்டு 
களாக்கு, துணுக்காக்கு. 

crumpet (4) - தோசை, ஆப்பம்‌ 

crumple (0) - சுருட்டிக்‌ கசக்கு, 
மடியுமாறு, நசுங்குமாறு செய்‌, 
சுருங்கு, தளர்‌. 

crunch {V) - கடித்து அரை, மிதித்‌ 
துக்‌ கசக்கு, மிதித்து நொறுங்‌ 
கொலி உண்டாக்கு. 0பா்‌ (௭) 
- நொறுங்கொலி. ரபாchy (a) 
- மடமட என நொறுங்கொலி 
உண்டாக்கும்‌. 

crupper (n) - குதிரையின்‌ வாலடி 

வார்‌; குதிரையின்‌ பின்‌ பகுதி. 


crusade (n) - சமயப்‌ போர்‌, 


சிலுவைப்போர்‌, அறப்போர்‌. 
crush (n) - மண்பானை, சாடி 
crush (v) - அழுத்து, நசுக்கு, 
நொறுக்கு பிழி, தோற்கடி, (1) 
- பிழிவு, 0ப5॥/ஈ0 - முறிய 
டிக்கும்‌, பணியச்‌ செய்யும்‌ 
crush barrier - கூட்டத்‌ தடுப்‌ 
புத்தடை 
5! (0) - தோடு, துரு, மேல்‌ ஒடு, 
ரொட்டித்துண்டு (1) - ஏட்டி 
னால்‌ மூடச்‌ செய்‌ (£51) (2). 
crustacean (n) - ஓட்டு உடலி 
(நண்டு) 


crutch (n) - ஊன்று கோல்‌, முட 
வன்‌ கோல்‌. 

crux (0) - புரியாப்பகுதி, சிக்கல்‌ 
பகுதி. 

ற (4) - கத்து, அழு, (1) - கூச்சல்‌, 
அழுகை. ரர (8) - அதிர்ச்சி 
தரும்‌, பெருந்தேவையுள்ள 

cryogenics (0) - குளிரியல்‌, ரூ/0- 
0811௦ (8) - குளிர்சார்‌. 

cryptic (a) - மறை பொருளான 
cryptically (adv). 

cryptogam (n) - பூக்காத்‌ தாவரம்‌ 

cryptogram (nN) - மறைபொருள்‌ 
குறிச்‌ செய்தி. 

crystal (n) - படிகம்‌. Crystal ball 
படிகக்‌ கோளம்‌. ரytal! clear 
(8) - மிகத்‌ தெளிவான. Cரy$£| 
glazing (ஈ) - படிகக்‌ கோளத்‌ 
தைப்‌ பார்த்தல்‌ Cystal set (0) 
-வானொலிப்பெட்டி - (தொடக்க 
நிலை). 

crystalline (a) - படிகத்தாலான 
crystalline minerals - படிகக்‌ 

*கனிமங்கள்‌ crystallize (v) - 
படிகமாக்கு (௭rystallization (n) 
- படிகமாக்கு Crystallized (a) - 
படிகமாகய. 

பற (॥) - குட்டி (நரி, கரடி, 
சிங்கம்‌, புலி the cubs - 
குருளையர்‌ (சாரணியம்‌). பல்‌ 
reporter (1) - இளைய செய்தி 
யாளர்‌. 

cubby-hoie (n) - சிற்றடக்க 
அறை. 


0ப06 (ஈ) - கனசதுரம்‌, மும்மடிப்‌ 


பெருக்கம்‌ 0ப06 (4)- மும்மடிப்‌ |. 


பெருக்கம்‌ செய்‌, (உணவைக்‌) 
கனச்‌ சதுர மாக்கு. 0ப06 1001 - 
கனசென்டி மீட்டர்பேஸi 60ப2- 
1௦1 - மும்‌ படிச்சமன்பாடு ப 
bical (a) - கன சதுரமுள்ள. 

cubicle (n) - சிற்றறை. 

ப$ () - கனவடிவ ஓவியப்‌ 
பாணி. பம்‌ (॥) - கனவடிவ 
ஓவியப்‌ பாணிக்‌ கலைஞர்‌ 

cubit (n) - முழம்‌. 

cuckold (0) - கற்பிழந்த மனைவி 
யுடையவன்‌. (4) - கற்பிழக்கச்‌ 
செய்‌ 

cuckoo (n) - குயில்‌. 

cucumber (n) - வெள்ளரி, கக்கரி 
(காய்‌). 

பப (8) - அசைபோடும்‌ உணவு, 
அசைபோடுதல்‌. 064 the cud 
- அசைபோடு. cuddle (4) - 
தழுவு, (1) - தழுவல்‌. Cப00ஒ- 
80116 (8) - தழுவின்பமுள்ள 

பd9 (0) - குறுந்தடி, (4) - தடி 
யால்‌ அடி. 

0ப6()-நிளைவுக்குறிப்புச்‌ சொல்‌, 
நடக்க வேண்டியது பற்றிக்‌ 
குறிப்பு பெறுதல்‌, மேடைக்‌ 
கோற்‌ பந்துக்‌ கோல்‌ (4) - 
குறிப்பு கொடு 

பேரர்‌ (6) - கையால்‌ அடி (1) - 
கையால்‌ அடித்தல்‌, சட்டை 
முன்‌ கைப்பகுதி 

cuirass (ஈ) - உடல்‌ கவசம்‌, 
காப்பு. 


cuisine (n) - சமையல்‌ அறை, 
பாணி. போகா (8) - சமையல்‌ 
சார்‌. 

பேரி (9) - கொய்‌, பறி, பொறுக்கி 
எடு, கொல்‌ (॥) - கொய்தல்‌, 
கொல்லுதல்‌. 

culminate (1) - உச்சநிலை 
அடை, முடிவு பெறு. போ 
tn (0) - உச்சநிலை அடைதல்‌, 
முடிவு பெறுதல்‌. 

culpable (a) - குற்றமுள்ள. 0ப- 
றார்‌ (7) - குற்றவாளி. 

பேர்‌ (0) - வழிபாட்டு மரபு. 061- 
sonality cult - தனிஆள்‌ வழி 
பாடு. 

cultivate (0) - பயிர்செய்‌, பண்‌ 
படுத்து, பேணிவளர்‌, இருத்து 
cultivation (n) - பயிர்செய்தல்‌, 
பண்படுத்தல்‌. Cபltivator (n) - 
சாகுபடியாளர்‌. cultivable (8) - 
பயிரிடத்தக்க. 

பபா (॥) - பண்பாடு, 
வளர்ப்புஎ.கா. $6110ப(பா6 - 
பட்டுப்புழு வளர்ப்பு. பபா 
(8) - பண்பட்ட, பாராட்‌ டும்‌ 
பண்புள்ள. 

யltபred்‌ pear - வளர்ப்பு முத்து 
culture medium - வளர்ப்பு 
ஊடகம்‌ பே!(பா6 shock - பண்‌ 
பாடு சிதைவுறும்‌ அதிர்ச்சி. 
culture vulture - பண்பாளனாக 
காட்டிக்‌ கொள்பவன்‌. 

culvert (n) - பாலம்‌, மதகு. 

பே (pep) - தவிர, மேலும்‌ 

cumber (4) - பளுவைச்‌ சுமத்து, 
தடைசெய்‌ 00061506 - கன 
மான, திறமையற்ற. 


122 


cursive 


பரா (0) - சீரகம்‌ (செடி) 

பே௱ப/ப5 (ஈ) - இிரள்முகில்‌, மஞ்சு 
cumulus (a) - cumulate (9) - 
இரளாகச்‌ சேர்‌ cபmulative 
(60010 - திரள்பதிவேடு. 

cuneiform (a) - ஆப்பு வடிவ. 

போறா (6) - சூழ்ச்சி விரகு 
தந்திரம்‌ (8) - சூழ்ச்சியுள்ள, 
தந்திரமுள்ள Cunningness (0) 
- cunningly (adv). 

பற (॥) - கிண்ணம்‌, குவளை, 
கோப்பை. பேறரீப| (॥) - ஒண்ண 
அளவு (8) - கைகளைக்‌ 
இிண்ணம்போல்‌ அமை. பற- 
board (n) - நிலையறைப்‌ 
பெட்டி. 

Cupid (॥) - காமன்‌, மாரன்‌, காதல்‌ 
தெய்வம்‌. பேறபரtர (ற) - 
சிற்றின்ப அவா, காமம்‌, 
பேரவா. 

Cபறல௦[a (nN) - கவிந்த கூரை, 
கவிகை. 

போ (0) - இழிவகை நாய்‌, கயவன்‌ 
currish (a). 

யாகble (2) - குணமாக்கக்கூடிய 

பாக (॥) - கிறித்துவக்‌ கோயில்‌ 
குருவின்‌ துணைவர்‌. 

curative (a) - ஆற்றும்‌. Curative 
medicine - ஆற்றுமருந்து 

போகா (ற) - காப்பாளர்‌ அருங்‌ 
காட்சியகம்‌ 

பெற்‌ (9) - அடக்கு, தடைசெய்‌ (1) 
- கடி வாளம்‌,அடக்கு கருவி, 
தடைச்‌ சுவர்‌, போடு (8) - 
அடக்கும்‌. 

பாப்‌ (1) - தயிர்‌. போபி (8) - தயிர்‌ 
போன்ற. போப! (4) - உறை, 
இறுகு, தயிர்‌ போலாகு. 


பா (4) - குணப்படுத்து, பதப்‌ 
படுத்து (11) - குணப்படுத்தல்‌, 
பதமாக்கல்‌. போ6-8॥ - அனைத்து 
நோய்‌ மருந்து. 

curfew (0) - ஊரடங்கு சட்டம்‌, 
ஆணை. 

யொர்‌ (ஈ) - விந்தைப்‌ பொருள்‌. 
curiosity (n) - வியப்பு, அரும்‌ 
பொருள்‌. instinct of curiosity 
- வியப்பூக்கம்‌. 01005 (8) - 
வியப்பூட்டும்‌, ஆர்வமூட்டும்‌. 

போர்‌ (ஈ) - சுருள்‌ மயிர்‌, சுருள்‌ (4) - 
சுருட்டு, அலை அலையாகச்‌ 
செய்‌ போடு ரகர - நெளிமயிர்‌. 

போகா! (ஈ) - உலர்‌ விதையிலா 
முந்திரிப்பழம்‌. 

currency (nN) - செலாவணி, 
செலா வணிப்‌ பணம்‌, தாள்‌ 
நாணயம்‌, பொதுவழக்கு. 

போளா (8) - நடப்பிலுள்ள. போ- 
rent problem - நடப்புச்‌ 
சிக்கல்‌, பொது வழக்கிலுள்ள. 
current opinions - நடப்புக்‌ 
கருத்துக்கள்‌. போடு (adv). 

போகார்‌ (0) - மின்னோட்டம்‌, 
நீரோட்டம்‌, காற்றோட்டம்‌. 

பரப (0) - கல்வித்‌ தட்டம்‌, 
கலைத்‌ திட்டம்‌. 

பேறு (0) - கறி, துணையுணவு, (4) 
- குதிரை தேய்‌ போரு favour - 
கெஞ்சி நலம்‌ பெறு போரு 
௦௦0 - குதிரை தேய்க்கும்‌ சீப்பு 

போ$6 (1) - சாபம்‌, பழி, கேடு (4) - 
சாபம்‌ கொடு, வசைகூறு. 

cursive (a) - கையெழுத்துபோல்‌ 
தொடராகச்‌ செல்கின்ற. 


cursory 


123 


cymbal 


பா$0ர) (8) - மிகு விரைவுள்ள. 


நன்கு ஆராயாத. 

போர்‌ (8) - சுருக்கமான, வெடுக்‌ 
கென்ற, மட்டு மதிப்பற்ற. 

பார்தி (9) - குறை, சுருக்கு பர்8]- 
ment (n). 

curtain (n) - இரை. (4) - திரை 
யால்‌ மறை. போ 0811 - 
திரைக்கு முன்‌ தோன்றல்‌ 
(நடிகர்‌). cபாtain-raiser - 
முன்னோடி (நாடக) - நிகழ்ச்சி 

curtsey (4) - வணங்கு, வணக்கம்‌ 
தெரிவி.தலையசைத்து வணங்கு 
(॥) - வணக்கம்‌. 

curve (4) - வளைவாசச்‌ செயல்‌, 
வளை. (1-வளைகோடு,வளைவு 
curvilinear (a) - வளைகோடு 
களாலான 

௦ப50ப$ (7) - வெட்டிவேர்‌. 

0ப560 - நொடிக்கு ஒரு கன அடி 

cushion (ஈ) - மெத்தை, இண்டு 
(9) - மெத்தை இணை. 

cusp (1) - முகடு. 

cuspid (n) - நாய்பல்‌. CuSpidal 
(8) - கூரிய. 

custard (॥) - முட்டையும்‌ மாவும்‌ 
சேர்ந்த இன்பண்ட வகை. 

custody (n) - காவல்‌, பொறுப்பு, 
சிறைக்காப்பு. Cப5t0dy death - 
காவலர்‌ பொறுப்பில்‌ஏற்படும்‌ 
சாவு. 

custodian (ஈ) - பாதுகாப்பவர்‌, 
காப்பாளா. 


பே50௱ (0) - வழக்கம்‌, வாடிக்கை, 
வணிகப்‌ பழக்கம்‌ 005005 - 
சுங்க வரி, சுங்கத்‌ துறை 00800 
(8) - வாடிக்கையாளர்‌ சார்‌, 
customize (4) - வாடிக்கையா 
ளர்‌, விருப்பப்படி செய்‌. 

பேரி (n) - துண்டு இறைச்சிக்‌ கறி 

cut-purse (nN) - முடிச்சுமாறி. 

cut-throat (n) - கழுத்தறுப்பவர்‌, 
கொலைகாரர்‌. 

cutting (1) - வெட்டுத்‌ துண்டு, 
வெட்டி நடுதல்‌. 

cuttle (nN) - ஒரு வகை மீன்‌. 

cutwater (1) - நீரைக்‌ கிழித்துச்‌ 
செல்லும்‌ கப்பல்‌ முகப்பு. 

cut-worm (1) - கம்பளிப்புழு. 

ye (8) - சுழற்சி, வட்டம்‌, மிதி 
வண்டி, சக்கரம்‌, ஆழி (0) - சுழற்‌ 
சியாக நிகழ்‌, மிதி வண்டியில்‌ 
செல்‌, Clic (8) - கழன்று வரும்‌ 
cyclist (n) - மிதிவண்டியாளர்‌ 

cyclone(n)-சுழற்காற்று, சூறைக்‌ 
காற்று, புயல்‌. 

cyclopaedia - கலைக்களஞ்‌ 
சியம்‌. 

Cyclops (n) - ‘ஒற்றைக்‌ கண்‌ 
அரக்கன்‌ (புனைவியல்‌]). 

cyclostyle (n) - உருளச்சு (V)- ௨௫ 
எச்சு எடு. 

cyclotron (n) - சுழலியன்‌, சுழற்‌ 
கருவி (அணுப்பிளப்பி). 

cygnet (n) - அன்னக்குஞ்சு. 

cylinder (n) - உருளை. Cylinder 
machine - உருளை அச்சுப்‌ 
பொறி. Clic! - உருளை 
வடிவ 

டல (॥) - கைத்தாளம்‌. 


cynic 


124 


Daltonism 


cynic (a) - குறைகூறும்‌ 0௮ 
(a) - cynicism (n) - குறை 
காணல. 

cynosure (1) - வடமீன்‌ குழுப்‌ 
பகுதி, கண்ணுறுத்து, அனை 
வர்‌ கவனத்தையுங்‌ கவரும்‌ 
பொருள்‌. 

cypher (n)- சுழி. 

cypress (n) - மரவகை. ... 

cyst (n)- பை, கட்டி. cystio(a) - 
கட்டியுள்ள. 


Czar, tsar (n) - சார்‌ 'அர்சன்‌ |: 


Czech (n) - செக்‌ நாட்டவர்‌] 
(செக்கஸ்லோவோகியா). 


df (8) - முட்டாள்தனமாக, 
பொருளற்ற. 091658 (n) - 
முட்டாள்‌ தனம்‌. 

dagger (1) - குத்துவாள்‌, உடை 
வாள்‌. 


சொர்க (nN) - தோட்டச்‌ செடி. 


Dail (n) - அயர்லாந்து பாராளு 
மன்றம்‌. 

daily (8) - நாள்தோறும்‌. (1) - 
நாளிதழ்‌. 


dainty (a) - சுவையான, பண்‌ 
பட்ட, அருமையாக. கர!) (0) 
,;- சுவைமிக்க பொருள்‌. சர- 


1. ness (0) - சுவைநிலை. 


D 


DA - Deposit Account/Dear- 
ness Allowance - வைப்புக்‌ 
கணக்கு, ௮௧ விலைப்படி 

db () - மெல்ல அடி, ஈரத்துணி 
யால்‌ அழுத்து. (1) - மெல்ல 
அடித்தல்‌, ஒற்றுதல்‌. 

dabble (9) - ஈரப்‌ படுத்து, கறைப்‌ 
படுத்து, ஒழிந்த நேர வேலை 
யாகச்செய்‌, விளையாடு, பசப்பு, 
மேற்போக்காகப்‌ பயின்று உரை 
யாடு. (1) - 08001௭ (0) - நுனிப்‌ 
புல்‌ மேய்பவர்‌. 

dace (1) - ஒரு வகை மீன்‌. 

09001 (8) - கொள்ளைக்காரன்‌. 
decoity (n) - கொள்ளை. 

dactyl (n) - மூவகைச்சர்‌ (நெடில்‌ 
குறில்‌ குறில்‌), விரல்‌ 

dad, daddy (n) - அப்பா, தந்தை. 

daffodil (n) - மஞ்சள்‌ குவளை 
மலர்‌. 


daintily (adv). 


dairy (Nn) - பால்பண்ணை, பால்‌ 
செய்யுமிடம்‌. airy cattle - 
பால்‌ பண்ணைக்‌ கால்நடை 
(பசுக்கள்‌). ிக-௱ai (॥) - 
பால்‌ பண்ணைப்‌ பணிப்பெண்‌. 
dairy produces (ஈ) - பால்‌ 
பண்ணை உற்பத்திப்‌ பொருள்‌, 
விளைபொருள்‌. 

0௮18 (ஈ) - மேடை, அரங்கம்‌ 010- 
nitaries on the dais - மேடை 
யில்‌ அமர்ந்துள்ள பெரு மக்கள்‌. 

daisy (n) - சிறுமலர்‌, வகை. 04183 
wheel - சிற்றாழி (அச்சியற்றி) 

0516 (ஈ) - பள்ளத்தாக்கு. 

dalliance (ஈ) - விளையாட்டுப்‌ 
போக்கு, நடத்தை. ally (1) - 
பொழுதுபோக்காக விளை 
யாடு, தாமதம்‌ செய்‌. 

Daltonism (0) - நிறக்குருடு 


போ (॥) - அணைக்கட்டு, (0) - 
அணைகட்டு அமை. 

damage (n) - சிதைவு, சேதாரம்‌. 
88065 - மதிப்புக்‌ குலைவு 
damages suit - மானக்‌ குலைவு 


வழக்கு (॥) - சேதப்படுத்து, ' 


சிதை. பamaging (a) - gw 
விளைவுள்ள. 

damask (0) - சித்திரப்‌ பட்டாடை 
(9) - மென்‌ சிவப்பான. 

86 (1) - வீட்டுத்‌ தலைவி, 
தலைவி, பெருமாட்டி. 

damn (V)- நரகவேதனை அடையச்‌ 
செய்‌, கடுங்குறை கூறு, (௮) - 
மறுப்பு, சனம்தெரிவிக்கும்‌. (20) 
- இசைவு, வெறுப்பு தெரி 
விக்கும்‌. 82016 (a) - 
மறுப்புக்குரிய. கோக (ஈ) 
- மறுப்பு, சினம்‌, கண்டனம்‌. 
damned (4) - நரகவாசி. 

dain (8) - மிகப்‌ பாதகமான 

Damocles, sword of Damocles 
(॥)- தலை மீது தொங்கும்‌ வாள்‌ 
(இடையூறு). தலைக்குக்‌ கத்தி 

கொழ (1) - ஈரம்‌. (௮) - ஈரமுள்ள 
(4) - ஈரமாக்கு, ஊக்கங்‌ கொடு, 
ஒடுக்கு. பற (4) - தடை 
செய்‌, வலுவிழக்கச்‌ செய்‌, ஈர 
மாக்கு. 080 (adv). 
damp proof course - ஈரக்‌ ௧9 
வைத்‌ தடுக்கும்‌ பூச்சி. 

கா (1) - தடுப்புத்‌ தகடு 
(தடுப்பு, பியானோ). 

damsel (n) - ஆரணங்கு. 


9 


125 


dance (0) - நடனம்‌, நாட்டியம்‌ 
(4) - நடனமாடு. 9ரoup dance 
- குழு நடனம்‌. 08006 0810 - 
நடனக்‌ குழுப்‌ பல்லியம்‌. 
dance hall - நடனமாடும்‌ மன்‌ 
றம்‌, கூடம்‌...081067 (0) - நடன 
மாடி. 8௦0 (6) - நடன 
மாடல்‌.' 08000 shoes - 
நடனப்‌ புதைமிதி. 

dandle (v)- வைத்தாட்டிக்கொஞ்சு 
(குழந்தை). 

dandrurீ (nN) - பொடுகு. . 

ரகா (ஈ) - பகட்டன்‌, சொகு 
சுக்காரன்‌. (௮) - மிக நன்று. 

சோர (0) - இடையூறு, இடர்‌, 
தீங்கு, பொல்லாங்கு: 02106/- 
௦ப5 (8) - தீங்குள்ள. கொா- 
ously (adv). danger money 
(1) - இடர்மிகு பணிப்பணம்‌ 

06 (v) - தொங்கு, தூங்கு, 
அவாவுடன்‌ இயங்கு. 

Daniel (n) - நேர்மையான நடு 
வர்‌, நுண்ணறிவாளர்‌, அறிவுப்‌ 
பெருந்தகை. 

dank (8) - ஈரமான. 

dapper (a) - தளதள என்றுள்ள, 

080016 (4) - புள்ளிகளிடு. (1) - 
புள்ளிகள்‌ உள்ள தோற்றம்‌ 
dappled (2) - புள்ளிகள்‌ அமைந்த 

க்கா (॥) - கொலு, ஓலக்கம்‌. 

0806 (9) - துணிவுகொள்‌, முனைந்து 
நில்‌, எதிர்த்து நில்‌. ரர (8) - 
துணிச்சலான. 081100 (ஈ) - 
துணிவு. ிகringly (adv). dare- 
devil (ஈ) - மடமை வீரன்‌. 


dark 


126 


dawk dak 


01 (8) - இருண்ட, புரியாத, அறி 
யாமையுள்ள. (1) - இருள்‌. 
darkness (n) - இருட்டு, அறி 
யாமை 

darken (v) - இருட்டாக்கு. the 
Dark Ages - இருண்ட. காலம்‌ 
the dark continent - இருண்ட 
கண்டம்‌. (ஆப்பிரிக்கா) 21% 
glasses - கறுப்‌ புக்‌ கண்ணாடி 
dark room - இருட்டறை. 

darling (nN) - அன்புக்குரியவர்‌, 
விளிப்புச்‌ சொல்‌. (௮) - அன்புக்‌ 
குரிய, இனிய, கவர்ச்சியான. 


கற (\) - தைத்து மூட்டு (0) -: 


தையல்‌ தைத்த இடம்‌. 

081 (ஈ) - அம்பு, கூர்ப்படை, 
எறிபடை, பாய்தல்‌ (4) - எறி, 
பாய்ந்து செல்‌. 

dash (4) - எறி, மோது. (1) - 
மோதல்‌ வீச்சு, விட்டிசைப்‌ 
புக்குறி, விரைவியக்கம்‌. 

dash board - கருவி தாங்கு 
பலகை (ஊர்தி), dashing (a) 
- துணிவுள்ள, ஊக்கமுள்ள. 
dashingly (adv). 

dastard (nN) - கோழை, &ழ்மகன்‌ 
dastardly (adv). 

0919 () - தரவு, தகவல்‌, தருவாய்‌. 
data bank - தகவல்‌ வங்கி 0218 
base - தகவல்‌ தளம்‌. 0818 Cap- 
பாச - தகவல்‌ சேமிப்பு. 0218 
processing - தகவல்‌ முறை 
யாக்கல்‌. 

date (ஈ) - நாள்‌, காலம்‌, பேரீந்த 
பழம்‌, மரம்‌. (9) - நாள்‌ குறிப்‌ 
பிடு, காலங்குறிப்பிடு, தொடங்கு 
02160 (a) - நாளிட்ட, கால 
வரையுள்ள. table (a) - 
காலங்குறிக்கத்தக்க. 


dateless - நாளற்ற. 0916-06 - 
. அனைத்துலக நாட்கோடு, 

கட்டுரை நாள்‌, இடக்குறிப்பு 
date-stamp (n) - நாள்‌ 
முத்திரை 

dative (0) - நான்காம்‌ வேற்றுமை, 
கொடைப்‌ பொருள்‌ வேற்றுமை 

datura (n) - ஊமத்தை. 

0800 (0) - அப்பு, பூசு, கைவண்ண 
மில்லாப்‌ படம்‌ வரை. (1) - பூசு 
பொருள்‌, அப்புபொருள்‌ 0800௭ 
(॥) - கைவண்ண மிலாச்‌ சாயம்‌ 
பூசுபவர்‌. 

daughter (0) - மகள்‌. பaughter- 
1-௮ - மருமகள்‌. 

கயா (ட) - அச்சுறுத்து, நெஞ்சுரம்‌ 
இழக்கச்‌ செய்‌, பொ (2) - 
அச்சுறுத்தல்‌, நெஞ்சுரம்‌ இழக்‌ 
கச்‌ செய்தல்‌. பaபntless (a) - 
அஞ்சாத, அச்சப்படாத. 08பா- 
less hero - அஞ்சா நெஞ்ச 
வீரன்‌. பaபntlessly (adv). 

dauphin (0) - பிரஞ்சு நாட்டு இள 
வரசன்‌. ிauphiness (ஈ) - 
பிரஞ்சுநாட்டு இளவரசி. 

davenport (n) - எழுது மேடை, 
சாய்விருக்கை. 

davit (nN) - கப்பலில்‌ பொருத்தி 
யுள்ள பளுஉயர்த்தி. 

Davy Jones's locker - கடலடி 

084 (॥) - காக்கை வகை. 

dawdle (V) - வீண்காலம்‌ போக்கு, 
மெல்ல நகர்ந்து செல்‌, ிawdler 
(॥) - வீணாகக்‌ காலம்‌ கழிப்‌ 
பவர்‌, சோம்பேறி. 

dawk dak - அஞ்சல்‌. 021 edition 
- செய்தித்தாள்‌ அஞ்சல்‌ (வெளி 
யூர்ப்‌ பதிப்பு). 


dawn 


deaf 


awn (9) - விடி, தோன்று, உள்‌ 
ளத்தில்‌ விளக்கமாகு. (1) - விடி 
யல்‌, முதல்‌ தோற்றம்‌. 

ay (॥) - நாள்‌, பகல்‌, வாழ்நாள்‌ 
ily - நாள்தோறும்‌. 03) (1) - 
நாள்‌, பகல்‌, வாழ்நாள்‌ 081] - 
நாள்தோறும்‌. பகy-book - 
நாளேடு. 03/-0062( - விடியற்‌ 
காலை. 089/-068௱ - பகற்‌ 
கனவு. 08-91 - பகல்‌ ஒளி, 
day-light robbery - பகற்‌ 
கொள்ளை. 084-000 - 
பகலறை (உணவு விடுதி) 0ஷே- 
(16 - பகல்‌ நேரம்‌. 04/-50ள௦0 
- பகற்பொழுது பள்ளி. 08-(0- 
04) (8) - ஒவ்வொரு நாளும்‌. 

daze (9) - திகைக்கச்‌ செய்‌, கண்‌ 
கூசச்‌ செய்‌, குழம்பச்‌ செய்‌ 
zed (8) - திகைக்க வைக்கும்‌, 
குழம்பச்‌ செய்யும்‌. 092216 (8) 
- கண்கூசச்‌ செய்‌ (ஒளி), 
இகைக்கவை (1) - ஒளிர்வு, 
பகட்டு dazzling (a) - 
பகட்டான. 

06800 (7) - இருச்சபைக்‌ கோயில்‌ 
அலுவலர்‌.(ஆண்‌) 06800- 
ess (1) - திருச்சபைக்‌ கோயில்‌ 
பெண்‌ அலுவலர்‌. 

0690 (2) - இறந்த, உயிரற்ற, அசை 
வற்ற, மந்தமான, பயனற்ற, 
மரமரப்புள்ள, முழுதுமான, 
விளையாட்டுப்‌ பரப்புக்குப்‌ 
புறத்தே. 0680 (nN) - the 
0680; இறந்தவர்‌. 


dead beat (n) - வாழ்க்கை 
வெறுப்பாளர்‌. 

dead heat (1) - ஒரே நேர (இரு 
வர்‌) வெற்றி முடிவு. 

0680-8 (8) - வெளிப்பாடு இல்‌ 
லாத. (முகத்‌ தோற்றம்‌) 

dead-weight - வெற்றெடை. 

068061 (4) - ஆற்றலைக்‌ குறை. 

dead-letter (ஈ) - சரியான 
முகவரியற்ற-கடி தம்‌. 0680 |61- 
ter office - முகவரியற்ற கடித 
அலுவலகம்‌. 

dead line (n) - முடிக்க வேண்டிய 
காலம்‌. 

dead-lock (n) - முட்டுக்கட்டை 

deadly (a) - இறப்பு உண்டாக்‌ 
கக்கூடிய. குறியாக உள்ள, வெறுப்‌ 
புள்ள, மிகக்‌ கடுமையான. 

deadly (adv) - இறந்தது போல, 
மிகக்‌ கடுமையான. 0௪௮0|- 
ness (n). 

0687 (8) - செவிடான, கேளாத. 
deaf (0) - the deaf - செவிடர்‌. 
deafness (n) - செவிட்டுத்‌ 
தன்மை. 0௪௮!-௮0 - செவிடர்‌ 
கேள்கருவி. ப௪தீ-௮n0-பப௱ம்‌ - 
கேட்கவும்‌ பேசவும்‌ இயலாத. 
eaf-mபte - செவிடாகவும்‌ 
ஊமையாகவும்‌ உள்ள ஆள்‌. 
deafen (9) - செவிடாகச்‌ செய்‌, 
கேளாமல்‌ இருக்கச்‌ செய்‌, 
செவிடாக்கு. பeafening (a) - 
மிக உரத்த. வeafeningly (adv). 
deal-wood - கள்ளி மரம்‌. 


dean 


0681 (1) - தலைமைக்‌ கோயில்‌ 
சமயகுரு, ஆய்வுத்‌ துறைத்‌ 
தலைவர்‌, புலத்‌ -தலைவர்‌. 
deanery (n) - இத்தலைவர்‌ 
அலுவலகம்‌. 

068 (8) - அன்புள்ள்‌, அருமை 
யான, விலைமிக்க. (1) - அன்‌ 
புக்குரிய(து)வர்‌, விளிப்புச்‌ 
சொல்‌, அன்பே. 06911655 (n) 
- அருமை, அன்பு. ௨2 (fri) 
- வியப்பு, ஏமாற்றத்‌ தெரிவிப்பு. 
dearest (8) - மிக அன்புள்ள 
வரை விளித்தல்‌. பearly (adv) - 
மிக, பெரும்‌ இழப்‌ புடன்‌. 


dearth (0) - பற்றாக்குறை, 
போதமை. 

deary, dearie (ஈ) - அன்பானவரே 
(முதியோர்‌, இளையோரை 


விளிப்பது.) 06214 (ஈ) - சாவு, 
இறப்பு. 0681-06௨0 (n) - 
சாப்படுக்கை, இறக்கும்நிலை. 
death-blow (n) - சாவு அடி. 
death certificate (n) - சாவுச்‌ 
சான்று. பிeath duty (ஈ) - சாவு 
வரி. death penalty (n) - சாவுத்‌ 
தண்டனை. பeath rate (ஈ) - 
சாவுவீதம்‌, இறப்புவீதம்‌. 
death row (n) - தூக்குத்‌ 
தண்டனை விதிக்கப்பட்டோர்‌. 
death-toll (n) - இறந்தோர்‌ எண்‌ 
ணிக்கை. 
death - trap (n) - சாவு விபத்து 
ஏற்படும்‌ இடம்‌. 
death-warrant (n) - இறப்‌ 
பாணை (தூக்கு), முற்றுப்‌ புள்ளி. 
death-wish (n) - சாகும்‌ விருப்பம்‌. 
deathless (a) - சாகா; என்றும்‌ 
நினைவிலுள்ள. 


125 


debris 

death-like (a) - சாவு போன்ற. 
deathly (adv). 

debacle (n) - தோல்வி, சடுதி 
முறிவு, பின்வாங்கல்‌. 

debar (v) - தடைசெய்‌, உரிமை 
யைத்‌ தள்ளுபடி செய்‌. 

balk (V)- கப்பலிலிருந்து இறக்கு 

debase (4) - மதிப்புக்குறை, 
.இழிவுபடுத்து. 

debate (v) - வாதிடு, சொற்‌ 
போரிடு. 0608(6 (nN) - வாதம்‌, 
சொற்போர்‌, 0600212016 (a) - 
வாதத்திற்குரிய. 

debauch (4) - ஒழுக்கம்‌ தவறு. (0) 
- தீயொழுக்கம்‌, 8யொழுக்க 
முள்ளவர்‌. பebauchee (n) - த 
யொழுக்கம்‌ மேற்கொண்டவர்‌. 
debauched (8) '- ஒழுக்கங்‌ 
கெட்ட. வdebauchery (Nn) - 
ஒழுக்கங்கெட்ட நடத்தை. 

debenture (n) - கடன்‌ ஆவணம்‌. 

debilitate (9) - நலிவாக்கு. 090॥- 
ர) (ஈ) - நலிவு, வலுக்குறைவு. 

debit (4) - பற்று எழுது. ஓ. 01601. 

debit (0) - பற்று. debit note - பற்றுக்‌ 
குறிப்பு. 01506 - பற்றுப்பக்கம்‌. 

debonair (a) - மூழ்வுள்ள, 
மலர்ச்சியுள்ள. 

debouch (9) - இறந்த வெளிக்கு 
வருதல்‌, (படைவீரர்கள்‌), கல, 
ஒன்றாகு (ஆறு). 

debrief (0) - முடிந்த பணி குறித்து 
வினவு. 

ஸோ (0) - கூளம்‌, குப்பை, அழி 
பாடு. 


129 


decibel 


debt (n) - கடன்‌, கப்மை, 
பொறுப்பு. 060100 (6) - 
கடனாளி. 06001 ledger ad- 


justment account - 
கடனாளிப்‌ பேரேட்டுச்‌ சரிக்‌ 
கட்டுக்கணக்கு. ஓ. Creditor. 

0600: (4) - பிழை நீக்கு (கணிப்‌ 
பொறி), மறைந்துள்ள “ஒலி 
பெருக்கிகளை நீக்கு. 

debunk (4) - தகுதி இல்லை எனக்‌ 
காட்டு, 

debut (n) - முதல்‌ தோற்றம்‌, 
அரங்கேற்றம்‌. 

debutante (n) - அரங்கேறும்‌ 
நங்கை. 

decade (n) - பத்தாண்டு 

decadence (n) - நலிவு, சோர்வு, 
தளர்ச்சி. பecadent (a) - 
நலிவுறும்‌. 

decagon (n) - பதின்கோணம்‌. 

decalcify (4) - சுண்ணம்‌ நீக்கு. 

Decalogue (n) - பத்துக்கட்ட 
ளைகள்‌ (விவிலியம்‌). 

decamp (V) - கலைந்து செல்‌. 

decant (9) - தெளியவைத்து இறு, 
வடி. ிaாtation (॥) - வடித்‌ 
தல்‌. ிசcaாter (0) - வடிக்கட்டி. 

decapitate (v) - தலையை 
வெட்டு. decapitation (nN) - 
தலையை வெட்டல்‌: 

decarbonize (4) - கரியை நீக்கு. 

decathlon (0) - பதின்‌ நிகழ்ச்சிப்‌ 
போட்டி. 

decathlete (n) - பதின்‌ நிகழ்ச்சிப்‌ 
போட்டியாளர்‌. 


decay (9) - அழுகு, சிதை. (1) - 
அழுகுதல்‌ , சிதைதல்‌. 

decease (n) - இறப்பு. 06- 
ceased (a) - இறந்த. the de- 
068560 - இறந்தவர்‌. 

deceit (0) - ஏமாற்றல்‌, நேர்மை 
யற்ற கூற்று, செயல்‌. பeceitfப! 
(a) deceitfully (adv). deceive 
(4) - ஏமாற்று. deceiver (n) - 
ஏமாற்றுபவர்‌. 

decelerate (v) - மெதுவாக்கு, 
எதிர்முடுக்கங்கொள்ளச்‌ செய்‌. 
deceleration (n) - மெதுவாக்‌ 
கல்‌, எதிர்முடுக்கம்‌. (% 8006- 
erate) 

December (n) - இசம்பர்‌ 
திங்கள்‌. 

decency (n) - நாகரிக நடத்தை. 
the decencies - சமூக நாகரிக 
நடத்தைகள்‌. சலா! (௮) - நாக 
ரிக நடத்தையுள்ள. பecently 
(adv). 

decennial (9) - பத்தாண்டுக்கு ஒரு 
முறை நிகழும்‌. 

decentralize (4) - பரவலாக்கு. 
decentralization (n) - பரவ 
லாக்கல்‌. (X centralization). 

deception (n) - ஏமாற்றல்‌, 
ஏமாற்றும்‌ தந்திரம்‌. ிeceptive 
(2) - ஏமாற்றும்‌. பeceptively 
(adv) 

decibel (n) - டெசிபல்‌: ஒலி 
உரப்பு அலகு. 


decide 


130 


decompress 


decide (v) - முடிவுசெய்‌, தீர்‌ 
மானி, தீர்‌. 0601060 (a) - 


தெளிவான, திட்டமான, 
முடிந்த. வecider (n) - 
முடிவாக்கி (ஆட்டம்‌, ஓட்டம்‌). 

deciduous (a) - இலையுதிர்‌. 
deciduous forest - இலை 
யுதிர்காடுகள்‌. 

decimal (a) - தசம, பதின்ம. (1) - 
தசமம்‌, பதின்மம்‌. 0601௮! 
faction - தசம (பதின்ம) பின்‌ 
னம்‌. 06018(126 (V) - தசம 
மாக்கு. பிecimalization (n) - 
தசமமாக்கல்‌. 060௮! point - 
தசம புள்ளி. பecimal system 
- தசமமுறை. decimate (v) - 
கொல்‌, அழி, குறை. ி௱க- 
ion (6) - கொல்லுதல்‌, 
அழித்தல்‌. 

decipher (64) - பொதிபொருளை 
விளக்கு. வdecipherable (a) - 
பொதி பொருளை விளக்கும்‌. 

decision (n) - முடிவு, தீர்மானம்‌. 
decision-making - முடிவு செய்‌ 
தல்‌. வecisive (8) - முடிவான, 
இறுதியான. பecisively (adv). 

deck (V)- அணிசெய்‌, ஆடையணி, 


தரையில்‌ வீழ்த்து. (॥) - கப்பல்‌ | 


மேல்தளம்‌. 

declaim (6) - கூச்சலிடு, கண்டி, 
குறைத்துப்‌ பேசு, சொற்‌ பொழி 
வாற்று, பிeclamation (n) - 
பேச்சு, சொற்பொழிவு. 
declamatory (8) - பேச்சுக்‌ 
குரிய, உணர்ச்சிப்‌ பாங்குள்ள. 


declaration (n) - உறுதிமொழி. 
declare (4) - உறுதிகூறு, 
அறிவி, (போர்‌) தொடு. 06- 
01௮60 (a) - உறுதிசெய்த. 

declassify (v)- (அனைவருக்கும்‌ 
தெரியும்‌ வகையில்‌) பொது 
வாக ஆக்கு. classification 
(॥) - பொது வாக்கல்‌. (% 025- 
sify) 

declension (n) - நேர்மையிலி 
ருந்து மாறுபடுதல்‌, பெயர்ச்‌ 
சொல்‌ வேற்றுமையில்‌ இரி 
படைதல்‌. 

decline (4) - நலிவுறு, கீழ்‌ நோக்‌ 
இச்‌ சாய்‌, திகிலுறு, பெயர்ச்‌ 
சொல்‌ திரிபு கூறு, மறு, வேண்டா 
மென்று கூறு. (1) - இறக்கம்‌, 
வீழ்ச்சி, நலிவு. 

declivity (1) - 8ழ்நோக்குச் சரிவு. 

declutch (4) - பிடிப்பை நீக்கு 
(பல்லிணை). 

decoction (1) - வடிநீர்‌, குடிநீர்‌, 
கியாழம்‌. 

decode (1) - பகுத்து விளக்கு, 
புதிர்ச்செய்தியை விளக்கு. 06- 
"oder (1) - பகுத்துவிளக்குநர்‌, 
விளக்கி. 

060016 (4) - கரியை நீக்கு. 

06௦0100126 (4) - குடியேற்ற 
நிலை நீக்கு. decolonization 
(॥) - குடியேற்ற நிலை நீக்கல்‌. 
decompose (4) - அழுகக்‌ 
செய்‌, சதையச்‌ செய்‌; பிரி, 06- 
composition (ஈ) - சிதைவு, 
பிரிதல்‌. 

decompress (9) - அழுத்தங்‌ குறை. 
decompression (n) - அழுத்‌ 
தங்‌ குறைத்தல்‌. 


decongestant 


131 


deescalate 


decongestant (n) - அடைப்பு 
நீக்கி (மூக்கு). 

decontaminate (0) - மாசு நீக்கு. 
decontamination (ஈ) - மாசு 
நீக்கல்‌. 

decontrol (n) - கட்டுப்பாட்டை 
நீக்கல்‌. 

decor (1) - அறை அழகுப்பாடு. 
decorate (v) - அழகு செய்‌, 
அணி செய்‌, பரிசளி. 060012101 
(॥) - அணிசெய்பவர்‌. 060012- 
801 (॥) - அணிசெய்தல்‌, அழுகு 
படுத்தல்‌. அழுகுசெய்பொருள்‌. 
decorative (a) - அழகாக்கும்‌. 

decorous (a) - சமூக நிலையில்‌ 
ஏற்கத்தக்க மதிப்புள்ள. 0600- 
ரபா (॥) - நயத்தகுந ஈகரிக 
நடத்தை. 

decoy (4) - வலையில்‌ விழச்செய்‌. 
(()- வலை, கண்ணி;கவர்பொருள்‌. 

decrease (9) - குறைவாகு. (X 
increase) (1) - குறைவு. 

decree (॥) - ஆணை, தீர்ப்பு, 


decrepit (8) - முதுமையுற்ற, 
தளர்ந்த.ிecrepitude (n) - 
முதுமை; தளர்ச்சி. cry (4) - 
பழி, இகழ்ந்து கூறு. 

decuple (1) - பத்து மடங்கு 
ஆக்கு, (1) - பத்து மடங்கு. 

dedicate (1) - படைப்பாக்கு, 
படையல்‌ அளி, உரிமையாக்கு, 
dedication (n) - உரிமை 
யாக்கல்‌, படையல்‌. பedicated 
(8) - ஈடுபாடுள்ள, ஒப்படைத்த, 
குறிப்பிட்ட நோக்கத்திற்காக 
அமைந்த (கணிப்‌ பொறி). 0601- 
tion (0) - ஈடுபாடு, ஒப்ப 
டைப்பு. 


deduce (4) - வருவி, உய்த்துணர்‌. 
deduction (n) - வருவித்தல்‌. 
deducible (a) - (x induction). 
deductive - உய்த்துணரும்‌. 

0660 (nN) - செயல்‌, உடன்பாட்டு 
ஆவணம்‌. 0660,00)- ஆவணப்‌ 
பெட்டி. 0660 of covenant - 
தொகை தருவதாக உறுதியளிக்‌ 
கும்‌ ஆவணம்‌.:0660 ற௦!! - 
ஒருவரால்‌ செய்யப்‌ படும்‌ சட்ட 
ஆவணம்‌. 

0880 (9) - கருது, எண்ணு. 

0662 (8) - ஆழமான, ஆழ்ந்த 
கருத்துள்ள, தந்திரமான. (1). - 
கடல்‌. 06608 (v) - ஆழ 
மாக்கு. பிeep-browed (a) - 
மிக்க அறி வாற்றலுள்ள. 0660- 
ரீ (8) - உளமார உணரும்‌. 
deep-freeze (v) - தாழ்வெப்ப 
நிலையில்‌ குளிரச்செய்‌. 0660- 
ரர) (4) - எண்ணெயில்‌ முக்கி 
வறு. g 

deep-laid (8) - கரவர்கவும்‌ நன்‌ 
கும்‌ இட்டமிடப்பட்டுள்ள. 
deep-mined (a) - ஆழ அகழ்ந்‌ 
தெடுக்கும்‌. 0660-100(60, 
seated (a) - ஆழப்பதிந்துள்ள. 
deep-sea (a) - ஆழ்கடல்‌ 
பகுதி சார்‌. 

deer (1) - மான்‌. 0௦81-8107 (n) - 
மான்தோல்‌. 

0665031816 (9) - நெருக்கடியைக்‌ 
குறை. 0668081810 (n) - 
நெருக்‌ கடியைக்‌ குறைத்தல்‌. 


deface 


deface (4) - அழகைக்கெடு. 06- 
facement (n) - அழகைக்‌ 
கெடுத்தல்‌. 

de facto (a,adV) - உண்மையில்‌, 
நடப்பில்‌. 

defalcate (4) - பணத்தைக்கை 
யாடு. defalcation (n) - 
பணத்தைக்‌ கையாடல்‌. 0௪£2॥- 
cator (n) - பணத்தைக்கை 
யாடுபவர்‌. 

defame (v) - நற்பெயரைக்‌ கெடு, 
பழிகூறு. ிefamatory (a) - 
மானக்கேடான, அவமதிப்‌ 
பான. defamation (ற) - 
ஆட்பழிப்புக்‌ குற்றம்‌. அவ 
மதிப்புக்‌ குற்றம்‌. 

default (v) - செய்யத்தவறு, 
கடமையில்‌ தவறு, தவணை 
தவறு. (1) - செய்யத்‌ தவறுபவர்‌, 
குற்றஞ்செய்த படைவீரர்‌. 

defeat (9) - தோல்வியுறச்‌ செய்‌. 
(1) - தோல்வி. பefeatism (n) 
- தோல்வி மனப்‌ பான்மை. 06- 
featist (n) - தோல்வி மனப்‌ 
பான்மையர்‌. 

defecate (9) - மலங்கழி. defeca- 
tion (1) - மலங்கழித்தல்‌. 

defect (1) - குறை, குறைபாடு. 
(4) - கட்சிதாவல்‌ செய்‌. 06160- 
tn (ஈ) - கட்சிதாவல்‌, மாறல்‌. 
defector (n) - கட்சிமாறி. 06- 
fective (a) - குறைபாடுள்ள. 
defectively (adv). 

defence (n) - பாதுகாப்பு,தடை, 
எதிர்வழக்குரை. the defence 
- எதிர்தரப்பு வழக்குரைஞர்‌, 
எதிர்த்து ஆடுபவர்‌. 0616006- 
1655 (nN) - பாதுகாப்பற்ற. 


132 


defile 


defend (V) - பாதுகாத்துக்கொள்‌, 
ஆதரவாகப்பேசு, எதிர்த்துக்‌ 
காப்பு செய்‌ (இலக்குப்‌ பந்து). 
defendant (n) - எதிர்வழக்‌ 
காடி. efender (nN) - எதிர்த்‌ 
தாடுபவர்‌. 0616151016 (a) - 
பாதுகாக்கக்கூடிய, ஆதரிக்கக்‌ 
கூடிய. defensive (a) - பாது 
காக்கும்‌, குற்றத்தை மறைக்கும்‌. 


defensively (adv). 
defer (v) - ஒத்திப்போடு, 
தள்ளிவை, தாமதப்படுத்து, 


இணங்கு. deferment (n) - 
தள்ளிப்‌ போடல்‌. 061660 
shares -. பின்னுரிமைப்‌ 
பங்குகள்‌. 061619௭0௦6 (ஈ) - 
இணக்கம்‌. 

deferential (a) - இணக்கம்‌ தெரி 
விக்கும்‌. பeferentially (adv). 

defiance (n) - கீழ்ப்படியாமை, 
மறுத்தல்‌, எதிர்த்தல்‌. 061214 
(a). defiantly (adv). 

deficiency (n) - குறைபாடு, 
பற்றாக்குறை, குற்றம்‌. 0611- 
cient (a) - குறையும்‌, நிறை 
வற்ற. 

deficit (n) - துண்டுவிழும்‌, 
பற்றாக்குறை, 08101 budget 
- பற்றாக்குறை வரவுசெலவுத்‌ 
திட்டம்‌ (($பாற।ப6). 

026 (9) - தட்டாக்கு, புனிதம்‌ 
நீக்கு, அழுக்காக்கு ளா 
(n). 


define 


133 


deity 


define (v) - வரையறு, தெளி 
வுறுத்து. definable (a) - 
வரையறுக்கக்‌ கூடிய. 

definite (a) - இட்டமான, தெளி 
வான, உறுதியான. 0efinitely 
(adv) - definite article - 
திட்டமாகக்‌ குறிக்கும்‌ சுட்டு 
"the" 

definition (n) - வரையறை, 
சொல்‌ இலக்கணம்‌, தெளிவு, 
தெளிவரை, தெளிவான கூற்று 

definitive (a) - தெளிவானதும்‌ 
இறுதியானதுமான finitely 
(adv). 

deflate (v) - காற்று நீக்கு, மதிப்‌ 
பைக்‌ குறை deflation (n) - 
மதிப்பைக்‌ குறைத்தல்‌, காற்றை 
நீக்கல்‌. ிeflationary (a) 

defect () - விலகு, இிசைமாற்று 

defection (n) - விலகல்‌, திசை 
மாறல்‌. 

deflower (9) - கற்பு நீக்கு. 

defoliate (v) - இலைகளை நீக்கு. 
defoliant (n) - இலை நீக்கி 
(மருந்து) பefoliation (ஈ) 
இலை நீக்கல்‌. ்‌ 

deforest (9) - காடழி. defore- 
station - காடழித்தல்‌ (% 81101- 
estation). 

deform (V) - உரு அல்லது தோற்‌ 
றங்குலை. பeformation (n) - 
உருக்குலைவு. deformed (a) - 
உருக்‌ குலைந்த. பeformity (n) 
* உறுப்புக்குறை (உடல்‌). 

defraud (4) - ஏமாற்றிப்பெறு. 


defray (4) - செலவழி. பefrayal 
(1) - செலவழித்தல்‌. 

defrock (4) - குருபட்டம்‌ நீக்கு. 

defrost (4) - பனிநீக்கு. 

deft (a) - கைத்திறமுள்ள. 

dfபாcC (8) - இறந்துபட்ட, வழக்‌ 
கற்ற, செயற்பாடு இல்லாத. 

0ே4ப56 - செயலறச்செய்‌ (குண்டு), 
நெருக்கடியைத்‌ தணி. 

ஷ்‌ (4) - மறு, மீறு, இயலாததாகச்‌ 
செய்‌, அறை கூவு. 

degenerate (4) - சிதைவுறு. 06- 
generacy (0) - சிதைவுறுதல்‌. 
degenerate (n) - கேடுகெட்‌ 
டவர்‌. 

degrade (v) - ஒழுக்கங்கெடு, 
மதிப்பைக்குறைத்துக்கொள்‌, 
அமைப்புச்சிக்கலைகக்குறை. 
degradation (n) - ஒழுக்கக்‌ 
குறைவு, மதிப்புகெடுதல்‌. 

degree (n) - பாகை (கோணம்‌, 
வெப்பநிலை), உயர்நிலை, 
சமூகநிலை, பட்டம்‌; படிநிலை. 

dehumanize (V) - மனிதப்‌ 

பண்பை நீக்கு. 06 ப௱கா!29- 

ti (ஈ) - மனிதப்‌ பண்பை 
நீக்கல்‌. - ட 

dehydrate (4) - நீரை நீக்கு. 06- 
hydration (n) - நீர்‌ நீங்கல்‌. 

deice (V) - பனிநீக்கு. பeicer (nN) 
- பனி நீக்கி. 

deify (v) - கடவுளாக மதி. ௪ரி- 
ation (ஈ) - கடவுளாக மதித்‌ 
தல்‌. 


deign 


134 


delirous 


06100 (9) - அன்பு காட்டு. 

dei gratia (adv) - தெய்வ அரு 
ளால்‌. 06151 (॥) - கடவுள்‌ 
நம்பிக்கை, இறைப்பற்று ஓ. 
theism. deist (n) - இறைப்‌ 
பற்றாளர்‌, லீ) (॥) - தெய்வம்‌ 


(ஆண்‌, பெண்‌) தெய்வத்‌ 
தன்மை. 

deja vu (n) - பார்க்காததைப்‌ 
பற்றிய உணர்வு. 

dejected (a) - சோர்ந்த, வாட்ட 
முள்ள. jection (ஈ) - சோர்வு, 
வாட்டம்‌. 

de jure (a,adv) - உரிமைப்படி, 
சட்டப்படி. the dejure king - 
உரிமைப்‌ படியான அரசன்‌. 

delay (v) - காலந்தாழ்த்து, 
சுணங்கு. () - சுணக்கம்‌, தடங்‌ 
கல்‌, delayed action - தடங்கல்‌ 
வினை. 

delectable (a) - மகிழ்ச்சியான, 
இன்பமான. 0816019101 (ஈ) - 
மகிழ்ச்சி, இன்பம்‌. 

delegate (n) - பேராளர்‌. (1) - 
பேராளராக அனுப்பு, நிறை 
வேற்று (பணி), ஒப்படை. 091- 
egation (n) - ஒப்படைத்தல்‌, 
பேராளர்குழு, தூதுர்‌ குழு. 

delete (4) - நீக்கு. deletion (n) - 
நீக்கல்‌. 

deleterious (a) - தீங்குள்ள. 081- 
eteriously (adv). 

delft, delftware (n) - பளபளப்‌ 
பான மட்கலம்‌. 


deliberate (8) - வேண்டு மென்றே, 
கவனமுள்ள. பeliberately 
(adv). (4) - கவனமாகப்‌ பேசு, 
எண்ணு. பeliberation’ (n) - 


பேச்சு, கலந்துரையாடல்‌, 
கவனம்‌. 

delicacy (ஈ) - மென்மை, 
நேர்த்தி, திறன்‌, நுண்மை, 


இனிமை, (நிறம்‌, மணம்‌). 081- 
0916 (a) - மென்மையான, 
நேர்த்தியான, எளிதில்‌ சிதையக்‌ 
கூடிய, நலிந்த, திறனுள்ள, 
நுண்மையுள்ள, இனிய. 0811- 
cately (adv). 

delicatessen (n) - ஆயத்த உண 
வுக்கடை ,ஆயத்த உணவு. 

delicious (8) - இன்பமளிக்கும்‌, 
இனிய. பeliciously (adv). 

delight (n) - பெருமகிழ்ச்சி. 06- 
lightfப| (8) - பெருமகிழ்ச்‌ 
சியுள்ள. eight (v) - பெரு 
மகிழ்வடையச்செய்‌, நுகர்‌, துய்‌. 
delighted (a) - பெருமகிழ்ச்‌ 
சியுள்ள. 

delimit (v) - வரையறு, எல்லை 
குறி, கட்டுப்படுத்து. லறtஎ- 
tn (0) - வரையறைப்‌ படுத்தல்‌. 

delineate (9) - வரைந்து காட்டு, 
குறி, விரிந்துரை. 0611162110 
(॥) - வரைந்து காட்டல்‌, விரித்‌ 
துரைத்தல்‌. 

delinquency (0) - சிறு குற்றம்‌, 
கடமை தவறல்‌, பelinquent 
(8) - தவறுசெய்யும்‌, கடமை 
தவறும்‌. 

delifous (a) - பிதற்றும்‌, பிதற்று 
விளைவுள்ள. 


பெரியா (nN) - தன்‌ நினைவற்ற 
பிதற்றல்‌. சர்ப tremens - 
குடிப்‌ பிதற்றல்‌. 

deliver (4) - விடுவி, ஒப்படை, 
குழந்தைபெறு, சொற்பொழி 
வாற்று, eliverance (0) - விடு 
தலை, காப்பாற்றுதல்‌. ப௫livery 
(॥) - ஒப்படைப்பு, பட்டு 
வாடா, மீட்டல்‌, பிள்ளைப்‌ 
பேறு, பேச்சு நிகழ்வு, பேசும்‌ 
பாங்கு. deliverer (ற) - ஒப்‌ 
படைப்பவர்‌, மீட்பவர்‌. 

08! (0) - பள்ளத்தாக்கு. 

delouse (4) - பேன்நீக்கு. 

Delphian, Delphic (a) - டெல்பி 
கோயில்‌ சார்‌, வருங்குறிகூறும்‌, 
ஈரடியான, இருபொருள்‌ உள்ள. 

08618 (ஈ) - டெல்டா: கிரேக்க 
நெடுங்கணக்கின்‌ நான்காம்‌ 
எழுத்து, ஆற்றுக்‌ கழிமுகம்‌. 
deltoid (a) - முக்கோண வடிவ 
முள்ள. 

delude (4) - மயக்கு, ஏமாற்று. 
delusion (n) - ஏமாற்‌ 
றல்‌, மயக்கல்‌. elusive (2) - 
ஏமாற்றும்‌, மயக்கும்‌. 

deluge (n) - பெருவெள்ளம்‌, 
பெருமழை, ஊழிவெள்ள 
எழுச்சி. (4) - பெருவெள்ள 
மாக்கு. 

deluxe (a) - பேருயர்‌, சிறந்த. 
deluxe edition - பேருயர்‌ 
பதிப்பு. 

delve (v) - தோண்டு, தேடு, 
செய்தியறி, ஆராய்‌. 

demagnetize (4) - காந்தம்‌ நீக்கு. 
demagnetization (n) - காந்தம்‌ 
நீக்கல்‌. 


demagogue (n) - மக்கள்தூண்டு. 
தலைவர்‌. பeMmagogic (8) - 
மக்களைத்‌ தூண்டும்‌. 
demogogy (n) - மக்களைத்‌ 
தூண்டுங்கலை. 

demand (4) - உரிமையைக்‌ கேள்‌, 
உரிமையுடன்‌ கேள்‌, வேண்டு 
(॥) - கோரிக்கை, தேவை. 

சோஸ்‌ (0) - எல்லைகுறித்தல்‌. 
demarcate (a) - எல்லைகுறி, 

0668 (4) - இழிவுபடுத்து, 
பெருமைகுறை. 06880 
(8)- இழிவுபடுத்தும்‌. 

demeanour (n) - நடத்தை. 

demented (a) - கிறுக்கான. 06- 
mentia (n) - இறுக்கு. 6௱ள- 
tia praecox - உளச்‌ சிதைவு 
(மனநோய்‌). 

demerit (n) - குறை, குற்றம்‌. 

demesne (n) - தன்னுரிமை 
நிலம்‌, தனியுரிமை நிலம்‌. 

d்ணi-ஏ௦d (॥) - தெய்வத்தோடு 
ஒத்தவர்‌, தெய்வ நிலையாளர்‌. 

demilitarize (4) - போர்ப்படை 
நீக்கு. demilitarization (ஈ) - 
போர்ப்படை நீக்கல்‌. 

demi-monde (n) - இழிநிலை 
மாதர்‌. 

demi-official - நேர்முக, அரை 
குறை அலுவல்சார்‌. 06॥-௦14- 
cial letter - நேர்முகக்‌ கடிதம்‌. 

die (8) - இறப்பு, தோல்வி, 
முடிவு. 

demist (V) - பனிப்படலம்‌ நீக்கு. 
demister (n) - பனிப்படல 
நீக்கி. 

demiurge (n) - கடவுள்‌, படைப்பு 
முதல்வர்‌. 


136 


dénse 


demob, demobilize (6) - கலை 
(படை). demobilization (ஈ) - 
படைக்‌ கலைப்பு. 

democracy (1) - மக்களாட்சி, 
குடியாட்சி. 060081 (ஈ) - 
மக்களாட்சிக்‌ கொள்கையர்‌. 
Democratic Party - மக்களாட்‌ 
சிக்‌ கொள்கைக்‌ கட்சி (அமெ 
ரிக்கா), 


democratize (4) - மக்களாட்சி. 


உள்ளதாக்கு. 06110018(129- 
tion (॥) - மக்களாட்சி உள்ள 
தாக்கல்‌, 

demography (n) - மக்கள்‌ 
தொகை இயல்‌. பூMographer 
() - மக்கள்‌ தொகை இயலார்‌. 

demographic (a) - மக்கள்‌ 
தொகை இயல்சார்‌, 

demolish: (v) - இடித்துத்தள்ளு, 
அழி, பேராசையுடன்‌ உண்‌. 
demolition (n) - இடித்தல்‌. 

08௦ (ஈ) - பேய்‌, கொடியவன்‌. 
demon drink (rf) - போதை 
யுள்ள சாராயம்‌. 

demonetize (4) - நாணயச்‌ செலா 
வணியை நிறுத்து. ௦௱0ா61- 
zation (n). 

demoniac (n) - பேய்‌ பிடித்தவன்‌. 

demonstrable (a) - செய்து 
காட்டக்கூடிய. demonstrate 
(9)- செய்துகாட்டு. பலonstra- 
tion (0) - செய்து காட்டுபவர்‌. 

demoralize (v) - ஒழுக்கத்தைச்‌ 
சிதை, 0601222401 (ஈ). 


06௦5 () - பொதுமக்கள்‌. 

demote (4) - பதவி இறக்கம்‌ செய்‌ 
(x promote). 

06 (4) - தடை எழுப்பு. 

ஷபா (3) - அமைதியான. 

demurrage (n) - தண்டக்‌ 
கட்டணம்‌, கிடப்புக்‌ கட்டணம்‌. 

ரீ (1) - டெம்மி, 'தாள்‌ அளவு. 
72% ஜதி 

demystify (6) - தெளிவாக்கு. 
demystification (n). 

08 (0) - குகை, சிறை. 

denationalize (6) - தனியுடைமை 
யாக்கு. 

denature (4) - இயல்பு நீக்கு. 
denatured (a) - இயல்பு 
நீங்கிய (சாராயம்‌). 

ப (£) - சூலைக்‌ காய்ச்சல்‌. 

deniable (a) - மறுக்கக்கூடிய, 
denial (n) - மறுப்பு. 

denizen (௫) - நிலையாகத்‌ தங்கி 
வாழும்‌உயிர்‌(மனிதன்‌, விலங்கு, 
தாவரம்‌). 

denomination (n) - இனம்‌, 
பெயர்‌, வகை. nominator 
(ஈ) - தொகுதி, அடி எண்‌ 
(கணக்கு). 

denote (4) - குறி, சுட்டு. 

denouement (n) - பூட்டவிழ்ப்பு, 
முடிவு (நாடகம்‌, கதை]. 

denounce (9) - பழி, குற்றங்கூறு. 
denouncement (n). 

dense (a) - அடர்த்தியுள்ள, 
.நெருக்கமான. பensity (n) - 
அடர்த்தி. 


dent 


dent (n) - ஒடுக்கு, குழி, வடு, 
பள்ளம்‌. (4) - வடு உண்டாக்கு. 

dental (a) - பல்சார்‌. 06048 (0) 
- பல்‌ ம்௫த்துவர்‌. பentistry (n) 
- பல்‌ மருத்துவம்‌. 061216 (2) - 
கூர்ப்பல்‌ விளிம்புள்ள. (இலை). 
dentrrfice (n) - பற்பொடி, பற்‌ 
குழம்பு. 

denude (9) - அம்மணமாக்கு, 
பிறந்த மேனியாக்கு, வெறுமை 
யாக்கு, வdenudation (ற) - 
அம்மணமாக்கல்‌. 

denunciation(n) - விலக்கல்‌. 

deny (V) - மறு. denial (0) - மறுத்‌ 
தல்‌. 

deodorize (9) - நாற்றம்‌ நீக்கு. 
deodorant (a)- நாற்றம்‌ நீக்கி. 

deontology(n) - ஒழுக்கநூல்‌, அற 
நூல்‌. 

depart (9) - புறப்படு, போ, இற. 
departure(r)-Lபுறப்படுகை, 
விலகல்‌, time of departure - 
புறப்படும்‌ நேரம்‌. 0608160(9) 
* இறந்த, கடந்த. 

Department (0) - துறை, 60ப09- 
tion Department - கல்வித்‌ 
துறை departmental (a)- 
துறைசார்‌. 

Departmental store - பல்‌ 
பொருள்‌ அங்காடி. 

depend (9) - தொங்கு, காத்திரு, 
நம்பு. dependence (Nn) - சார்ந்‌ 
திருத்தல்‌. ependency-சார்‌ 
பரசு நாடு, 0606809016 (a) - 
சார்ந்திருக்கக்கூடிய, நம்பத்‌ 
தகுந்த. பependent(n) - சார்ந்‌ 
திருப்பவர்‌ (8) சார்ந்திருக்கும்‌. 


137 
depict (4)-தீட்டு, வரை, விரித்‌ 


deposition 


துரை. பepicture, depiction (r) 
- தீட்டுதல்‌, வரைதல்‌. 

depilatory() - மயிர்நீக்கி. 

060186 (4) - வானூர்தியை 
விட்டு இறங்கு. 2 

deplete (9) - குறை தீரச்செய்‌, 
depletion (n) - தீர்தல்‌. 

deplore (4) - இடித்துரை, கண்டி, 
வருந்து. 0601018016 (a) - 
தண்டிக்கத்தக்க, 0601018037 
(adv). 

deploy (n) - போருக்குப்‌ புறப்‌ 
படு, நன்கு பயன்படுத்து, பணி 
யிடம்‌ மாற்று. பeployment (n) 
- பணியிடம்‌ மாற்றுகை, போர்‌ 
அணியமுயற்சி. 

deplume (4) - இறகுகளை நீக்கு. 

0600181726 (4) - முனைவலிமை 
நீக்கு. 060018112910 (r) - 
முனைவலிமை நீக்கல்‌. 

depolarizer(r) - முனைவலிமை 
நீக்கி. 

depopulate(”) - மக்கள்‌ தொகை 
யைக்‌ குறை. population (0) - 
மக்கள்‌ தொகைக்‌ குறைப்பு. 

deport (v) - நாடுகடத்து, 
deportation(r) - நாடுகடத்தல்‌. 
deportee (1) - நாடுகடத்தப்‌ 
படுபவர்‌. 

deportment (0) - நடத்தை, நிற்‌ 
கும்‌ நிலை, பாங்கு. 

depose (4) - நீக்கு(கட்சியிலி 
ருந்து), சான்று கூறு. 

deposition (n) - நீக்கல்‌, சான்று 
கூறல்‌. 


deposit 

deposit (v) - சேமித்துவை 
ஒப்படை த்து. (॥) வைப்புத்‌ 
தொகை, சேமிப்பு. 060081- 
(01) - வைப்புத்‌ தொகை 
யாளர்‌. depository (ற) - 
ஒப்படைப்‌ பொருள்‌ வாங்கி 
யவர்‌, சேமிப்பிடம்‌, சேமகம்‌. 
current deposit - நடப்பு 
வைப்புத்‌ தொகை.1%60 06- 
posit - நிலைவைப்பு தொகை. 
lapsed deposit - 
காலங்கடப்பு வைப்புத்‌ 
தொகை.Provident Fund de- 
posit- வருங்‌ கால நிதி வைப்புத்‌ 
தொகை.[ecurrent deposit - 
தொடர்வைப்புத்‌ தொகை. 
savings deposit - சேமிப்பு 
வைப்புத்‌ தொகை. security 
deposit - பிணைவைப்புத்‌ 
தொகை. 

depot (1) - கிடங்கு, சாலை. 

deprave (ம) -ஒழுக்கங்கெடச்‌ 
செய்‌, ரழி. ிepravation (n)- 
சீரழிப்பு. ற2/60 (8) - 
ஒழங்கங்கெட்ட. 

deprecate (v) - கருத்து மாறு 
பாட்டைத்‌ தெரிவி, எதிராகப்‌ 
பேசு. 

deprecation(n) - மாறுபட்ட 
கருத்துத்தெரிவிப்பு 

deprecating (8) deprecatingly 
(adv). 

depreciate(v) - தேயச்செய்‌, 
மதிப்பு குறையச்‌ செய்‌. 


138 


deputation 

depreciation(n) - மதிப்பு குறை 
தல்‌, தேய்மானம்‌. 06016019- 
10 (8) - மதிப்புகுறை 

depredation(n) - கொள்ளை 
இடல்‌, பாழாக்கல்‌ 060160௮0 
(0) - கொள்ளையடிப்பவர்‌, 


depredatory(a). 
depress(V)-அழுத்து, ஊக்க 
மழி, சோர்வடையச்செய்‌. 


depression (n) - சோர்வு, 
பள்ளம்‌, தாழ்ச்சி, அழுத்தக்‌ 
குறைவு. வdepressant (ஈ) - 
சோர்வு நீக்கி. 0601658560 (a) - 
ஊக்கமழிந்த. 060898/0 (8)- 
ஊக்கமழியும்‌. சோர்வடையும்‌. 

depressed area - ஏழ்மைப்‌ பகுதி. 
depressive (a) -உளச்சோர்வு 
தரும்‌. 

depressurize (8) - அழுத்தங்‌ 
குறை. depressurization - 
அழுத்தங்‌ குறையச்செய்தல்‌. 
deprive (v)- நீக்கு, தடு, 
இல்லாமல்‌ செய்‌. deprivation 
(ஈ) - நீக்கல்‌. வஒprived (a) - 
வாடிய, போதுமை இல்லாமல்‌ 
வருந்தும்‌. 

depth (n) - ஆழம்‌, செறிவு. 0606 
charge - நீரடிவெடி குண்டு 
(தீர்மூழ்கிக்கப்பலுக்குஎதிராக). 

deputation(n) - இரவல்‌, மாற்று, 
ஆட்பேர்‌ உரிமை. pute (1). 
deputy(n) - பகராளர்‌, துணை. 
deputize (4) - பகரமாகப்‌ பணி 
யாற்று. இரவலாக அளி. 


derail 


139 


desertion 


drail(v) - தடம்‌ புரள்‌. 0612॥- 
றாள்‌ (0) - தடம்‌ புரளல்‌. 

derange(v)-ஒழுங்கைக்‌ குலை; 
மூளை குழம்பச்செய்‌. 

deranged (a) - மூளை குழம்பிய. 
derangement (0) - மூளைக்‌ 
குழப்பம்‌. 

deregulate (6) - கட்டுப்பாட்டை 
நீக்கும்‌. 06160 பி810 (ஈ) - 
கட்டுப்பாட்டை நீக்கல்‌. 

derelict (a) - கைவிடப்பட்ட. (0) 
துணையில்லாதவர்‌, கைவிடப்‌ 
பட்டவர்‌,கைவிடப்பட்டது, 
உடையவர்இல்லாதது. (கப்பல்‌). 
dereliction (n) - புறக்கணிப்பு, 
கைவிடல்‌, தவறல்‌. பereliction 
of பபர்‌) - கடமைதவறல்‌. 

derestrict (v) - தடைநீக்கு. 

deride (v) - ஏளனம்‌ செய்‌. 
derision (0)-ஏளனம்‌ செய்தல்‌. 
derisive (a). 

derive (4)-வருவி, தருவி, பிறப்பி 
ஆக்கு. derivative (a) - 
வருவிக்கப்பெற்றது, வழிப்‌ 
பொருள்‌. பerivation(n) .- 
வருவித்தல்‌. 

dr (॥) - தோல்‌.ிermatitis(n) 
- தோலழற்சி. 0612101001 
(ஈ) - தோலியல்‌. பrmatolo- 
gist (1) - தோலியலார்‌ ளோ$ 
(1) - உட்தோல்‌. 

derogate (v) - இழிவுபடுத்த, 
தாழ்த்து, 06100810ர/(8). - 
இழிவாக்கும்‌. 06100210 (0) 
- இழிவாக்கல்‌. 


derrick (r)- பளுத்தூக்கி, பளுத்‌ 
தாங்கி. 

derring-do (0) - வீரச்செயல்‌, 
அஞ்சாநெஞ்சம்‌. 

dervish (n) - முகமதியத்துறவி. 

desalinate (r) - உப்பைநீக்கு. 
désalination(n} - உப்புநீக்கல்‌. 

descale (4) - செதிலை நீக்கு. . 


‘descant (4) - வீரிப்பேசு, 


விரித்துப்பேசு, உச்சித்தனி 
இசைப்‌ பகுதி. 

descend (4) - இறங்கு, மரபில்‌ 
வா. descendant (0) - மரபில்‌ 
வந்தவர்‌. 065081 (ஈ) - 
இறக்கம்‌, மரபு, படை எடுப்பு. 

describe(v) - விரித்துரை. 
description (n) - வண்ணனை, 
விளக்க உரை, பescriptive (8) - 
விரித்துரைக்கும்‌. 

descry (9) - பார்‌. 

desecrate (4) - இழிவுபடுத்து, 
அழிபாடுசெய்‌. 0856018401 
(0) - இழிவுபடுத்தல்‌. 0656012- 
tor (0) - இழிவுப்படுத்துபவர்‌. 

desert (0) - பாலை நிலம்‌, பாலை 
போன்ற. 065611 island - 
பாலைநிலத்தீவு. 

deserts - ஒருவர்‌ உற்றுநோக்கு 
வது. 

deserter (n) - விட்டு ஓடுபவர்‌, 
கைவிடுபவர்‌. 

desert (v) - வெளியேறு, 
விட்டோடு, தவறு. பeserted 
(8) - வெறிச்சோடியுள்ள, 
கைவிடப்பட்ட 

desertion (n) - கைவிடல்‌, விட்‌ 
டோடல்‌. 


deserve (4) - தகுதிபெறு, உழைத்‌ 
துப்‌ பெறு, உரியதைப்பெறு. 
deserving (a) - உரியதைப்‌ 
பெறும்‌. 

0651009816 (4) - உலர்த்து. 
desiccation [n] - உலர்த்தல்‌. 
desiccator [r] - உலர்த்தி, 
உலர்த்தும்‌ பாண்டம்‌. 

desiderate (a) - விரும்பும்‌. 
desiderative (a) - விருப்புக்‌ 
குரிய: (இலக்கணம்‌), விருப்பந்‌ 
தெரிவிக்கும்‌. 0651061210 (8) - 
விரும்பத்தக்கது, மிகத்தேவைப்‌ 
பட்டது. 

design (n) - வடிவமைப்பு, 
திட்டம்‌, நோக்கம்‌, (4) வடிவமை. 
designer (r) - வடிவமைப்‌ 
பாளர்‌, இட்டமிடுபவர்‌. 
designing (a) - சூழ்ச்சி செய்‌ 
யும்‌, அறிவுக்கூர்மையுள்ள. 

designate (a) - பதவியமர்‌. 

designate (v) - தெளிவாகக் குறி, 
தேர்ந்தெடு, ஒன்றையளி (பெயர்‌, 
பட்டம்‌.) esignation(n) - 
பதவி, பட்டம்‌. 

desire {V) - விரும்பு, ஆவல்‌ 
கொள்‌, அவா, விருப்பம்‌, 
கோரிக்கை. பesirable (a) - 
விரும்பத்தக்க. பesirous (8) - 
விரும்புகிற. 

sist (4) - நிறுத்து, தவிர்‌. 

desk (0)- (எழுது) மேடை அலுவ 
லகம்‌ (செய்தித்‌ தாள்‌). 065% 
top publishing, DTP - 
மேடைவழிவெளியீடு. 


desolate(a) - தனிமையான, ' 
துணையில்லாத, 
மில்லாத, 


நடமாட்ட 

பாழாக்கு, கழி, 
துயருக்கு உள்ளாக்கு. பesolation 
(1) - தனிமை, துன்பம்‌, பாழ்‌ 
நிலை. 

despair (nN) - நம்பிக்கை இழப்பு, 
நம்பிக்கை இழ, மனக்கசப்‌ 
படை. despairing (8) - 
நம்பிக்கை இழக்கும்‌. 
desparingly (adv). 

desperado (n) - துணிச்சலாகக்‌ 
செய்பவர்‌ (விளைவை எதிர்‌ 
பாராமல்‌). 

desperate (a) - நம்பிக்கை 
இழந்த, இடருள்ள. 06$06(8- 
0 (॥) - நம்பிக்கை 
இழப்பு.பesperately (adv). 

desplse (8) - எள்ளு, வெறு, 
ஏளனமாகக்‌ கருது. 0650102016 
(8) வெறுக்கத்தக்க. 

despite (n) - வன்மம்‌, பகைமை, 
அவமதிப்பு, இருந்தபோதிறும்‌. 

despoil(v) - கொள்ளையடி, 
அழித்துக்கவர்‌.eSpoilation(n). 

despond (4) - ஊக்கமிழ, சோர்‌ 
வடை, தளர்வடை. 06$001- 
சொ (8) - ஊக்கமிழக்கும்‌ 06- 
spondency (n) - ஊக்க 
மிழப்பு, எespondently (adv). 

despot (n) - கொடுங்கோலர்‌. 
despotic (a) - கொடுங்கோல்‌ 

despotism 

(॥) -- கொடுங்‌ கோன்மை. 


தன்மையுள்ள. 


dessert 


141 


detest 


dessert, sweet (n) - இனிப்புப்‌ 
பழம்‌. 

destination(n) - அடையுமிடம்‌, 
இலக்கு. 06560 (8) - முன்‌ 
கூட்டியே அமைந்த. பestiny 
(m) - ஊழ்‌. destitute (a) - 
துணையற்ற, வறிய. பestitபtion 
(॥) - வறுமை, ஏதுமற்றநிலை. 

destroy (Vv) - அழி, சிதை. 
destroyer (n) - அழிப்பவர்‌, 
போர்க்கப்பல்‌. பestruction 
(॥) - அழிவு. பestructible (8) - 
அழிக்கக்கூடிய 

desuetude (n) - வழக்‌ கொழிவு. 

desultory (8) - முறையற்ற, 085- 
ultorily (adv). 

detach(V) -பற்றறு, பிரி, பிலத்து, 
அனுப்பு. 06(80160 (a) - 
சார்பற்ற, நடுநிலையான, 
தனித்துள்ள. 

detazhable (a) detachment(n)- 
பிரித்தனுப்பு, விருப்புவெறுப்‌ 
பற்ற நிலை, நாட்டமின்மை, 
படைப்பிரிவு. 

detail (nN) - நிலை, விளக்கம்‌, 
துணுக்கம்‌, தனிப்பணியுள்ள 
வீரர்குழாம்‌ i etal - 
விரிவாக. tailed (a) - 
விளக்கமான. 

detain (v) - சிறைப்படுத்து, பின்‌ 
தங்கக்செய்‌. பetention(n) - 
சிறைவைத்தல்‌. பிetainer(n) - 
கட்டாயப்படுத்தித்‌ தடுப்பவர்‌. 


10 


detect (4) - கண்டுபிடி, உளவறி. 
detection (n) - உளவறிதல்‌. 
detective (8) - உளவறியும்‌. 
detector (n) - கண்டறிவி, கண்‌' 
டறிபவர்‌. 

detenu (n) - காவல்‌ சிறையாள்‌. 
detenue (॥) - பெண்காவல்‌ 
சிறையாள்‌. 

fer (9) - அச்சத்தால்‌ பின்‌ வாங்கு, 
தயங்கு, பின்வாங்கச்‌ செய்‌. 
deterrent (a) - பின்வாங்கச்‌ 
செய்யும்‌, அச்சுறுத்தும்‌, தடை 
யான. eterrent (ஈ) - தடை, 
பின்வாங்கச்‌ செய்யும்‌ ஒன்று. 

deteriorate (4) - நிலைமை, 
சீர்குலையச்‌ செய்‌. 061611018- 
tion (0) - நிலைமை சீர்குலைவு. 

determinant (a,n)- உறுதிசெய்‌ 
பொருள்‌. பeterminate(a) - 
திட்டமான, வரம்புள்ள. 

determination (n) - உறுதிப்‌ 
பாடு, அறுதிப்‌ பாடு, கணக்கிடல்‌. 
determinative(a) - வரையறுக்‌ 
கும்‌, எல்லைப்படுத்தும்‌, தீர்‌ 
மானப்பொருள்‌. 

determine (4) - முடிவுசெய்‌, 
காண்‌, உறுதிசெய்‌, 06161- 
ஈmined (8) - தீர்மானமான 
உறுதியான. 099௭ (॥) - 
உறுதிசெய்‌ சொல்‌. 06161ஈ॥- 
i (6) - புறக்காரணக்‌ 
கொள்கை. 

deterrence (n) - அச்சுறுத்தல்‌ 

detest (v) - வெறுப்பு கொள்‌. 06- 
testable (a) - வெறுப்பு 
கொள்ளும்‌. 


dethrone 


142 


devolve 


dethrone (V) - அரியணையிலிருந்து 
இறக்கு, பதவியிலிருந்து நீக்கு. 
dethronement (n) - பதவியி 
லிருந்து நீக்கல்‌. 

detonate(v) - வெடிக்கச்‌ செய்‌. 
detonator (n) - வெடிக்கச்‌ செய்‌ 
யும்‌ பகுதி. detonation (Nn) - 
வெடித்தல்‌. 

detour (9) - சுற்று வழி,(V) - சுற்றிச்‌ 
செல்‌. 

detoxify (v) - நச்சு நீக்கு. 
detoxification(n) - நச்சு நீக்கல்‌. 

detract (9) - குறைவுள்ள தாக்கு. 
detraction (n)- குறைவுபடுத்தல்‌. 
detractor(n) - குறைகூறுபவர்‌. 

detrain (4) - புகைவண்டியை 
விட்டு இறங்கு. 

detribalize (v) - ஆதிப்பழக்க 
வழக்கத்தை விடு. 06111081- 
zation (n) - ஆதிப்பழக்க 
வழக்கத்தை விடல்‌. 

detriment(n) - இழப்பு, சேதம்‌, 
detrimental (8) -£ீங்குதரும்‌. 
detrimentally (adv). 

detritus(n) - கற்கூளம்‌, சிதை 
பொருள்‌ கூளம்‌. 

detrop (a) - தேவை இல்லாத. 

06ப06(0) - பகடை, ஈரெண்‌ ட்டு, 
40சம கெலிப்பெண்‌ (மட்டைப்‌ 
பந்து)துன்பவிளிப்பு. 

devalue - மதிப்பைக்‌ குறை. 06- 
valuation (n) - மதிப்பைக்‌ 
குறைத்தல்‌. 


devastate (v) - அறஅழி, 
அதிர்ச்சியடை. பevastating 
(8) - அழிக்கும்‌, அதிர்ச்சியுறச்‌ 
செய்யும்‌, தாக்கும்‌. பevasta- 
tin (0) - பேரழிவு. 

develop (8) - வளரச்செய்‌, 
முதிர்ச்சியடையச்செய்‌, 
விரிவாக்கு. evelopment (n) 
- வளர்ச்சி. developer (ஈ) - 
பெருக்கி, விரிவாக்கி. 

deviate(V) - விலகு, இரிபடை. 
deviation (n) - விலகல்‌, திரி 
படைதல்‌. 

device (n) - கருவி, கருவி 
யமைப்பு, திட்டம்‌, தந்திரம்‌, 
குறி, உரு. வevise(V) - இட்ட 
மிடு. 

devil (nN) - பேய்‌, பிசாசு, அச்சுத்‌ 
தொழில்‌ சிற்றாள்‌. 061115 (8) 
- கொடிய. பevilment - 
சூனியம்‌, குறும்பு. 

devious (a) - நேர்மையற்ற, 
தந்திரமான, சுற்றிச்‌ செல்லும்‌ 
(வழி). 

devitalize (v} - வீறுநீக்கு, 
வலிவற்றதாக்கும்‌.பevitalizalion 
(1) - வீறற்ற தாக்கல்‌. 

devoid (a) - ஒன்றுமில்லாத. 
devolution (ஈ) - அதிகாரம்‌ 


மாற்றுகை. எ.கா: (மைய 
அரசிலிருந்து மாநில 
அரசுக்கு). 


devolve (4) - பணிமாற்று. 


devole 


143 


diameter 


devote (4) - ஒப்படை, ஈடுபடு, 

devoted (a) - ஈடுபாடுள்ள. 
devotedly (adv). devotion 
(॥) - ஈடுபாடு, 064/0(66 (n) - 
ஈடுபாடுள்ளவர்‌, ஆதரவாளர்‌. 
devotional (a) - பக்இக்குரிய. 

devour (4) - விழுங்கு, கொள்ளை 
யிடு, அழி. வevouringly (adv). 
devouring (a) - பற்றுறுதி 
யுள்ள, ஈடுபாடுள்ள இறை 
பாடுள்ள. 

dW (0) - பனித்திவலை, புதிய 
தன்மை, பனித்திவலையால்‌ 
நனை. 0610 (8) - பனியுள்ள. 

dew-drop (n) - பனித்துளி. 

dew-lap(n)- தொங்குதாடை, 
மடி, கழுத்து மடிப்பு. 

dexter (a) - வலப்பக்கமாக. 
dexterity (n) - இறமை, கைத்‌ 
திறன்‌, தந்திரம்‌. பexterous (8) 
- கைத்திறம்‌, வாய்ந்த. 

Dextrose (n) - ஒருவகைச்‌ 
சர்க்கரை. 

dhoti (ஈ) - வேட்டி. 

dhow(n) - ஒருபாய்‌ மரக்‌ கப்பல்‌. 

diabetes (n) - சர்க்கரை நோய்‌, 
நீரிழிவு, 0140616 (8) - சர்க்கரை 
நோயுள்ள [॥) - நோயுள்ள, 
சர்க்கரை நோயாளி. 

diabolic (a) - பேய்த்தனமாள, 
கொடிய. 01/800118ஈ (ஈ) - 
கொடுமை, " பேய்த்தன்மை. 

diacritical (a) - ஒலிக்‌ குறிப்பைக்‌ 
காட்டும்‌. 


diadem (n) - தலைமுடி, 
மகுடம்‌. 

diagnose (0) - நோயறி, ஆய்ந்தறி. 
diagnosis (n) - நோயறிதல்‌, 
ஆய்ந்தறிதல்‌. 

diagonal (n) - மூலை விட்டம்‌. 

diagram (॥) - விளக்கப்படம்‌. ஒ. 
chart, sketch, picture, figure. 
diagramatic (a) - diagram 
matically (adv). 

di! (n) - முகப்பு,(4) முகப்பைச்‌ 
சுற்று(தொலைபேசி). 011110 
0006 -முகப்புக்குறி எண்‌. 
dialling tone - முகப்பு ஒலி. 

dialect (n) - வட்டாரமொழி, 
கிளைமொழி, திசை மொழி. 
dialectal (a) - வட்டார மொழி 
சார்‌. 

dialectic(s) (ஈ) - வழக்குரை 
இயல்‌, சொற்போர்முறை. 
dialectical (a) - வழக்குரை 
இயல்‌ சார்‌ dialectical Materi- 
alism - வழக்‌ குரைப்‌ பொருள்‌ 
கொள்கை. (ஹீகல்‌, மார்க்ஸ்‌). 

dialectician (ஈ) - வழக்குரை 
இயலார்‌, வழக்குரையாளர்‌. 

dialogue (n) - உரையாடல்‌, 
கலந்துரையாடல்‌. 

dialysis (n) - ஊடுபகுப்பு. renal 
dialysis - சிறுநீரக ஊடு பகுப்பு. 

diamante (a) - அணிமணி 
வேலைப்பாடுள்ள. 

diameter (n) - குறுக்களவு, 
diametrical(a) diametri- 
cally(adv). 


diamond 


144 


die 


diamond (ஈ) - வைரம்‌, வைரக்‌ 
கல்‌. 005 - விளையாட்டுச்‌ 
சீட்டு, தளக்கோடு உட்பகுதி 
(தளபந்து). black diamond - 
நிலக்கரி, கறுப்பு வைரம்‌. . 

diamond jubilee - வைரவிழா, 
மணிவிழா. 

diamond wedding - வைரத்‌ 
திருமண (அறுபதாவது) ஆண்டு. 
ஓ. golden jubilee, silver 
jubilee. 

0180௭ (0) - மணிஉருவ வேலைப்‌ 
பாட்டுத்துணி. 

‘ diaphanous (a) - ஒளிஊடுருவும்‌ 

(துணி). 

diaphragm (n) - உதரவிதானம்‌, 
குறுக்குத்தட்டம்‌. 

diarchy(a) - இரட்டையாட்சி. 

diarrhoea(a)-வயிற்றுப்‌ போக்கு. 

கா) (ற) - நாட்குறிப்பேடு. 
darist (n) - நாட்குறிப்பு எழுது 
பவா. 

diastase (n) - ஒரு நொதி. 
மாவைச்‌ சர்க்கரையாக்குவது. 

diastole(n) - இதயவிரிவு 
systole ஓ. 

diatom (ஈ) - ஈரணு, செம்பாதியம்‌ 
(ஓரணு உயிர்ப்பாசி) iகtonic 
(8) - ஈரணு உள்ள. 

diatonic - இருவகை இசைக்‌ 
குறிப்புள்ள 

diatribe (n) - சொல்தாக்கு, வசை 
மாரி.ஒ. tirade. 

01016 (௫) - கொத்துகருவி. (4) - 


கொத்ஜிப்பயி? ஓ 


0106 (nN) - பகடைக்காய்கள்‌ (4) - 
பகடைக்காய்‌ ஆடு. 0103 (8) - 
இடருள்ள 

dichotomy (n) - இரண்டாகப்‌ 
பிரித்தல்‌. 

dickens (n) - இழவு. 

dicker (4) - வாதிடு, வழக்காடு. 

01001 (ஈ) - இருவிதை இலைத்‌ 
தாவரம்‌. cotyledon (n) - 
இருவிதை இலை. 

Dictaphone (v) - சொல்வது 
பதிவி. 

dictate (v) - எழுதுவதற்குச்‌ 
சொல்‌; கட்டளையிடு. 010196 
(॥) - கட்டளை. 0iஎtஎீ௦ா (ஈ) - 
சொல்வது எழுதுதல்‌, சொல்வது 
எழுதும்‌ பகுதி. 

dictator (n) - வல்லாட்சியாளர்‌, 
சர்வாதிகாரி. பitatorial (9) - 
வல்லாட்சிசார்‌. 0101910111 
(adv) dictatorship (n) - வல்‌ 
லாட்சி, சர்வாதிகாரம்‌. 

diction (n) - சொல்லாட்சி, எழுத்‌ 
தாட்‌. பictionary () - அகர 
முதலி, அகராதி. 

dictum(N)-பழமெொழி, கருத்து 
மொழிவு, ஆணை. 

didactic(a)-அறம்பகரும்‌, நீதி 
கூறும்‌,குழந்தைபோல்‌ பாவித்‌ 
துச்‌ சொல்லும்‌. பidactically 
(adv). 

didle (9) - ஏமாற்று. 

016 (ஈ) - அச்சு வார்ப்பு. 016085 
(8) - அச்சு வார்ப்பு போன்ற 
பகடை. 06-20) - நெஞ்ச 

ந்த முள்ளவர்‌. 0௪ (4) - இற, 


போ. 


dielectric : 


145 


dike 


dielectric (n) - மின்தடைப்‌ 
பொருள்‌. 

diesel (0) - டீசல்‌ எந்திரம்‌. 016- 
$6| 161 - டீசல்‌ எரிபொருள்‌ 
(எண்ணெய்‌). iesel-electric- 
டீசல்‌ மின்சார முள்ள. 

die sinker(n)-அச்சு வார்ப்பு செய்‌ 
பவர்‌, 

diet (0) - உணவு, நோய்‌ உணவு, 
பத்தியம்‌, சட்டமன்றம்‌. (4) - 
உணவளி. 016000 (1) - உணவுப்‌ 
பட்‌ டியல்‌. 01616(108 (Nn) - 
உணவியல்‌. 016110188 (n) - 
உணவியலார்‌. 

பீசா (4) - வேறுபாடு, மாறுபடு. 

difference (n) -வேறுபாடு. 
different (a) - வேறுபட்ட, 
தனித்த. பifferential (a) - 
வேறுபாடுள்ள, வகை சார்‌, 

differential calculus - வகை 
நுண்கணிதம்‌. 0ரீர£லாரர। றப!- 
16 - வேறுபடுங்‌ கப்பி. பரர£ா- 
ential gear - வேறுபடும்‌ 
பல்லிணை. 01116௦10௮1 (n) - 
வேறுபடு சம்பள வீதம்‌. 

differentiate (4) - வேறுபடுத்து. 
differentiation(n) - வேறு 
படுத்தல்‌. 

difficult(a)-கடீனமான,அமைதி 
படுத்த இயலாத. ரரி) (0) - 
கடினம்‌, இடர்‌. 

பொர (a) - தன்னம்பிக்கையற்ற. 
diffidence (n) - தன்னம்பிக்கை 
யின்மை. ரffidently (adv). 

diffract (v) - (ஒளி) விலகு. 0- 
fraction (n) - ஒளி விலகல்‌, 
விளிம்பு விளைவு. 0111801401 
05 - விளிம்பு விளைவு வரி 
கள்‌. diffraction grating - 
விளிம்பு விளைவுக்ற்றணி. 


diffuse (4) - விரவு, பரவு. பரீரப- 
$n (1) - விரவில்‌ பரவல்‌. 0ரீ- 
fusion pump - விரவல்‌ எக்கி. 

diffusely (adv). 

019 (4)-தோண்டு, பாராட்டு, நுகர்‌, 
கண்டுபிடி. 00/00 (1) - தோண்‌ 
டுதல்‌. 010 (1) - குத்து, எரிச்ச 
லூட்டு, அகழ்வு. 

digest (4) - செரிக்கச்‌ செய்‌, முழு 
துமறி. gestion (ஈ) - செரித்‌ 
தல்‌. 0106541016 (8) - செரிக்கச்‌ 
கூடிய. 0106511/6 system - 
செரித்தல்‌ மண்டலம்‌. 

digger (n) -1) தோண்டுபவர்‌, 
அகழ்பவர்‌. 2)அகழ்வி. 

digit (ஈ) - எண்‌, இலக்கம்‌, விரல்‌. 
019141 (a) - எண்சார்‌, விரல்‌ 
சார்‌, digital watch - 
எண்ணிலக்கக்‌ கடிகாரம்‌. 0014௮1 
computer - எண்ணிலக்கக்‌ 
கணிப்பொறி. 0101௮1 display - 
எண்ணிலக்கக்‌ காட்ச (ப்பாடு) 
digital recording - 
எண்ணிலக்கப்‌ பதிவு. 

dignify (V) - மதிப்புடையதாக்கு. 
dignified (a) - மதிப்புள்ள. 
dignity (n) - மதிப்பு, உயர்வு. 
dignity of labour - உழைப்பு 
உயர்வு.பிாரtகாy(॥) - பெரு 
மகனா. 


digraph (n) - ஒரொலி உள்ள ஈரெ 


முத்து. 

0055 () - வழியிலிரந்துவிலகு. 
செய்தியைவிட்டு விலகு. 010- 
ression(n) - பிறிதொன்று 
கூறல்‌ குற்றம்‌. 

dike, dyke (n) - செய்கரை, 
பள்ளம்‌. (4) - அணைக்கட்டு. 


dilapidate 


dilapidate (9) - சர்கெடு, பாழாகு. 
dilapidation (n) - சர்கெடல்‌, 
பாழாக்கல்‌. ilapidated (a). 
dilate(v):விரியச்செய்‌, மிகை 
படக்கூறு, விளக்கமாகக்‌ கூறு. 
dilation (n) - விரிதல்‌. 01810௫ 
- காலங்கட்த்தும்‌, தயங்கும்‌. 
dilemma (n) - இருதலைக்‌ 
கொள்ளி எறும்பு நிலை. 
dilettante (n) - மேற்போக்காகச்‌ 
செய்பவர்‌. 
diligence(n)-விடா முயற்சி, ஒரு 
வகை வண்டி. பரா! (8) - 041- 
gently (adv). 
dilly-dally(¥)-தயங்கு, மன மின்றி 
வேலை செய்‌, கடன்‌ கழி. 
dilute (a) - நீர்த்த (4) - நீர்க்கச்‌ 
செய்‌. 
01ப(6 acid - நீர்த்தகாடி (% ௦00- 
centrated). dilution (n) - 
நீர்க்கச்‌ செய்தல்‌. 
வ (9) - மங்கலான, ஒளி குறைந்த. 
(4) - மங்கலாக்கு. 
dimension(n) - அளவு, பருமன்‌, 
நீளஅகல உயரங்கள்‌. 
diminish(v): குறை, குறைவாகு. 
ொர்பர்/ஒ(8) - சிறு அளவான. 
(॥)-சிறு அளவைக்குறிக்குஞ்‌ 
சொல்‌. ரோர்பட்‌0 (0) - குறைவு. 
dimorphic(a)-இருவேறு உருவ 
முள்ள, இருவேறு அணுஅமைப்‌ 
புள்ள. 
ோொற6 (Nn) - கன்னத்தில்‌ விழும்‌ 
குழி. (4) - கன்னங்குழிவாகு. 


146 


dipthong 


i (1) - குழப்பும்‌ குரல்‌. (\) - 
குழப்பும்‌ குரல்‌ எழுப்பு, வற்‌ 
புறுத்திக்‌ கூறு. 

dine (9) - உணவருந்து, உணவளி. 
dining room - உணவருந்தும்‌ 
அறை. ining fable - உண 
வருந்து மேடை. er (9) - 
உணவருந்துபவர்‌, உணவருந்து 
வண்டி, உணவகம்‌. பinette (n) 
Se உணவறை. 

ding-dong (ஈ) - மணிஓசை. 

dinghy ௫) - சிறு ஓடம்‌. 

01016 (1) - பள்ளத்தாக்கு. 


igo (ஈ) - ஆஸ்திரேலிய-நாய்‌. 


ரோறு -அழுக்கடைந்த தோற்ற 
முள்ள, மங்கலான. 
dinner(n)- பகலுணவு. சோக 
panty - விருந்து. பinner Service 
- பரிமாறு கலங்கள்‌. 
dinosaur (n} - 
உயிரினம்‌. 
01 (0)-வடு, குழி. by int of - 
விடாமுயற்சியால்‌. 
0100656-பேராயர்‌ ஆட்சிப்பகுதி. 
012 (4)-அமுக்கு. மூழ்கச்செய்‌, 
சாய்‌()-அமுக்குதல்‌, மூழ்கச்‌ 
செய்தல்‌, சாய்தல்‌. 
dip,diploma (n) - பட்டயம்‌. 
dipper (0) - கரண்டி, சாய்வு, சரிவு. 
diphtheria (n) - தொண்டை 
யடைப்பான்‌ நோய்‌. 
dipthong (n) - இணைகயிர்‌ 
(எழுத்து அல்லது ஒலி) 


பண்டை 


diplomacy (n) - அரசியல்‌ 
சூழ்ச்சித்‌ திறம்‌, வெல்திறம்‌, 
தூதாண்மை. iறlomatic(a) - 
வெல்திற முள்ள. 0101021- 
cally (adv). diplomat (n) - 
விரகர்‌, தூதர்‌. 

diplomania(n)-குடிவெறி. 
diplomaniac (n) - குடி 
வெறியன்‌. 

06 (8) - அஞ்சத்தக்க, இடருக்‌ 
குரிய. 

direct(v)-வழிகாட்டு, நெறிப்‌ 
படுத்து, இயக்கு, கட்டளையிடு, 
முகவரியிட்டு அனுப்பு. 011601 
(8) - நேராக. பirectly (adv) - 
direct speech - நேர்கூற்று. 
direct evidence - நேர்முகச்‌ 
சான்று. 

060401(0)-வழிகாட்டுதல்‌, முக 
வரிகாட்டுதல்‌, இயக்குதல்‌, 
இசை, கட்டளை. 

director (n) - இயக்குநர்‌. 0160- 
torate (nN) - இயக்ககம்‌. 

directory (n) - தகவல்‌ தொகுதி, 
திரட்டு. 

பொடர்ப! (8) - தக்குறியான, மிக 
இன்றியமையாத, 

0106 (ஈ) - இரங்கற்பா, புலம்பல்‌. 

சொ்டம்‌(6 (nN) - பழைய வானூர்தி. 

07 (0) - கட்டாரி, குத்துவாள்‌. 

ர்‌ (0) - தூசி, அழுக்கு. ரர்‌) (8) - 
தூசியுள்ள. 

disability (nN) - வேலை செய்ய 
இயலாமை, ஊனம்‌. 01590] 
leave - ஊனவிடுப்பு. 05201௦ 
(8) - வேலைசெய்ய இயலாத. 
disabled (a) - ஊனமுற்றோர்‌. 


disabuse(V) - தவறான எண்ணத்‌ 
தைப்போக்கு, தெளிவுப டுத்து. 

disaccord (n) - மாறுபாடு. (4) - 
மாறுபடு. ( 800010) 

disadvantage(n)-gமை, சார்‌ 
பாக இல்லாத நிலை. (% 804/21- 
tage) disadvantageous (a) .- 

disaffected(a)-Gநோயற்ற, இணக்‌ 
கமில்லா. பi௮ffection(n) - 
நேயின்மை. 

disagree (V) - மாறுபடு. 015- 
agreement (ஈ)-மாறுபாடு, 
உடன்பாடின்மை. (% ௮ஏாee- 
ment) 

disallow (4) - ஏற்கமறு. 

disappear (4) - மறை, ஒளித்து 
வை. disappearance (n) - 
மறைதல்‌. 

disappoint (4) - ஏமாற்றமளி, ஏக்‌ 
கமளி. 0158000106 (n) - 
ஏமாற்றம்‌. 

disapprove (4) - ஒத்துக்கொள்ள 
மறு, கண்டி. 0158000491 - 
ஒத்துக்கொள்ள மறுத்தல்‌. 
disapproving (a) - ஒத்துக்‌ 
கொள்ள மறுக்கும்‌. 

வரகா (9) - படைக்கலம்‌ நீக்கு, 
படையைக்‌ குறை, பயத்தைக்‌ 
குறை. 0/8கா௱ameா[ (ஈ) - 
படைக்குறைப்பு. 015810 
(8) - குறைக்கும்‌. 60 
(adv). 

disarange (0) - ஒழுங்கைக்‌ குலை. 
disarrangement (n) - ஒழுங்‌ 
குக்‌ குலைவு. 


disarray 


148 


disconcert 


disarray (v) - disarrange. 

disassemble (V) - தனித்தனியே 
பிரித்தெடு, பிரி. (X assemble). 

dissociate (V) - உறவைத்துண்டி, 
பிரிந்து நில்‌. 

aster (nN) - பேரிழப்பு, கடுந்‌ 
துன்பம்‌. i5௮ster area - 
பேரிழப்புப்‌ பகுதி. பi5astrous 
(a) disastrously (adv). 

disavow (V)- இல்லை எனக்கூறு. 
disavowal (n) - இல்லை எனக்‌ 
கூறல்‌. 

disband (9) - கலை. disband- 
ளர்‌ (0) - கலைப்பு. 

disbelieve (9) - நம்பாதே. 015- 
belief (n) - நம்பிக்கையின்மை. 

disburden (0) - பளூவைக்குறை. 

disburse (6) - பணங்கொடு, 
பிரித்துக்‌ கொடு. 0150 பா$6- 
ளா (௩) - கொடுபாடு. 

disc, disk (0) - வட்டு, தட்டு. 

0150210, (4) - தள்ளு, விலக்கு, (1) 
- தள்ளல்‌, கழித்தல்‌. 

01806 (9) - தெளிவாகப்பார்த்‌ 
அறி. 01509௱॥016 (a) - அறியக்‌ 
கூடிய. பicernment (n) - 
கூரிய அறிவு. பi5cemning (a) - 
தெளிந்த அறிவுள்ள. 

discharge (0) - தீர்‌, திறை வேற்று, 
செலுத்து பளுஇறக்கு, துப்‌ 
பாக்கியால்‌ சுடு, பதவியிலிருந்து 
விடுவி. (1) - விடுவித்தல்‌, செலுத்‌ 
தல்‌, வெடித்தல்‌, விலக்குதல்‌. 


disciple (n) - 
மாணாக்கர்‌, டர்‌. 

disciplinarian (n) - ஒழுங்கு 
பேணுபவர்‌. 0150101116 (n) - 
ஒழுங்கு, கட்டுப்பாடு. (1) - 
கட்டுப்படுத்து, பயிற்சியளி, 
ஒழுங்குபடுத்த. 

disclaim (v) - உரிமையைக்‌ 
கைவிடு, தனது என்று கூறு. 018- 
laimsr (0) - உரிமை கைவிடு 
அறிக்கை. 

disclose (4) - வெளிப்படுத்து, 
தெரிவி. 015010$ப16 (1) - வெளிப்‌ 
படுத்தல்‌, தெரிவித்தல்‌. 

01500 (8) - களியாட்ட இசைய 
கம்‌, இவ்விசை ஒலியைத்‌ தெரி 
விக்கும்‌ கருவி. 01800 dancing - 
களியாட்ட இசை நடனம்‌. 

0150010பா (4) - நிறத்தைப்‌ போக்கு, 
discoloration (n) - நிறம்‌ 
போதல்‌. 

discomfit (v) - குழப்பமடை. 
discomfiture(n) - குழப்ப 
மடைதல்‌. 

discomfort (n) - வசதியின்மை, 
குறை, மனக்குறை, வலி. 

discommode (4) - தொல்லை 
கொடு. 

0150000056 (8) - மனஉளைச்‌ 
சல்‌ உண்டாக்கு. 015000- 
posure(n) - மன உளைச்சல்‌. 

015000௦811 (4) - தொல்லை 
ஏற்படுத்து, எரிச்சல்‌ உண்‌ 
டாக்கு. 015000061160 (a) - 
எரிச்சலுள்ள. 0150000611400 
(8) - எரிச்சலுண்டாக்கும்‌. 018- 
concertingly (adv). 


மாணவர்‌, 


disconnect 


disconnect (n} - தொடர்பறு, 
பிரி. 0500006060 (8) - தொடர்‌ 
பற்ற. 0180006040ஈ (ஈ) - 
தொடர்பு றுத்தல்‌, பிரித்தல்‌. 

0180009026 (a) - துயர்மிகுந்த, 
ஆறுதலில்லாத, நம்பிக்கை 
யற்ற. 

discontent (n) - உளநிறை 
வின்மை, அமைதியின்மை. 
discontented (a) - அமைதி 
யிலா. (% contented). 

discontinue (9) - நிறுத்து, தொடர்‌ 
பறு. பiscantinuation (Nn) - 
தொடர்ச்சியின்மை, நிறுத்தல்‌. 
discontinuous (8) - 
தொடர்ச்சியற்ற (% ோர£ராப- 
ous). 

discord (nN) -. மாறுபாடு, 
உடன்பாடின்மை, முரண்பாடு. 
discordant (a) - முரண்‌ 
பாடுள்ள. 


01500யா1 () - தள்ளுபடி. (V)- தள்‌' 


ளூபடி செய்‌. 01500பா( shop - 
தள்ளுபடி விற்‌ பனைக்‌ கடை. 

discountenance (ஈ) - ஊக்க 
மிழக்கச்‌ செய்‌, மறு. 

discourage (4) - ஊக்கமழி, 
மறைமுகத்‌ தடைசெய்‌. 018- 
couraged (a) - ஊக்கமிழந்த. 
discouragement (n) - ஊக்க 
மிழப்பு. 01800ப130110 (௮) - 
ஊக்கமிலா. பiCouragingly 
(adv). 


149 


discuss 


discourse (n) - உரையாடல்‌, 
பேச்சு, அறிவுரை. (4) - உரை 
யாடு. 

discourteous (a) - நாகரிகமற்ற 
பண்பற்ற. (% 00ப1160ப5). 05- 
courtesy (0) - நாகரிகமின்மை, 
பண்பின்மை. 

discover (4) - கண்டுபிடி, எதிர்‌ 
பாராமல்‌ காண்‌, உணர்‌, அறி. 
‘discovery (n) - கண்டுபிடிப்பு. 
discoverer (nN) - கண்டுபிடிப 
பாளர்‌. ஓ. invention. : 

discredit (n) - அவமதிப்பு, இகழ்‌ 
(V) - இகழ்ச்சிசெய்‌, அவமதி. 
' discreditable (a) 

discreet (a) - அறிவுக்கூர்மை 
யுள்ள. i5creetly (adv). 

discrepancy (n) - முரண்பாடு, 
மாறுபாடு. 0:5016021( (a) 

discrete (a) - தனித்த. வiscretely 
(adv). 

discretion (n) - விடுப்புரிமை, 
தன்முடிவு. 0506140180) (8). 

discriminate (4) - வேறுபடுத்து. 
discrimination(n)- வேறுபடுத்‌ 
திக்காட்டல்‌. 

discriminating (a) - வேறு 
படுத்தும்‌. 

discursive (a) - விட்டுவிட்டுத்‌ 
தாவும்‌, மேலீடாகப்‌ பொறுக்கி 
எடுத்த. 

015005 (॥) - ஆழிப்படை. 

discuss (9) - கலந்துரையாடு. 
discussion (n) - கலந்துரை 
யாடல்‌. 


disdain 


disdain (n) - அவமதிப்பு. (4) - 
அவமதி. 

disease (0) - நோய்‌, பிணி. 05- 
69560 - பிணியுள்ள. ஒ. 
diceased. 

disembark (V) - கப்பலிலிருந்து 
இறங்கு. பi$eMbarkation (ஈ) 
- கப்பலிலிருந்து இறங்கல்‌. 

disembodied (a) - உடலிலிருந்து 
பிரிந்த, தலைவாயற்ற (ஒலி). 

disembowel (Vv) - குடலை நீக்கு 
(தண்டனை) 

disenchant (v) - மயக்கந்‌ 
தெளிவி. disenchantment (0) 
- மயக்கந்தெளிவித்தல்‌. 

disencumber (4) - தளையகற்று, 
சுமையைநீக்கு, விடுவி. 

disengage (v} - இணைப்பறு, 
விடுவித்துக்கொள்‌.0(6610806- 
ment (॥) - இணைப்‌ 
பறுத்தல்‌. 

disentangle (4) - சிக்கல்‌ விடுவி. 

disestablish(V) -அரச ஆதரவை 
நிறுத்து (கோயில்‌). 

disfavour (n) - ஆதரவின்னை, 
வெறுப்பு. (4) - வெறு. 

disfigure (v) - அழகைக்‌ கெடு. 
disfigurement(n) - அழகைக்‌ 
கெடுத்தல்‌. 

disfranchise (4) - வாக்குரிமை 
நீக்கு. 

disgorge (4) - கக்கு, கவர்ந்த 
தைத்‌ தரும்பிக்கொடு. 

disgrace(n)-இழிவு, அவமானம்‌. 
(9) - இழிவுபடுத்து. 0150806- 
ரீப! (8) - இழிவுள்ள. 


150 


dishonour 


disgruntled (a) - மனக்குறை 
யுள்ள. 

disguise (9) - மாற்றுருக்கொள்‌, 
உருமாறு. (1) - உருமாற்றம்‌, 
மாறறுரு. 

ஏய (ஈ) - வெறுப்பு, ௮௬ 
வருப்பு. (9) - வெறுக்கச்‌ செய்‌. 
disgustful, disgusted (a) - 
அருவருப்புள்ள. 

064 (0)-தட்டு, வட்டில்‌, துணையு 
ணவு(கூட்டு, கறி), 0158 
antenna - வட்டு உணரி. (4) - 
தட்டில்‌ போடு, உணவு 
பரிமாறு, அழி, தடு. 

dishabille(n) - அரைகுறையாடை 

disharmonize(v) - பொருத்‌ 
தத்தை, இசைவைக்குலை. 
disharmony(n).- இசைவுக்‌ 
குலைவு. 

dishearten (4) - ஊக்கங்குலை. 
disheartening - ஊக்கங்‌ 
குலைக்கும்‌. பihearteningly 
(adv). 

dishevel (V) - அமைதிகுலை, 
சீர்குலை (தலை மயிர்‌). 

dishonest (a) - நேர்மையற்ற, 
உண்மையற்ற. பishonesty (n) 
-நேர்மையின்மை, உண்மை 
யின்மை. ( honesty) 

dishonour (n) - அவமானம்‌, 
அவமதிப்பு. (V) - அவமானஞ்‌ 
செய்‌, ஏற்கமறு (காசோலை), 
dishonourable (a) - அவ 
மதிக்கத்தக்க. (% honourable). 


disillusion 


151 


‘disorder 


disillusion (0) - மயக்கம்‌ அகற்றல்‌. 
disillusionize (6) - மயக்கம்‌ 
அகற்று. 

disincentive (n) - ஊக்கத்தடை. 

disinclination(n) - விருப்ப 
மின்மை. 0181101160 (a) - 
விருப்பமற்ற. 

disinfect (v) - தொற்று நீக்கு. 016- 
infectant (n) - தொற்றுநீக்கி. 
disinfection (n) - தொற்று 
நீக்கல்‌. 

disinfest (v) - பொட்டுபூச்சி 
நீக்கு. வisinfestation (ஈ) - 
பொட்டுபூச்சி நீக்கல்‌. 

disinformation (n) - தவறான 
செய்தி, பொய்புரட்டு. 

disingenuous (8) - கரவுள்ள. (X 
ingenuous). 

disinherit (v) - மரபுரிமை நீக்கு, 
உரிமை மறு. isinheritance 
(1) - மரபுரிமை நீக்கம்‌. 

disintegrate (v) - இதறு, 
நலிவுற்றதாகு. integration 
(॥) - சிதைவுறல்‌, நலிவுறல்‌. 

disinter (v) - வெளிப்படுத்து, 
தோண்டிஎடு (பிணம்‌) 

disinterested (a) - விருப்பு 
வெறுப்பற்ற. பிisinterestedly 
(adv). 

disinvest (9) - முதலீட்டைக்‌ குறை. 

disjointed (a) - தொடர்பற்ற 
(கருத்து). வisjointedly (adv). 
disjoint (V) - பிரி, இணைப்பறு. 

disjunctive (a) - பிரிநிலையுள்ள. 
(x conjunctive) 


disk, disc (n) - வட்டு. disk drive 
- தகவல்‌ மாற்றி (கணிப்பொறி). 

dislike (4) - வெறு. (1) - வெறுப்பு 
(x like). 

dislocate (4) - நழுவு, இடம்‌ 
மாறு, நிறுத்து (இயக்கம்‌). 05- 
location (n) - நழுவல்‌, இடம்‌ 
மாறல்‌, நிறுத்தல்‌. 

dislodge (9) - இடம்‌ பெயரல்‌, 
குடிபெயரல்‌. 

disloyal (a) - பற்றுதியற்ற, 
உண்மையற்ற, நன்றியற்ற (% 
loyal).disloyalty(n)- நன்றி 
யின்மை. 

015 (8) - துயர்‌ நிறைந்த, 
இருண்ட, நல்லதற்ற. 08௮1 
(adv). 

dismantle (6) - அக்குஅக்காகப்‌ 
பிரி. (பகுதிகல்‌) 

dismay (V) - அதிர்ச்சியடை. (1) - 
அதிர்ச்சியடைதல்‌. 

dismember (1) - உறுப்பை 
வெட்டி நீக்கு. பi5Member- 
ment (௫. 

(85 (9) - அகற்று, விலக்கு, 
நீக்கு. 05/5581 (॥) - நீக்கல்‌, 
விலக்கல்‌. பi5missive(a) - 
dismissively(adv). - 

dismount (v) - இறங்கு, இறக்கு. 

disobey (9) - 8ழ்ப்படிய மறு. 
disobedience(n) - 8ழ்ப்படி 
யாமை. 0i5௦bedient (a) - 8ழ்ப்‌ 
படியாத. i50bediently (adv). 

disoblige (ம) - உதவமநறு. (X 
oblige) 

disorder (n) - ஒழுங்கின்மை. (9) 
* ஒழுங்கற்ற நிலை ஏற்படுத்து. 
disorderly (adv) 


disorganize 


disorganize (4) -ஒழுங்கைக்குலை, 
தாறுமாறாகச்‌ செய்‌... 018- 
organization(n)- ஒழுங்குக்‌ 
குலைவு, தாறுமாறான நிலை. 

disorientate (9) - இசையாக்கம்‌ 
நீக்கு. '0180116(2(/0ஈ(ஈ) - 
இசையாக்கம்‌ நீங்கல்‌. (% 0118- 
tation) 

disown (V) - மறுதலி, கைவிடு. 

disparage (v) - இழித்துப்பேசு. 
disparagement(n) - இழித்துப்‌ 
பேசு. disparaging (a). dis- 
.paragingly (adv). 

disparate(a)-உயர்வுதாழ்வுள்ள 
முரண்பாடுள்ள. ப5றarity (n) 
- ஏற்றத்தாழ்வு. (% 0216). 

dispassionate(a) - நடுநிலை 
யான, அமைதியான (% ற௮$- 
sionate) dispassionately 
(adv). 

dispatch,despatch(v}- அனுப்பு, 
முடி. சாவடி கொடு. iறpatch 
(1) - அனுப்புதல்‌, அலுவல்சார்‌ 
செய்தி, அறிக்கை. பi5patch 
box- 'வலகஆவ: 


ணப்பெட்டி. 
dispatch rider - செய்தியளிப்ப 
வர்‌. 

0606 () - ஓட்டு, துரத்து, அகற்று. 

dispensable (a) -. தவிர்க்கக்‌ 
கூடிய, தேவையற்ற. (% [n0ந5- 
pensable). dispensability 
(1) - தவிர்க்கக்‌ கூடிய நிலை. 

dispensary (n) - மருந்தகம்‌. 

dispense (9) - பகிர்ந்து கொடு, 
கலந்துகொடு(மருந்து), இல்லா 
மல்‌ சமாளி. 0150615280 (0) 
- பூர்ந்துகொடுத்தல்‌, ஊழ்‌, 
அமைப்பு, முறைமை, ஏற்பாடு. 
dispenser (n) - பொருள்‌ 
வழங்கி, மருந்து கலப்பவர்‌. 


152 


dispraise 


disperse (v - சிதறு, கலை, 
பரவச்செய்‌. 015061581 (ஈ) - 
கலைதல்‌, சிதறல்‌, 'பரவல்‌. 015- 
persion (1) - ஒளி பரவல்‌. . 

dispirit (v) - ஊக்கமழி. பேறா 
edly (adv). dispiriting (a). 

displace(V)- இடம்‌ பெயரச்செய்‌, 
தள்ளு. வiplacement (n) - 
இடப்பெயர்ச்சி. 

display (9)- காட்டு, பகட்டு. (0) - 
காட்சி, காட்சிப்பாடு. 

displease (௬) - வெறுக்கச்‌ செய்‌, 
சினமூட்டு. 0180168560 (a) - 
வெறுப்பூட்டும்‌. 01501685ப16 
(॥) - வெறுப்பு, சினம்‌. 015- 
pleasing (a). displeasingly. 

018007 (9) - வேடிக்கை காட்டு, 
மகிழ்‌. 

disposable (a) - எறியக்கூடிய 
(யயனுக்குப்பின்‌), பயன்‌ பாட்‌ 
டிற்குரிய. 

disposal (ஈ) - அகற்றல்‌, தீர்வு, 
முடிவு. பiposal Number - 
ஆவணமுடிப்பெண்‌. 

dispose (¥) - ஏற்பாடுசெய்‌, செய்ய 
விரும்பு, கைவிடு, திறத்துடன்‌ 
முடி, பயன்படவை. 01800860 
(8) - ஒன்றைச்‌ செய்ய ஆயத்த 
மாக. 0150081400 (Nn) - இயற்‌ 
பண்பு, மனநிலை. 

0150055885 (4) - பறி, இல்லாத 
தாக்கு. 

dispraise (n) - பழிப்பு. 


disproof 


153 


dissimulate 


disproof (n) - தவறு எனக்‌ 
காட்டல்‌. 

disproportion (n) - ஏறுமாறு, 
வீதப்‌ பொருத்தமின்மை. 015- 
proportionate (a) - வீதப்‌ 
பொருத்தமில்லா. 05-றரopor- 
tionately (adv). 

disprove (4) - தவறு எனக்காட்டு. 

disputable (a) - வாதத்திற்குரிய, 
வினாவிற்குரிய. 0180018130 
(1) - வாதிடுபவர்‌. 0180019407 
() - வாதம்‌. பiறபtatious (a) 
* வாதஞ்‌ செய்யும்‌. 

dispute (1) - வாதம்‌, சொற்போர்‌, 
தகராறு, சண்டை. (4) - வாடு, 
வினவு, தகராறு செய்‌. 

disqualify (v) - தகுதியற்றதாக்கு. 
disqualification(n) -: தகுதி 
யற்றதாக்கல்‌. 

disquiet (8) - மனங்கலங்கச்‌ 
செய்‌. (॥) - கலக்கம்‌. 0180ப1- 
etude (7) - அமைதியின்மை. 

disquisition (n) - விரிவான 
அறிக்கை. 

disregard (ம) - அவமதி, புறக்‌ 
கணி. (1) - அவமதிப்பு, புறக்‌ 
கணிப்பு. 

disrepair (ஈ) - கெட்டநிலை, 
பழுது. 

disrepute (0) - இகழ்ச்சி, பழி. 
disreputable (a). 

disrespect (n) - மஇிப்புக்கேடு, 
அவமதிப்பு. பirespectful (8) 
-அவமதிப்புள்ள. 

disrobe (4) - உடையகற்று. 


disrupt (4) - தடைசெய்‌, தகர்த்‌ 
தெறி. 018ய040ஈ (॥) - தடை 
செய்தல்‌, தகர்த்தெறிதல்‌. 05- 
ruptive (8) - தடைசெய்யும்‌. 

dissatisfy (4) - அமைதிப்படுத்த 
இயலாமை. 

dissatisfied (a) - அமைதிப்‌ 
படுத்த இயலாத. 015$9118- 
faction(n) - அமைதிப்‌ படுத்த 
இயலா நிலை. 

dissect (4) - பிளந்து பார்‌. 015 
section (0) - பிளந்து பார்த்தல்‌. 

dissemble (9) - பாசாங்குசெய்‌, 
மனக்கருத்தை மறை. “ 

disseminate (4) - பரவச்‌ செய்‌, 
விதை தூவு. பi5seMination 
(1) - பரவல்‌. 

dissension (n) - மாறுபாடு. 018- 
sent (0) - கருத்து வேறுபடு. (1), 
* கருத்து வேறுபடு, i5Senter 
(1) - மறுப்பவர்‌. ்‌ 

dissertation (n) - விரிவான 
கட்டுரை, ஆராய்ச்சிக்‌ கட்டுரை. 

disservice (n) - guசெயல்‌, அல்‌ 
செயல்‌. 

dissever (v) - தொடர்பறு. 

dissident (0) - மாறுபடுபவர்‌. 

di55ரrரிar (8) - வேறுபட்ட. 015- 
simரிarர்‌ty (0) - வேறுபாடு. 016- 
similarly (adv). 

dissimulate (9) - மறை, பாவனை 
செய்‌. உருட்டுப்‌ புரட்டுச்‌ செய்‌. 
dissimulation (0) -மறைத்தல்‌. 


dissipate 


dissipate (v) - Aதெறச்செய்‌, 
மறையச்‌ செய்‌, வீணாக்கு. 05- 
sipated (8) - ஒழுக்கங்கெட்ட, 
சிதறிய. பi55ipation (ஈ) - 
சிதறல்‌. 

dissociate (v) - தொடர்பறு. 
dissociation(n) - தொடர்பறுத்‌ 
தல்‌. 

dissolve (4) - கலை, கரை. 0i5- 
solution - கலைத்தல்‌. 015- 
soluble (a) - கலையும்‌. 

dissolute (a) - ஒழுங்கங்கெட்ட. 

dissonance (n) - இசைப்‌ 
பொருத்தமின்மை லானா(2) 
- இசைபொருந்த ஈத 

dissuade (V) - உள்ளத்தை மாற்று, 
அறிவுறுத்தித்திடு. 015808- 
510ஈ (॥) - அறிவுறுத்தித்‌ 
தடுத்தல்‌. (X persuasion). 

dissyllable (n) - ஈரசை dissyllabic 
(8) - ஈரசையுள்ள 

dissymmetry (n) - சமச்‌ £ன்மை 
dissymmetrical (a) - 
சமச்சீரற்ற 

disterf (ஈ) - நூற்புக்கழி. 

distance(n)-தொலைவு, தொலை 
நிலை, கசப்பு, சேய்மை (உறவு) 
(1) - இடைவெளி உண்டாக்கு. 
ஈடுபடாதே. stant relation 
தொலை உறவு. 

distaste (n) - வெறுப்பு, சுவை 
யின்மை. 

distemper (n) - பண்புக்கேடு, 
உடற்கேடு, நோய்‌, அரசியல்‌ 
குழப்பம்‌, பூசுகுழைவு. 


154 


distraught 


distend (4) - பருக்கச்‌ செய்‌, 
விரியச்‌ செய்‌ 01518810 (1) - 
விரியச்‌ செய்தல்‌ 

distich (ஈ) - ஈரடிச்‌ செய்யுள்‌, 
குறளடிப்பா. பா. 00ப0164 

dit! (9) - காய்ச்சி வடி, வாலை 
வடி. i5t|lation (ர) - வாலை 
வடித்தல்‌. பிர5tlery () - சாராய 
வடிசாலை. istillate (ஈ) - 
வடிபொருள்‌. 0i5tரler (ஈ) - 
சாராயம்‌ வடிப்பவர்‌. 

distinct (a) - தெளிவாகவுள்ள, 
தனிப்பட்டு விளங்கும்‌. 015- 
tinction (n) - தனிச்சிறப்பு. 

distinctive (a) - தனிப்பட்ட்‌. 015- 
tinctively (adv). 

distingue (a) - தனித்‌ தோற்ற 
முள்ள 

distinguish(v) - வேறுபடுத்து. 
distinguishable - வேறுபடுத்‌ தி 
அறியக்‌ கூடிய i5tinguished 
(9) - புகழ்பெற்ற. 

distort(v) - உருத்திரிவு உண்‌ 
டாக்கு, இரிந்துக்கூறு. 0151017160 
(8) - உரித்திரிந்த. 

distract (4) - கவனத்தைத்‌ திருப்‌ 
பல்‌. 0151180160 (a) - கவனத்‌ 
தைத்திருப்பும்‌. 

distrain (Vv) - கடனுக்காகச்‌ 
சொத்‌ தைப்பறி. ரவா! (ஈ) - 
கைப்பற்றல்‌. 01517211 war- 
ரதா - பற்றாணை. 

distrait (a) - மறதியுள்ள. 

distraught (8) - மனக்கொந்தளிப்‌ 
புள்ள, குழப்பமுள்ள 


distress 


155 


divider 


distress (॥) - பெருந்துயர்‌, 
பேரிடர்‌, இடரினால்‌ உதவி 
வேண்டல்‌. பistressfபi - 


துயர்தரும்‌. distressfully 
(adv). distressing (a). 

distribute (V) - படிர்ந்தளி; பங்கீடு, 
பரவச்செய்‌. 018(10ப11௦ஈ (ஈ) - 
பங்‌&டு, பாத்தீடு, பரவச்செய்தல்‌ 
distributor (0) - பங்£ட்டாளர்‌, 
பங்8ட்டி (கருவி) itributive 
(8) - பகிர்மானமுள்ள. 018- 
tributively (adv). 

district (ஈ) - மாவட்டம்‌. 

distrust - அவநம்பிக்கை. (4) - 
அவநம்பிக்கை கொள்‌. 018- 
(பப! (8) - அவநம்பிக்கை 
யுள்ள. 

யற்‌ (6) - அமைதி குலைந்த 
disturbance (n) - அமைதிக்‌ 
குலைவு, தபை, குழப்பம்‌, 
பூசல்‌. 0151பற்‌60 (8) - அமைதி 
குலைந்த. 

பார்‌ (0) - ஒற்றுபமக்‌ கேடு, 
வேற்றுமை. 018பா!டு (॥) - 
ஒற்றுமையின்மை 

$5 (1) - பயனின்மை, பயன்‌ 
படுத்தாமை. 018ப$60 (8) - 
பயன்படுத்தாத. 

ditch (n) - குழி, பள்ளம்‌, வாய்க்‌ 
கால்‌ (9) - குழிதோண்டு, நெருக்‌ 
கடியில்‌ கடலில்‌ இறங்கு 
(வானூர்தி), கைவிடு. 011௦ 
(9) - தயங்கு, முடிவு செய்யத்‌ 
தவறு. 

dither (n) - தயக்கம்‌. 

ditto (n) - மேற்படி. 

ditt) (0) - சிறுபாடல்‌. 

diuretic (n) - சிறுநீர்‌ ஊக்கி. 

பாரவி! (8) - பகலுக்குரிய. (% 
nocturnal). 


divan (n) - ஆய்வு மன்றம்‌, 
மெத்தை இருக்கை 

dive (4) - மூழ்கு, முக்குளி, பெர 
bell - மூழ்குகூண்டு. 04/40 5பர்‌ 
- மூழ்குடை. 0௭ (1) - மூழ்கு 
பவர்‌. 0146 bomb - செங்குத்‌ 
தாகச்‌ செல்லும்‌ குண்டு. 014/6 
bomber - செங்குத்துக்குண்டு 
வீசும்‌ வானூர்தி, 

diverge (v) - விரிந்து செல்‌, (% 
converge). divergent (a) - 
விரிந்து செல்லும்‌ பiergent 
£ayS - விரிகதிர்கள்‌. 

divers (a) - வெவ்வேறான, பல 
diversity (0) - வெவ்வேறாக்கு, 
diversified (a) - வெவ்வேறான 
diversified course - வேறு 
பட்ட படிப்பு. (௮) - வெவ்‌ 
வேறான. 014918] (ற) - வேற்‌ 
றுமை. பார்ரா diversity - வேற்‌ 
றுமையில்‌ ஒற்றுமை. 

divert (8) - வேற்றுவழியில்‌ 
செலுத்து, இருப்பி விடு, கவனத்‌ 
தைத்‌ இருப்பு. பivers$ion (0) - 
பொழுது போக்கு, மாற்றாட்டு. 

divest (/) - உடைகளை, உடைமை 
நீக்கு, இல்லாமல்‌ செய்‌ (% ரா- 
vest). 

divide (4) - பிரி, வகு. 4901 (n) 
- பிரித்தல்‌, வகுத்தல்‌, பிரிவு, 
கோட்டம்‌. Division Bench - 
பகுதி நடுவர்‌ ஆயம்‌. 01190௮] 
ஈ/a௮nager - கோட்ட (மண்டல) 
மேலாளர்‌. 014106 (ஈ) - நீர்ப்‌ 
படுகை, 

divider (n) - பிரிப்பி. dividers (n) 
* கவராயம்‌. 


dividend 


dividend (n) - பங்கு ஈவு, 
வகுக்கும்‌ எண்‌. iidend 
equailization reserve - பங்கு 
ஈவுச்‌ சமன்காப்பு. 01410610 
waாரகn!- பங்கு ஈவு ஓலை. 

divination(n)-வருவது உணர்தல்‌. 

divine (v) - வருவதை அறி, 
உள்ளுணர்வால்‌ அறி, வெளிப்‌ 
படுத்து. பரா (1) - நீர்வளங்‌ 
காண்பவர்‌. ining rod - 
நீர்வளக்‌ கவை. 01௫ (1) - 
தெய்வத்தன்மை, இறைஇயல்‌. 

divisible (a) - வகுக்கக்கூடிய. 01- 
visive (8) - பிளவுண்டாக்கும்‌. 
divisor (n) - வகுக்கும்‌ எண்‌, 
வகுத்தி. 

divorce (9) - மணவிலக்கு செய்‌, 
தொடர்பறு. (॥) - மணவிலக்‌ 
குத்‌ தொடர்பறுத்தல்‌. 01/01066 
(॥) - மணவிலக்கு பெற்றவர்‌. 

divulge (V) - பலர்‌ அறியக்‌ கூறு. 
divulgence (n) - பலர்‌ அறியக்‌ 
கூறல்‌. 

dizzy (8) - தலை சுற்றும்‌, 
மயக்கும்‌. 0122106855 (Nn) - 
மயங்கும்‌ நிலை. 

DNA-டிஎன்‌ஏ:மரபணு அடிப்‌ 
படைப்‌ பொருள்‌. 

௦ (9) - செய்‌, நிறைவேற்று. 00- 
19 (॥) - செய்கை. 0087 (௬) - 
செய்பவர்‌. 

00016(8) - கீழ்ப்படியும்‌, பணியும்‌, 
இணக்கமான. 0001௫7 (ஈ) - 
எழ்ப்படிதல்‌, இணக்கம்‌, 


156 


doff 


௦k (1) - வால்‌ கட்டை, தறித்த 
வால்‌. குற்றவாளிக்‌ கூண்டு, 
கப்பல்‌ துறை. (4) -' வால்தறி, 
துறையில்‌ நிறுத்து. 00187 (1), 
- கப்பல்‌ துறைப்‌ பணியாளர்‌. 
dock-yard (0) - கப்பல்துறை; 
தளம்‌. 

docket (1) - பொழிப்பு, குறிப்புச்‌ 
சட்டு. (4) - குறிப்பெழுது. 
docket sheet - பொழிப்புத்‌ 
தாள்‌. 

doctor(n) - மருத்துவர்‌, முனை 
வர்‌. (4) - பண்டுவம்‌ செய்‌. 000- 
(07806 - முனைவர்‌ பட்டம்‌. 

doctrine (n) - கோட்பாடு. 0௦0-- 
பர்வ! (a) - கோட்பாடுசார்‌. 
doctrinaire (a) - உறுதிக்‌ கோட்‌ 
பாடு உடையவர்‌. 

document(n)-ஆவணம்‌, கைச்‌ 
சாத்து. (4) - ஆவணம்‌ மூலம்‌ 
மெய்ப்பி ப௦Cபmentation (nN) 
- ஆவணமாக்கல்‌, ஆவணங்‌ 
காட்டல்‌. d௦Cumentary (2) - 
ஆவணமுள்ள, செய்தியுள்ள. 
documentary film - செய்திப்‌ 
படம்‌. 

dodder (9) - நடுங்கு. 

000016 (n) - எளிய செயல்‌. 

dodge (8) - ஏமாற்றிச்‌ செல்‌, ஏய்‌, 
காலங்கடத்து. (॥) - ஏய்ப்பு 
dodger (n) - ஏய்ப்பவர்‌. 

006 (॥) - பெண்மான்‌. 

008 (॥) - செய்துகாட்டுபவர்‌. 

doff (4) - நீக்கு (ஆடை). 


000 (7) - நாய்‌. (; - நாய்போல்‌ 
விடாது பின்‌ தொடர்‌. 000018॥) 
(9) - நாய்‌ போன்ற. 000.081 - 
இருசக்கர வண்டி.:009-5(2 - 
அழல்‌ வெள்ளி. 009 - (0014 - 
நாய்ப்பல்‌, கோரைப்பல்‌, 
000060 (a) - உறுதியான. 000- 
‘gedly (adv). dog - fish (n) - 
சுறாமீன்‌ வகை 

doggerel (ஈ) - £ழ்த்தரப்பாட்டு, 
நகளிப்பாட்டு. 

0008 (ஈ) - நம்பிக்கை வழிக்‌ 
கொள்கை. 000811௦ (a) - 
கொள்கைகார்‌. 000826 (4) 
* கொள்கை வழிப்படுத்து. 009- 
ஈatism (0) - பிடிவாதக்‌ கொள்‌ 
கை. ி௦gmatist (nN) - பிடி 
வாதக்‌ கொள்கையர்‌. 

doldrums (n). - எழுச்சியற்ற 
நிலை, எதிர்‌எதிர்‌ காற்று முட்டும்‌ 
வெப்பமண்டலப்‌ பகுதி, 

dole (V) - பங்கிடு (உணவு, பணம்‌ 
(॥) - வாரப்‌ பணம்‌. doleful (a) 
- வருத்தந்தரும்‌. ப௦[6ரீப/!y. 

00॥ (1 - பொம்மை. 0௦॥! house 
- பொம்மை இல்லம்‌. 

00121 (N) - டாலர்‌, வெள்ளி. 

dollop (n) - வடிவற்ற தொகுதி. 

dolly (n) - பொம்மை (குழந்தைச்‌ 
சொல்‌) 

dolorous (a) - வருத்தமான. 
0010பா (n) - துன்பம்‌, துயரம்‌. 

dolphin (n) - மீன்போன்ற கடல்‌ 
பாலூட்டி. 

main (॥) - நிலப்பகுதி, அறிவுத்‌ 
துறை. 


11 


157 


domino effect 


006 (॥).- வளைமாடம்‌, இது 
போன்ற பொருள்‌. 

domesday (ஈ) - உலதிறுதிக்‌ 
கணிப்பு நாள்‌. ப0௱esday 
book - பிரிட்டன்‌ நில 
உடைமைக்கணிப்பேடு (முதல்‌ 
வில்லியம்‌ காலம்‌ கி.பி. பம்‌ 
நூ.) 

domestic ‘(a) - வீட்டுக்குரிய, 
மனைசார்‌, உள்நாட்டு. do- 
mestic trade - உள்நாட்டு 
வணிகம்‌. 006540 economy 
- மனைப்‌ பொருளியல்‌. 00- 
mestic science - ‘wvனை 
இயல்‌. 00116500 (1) - வீட்டு 
வேலையாள்‌. 0011651101 
(adv). domesticate (4) - வீட்டு 
வேலைசெய்யப்பழக்கு. 00- 
mestication (n) - பழக்கல்‌. 
domesticity (n) - குடும்ப 
வாழ்க்கை 

0௦ஈ॥/௦16 (n) - வீடு, குடி இருப்பி 
டம்‌, குடிவாழ்‌ உரிமை, குடி 
இருப்புரிமை (1) - குடியேறு, 
குடியுரிமை பெறு. 

ஏominant (8) -. ஆதிக்கமுள்ள, 
முனைப்புள்ள ி௦௱inance, 
domination - ஆதிக்கம்‌. ப௦ா- 
nate - (4) - ஆதிக்கஞ்‌ செலுத்து 

domineer (6) - அடக்கியாள்‌, 
தலைமை உரிமை: கொள்‌ 
domineering (8)-- ‘அடக்கி 
யாளும்‌. 

dominion(n) - அரசு, ஆட்சி, குடி 
யேற்ற உரிமை நாடு. 

domino effect - 

விளைவு. 


தொடர்‌ 


நாட்டு வழக்கு); (4) - ஆடை 
யணி. 
donate (4) - நன்கொடையளி 
donation (n) - நன்கொடை 
லலா (9) - நன்கொடையாளர்‌. 
0016 (௮) - நன்கு சமைத்த, சமூக 
நிலையில்‌ ஏற்கத்தக்க 
done (interi} - ஏற்புக்‌ குறிப்பு. 
donkey (n) - கழுதை, முட்டாள்‌ 
donkey work - அலுப்புதட்டும்‌ 
வேலை. 


௦௦m (n) - ஊழித்‌ தீர்ப்பு (9) -. 


தர்ப்பளி, தண்டி. 

௦0 (0) - வாயில்‌, கதவு. 

dope(n)-ஒருவகை வண்ணப்‌ 
பசை, மயக்கப்பொருள்‌ (4) - 
மயக்க மருந்துகொடு. 

rman! (8) - உறங்கும்‌, இயக்க 
மற்ற. பவrmitory (ற) - 
படுக்கைக்‌ கூடம்‌. 

dormouse (n) - முள்‌ எலி. 

001521 (8) - முதுகுப்புற (% V6- 
tral) 

dosage (n) - ஒரு வேளை மருந்து 
(4) - மருந்து கொடு, கல 

௦ (0) - புள்ளி, (4) - புள்ளியிடு. 
dotted, dotty (a) - புள்ளி 
களுள்ள. 

0016 (4) - அதிக அன்புகாட்டு, 
மூடத்தனமாக நட. 001806 (0) 
- முதுமை மனத்தளர்ச்சி, 001- 
ard (॥) - மூப்பினால்‌ தளர்ந்‌ 
தவன்‌, மூப்பாளர்‌. 


158 


dower 


௦ (0) - இரு, இருமத (ஸ்பெயின்‌ | ௦b (௮) - இரட்டையான, 


இரண்டாகமடித்த () - இரட்டிப்‌ 
பாக்கு (0) - இருமடங்கு 00ப- 
bly (adv). double-dealing - 
இரண்டகச்‌ செயல்‌, ஏமாற்று. 
double entendre - இரட்டுற 
மொழிதல்‌, சிலேடையாகப்‌ 
பேசுதல்‌. : 

doublet (n) - மார்புச்சட்டை, ஈரி 
ணையில்‌ ஒன்று. 

doubt (ஈ) - ஐயம்‌(4) - ஐயங்‌ 
கொள்‌. ௦பமரரீப| (8) - ஐய 
முள்ள. பubtfully (adv) 
doubtless (8) - ஐயமற்ற. 

douche(n) - நீர்பீற்றி (அல்குல்‌). 
(9) - நீர்பீற்று. 

dough (ஈ) - பிசைந்தமா. 000013 
(a). 

doughty (a) - வலிமையுள்ள, 
doughty warrior - வலிமை 
யுள்ள வீரன்‌. 

00ப (௮) - பிடிவாதமான, கடு 
மையான, மகிழ்ச்சியற்ற. 

douse(v)-நீரைவாரி இறை, 
நீருக்கடியில்வை. 

dove (0) - புறா,அருமையானது. 
dove-cot (n} - புறாக்கூண்டு. 
dovetail (v) - இசைவாக்கிப்‌ 
பொருத்து. (॥) இசைவாக்கிப்‌ 
பொருத்தல்‌. 

dowager (n) - பெருங்கோப்‌ 
பெண்டு. 

dowdy (ஈ) - அருவருப்பான 
ஆடை உடுத்திய ஆள்‌. 

dowel (n) - ஆப்பு. 

dower, dowry (n) - சீர்வரிசை, 
பெண்‌ வழிச்சீர்‌. 


009 (1) - மென்தூவி. 

down beat (n) - 8ழ்நோக்கு தட்டு 
(9) தளர்ந்துள்ள, இருண்ட. 

down-cast (a) - 8ழ்நோக்கிய, 
சோர்வுள்ள. 

down draught (n) - கீழ்நோக்கிய 
காற்றோட்டம்‌. 

downer (n) - சோர்வு, சோர்ந்தவர்‌. 

downfall (௫) - வீழ்ச்சி, வீழ்ச்சி 
ஏற்படுத்தும்‌ பொருள்‌. 

down-grade (1) - 8ழ்நிலைக 
குட்படுத்து. 

down-hearted(a) - மனச்சோர்‌ 
வுள்ள. 

down-hill (adv) - அடியில்‌ (8) - 
அடிநோக்கிய, முன்னதோடு 
எளிதாக ஒப்பிட. 

down-load (4) - தகவல்‌ மாற்று, 
பெருங்கணிப்‌ பொறியிலிருந்து 
சிறு கணீப்பொறிக்கு. 

down-market (a) - கீழ்த்தட்டு 
மக்களுக்கேற்ற (பொருள்‌) 

down-pour (n) - கனத்த மழை. 

down-right(a) - முழுதும்‌,அற, 
நேர்மையான. 

downs (n) - மேட்டுதிலம்‌. 

downstairs - 8ழ்த்தளம்‌. 

down-stream(adv)- ஆற்றோட்‌ 
டத்‌ திசை. 

down-to-earth (8) - நடைமுறை 
யான. 

down-trodden (a) - ஒதுக்கப்‌ 
பட்ட (மக்கள்‌). 

downward (a) - 8ழ்நோக்கிய. 
downwards (adv) -gழ்நோக்‌ 
கியமைந்த. 


dowse (v) - நீர்வளங்காண்‌ 


(கவை கொண்டு). 00458 (n) 
* நீர்வளங்காண்பவர்‌, 
doxology (1) - புகழ்பாடல்‌. 
doyen(n) - மூத்த உறுப்பினர்‌, 
தலைவர்‌. 

doz (dozen) - டசன்‌, 12. 

0026 (4) சிறுதுயில்‌ கொள்‌. 

08ம்‌ (8) - சுவையற்ற, ஊக்கமற்ற 

drably (adv). 

dாachm - கிரேக்க நாணயம்‌. 
ர்க - ட்ரேக்மா, முகத்தல்‌ 
அளவைக்கூறு. 

Draconian (a) - கடுமையான 
(நடவடிக்கைகள்‌) 

draft (6) - வரைவு, வரை 
வோலை. இட்டக்குறிப்பு. (4), 
வரை. draughtsman (n) - 
வரைவாளர்‌. raft amend 
en! - இருத்த வரைவு. 

020 (9) - இழு, நகர்ந்து செல்‌, 
தூண்டு, தரையில்‌ இழுபடு 
மாறுசெய்‌, தேடு. (1) இழுத்தல்‌, 
தடை, அலுப்பூட்டும்‌ ஆள்‌, 
பொருள்‌, மகளிர்‌ஆடை அணிந்த 
ஆண்‌. 080-1௦1 - இழுவலை 
dரag-hunt - வேட்டை நாய்‌. 
drag race - உந்து வண்டி விரை 
வோட்டம்‌. 

02006 (4) - தரையில்‌ இழுத்து 
அழுக்காக்கு. 

dragoman (1) - வழிகாட்டி, 


மொழிபெயர்ப்பவர்‌. 
dragon (॥) - வேதாளம்‌, 
கொடியவன்‌. 


0200-10 - தட்டான்பூச்சி, 


009007 


160 


dregs 


99000௩ (1) - துப்பாக்கி ஏந்திய 
குதிரை வீரன்‌. (\) வலுக்கட்டா 
யமாக வேலை செய்யவை. 

02109) - வடிகால்‌ வகு, வற்றச்‌ 
செய்‌. (॥) - வடிகால்‌, சாக்‌ 
கடை, செலவினம்‌.01211806 
(1) - சாக்கடை வசதி, வடிகால்‌ 
திட்டம்‌. 

drake (ஈ) ஆண்‌ வாத்து பெ - 
பெண்‌ வாத்து. 

02 (0) ட்ராம்‌, எடையளவுக்‌ 


கூறு. 
drama (௫) - நாடகம்‌. 220௦ 
(8) - நாடகத்திற்குரிய, 


சட்டென நிகழும்‌, உணர்ச்சி 
தூண்டும்‌. 881151 (n) - 
நாடக ஆசிரியன்‌. 

dramatize (8) - நாடகமாக 
எழுது. ரோக௱சர்பாறு - நாடகக்‌ 
கலை. பramatization (ஈ) - 
நாடகமாக்கல்‌, நாடகமாக 
நடித்தல்‌. 02215 personae 
- நாடக உறுப்பினர்கள்‌. 

drape (4) - துணியால்‌ மூடு. 
208 (a) - துணிக்கடைக்‌ 
காரர்‌, அறுவை வணிகர்‌. 

drapery (0) - இரைச்சலை, துணிச்‌ 
சரக்கு,அறுவை வணிகம்‌. 

drastic (a) - கடுமையான, தீவிர. 
drastically (adv). ஒட்டற, 
வழுவின்றி. 

draught (n) - வரைவோலை, 
குடித்தல்‌, மடக்கு, கட்டுரை 
யின்‌ முதல்படி,கப்பல்‌ நீரில்‌ 
அமிழும்‌ அளவு,காற்றோட்‌ 
டம்‌, காற்றலை. 


draw (v) - வரை, குறிப்பிட்ட 
இசையில்‌ செல்‌, இழு, இழுபறி 
யில்முடி. 

drawback (n) - சிக்கல்‌, இடர்ப்‌ 
பாடு. 

draw-bridge (n) - இழுபாலம்‌. 

drawer (n) - இழுப்பறை; 
இழுப்பவன்‌. 

drawers (n) - குறுங்கால்‌ சட்டை. 

drawing (n) - இழுத்தல்‌, சீட்டுக்‌ 
குலுக்கி எடுத்தல்‌ படம்‌ 
(வரைதல்‌) 

drawing-room(n) - வரவேற்‌ 
பறை. 

draw! (v) - இழுத்துக்‌ கோடிடு, 
நீட்டு, இழுத்துப்‌ பேசு (1) - 
இழுத்துப்‌ பேசுதல்‌. 

aw (8) - அல்லல்படும்‌. 

dray (n) - கட்டைவண்டி, 03ூ- 
horse {n) - கட்டை வண்டிக்‌ 
குதிரை. 

dread (4) - அஞ்சு, பயங்கொள்‌ 
(8) - அச்சம்‌, கிலி. 06801ப| (a) 
- அஞ்சத்தக்க. dreadfully 
(adv). 

dreadnought (a} - போர்க்‌ 
கப்பல்‌, மழைக்காலச்சட்டை. 

dream (n) - கனவு dream - 
land,worid- கனவுலகம்‌. (9) 
கனவு காண்‌,கற்பனை செய்‌. 
dreamy (a) கனவு போன்ற. 

dreamily (adv) dreamer (n) - 
கனவு காண்பவர்‌. 

dreary (a) - மகிழ்ச்சியற்ற, 
கிளர்ச்சியற்ற,சுவையற்ற 

dredge (n) தூர்வாரி. (4) -தூர்‌எடு, 
dredger (n). 

dregs (n) - வண்டல்‌, மண்டி. 


drench 


drench (4) - நனை,தோய்‌. 
drenching(n)- முழுவதும்‌ 
நனைத்தல்‌. 

dress (0) - ஆடை()- ஆடைஅணி. 

dress-circle (n) - முதல்‌ கூடம்‌ 
(அரங்கு) 

dress-maker(n) - ஆடைதைப்‌ 
பவர்‌ (பெண்‌) 

dress-rehearsal (n) - ஆடை 
ஒத்திகை. 

dress uniform (n) - போர்ப்‌ 
படைச்‌9ருடை 

dresser (n) - அணிசெய்பவர்‌, 
அறுவை உத்வியாளர்‌. 

dressing (n) - கட்டுப்போடல்‌. 

dressing, gown (0) -தளர்‌ ஆடை. 
dressing room (1) உடுத்தும்‌ 
அறை. கட்டுப்‌ போடும்‌ அறை. 
dressing table (n) - உடுத்தும்‌ 
மேடை. s 

ble (8) - சொட்டுமாறு செய்‌, 
உமிழ்நீர்‌ வழிய விடு,. தொட்டு 


முன்‌ செலுத்து. (7) - சொட்டு, 


தொட்டுச்‌ செலுத்தல்‌, சிறிதளவு 
(பதநீர்‌) ரிம்‌16 (nN) - சிறுதுளி. 

ரோ (0) - போக்கு,மிதப்பு, ஓட்டம்‌, 
செயலின்மை,பொதுப்‌ பொருள்‌, 
படிவுமண்‌,கல்‌. 

drரீfage - இசை மாறிச்செல்லல்‌ 
கப்பல்‌()அடித்துச்‌ செல்லுமாறு 
செய்‌,குவியுமாறு செய்‌, நகர்ந்து 
செல்‌. பாரி (॥) - நோக்‌ 
கற்றவன்‌. மிதப்பு வலையுள்ள 
படகு. 014-106 (0) - மிதப்புப்‌ 
பனிக்கட்டி. 0!ர(-ஈ௦* (ஈ) - 
மிதப்புவலை:011-80௦0 (8) - 
மிதப்புக்கட்டை. 


161 


drizzle 


பர! (4) - துளையிடு, வரிசை வரி 
சையாக விதையிடு (॥) - துளை 
யிடும்‌ கருவி, துறப்பணம்‌, 
உடற்பயிற்சி, முரட்டுத்‌ துணி 
வகை 

drill master - உடற்பயிற்சி 
ஆசிரியர்‌. 

பர்‌ (4). குடி. (2) குடிநீர்‌, 
"குடியம்‌. (2016 (a) - 
குடிக்கக்கூடிய 116 (1) - 
குடிப்பவன்‌. 

போ (4) - சொட்டு (॥) சொட்டல்‌ 
dripping (nN) - உருகும்‌ 
கொழுப்பு றற றதா - 
உருகும்‌ கொழுப்பு சேரும்‌ 
தட்டு 

drive (9) - ஒட்டு, செலுத்து, ஏறிச்‌ 
செல்‌. 01/6 (nN) - ஊர்திப்‌. 
பயணம்‌, தனி யார்‌ சாலை, 
வீச்சு (மரப்பத்து) ஆற்றல்‌, 
விருப்பம்‌ இயக்கம்‌, ஆற்றல்‌ 
செலுத்துகை. பர (॥) ஊர்தி 
யிலமர்ந்து உண்ணுமிடம்‌. 

driving belt (n):- செலுத்து 
பட்டை. 

driving licence (ஈ) - ஓட்டும்‌ 
உரிமம்‌. iving school (n) - 
ஓட்டுநர்‌ பயிற்சிப்‌ பள்ளி. 

driving-wheel - ஆற்றல்‌ செலுத்‌ 

-. தும்‌ சக்கரம்‌. 

drivel (1) - பிதந்றல்‌(4) பிதற்றும்‌ 
driveller (n) - பிதற்றுபவர்‌. 

driver (n) - ஒட்டுநர்‌. 

drizzle (v) - தூறலிடு, தூறு. 
drizzle (n) - தூறல்‌. 


00! (8) - நகைக்கத்தக்க, வேடிக்‌ 


கையான. 010167 (Nn) - 
கோமாளி 010160 (1) விகடம்‌. 

dromedary (n) - ஒற்றைத்திமி 
லுள்ள ஒட்டகம்‌. 

drone (1) - ஆண்‌ தேனீ, இரைச்‌ 
சல்‌, உதவாக்கரை. 

droop (4) - குனி, வாடிவதங்கு, 
சோர்வடை (॥) - குனிதல்‌, 
சோர்வடைதல்‌. 

00 (0) - நீர்த்துளி, இிரைவிழுதல்‌ 
(4) துளிதுளிகளாக விழு, 8ழே 
போடு. 

dropsy (n) - நீர்க்கோவை, ஊதும்‌ 
நோய்‌. 

0085 (ஈ) துரு,மாசு,களிம்பு, 
மண்டி. 

rough! - வறட்சி,கருப்பு, பஞ்சம்‌ 

drove (Nn) - மந்தையாகச்‌ 
செல்லல்‌. 010161 (1) - மாட்டு 
மந்தை ஓட்டுபவர்‌, மாட்டு 
வணிகர்‌ 

drown (0) - நீரில்‌ மூழ்கி இற. 

0056 (4) - அரைத்தூக்கத்தில்‌ 
இரு,drowsy (a). 

பேட்‌ (॥) - தடியால்‌ அடி,குத்து. 
drubbing (n) நன்கு அடித்தல்‌ 

drudge (4) - ஊழியம்‌ செய்‌ (1) 
ஊழியம்‌ செய்பவன்‌. பாயdgery 
(0) - அலுப்புத்தட்டும்‌. 

ரே (0) - மருந்து (4) மருத்திடு. 
druggist (1) - மருந்து வேதிப்‌ 
பவர்‌. ிரug-stores(N) - மருந்‌ 
துக்கடை. 

Druid (0) - பண்டைப்பிரிட்டன்‌ 
சமயகுரு. 


றோ (8) உலர்ந்த, ஈரமற்ற, நீர்‌ 
வேட்கையுள்ள (4) உலர்த்து. ரே 
|! - உலர்‌ (பசை) மின்‌ கலம்‌. 
dry fயits - உலர்கனிகள்‌. ர 
[and புன்செய்‌ ர - 2016 - 
வறட்சி மண்டலம்‌ நே cleaner 
- உலர்‌ சலவையாளர்‌. 0116 (1) 
- உலர்த்துகருவி. 

dryad (ஈ) - வனதெய்வம்‌. 

ப (8) - இரட்டை. பே! (8) - 
இரட்டை பேச! பாற056 (௭) - 
இரட்டை நோக்கம்‌. பிர 
(0) - இரு பொருள்‌ வாதம்‌. 

ப்‌ (4) - பெயரிடு, பூசு, வீரன்‌ 
எனப்‌ பட்டஞ்சூட்டு. 

பெடி (0) - கனமசகு. 

பஸiou5 (0) -ஐயுறுவான, உறுதி 
யற்ற, மஞ்‌ - ஐயஉணர்வு. 

பக! (8) - கோமகனுக்குரிய. 
பக!) - பழம்பொற்காசு. 
duchess (n) - கோமகள்‌. 
duchy(n)-கேோமகன்‌ பட்டம்‌, 
கோமகன்‌ ஆட்சிப்‌ பகுதி. 

ck (॥) பெண்‌ வாத்து,அருமையு 
டையார்‌() மூழ்கு,தலையைத்‌ 
தாழ்ந்து பெர (॥) - வாத்துக்‌ 
குஞ்சு. 

ப (nN) - குழாய்‌, கால்வாய்‌, 
நாளம்‌. பெல்‌ ஏlaா - நாள 
முள்ளசுரப்பி உமிழ்‌ நீர்ச்சுரப்பி. 
ductless (a) - நாளமில்லா 
ductless gland - நாள 
மில்லாச்‌ சுரப்பி. 


ductile’ 


163 


duplex 


010116 (8) - கம்பியாக இழுக்கக்‌ 

- கூடிய. 

ductilily (n) - கம்பியாக இழுக்குத்‌ 
இறன்‌, ஒசிவு. 

0ப0 (॥) - வெடிக்கத்‌ தவறும்‌ 
குண்டு, முழுத்‌ தோல்வி. 

dudgeon (nN) - சினம்‌,பகைமை 
உணர்வு. 

0ப6(8)-(செலுத்தக்‌) கடமைப்‌ 
பட்டுள்ள, நிகழ வேண்டிய, 
தகுதியான (11) கடன்‌ பாக்கி. 

ப! (0) - மற்போர்‌, கைச்சண்டை 
(4)கைச்ச்ண்டை செய்‌. 0ப6118( 
(॥) - மல்லர்‌. 

பீ (n) - இருவர்‌ பாடும்‌ பாட்டு, 
இருகுரல்‌ பாட்டு, வரிப்பாட்டு. 

பரி (1) - கொழுக்கட்டை, மக்கிய 
இலை. பரச (ரி) - மட்டச்‌ 
சரக்கு வணிகர்‌ 

0ப0 (॥) - பால்‌ மடி (விலங்கு), 

0ப0-0பர (ஈ) - குடைந்த மரத்‌ 
தோணி, மண்‌ குடைவு, உறை 
விடம்‌ (போர்‌ வீரர்‌). 

duke (0) - கோமகன்‌ பபkedom 
(1) கோமகன்‌ ஆட்சிப்‌ பகுதி. 

cet (a) - காதுக்கு இனிய. 
பள (nN) - தந்தி (கம்பி) 
இசைக்கருவி. 

0ய! (8) - மங்கலான, மடமை 
யுள்ள, ஊக்கமற்ற, மந்தமான, 
இலேசான (1) - மந்தமாக்கு 
dullness (1) - எழுச்சிக்‌ 
குறைவு. போதா 6) - 
முட்டாள்‌. 

duly (adv) -உரிய முறையில்‌, 
காலந்தவறாமல்‌. 


dumb - show (0) - ஊமைக்கூத்து. 

ப௱ம-bells-கைக்கரளை (உடற்‌ 
பயிற்சி). 

பொம்‌ 1000 (9) - வியப்பிலாழ்‌. 

ப௱ப்ப௱ (॥) - ஒரு வகைத்‌ 
துப்பாக்கிக்‌ குண்டு. 

ப௱௱றy (6) - போலிகை (௨௫) 
மாதிரி, முட்டாள்‌, மாற்றாள்‌. 

பறற (ஈ) - கடைக்கருவிகள்‌ 
சேமகம்‌,பொத்தென்று விழுதல்‌. 
(4) - குவியலாக மட்டச்‌ சரக்‌ 
கைத்‌ தேக்கு. 

dumping (nN) - கொழுக்கட்டை 
பா. பெர்‌. 

பறற (௮) - எழுச்சிக்குறைவு. 
பேறு (8) - எழுச்சிகுன்றிய. 

0போ௦() - மட்டி, மடையன்‌, மண்‌. 

போ () - மணற்குன்று. 

dungeon (1) - பாதுகாப்பான 
அறை, நிலவறைச்சிறை, இருட்‌ 
டறை (9) - சிறைப்படுத்து. 

போட்‌ (9) - அழுத்து, தோய்‌. 

dunnage (n) - மூட்டை. 

duodecimal (a) - பன்னிரண்டின்‌ 
பகுதியான. ப௦ 080௦ (1) - 
பன்னிரண்டாக மடிக்கப்பட்ட 
மடிப்பு. 

duodenum (n) - சிறுகுடல்‌. 

duologue (n) - இருவர்‌ உரை 
யாடல்‌. 

dupe (n)- ஏமாற்றப்பட்டவன்‌ (9) 
- ஏமாற்று. 

பிபறசX (8) - இரட்டையான (1) - 
இருபிரிவுக்‌ கட்டிடம்‌. பபறleX 
உண்ம - இருதளவீடு. 


duplicate 


duplicate (8) - ஒத்த, இருமடங்‌ 
கான, இரட்டையான (1) - 
இரண்டாம்‌ படி (1) - படிஎடு 
இரட்டிப்பாகு. பபறlication (0) 
- இரட்டிப்பாக்கல்‌. பழ10210 
(॥) - படிஎடுப்பி, நகலாக்கி. 
duplicity (n) - வஞ்சகம்‌, 
இரண்டகம்‌. 

பொகbe (8) - நீடித்து உழைக்க்க 
கூடிய. பொலம்‌) (6) - நீடித்த 
உழைப்பு. 

பொரா (0) - சிறைப்பட்டிருத்தல்‌. 

பொation (0) - நிகழ்ச்சிக்‌ காலம்‌, 
ரோம்‌. 

பெற்ள (॥) - கொலுவிருக்கை. 

duress(n) - சிறைசெய்தல்‌, 
வலுக்கட்டாயம்‌. 

during(prep) - பொழுதில்‌, 
தறுவாயில்‌. 

dusk (0) - அந்தவேளை, அரை 
யிருள்‌. ியsky (8) - அறை 
இருளான, கருநிற. 

பீ (1) தூசி,புழுதி,தூள்‌. (9) 
தூசியை நீக்கு பெ$று (௮) - தூசி 
படித்த. பெரா - தூசி துடைப்பி. 

Dutch (a) - ஆலந்துநாட்டவர்‌, 
டச்சுக்காரர்கள்‌. 

பெறு (0) - கடமை,வரி,தீர்வை, 
அலுவல்‌, வேலை, பபரரீப| (2) 
கடமையுள்ள, இணக்கமான. 
dutiable (a) - தீர்வை சுமத்தக்‌ 
கூடிய. 

பீWகாரீ (1) - குள்ளன்‌,குட்டை,(1) 
- குள்ளமாக்கு.௮ரி$h (8) - 
குள்ளமான. 


dwell (4) - குடியிரு, விரிவாகச்‌ 
சிந்தி. dwelling (nN) - இருப்‌ 
பிடம்‌, வீடு. 

dwindle (4) - சிறிதாகு,சுருங்கு. 

dyad (n) - இரட்டை. பyarchy (n) 
- இரட்டையாட்சி. 

dye (n) - சாயம்‌, வண்ணம்‌. (4) - 
சாயமாக்கு, வண்ணம்‌ தட்டு. 
ing - சாயமிடல்‌, தோய்த்‌ 
தல்‌, சாயத்‌ தொழில்‌. 

யர (0) - இறத்தல்‌. 

dynamic (a) - இயக்க ஆற்ற 
லுள்ள, ஆற்றல்வாய்ந்த (11) - 
விளைவு உண்டாக்கும்‌ விசை, 
dynamically (adv).dynamics 
() - இயக்கவியல்‌. 

dynamite (n) - டைனமைட்‌, (4) 
வெடிமருந்தினால்‌ 'தகர்த்தெறி. 
dynamiter (n) - புரட்சிக்காரர்‌. 

dynamo (n) - மின்னியக்கி, 
மின்னியற்றி. dynamometer 
(॥) - விசையளவுமானி, ஆற்றல்‌ 
மானி. ்‌ 

நடு (6) - அரசமரபு,கால்‌ 
வழி dynastic (a) dynast (n) 
மரபினர்‌. 

dyne (॥) டைன்‌,விசையலகு. 

dysentery (1) - வயிற்றுக்கடுப்பு. 

dyslexia (n) - சொற்‌ குருடு. 

dyspepsia (0) - செரித்தலின்மை. 

dyspeptic (n) - செரித்தலில்‌ 
கோளாறுள்ள, நோயாளி. 

dystrophy (n) - நலிவு,அழிவு 
(இச). 


Emumber 


165 


easterly 


E 


€-யாம்ள - ஈ - குறியீட்டுஎண்‌. 

each (8) - ஒவ்வொரு,தனித்தனி. 
(0௦) - ஒவ்வொரு தனியாள்‌, 
ஒவ்வொருவர்‌. (804) - ஒவ்‌ 
வொன்று, ஒருவருக்கொருவர்‌. 

eager (a) - ஆவலுள்ள (804) 62- 
067688 (n) - ஆவல்‌. 68060 
(adv). 

eagle (n) - கழுகு. eaglet (n) - 
கழுகுக்‌ குஞ்சு. eagle eye (n) - 
கழுகுப்பார்வை. 

ar (॥) - செவி,காது,கூலமணிக்‌ 
கதர்‌. ear-ache (n) - காதுவலி. 
ஊ-ப்மற(ர)-காதுசொட்டுமருந்து. 
ear-drum (n) - செவிப்பறை. 
ear-murீ (n) - காதுறை. 681- 
phone (n) - செவி ஒலிப்பி. 
681-01ப0 () - செவிக்கருவி, 
ear-ரறஏ (॥) - காதுவளையம்‌. 
ear-splitting (a) - மிக உரத்த. 
ear-trumpet (n) - செவித்‌ 
தாரை. 681-42% (॥) - காதுக்‌ 
குறும்பி, மெழுகு. 

earl (0) - கோமான்‌. 6210௦0 (n) 
- கோமான்‌ நிலை, ஆட்சிப்‌ 
பகுதி. 

early(adv)-(earlier, earliest) 
முன்பே, முன்கூட்டி, (8) - முன்‌, 
முந்திய. டு Morning - 
விடியற்காலை. ஒarly warning 
- முன்கூட்டிய எச்சரிக்கை. 

earmark (V) - ஒதுக்கவை. 

eam (4) - ஈட்டு, உழைத்துப்பெறு. 
eamings சம்பாதிப்புகள்‌, வரு 
வாய்‌, சம்பளம்‌. 

earnest (8) - உறுதியான, அக்‌ 
குறையுள்ள. ஒarnestly (adv). 
earnest (0) - முன்பணம்‌, 
அச்சாரம்‌. 


earth (0) - புவி,நில இணைப்பு, 
உலகம்‌,மண்‌,பொந்து, 681716 
(8) - மண்ணாலான. earthly 
(80) - புவிக்குரிய,உலகியலான. 
earth (v) - நில இணைப்பு 
கொடு, மண்ணால்‌ மூடு. 69110- 
sence - புவிஅறிவியல்‌, 
புவிஇயல்‌. ஒarthquake (n) - 
நிலநடுக்கம்‌. 6211) ரா (௩) 
- நில அதிர்ச்சி. 

earthwork (n) - 
(நிரவல்‌). 

earthworm (1) - மண்புழு, நிலப்‌ 
புழு, நாங்கூழ்ப்புழு. 

earthenware (0) - மட்கலம்‌. 

eawig (n) - பூச்சிவகை. 

ease(v) - ஒய்வுகொள்‌, குறை, (1) 
- தளர்ச்சி, ஓய்வு. 

easel (1) - தாங்கு சட்டகம்‌ (கரும்‌ 
பலகை]. 

east (n) - Syக்கு,the East - 
கிழக்கு நாடுகள்‌, சனா,ஜப்பான்‌ 
ஐரோப்பாவிற்கு கிழக்கே 
உள்ள உலகப்பகுதி. east 
(8,804) - கிழக்குநோக்கி, 
கிழக்குக்காற்று. ஒastward (a) 
- கிழக்குநோக்‌கி. ஒast-bound 
(9)-கிழக்கு நோக்கிச்‌ செல்லும்‌. 
the East End - இழக்கு 
இலண்டன்‌. 685( Ender - 
கிழக்கு இலண்டன்வாசி. 

Easter ()- ஈஸ்டர்விழா (கிறித்துவ 
விழா). Easter 600 - ஈஸ்டர்‌ 
முட்டை. 

easterly (a) - இழக்குநோக்கிய 
(காற்று). 


மண்‌ வேலை 


eastern 


eastern (n) - உலகின்‌ கிழக்குப்‌ 
பகுதியில்‌ வாழும்‌, கிழக்கத்திய 
(பழக்கவழக்கம்‌). ஒastern- 
௦51 (8) - தொலை தழக்‌ 
திலுள்ள. the Eastern bloc - 
கிழக்குக்‌ கூட்டணி நாடுகள்‌, 
கிழக்கு ஜரோப்பியப்‌ பொது 
நிலைமை நாடுகள்‌. 

683) (8) - எளிது, கவலை இல்‌ 
லாத,ஏமாற்றப்படும்‌. 68514 
(804) - எளிதாக, ஐயமின்றி, 
இயலக்கூடிய. ஒaSsy-chair(n) - 
சாய்வு நாற்காலி. ஒ௮Sy-going 
(8) - அலட்டிக்‌ கொள்ளாத. 
easy (adv) - மெதுவாக 
இலே சாகவும்‌ நகர்ந்தும்‌. 691 
(4) - (ate,eaten) - இன்‌, உண்‌. 
eatable (a,n) - உண்ணக்கூடிய 
(உணவு). eater (॥) - உண்‌ 
பவர்‌. 

eats (ஈ,0) - உடன்‌ உட்கொள்‌ 
வதற்குரிய உணவு. 

eating apple - பச்சையாக 
உண்ணும்‌ ஆப்பிள்‌.621110- 
house - உணவகம்‌. 

eau-de-cologne (n) - நறுமணப்‌ 
பொருள்‌. 

eaves (n) - கூரை,கழ்ப்பகுதி, 
இறவாணம்‌. ஒaves-drop - 
ஒட்டுக்கேள்‌, ஒAves-dropper 
(॥) - ஒட்டுக்‌ கேட்பவர்‌, 


L.Overhear. 
600 (V)- தாழ்‌,குறை,தணி, இறங்கு. 
(॥) - தாழ்தல்‌, இறக்கம்‌ 


ebbtide - இறக்க அலை. 
ebonite (ஈ) - கந்தகம்‌ சேர்ந்த 
கடினப்‌ பொருள்‌ பா. vulcanite. 


166 


ecology 


ebony (0) - கருங்காலி (மரம்‌). 

ebullient (a) - கொதிக்கிற, 
உணர்ச்சி மிகுந்த, ஆற்றலுள்ள. 
ebullition .(n) - கொதித்தல்‌ 
உணர்ச்சி மிகுதி. 

eccentric (8) - வேடிக்கையான, 

்‌ இயல்பற்ற, மையம்‌ விலகிய, 
வட்டமில்லாத. centric (n) - 
கிறுக்கன்‌,மையம்‌ விலகிய 
கருவியமைப்பு, வட்ட 
மில்லாத. eccentrically (adv). 
eccentricity (n) - கிறுக்கு. 

ecclesiastic (n) - சமயகுரு. 
eccelesiastical(a) - சமயம்‌ 
சார்‌. 

£CG' - இதய மின்‌ வரையம்‌ 
ECG test - இதயமின்வரை 
ஆய்வு. 

echelon(n) - அதிகாரமுறை, 
படிமுறை. 

echo (n) - எதிரொலி. 60௦- 
sounder (ஈ) - எதிரொலி. 6௦1௦ 
(4) - எதிரொலி, ஆமாம்‌ போடு. 

eclat(n) - ஆரவாரம்‌, வெற்றி, 
புகழ்‌ஆர்ப்பரிப்பு. 

eclectic (a) பரந்த எல்லைக்‌ 
கருத்துள்ள (॥) - பரந்த 
எல்லைக்‌ கருத்துள்ளவர்‌60160- 
tically (adv). 

eclipse (n) - கோள்‌ மறைவு, புகழ்‌ 
மங்கல்‌ (4) - கோள்மறைவு 
உண்டாகுமாறு செய்‌, புகழ்‌ 
அறிவு மங்கு. 

ecology (n) - சூழ்நிலை இயல்‌, 
சூழியில்‌. ஒcOologist (a) - 
சூழ்நிலைசார்‌. ஒcologically 
(adv). ecologist (n) - சூழ்நிலை 


இயலார்‌. 


Econ 


Economist (Econ) - பொரு 
ளியல்‌. 600026 (a) - 
பொருளியல்சார்‌, வணிகம்சார்‌, 
ஆதாயம்‌: அளிக்கும்‌. 60001௦ 
geography - பொரு ளியல்‌ 
புவிஇயல்‌. economic policy - 
பொருளியல்‌ கொள்கை. 600- 
nomic rent - கட்டுப்படியாகும்‌ 
வாட ௧, ஒCOnomic .sanc- 
(1005 - பொரு ளியல்‌ தடை. 
60010ஈ/08 (8) - சிக்கனமான, 
செட்டான. 60000ஈ(௦2| Car - 
சிக்கன எரி பொருள்‌ ஊர்தி. 
economically (adv). 

economist (n) - பொருளியலார்‌. 
economize (4). - சேமி, 
சிக்கனப்படுத்து. 6000] (1) 

சிக்கனம்‌, பொருளியல்‌, 
பொருளியல்‌ அமைப்பு. 
ecosystem (n) - சூழ்நிலைத்‌ 
தொகுதி. eco-type (nN) - 
சூழ்நிலைவ்கை. 

ecstasy (0) - பெருமகிழ்வு. 60- 
static (a) - பெருமகிழ்வுள்ள. 

ecotoplasm (ஈ) - புறக்கணியம்‌ 
(உயிரணு) %. 80000188ஈ. 

eczema (0) - படை நோய்‌, பற்று. 

Ed (Editorial/Editor) - பதிப்பு, 
பதிப்பாசிரியர்‌. ்‌ 

eddy (n) - கழல்‌,சுழி.600ு ௦ப- 
[81 - சுழிப்பு (சுழல்‌ மின்‌ 
னோட்டம்‌ (1) - சுழியிடு, சுழல்‌. 

en (ஈ) - ஈடன்‌ தோட்டம்‌, 
ஆதாம்‌ யேவாள்‌ வாழ்ந்தது. 


167 


EEC 


6006 (7) - அருகு, விளிம்பு, முனை 
ஓரம்‌.(8) கரையமை, மெதுவாக 
நகர்ந்து செல்‌, பதவி இழ. 6006- 
ways - பக்கவாட்டில்‌. 609110) 
(॥) - விளிம்பு, கரையுண்‌ 
டாக்கும்‌ பொருள்‌. 600119 
shears (nN) - புல்‌ விளிம்புக்‌ 
கத்தரி. 600) (2) - தொந்தர 
வுள்ள, படபடப்புள்ள, மனங்‌ 
குலையும்‌. 60017 (adv). 

edible (adv) - உண்ணத்தக்க 
பொருள்‌ ஓ. ஒatable. 

edict(n)-கட்டளை அறிவிப்பு, 
ஆணை அறிவிப்பு. 

edification (n) - உளமேம்பாடு, 
பண்பு மேம்பாடு. 

edifice (nN) - மாளிகை, மாட 
மாளிகை, கூடகோபுரம்‌. 

edify (4) - உள்ளத்தை, பண்பை 
மேம்படுத்து, நன்னெறிப்‌ 
படுத்து, பிட்‌ (2) - ஒழுக்க 
மேம்பாடு அடையும்‌. 

edit ()- பதிப்பு. ஒபர (0)- பதிப்பு. 

editor (nN) - பதிப்பாசிரியர்‌. 
editorship(n) -பதிப்பாண்மை. 
editorial (n) - தலையங்கம்‌. 

educate. (v) - கல்வி 
கற்பி, புகட்டு, 60ப02160 (a) - 
கல்விகற்ற, படித்த. 60ப08160 
00655 - உய்த்துணர்வு. ஒ0பC2- 
tion () - கல்வி. 600091400௮] 
- கல்விசார்‌. ஒducationist (n} - 
கல்வியாளர்‌, education de- 
partment - கல்வித்துறை. 
education minister - கல்விய 
மைச்சர்‌. 

EEC (European Economic 
Community) - ஐரோப்பியப்‌ 
பொருளியல்‌ சமுதாயம்‌, 
ஐபொச. 


eel 168 


egg-shell 


eel (n) - பாம்புபோன்ற மீன்‌. 

eerie (a) - அச்சந்தரும்‌, புரியாத 
உணர்வுள்ள. ஒerily (adv). 

efface (v) - அழி, துடை, சிறப்‌ 
பற்றதாகச்செய்‌,தப்பிக்கப்‌ பின்‌ 
னணியில்‌ இரு. சffacement (n) 
- அழிப்பு. 

effect (n) - விளைவு,பயன்‌ 61- 
fects (pl) - உடமைகள்‌ (9) - 
விளைவுண்டாக்கு. effective 
(8) - விளைவுள்ள, பயனுள்ள, 
உண்மையான. effectively 
(adv). effectual (a) - விரும்பிய 
விளைவை உண்டாக்கும்‌. 
effectually (adv). 

effeminate (a) - பெண்தன்மை 
யுள்ள, ஆண்மையற்ற. ஜரரீ£ா- 
nacy (nN) - பெண்தன்மை, 
ஆண்மையின்மை. eர£ீரீ£- 
nately (adv). 

ளீ! (8) - வெளிச்செல்‌, அகல்‌. 
efferent nerve - வெளிச்செல்‌ 
நரம்பு (% ௮fferent). 

effervesce (4) - நுரைத்‌ தெழு, 
பொங்கு, மகிழ்ச்சியுடன்‌ இரு. 
effervescence (nN) - நுரைத்‌ 
தெழல்‌. 

676068) - நலிந்த, ஆற்றல்‌ இழந்த. 

efficacious (a) - விரும்பிய 
விளைவு உண்டாக்கும்‌ பா. 
effective, efficaciously (adv). 
efficacy (n) - விரும்பிய 
விளைவு (மருந்து). 

ீரிப்ent(a) - திறமையுள்ள, தேர்ச்சி 
யுள்ள,செயல்‌ திட்பமுள்ள. 61- 
ficiency (ற) -இறமை, தேர்ச்சி, 
செயல்‌ திட்பம்‌. efficiently 
(adv). 


ஊரில (0) - பொய்யுரு, கொடும்‌ 
பாவி. மாதிரி,போலிகை. 

efflorescence (n) - மலர்ச்சி, 
மலர்தல்‌. efflorescent (8). 

வரியர்ப௱ () - மணம்‌,வாடை. 

ரியலா! (0) - கழிவு, இளையாறு. 

effort (n) - முயற்சி. effortless 
(8) முயற்சியற்ற. effortlessly 
(adv). 

effrontery(n) - துணிவு, நாணமில்‌ 
நடத்தை. 

eft (n) - பாம்பரணை. 

effusion (n) - கசிவு, ஒழுக்கு, 
எண்ணவெளிப்பாடு. 61156 
(6) ௧௪, ஒழுகு. ௫ffusive(a) - 
உணர்ச்சிப்பெருக்குள்ள. 611ப- 
sively (adv). 

eg (exampligratia) - காட்டாக, 
சான்றாக. 

egad(inter) -கடவுள்‌ ஆணையாய்‌. 

egalitatian (a) - சமஉரிமை 
பேணும்‌.()-சமஉரிமை கருது 
பவர்‌. ஒgalitarianism (nN) - சம 
உரிமைக்கொள்கை. 

600 (7)- முட்டை. 9 (\) - தூண்டு, 
ஊக்கப்படுத்து. ஒ9-beater (n) 
- முட்டை அடிப்பி. ஒ99-பேற 
(॥) - முட்டைக்‌ கண்ணம்‌. 

egghead (n) - அறிவாளி. 

egg-shell (ஈ) - முட்டை ஓடு. 
egg-timer (n) - வேகும்‌ 
மூட்டை நேரத்தை அளக்கும்‌ 
கருவி. 


169 


elect! 


600 (ஈ) - தான்‌, தன்முனைப்பு, 
தான்‌ என்னும்‌ உணர்ச்சி. 600- 
ரர (2) - தன்முனைப்புள்ள. 
89015 (॥) - தனக்குமட்டும்‌ 
என்னும்‌ எண்ணம்‌. 60018( (॥) 
- இவ்வெண்ணம்‌ உள்ளவர்‌, 
தன்‌ முனைப்பாளர்‌. 60018 
(॥) - தன்னலம்‌, தற்பெருமை. 
egotist (n) - தன்னல 
முள்ளவர்‌. (% அயர), 

egregious (a) - விதிவிலக்கான, 


குறிப்பிடத்தக்க (தீயபண்பு), |: 


egregiously (adv) . 

egress (n) - வெளியேறும்‌ 
உரிமை,வெளியேறும்‌ வழி. 

Egyptology (n) - எAிப்தியல்‌. 

eh (nteri) - அப்படியா. 

eider-down (n) - மெத்தை 
தணிக்கும்‌ மென்தூவி. 

610010 (n) - தெய்வ உரு,ஆவிஉரு. 

eight (n) - எட்டு,8. eighteen 
(pron) - 18. eighty (0) - எண்பது. 
the eighties - 80-89 எண்‌ 
ஆண்டுகள்‌. 

either (pron) - இரண்டில்‌ ஒன்று. 
either (adv) - இரண்டும்‌. 
either.. or..இது அல்லது அது. 

ejaculate (4) - விளித்துக்கூறு, 
பீச்சச்செய்‌, வெளியேறுமாறு 
செய்‌ (நீர்மம்‌).6)80ப12101 (6) 
- பீச்சியடித்தல்‌. 

eject (4) - வெளித்தள்ளு, பாய்ந்து 
செல்‌. (எரிமலைக்‌ குழம்பு), 
எறி. ejection (1). ejector (n) - 
தூக்கிளறியும்‌ கருவி. 

ejector,ejection seat - தூக்கி 
எறியும்‌, இருக்கை. (வலவன்‌). 


eke (ம) - அரிதாகப்‌ பயன்‌ 

, படுத்து, அரிதின்‌ முயன்று வாழ்‌. 

612001816(4) - விரிவாக்கு, விரி 
வாக விளக்கு (௮) - விரிவான, 
நன்கு முடிக்கப்பட்ட. 6180018- 
1௦ஈ (8) - விரிவாக்கல்‌. 6200௦- 
rately (adv) - விரிவாக. 

elan (0) - எழுச்சி , ஆர்வம்‌. 

elapse (4) - (காலம்‌)கழி. 

elastic (8) - மீட்சியுள்ள நெகிழ்ச்‌ 
சியுள்ள. 619840 (ஈ) - மீட்சி 
யுள்ள, ரப்பர்‌ வளையம்‌. 
elasticate (9) - மீட்சியடையச்‌ 
செய்‌. elasticity: (nN) - மீட்சிப்‌ 
பண்பு. 61850 band (ஈ) - 
மீட்சி வளையம்‌. 

elated (a) - பெருமகிழ்ச்சியுள்ள, 
பெருமிதமுள்ள. 619160] (adv) 
elation (0) - பெருமகிழச்சி. 

elbow (n) - முழங்கை, வளைவுக்‌ 
குழல்‌. elbow (V) - முழங்‌ 
கையால்‌ இடித்துத்தள்ளு. 
elbow grease (ஈ) - கடின 
உடல்‌ உழைப்பு. 61004 room 
(॥) - தடையின்றி இயங்கு 
மிடம்‌. 

elder (a) - மூத்த. (1) - மூத்தவர்‌. 
elder statesman (n) - மூத்த 
அரசியலறிஞர்‌, மூதறிஞர்‌. 
elderly (adv). eldest (a) - 
மிகமூத்த. 

Eldorado (n) - பொன்னுலகு. 

elect (4) - தேர்ந்தெடு, விரும்பி 
மேற்கொள்‌. 61601 (8) - தேர்வு 
செய்யப்பட்ட. the elect (ஈ) - 
சிறந்தவர்‌ என்று தேர்ந்தெடு. 


election 


170 


element 


election (ஈ) - தேர்தல்‌. lection- 
eering (n) - தேர்தல்‌ பிரசாரம்‌. 
elective (8) - தேர்ந்தெடுக்கும்‌ 
உரிமையுள்ள. தேர்தலால்‌ எடுக்‌ 
கப்படும்‌, விருப்ப. elective (n) 
* விருப்பப்பாடம்‌. 

elector(n} - வாக்காளர்‌. 601012 
(8) - வாக்காளருக்குரிய. 6160- 
10181 roll - வாக்காளர்‌ பட்டி 
யல்‌. electorate (6) - வாக்‌ 
காளர்‌ தொகுதி. 

electric (a) - மின்சாரம்‌ சார்‌. 6160- 
tric blanket (0) - மின்போர்வை. 
electric chair (ற) - 
மின்நாற்காலி, electric eye 
(॥) - ஒளிமின்கலம்‌. ஒlectric 
ரீ£ld (n) - மின்புலம்‌. ஒlectric 
(8207 (1) - மின்மழிப்பி. 6160- 
tric shock (nN) - மின்‌ அதிர்ச்சி. 
electric storm (n) - மின்‌ 
உலைவு. ஒlectrical (8) - மின்‌. 
electrical engineering(n) - 
மின்பொறி இயல்‌. ஒlectrically 
(adv). electrician (n) - மின்‌ 
கருவியாளர்‌. electricity (ஈ) - 
மின்சாரம்‌. electrify (ற) - 
மின்சாரம்‌ செலுத்து, மின்சாரத்‌ 
தால்‌ இயங்கு. electrification 
(॥) - மின்வயமாக்கல்‌. 

Electro-cardiograph (ஈ) - இதய 
மின்வரைவி.* 

electrochemistry (ஈ) - மின்‌ 
வேதிஇயல்‌. 


electrocute (4) - மின்னோட்டம்‌ 
பாய்ச்சிக்கொல்‌. ஒlectrocution 
(1) - மின்னோட்டம்‌ பாய்தல்‌. 

electrode (n) - மின்வாய்‌. 
electrolysis(n) - மின்னாற்‌ 
பகுப்பு. ஒlectrolyse (v) - 
மின்னாற்பகு. 6160110116 (n) - 
மின்பகுளி. 

electromagnet (n)-’ மின்காந்‌ 
தம்‌.electro magnectic(a)- 
மின்காந்தமுள்ள. 6160110- 
magnetism (n) - மின்காந்தம்‌. 
electrometer (n) - மின்மானி. 

electron (n).- மின்னணு. 6160- 
tronic (a) - மின்னணுசார்‌. 6160- 
tronically (adv). electron mi- 
croscope (n) - மின்னணு 
நுண்ணோக்கி. 6160100105 (0) 
- மின்னணு இயல்‌, மின்னணுக்‌ 
கருவிகள்‌. 616011001௦ mail 
உ௱வி (6) - மின்னணு 
அஞ்சல்‌ வழி. 

electroplate(V) - மின்முலாம்‌ பூசு. 
electroplating (n) - மின்‌ 
முலாம்‌ புசுதல்‌. 

elegant (a) - நேர்த்தியான, அழகிய, 
நாகரிக. 660808 (0) - நேர்த்தி, 
அழகு. 

elegy (ஈ) - இரங்கற்பா. 616010 
(8) - இரங்கற்பா யாப்புள்ள. 

element (1) - தனிமம்‌, மூலம்‌, 
கூறு, சுவடு. the elements - 
இயற்கை ஆற்றல்கள்‌. (மழை, 
புயல்‌), 662! அடிப்படை 
நெறிமுறைகள்‌,அடிப்படைகள்‌, 
பகுதி, elements (a) - ஆற்ற 
லுள்ள,கட்டுப்படுத்த இயலாத, 
அடிப்படையான. 


elementary 


171 


emancipate 


elementary (a) - தொடக்க. 
elementary school - தொடக்க 
நிலைப்பள்ளி, அடிப்படை 
யான. elementary Mathemat- 
19 - அடிப்படைக்‌ கணக்கு. 

elementary particle (n) - அடிப்‌ 
படைத்துகள்‌, மின்னணு, 
முன்னணு, அல்லணு. 

elephant (n) - யானை. எlephan- 
tine. (8) - பெரியதும்‌ ௮௬ 
வருப்பும்‌ உள்ளதுமான. 
elephantiasis (n) - யானைக்‌ 
கால்‌ நோய்‌. 

elevate (4) - உயர்த்து,மேன்மை 
யுறச்செய்‌. elevation (ஈ) - 
உயர்த்துதல்‌, உயரம்‌, மேடு (8) - 
நேர்த்தியான, பெருந்தன்மை 
யுள்ள. ஒlevated railway - 
உயர இருப்பு வழி. 

எள்‌ (0) - அருமருந்து, அமிழ்தம்‌ 
சஞ்சீவி. 

lk (0) - மான்வகை. 

ellipse (n) - முட்டை வடிவம்‌, 
நீள்வட்ட வடிவம்‌ elliptic 
(a).elliptic orbit - தீளவட்ட 
வழி.(கோள்‌, செயற்கை நிலா). 

ellipsis(n)-தொக்கி நிற்றல்‌, 
அவாய்‌ நிலை. elliptical (a). 
elliptically (adv). 

elm (n) - இலையுதிர்மரம்‌. 

elocution (n) - சொற்பொழிவுக்‌ 
கலை, பேச்சுக்கலை. 61000- 
tion lessons பேச்சுக்லைப்‌ 
பாடங்கள்‌. ஒlocutionist (a) - 
பேச்சுக்‌ கலைஞர்‌. 


elongate - நீளச்செய்‌. 610102- 
tion (n) - நீட்சி. elongated (a) 
- நீட்டித்த. ஒlongated Course 
* நீட்டித்த படிப்பு. (% (ரயா- 
cated). 

elope (4) - ஒடிப்போ (காதலி 
காதலன்‌). ஒlopement (nN) - 
உடன்போக்கு. 

eloquence (n) - சொல்வன்மை, 
நாவன்மை. 6100ப6 (8) - 
நாவன்மையுள்ள. ஒloquently 
(adv). 

else (adv) - தவிர,மேலும்‌ 6156 
where (adv) - வேறோரிடத்தில்‌. 

elucidate (4) - விளக்கிச்சொல்‌. 
eluclidation (n) - விளக்கிச்‌ 
சொல்லல்‌. 

elude (4) - தப்பு, தவிர்‌. elusive 
(8) - தப்பும்‌,தவிர்க்கும்‌ ஒlusive 
ர! - தவிர்க்கும்‌ மறுமொழி. 
elusion (nN) - தவிர்த்தல்‌. 

elver (n) - இளம்‌ பாம்பு போன்ற 
மீன்‌. 

Elysium (n) - பேரின்ப உலகம்‌, 
துறக்கம்‌. 

6௱ - எம்‌ அளவு (அச்சுத்தொழில்‌) 
1/6 அங்குலம்‌. 

emaciate (9) - மெலியச்‌ செய்‌. 
emaciation (ஈ) - மெலிதல்‌, 
நலிதல்‌. 

emanate (v) - வெளிப்படு, 
தோன்று. 682110 (n) - 
தோன்றல்‌, வெளிப்படல்‌. 

emancipate (0) - விடுதலை செய்‌. 
emancipation (0) - விடுதலை 
செய்தல்‌. 


emasculate 


172 


embrocation 


emasculate (4) - காயடி, வலிமை 
குறை. 6085012100 (ஈ) - 
காயடித்தல்‌, வலிமை குறைத்தல்‌. 
embalm (0) - (இறந்த உடலைத்‌ 
தகுந்த வேதிப்‌ பொருளால்‌) 
பாதுகாத்துவை, நறுமணமுள்ள 
தாகச்செய்‌. 60216 (n) - 
தக்க முறையில்‌ பாதுகாப்பவர்‌. 
embalming (n) - தக்க முறை 
யில்‌ பாதுகாத்தல்‌. 
embank (V) - கரையமை, அணை 
கட்டு. ebankment (v) - 
கரையமைத்‌ தல்‌,கரை. 
embargo (9) - வணிகத்தடை 
(கப்பல்‌). ஒMbargo (v) - 
வணிகத்தடை செய்‌, கைப்பற்று. 
ாம்௮% (0) - கலத்தில்‌ செல்‌, ஏற்று 
(கப்பல்‌,வானூர்தி), புதிய முயற்சி 
யில்‌ இறங்கு. ஒMbarkation (n) 
“ கலத்தில்‌ செல்லல்‌, புது 
முயற்சியில்‌ இறங்கல்‌. 
embarrass (4) - தொல்லை 
கொடு,கவலையுரச்‌ செய்‌. 8- 
barrassing (n) - தொல்லை 
கொடுத்தல்‌, தொந்தரவு செய்‌ 
தல்‌. embarrassingly (adv). 
emabarrassment (n) - 
தொல்லை தொந்தரவு. 
embassy (n) - தூதரகம்‌,தரதரக 
அலுவலர்‌,தூதுசெல்லல்‌. 
embattled (a)- போருக்கு ஆயத்தம்‌ 
செய்யும்‌, பாதுகாப்பு அரண்‌ 
செய்யும்‌. 
embed (V) - பதித்துவை. 
embelish (4) - அணிசெய்‌, அழகு 
படுத்து. எMbellishment (n) - 


embers (n,pl) - தணல்‌,கனல்‌. 

embezzle (4) - ஒருவர்‌ உடைமை 
யைத்‌ தவறாகப்பயன்படுத்து, 
கவர்ந்துகொள்‌. ஒMbezzle- 
ளார்‌ (0) - பொருள்கவர்பவர்‌. 
embezzler (n) - பொருள்‌ கவர்‌ 
பவர்‌, 

embitter(v) - வெறுக்கச்செய்‌, 
கசக்கச்‌ செய்‌. சMbitterment 
() - வெறுக்கச்செய்தல்‌. 

mமblazon (4) - குலவிருதுகளால்‌ 
அணிசெய்‌. சMblazonment 
(॥) - இவ்வாறு அணிசெய்தல்‌. 

bem (n) - சின்னம்‌, விருது, 
இலச்சினை. 8680௦ (a). 

embody (6) - தெரிவி,கருத்துக்கு 
வடிவங்கொடு, கொள்‌. ௪- 
bodiment (n) - வடிவம்‌, உரு. 

embolden (V) - துணிவூட்டு, ஊக்க 
மூட்டு. 

embolism (n) - குருதிக்குழாய்‌ 
அடைப்பு. 

embonpoint (ஈ) - கொழுத்தி 
ருத்தல்‌, உருண்டுதிரண்டிருத்தல்‌. 

embosom(n) -: தழுவு,உட்‌ 
கொண்டிரு. 

emboss (4) - மேடாகும்படி 
செதுக்கு,உப்பல்‌ இருக்குமாறு 
செதுக்கு. ஒMbossment (n) - 
உப்பலாகச்‌ செதுக்கல்‌. 

embowel (v) - குடலை நீக்கு. 

embrace(v) - அணை, தழுவு, 
உட்கொள்‌, ஏற்றுக்கொள்‌. (1) - 
தழுவல்‌, அணைத்தல்‌. 

embrasure(n)-தறப்பு (வாயில்‌, 
பலகணி, ஞாயில்‌). 

embrocation (n) - தேய்ப்பு 
மருந்து. 


embroider 


embroider (4) - பூத்தையல்‌ 
வேலைசெய்‌, அணிசெய்‌. ௪ 
broidery (n) - பூத்தையல்‌ 
வேலை. 

emமbroil (9) - குழப்பு, சிக்கவை. 

embryo (8) - வளர்கரு. சம்ர- 
01௦(8)- வளர்கருசார்‌, நடுநிலை. 
embryology (1) - கருவியல்‌. 

emcee (Master of Ceremo- 
nies) (ஈ) - வினைமுதல்வர்‌, 
தொகுத்து வழங்குபவர்‌ 
(தொலைக்காட்சி) (\) - வினை 
முதல்வராகச்‌ செயற்படு. 

emend (4) - பிழைநீக்கு, சர- 
dation (n) - பிழைநீக்கல்‌, 
திருத்தம்‌. 

emerald (ஈ) - பச்சைக்கல்‌, மரக 
தம்‌. (௮) - பச்சை நிற. 

emerge (v) - தோன்று, வெளி 
யிடு, சிறப்பை௮றியச்செய்‌. 
emergence (nN) - தோன்றல்‌, 
வெளிப்படல்‌. எMergent (a) - 
தோன்றும்‌. 6060 (ஈ) - 
நெருக்கடி. state of emer- 
ஏency - நெருக்கடி நிலை. 
emergency exit “நெருக்கடி 
நிலையில்‌ வெளியேறும்‌ வழி. 
emergency ward - நெருக்கடி 
நிலை நோயாளிப்பகுதி. 

Emeritus (a) - ஓய்வுபெற்ற 
emeritus professor ஓய்வு 
பெற்ற பேராசிரியர்‌. 

emery (n) - குருந்தக்கல்‌. 

ec (2,0) - வாந்தியுண்டாக்கும்‌, 
குமட்டல்‌ உண்டாக்கும்‌(மருந்து]. 

emigrate (V) - குடிபெயர்‌ (வேற்று 
நாட்டுக்கு). ஊர்ராகா்‌ (ற) - 
குடிபெயர்பவர்‌. ஊ௱ராகtion 
() - குடிபெயரல்‌. 


12 


173 


emplane 


ளாங்ர௦(0)-தன்நாட்டைவிட்டுவெளி 
யேறுவர்‌ (அரசியல்‌ காரணம்‌) 

eminence(n)- புகழ்‌,சிறப்பு, மேடு, 
nent (a) - சிறந்த,புகழ்‌ 
வாய்ந்த. ஒMinently (adv). 

ர்‌ (0) - எமிர்‌,முகமதிய ஆட்சி 
யாளர்களின்‌ பட்டம்‌. எMirate 
(0) - எமிரின்‌ நிலை ஆட்சி. 

emissary (nN) - ஒளிமறைத்தூதர்‌. 

emission ()- உமிழ்வு. ளார்‌- உமிழ்‌. 

met () - எறும்புவகை. 

emolient (0) - மென்மையாக்கும்‌ 
மருந்து. 

emoluments ()- ஊதியம்‌,சம்பளம்‌. 

emotion (ஈ) - உளளழுச்சி, 
உணர்ச்சிப்‌ பெருக்கு. ஒ௦- 
tional (a) emotionalism (ற) 
*'  உளளஎழுச்சிக்கொள்கை. 
emotionally (adv). 

empane! (4) - நடுவராக இருக்கக்‌ 
குழுவில்‌ சேர்‌. 

empathy (n) - பிறர்‌ உணர்வைப்‌ 
புரிந்து கொள்ளுதல்‌. 

emperor (0) - பேராசர்‌. (655 
(॥) - பேரரசி. ஊற (6) - பேர 
ரசு the Chola Emprire - 
சோழப்பேரரசு. 

emphasis (n) - அழுத்தம்‌, 
emphatical (a). emphatically 
(adv). 

empiical (8) - உற்றுநோக்கல்‌ 
அல்லதுஆய்வு அடிப்படையில்‌ 
அமைந்த (அறிவு). 

empirical formula - மூலக்கூறு 
வாய்பாடு. empirically (adv). 

emplacement (0) - ஆயத்த நிலை, 
பீரங்கிமேடை. 

emplane (9) - வானூர்தியில்‌ ஏறு. 


employ 


174 


encourage 


employ (4) - வேலையளி, ஈடுபடு. 
employ (n) - பணி, வேலை, 
பணிநிலையம்‌. employable 
(8) - வேலையில்‌ அமர்த்தக்‌ 
கூடிய. employee (Nn) - 
வேலையாள்‌, பணியாளர்‌. 
employer (n) - வேலையளிப்‌ 
பவர்‌, முதலாளி. எployment 
(॥) - வேலையில்‌ அமர்த்தல்‌, 
வேலை. employment agency 
(॥) - வேலை முகமையகம்‌. 
employment exchange (n) - 
வேலை வாய்ப்பகம்‌. ஒறழloy- 
ment opportunity (n) - 
வேலை வாய்ப்பு. 

emp (1) - வணிகமையம்‌, 
அங்காடி,கடை. 

empower (nN) - அதிகாரம்‌ அளி, 
உரிமை கொடு. 

empty (8) - வெறுமையான (4) - 
வெறுமையாக்கு. ஒempty- 
handed - வெறுங்கையாக. 
empty headed - முட்டாள்‌ தன 
மான. 

empyrean (n) - வானுலகம்‌, 
இறைஃஉலகம்‌. 

௱ய (1) - எழு,ஆஸ்திரேலியப்‌ 
பறவை. 

emulate (v) - பின்பற்று. 
யிation (nN) - பின்பற்றல்‌. 

emulsion (ற) - பசைக்குழம்பு, 
பால்மம்‌. 

enable (v) - இயலுமாறு செய்‌. 

enact (4) - சட்டமியற்று. 8080 
ent (1) - சட்டமியற்றல்‌. 


enamel (nN) - மெருகு, பற்‌ 
சிப்பி.(\) - மெருகிடு. 

8௭௦08௫ - விரும்பும்‌. 

en bloc (adv) - ஒட்டுமொத்த 
மாக. ஓ. 8 masse. 

600806 (9) - கூட்டிலடை. 

encamp (6) - கூடாரமடித்துத்‌ 
தங்கு. ஒNncampment (n) - 
கூடாரமடித்துத்‌ தங்கல்‌. 

encase (4) - உறையிடு. 60856- 
ment (n) - உறையிடல்‌. 

encash (6) - பணமாக்கு. 

enchant (8) - மகிழ்வி. மயக்கு. 
enchanted (a) - மயங்கிய. 
enchanter (n) - மயக்குபவன்‌. 
encharess (0) - மயக்குபவள்‌. 

encircle (9) - வட்டமாகக்‌ சூழ்‌. 

enclave (n) - அயல்நாட்டு 
ஆட்சிப்‌ பகுதி. 

enclose (4) - அரணமை, வேலி 
யடை, இணை. enclosure (n) 
* இணைப்பு, அடைப்பு. 

encode (4) - குறியாக அமை. 

encomium (nN) - புகழுரை. 

encompass (9) - உள்ளடக்கு, சூழ்‌. 

encore (interj) - மீண்டும்‌ 
இரும்பச்செய்‌. (11) - பாட்டைத்‌ 
இரும்பப்பாடல்‌. 

encounter (6) - நேருக்கு நேர்நில்‌ 
(॥).: நேருக்கு நேர்‌ அல்லது 
தாக்குதல்‌, போர்‌. 

encourage (9) -ஊக்குவிஎழுச்சி 
பூட்டு, ஆதரவளி. 6000ப506- 
ரள (0) - ஊக்குவிப்பு, எழுச்சி 
யூட்டல்‌, encouraging (adv). 


encroach 


175 


energetic 


encroach (4) - எல்லைமீறு, 
வரம்புகட. எNcroachment (n) 
- எல்லை மீறுகை, வரம்பு 
கடப்பு. 

encrust (v) - துருவேறு, மேல்படி, 
மேற்பூச்சு பூச்சு. 

encumber (4)-செயல்படுவதைத்‌ 
தடு, நிரப்பு, வில்லங்கம்‌ செய்‌. 
encumbrance (n) encum- 
brance certificate- வில்லங்‌ 
கம்‌ சான்று. 

encylical (ஈ) - பேரப்‌ கூற்றறிக்‌ 
கைக்‌ கடிதம்‌... 

encyclopedia (6) - கலைக்களஞ்‌ 
சியம்‌. encylopedic (a) - 
எல்லாவற்றையும்‌ உள்ள 
டக்கிய, பல்துறை சார்‌. 

££ (0)-முடிவு,கடைசி, எல்லை, 
நோக்கம்‌, எச்சம்‌,பங்கு, குறிப்பு. 
(4) - முடிவுசெய்‌, கழி. ஒப 
(॥) - முடிவு (கதை, நாடகம்‌). 
endless (a) - முடிவில்லாத. 

endanger (4) - இடருக்குட்‌ 
படுத்து, உள்ளாகு, ஒகா- 
gered species - அழியும்‌ 
நிலையிலுள்ள உயிரினங்கள்‌. 

endear (4) - அன்புக்குரிய தாக்கு, 
விரும்பத்தக்கதாக்கு. 810621- 
ing (8) - அன்புக்குரிய. விரும்‌ 
பத்தக்க. ende2ringly (adv) - 
endearment (ஈ) - அன்பான 
சொல்‌. 

endeavour (n} - முயற்சி. (4) - 
முயற்சி செய்‌, 

endemic (a) - குறிப்பிட்ட நாடு, 
மக்களுக்குரிய (நோய்‌) %. ௪ர்‌- 
demic. 

endocardium (n) - இதய 
உள்ளுறை. (௩. ஒpicardium). 


endocrine (a) - நாளமில்லாச்‌ 
(சுரப்பி) (60079), 

endodermis (n) - அகத்தோல்‌. 

x. epidermis. 

endoplasm (n) - அசுக்கணியம்‌. 
ஓ. ectoplasm. 

endogamy (n) - தன்‌ இனமணம்‌ 
(x exogamy) 

endorse (4) - மேலொப்பம்‌ செய்‌. 
ஆதரி. endorsement (5) - 
மேலொப்பம்‌ செய்தல்‌, உட்‌ 
தலப்பு. 

endosperm (ஈ) - முளைசூழ்‌ 
தசை (ஆமணக்கு). 

endow (4) - அறக்கொடையளி, 
நற்பண்பு பெறு. 810089 
(8) - அறக்கட்‌ டளை. ஒN00W- 
ment policy - பின்னுரிமை 
முறிமம்‌. 

endue (4) - நற்பண்புபெறு. 

endurance (n) - பொறுமை, 
பொறுத்தல்‌. ' endure (4) - 
வருந்து, தாங்கி கொள்‌, 
பொறுத்துக்கொள்‌, நீடித்இரு. 

endurable (a) - பொறுத்துக்‌ 
கொள்ளக்‌ கூடிய. ஒப்பா (8) 
* நீடித்துள்ள. 

சாக (6) - குடல்கழுவல்‌, 
கழுவுகருவி. 

enemy (0) - பகைவன்‌, எதிரி (% 
friend). 

energy (n) - ஆற்றல்‌. ஒnergies 
“ஆற்றல்கள்‌, திறன்கள்‌, ஆற்றல்‌ 
பொருள்கள்‌ (எரிபொருள்‌). 

energetic (8) - ஆற்றலுள்ள. 
energize(v)-ஆற்றல்‌ அளி, 
மின்சாரம்‌ ஓடுமாறுசெய்‌. 


200216 


176 


enervate(v)- வலுவிழக்கச்‌ 
மெய்‌, ஆற்றல்‌ இழக்கச்செய்‌. 

பார்தரி6 - குடும்பத்துடன்‌. 

enteeble (6) - தலிவுறச்செய்‌. 

enfetter (0) - விலங்கிடு, கட்டுப்‌ 
படுத்து. 

enfold (V) - தழுவு, அணை. 

enforce (4) - கட்டாயப்படுத்து, 
நிறைவேற்று இழ்ப்படியச்‌ 
செய்‌.6101068016 (a) - 
நடைமுறைப்படுத்தக்‌ கூடிய. 
enforcement (n) - நிறைவேற்‌ 
றல்‌, நடைமுறைப்படுத்துதல்‌. 

enfranchise (4) - வாக்குரிமை 
யளி. 

enfranchisement (n) - வாக்குரி 
மையவித்தல்‌. 

engage (4) - ஈடுபடு,ஒப்பந்தம்‌ 
செய்துகொள்‌, உ.டன்படு, 
வேலைக்கு அமர்த்து. ௪- 


gagement (n) - திருமண | 


உடன்‌ பாடு, அலுவல்‌,சண்டை, 
வேலைக்கமர்த்து, பொருந்தி 
இருந்தல்‌ (எந்திரப்பொருள்‌). 
engagement ring’ - திருமண 
உடன்பாட்டுக்கணையாழி. 61- 
08019 (8) - இணக்கமான, 
கவர்ச்சியான. 

engaged (a) - பணியுள்ள, 
பேசிக்கொண்டுள்ள தொலை 
பேசி,திருமண உடன்‌ பாடுள்ள, 
பயனில்‌ உள்ள (கழிவிடம்‌), பின்‌ 
பயனுக்குஒதுக்கிவைக்கப்பட்ட. 

engender (4) - காரணியாக இரு, 
உடன்படு. 


engine (ஈ) - எத்திரம்‌,கருவி. 60- 
0/௦ (ஈ) - பொறியர்‌, போர்ப்‌ 
படை வீரர்‌. (4) - ஏற்பாடு செய்‌ 
(தந்திரமாக), கட்டு, கட்டுப்‌ 
படுத்து. 6001866110 (Nn) - 
பொறிஇயல்‌. chemical engi- 
ரeeriரg - வேதிப்பொறி 
இயல்‌. 0141 engineering - 
பொதுப்‌ பொறிஇயல்‌. 616017- 
cal engineering - மின்பொறி 
இயல்‌. Mechanical engi- 
eer - எந்திரப்பொறி 
இயல்‌, 

600016 (v) - சுற்றிவளை. 

English (n) - ஆங்கிலம்‌, 
ஆங்கிலேயர்‌. 

the English channel - ஆங்கலக்‌ 
கால்வாய்‌. 

engorge (4) - ஆவலோடு உட்‌ 
கொள்‌, உண்‌. 

engraft ()- ஒட்டவை, பதியவை. 

engrain ()- ஆழமாகப்பதியச்செய்‌. 

engrave (V) - செதுக்கு. சNgrav- 
ing (ஈ) - செதுக்கல்‌. 

engross (8) - பெரிய எழுத்தால்‌ 
எழுது, கவனத்தை ஈர்‌, 8॥- 
௦1099௭ (6) - கவன ஈர்ப்பு. 

லா (4) - விழுங்கு, சூழ்‌,ஆழ்‌. 

enhance (ம) - மேம்படுத்து, 
உயர்வாக்கு. ஒnhancement 
(॥) - மேம்பாடு. உயர்வு. 

enigma (0) - புதிர்‌. enigmatic 
(8)- புரியsenigmatically (adv). 

எர (V) - கட்டளையிடு,விதி, இணி. 

ey (9) - நுகர்ந்து மகிழ்‌ துய்த்து 
மகிழ்‌. ஊட்‌ (0) - நுகர்வு, 
துய்த்தல்‌, இன்பம்‌. எnjoyable 
(॥) - நுகாக்கூடிய. 


enkindle 


enkindle (4) - Sளறு,தூண்டு, 
எரியவிடு. 

enlarge (9) - பெரிதாக்கு, விளக்‌ 
கிக்கூறு. enlargement (n) - 
பெரிதாக்கல்‌, விரிவாக்கல்‌ 80- 
(80௭ (0) - பெரிதாக்கி. 

enlighten (v) - அறிவுகொளுத்து, 
ஐயந்தெளிவி. 6010116060 (a) 
- அறிவுசார்‌, அறிவார்ந்த. 60- 
lightenment (n) - அறிவு 
கொளுத்தல்‌, மெய்யறிவு. 

enlist (v) - சேர்‌,பதிவுசெய்‌, 
ஒத்துழைப்பைப்பெறு, உதவி 
பெறு. றன! (0) - உதவி 
பெறல்‌. ited ran (0)- படை 
வீரர்‌, மாலுமி (தகுதி வரிசை 
குறைந்த). 

enliven (6) - எழுச்சியுள்ள 
தாக்கு, மகிழ்ச்சியுள்ளதாக்கு. 

en masse (adv) - ஒட்டுமொத்‌ 
தமாக,கூட்டாக. (. enbloc). 

லர்‌ - சிக்கவை. 

ர்‌) - பகைமை. 

ennoble (v} - மேம்படுத்து, 
உயர்த்து. 

enormity (nN) -பெருங்கொடுமை, 
கடுங்குற்றம்‌, பேரளவு. 6டா- 
005 (8) மிகப்பெரிய. 

ஓா௦பh (2) - போதுமான அளவு 
(teri) - போதும்‌, நிறுத்து. 

en passant - இதற்கிடையே, 
இடையில்‌. 

enquire - inquire. 

enrage (v)'- சீற்றமூட்டு, சன 
மூட்டு, 

enrapture (9) - களிப்பூட்டு. 


177 


entangle 


enrich(v) -வளமூட்டு, செல்வச்‌ 
செழிப்புண்டாக்கு, மேம்படுத்து, 
செறிவூட்டு. சோரா (ஈ) - 
வ்ளமாக்கல்‌. 
enrobe (ம) - உடையளி, அணி 
செய்‌. 
enrol (8) - உறுப்பினராகப்‌ 
பதிவுசெய்‌, பட்டியலில்‌ சேர்‌, 
enrolment (n) - பதிவு. 
enroute (9) (804) - வழியில்‌. 
ensconce (4) - பாதுகாப்பான 
இடத்தில்‌ தங்கு, தங்கவை. 
ensemble (1) - முழுத்தோற்றம்‌, 
பொதுவிளைவு, ஆடைப்‌ 
பொருத்தும்‌, அனைவரும்‌ 
சேர்ந்து பாடல்‌. 
enshrine(V)-புனித இடத்தில்‌ 
வை, புனிதமாக விளங்கு, நிறுவு. 
enshroud (4) - முழுதும்‌ மூடு. 
காட்சியிலிருந்துமறை. 
esi" (॥) - கொடி, கொடிவீரன்‌. 
enslave (0) - அடிமைப்படுத்து, 
enslavement (1) - அடிமைப்‌ 
படுத்தல்‌, 
95௭ ()- கண்ணியில்‌ க்க வை. 
80808 (4) - பின்‌ நிகழ்‌, பின்‌ 
தொடர்‌. ensuing examina- 
1௦ - வரும்‌ தேர்வில்‌. 
ஒயர - ஒரே தொகுதியாய்‌ 
அமைந்த (படுக்கையறையுடன்‌ 
'குலியலயறை சேர்த்தமைந்த). 
ensure (4) - உறுஇயாக்கு. 
entail (6) - மரபுரிமையைக்‌ கட்‌ 
டுப்படுத்து ஊவா (ஈ). 
606 ௫) - சிக்கவை (கண்ணி) 
entailment (n). 


entente 


178 


entrap 


entente (n) - நேச உடன்‌ 
படிக்கை. 

enter (4) - நுழை, புகு, உட்செல்‌ 
பதிவுசெய்‌. 84206 (65(-நுழை 
வுத்‌ தேர்வு. ரர (0) - பதிவு. 

enteric (8) - குடல்‌ சார்‌. enteric 
ர்வ - குடற்காய்ச்சல்‌. 

enterprise (0) - முயற்சி, ஊக்கம்‌ 
தொழில்‌ முனைவகம்‌. 61(6- 
prising (a) - துணிவுள்ள, 
முயற்சியுள்ள. 

entertain ()- விருந்தளி, கேளிக்கை 
அளி, உள்ளத்தில்‌ கொள்‌. ௪ா- 
tertainment (n) - கேளிக்கை, 
பொழுதுபோக்கு, கலை 
நிகழ்ச்சி. ntert~inment tax - 
கேளிக்கை வரி. 


entertainer (8) - கேளிக்கை 
யாளர்‌. TV entertainer - 
தொலைக்காட்சி கேளிக்கை 


யாளர்‌. entertaining (a) - 
கேளிக்கைய விக்கும்‌. 80161- 
tainingly (adv). 

enthral (V} - கவர்ச்சிசெய்‌, மகிழ்‌ 
வூட்டு. அடிமையாக்கு. 6॥- 
thralling (8) - கவர்ச்சியுள்ள. 
enthraiment (ற) - அடிமை 
யாக்கல்‌, மகிழ்ஷட்டல்‌. 

enthrone (1) - அரியணையில்‌ 
அமர்த்து. உயர்ந்த நிலையில்‌ வை. 
enthronement  (n)  - 
அரியணையில்‌ ஏற்றல்‌, 
உயர்த்துதல்‌. 

enthuse (9) - டர்வங்காட்டு, 
அக்கறைகெொ ்‌. நாட்டங்‌ 
கொள்‌. ௰enthusiasim (௫) - 
ஆர்வம்‌, அக்கறை, நாட்டம்‌. 
enthusiast (n) - ஆர்வமுள்ள. 

enthusiastically (adv). 


entice (4) - மயக்கு, கவர்ச்சி 
செய்‌. 

enticing (a) - கவர்ச்சியான, 
தூண்டும்‌. 

enticingly (adv).enticement (n) 
- மயக்கல்‌ கவர்ச்சி. 

entire (a) - முழுதும்‌. entirely 
(20V) - முழுதுமாக. entirety (n} 
* முழுமை. 

entitle (4) - தலைப்பளி, உரிமை 
யளி. 644௭ (0) - உரிமை. 

entity (௫) - உண்மைப்பொருள்‌, 
உள்பொருள்‌ (% 1௦1 - entity). 

entomb (4) - அடக்கம்‌ செய்‌ (கல்‌ 
லறை!]. 

entomology (n) - பூச்சிஇயல்‌. 
entomologist (n) - பூச்சி 
இயலார்‌.எtomologica! (a) - 
பூச்சிஇயல்சார்‌. 

entourage (ஈ) - புடைசூழ்‌ 
குழாம்‌, ஆயம்‌. the president 
and his entourage - குடி 
யாட்சித்‌ தலைவரும்‌ அவர்‌ 
தம்‌ புடைசூழ்குழாமும்‌. 

entrails (n} - உள்ளுறுப்புகள்‌ 
(குடல்‌). 

entrance (n) - நுழைவு வழி, 
வருதல்‌ போதல்‌, நுழைவு 
வலிமை, அனுமதி. ஒentrance 
186 - நுழைவுக்கட்டணம்‌. €1- 
trance examination நுழைவுத்‌ 
தேர்வு. ஒntrant (ஈ) - நுழை 
வாளர்‌, நுழைவாளி. 

entrap (V) - வலையில்‌ சிக்கவை, 
ஏமாற்று. 


entreat 


179 


entreat (4) - வேண்டு, பரிவாகக்‌ 
கேள்‌. entreatingly (adv). 
entreaty (n) - வேண்டுகோள்‌. 

entree (n) - நுழைவுரிமை,கறி 
வகை. 


entrench (v) - அகந்து அரண்‌ 
செய்‌, உறுதியாக நிறுவு. 8- 
trenched rights - சட்டத்தால்‌ 
உறுதி செய்யப்பட்ட உரிமைகள்‌. 
entrenchment (n) - அகழ்வு 
அரண்கள்‌. 

entrepot (n) - இடங்கு, வணிக 
மையம்‌. துறைமுகம்‌, (ஏற்று 
மதி, இறக்குமதி). 

entrepreneur (n) - தொழில்‌ 
முனைவர்‌, ஒப்பந்த இடையாள்‌ 
(வணிகம்‌) ஙoman entrepre- 
ரஒபா - தொழில்‌ முனைவர்‌ 
(பெண்‌). entrepreneurial (a) 
* தொழில்‌ முயற்சியுள்ள. 

entrust (0) - நம்பகமாக ஒப்படை 
(பொறுப்பு). 

etry (1) - நுழைதல்‌, நுழை 
வாயில்‌, பதிவு நுழைவாளிப்‌ 
பட்டியல்‌. entry-phone - 
நுழைவாயில்‌ தொலைபேசி, 

entwine (6) - பின்னு, தொடு, 
கைகோத்துச்செல்‌. 

enumerate (9) - எண்ணு, கணக்‌ 
கெடு. பாஸ்‌ (॥) - கணக்‌ 
கெடுப்பு. ஒumerator ச்‌ 
கணக்கெடுப்பவர்‌. 

enunciate (v) - தென்னைக்கு 
தெளிவாக உச்சரி. 81ப01800 
(॥) - உச்சரிப்பு, தெளிவாகச்‌ 
கூறல்‌, 


envelop (V) - மூடு, உறையிடு, சூழ்‌. 
envelopment (n) - மூடல்‌, 
சூழ்தல்‌. 

envenom (9) - நஞ்சிடு, வெறுப்‌ 
பூட்டு. 

enviable (a) - பொறாமை உண்‌ 
டாகக்கூடிய. எNviably (adv). 
envious (a) - பொறாமை 
யுள்ள. எNviously (adv). 

environment (n) - சுற்றுப்புறச்‌ 
சூழல்‌. the environment - 
இயற்கைச்‌ சூழல்கள்‌ (நிலம்‌, 
நீர்‌, காற்று). the Department 
of Environment - சுற்றுப்‌ 
புறச்சூழல்‌ துறை. ஒஊVரர௦ா- 
பி! (8) - சுற்றுப்புறச்சூழல்‌ 
சார்‌. environmentally (adv) 
enviromentalist (n) - 
சுற்றுப்புறச்‌ சூழலார்‌. 

environs (n,p!) - நகர்சூழ்‌ 
பகுதிகள்‌. Chennai and its 
environs - சென்னையும்‌ சூழ்ந்‌ 
த பகுதிகளும்‌. 

envisage (9) - கற்பனைசெய்‌, 
மனத்தில்படம்‌ பிடி, மனக்‌ 
கண்ணில்‌ காண்‌. 

envoy (nN) - தூதர்‌, பேராளர்‌, தூது 
முகவர்‌. 

௪ (0) - பொறாமை()- பொறா 
மைப்படு. the envy - பொறா 
மைக்குரிய பொருள்‌. 

enzyme, ferment (n) - நொதி, 
நொதிப்பொருள்‌. ஒNZymology 
(0) - தொதி இயல்‌. 

601 (0) - ஊழி, பெருங்காலக்கூறு. 

605 (1) - காலைத்‌ தெய்வம்‌, 
அருணன்‌. 

ஐம்‌ (0)- தோள்பட்டைச்சின்னம்‌, 


கச்சை (படைவீரர்‌ தலைவர்‌) 


epee 


180 


equanimity 


epee (n) - கூரிய முனைவாள்‌ 
ephemera (n) - குறுங்கால நுகர்‌ 
பொருள்கள்‌. ஒphemeral (a) - 
நிலைத்திலா, நிலையிலாப்‌ 
பொருள்‌. (% eternal) 
epic (n) - காப்பியம்‌, காவியம்‌, 
பெருங்கதை. வீரதீரப்படம்‌, 
வீரச்செயல்‌ (௮) - பெருமித, 
விழுமிய, வீரஞ்செறிந்த. 
epicardium (n) - இதய மேலுறை 
ஓ. endocardium. ர 
ளா (0) - கனிமேலுறை, தோல்‌ 
epicene (ஈ) -. ஆண்பெண்‌ 
பொதுப்பால்‌ (இலக்கணம்‌) 
epicentre (n) - மேல்மையம்‌, 
மையம்‌ (நில நடுக்கம்‌). 
epicure (1) - இன்ப விரும்பி. 
epicurean (a, n) - இன்பப்‌ 
பொருள்‌ விரும்பி. 
epidemic (n) - கொள்ளை நோய்‌ 
(காலரா), விரைந்து பரவும்‌ 
நோய்‌. ஒ. endemic, pan- 
demic. 
epidermis (n) - மேல்‌ (புறத்‌) 
தொல்‌ ஓ. 600065. 
epiglottis (n) - குரல்வளை மூடி. 
-ஒறigரam (ஈ) - செறிமொழி. 
நயமொழி. ஒpigrammatic (a) 
- நயமாகத்‌ தெரிவதாகும்‌. 
epigraph (ஈ) - கல்வெட்டு, 
வரைவு, பொறிப்பு, 6010130117 
(1) - கல்வெட்டுத்‌ துறை. 


epilepsy (n) - வலிப்புநோய்‌. . 


epileptic (a). 
epilogue (0)- புறவுரை, பின்னுரை. 
epiphany (nN) - இயேசுபெருமா 
னின்‌ இறைத்தோற்றம்‌. 


episcopal (8) - பேராயர்‌ ஆட்சித்‌ 
குட்பட்ட. 

episode (n) - தொடர்பகுதி, 
கதைத்‌ தொடர்‌. 60150010 (2) - 
ஒழுங்கற்றுத்‌ தோன்றும்‌. 

epistemology (n) - அறிவுவகை 
இயல்‌. 

epistle (nN) - கடிதம்‌, முடங்கல்‌ 
epistolary (8) - கடிதம்‌ சார்‌. 

epitaph (n) - கல்லறை வாசகம்‌. 

epithet (n) - இடுபெயர்‌, அடை 
மொழி, எ.கா: அறிஞர்‌ 
அண்ணா- தந்தை பெரியார்‌. 

epitome (n) - சுருக்கம்‌, சிறந்த 
எடுத்துக்‌ காட்டு. 6801100126 (v) 
- சுருக்கக்‌ கூறு. 

epoch (0) - ஊழி, திருப்புமுனை 
epoch-making (a) - குறிப்‌ 
பிடத்தக்க 

epopee (1) - காப்பியச்‌ செய்யுள்‌. 

Epsom salts - மக்னிரியச்‌ 
சல்பேட்‌, பேதி மருந்து. 

equable (a) - ரான (வெப்பமோ 
குளிரோ இல்லாத) சமநிலை 
யுள்ள. ஒqUably (adv) 

60ப2! (3) - சமமான (அளவு, 
மதிப்பு, எண்‌, நிலை, 60௮ (0) 
- நிகரானவர்‌, நிகர்‌. ஒப! (4) - 
சமமாக இரு. 8442-6. ஒequally 
(804) - சமமாக. 

equality (n) - சமநிலை, ஒப்பு, 
நிகர்நிலை. 

equalize (4) - சமமாக்கு, 60ப3!- 
ization (ஈ) - சமமாக்கல்‌. 

equanimity (0) - அனுமதி, உளச்‌ 
சமநிலை. 


equate 


181 


emine 


equate (4) - சமமாக்கு, நிகராக்கு. 
equation (n) - சமன்பாடு, 
சமனாக்கல்‌, நிரவல்‌. 

equator (ஈ) - நிலநடுக்கோடு. 
equatorial: (a) - நிலநடுக்‌ 
கோடு சார்‌. 

equerryy (nN) - அரண்மனை 
அலுவலர்‌. 

equestrian (a) - குதிரை ஏற்றஞ்‌ 
சார்‌, ஒquesfrian skill - குதிரை 
ஏற்றத்திறன்‌. ஒqபestrian (ஈ) - 
குதிரை ஏற்றக்‌ கலைஞர்‌. 

equidistant (a) - சமதொலை 
விலுள்ள 

equilateral (a) - சமபக்கமுள்ள 

equilibrium (Nn) - சமநிலை (உளச்‌ 
சமநிலை, பொருள்‌ சமநிலை) 

equine (a) - குதிரைகளுக்‌ 
குரிய 

equinoctical - பகலிரவு சம 
மான. 60% (0) - சமஇரவு 
பகல்‌ நாட்‌ கள்‌. 

edயip (\) - கருவித்‌ தொகுதியமை, 
தேவையானவற்றை வழங்கு, 
தகுதியாக்கிக்கொள்‌. ஒபபரற- 
ent, (॥) - கருவித்தொகுதி 
-தட்டச்சு,கணிப்பொறி, கருவித்‌ 
தொகுதியமைத்தல்‌. 

equipoise (8) - உளச்சமநிலை, 
சமனாக்கு பொருள்‌. 

equitable (a) - நேர்மையான, 
போதிய, எquitably (adv). 

equity (n) - நேர்மை, சரியான 
தீர்ப்பு ஒபர share - நேர்மைப்‌ 


பங்கு. 


equivalent (8) - சமமதிப்புள்ள 
(॥) - (இணை) நிகர்சொல்‌, 
நிகரளவு (॥) - சமஎடை, 
இணை மாற்று. ஒqபivalent 
weight - சமானஎடை . ஒquiva- 
180௦6 (0) - சமமாக இருக்கும்‌ 
நிலை. 

equivocal (a) - இருபொருள்‌ 
உள்ள. தெளிவற்ற, ஐயத்திற்‌ 
குரிய 6001400816 (v) - 


இருபொருள்‌ படப்பேசு. 
equivocation (ற) - இரு 
பொருள்‌ படப்பேசு. 


618 (0) - ஊழி, காலம்‌. 

eradicate (4) - வேருடன்‌ அழி. 
eradication (ம) - வேருடன்‌ 
அழித்தல்‌. 6190108101 (ஈ) - 
அழிப்பி. 

erase (9) - கழி, நீக்கு . 61858 
(1) - அழிப்பி. 618867 head - 
அழிப்புத்‌ தலைப்‌ பகுதி. 812- 
$பா6 (0) - அழித்தல்‌. 

ere (conij, prep) - முன்‌. 

erect (3) - நேரான, செங்குத்‌ தான 
விறைத்த. 6060147655 (n) erect - 
(4) - கட்டு, அமை, நிறுவு, 
எழுப்பு. erection (ற) - 
கட்டுதல்‌, கட்டிடம்‌ விறைப்பு. 
erectile (a) - விறைக்கக்கூடிய 

60 (ஈ) - எர்க்‌, ஆற்றல்‌ அலகு. 

ergo (804) - ஆகவே. 

ergonomics (0) - பணிச்‌ சூழி யல்‌. 

eine (0) - 8ரி இன உயிர்‌. 


erode 


182 


esculent 


erode (9) - அரி. erosion (n) - அரி 
மானம்‌. ஒர0SiVe (8) - அரிக்கும்‌. 

erogenous (a) - பால்தரண்ட 
லுக்குரிய (பகுதிகள்‌) 810௦ (8) 
- பால்விருப்பதைத்‌ தூண்டும்‌. 
erotica (n) - பால்விருப்பம்‌ 
தூண்டும்‌ நூல்‌, படம்‌, erotically 
(adv). eroticism - பால்விருப்‌ 
பத்தைத்‌ தூண்டல்‌. 

6105 (n) - மதன்‌, காமன்‌. 

er£ (V) - தவறுசெய்‌. 

eran (0) - குற்றேவல்‌. 

erat (2) - தவறுசெய்யும்‌, வீரச்‌ 
செயல்‌ நாடும்‌. 

eratic (a) - ஒழுங்கற்ற, சீரற்ற 
erratically (adv). 

errata (n) - பிழை திருத்தம்‌. 
erroneous (a) - பிழையான, 
தவறான. ஜerroneously (adv). 
error (1) -பிழை, தவறு. 

erst (80) - முன்காலத்தில்‌ 

ersatz (8) - போலியான, மாற்றான. 

erudite (a) - நன்குகற்ற, கற்ற 
றிந்த, ஆழ்ந்த புலமையுள்ள 
eruditely (adv) - erudition (n) 
- கற்றறிவு. 

erupt (4) - வெளித்தள்ளு, வெடித்‌ 
துக்கிளம்பு, புள்ளிகள்‌ தோன்று 
(உடல்‌). சற்ற (0)- வெடிப்பு, 
நோய்‌ உண்டாதல்‌, போர்‌ 
மூளல்‌, புள்ளிகள்‌ தோன்றல்‌. 

654. - European Space Agency - 
ஐரோப்பிய வான வெளி முக. 
மையகம்‌. 


escalade (n} - ஏணியால்‌ மதில்‌ 
சுவர்‌ ஏறுதல்‌. 

escalate (9) - படிப்படியாக உயர்‌, 
escalation(n) - உயர்வு 
(விலை). escalator (Nn) - 
இயங்கும்‌ படிக்கட்டு. 

escape (4) - தப்‌.பிஓடு, ௧௭, தவிர்‌ 
மற.650806 (Nn) - தப்பித்தல்‌, 
விடுபடல்‌,தப்பும்வழி,தப்புதல்‌. 
escape 018056 - விடுவிக்கும்‌ 
வாசகம்‌. 680806 hatch - 
நெருக்கடிநிலை, வேளியேறும்‌ 
வழி 650206 velocity - விடுபடு, 
விரைவு. ஒ5Capee (1) - தப்பி 
விடுபவர்‌. ஒ5capement (Nn) - 
விடுவிக்கும்‌ பகுதி (கடிகாரம்‌). 
escapism (n) - விட்டு 
வோடல்‌. ஒ௰scapist (Nn) - 


விட்டோடுவர்‌. 
escapology (n) - தப்பியோடும்‌ 
பயிற்சி (கேளிக்கை) 


escapologist (n) - தப்பியோ 
டும்‌ பயிற்சியாளர்‌. 

escarpment (ஈ) - நீள்செங்குத்‌ 
தானச்சரிவு (பீடபூமியின்‌) 

eschatology (ஈ) - இம்மை 
மறுமைக்‌ கொள்கை. 

escheat (4) - பறிமுதல்‌ செய்‌ (0) 
- குலவழி உரிமையிலாப்‌ பறி 
முதல்‌ 

eschew (4) - விலகியிரு,தவிர்‌. 

escort (n) - வழித்துணை, காப்‌ 
பாளர்‌,மெய்க்காப்பாளர்‌ (4) - 
வழித்துணையாகச்‌ செல்‌. 

escritoire (n) - எழுதுசாய்‌ 
மேடை. 

esculent (a,n) - உண்ணத்‌ தக்க 
பொருள்‌. 


escuicheon 


183 


estuary 


escutcheon (n) - குலமரபுச்‌ 
சின்னம்‌, இதைத்‌ தாங்கிய 
கேடயம்‌. 

Eskimo (6) - எஸ்கிமோ, எஸ்‌ 
கிமோ மொழி (ஆர்க்டிக்‌ பகுதி) 

esophagus (7) - உணவுக்‌ குழல்‌. 

esoteric (a) - புதிராக உள்ள, 
புரியாத (X eXoOteric) esoteric 
1810ப806 - புரியா மொழி. 

650 - சிறப்பாக. 

esparto (0)- தாள்செய்யஉதவும்புல்‌ 

especial (8) - தனிப்பட்ட, சிறப்‌ 
பான. 

Esperanto (n) - எஸ்பரண்டோ, 
உலகப்பொது மொழி. 
(செயற்கை) 

espionage (ஈ) - உளவுபார்த்தல்‌. 


esplande (n) - அகல்வெளி, வழி. - 


espouse (v) - ஆதரவளி 
(கொள்கை). ஒspousal (n) - 
ஆதரவளித்தல்‌. 

espresso (n) - வரகாப்பி. 

esprt (0) - ஆர்வமுள்ளநய மொழி. 
esprit de corps (nN) - குழுப்‌ 
பற்றுறுதி. 

espy (V) - பார்‌,காண்‌. 

Esquire (Esq) (n) - திரு போன்ற 
அடைமொழி. 

essay (1) - கட்டுரை, முயற்சி (4) 

முயற்சிசெய்‌. essayist (n) - 
கட்டுரையாளர்‌. 

essence (n) - சாறு, சாறம்‌. 
essential (a) - இன்றியமை 
யாத, அடிப்படையான, பய 
னான. 65$ஒரரஅ! ௦4 - பயனுறு 
எண்ணெய்‌. essentially (adv) - 


அடிப்படையாக. 


EST - கிழக்கத்திய இட்டநேரம்‌, 
மின்‌ அதிர்ச்சி மருத்துவம்‌. 

establish (4) - நிறுவு,நிலை 
நாட்டு, மெய்ப்பி, ஏற்கச்‌ செய்‌. 
established (-est (a) - நிறுவப்‌ 
பட்ட, நிலைநாட்டப்பட்ட. 

establishment (6) - நிறுவல்‌, 
நிலைநாட்டல்‌/நிறுவனம்‌ 
(பள்ளி, கல்லூரி), பணிக்குழு 
வினர்‌, ஊழியர்‌, the Estab- 
lishment -. நிலை நாட்டு 
குழாம்‌, வல்லமையாளார்‌ 
குழாம்‌. establishment 
charges - நிறுவனப்‌ பணி 
யாளர்‌ சம்பளச்‌ செலவுகள்‌, 
பணித்துறைச்‌ செலவு. 

estate (n) - பண்ணை, பேட்டை. 
சொத்து, அரசியல்‌ அல்லது 
சமுதாயக்‌ குழு, நிலை. |பப5- 
ர்க estate - தொழிற்பேட்டை. 

estate agent (n) - நிலபுல 
முகவர்‌. 

estate car (n) - மூட்டை முடிச்சு 
ஊர்தி, 

estate duty (ஈ) - இறப்புவரி 
(சொத்துவரி). 

esteem (॥) - உயர்மதிப்பு. (9) - 
உயர்வாக மதி, கருது. 85(/- 
௱mable (a) - பெருமதிப்பிற்‌ 
குரிய. 

estimate (n) - மதிப்பீடு 
(4) - மதிப்பீடு கணக்கிடு. 654- 
mation () - கருத்து, மதிப்பு. 
ஓ. quotation (v). . 

estrange (4) - பகைமைகொள்‌. 
estrangement (n) - பகைமை 
கொள்ளல்‌. 


estuary (n) - கழிமுகம்‌. 


ETA 


ETA (Expected Tune of Arrival) 
- கணக்கிடப்பட்ட வருகை 
நேரம்‌. ஓ. ETD 

et al - மற்றும்‌ பிற,பிறர்‌. 

etcetera, etc - இன்னபிற, முத 
லானவை. 

etceteras (n,pl) - வழக்கமான 
கூடுதல்‌ பொருள்கள்‌. 

etch (V) - செதுக்கு, கரை. 6100- 
ரா (॥) - (கரைப்பு) வேலை. 
ள்ள (n) - செதுக்கிடுபவர்‌. 

ETD - கணக்கிடப்பட்ட, புறப்‌ 
படும்‌ நேரம்‌. 

eternal (a) - நிலைபெற்றுள்ள, 
ஓயாத, (X earthly). eternally 
(90) - எப்பொழுதும்‌ அடிக்கடி. 
the eternal city - உரோம்‌ 
நகரம்‌. eternity (ஈ) - மறுமை, 
முடிவிலாக் காலம்‌. 8॥ eternity 
(1) - நீண்ட நேரம்‌. eternity ring 
- நிலைபேற்றுக்‌ கணையாழி. 

ether (n) - ஈதர்‌ சாராய வழிப்‌ 
பொருள்‌, காற்று மேல்வெளி, ஒளி 
யலைகளைக்‌ கடந்துவதாகக்‌ 
கருதப்பட்ட பொருள்‌. 80௦௦௮! 
(8) - நுண்பொருளான, புலன்‌ 
கடந்த. 

ethic (8) - நன்னெறிசார்‌. ethics 
(0) - நன்னெறிஇயல்‌, ஒழுக்க 
வியல்‌. ethical (8) - ஒழுக்கச்‌ 
சஞ்சார்‌. ethical works - ஒழுக்க 
(அறி) நூல்கள்‌. ethically (adv). 

ethnic (a) - இன ஆராய்ச்சிக்‌ 
குரிய, குறிப்பிட்ட இனத்திற்‌ 
குரிய. ethnic violence - இனக்‌ 
கலவரம்‌ (இலங்கை). ethni- 
cally (adv). 


184 


euvhoria 


ethnic minorities - இனச்‌ சிறு 
பான்மையர்‌. 

ethnography (n) - இனவரை 
வியல்‌. ethnographer (Nn) - 
இனவரைவியலார்‌. 61100- 
08011௦ - இனவரைவியல்‌ ஏர்‌. 
ethnology (n}- இனவியல்‌. ஓ. 
anthropology, ethnological 
(a). ethnology (n) - இனவிய 
லார்‌. 

ethos (n) - இனப்பண்பு. 

efiolate (9) - வெளிறிப்‌ போகு 
மாறு செய்‌, நலிவடையச்‌ செய்‌. 
etolation (0)- வெளிறிப்‌ போதல்‌, 
நலிவடைதல்‌. 

etiology (n) - ஏதுவியல்‌, நோய்க்‌ 
காரணவியல்‌. 

etiquette (n) - நயத்தகு நடத்தை. 

etymology (n) - சொல்பிறப்பியல்‌, 
etymological (a) - சொல்‌ 
பிறப்பிற்குரிய. 6110109151 - 
சொல்பிறப்பியலார்‌. 

Eucalyptus (ஈ) - நீலகிரித்‌ 
தைலமரம்‌. 

eucharist (n) - இயேசு பெரு 
மான்‌ இறுதியுணவு விழா... 

Euclid (0) - வடிவ கணித அறிஞர்‌. 
- திரேக்கர்‌ Euclid geometry - 
யூக்லிட்‌ வடிவ கணிதம்‌. 

eugenic (a) - இனமேம்பாடு 
சார்‌. ஒugenics (N) - இனமேம்‌ 
பாட்டியல்‌. 

eulogize (4) - புகழ்ந்துரை. 6ப- 
109) (0)- புகழுரை, புகழ்‌ மாலை 

பாப்‌ (ஈ) - அலி, பேடி. 

euphemism (n) - இடக்கரடக்‌ 
கல்‌, இடுகாடு, சுடுகாடு. 

euphony (॥) - இன்னொலி 
(சொல்‌). ஒuphonious (a) 

euphoria (n) - இன்பநிலை. 


Eurasia 


185 


eventual 


Eurasia - யூரேசியா (ஐரோப்பா 
+ ஆசியா) 

euphuism (n) - செயற்கை 
மொழிநடை. 6பறரயர5ர (8). 

eureka (0) - “நான்‌ அதை.கண்ட 
டறிந்து விட்டேன்‌''. ஆர்க்‌ 
மெடிஸ்‌ கூற்று, ஒன்றைக்‌ 
கண்டறியும்‌ பொழுது எழுப்பும்‌ 
வியப்பு. 

eurhythmics (n) - இசைச்சந்த 
உடற்பயிற்சி. 

European (n) - ஐரோப்பியர்‌. 
the European Economic 
Community - ஐரோப்பியப்‌ 
பொருளியல்‌ சமுதாயம்‌. 

eustachian tube (n) - செவிக்‌ 
குழல்‌. 

euthanasia (nN) - நல்லிறப்பு. 

eutherics (n) - வாழ்க்கை மேம்‌ 
பாட்டியல்‌. 

evacuate (4) - வெளியேறு, 
வெறு மையாக்கு. ஒVacuation 
(1) - வெளியேற்றம்‌. 680066 
(1) - வெளியேறுபவர்‌. 

evade (4) - தவிர்‌, மழுப்பு, தப்பித்‌ 
துக்கொள்‌. 

evaluate (6) - மதிப்பீடுசெய்‌. 
evaluation (0)- மதிப்பீடுசெய்தல்‌. 

evanescent (a) - நிலையற்ற, 
அழியக்கூடிய. ஒYanescene (n) 
- அழிதல்‌, நிலையின்மை, 
நிலையாமை. 

evangelical (a) - சமயம்‌ பரப்பும்‌. 
evangelist (n) - சமயம்‌ பரப்பு 
பவர்‌. evangelize (9) - சமயம்‌ 
பரப்பு. evangelical (a). 

evaporate (1) - ஆவியாகு. 
evaporation (n) - ஆவியாதல்‌. 
evaporated milk - ஆவியாகிய 
பால்‌ தூள்‌. 


evasion (0) - தவிர்த்தல்‌. 1X eva- 
sion (1) - வரித்தவிர்ப்பு, சாக்கு 
போக்கு. vasively (adv). 

Eve (0) - ஏவாள்‌, படைக்கப்பட்ட 
முதல்‌ பெண்‌. 

ve (0) - விழாவிற்கு முன்னாள்‌. 
Christmas eve - கிறிஸ்மஸ்‌ 
விழாவிற்கு முன்னாள்‌; ஒரு 
நிகழ்ச்சிக்கு முன்னாள்‌. he 
eve of election - தேர்தலுக்கு 
முன்னாள்‌, மாலை. 

even (8) - சமமான, தட்டையான, 
வழவழப்பான, ஒழுங்கான, சம 
நிலையுள்ள, இரட்டைப்‌ படை 
யான, அமைதியான, அலட்டிக்‌ 
கொள்ளாத (X00). evenly (adv). 

even (V) - சமமாக்கு, ஒழுங்காக்கு. 

even (adv) - கூட, உம்‌ (சிறப்புப்‌ 
பொருள்‌). 

evening (n) - மாலை. evening 
dress (n) - மாலையுடை, மகளிர்‌ 
முறைசார்‌ஆடை. evening pa- 
per (0) - மாலை செய்தித்தாள்‌. 

evening prayer, song (n) - மாலை 
தொழுகை, வழிபாடு, 
இறைஞ்சுகை. evening star - 
வெள்ளி. 

event (n) - நிகழ்ச்சி, விளைவு. 
eventful (a) - சிறப்பான, 
விளைவுமிக்க. 

eventide (1) - மாலைக்‌ காலம்‌. 

eventual (8) - முடிவாக விளை 
கிற. eventually (adv) - 
இறுதியான. eventuality (n) - 
விளைவு, இயலும்‌ நிகழ்ச்சி. 


ever 


ever (adv) - எக்காலத்தும்‌, எந்த 
நேரத்திலும்‌, எப்பொழுதும்‌. 
evergreen (a) - எப்பொழுதும்‌ 
பசுமையாக உள்ள. ஒver- 
green forest - பசுமை 
மாறாக்காடு. (% deciduous) 
everlasting - நெடுங்கால, 
நீடு (புகழ்‌), திரும்பத்திரும்பச்‌ 
செய்யப்படும்‌. everlastingly 
(adv) the Everlasting God - 
என்றுமுள்ள கடவுள்‌. 6161- 
more (adv) - எப்பொழு 
தும்‌, மேன்மேலும்‌. 

every (a) - ஒவ்வொரு, ஒவ்‌ 
வொன்றாக. very other (a) - 
மற்ற எல்லா, ஒன்று விட்ட 
ஒன்று. எverybody (pron) - ஒவ்‌ 
வொருவரும்‌, எல்லாரும்‌. ஒV- 
eryday (a) - ஒவ்வொருநாளும்‌ 
நிகழும்‌, அன்றாடம்‌ நிகழும்‌. 
(॥) - ஒவ்வொரு நாள்‌. ஒevery- 
thing (pron) - ஒவ்வொரு 
பொருள்‌. இன்றியமையாப்‌ 
பொருள்‌. எverywhere (adv) - 
எங்கும்‌. 

evict (v)- வெளியேற்று. eviction 
(॥) - வெறியேற்றம்‌. Vio 
1௦1106 - வெளியேற்றும்‌ 
அறிவிப்பு. evictor (nN) - 
வெளியேற்றுபவர்‌. 

evidence (n) - சான்று, சுவடு (4) - 
சான்றளி, மெய்ப்பி. evident 
(3) - தெளிவான. evidently (2) 
- தெளிவாகத்‌ தோன்றும்‌. 61- 


dential (a) - அடிப்படையில்‌ 


"சான்றளிக்கும்‌. 


186 


exaction 


evil (8) - தய, கெடுதலான. (1) - 
தீது, தமை, கேடு. (% 9000). 
evidays - இடர்கள்‌, தீப்பேறு, 
தீக்காலம்‌. 61/1-0061- தீயவன்‌. 
evileye - கண்ணேறு. 

evil-minded (a) - தீய எண்ண 
முள்ள. 

evil-tongued (n) - தீ நாக்கு, கறு 
நாக்கு. 

evince (4) - தெளிவாகக்‌ காட்டு. 

evoke (9) - உண்டாக்கு, நினைவு 
கூர்‌. evocation (4) - நினைவு 
கூரல்‌. 

evolution (n) - படி முறை 
வளர்ச்சி, உள்ளது சிறத்தல்‌, 
மலர்ச்சி. (X revolution) evolu- 
tary (2) - வளரும்‌, படிமுறை 

evolve (ஈ) - மலர்‌, தோன்று, 
படிப்படியாக வளர்‌. 

ewe (Nn) - பெண்‌ ஆடு. 

ewer (0) - தண்ணீர்ப்பாண்டம்‌. 

6% (0ா€) - தொழிற்சாலை 
(உற்பத்தியிட) விலை, நீங்க. 

exacerbate (4) - தோயை மிகுதி 
யாக்கு, மேலும்‌ சீர்குலை யச்‌ 
செய்‌. exacerbation (ற) - 
மிகுதியாக்கல்‌, சீர்குலைவு. 

exact (a) - துல்லிய. ஒXactitude 
(॥) - மீத்துல்லியம்‌, இருத்தம்‌. 
exactly (adv) - முற்றிலும்‌, சரி 
யாக, அப்படியே. 

exact (v) - வலிந்துபெறு (கொடுக்க 
வேண்டியதை), தேவை எனக்‌ கேள்‌. 

exacting (a) - பெருமுயற்சி 
வேண்டிய. 

exaction (ஈ) - வலிந்துபெறல்‌, 
மிகுதேவை. 


exaggerate 


187 


exchequer 


exaggerate (8) - மிகைப்‌ 
படுத்து. ஒxaggerated (a) - 
"மிகைப்‌ படுத்தப்பட்ட. ஒX௮ர- 
geratedly (adv) - மிகைப்‌ 
படுத்தப்பட்டதாக. 6)800618- 
tion () - மிகைப்படுத்தல்‌, 
மிகை வண்ணனை. 

exalt (4) - உயர்வாகப்புகழ்‌, 
நிலையை உயர்த்து. ஒXalted (a) 
- உயரிய நிலையுள்ள. 6)21(3- 
tn (0) - உயர்வு, பேரின்பம்‌. 

exam - தேர்வு. ஒXxamination 
(1) - தேர்வு, ஆராய்தல்‌ ஆய்வு, 
வினவுதல்‌. ஒXxamine (v) - 
ஆய்ந்துபார்‌, ஆய்வுசெய்‌, 
வினவு. examinee (ற) - 
தேர்வுக்குட்படுபவர்‌. ஒX௮௱- 
ier. (n) - தேர்வாளர்‌. 

examplé (a) - எடுத்துக்‌ காட்டு, 
சான்று, மேற்கோள்‌, மாதிரி, 
எச்சரிக்கை. 

exasperate (4) - எரிச்சலூட்டு, 
தொல்லைகொடு, ஒXxasperat- 
ingly (adv) - எரிச்சலூட்டு 
வதாக. ஒXasperation (ஈ) - 
எரிச்சலூட்டல்‌. 

excavate (9) - அகழ்‌, குடை. 6) 
cavation (ஈ) - அகழ்தல்‌, 
குடைதல்‌. 

excavator (1) - அகழ்பவர்‌. 

exceed (4) - விஞ்சு, மிகு, 
எல்லை மீறு. 6066011913 
(804) - மிகுந்த அளவுக்கு. 


excel (4) - மிக நன்றாக இரு, 
சிறப்பாக இரு, மேன்மையாக 
இரு. excellence (1) - சிறப்பு, 
மேன்மை, செம்மை. ஒXCel- 
1ency (1) - மேதகு, மாட்சிமை 
பொருந்திய (ஆளு நர்‌), 606160 
(8) - மிகநல்ல, நேர்த்‌ இயான, 
சிறந்த. 

except (prep) - தவிர. XCept (4) 
- விலக்கு, விடு. 606040 (1) 
- விலக்கு, விதி விலக்கு. 6) 
ceptionable (a) - எதிர்ப்புக்‌ 
குரிய, தடைக்குரிய. ஒXCep- 
tional (a) - மிகச்‌ சிறந்த 
வழக்கத்திற்கு மாறான. ஒXCep- 
tionally (adv). 

excerpt (n) - எடுத்த பகுதி, ஒ. 66 
tract. 


excess (1) - மிகுதி, மிகை, 
மிச்சம்‌, எல்லை மீறல்‌, வரம்பு 
கடத்தல்‌. 001106 eXxcess- 
காவலர்‌ எல்லை மீறல்‌. ஒXCeS- 
sive (a) - மிகுந்த. XCeSSively 
(20) - மிகுதியான. 

excess (a) - கூடுதல்‌ 6006851916 
- கூடுதல்‌ கட்டணம்‌. 600685 
1ப00806 - கூடுதல்‌ மூட்டை 
முடிச்சு. ஒXxcess postage - 
கூடுதல்‌ அஞ்சல்‌ கட்டணம்‌. 

exchange (V) - பண்டமாற்று 
செய்‌, பரிமாற்று செய்‌, இணை. 
(1) - பண்டமாற்றல்‌, கொடுத்து 
வாங்கல்‌, பரிமாற்றம்‌, செலா 
வணி. telephone exchange - 
தொலை பேசி இணைப்பகம்‌. 

exchangeable (8) - மாற்றத்தக்க. 

exchequer (n) - கருவூலம்‌. 


excise 


188 


exemplify 


excise (n) - தீர்வை, வரி. ஓ. பே5- 
toms. 

excise (n) - வெட்டி நீக்கு. 6)001- 
510 (ஈ) - வெட்டி நீக்கல்‌, 
அறுத்து நீக்கல்‌, வெட்டுதல்‌. 

excitable (a) - எளிதில்‌ தூண்டக்‌ 
கூடிய. excitability (ற) - 
தூண்டுகை. 

excite (9) - தூண்டு (உணர்ச்சி). 
excited (a) - தூண்டிய. 6)001- 
ரர (8) - தூண்டும்‌ 
(ஆர்வத்தை). excitement (n) 
- செறிந்த உணர்ச்சிநிலை. 

ஒபிகim(V)- கூச்சலிடு, உரக்கப்‌ பேசு. 
exclamation (n) - வியப்புக்‌ 
குறி, வியப்புரை. ஒxclamatory 
(8)- வியப்புள்ள. ஒxclamatory 
sentence - வியப்பு (உணர்ச்சி) 
வாக்கியம்‌. 

exclude (9) - விலக்கு, ஒதுக்கு, 
தவிர்‌, ஒxclusive (a) - தனித்து 
ஒதுங்கிய, தனியான. 6)0010- 
sively (adv). 

excommunicate (V) - சாதி 
விலக்குச்‌ செய்‌, சமய விலக்குச்‌ 
செய்‌. ஒxcommunication (n) - 
சமய விலக்கு, சாதிவிலக்கு. 

excrement (n}- கழிவு. 

excrescence (n) - அளவுக்கு 
மீறிய வளர்ச்சி. 

excreta (n) - சிறுநீர்‌, வியர்வை 
முதலிய கழிவுகள்‌. 6)601616 (v) 
- கழிவகற்று. ஒXcretion (n) - 
கழிவகற்றல்‌. 


excruciating (a) - கடும்‌ 
நோவுள்ள, தாளா வலியுள்ள. 

exculpate (4) - குற்றச்சாட்டைப்‌ 
போக்கு, குற்றமற்றவனாக்கு. 
exculpation (n) - குற்றம்‌ 
நீக்கல்‌. 

excursion (1) - கல்விச்சுற்றுலா, 
இன்பப்பமணம்‌. 6)0001810115( 
(1) - சுற்றுலாச்‌ செல்பவர்‌. 

excuse (a) - பொறு, மன்னி, 
சாக்கு- போக்குச்‌ சொல்‌. 6)6- 
0ப58016 (9) - பொறுக்கக்‌ கூடிய. 

6006018016 (a) - வெறுக்கத்தக்க. 

execrafe (4) - வெறு, பழித்துரை. 
execration (1) - பழி. execute 
(4) - நிறைவேற்று, செயற்‌ 
படுத்து, கொலை நிறை 
வேற்று, தூக்கிலிடு. 

execution (n) - நிறைவேற்றல்‌, 
விருப்பமுறிஆணை நிறை வேற்‌ 
றல்‌, தூக்கிலிடல்‌, நிகழ்த்து 
இறன்‌. executioner (ஈ) - 
தூக்கிலிடுபவர்‌. 

executive (a) - செயல்படுத்தும்‌ 
துறை (அரசு), நிறைவேற்றுந்‌ 
துறை. (X jயdiciary). executive 
committee - செயற்குழு, 
நிறைவேற்றுக்குழு. 

exegesis (1) - விளக்கம்‌, விளக்க 
உரை. 

expe (n) - எடுத்துக்காட்டு, 
சான்றோர்‌. exemplary (a) - 
எடுத்துக்காட்டான, முன்மாதிரி 
யான. 

ஒரு (V) - எடுத்துக்காட்டால்‌ 
விளக்கு. ஒxemplification (n) - 
எடுத்துக்காட்டால்‌ விளக்கல்‌. 


exempt 


189 


exile 


ற (\) - விதிவிலக்களி. (2) - 
நீங்கலாக, வரிக்குட்படாத. 0): 
emption (0) - விதிவிலக்கு. 

exercise (॥) - பயிற்சி. (1) - 
பயிற்சி செய்‌. . 

exert (4) - முயற்சிசெய்‌, ஆற்‌ 
றலைப்பயன்படுத்து. 681110 
(1) - முயற்சிசெய்தல்‌. 

exeunt (9) - வெளிப்போதல்‌ 
(நாடக அரங்கு). 

ex gratia (a) - கருணைசார்‌. 6% 
gratia grant - கருணைக்‌ 
கொடை. 6 01808 payment - 
கருணைத்‌ தொகையளிப்பு. 

exhale - மூச்சை வெளிவிடு, 
வளியை வெளியேற்று. (i 
hale) exhalation (n) - மூச்சை 
வெளிவிடுதல்‌. 

exhaust (4) - வெளியேற்று, 
களைப்புறு, முழுதும்‌ பயன்‌ 
படுத்து, பேத்£ர்‌. exhausted 
(8) - மிகவும்‌ களைப்பான. 

exhaust (n) - வெளியேற்றல்‌ 
exhaust pipe - வெளி 
யேறுங்‌ குழாய்‌ 618056 
valve - வெளியேற்றுந்‌ 
தடுக்கிதழ்‌. ஒxheustion (n) - 
மிகுகளைப்பு முழுதும்‌ பயன்‌ 
படுத்தல்‌ 

exhaustive (a) -முழுமையான 
அற. exhaustive search - 
முழுத்‌ தேடுகை. exhaustively 
(adv). 


13 


exhibit (4) - பிறர்‌ அறியக்‌ காட்டு, 
இறமையை வெளிப்படுத்து. 
exhibit (n) - காட்சிப்‌ பொருள்‌. 
exhibitor (n) - பொருட்காட்சி 
யாளர்‌ஒxhibition (0) - பொருட்‌ 
காட்சி, கண்காட்சி, வெளிக்‌ 
காடல்‌, செய்துகாட்டல்‌ (திறன்‌) 
exhibitioner (n}) - உதவித்‌ 
தொகை வாங்கும்‌ மாணவர்‌. 

exhibitionism (n) - கவர்ச்சி 
“காட்டல்‌, பாலுறுப்புகளை 
பொது இடத்தில்‌ காட்டல்0ர்‌ம்‌- 
bitionist (6) - கவர்ச்சியாளர்‌, 
பாலுறுப்புகளைக்‌ காட்டுபவர்‌. 

exhilarate (9) - பெருமகிழ்ச்‌ 
சியுடன்‌ இரு. exhilarating (a) 
- பெருமகழ்ச்சியுண்டாக்கும்‌ 
exhilaration (n) - பெரு 
மகிழ்ச்சி, பேருவகை. 

exhort (v) - அறிவுரைகூறு, 
வற்புறுத்து. ஒXxhortation (n) - 
அறிவுரை, வேண்டுகோள்‌. 

ஊர்யாச ()- புதைத்தஉடலைஅகத்ந்‌ 
தெடு. exhumation (n) -. 
புதைத்த உடலை அகழ்ந்‌ தெடுத்‌ 
தல. 

ஒழ) (0) - நெருக்கடி, விரைவு 

exigent (a) - உடன்‌ நடவடிக்கை 
வேண்டும்‌, மிகுதியாகக்‌ கேட்‌ 
கும்‌. 

exiguous (a) - அளவில்‌:மிகச்‌ 
சிறிய, பற்றாக்‌ குறையான. 

le (॥) - நாடுகடத்தல்‌, நெடு 
நாள்‌ அயல்நாட்டில்‌ தங்கி 
இருத்தல்‌, நாடுகடத்தப்பட்ட 
வர்‌, (\) - நாடு கடத்து. 


exist 


190 


expedient 


exist (4) - இரு, உளதாகு. பிழைத்‌ 
தரு, existence (1) - உளதாம்‌ 
தன்மை, வாழ்க்கை, பிழைப்பு, 
existence allowance - 
பிழைப்பூதியம்‌ ஒxistent (a) - 
இருக்கும்‌, உண்மையான. 

exit (v) - வெளியேறு (மேடை) 
poll (n) - முறைசாரா வாக்‌ 
கெடுப்பு ஓ. pinion poll exit 
(॥) - வெளியேறும்‌ வழி, 
வெளியே போதல்‌ (நாடக 
மேடை) திரும்பும்‌ வழி. 

exodus (0) - புறப்பாடு 

ex officio (a) (adv) - பதவிசார்‌, 
அலுவல்சார்‌. 6% officio presi- 
ஷா! - பதவி வழித்‌ தலைவர்‌. 

exogamy (n) - புறக்கலப்பு, 
புறஇன மணம்‌ (% 60008௫) 

exonerate (4) - குற்றத்திலிருந்து 
விடுவி. ஒXxoneration (nN) - 
குற்றத்திலிருந்த விடுவித்தல்‌. 

exorbtant (a) - கடும்‌ (விலை) 
exhortitant (adv) 

exorcise (4) - பேயோட்டு. ஒXOr- 
ism (௫) - பேயோட்டல்‌, 66 
orcist (ஈ) - பேய்‌ ஓட்டுபவர்‌. 

exoteric (a) - எல்லோருக்கும்‌ 
கற்பிக்கத்தக்க, பொது உண்மை 
யான (Xesoteric) 

6040 (8) - புறத்திலிருந்து அறி 
முகப்படுத்தப்பட்ட, அயல்‌ 
நாட்டுக்குரிய (X ative) exotic 
ரபீ - அயல்நாட்டுக்‌ கனி. 


ஊறப்‌ (4) - விரிவாக்கு, பெருக்கு, 
விரியச்செய்‌, மிக நெருக்கமாக 
இரு. 

expanded metal - நீட்டிய உலோ 
கம்‌ expanded poly-styrene- 
நெகிழ்வான பாலிஸ்ரைரின்‌. 

expanse (n) - சமவெளி, ௮௧ 
லம்‌, அகல்வெளி. ஒXpansion 
(॥) - விரிவடைதல்‌, விரிவு, 
பெருக்கம்‌. ஒxpansionist 
policy - விரிவாக்கு கொள்கை 
(ஹிட்லர்‌). எxpansive (ஈ) - 
விரிவாக்கும்‌, பெருக்கும்‌, சள 
சள வென்று பேசும்‌. ஒXறகா- 
sively (adv). 

ex parte (adv) - ஒரு தரப்பு. 

expatiate (v) - விரிவாகப்‌ 
பேசு அல்லது எழுது. ஒXறatia- 
tn (௫) - வரிவாகப்‌ பேசுதல்‌. 

expatriate (8) - நாட்டை விட்டு 
அகற்று. (X ரepatriate) expa- 
triation (nN) - நாடு கடத்தல்‌. 

expect (ம) - எதிர்பார்‌, காத்திரு. 
expectation (n) - எதிர்பார்ப்பு 
great expectations - பெரும்‌ 
எதிர்பார்ப்புகள்‌. ஒxpectant (a) 
* எதிர்பார்க்கும்‌, நம்பிக்கை 
யுள்ள. ஒXxpectantly (adv). 

expectant mother - கருவுற்‌ 
றுள்ள பெண்‌. 

expected (a) - எதிர்பார்த்த. 
60600 (9)- துப்பு, காரியுமிழ்‌ 

expectorant (n) - சளிநீக்கி. 

expedient (a) - அப்போதைக்‌ 
குத்‌ தகுந்ததும்‌, நெறிமுறை 
இல்லாததுமான. expedience 
(॥) - அப்போதைக்குந்தகுந்தது. 
expediently (adv). 


expedite 


expedite (4) - விரைவுபடுத்த. 

expedition (n) - குறிக்கோள்‌ 
பயணம்‌. hunting expedition 
- வேட்டைப்‌ பயணம்‌, விரைவு, 
உரிய நேரம்‌ ஒxpeditionary (a) 
- பயணத்திற்குரிய. 

expeditious (8) - விரைவுடனும்‌ 
திறமையுடனும்‌ செய்யும்‌. 6%- 
peditiously (adv). 

expel () -வெளியேற்று. 

expend 4) - செலவழி, தீர்‌, பயன்‌ 
படுத்து, expendable (8) - 
பயன்படுத்தப்படக்கூடிய 6)- 
penditure (n) - செலவினம்‌, 
செலவழிப்பு ஒxpense {n) - 
செலவு, செலவழிப்பு. ஒxறenses 
* செலவுகள்‌. 606156 account 
* செலவுக்கணக்கு. ஒXpensive 
(8) - செலவு பிடிக்கும்‌ விலை 
உயர்ந்த (X inexpensive). 

experience (n) - பட்டறிவு, 
நுகர்வறிவு 60811800௦6 (4) - 
நுகர்‌, பட்டறி 6006121060 (a) 
- பட்டறிவுள்ள. 

experiment (n) - ஆய்வு. (4) - 
ஆய்வுசெய்‌. experimented 
(8) - ஆய்வு நிலையிலுள்ள 6): 
perimentally. (adv) experi- 
n,entation (n) - ஆய்வு 
செய்தல்‌. ஒXxperimentation 
methods - ஆய்வு செய்முறை 
கள்‌ 

expert (a) - அறிவார்ந்த, திறம்‌ 
பெற்ற, வல்லமையுள்ள, ஒXpert 
(0) - வல்லுநர்‌ ஒ5pecialist. 


191 


exponent 


expertise (n) - இறம்வாய்ந்த 
அறிவு. வல்லமையுள்ள அறிவு 

expiate (v) -கழுவாய்‌ தேடு. 6 
piation (n) - கழுவாய்‌ தேடல்‌. 

expire (v) - காலக்கெடு முடிவுறச்‌ 
செய்‌, வெளிமூச்சுவிடு. இற. 
expiration (n) காலக்கெடு 
முடிதல்‌, வெளிமூச்சு. ஒழ 
(0) - காலக்கெடு முடிவு. சாவு. 

explain (9) - விளக்கு. ஒplana- 
4௦ (0) - விளக்கம்‌ (கூறல்‌, 
அளித்தல்‌). ஒxplanatory (8) - 
விளக்கும்‌. 

expletive (nN) - அசைச்சொல்‌. 

explicable (a) - விளக்கந்தரக்‌ 
கூடிய, விரிக்கக்கூடிய. 

explicate (9) - விளக்கியும்‌ 
பகுத்தும்‌ கூறு. 

பீ (9) - தெளிவான, வெளிப்‌ 
படையான (X implicit, explic- 
itly (adv). 

explode (9) - வெடி. Xplosion 
(0) - வெடிப்பு. ஒXplosive (nN) 
- வெடிபொருள்‌. ஒXploded 
வiagrாam - சார்புநிலையில்‌ 
பிரித்துக்‌ காட்டப்பட்ட படம்‌. 

exploit (n) - தீரச்செயல்‌ (V) - 
சுரண்டு, இயற்கை வளத்தைப்‌ 
பயன்படுத்து 6010112016 (8) - 
வளங்காணக்கூடிய ஒXploita- 
1௦ (௫) - வளங்காணல்‌, 
சுரண்டல்‌. 

explore (4) - ஆராய்ந்தறி, துருவி. 
ஆராய்‌. 6)(01018(10 (Nn) - 
ஆராய்தல்‌, ஆராய்வு. 6)(0101- 
tory (2) - ஆராய்ந்தறியம்‌. 6: 
plorer (0) - ஆராய்ந்தறிபவர்‌. 

exponent (n) - இசை உரைஞர்‌, 
விளக்கிக்‌ கூறுபவர்‌, அடுக்குக்‌ 
குறி. exponential (a) 


export 


ஓமர்‌ (4) - ஏற்றுமதிசெய்‌. (॥) - 
ஏற்றுமதி (% றா). ஒ0ா- 
able (a) - ஏற்று மதிசெய்யக்‌ 
கூடிய ஒXportation (nN) - ஏற்று 
மதிசெய்தல்‌. ஒXporter (n) - 
ஏற்றுமதியாளர்‌. 

60056 (4) - உட்படுத்து, வெளிக்‌ 
காட்டு, வெளிப்படுத்து, தெரியச்‌ 
செய்‌, exposed (a) இறந்‌ 
துள்ள. 60056 (॥) -அம்பலப்‌ 
படுத்தல்‌ 

exposition (n) - விளக்குதல்‌, 
பொருட்காட்சி. 

expostulate (ஈ) - வாதிடு, 
காரணம்காட்டிக்‌ கூறு; எதிர்ப்பு 
தெரிவி ஒXxpostulation (n) - 
எதிர்ப்புத்‌ தெரிவித்தல்‌, வாதிடல்‌. 

exposure: (ஈ) - உட்படுத்தல்‌, 
படும்படிகாட்டல்‌, அம்பலப்‌ 
படுத்தல்‌, விளம்பரம்‌. 

exposure meter (n) - ஒளி 
யளவுமானி. 

expound (v) - விளக்கு, தெளி 
வாக்கு. 

express (2) - விரைவாக அனுப்பும்‌ 
express letter - விரைவு 
அஞ்சல்‌, கடிதம்‌, வெளிப்படை 
express (adv) - விரைந்து செல்‌ 
லும்‌ 

expressly (adv) - தெளிவாக, 
கட்டமாக, expressway - 
ஊர்‌நிவழி. 60655 (Nn) - 
விரைவுத்‌ தொடர்‌ வண்டி, 
விரைவாக்கச்‌ சரக்குகள்‌ பட்டு 

வாடா செய்யும்‌ நிறுவனம்‌. 
விரைவுப்‌ பணி. 

xpress (4) - தெரிவி, வெளிப்‌ 

படுத்து, பிழி.” 


192 ext 


expression (॥) - கோவை, 
வெளிப்பாடு, சொல்‌ அல்லது 
சொற்றொடர்‌. ஒxpression 
[ess (8) - உணர்ச்சி வெளிப்‌ 
படுத்தாத. 

éxpressionism (n) - உளஎழுச்சி 
வெளிப்படுத்தும்‌ பாணி, 
பாங்கு (கலை). ஒXxpression- 
15 (1) - இப்பாணியுள்ளவர்‌. 

expressive (a) - உணர்ச்சிகளை 
வெளிப்படுத்தும்‌." ஒxpres- 
sively (adv). 

expropriate (9) - பறிமுதல்செய்‌ 
expropriation (n) - பறிமுதல்‌ 
செய்தல்‌. 

expulsion (n) - வெளியேற்றல்‌ 
நீக்கல்‌ (கல்வி நிலையம்‌, 
காட்சி) 

expunge (4) - நீக்கு, (சொல்‌, 
பகுதி), துடைத்தெறி. 

expurgate (4) - (புத்தகம்‌ போன்‌ 
றவற்றில்‌) எதிர்ப்புக்குள்ளான 
பகுதியை நீக்கு. 

expurgation (ஈ) - எதிர்ப்புக்‌ 
குள்ளான பகுதியை நீக்கல்‌, 
expurgatory (a) - அவ்வாறு 
நீக்குவதற்குரிய. 

exquisite (a) - நேர்த்தி வாய்ந்த, 
மிகச்சிறந்த அழகான, கடும்‌ 
(வலி), பெரும்‌ (மகிழ்ச்சி) 
நுண்ணிய. ஒXquisitely (adv). 

exservice (a) - முன்னாள்‌ 
போர்ப்படை சார்‌. ஒXService- 
ஈர முன்னாள்படைவீரர்‌. 
exservicewoman - முன்னாள்‌ 
படை. வீராங்கனை. 


ஒம்‌- விரிவு. புறப்பகுதி, புற. 


extant 


extant (a) - இன்னும்‌ இருக்கும்‌. 

extemporaneous, extempore 
(8) - ஆயத்தமின்றிப்‌ பேசும்‌ 
செய்யும்‌. 646006 Speech 
* ஆயத்தமிலாப்‌ பேச்சு. 69460- 
poze (4) ஆயத்தமின்றிப்‌ பேசு. 
extemporization (n) - ஆயத்த 
மின்றிப்‌ பேசல்‌. 

extend (v) - நீட்டு, பரப்பு, 
விரிவாக்கு, எxtended family - 
பரந்த குடும்பம்‌ (ஆப்பிரிக்கா). 
extension (n) - விரிவு, 
கூடுதல்‌, கூடுதல்‌ நேரம்‌, 
நீட்டல்‌. extensive (8) - பரந்த, 
அகன்ற. ௰xtensive view - 
பரந்த காட்சி. அளவில்‌ பெரிய, 
அகன்ற எல்லையுள்ள ஒxten- 
sively (adv). 

extent (n) - நீளம்‌, பரப்பு, எல்லை. 

extenuate (n) - குற்றந்தணி, 
குற்றங்குறை, (சாக்குபோக்கு 
சொல்லி) தண்டனை குறை. 
extenuation (n) - குற்றங்‌ 
குறைத்தல்‌. 

exterior (8) - வெளிப்புற (0) - 
வெளிப்புறம்‌ ()1116107) 

exteminate (4) - வேருடன்‌ அழி. 
extermination (n) - வேருடன்‌ 
அழித்தல்‌ ஒexterminator (n) - 
வேருடன்‌ அழிப்பவர்‌. 

external (8) - புற (x internal) 
externals (n) -. புற 
இயல்புகள்‌. தோற்றங்கள்‌. 66 
temalize (4) - புறம்பாக்கு. 66 
temnally (adv) external evi- 
dence - புறச்சான்று 

external examination - புறத்‌ 

தேர்வு. ஒxtemal examiner - 

புறத்தேர்‌ வாளர்‌. 


193 


extract 


extinct (a) - அழிந்துபே 35 
அற்றுப்‌ போன, ஓய்ந்த,அவி, :, 
extinction (n} - அழிதல்‌, அற்‌ 
றுப்போதல்‌, ஒய்தல்‌, அவிதல்‌. 

extinguish (ஈ) - அணை, கழி, 
நீக்கு, கடன்‌ தீர்‌, extinguisher 
(1) - தீயணைக்கும்‌ கருவி. 

extol (9) - புகழ்ந்து பேசு. 

extort (9) - கைப்பற்று, பிடுங்கு, 
அச்சுறுத்திப்பெறு. ஒXtortion 
(॥) - அச்சுறுத்திப்பெறல்‌. 6X- 
tortioner (n) - அச்சுறுத்திப்‌ 
பெறுபவர்‌. ஒxtortionate (a) - 
கடும்‌ (விலை). 

extortionately (adv) - கடும்‌ 
விலையுள்ள. 

extra (8) - கூடுதல்‌, 6018 pay - 
கூடுதல்‌ ஊதியம்‌. (204) - கூடுத 
லாக()-கூடுதல்பொருள்‌, கூடுதல்‌ 
நடிகர்நடிகை (சிறு பகுதி நடிக்க). 
சிறப்புப்‌ பதிப்பு செய்தித்தாள்‌. 
late night extra - பின்னிரவுச்‌ 
சிறப்புச்‌ பதிப்பு. மறைமுகக்‌ 

. கெலிப்புப்‌ புள்ளி (மரப்‌ பந்தாட்‌ 
டம்‌). 

extract (ஈ) - பிழிவு, சாறு, 
சுருக்கம்‌, பொறுக்குமணி. 

extract (9) - பிரித்தெடு, கழற்று, 

வற்புறுத்திப்பெறு (செய்தி) 
நன்கொடை, பொறுக்கிஎடு. 
extraction (n) - பிரித்‌ 
தெடுத்தல்‌, பிடுங்கல்‌ (பல்‌), 
பெறுதல்‌, மரபுவழி. ஒxtractor 

(॥) - பிழிவி, பிழிந்‌ தெடுப்பவர்‌ 

extractor fan - காற்றுப்‌ 

போக்கும்‌ விசிறி. 


extra-curricular 


194 


extrinsic 


extra-curricular (a) - கல்விப்‌ 
புறச்‌ செயல்சார்‌. ஒxtracuricular 
actvities - கல்விப்‌ புறச்செயல்‌ 
கள்‌. பா. Curricular. 
extradite (4) - நாடுகடந்து. ஒXta- 
dition (0) - நாடுகடத்திச்‌ சொந்த 
நாட்டுக்கு அனுப்பல்‌. 
extramarital (a) - திருமணத்‌ 
இற்குப்‌ புறம்பான, பால்‌ 
தொடர்‌ புள்ள. 
extramural (a) - மனைப்புற, 
புறமனை. ஒXtramural tourna- 
௱eாீ5 - புறமனை விளை 
யாட்டுகள்‌ (% ரா£ரக௱பா௮!). 
extraneous (a) - 
புறம்பான, 
extraordinary (a) - வழக்கத்திற்கு 
மாறான, சிறப்புள்ள, 617801 
dinary meeting - சிறப்புக்‌ 
கூட்டம்‌. குறிப்பிடத்தக்க (இறன்‌ 
கள்‌) ambassador extraordi- 
ary - சிறப்புத்‌ தூதுவர்‌. 6) 
‘traordinarily (adv) - மிக. 
extrapolate (v) - தெரிந்த அளவி 
லிருந்து தெரியாததைக்‌ கணக்‌ 
கிடு. extrapolation (ஈ) - இவ்‌ 
வாறு கணக்கிடல்‌. 
extra sensory perception E S 
P- புலன்கடந்த காட்‌ சி. 
extraterritorial (a) - ஒரு நாட்டு 
அரசக்கு அப்பாற்பட்ட ஒXரக- 
territorial rights - ஒரு நாட்டு 
அரசுக்கு அப்பாற்பட்ட 
உரிமைகளைப்‌ பிற நாட்டார்‌ 
பெறுவது (தூதர்‌, தூதரகம்‌). 
extraterrestrial (a) - காற்று 
புலிக்கு அப்பாற்றபட்ட 


அயலான, 


extravagant (a) - அளவுக்கு மீறிச்‌ 
செய்யும்‌, ஊதாரித்தனமுள்ள 
extravagant praise - அள 
வுக்கு மீறிப்புகழ்தல்‌. extrava- 
9906 (n) - அளவுக்கு மீறிச்‌ 
செலவழித்தல்‌, ஊதாரித்தனம்‌, 
வீணான பொருள்‌ 
extravagently (adv). 

extravaganza (n) - மீ வண்ண 
மிகு நிகழ்ச்சி (தொலைக்காட்சி, 
திரைப்படம்‌). மீக்கற்பனை 
இலக்கியம்‌, மொழிநடை. 

extreme (n) - இறுதி, கோடி, 
புறக்கோடி. Xtreme (a) - 
தொலைவிலுள்ள, கடைக்‌ 
கோடியிலுள்ள, அளவுக்கு 
மீறிய (பொறுமை) புறம்பான 
(கருத்துக்கள்‌) 

extreme (0) - எதிர்‌எதிர்ப்‌ பண்புகள்‌ 
(இன்பம்‌ துன்பம்‌) - உயரளவு, 
கடுநிலை. 669 (adv) - 
உயரளவுள்ள. 

extremist (n) - புறம்பான கருத்‌ 
துள்ளவர்‌. எxtremism (n} - 
புறம்பான கருத்‌ துடைமை 
extremity (n) - எல்லை, 
முடிவு, கடைக்கோடி. ர்ச்‌ 
ies - புறத்துறுப்புகள்‌ (கை 
கால்‌) கடைகோடியளவு 
(வறுமை) தீப்பேறு.. 

extricate (v) - விடுவி (சிக்கலி 
லிருந்து). 

extrinsic (a) - புறஞ்சார்ந்த, 
வெளியார்ந்த, ஒXtrinsic facts 
புறஞ்சார்‌ உண்மைகள்‌ (& பார்ரா- 
sic) 


extrovert 


195 


fable 


extrovert (n) - புறநோக்கர்‌ (% 10- 
trovert) 

extroversion (n) - புறநோக்கு, 
நோக்கல்‌. 

extrude (0) - பிழிந்தெடு, பிதுக்கி 
எடு.அச்சில்‌ செலுத்தி வடிவங்‌ 
கொடு. extrusion (1) - விழிந்‌ 
தெடுத்தல்‌, அச்சுமூலம்‌ வடிவங்‌ 
கொடுத்தல்‌. 

exuberant (8) - செழிப்பான, 
வளமான. ஒXxuberance (ஈ) - 
செழிப்பு, வளம்‌ ஒxuberantly 
(adv). 

exude (4) - புறங்கசி, வெளிப்‌ 
படுத்து. ஒXபபation (॥) - கசிவு, 
வெளிப்படுத்தல்‌ 

ஓய (9) - மிக்க மகிழ்ச்சியடை. 
exultant (6) - வெற்றியுள்ள, 
மகிழ்ச்சதெரும்‌ ஒXultantly (adv). 
exultation (n) - பெரு மகிழ்ச்சி. 

eye (1) - கண்‌, பார்வை, ஊசிக்‌ 
காது (துளை). blue eyed - நீல 
நிறக்கண்ணுள்ள 6 (4) - பார்‌, 
உற்று நோக்கு. ஒyeball (n) - 
விழக்கோளம்‌. eyebath (n) - 
கண்கழுவு குவளை, கிண்ணம்‌. 
eye brow(n) - கண்புருவம்‌. 
eye - catching - கவரக்கூடிய. 
eyeglass (n) - மூக்குக்‌ 
கண்ணாடி. 6/6 lash (n) - 
கண்ணிமை மயிர்‌. ஒyeless (a) 
- கண்ணற்ற, பார்வையற்ற. 

eyelet (n) - புழை,துளை, புழை 
வளையம. 


eyelid (n) - கண்ணிமை. 8611௭ 
(1) - கண்‌ஒப்பனைவரி. 

eyeopener (0) - துலக்கு நிகழ்ச்சி. 

eyepiece (ஈ) - கண்ணருகு 
வில்லை. 

eyாie (nN) - கழுகுக்கூடு, மற்ற 
இரைப்‌ பறவைகள்‌ கூடு. 

eyeshade (nN) - கண்மறைப்பு. 
eyeshadow (ஈ) - கண்மை. 
eyeshot. (Nn) - பார்வை 
எல்லை. ஒyesight (1) - பார்வை. 

eyesore (0) - அருவருப்பான 
பொருள்‌,கண்நோவு. 61/6- 
strain (nN) - கண்ணயற்சி. 

eyetooth (n) - கோரைப்பல்‌. 

eyewash (0) - கண்‌ கழுவு மருந்து, 
கண்துடைப்பு. 

eyewitness (n) - நேரில்‌ பார்த்த 
சான்றுரைஞர்‌. 


F 


F - பாரன்‌ கெயிட்‌ (வெப்பநிலை), 
நேர்த்தியான பெண்‌, : பெண்‌ 
பால்‌. 

Fabian (௨) - படிப்படியாக எதிரி 
யைத்‌ தோற்கடிக்கத்‌ திட்ட 
மிடும்‌, சாணக்கியத்‌ . தந்திர 
முள்ள, ரான சர்திருத்தத்தால்‌ 
ஒப்புடைமைக்‌ கொள்கையை 
நிறுவநோக்கமுள்ள(வர்‌). 
fable (n) - கட்டுக்‌ கதை, நீதிக்‌ 
கதை, புரட்டு. 

ரீ2016 (4) - கட்டுக்‌ கதை சொல்லு. 
fabled (a) - கட்டுக்கதையான. 


fabric 


190௦ (1) - துகில்‌, கட்டுமானம்‌, 
அமைப்பு. fabricate (6) - 
பொய்யாகப்புனை, கள்ளத்‌ 
தனம்செய்‌, கயிறு தரி; சரடுவிடு. 
fabrication (ஈ) - புனைவு, 
கள்ளத்‌ தனம்‌, கயிறு திரித்தல்‌. 

fabulous (8) - வியப்புள்ள, 
நம்பத்தகாத அளவுக்குப்‌ 
பெருமையுள்ள, கட்டுக்கதை 
யான. fabulously (209) - நம்‌ 
பத்தகாத £2 () - பொய்‌ 
யன்‌, புரட்டன்‌, கட்டுக்கதை 
யாளன்‌. 

facade (0) - கட்டட முகப்பு, புறத்‌ 
தோற்றம்‌ (பொய்யான). 

face (0)- முகம்‌, முகபாவம்‌, பக்கம்‌, 
முன்பக்கம்‌ அடிக்கும்‌ பரப்பு 
(மட்டை) faceless - பெய 
ரிலா, தெளிவாள பண்பிலா. 
face (4) - எதிராக நில்‌, திரும்பு, 
எதிர்‌. face-ache (0) - முகவலி. 

1806-00௦0 (6) - முகக்‌ குட்டை. 

face-cream (n) - முகக்‌ குழைவு, 
பசை. 

face-lift- முகப்புயர்வு, மேம்பாடு 

face-saver (n) - தொல்லை 
தவிர்ப்பி. 

face-value (n) - முகமதிப்பு. 

facer (n) - முகத்திலடிக்கும்‌ அடி, 
மிகுதுயர்‌. 

facet (1) - பட்டை, கூறு, நிலை 
faceted (a) - குறிப்பிட்ட 
பட்டையுள்ள, கூறுகள்‌ உள்ள 


196 


factory 


facetiousness (n) - குறும்பு 
facetious (3) - நயமிக்க, நயத்‌ 
இறமுள்ள,குறும்பான 1806- 
ந௦யsly - குறும்புள்ள 18018 (2) 

- முகத்திற்குரிய. £௮௦௮! () - 
முக அழகுசெய்தல்‌ facially 
(80) - முகத்தைப்‌ பொறுத்த 


மட்டில்‌ - 

file (8) - எளிதாகச்‌ செய்யும்‌. 
facilitate (4) - எளிதாக்கு. 
facilitation (n) - எளிதாக்கல்‌. 
facility (n) - வாய்ப்பு, வசதி, 
செய்திறம்‌. f௮cilities (ஈ) - 
வாய்ப்பு வசதிகள்‌, வாய்ப்பகம்‌. 

facing (0) - புறப்‌ பகுதி (சுவர்‌, 

ஆடை). 

கிக்க (n)- - உருநகல்‌, உருஒப்பு. 

1801 (1) - உண்மை, மெய்மை. 
factual (a) -உண்மையான, 
மெய்யான. 

fact-finding (Nn) - உண்மையறி 
.தல்‌, காணல்‌. f௮ct-finding 
commission - உண்மையறி 

ஆணையம்‌ . 

ஸா (ற) - உட்பூசல்‌ குழு. 120- 
tious (8) - உட்பூசல்‌ குழுவால்‌ 
உண்டாகும்‌, சண்டை பிடிக்கும்‌. 

factitious (a) - செயற்கையான, 
போலியான. 

factor (1) - காரணி, முகவர்‌ 
factorize (4) - காரணி காண்‌ 
factorization (1) - காரணி 
காணல்‌. 

factorial (a) (nN) - தொடர்‌ 
பெருக்கம்‌ (ஆன) 

factory (॥)- தொழிலகம்‌, தொழிற்‌ 
சாலை, பட்டறை. f௮ctory fam 
(॥) - தொழில்‌ பண்ணை. 
factory ship (n) - தொழில்‌ 


செய்கப்பல்‌ 


factotum 


factotum (n) - பல்திற வேலை 


யாள்‌. 

facபlty (ர) - இறம்‌, புலம்‌. The 
Faculty of Science - 
அறிவியல்‌ புலம்‌, பயிற்றும்‌ 
குழாம்‌. f௮culty Meeting - 
பயிற்றுகுழாம்‌ கூட்டம்‌. 

ரீ (ஈ) - பற்று, பாவனை, 
கவர்ச்சி, ஊக்கம்‌, முன்‌ 
னுரிமை, ஆர்வம்‌. 180010! (2) 
- குறிப்பிட்ட விருப்பு 
வெறுப்புள்ள. 1800151 (0) - 
பற்றாளர்‌. faddy (3) - faddish 
(a). 

fade (v) -வாடு, மங்கு, நீங்கு 
(நிறம்‌). 

fade-in (1) - வலுஏற்றல்‌ (ஒலி 
பரப்பு). fade-out (nN) -வலு 
இறக்கல்‌ (ஒலிபரப்பு). 

faeces () - மலம்‌, பவ்வீ. 196- 
cal (a) - மலஞ்சார்‌ 

fag (॥) - சோர்வு தரும்‌ 
வேலை, வெண்சுருட்டு. 180 
(4) - சோர்வு தரும்‌ வேலை 
செய்‌. 

ர்‌80-6ஈ0 (ஈ) - (புகைத்த) வெண்‌ 
சுருட்டு முனை, பயனற்ற 
எச்சம்‌ 

faggot (ஈ) - விறகுக்கட்டு, 
இறைச்சித்‌ துண்டு. 

Fahrenheit (8) - பாரன்கெயிட்‌ 
வெப்பநிலை. ஒ. Cகl5iபs 
Centigrade. 

faience (n) - அழகுவேலைப்‌ 
பாடுள்ள மட்கலம்‌ 


197 


factotum (n) - பல்துற வேலை 


fair-way 


ரீவி (V)- தவறு, தோல்வியுறு, மற, 
புறக்கணி, பற்றாக்குறை பெறு, 
நலிவுறு (உடல்நலம்‌), இயங்‌ 
கத்தவறு, நொடித்துப்‌ போ. 

ரகர (0) - குற்றம்‌, குறைபாடு. 

விர9(000) - தவறின்‌, வராவிடில்‌, 
“failing Mani,try Maran". 

fail-safe (8) - முறிவு, (பழுது) 
ஏற்பட்டாலும்‌ இயங்கும்‌ (கருவி). 

ரீவரிபாe (n) - தோல்வி, தோல்‌ 
வியுறு முயற்சிகள்‌, 
போதாமை. 

fain (a) (adv.) - மகிழ்ச்சியான. 

ரீகint (8) - மயக்கமுள்ள, மங்க 
லான, நலிவான.18|( (ட) - 
மயங்கு. faintness, faint (n) - 
மயக்கம்‌. faint-hearted (a) - 
இரக்க இயல்புள்ள, நெஞ்சுர 
மற்ற, faint-heartedly (adv.). 

ரீக (4) - அழகான, செந்நிற, 
வெண்ணிற, நேர்மையான, 
சார்பான,அழகுள்ளதாக்கும்‌. 
ரீவி (204) - நேர்மையான 
முறையில்‌ 

fi (0) - சந்தை, பெரும்‌ பொருட்‌ 
காட்சி. 

ர்வு (804) - தெளிவாக, உண்மை 
யாக. 

fair-copy (nN) - உண்மைநகல்‌. 

fair-ground (0) - புறப்பகுதி . 

fair-haired (a) - வெளிர்‌ நிறமயி 


குள்ள . g 
fair-minded (a) - நேர்மையான 
தீர்ப்பு வழங்கும்‌. , 
fair-to-middling (a) - சாரா 
சரிக்குச்‌ சற்று மேலான . 
fair-weather friend - உற்றுழி 
உதவா நண்பன்‌. 
fீகரா-ணay - குழிப்‌ பந்தாட்டப்‌ 
உ பகுதி, கப்பல்‌ செல்லுங்‌ 
கால்வாய்‌. 


fairy 


198 


familiar 


ரீ) (0) - வனதெய்வம்‌. ர (௮) 
கட்டுக்‌ கதையான, கற்பனை 
யான. £௮ mother (0) - எதிர்‌ 
பார்த்து உதவுபவர்‌. 191௫-1810 - 
கற்‌ பனை உலகு, வன தெய்வ 
உலகு. 

fairy-lights (n) - அழகு வேலைப்‌ 

* பாடுள்ள மின்‌ விளக்குகள்‌. 
fairy story, tale (n) - கட்டுக்கதை, 


வன தேவதைக்‌ கதை. 


fait accompli (n), faits 
acommpli (pl) -‘ முன்னரே 
முடிந்த செயல்‌. 


fீகith (a) - நம்பிக்கை, பற்றுறுதி, 
சமய கோட்பாடு, நாணயங்‌ 
காத்தல்‌. 1௮107! (௮) - நம்பிக்‌ 
கைக்‌ குரிய, சமயப்‌ பற்றுள்ள 
faithfully (adv). faithless (a) - 
நம்பிக்கையற்ற. 

fake (n,v) - போலித்தனம்‌, 
போலிப்‌ பொருள்‌ செய்‌, நடி 
fake notes. faker (n) -போலி 
யாளர்‌. 

ரன்‌ (॥) - பக்கிரி, ஆண்டி. 

falcon (n) -வேட்டைப்‌ பருந்து 
falconer (n) - வேட்டைப்‌ 
பருந்து வளர்ப்பவர்‌, 121000 
(॥) - வேட்டைப்‌ பருந்து 


வளர்ப்பு. 
ர்வ (6) - விழு,.அழிந்து போ, 
விலை இறங்கு, தவறாகு, 


தற்செயலாக நிகழ்‌. 1811 (ஈ) - 
வீழ்ச்சி, இறக்கம்‌, தவறு தல்‌, 
இலையுதிர்காலம்‌. 

fallacy (nN) -- பிழையுறு வாதம்‌, 
வழக்குரை, தவறான எண்ணம்‌, 
நம்பிக்கை, fallacious (a) - 
பிழையுள்ள, நெறிதவறச்‌ செய்‌ 
யும்‌ fallacidusly (adv) . 


fallible (a) -தவறு இழைக்கக்‌ 
கூடிய (X infallible). fallibility 
(1) - தவறு இழைப்பு . 

falling sickness (n) - வலிப்பு 
நோய்‌. 

fallow (n) - தரிசு நிலம்‌. 

fallow-deer (n) - கருமஞ்சள்‌ நிற 
மான்‌. 

false (ce) - பொய்யான, தவ 
றான, ஏமாற்றுத்‌ தன்மையுள்ள 
falsely (adv). falsehood (n) 
- பொய்ம்மை, பொய்கூறல்‌. 

falsetto (n) - உயர்குரல்‌ 
பாடகர்‌ 

fீகlsies (n} - விம்மச்‌ செய்யும்‌ 
இண்டு (மார்பகம்‌). 

falsify (4) - தவறாக்கு, பொய்‌ 
யாக்கு.falsification (nN) - 
பொய்யாக்கல்‌. falsity (n) - 
பிழை, பொய்ம்மை. 

ரீகlter (v) - தயங்கு, தள்ளாடு, 
நடுக்கங்கொள்‌. faஅlteringly 
(dv) - தயங்கும்‌. 

fame (n) - புகழ்‌. famed (a) - 
புக்ழுள்ள. 

ரீக (8) - நன்கறிந்த, பழக்கப்‌ 
பட்ட, நட்புள்ள. fவாிரகா (1) - 
நெருங்கிய நண்பன்‌, ஆவி. 
famiiary (adv) - நெருக்கமாக 
வுள்ள. ரீக௱ரிரகாity (॥) - 
நெருங்யெ பழக்கம்‌. familiarize 
(ம) - நன்கு தெரியச்‌ செய்‌, 
நன்கறி, fல௱ரிiarization (n) 
நன்கறியச்‌ செய்‌. 


ய்ய 


199 


far-sighted 


fariிy (ற) - குடும்பம்‌. ROyal 
ரீ) - அரச குடும்பம்‌. family 
௦௦6 - குடும்ப வட்டம்‌. 187- 
iy doctor - குடும்ப மருத்துர்‌. 
family - likeness - குடும்பச்‌ 
சாயல்‌ ரகா! றக - குடும்பி. 

உ family ane - குடும்ப பெயர்‌. 

family planning - குடும்பகட்டுப்‌ 
பாடு. 

family tree - குடும்ப வழி மரம்‌. 

famine (0) - பஞ்சம்‌, கருப்பு. 

famish (V) - பசியால்‌ வாடு.18- 
ished (8) - மிகு பசியுள்ள 

ரீaற௦ப5 (8) - புகழ்மிக்க, நாட 
றிந்த, நேர்த்தியான. 191005 
(adv.). 

ரீக - விசிறி, 180 061 - விசிறிப்‌ 
பட்டை 18 - heater - காற்று 
வீசி. ௮ (4) - விசிறியால்‌ வீசு, 
த fanner (nN) - கூலமணி 

றுங்‌ கருவி. 

| கோனி - ன்‌ சுருக்கம்‌) - ஆர்‌ 
வலர்‌. 

fanatic (8) - வெறி-கொண்ட 
வர்‌, வெறியர்‌,ர821006௱ (1) 
வெறி. 

ரீncier (nN) - நாட்டமுள்ளவர்‌. 
dog - fancier - நாய்‌ நாட்டமுள்‌ 
ளவா. 

fanciful (a) - கற்பனையான,கோ 
லப்‌ புனைவுள்ள. f௮ncifully 
(adv.). fancy (n) - கற்பனை, 
புனைவு (4)- கற்பனை செய்‌, 
புனை. fancy (a) - ஒளிர்‌ 
நிறமுள்ள, வழக்கத்திற்கு 
மாறான, மிகைப்பான, சராசரித்‌ 
தன்மைக்கு மேலான, குறிப்‌ 


பிட்ட அழகிற்காக வளர்க்‌. 


கப்படும்‌ (நாய்கள்‌). f௮ancy 
dress - புனை வேடப்‌ 
போட்டி. 


fanciman, woman - ஒருவர்‌ 
- காதலர்‌ 
fane (n) - 
வழக்கு]. 
வர்க (n) - 


கோயில்‌ (செய்யுள்‌ 

எக்காள வகை 
இசை, 

fang (n) - கோரைப்பல்‌, 
நச்சுப்பல்‌. 

fantasia (n) - கற்பனைப்‌ பாடல்‌. 
fantasize (9) - கற்பளை செய்‌, 
பகற்கனவு காண்‌. fantastic (a) 
- நம்பத்தகாத, முரண்பாடான, 
நேர்த்தியான, கற்பனைப்‌ 
பாடல்‌. 

FAO - Food and Agriculture 
Organisation உணவு 
வேளாண்‌ அமைப்பு. 

fA (௮, 804) - தொலைவான, 
தொலைவிலுள்ள, மிக the Far 
East - தொலைக்கிழக்கு: நாடு 
கள்‌: சீனா, ஜப்பான்‌ முதலிய 
நாடுகள்‌. ௪ Far West- தொலை. 
மேற்கு: பசிபிக்‌ கடற்கரைக்கு 
அருகிலுள்ள அமெரிக்கப்‌ பகுதி. 

far away (adv) - தொலை 
விலுள்ள, கற்பனையான. 

far-fetched (a) - செயற்கையான, 
நம்ப இயலாத. 

ர்சா-ரிமா0 (௮) - விரிந்து பரவி 
யுள்ள, தொலைவான. 

181-0016(8) - மிகவும்‌ நோயுள்ள, 
குடித்துள்ள, ர௦ப |ப5t not 
drive, you are too far gone ! 

791-077 (8) - தொலைவிலுள்ள. 

far-reaching: (a) - பல 
விளைவுகளை உண்டாக்கும்‌. 

far-seeing (a) - தொலை 
நோக்கித்திட்டமிடும்‌. 

far-sighted (a)- தொலைநோக்‌ 
குள்ள, (X short-sighted). 


farce 


200 


fastness 


78106 (n) - கேலிக்கூத்து. fஅrcical 
(a). 

ரீ) (8) - குதிரைத்‌ தொற்று 
நோய்‌. 

1816 (Nn) - கட்டணம்‌, கட்டணம்‌ 
செலுத்தும்‌ பயணி. 1216-5(806 
(1) - கட்டண அலகு நிலை 
(பேருந்து), உணவு. 

fre (4) - நிகழ்‌, நட. 

farewell (inter) - போய்வா. (0) - 
பிரியாவிடை, வழியனுப்பு. 

fீaர௱ (॥) - பண்ணை, விளை 
நிலம்‌. fீகாா-hand (ற) - 
பண்ணையாள்‌. fகரா௱-house 
(॥) - பண்ணைவீடு. £fகா௱- 
stead (ஈ) - பண்ணைவீடு. 
farmyard (ஈ) - பண்ணைத்‌ 
தோட்டம்‌. கா (9) - பயிரிடு, 
வளர்‌. ரfீamer (ற) - 
குடியானவர்‌. fகா௱inஓ(a) - 
பயிரிடல்‌, வளர்த்தல்‌. 

fீகாரag௦ (॥) - தாறுமாறான 
கலவை. 

farrier (n) - குதிரை இலாட 
மடிப்பவன்‌. 

fw (1) - பன்றிக்‌ குட்டிகள்‌ 
ஈனு. 1௦1 (0) - ஓர்‌ ஈட்டுப்‌ 
பன்றிக்‌ குட்டிகள்‌. 

fart (ர) - வளிபறிதல்‌ (கழிவாய்‌). 
far (1) - வளி பறிய விடு. 

farther (a, adv) - மீத்தொலை 
விலுள்ள. f௮rthest (a, adv), - 
மீத்தொலைவி லுள்ள; நீண்ட, 
விரிந்த. 

farthing (n) - ஆங்கிலநாட்டுக்‌ 
கால்துட்டு. 


fascinate (4) - கண்ணைக்‌ 
கவர்‌, பார்வையால்‌ மயக்கு. 
fascination (n) - கவர்ச்சி. 125- 
inating (a) - கவர்ச்சியுள்ள. 
fascinatingly (adv). 

Fascism (n) - வல்லாண்மைக்‌ 
கொள்கை (இத்தாலி). fascist 
(॥) - வல்லாண்மைக்‌ கொள்‌ 
கையர்‌. 

fashion (n) - நடைஉடை 
பாவனை, நாகரிகம்‌, பரவ 
லான பாணி, காலவண்ணம்‌. 
fashion (v) - உருவாக்கு, 
அமை, fashionable (a) - 


நாகரிமுள்ள. f௮shionably 
(adv). 

fast (a,-adv) - விரைவான, ஒளி 
யுணர்வுள்ள, வேலையற்ற, 
உறுதியாக இணைந்த, 


பொருந்திய, பற்றுதியுள்ள, 
நெருக்கமான, வெளுக்காத. 

fast food - விரைவுணவு (வடை, 
வறுவல்‌). ' 

fast time - கோடைக்‌ காலம்‌. 

fst (9) - உண்ணாநோன்பிரு. 
fast (0) - உண்ணா நோன்பு. 

fasten (4) - இணை, சேர்‌. 198- 
tener (n) - இணைப்பி. 

fastidious (a) - கவனமாகத்‌ 
தேர்ந்தெடுக்கும்‌, எளிதில்‌ 
நிறைவடையாத, fastidiously 
(adv). 

fastness (n) - உறுஇத்தன்மை, 
அரண்‌. 


fat 201 fax 


ரீt (8) - கொழுத்த, பருத்த, 
செழிப்பான செல்வமுள்ள, 
அளவில்‌ அதிகமுள்ள. 19118 
(9) - கொழுக்க வை. 1803 (8) - 
கொழுப்புள்ள. 181 (ஈ) -- 
கொழுப்பு. 

fat - head (0) -முட்டாள்‌. 

fat-stock (0) - கறிக்காகக்‌ கொழுக்க 
வைக்கப்பட்டுக்‌ கொல்லப்படும்‌ 
விலங்குகள்‌ அல்லது கால்நடை. 

1219 (9) - ஊழ்த்திறப்பட்ட, சாவுக்‌ 
குரிய. (௮m (0) - ஊழ்வலிக்‌ 
கொள்கை. 198115: (ற) - 
ஊழிவலிக்‌ கொள்‌ கையர்‌, 

fatality (0) - ஊழ்வலி நேர்ச்சிச்‌ 
சாவு. 

1216 (n) - ஊழ்‌, முடிவு, அழிவு, 
இறப்பு. 1816 (ம) - ஊழ்‌ 
வழிநடக்கச்செய்‌. 12161ப| (௮) - 
முடிவான, இறுதியான, 
கசப்பை உண்டாக்கும்‌. 

father (n) - தந்தை, fathers (n) - 
மூதாதையர்‌, நிறுவுனர்‌, அருட்‌ 
இரு தந்தை 18168 - கடவுள்‌. 

father (v) - தந்தையாரு, 
பிறக்கச்செய்‌, ஆதரவளி. £2- 
therly (adv) - தந்தை போன்று. 
Father Christmas ‘ - 
கிறித்துமஸ்‌ தந்தை. 12167 ரீஏ- 
பா - மூப்பாண்மை. 
father-in-law - மாமனார்‌. 
fatherland - தந்தைநாடு (ஜெர்‌ 
மனி)ஒ. motherland. 

Father Time - காலத்தந்தை. 

fathom (n) - ஆறடி ஆழம்‌£௮thom 
- ஆழங்காண்‌ பொரு எறி, 18ம- 
omless (a) -ஆழங்‌ காண 
முடியாத. 


fatigue (n) - களைப்பு, சோர்வு. 
fatigue (v) - களைப்படையச்‌ 
செய்‌. 

fting (n) - கொழுங்கன்று. 

810005 (8) -முட்டாள்தனமான. 
fீatuity () - முட்டாள்தனம்‌, 
மடமைக்குறிப்பு f௮atuously 
(adv). 

faucet (0) - பீப்பாய்மூடி, செருகி. 

ரீய£ () - குறைபாடு, தவறு, 
தவறான பந்துவீச்சு, பாறைப்‌ 
பிளவு. fault (v) “குற்றங்காண்‌. 
ரப (9) - குற்றமுள்ள, நிறை 
வற்ற 18ப1( - ரிரபரறஏ - குற்றம்‌ 
காணும்‌. fautless (a) - 
குற்றமற்ற. 

ரீக () - மாவடை. ஓ. 1019. 

ரம 086 (0) - சொல்லிழுக்கு, 
செயலிழுக்கு. 

favour (n) - உதவி, ஆதரவு, 
அன்புச்‌ செயல்‌, ஒரு சார்பு, 
அடையாளம்‌ () -உதவு, ஆதரி. 
favourable (a) -சார்பான, 
ஆதரவான. favourably (adv.). 

favourite (n) - தனி விருப்பத்திற்‌ 
குரியவர்‌, தனி விருப்பத்திற்‌ 
குரிய பொருள்‌ he favourite - 
வெல்லக்கூடிய பந்தயக்‌ குதிரை, 
போட்டியாளர்‌. 18/0யாரி6 (a) - 
மிகவும்‌ விரும்பும்‌.19/0பரி16௱ 
(॥)- தனிச்சார்பு, சலுகை. 


[ஸா (0) - மான்கன்று. 194 (2) 


௪ மங்கிய செம்மஞ்சள்‌ நிறமான 
ரீ (0) - மான்‌ கன்று ஈனு, 
கோதிக்‌ குலவு, கெஞ்சி ஆதர 
வைப்பேறு. 18/10 (௮) - 
கொஞ்சும்‌. fawningly (adv). 

1209) தொலைநகல்‌ அனுப்பு. 18 
(1) - தொலைநகல்‌. 


fay 202 


fீy (0) - பேய்த்தெய்வம்‌. 

faze (V)- குழம்பு. 

fealt (n) - தலை வரவேற்பு, 
தலைமை வழிபாடு, பற்றுதி. 

1627 (॥) -அச்சம்‌. 162 (9) - அஞ்சு. 
ரீ£கரீப। (௮)-அஞ்சும்‌. fearsome 
(8) -அஞ்சக்கூடிய. fearless (a) 
-அச்ச மற்ற, 

feasible (a) - இயலக்கூடிய, 
செய்யக்கூடிய. feasibility (n) - 
இயலுமை, செய்வதற்கான 
நிலை. 

feast (n) - விருந்து, feast (4) - 
விருந்துண்‌. 

feat (0) -அருந்திறப்பாடு, செப்படி 
வித்தை செய்தல்‌. 

feather (n) - Qpsு. feather (6) - 
இறகினால்‌ மூடு, இறகுபோல 
அசை. feathery (a) - இறகு 
போன்று மென்மையான 
இறகால்‌ அழகு செய்யப்பட்ட. 

feather - brained - முட்டாள்தன 
மான. 

feather weight (n) -தழ5-57 
கிலோ எடையுள்ள மல்லன்‌, 
எடை குறைவான பொருள்‌, 
ஆன்‌, சிறப்பற்ற பொருள்‌, ஆள்‌. 

feature (n) - முகப்பகுதி. fea- 
tures (n) - முகத்தின்‌ முழுத்‌ 
தோற்றம்‌, சிறப்பியல்பு, சிறப்‌ 
புக்கட்டுரை, நிகழ்ச்சி, முழு 
நீளத்‌ திரைப்படம்‌. feature (v) 
- சிறப்புப்‌ பகுதிகளை, பெறு. 
featureless (a) -சிறப்பற்ற. 
feature article - சிறப்புக்‌ 
கட்டுரை. feature fim - 
சிறப்புத்‌ திரைப்படம்‌. 


feed - back 
febrile (a) 


ஏற்படும்‌, காய்ச்சல்‌ உள்ள. 

February (n) -பிப்ரவரி (தை 15 
முதல்‌ மாசி 15 வரை) 

feckless (a) - திறமையற்ற, 
பொறுப்பற்ற. 

ரீ6௦பா0 (8) -செழிப்பான, இன 
வனமுள்ள. fecundity (n) - 
செழிப்பு, இனவளம்‌ 

160612] (8) -கூட்டமைப்புள்ள: 
federal government - கூட்‌ 
டரசு. federalism (n) -கூட்‌ 
டாண்மை. federally (adv). 
federate (V) - கூட்டமைப்பாக 
சேர்‌. பல நாடுகள்‌ (இந்தியா, 
அமெரிக்கா) federation (n) - 
கூட்டமைப்பு, கூட்டரசு. 

ர60 பற (௮)-களைத்துப்போன, 
அலுத்துப்போன, சோர்ந்த. 

196 (N) - கட்டணம்‌,கூலி, சொத்‌ 
துரிமை பா. 018106, fare. 

feeble (a) - நலிந்த, மந்தமான, 
மெலிந்த, வலுவற்ற feeble - 
minded (a) - உளக்குறை 
பாடுள்ள, உளநலிவுள்ள. 166- 
bly (adv). 

feed (4) - உணவுகொள்‌, உண்பி, 
வழங்கு, செலுத்து (பந்து). 
feeding bottle (ஈ) - பால்‌ 
கொடுக்கும்‌ குப்பி. feed (n) - 
உணவு, தீனி, எந்திரத்திற்கு 
வழங்கும்‌ பொருள்‌, பொருள்‌ 
கொண்டு செல்‌ குழாய்‌ 1660 - 
bag (0) - தீனிப்பை. 

feed - back (n) -பின்வழங்கு 
செய்தி, பின்னூட்டம்‌ (கருவி). 


- காய்ச்சலால்‌ 


feeder 


203 


feeder (॥) - ~ணவுகொள்‌ 
விலங்கு, தாவரம்‌, பால்‌ 
கொடுக்கும்‌ குப்பி, துணைவழி 
(சாலை), பொருள்‌ 
வழங்குகருவி (எந்‌ திரம்‌). 

fel (4) - தொட்டுணர்‌, பட்ட 
றிவால்‌ அறி, குறிப்பிட்ட 
உணர்ச்சி நிலைகளில்‌ இரு. 
கருத்துக்கொள்‌, தேடு. 1661 (1) 
- உணர்ச்சி, the fee! - தொடு 
உணர்வு. 

feeler (0) -உணரி, கருத்தறிபவர்‌, 
நோட்டம்‌ பார்ப்பவர்‌. feeler 
08ப06 - இடைவெளி அளக்கப்‌ 
பயன்படும்‌ கருவி. 

feeling (a) -பரிவுள்ள, உள்ளத்‌ 
தைத்‌ தொடும்‌. feelingly (adv) 
feeling (n) - உணர்ச்சி, 
நோக்கு, கருத்து, பாராட்டல்‌, 
பரிவு,891105 (1) - உள எழுச்‌ 
சிகள்‌. 

feign (9) - பாசாங்குசெய்‌, நடி, 


feigned (8) -பாசாங்குள்ள. * 


ரீ£ரறt (0) - பாசாங்குத்தாக்கு 
(குத்துச்சண்டை) feint (ம) - 
பாசாங்க தாக்கு செய்‌. 

feisty (a) - ஆற்றலுள்ள, எழுச்சி 
யுள்ள. 

felicitate (V) -பாராட்டு, வாழ்த்து, 
தெரிவி. felicitous (8)- 
பாராட்டு felicitation address 
- பாராட்டுரை. felicitous (8) - 
நன்கு தேர்ந்தெடுத்த (சொற்‌ 
கள்‌), பொருத்தமான, தகுந்த, 
felicitously (adv). felicity (n) - 
பெருமகிழ்ச்சி, நயமாகப்‌ 
பேசும்‌ எழுதும்‌ திறம்‌. 


feline (a) - பூனை போன்ற, 
அரிமா போன்ற. 

fel! (8) -கொடிய, அழிவுதரும்‌ 

ரீ! () -பாறைசார்ந்த சதுப்பு 
நிலம்‌. 

ர்வ! (4) -வெட்டு(மரம்‌), வீழ்த்து 
(அடி) 

fellah (0) - எகிப்து நாட்டு உழவர்‌. 

fellow (0) - கூட்டாளி, தோழன்‌, 
ஆள்‌, உடன்‌ உறுப்பினர்‌, கல்‌ 
வியக உறுப்பினர்‌. பட்டதாரி 
மாணவர்‌, இணையில்‌ ஒன்று, 
சிறுவன்‌. fellow-feeling - 
பரிவுணர்வு. 

fellow-traveller - உடன்‌ பயணம்‌ 


மேற்கொள்பவர்‌, அரசியல்‌ 
கட்சியின்‌ பரிவாளர்‌. (௪.கா. 
பொதுவுடைமை) 


fellowship (n) - தோழமை, 
நட்பு, பொது நோக்க மக்கள்‌ 
குழாம்‌, இக்குழாம்‌ உறுப்பினர்‌ 
நிலை, கல்லூரியில்‌ பயில்பவர்‌ 
நிலை, உதவித்‌ தொகை 
(ஆராய்ச்சி). 

76101 (॥)- கொடுங்குற்றவாளி. 
felony (n) - கொடுங்குற்றம்‌ 
felonious (a) - கடுங்‌ 
குற்றத்துக்‌ குட்பட்ட. 

ரீசlt (n)- கம்பளம்‌. ர! (\)-கம்பளத்‌ 
தால்‌ மூடு. 

ர610008 (ஈ) - குறுங்கப்பல்‌ 
(மையத்தரைக்கடல்‌). 

ரீ - பெண்‌, பெண்பால்‌, ஓ 
masc. 

ரீ£கிீ (॥) - பெண்‌, பெண்‌ பால்‌. 


feminine 


204 


ferule 


feminine (n) - பெண்ணுக்குரிய, 
பெண்பாலுக்குரிய, feminine 
(॥) - பெண்பால்‌ சொல்‌ 18॥- 
ninity (௫) - பெண்மை. 

feminism (nN) - பெண்ணுரிமைக்‌ 
கொள்கை, பெண்ணுரிமை 
இயக்கம்‌. fist (॥) பெண்‌ 
ணுரிமைக்‌ கொள்கையர்‌. 

ரீ£ (॥) - சதுப்பு நிலம்‌. 

fence (nN) வேலி, அரண்‌, 
பாதுகாப்பு, fence (4) - வேலி 
யமை, அரணமை, வளைத்துத்‌ 
தற்காப்புச்‌ செய்‌, சூழ்‌, வாள்‌ 
போர்‌ செய்‌, வாதத்தால்‌ தற்‌ 
காப்புச்‌ செய்‌, இருட்டுப்‌ 
பொருள்‌ வாங்குபவன்‌. 

fencer (n) - வாள்போர்‌ செய்‌ 
பவர்‌. fencing (ஈ) - வாள்‌ 
போர்‌, வேலியமைக்கும்‌ 
பொருள்‌ (மரம்‌, கம்பி). 

ராம்‌ (4) - தடு, விலக்கு, பய 
வீட்டுக்காக ஒதுக்கி வை. 
ரீ - பாதுகாப்புக்கருவி, 
அடுப்பில்‌ நெருப்பைத்தாங்கும்‌ 
பகுதி. மோதுவதால்‌ ஏற்படும்‌ 
சேதத்தைக்‌ குறைக்கும்‌ கருவி 
(கப்பல்‌), மட்காப்பு, சிறகு. 

7212! (2) - கட்டுக்கடங்கா, காட்டு 
நிலையில்‌ உள்ள. 

ferment (6) -நொதி. (6) - 
நொதிக்கச்‌ செய்‌. கிளர்ந்தெழு 
fermentation (n) - நொதித்தல்‌ 
un.enzyme. 

ரீ (॥) - பெரணி (பூக்காத்‌ 
தாவரம்‌). 160178) -பெரணி 
இயல்புள்ள. 


ferocious (a) - கொடிய, சீற்ற 
முள்ள. ferocity (0) - கொடிய 
தன்மை. ferocious (a) fero- 
ciously (adv). 

fீeret (n) 8ரி இன உயிரினம்‌. 161- 
6 (4) வேட்டையாடு, பொறு 
மையாகத்தேடி எடு. 

Ferris wheel - சுழல்‌ இராட்‌ 
டினம்‌. 

ferரage (n) - படகில்‌ செல்லல்‌, 
படகுக்கூலி. 

ferro-concrefe (n) -வலுவூட்டிய 
காரை. 

ரீ£ர௦ப5 (8) -இரும்புச்‌ சத்துள்ள. 
ferrotype (n) - இரும்புத்‌ 
தகட்டில்‌ எடுத்த படம்‌. 

ரீளாப6 (॥) -கைத்தடிப்பூண்‌. 

ர்‌ஊற(9) - படகு செலுத்து, பரிசல்‌ 
செல்‌, செலுத்து, 18௫ (ஈ) - 
தோணித்துறை, படகுத்துறை. 
ferry-boat - படகு. ferry man 
(॥) -படகுக்காரர்‌, ஓடக்காரர்‌ 

ரீ£ரிசe (8) - செழிப்பான, (இன) 
வளமுள்ள, கற்பனைத்திறம்‌ 
மிக்க. ஊர்‌ (ஈ) - செழிப்பு, 
இனவளம்‌. fertilize (ம) - 
செழிப்பு, இனவளம்‌. feரize 
(4) -கருவுறச்‌ செய fertilization 
(1) - கருவுறச்‌ செய்தல்‌ ஓ. 0011- 
nation. 

ferlilizer (n) - உரம்‌ இயற்கை, 
செயற்கை ஓ. ஈ௮பாe. 

ரீசாப/6ீ (॥) - தண்டனையளிக்கும்‌ 
கோல்‌. 


fervent 


205 


fiat 


fervent (a) - ஆர்வமுள்ள, எழுச்சி 
யுள்ள fervent appeal. fer- 
vently (adv). fervid (a) - 
ஆர்வமுள்ள fர௦பா (॥) - 
ஆர்வம்‌, எழுச்சி, வெப்பம்‌. 

165191 (8)-மகிழ்வுடைய, விழா 
சார்ந்த. 

fester (4) - சீழ்பிடி, அழுகு, (1) - 
சீழ்பிடித்த நிலை. 

festival (n) -திருவிழா. festival 
advance - விழா முன்பணம்‌. 
festive (a) - விழாவுக்குரிய 
மகிழ்ச்சியான festivity (n) - 
களியாட்டம்‌, கொண்டாட்டம்‌. 

festivities - கொண்டாட்டங்கள்‌. 

festoon (0) - தோரணம்‌. festoon 
(\) - தோரணத்தால்‌ அணிசெய்‌. 

fetch (4) -போய்க்‌ கொண்டுவா, 
விலைபெறு. fetching (a) - 
கவர்ச்சியான. fetchingly 
(adv). 

fete (0) - புறமனைவிழா. fete (9) 
“புறமனை விழாக்‌ கொண்டாடு 
(குறிப்பிட்ட நோக்கத்திற்காக) 

ரீ610 (8) - தீயவாடையுள்ள. 

fetish (n) - போலி வணக்கப்‌ 
பொருள்‌, பகட்டுப்‌ பாராட்டு, 
போலிக்‌ கொள்கை வழக்கம்‌, 
பாலின்ப வெறியாட்டப்‌ 
பொருள்‌, செயல்‌, fetishism 
(॥) -பகட்டுக்‌ கொள்கை fetish- 
ist (N)-பகட்டுக்‌ கொள்கையர்‌. 

fetcock (n) - குதிரைக்‌ குளம்பு 
மேல்பகுதி. 


14 


fetter (n)- விலங்கு, பந்தம்‌, கட்டு, 
fetter (v) - மகழ்ச்சி, கணிப்பு. 

ரீ£பப்‌ (1) - இருதரப்புச்‌ சச்சரவு, 
சண்டை. 16ப0 (4) - இச்சரவு 
மேற்கொள்‌. 

160041 (௮) . - நிலமானிய 
பண்ணைமுறைக்குரிய. 160ப- 
081880 (nN) - பண்ணை 
முறைமை (இடைக்காலம்‌. ) 
feudatory (a) - நிலமானியத்‌ 
இற்குரிய. (1) - நிலமானியக்‌ 
காரர்‌ 

fever (n) -காய்ச்சல்‌, கிளர்ச்சி, 1௦- 
49160 (8) - காய்ச்சலால்‌ வருந்‌ 
தும்‌, மிக கிளர்ச்சியுறும்‌ 16/61- 
15॥(8)-காய்ச்சலுள்ள, அமைதி 
wom feverishly (adv) 

ரீ£ (9) -சில, பலவல்லாத, few 
(ஓர) -சிலர்‌, சில இடங்கள்‌, 
சில பொருள்கள்‌, the few - 
சிறுபான்மை. few (deter- 
minative) -ஒரு சில a few 
(indef pron) - சிறு அளவிவான 
மக்கள்‌ ௮ few (204), சிறிய 
ஆனால்‌ சிறப்புள்ள அளவு 
a few more. 

162 (1) - துருக்கிக்‌ குல்லாய்‌. 

fீnce (ஈ) - திருமண உறுதி 
செய்யப்பட்ட ஆண்‌. fiancee 
(1) - திருமணம்‌ உறுதி செய்யப்‌ 
பட்டபெண்‌. 

ர்‌8500(ஈ) - , முழுத்தோல்லி, 
குளறுபடி, 

ரீக (॥) - முறைசார்‌ ஆணை, 
கட்டளை. 


fib 206 


field-work 


சீற (ர) - பொய்க்கூற்று. 10 (1) - 
பொய்கூறு. 410068 (॥) -பொய்‌ 
யன்‌, புளுகன்‌. 

ரீre (ற) -நார்‌, இழை, நயம்‌, 
அமைப்பு, இயல்பு, பண்பு, 1- 
brous (a)-நாராலான. 11016 
board - நார்ப்பலகை. 11016 
optics - நார்‌ ஒளி இயல்‌. 

ரீஓரosis (1) - இயல்பிறழ்‌ நார்‌ 
பெருக்கம்‌. 1107081015 (n)- 
நார்த்திசு அழற்சி 

ரீckle (n) - அடிக்கடி மாறும்‌, 
நிலையற்ற. 

fiction (n) -புனைமம்‌ (க்தை, 
புதினம்‌) புனைவு. 101002! (8) 
- புனைகசைசார்‌. fictionalize 
(4) - புனைகதை எழுது. 1101- 
tious (a) - புனையும்‌, 
கற்பனையான 

ரி0016 () - பிடில்‌, நரம்பு இசைக்‌ 
கருவி, 110016 (interj) - மண்‌ 
ணாங்கட்டி!110016 (V) - பிடில்‌ 
வாசி, நோக்கமின்றி விளை 
யாடு, தாமதப்படுத்து, பொய்‌ 
யாக்கு,ஏமாற்றிப்பெறு. fiddly 
(8) - பயன்படுத்துவதற்கு ௮௬ 
வருப்பான. fiddle-stick (n) - 
பிடிலர்‌ இயக் கும்‌ வில்‌ 

fiddle-sticks (interj) - மடமை! 

fiddle-faddle (n) -வீண்பேச்சு, 
அரட்டை () - வீண்‌ பொழுது 
போக்கு. 

f்ப்சlity (1) * பற்றுறுதி, மெய்‌ 
யன்பு, துல்லிய ஒலிமீட்பு. 


ரீஏet (॥) - படபடப்பு, பட 
படப்புடன்‌ உள்ளவர்‌. the 100- 
ets - படபடப்பு நிலை. fidget 
(4) - படபடத்துக்கொண்டிரு, 
துடி யாய்த்துடி.10080 (2)- பட 
படக்கும்‌, துடிதுடிக்கும்‌. 

ரீ்பர! (8) - நம்பகமான, அடிப்‌ 
படையான. 110ப0180]/ (௮) - 
நம்பிக்கையாக விடப்பட்ட, (0) 
- அறப்‌ பொறுப்பினர்‌. 

ரி6 (inter) - 82) கேவலம்‌. 

ரீ (ஈ) - மானியம்‌, கொடை, 
நல்கை. 

ரீ£d (nN) - வயல்‌, விளைநிலம்‌, 
பரப்பு, களம்‌, புலம்‌, துறை 
(காந்தப்புலம்‌, அரசியல்‌ 
துறை), எல்லை, களநிகழ்ச்சி, 
பதிவுப்பகுதி. 1610 (4) - ஆட 
ஆயத்தமாயிரு, வெற்றியுடன்‌ 
சமாளி. 

field arlliery (n) - போர்க்களப்‌ 
பீரங்கி, 

ர்‌1610-0ஸு (nN) - போர்க்களப்‌ 
பயிற்சிநாள்‌, கொண்டாட்ட நாள்‌. 

field-events (n) - கள நிகழ்ச்சிகள்‌. 

field-glass(n)-இருகண்‌ நோக்கி, 

Field-Marshal (n) - படைத்‌ 
தலைவர்‌. 

field officer (n) - 
போர்ப்படை அலுவலர்‌. 

fieldsman (nN) - மட்டைஅடிக்கா 
உறுப்பினர்‌. 

fieldsports (n) - கள விளை 
யாட்டு. 

field-test - தகுதிஆய்வு. 

field-work (nN) - களப்பணி, 
தற்காலிக அரண்‌. field-worker 
(1) - களப்‌ பணியாளர்‌. 


கள, 


fiend 


207 


filicide 


ரின்‌ (॥) - பேய்‌, கொடியவன்‌. 
ரீ£ூபர5h (8) - கொடிய, அறிவுக்‌ 
கூர்மையும்‌ சிக்கலும்‌ உள்ள, 
மிகக்கெட்ட. fiendishly (adv). 

ர்‌606 (8) - கொடிய, அடல்‌ 
வாய்ந்த. fierceness (n) - 
கொடிய தன்மை. fiercely 
(adv). 


ரி (8) - அனல்போன்ற, கோப ! 


முள்ள. ferily (adv). 

16518 (n) - விடுமுறை, விழா. 

ரிரீ6 (0) - புல்லாங்குழல்‌ போன்ற 
இசைக்‌ கருவி. 

fifteen (n) - 15. fifteenth - பதி 
னைந்தாவது, பதினைந்தில்‌ 
ஒன்றான. 

fரfth (8, n) - ஐந்தாவது ஆன, 
ஐந்தில்‌ ஒன்று (ஆன). fiithly 
(804) - ஐந்தாம்‌ நிலை, இடம்‌. 

ரீரீஸ coluாn - ஐந்தாம்‌ படை. ரீரீர்‌ 
lயmni$t - ஐந்தாம்‌ படைக்‌ 
காரர்‌, ஒற்றன்‌. 

fifty (n) - 50. fiftieth - (pron) - 
ஐம்பதாவது. the 14/65 - எண்‌, 
ஆண்டு, வெப்பநிலை 50 - 59 
வரை. ரிரீய.-ரிரீிy (௮, 80) - சரி 
பாதியாகப்பிரிககும்‌. 

ரிர (0) - அத்திமரம்‌, பழம்‌: figleaf 
- அத்திமர இலை. ட” 

fig (figure) - உருவக, உரு, படம்‌. 

ரி (4) - போரிடு, சண்டைசெய்‌, 
சச்சரவு செய்‌, எதிர்த்து நில்‌. (1) 
- போர்‌, சச்சரவு, சண்டை. 
ரீஏhter (Nn) - போரிடுபவர்‌, 


போட்டியிடுபவர்‌, தாக்கும்‌ 
வானூர்தி. 100/0 (ஈ) - 
சண்டையிடல்‌. 


ரின்‌ (1) - கட்டுக்கதை, 
கற்பனை. 


figurative (a) - உருவகமாள, 
சொல்லோவியமான. 110ப19- 
tively (adv). 

ரிரபா6 (0) - உருவம்‌, படம்‌, எண்‌, 
விலை, மனித உருவம்‌. (10ப16 
of speech - அணி, சொல்ல 
கு வகை. 10பா6 (9) - குறிப்‌ 
பிடு, எண்ணு, கணக்கிடு. 110- 
ure-head (n) - பெயரளவுத்‌ 
தலைவன்‌, பொம்மை உரு. 
ரிரபார்ர6 (0) - சிறிய அழகான 
சிலை. 

ரி! (0) - இழை, கம்பி. 

ரிக (ஈ) - நோய்ப்புழு. 1211- 
asis (n) - நுண்புழுவினால்‌ 
தோன்றும்‌ நோய்வகை. 

ரிள்‌ (6).- சிறுஅளவுமதிப்புள்ள 
பொருளைத்‌ இருடு. 

ரீ (0) - அரம்‌, கோப்பு, கோவை, 
வரிசை. 

ரி!6 (4) - கோப்பில்‌ சேர்‌, வெட்டு, 
மென்மையாக்கு, வரிசையில்‌ 
நட. filings (ஈ) - அராவிய 
தூள்கள்‌. 116-030 - கோப்பு 
அட்டை. 1110 091 - கோப்பு 
எழுத்தர்‌. 

ரி/9* (ஈ) - மாட்டுக்‌ கறித்‌ துண்டு. 

ரிக (8) - தலைமுறை சார்‌, மகன்‌ 
மகள்‌ வழிசார்‌. 11/2 பபர்‌, 1118- 
tion (6) - மரபு, தலைமுறை 
உறுதி செய்தல்‌. 

ரீibuster (nN) - கொள்ளைக்‌ 
காரன்‌, நாடாளுமன்ற முடி 
வைத்‌ தன்நீண்ட பேச்சால்‌ 
இருப்புபவர்‌. இத்தகைய தடுக்‌ 
கும்‌ பேச்சு. (4) - கொள்ளை 
யிடு, தடு, தாமதப்படுத்த. 

ரீக (0) - குழந்தைக்‌ கொலை. 


filigree 


208 


finding 


ரீligree (nN) - கம்பி அணிகல 
வேலைப்பாடு, சரிகை சித்திர 
வேலைப்பாடு. ரி (4) - நிரப்பு, 
நிரம்பிவழி, அடை, பதவிவகி. 
ரி! (0) - நிரப்புகை. 116 (1) - 
நிரப்பி. * 

filling station (n) - பெட்ரோல்‌ 
(கல்லெண்ணெய்‌) நிலையம்‌. 
ரி (1) - இறைச்சித்துண்டு 
(எலும்பிலா), தலைமயிர்‌ கட்‌ 
டும்‌ கச்சை, நாடா, வளையம்‌. 

ரிய (Vv) - சிறுதண்டுகளாக 
வெட்டு (இறைச்சி). 

ரி!/ஈ0 (0) - நிரப்புபொருள்‌ (பல்‌, 
உணவு) ௮ cake with jam fill- 
ing. 

ர! (௩) - தாண்டல்‌, ஊக்கம்‌, 
சுண்டிவிடல்‌. 

ரி (1) - பெண்‌ குதிரைக்குட்டி, 
அழகிய சிறுமி. ஓ. 001, are. 

ரி௱ (ற) - படலம்‌, படம்‌, 
படச்சுருள்‌. 1|௱ (4) - படம்‌ எடு, 
படலத்தால்‌ மூடு. 11 (8) - 
மெல்லியதும்‌ ஒளிஊடுருவக்‌ 
கூடியதுமான. 14 5087 (ஈ) - 
இரைப்பட நட்சத்திரம்‌ (நடிகர்‌, 
நடிகை). [॥௱-9॥1 (ற) - 
துண்டுத்திரைப்‌ படம்‌. 111-185 
(0)- திரைப்பட நடிப்புத்‌ தேர்வு. 

ரி1056 (8) - நூலிழை போன்ற. 

ரிய () - வடிக்கட்டி, வடிப்பான்‌. 

filter (v) - வடி, இறு. filterate (n) 
- வடிபொருள்‌. fteration () - 
வடிக்கட்டல்‌. filter-bed - 
வடீக்கட்டும்‌ படுகை. 11(61-02- 
per - வடிதாள்‌. 1167-10 - 
வடிமுனை, துனி (வெண்‌ 
சுருட்டு]. 


filth (n) - அழுக்கு, மாசு, ௮௬ 
வருப்பு. filthy (a, adv) 
அருவருப்பான (சொல்‌, இதழ்‌), 
கடினவானிலை. £ilhly (adv). 

ரீ (0) - மீன்துடுப்பு. ரீறற (9). 

ரீக! (8) - இறுதியான, முடிவான. 
ராவ! (n) - இறுதியாட்டம்‌, 
இறுதித்தேர்வு, இறுதிப்‌ பதிப்பு 
(செய்தித்தாள்‌). 181151 (ஈ) - 
இறுதிப்போட்டி ஆட்டக்காரர்‌. 
finally (adv) - இறுதியாக, 
கடைசி யாக, முடிவாக. 

ரீரகிe (n) - முடிவு, முடிவுப்பகுதி, 
நிறைவு (நாடகம்‌, இசை]. 1- 
nality (n) - முடிவு, அறுதி. 

finalize (v) - முடிவுசெய்‌, இறுதி 
யாக்கு, நிறைவுசெய்‌. 11181122- 
tion (Nn) - முடிவுசெய்தல்‌, 
இறுதியாக்கல்‌. 

finance (n) - நிதி. fீnance min- 
ster - நிதியமைச்சர்‌. பணம்‌. ரி- 
nances (n) - இருப்புநிதி, 
பணம்‌. fiance (4) - நிதியளி. 
finance comapny - நிதி 
நிறுமம்‌. ரீக (௮) - நிதி, 
பணம்சார்‌. financially (adv). 
ீறancial year - நிதியாண்டு. 

ரவா (Nn) - கொடுக்கல்‌ 
வாங்கல்‌ செய்பவர்‌. 

ரீ (6) - சிறுபறவை வகை. 

ரீ (4) - கண்டுபிடி, திரும்பப்‌ 
பெறு, பெறு, அடை, காண்‌. 
சீர 0) - புதையல்‌, 
கண்டுபிடிப்பு, கண்டறிபொருள்‌. 
ரீ (॥) - கண்டுபிடிப்பவர்‌, 
சிறுதொலை நோக்கி. 

ரி () - தீர்ப்பு, முடிவு. 


fine 


209 


fire-brgade 


ரீர (3) - நேர்த்தியான, தூயதான, 
சிறந்த.1116 (1) - நேர்த்தியாக்கு, 
மேன்மையாக்கு, தண்டம்‌ விதி. 
ரிரஞ்‌ (804) - சிறுதண்டுகளாக, 
துல்லி யமாக. 

ரர (0) - தண்டப்பணம்‌, ஒறுப்புக்‌ 
கட்டணம்‌. 

fineness (n) - நேர்த்தி, ரிரery (n) 
- அணிமணி. 

ரர at - நுண்கலை. fine tooth- 
௦ம்‌ - நன்கு ஆராய்‌. the fine 
ஓர! - சிறிய எழுத்து. ஒப்பந்த 
நிபந்தனைகள்‌. 

fesse (1) - தந்திரம்‌, நயம்படச்‌ 
செய்தல்‌. finesse (4) - ட்‌ 
டாடு, சூழ்ச்சிசெய்‌. 

ரீறஏூr (1) - விரல்‌, விரல்‌ கையு 
றைப்பகுதி, குவளையில்‌ 
சாராய அளவு. finger (ம) - 
விரலால்‌ தொடு, விரலால்‌ 
மீட்டு. ரீறஏering (௭) - விரல்‌ 
பயன்படுத்தப்படும்‌ பாங்கு 
(இசை மீட்டல்‌, தட்டச்சு செய்‌ 
தல்‌). ரி1061-00810 - விரல்‌ 
கழுவுகலம்‌. ரரரஏசா-mark - 
விரற்குறி. ரிறஏூா-றlate - விரல்‌ 
பட்டை (கதவு). 

finger-print - விரல்‌ அடை 
யாளம்‌, கைநாட்டுக்குறி. £ரா- 
ஏer-stஅl! - விரல்‌ காப்புறை. 
ரீறஓா-tரற - விரல்‌ முனை, துனி. 

finish (6) - முடி. finish (n) - 
முடிப்பு, முடிப்புப்பொருள்‌. 
finished (a) - முடிந்த, 
பாழான, செய்த. finisher (0) - 
ஓட்டத்தை முடிப்பவர்‌. 

finishing schoo! -- நாகரிகப்‌ 
பாங்கு கற்பிக்கும்‌ பள்ளி 
(பெண்களுக்கு). 


ர்‌ரார்6ீ (8) - எல்லைக்குட்பட்ட, 
அளவுடைய; வரையறை 
யுள்ள. finite verb - முற்று 
வினை. 

ரீரk (॥) - காவலருக்குத்‌ துப்பு 
கொடுப்பவர்‌, கருங்காலி, 
ஏளனத்திற்குரியவர்‌. 

ரி௦ா, 1௦10 (0) - கடற்கழி. 

ரீ£ (0) - பசுமை மாறா மரம்‌. 

ரீரூ (ற) -. எரியச்‌ செய்‌, சுடு. 
(துப்பாக்கி). 40 (ஈ) - 
துப்பாக்கி சுடுகை, மட்பாண்டம்‌ 
சுடுதல்‌.16-8(8௱ - 8 எச்சரிப்‌ 
பான்‌. 1116-8௱ - துப்பாக்கி, 
பீரங்கி.ரிர6-0௮]- ஒளிர்‌ எரிமீன்‌, 
அணுவெடிப்பு 
ஆற்றல்‌ வாய்ந்தவர்‌. 

ரிா6-0௦௱ம்‌ - தீக்குண்டு. 

ரிா6-00% - தீப்பெட்டி (நீராவி 
எந்திரம்‌. ) 

fire-brand (6) - கொள்ளிக்‌ 


மையம்‌, 


கட்டை, தொல்லை கொடுப்பவர்‌. 
fire-brick (6) - வெப்பம்‌ 
தாங்கும்கல்‌. 


fire-brgade (1) - தீயணைப்புப்‌ 
படை. ரிரe-clay (1) - தீக்களி 
மண்‌. fiரe-cracker (nN) - வெடி, 
பட்டாக.ரி6-ோ௱ழ (0) - எரிவளி. 
(சுரங்கம்‌)  fire-eater(n)- 
நெருப்பை விழுங்குவோர்‌, 
அடங்காப்‌ பிடாரி. fire-engine 
() - தீயணைக்கும்‌ எந்திரம்‌. 
ரிகா (॥) - தீயணைக்கும்‌ 
படைவீரர்‌. ரீரஒ-ரி) (0) - மின்‌ 
மினி. ரி6-1001 () - பழைய 
வகைத்துப்பாக்கி. 


fire-place 


210 


fissiparous 


fire-place (n) - அடுப்பு. 

ரி6-0ா௦௦1 (8) - தீப்பற்றாத. 

fire-walker (n) - தீமிதிப்பவர்‌. 
fire-walking (nN) - தீமிதித்தல்‌. 

firewood (0) - விறகு. 

fireworks (nN) - வாணவெடிகள்‌. 

firing squad (n) - தண்டனை 
பெற்றவரைச்‌ சுட்டுக்‌ கொல்‌ 
லும்‌ படை. 

ரி (n) - பகுதி, வளாகம்‌, 
வட்டம்‌, வட்டாரம்‌ (இந்திய 
வழக்கு). 

ரீர (2) - உறுதியான, நிலையான, 
திட்டமான. ரீர௱ (4) - வலுப்‌ 
படுத்து, இறுதிவடிவம்‌ கொடு, 
உடலை உறுதியாக்கு: ரீர௱, 
firmly (adv). 

ரீரர (॥) - கூட்டுவாணிக நிலை 
யம்‌, கூட்டுமம்‌. 

ரர பாertaking - நிலை ஒப்புறுதி. 

ரீர௱ameா' (0) - வானம்‌. 

ரி5( (8, adv) - முதலாவது. 181 
(॥) - முதல்‌ ஆள்‌, பொருள்‌, 
குறிப்பிடத்தக்க நிகழ்ச்சி, முத 
லிடம்‌, முதல்‌ பல்லிணை. ரபா 
ரீர5t £௦ [ast - தொடக்கம்‌ முதல்‌ 
முடிவுவரை. firstly (804) - முத 
லாவதாக. ச்‌ 

fிrst-aid (n) - முதல்‌ உதவி. 

first-base (n) - முதல்‌ தளம்‌. 

first-class (n) - முதல்‌ வகுப்பு. 

fீஈtfiறger (0) - ஆள்காட்டிவிரல்‌. 

first-hand (a) - முதல்‌ நிலை (X 
second-hand). 

ரீர5t ame (॥) - பெயரின்‌ முன்‌. 
பகுதி. 

first night (6) - படம்‌ அல்லது 
நாடகத்தின்‌ முதல்‌ நிகழ்ச்சி, 
முதல்‌ இரவு. 


first person (nN) - தன்மை. (நான்‌, 
நாம்‌). 

first-rate (8) - நேர்த்தியான, மிகச்‌ 
சிறந்த. 

first world war, the - முதல்‌ 
உலகப்‌ போர்‌. (1914 - 18). 

ரீர£h (0) - கடற்கழி. 

ரி508 (8) - அரசு அல்லப்‌ பொதுப்‌ 
பணம்சார்‌, வருவாய்சார்‌. 5! 
policy - வருவாய்க்‌ கொள்கை. 

ரீ$h (॥) - மீன்‌. ரி$h (\) - மீன்பிடி, 
தேடு. fishing (nN) - மீன்‌ 
பிடித்தல்‌. fishing line (n) - 
தூண்டில்‌. fshing-pole (n) - 
மீன்பிடி சோல்‌. fishing-tackle 
(1) - மீன்பிடி கருவித்‌ தொகுதி. 
ரீhy (8) - மீன்‌ போன்று. 
fisher-man (n) - மீன்பிடிப்‌ 
பவன்‌, செம்படவன்‌. fishery 
(॥) - மீன்‌ பிடித்தல்‌. 18-18) 
(ஈ) - மீன்‌ பண்ணை. ரி$॥-001: 
()- தூண்டில்‌ முள்‌. fish-kettle 
(॥) - மீன்‌ கொதிகலம்‌. ரி5॥- 
knife (n) - மீன்‌ அரிகத்தி. ரி- 
monger () : மீன்‌ விற்பவர்‌. 
fish-net (n) - மீன்‌ வலை. ரி$॥- 
plate (n) - தண்டவாள 
இணைப்புப்பட்டை. fih-wife 
(0) - மீன்‌ விற்பவள்‌. 

ரி$$16 (8) - பிளவுபடும்‌. 

fission (n) - பிளவு, (அணு), 
பிளவுபடல்‌ (உயிர்‌ இனப்‌ 
பெருக்கம்‌). 1851008016 (a) - 
பிளவுறும்‌ (அணு). 

fissiparous (a) - பிரிந்து இனப்‌ 
பெருக்கம்‌ செய்யும்‌. 1158108- 
rous tendency - பிரிவினைப்‌ 
போக்கு. 


fissure 


211 


flag-waving 


ரி$5பா6 (0) - பிளவு, வெடிப்பு. 

ரிஃ(0)- கைமுட்டி. ரி5!(V) - முட்டி 
யால்‌ குத்து. 

ரகticuரர5 (0) - குத்துச்‌ சண்டை. 

ரீtய/a (0) - புரையோடிய புண்‌. 

ரி£ (8) - தகுந்த, நன்னிலையி 
லுள்ள, ஏற்றுக்‌ கொள்ளப்பட்ட 
தரத்திற்கேற்ப. ரி! (4) - இணை, 
பொருத்து, தகுதியாயிரு. 11160 
(8) - முழுதும்‌ மூடும்‌, பொருந்‌ 
தும்‌, மரப்பொருள்‌ பொருந்திய. 

ர்‌ (॥) - பொருந்திய உடை, 
வலிப்பு நோய்‌, சிறுநோய்‌ தாக்‌ 
கல்‌, சடுதிவெறிப்பு, செறிவான 
உணர்ச்சி. ரிரரீப| (௮) - குறுகிய 
காலமே நிகழும்‌, ரிரீபட/ (80). 

ரி! (0) - அறைகலப்பகுதி. 

ரிர்ள (7) - பொருத்துநர்‌ (துணி, 
எந்திரம்‌). 

ரியா (2) - தகுந்த, ஏற்ற, உரிய. 

fittings () - பொருத்துபொருள்‌ 
கள்‌. ஓ. 100பா௦. 

five (a, பக சந்த. a five-year 
contract. 

fiver (n) - ஐந்துபவுன்‌ டாலர்‌ 
பணத்தாள்‌. 

ரி (n) - பந்தாட்ட வகை. 

fix (6) - நிலைப்படுத்து, நிலவர 
மாக்கு, உறுதியாக்கு. தீர்‌ மானி. 
ரி (ற) - இக்கட்டு, நிலை 
காணல்‌ (கப்பல்‌, வானூர்தி), 
நேர்மையற்ற முறையில்‌ பெறு 
தல்‌, போதை மருந்து ஊசி. 

ரி%2160 (8) '- இயல்பிறழ்‌ 
உளளழுச்சியுள்ள. 10240 (1) - 
இயல்பிறழ்‌ உள எழுச்சி, 
உறுதிப்பாடு. 

fixative (n) - நிலைப்படுத்தி, 
ஒட்டுபொருள்‌. 


ரன (0) - சட்டத்திற்குப்புறம்பா 
கச்‌ செய்பவர்‌, நிலைநிறுத்தி. 

நப்‌) (0)- உறுதி. 

ரப்பா (0) - நிலைப்பொருள்கள்‌. 
ஓ.ரிரரஏ. ஆட்ட நிகழ்ச்சி நாள்‌ 
உறுதிப்பாடு, நிலைத்துள்ள 
பொருள்‌, ஆள்‌. 

ரீz2 (\) - நுரைத்தெழு, உஸ்‌ என்றும்‌ 
ஓசை உண்டாக்கு. (1) - துரைத்‌ 
தெழல்‌, உஸ்‌ஓசை. 

fizzle (4) - நலிந்த உஸ்‌ ஒசை 
உண்டாக்கு, தவறு, தோல்வியில்‌ 
முடி. 

ரி25) (8) - உஸ்‌ ஒசை எழுப்பும்‌ 
வரிக்குமிழிகள்‌. 

ரிஸ்‌ (0) - தொங்குசதை. fbby (a) 
* மென்மையும்‌ தளர்ச்சியுமுள்ள, 
வலுவற்ற தொங்கு சதை 
கொண்ட, பயனற்ற (வாதம்‌). 

flabergast (4) - இடுக்கிடவை, 
'இகைக்கச்‌ செய்‌, 

180010 (a) - தொங்குற, சுருங்‌ 
கல்‌ விழுந்த, உரமற்ற. 180010- 
ரீ) (0) - தொங்கல்‌, சுருக்கம்‌. 

ரி80 (॥) - கொடி, வாடகை 
அடையாளக்‌ குறி. flag (4) - 
கொடிநடு, கொடியால்‌ அழகு 
செய்‌, கவனத்தை ஈர்க்கத்தனிக்‌ 
குறியிடு, களைப்புறு, நலிவுறு. 
ரிag day (1) - கொடிநாள்‌.180 
pole (n) - கொடிக்கம்பம்‌. ரிர- 
ship (ஈ) - கப்பற்படைத்‌ 
தலைவருள்ள கப்பல்‌, மிகச்‌ 
சிறந்தது. flag-staff (ஈ) - 
கொடிக்கம்பம்‌. 

flag-stone (n) - பாவுகல்‌. 
fீagged (8) - பாவுகல்‌ இடப்‌ 
பட்ட. 

flag-waving (n) - மிகுநாட்டுப்‌ 
பற்றுக்‌ காட்டல்‌. 


flagellant 


fagellant (n) - தன்னைத்‌ தானே 
கசையால்‌ அடித்துக்‌ கொள்ப 
வர்‌, பிறரை அடிப்பவர்‌. (சமய 
நோன்பு, பாலின்பம்‌ காணல்‌). 
flagellate (4) - கசையால்‌ அடி. 
(சமய:நோன்பு, பாலின்பம்‌). 
flagellation (n) - கசையா 
லடித்தல்‌. 

ரிaஏon (ஈ) - குடிகலம்‌, குடி 
பொருள்‌ அளவு, 

ரி80சர்‌ (8) - படுமட்டமான, 
பட்டாங்கமான. flagrancy (n) 
* படுமட்டம்‌. flagrantly (adv). 

ரிக! (ஈ) - சூட்டிக்கும்‌ கோல்‌, 
சாட்டை. 

ரிவி (0) - அசை, உதறு, அடி. 

ரிகர்‌ - செவ்வி, நுண்திறம்‌, ஒட்பம்‌. 

ரி (॥) - எதிரி வானூர்தியைச்‌ 
சுடும்துப்பாக்கிகள்‌. flak jacket 
- உலோகம்‌ பாவிய கனத்த 
பாதுகாப்புறை, சட்டை. 

ரி26 (ஈ) - சிம்பு, குச்சி, சுளை, 
காம்பு, விரல்‌ போன்ற துண்டு. 
(4)- படல்‌ படலாக வெளிப்படு, 
உதிர்‌, உறங்கு. ரி௮ky (௮) - படல்‌ 
களாலான. 

ரிம்‌ ப (1) - வெட்டி. 18௱- 
beaux (pl). 

flamboyant (a) - பகட்டான, 
ஒளிர்நிறமுள்ள.fla௱boyance 
(n) flamboyantly (adv). 


ரிக (॥) - தீக்கொழுத்து, சுடர்‌, : 


ஒளிர்நிறம்‌, செறிவான உணர்ச்சி, 
காதலன்‌, காதலி. flame test - 
தச்சுடர்‌ ஆய்வு. flame (v) - 
சுடர்விட்டெறி, தீச்சுடர்‌ போன்று 
ஒளிவிடு, சினந்தெழு, காதல்‌ 
வெறியூட்டு. ரீபார 80 flame. 
ரிஅ௱ing (ஈ) - எரிகிற, எழுச்சி 
யுள்ள. 


212 


flash 


ரிகரரறஓ௦ (0) - செந்நாரை. 
ரி2106 (1) - உயர்த்தப்பட்ட புற 
முனை (இருப்பு வழிச்சக்கரம்‌) . 
ரி (ா) - விலாப்புறம்‌, புடைப்‌ 
புற அணி. (4) - பக்கவாட்டில்‌ 
தாக்கு. 
ரிகாாel (ஈ) - மென்கம்பளம்‌. 
ரி80 (॥) - தொங்கல்‌, மடிப்பு, 
தகட்டினால்‌ அடித்தல்‌, தொப்‌ 
பென்னும்‌ ஒலி. 182 (4) - அசைந்‌ 
தாடு, தட்டைப்பொருளால்‌ 
அடி, குழம்பு, உணர்ச்சிமிகு. 
flapjack (n) - அடை, ஒருவகைப்‌ 
பிஸ்கோத்து. 
fிapper (n) - ஈஅடிப்பி, நாகரிகப்‌ 
பெண்மணி (1920 கள்‌). 
ரி26 (9) - சட்டெனச்‌ சுடர்விட்‌ 
டெரி, ஒளிர்‌, அடியில்‌ அகல 
மாகு. ரிகா (ஈ) - சுடரொளி, 
மின்னொளி, அடியில்‌ அகலல்‌. 
flare-up (n) - சடுதிஅழல்‌, 
கிளர்ச்சி, 9ற்றம்‌. 
ரி (9) - பளிச்சென்று மின்னு, 
சட்டென மனத்தில்‌ தோன்று, 
மின்னச்செய்‌, செய்தியனுப்பு. 
(1) - பளிச்சொளி, மின்னல்‌, சட்‌ 
டெனத்தோன்றும்‌ எண்ணம்‌. 
flash-back (ஈ) - முன்காட்டும்‌ 
பின்‌ காட்சி. flash-bulb (ஈ) - 
பளிச்சொளி மின்குமிழ்‌. 135॥- 
fி௦௦d (n) - சடுதிவெள்ளம்‌. 
flash-card (n) - காட்சி 
யட்டை. flash-gun (n) - 
பளிச்சொளி குழல்‌. flash-light 
(1) - பளிச்சொளி, வெளிச்சம்‌. 
flash-point (ஈ) - எரிநிலை, 
சீற்றம்‌ ஏற்படும்‌ நிலை. 


flashy 


fிashy (8) - பகட்டான. flashily 
(adv). 

ரி89% (॥) - குடுவை, குடுக்கை. 
thermos flask - வெப்பக்‌ 
குடுவை. 

சி (8, 804) - தட்டையான, ஒரே 
மட்டமான, எழுச்சியற்ற, ஒற்‌ 
றை வலையுள்ள, ஒப்பீடற்ற. 

ரீ (॥) - அடுக்குவீடு, தளவீடு. 
ரிet (1) - சிறுதளவீடு. ரிatly 
(804) - மந்தமான, முழுதுமாக. 

ரிஸ்‌ (0)- தட்டை, ஒரேமட்டத்தரை. 

flat-bottomed (a) - அடிதட்டை 
யான, 

ரிகt-c௮r (0) - மொட்டை இருப்பு 
வழி வண்டி. 

fatten (4) - ஒரே மட்டமாக்கு, 
தோற்கடி, ஊக்கமிழக்கச்‌ செய்‌. 

ரிatter (9) - முகப்புகழ்ச்சி செய்‌. 
fattery (0) - முகப்புகழ்ச்சி.1௦(- 
191 (1) - முகப்புகழ்ச்சி செய்ப 
வர்‌. 

ரிஙயlent (8) - வயிற்றுப்‌ பொரும 
லுள்ள, ஊதிய, உப்பிய, 191ப- 
16006 (0) - வயிற்றுப்‌ பொரு 
மல்‌. 

ரிunt (2) - பெருமையாக வெளிக்‌ 
காட்டு, வீம்படி, பாரித்துரை. 
ரிபோடு (a). 

ரிகா (॥) - தனிச்சுவை, சுவைத்‌ 
திறம்‌,இன்சுவை,கலைச்‌ சுவைத்‌ 
திறம்‌.ரி௮/0பா (4) - சுவைசேர்‌, 
பக்குவப்படுத்து. 12/0பா௦0 (2) 
“சுவை சேர்த்த. 18/0ப165$ (a) 
- சுவையற்ற. 

ரிகா (0) - பழுது, கோட்டம்‌, வடு, 
வழு, குறைபாடு. ரிஎ (2) - வழு 
வற்ற, ரிawless (8) - பழுதற்ற. 


213 


fleeting 


ரில () - சணல்வகை.ரி20 (2) 
- சணலுக்குரிய, செம்மஞ்சள்‌ 
நிறமுள்ள, படிவுள்ள, தொய்வு 
டைய, பளபளப்பான. 

ரில (\) - தோலுரி, கொள்ளையடி, 
கடுமையாகக்‌ குறைகூறு. 

ரி69 (0) - தெள்ளுப்பூச்சி.॥62080 
(1) - மட்டமான உணவு விடுத. 
ரி62-0116 (0) - தெள்ளுப்பூச்சிக்‌ 
கடி.மிகச்‌ சிறியது. flea-market 
(॥) - பஜம்‌ பொருள்‌ அங்காடி. 
flea-pit (nN) - பழைய 
மட்டமான திரை யரங்கு. 

ரி60% (1) - புள்ளி, கறை, சிறு 
துகள்‌, மணி. ரleck (ம) - 
புள்ளியிடு. 

ரி60060 (8) - நன்கு வளர்ந்த, 
சிறகுகள்‌ உள்ள. 160060 (1) 
- சிறகுமுளைத்த பறவைக்‌ 
குஞ்சு, பட்டறிவற்றவர்‌. 

ரி66 (4) - தப்பிஓடு, அகல்‌, 
மறைந்து போ. 

fleece (n) - ஆட்டுமயிர்‌, ஒரு 
தடவை வெட்டும்‌ இம்மயிர்‌ 
அளவு, இம்மயிர்போன்று நய 
முள்ள ஆடை. fleece. (ம) - 
கொள்ளை இலாபம்‌ ஈட்டு, 
உறிஞ்சு, ஆட்டுமயிர்‌ வெட்டு. 

ரி8௦( (1) - கப்பற்றகூட்டம்‌, படை, 
ஊர்இத்‌ தொகுதி. fleet (a) - 
விரைவான, fleet admiral (n) 
- கப்பற்படை உயர்தலைவர்‌. 

ரிசeting (8) - விரைந்து ஒடுகிற, 
நிலையற்ற. 


flesh 


214 


flippant 


flesh (n) - சதை, ஊன்‌. the flesh 
- உடல்‌ விருப்பம்‌. flesh (v) - 
கூடுதல்‌ தகவல்‌ சேர்‌. fleshly (8) 
- உடல்‌ சார்‌, பாலின்பம்‌ சார்‌. 
fleshy (a) - சதையுள்ள. flesh 
ரபீ - சதைப்பற்றுள்ள கனி 
கள்‌. flesh pots (n) - 
இன்பநாட்ட உணவுவிடுதிகள்‌. 
flesh wound (n) - மேலெழு 
புண்‌. flesh and blood - மனித 
உடல்‌, இயல்பு. 0Ne's own 
flesh and blood - நெருங்கிய 
உறவினர்‌. 

ரி௦போ-06 6 (1) - பிரெஞ்சு நாட்டு 
அரசச்சின்னம்‌ (அல்லிமலர்‌ 
வடிவமைப்பு). 

ரில (0)- காப்பிட்டமின்கம்பி.ரி6% 
(9) - வளையச்செய்‌. (உடல்‌ 
உறுப்பு). exible (8) - எளிதில்‌ 
வளையக்‌ கூடிய, நெகிழ்ச்சி 
யுள்ள, ஏற்புள்ள. flexibility (n) 
- நெகிழ்ச்சி, வளைந்து கொடுத்‌ 
தல்‌. 

flexitime (1) - நெகிழ்ச்சியுள்ள 
வேலை நேரம்‌. 

flibbertigibbet (0) - அரட்டன்‌. 

ரி/0 (V)- மெல்ல அடி, விளக்கைப்‌ 
போடு. (ஈ) - மெல்லிய அடி. 
flick-knife (n) - அழுத்தித்‌ 
இறக்கும்‌ கத்தி. 

ரிரcker(V) - நடுங்கு, பெரிதாகிக்‌ 
குறை, சிறிதே உணர்‌.(1)- நடுங்‌ 
குவது போன்ற அசைவு, தோன்றி 
மறையும்‌ உணர்ச்சி. 


flier, flyer (nN) - வலவன்‌, விரை 
ஊர்தி, விலங்கு, சிறு விளம்‌ 
பரத்துண்டு. 

flies (n) - the fies : நடக மேடை 
மறு மாடி. 

ரிரரறீ (1) - பறத்தல்‌, பயணம்‌, 
வானூர்திக்‌ கூட்டம்‌, ப்றவைக்‌ 
கூட்டம்‌, படிக்கட்டு, காலக்‌ 
கழிவு, கற்பனை உயர்வு, தப்பி 
ஓடுதல்‌, வெளிநாட்டிலிருந்து 
பணம்‌ அனுப்பல்‌, ிighty (8) - 
நிலையற்ற நடத்தையுள்ள 

ரி) (8) - மெல்லிய, நலிந்த, 
flimsily (adv) - flimsy (n) - 
மெல்லிய தாள்‌ (படி எடுக்க) 

ரிரch (V) - பின்வாங்கு, (அதிர்ச்சி, 
வலி), மாறானவற்றைச்‌ செய்ய 
மறு. 

ரி (9) - வீசி எறி, சட்டெனச்‌ 
செல்‌, வன்மையாகப்‌ பேசு. 
ரிரூஏ () - வீசிஎறிதல்‌, குறுகிய 
கால இன்பம்‌, நுகர்வு, ஒரு வகை 
நடனம்‌. 

ரியர்‌ (0) - தக்கல்‌, சுக்கமுக்கி, ரி! 
(8) - மிகக்கடினமான, கொடிய 
flint -lock (0) - பழமையான 
துப்பாக்கி, 

ரிரற (4) - சுண்டிஎறி, புரட்டு 
(பக்கம்‌) கோபமடை, ஆர்வங்‌ 
கொள்‌. ரிரற (0) - மெல்ல கூட்‌ 
டல்‌, சுண்டுதல்‌. ரிரற (8) - சரள 
மாகப்‌ பேசும்‌. 

ரீரற (1ஈர்‌எ/) - வியப்புச்சொல்‌ 
(இகைப்பு, தொல்லை) 

ரிரறறant (௮) - சிறுபிள்ளைத்‌ 
தனமான, துள்ளிக்குதிக்கும்‌. 
flippancy (n) - மட்டு 
மரியாதை இல்லாமை. ரிரற- 


pantly (adv). 


flipper 


ரிறறer (0) - துடுப்புவடிவ முன்‌ 
கால்‌ (கடலாமை) 

ரர்‌ (\) - ஊடிப்‌ பிணங்கு, பசப்புக்‌ 
காதல்‌ புரி, நடக்காததைப்‌ 
பற்றிப்‌ பேசு. ரிர்‌ர்‌ (1) - (காதல்‌) 
நாடகமாடி, பிணக்குக்காரி. 
ரிற்‌ (8). 

ரி (4) - சட்டென்று பற, இங்கு 
மங்கும்‌ செல்‌, ஊடகத்தில்‌ 
தடையின்றிச்‌ செல்‌. ரர! (1)-வீடு 
வீடாகச்‌ செல்லல்‌. 

ரிர£ஷ (0) -படபடவென்று அடித்‌ 
துக்‌ கொண்டு செல்‌. 111191 
mouse (nN) - வெளவால்‌. 

ரி௦ப£ (ர) - மிதவை, ஊர்திமேடை, 
அன்றாடச்‌ செலவுப்‌ பணம்‌. 

ரி௦2( (4) - மித, மிதக்கச்‌ செய்‌, 
கருத்தேற்றம்‌ அளி (திட்டம்‌ 
தொடங்க), நோக்கமின்றிச்‌ 
சுற்று, புது நிறுவனம்‌ தொடங்கு, 
செலவாணி மாற்றம்‌: செய்‌. 
floatation (n) - மிதத்தல்‌.-1905 
ரி௦கtation - மிதத்தல்‌ விதிகள்‌. 
ரி௦கting (8) - வந்துபோகும்‌. 
floating: population - வந்து 
போகும்‌ மக்கள்‌. 

ரி௦பிலn! (8) - கம்பளி மயிருள்ள, 
மயிர்‌ போன்ற flocculence (nN) 

ரி௦ck (6) - விலங்குக்‌ கூட்டம்‌, 
மக்கள்‌, கும்பல்‌, கூட்டம்‌, ஒரு 
வர்‌ கட்டுப்‌ பாட்டிலுள்வ 
மக்கள்‌, மென்பொருள்‌ (கம்‌ 
பளம்‌, பஞ்சு). 100% (9)- கூடு, 
திரள்‌. 

ரி06 (0) - மிதக்கும்‌ பனிக்கட்டி. 

ரி௦ஏ (9) - கசையால்‌ அடி, விற்‌ 
பனைசெய்‌ f௦gging (ஈ) - 
கசையால்‌ அடித்தல்‌. 


215 


floral 


ரி௦00 (॥) - நீர்ப்பெருக்கு, வெள்‌ 
எம்‌, பேரளவு. floodgate (n)- 
வாயில்‌ மடை, மதகு, 11000 
106 (7) - அலை ஏற்றம்‌. 1000 
- [ight (N) - வெள்ள ஒளி. 

ரி௦௦ா (॥) - தரைத்தளம்‌, மன்றம்‌ 
speak from the floor குறைந்த 
அளவு கூலி, விலை. 1007 (4) - 
தரை, தளம்‌ அமை, வீழ்த்து 
(சண்டை), தோற்கடி, குழப்பு. 
ரீ௦௦ாறஓ (0) - தரைப்பொருள்‌, 
தளப்பொருள்‌. 1/5 1001 - மு 
தல்தளம்‌ 580000 floor - 
இரண்டாந்தளம்‌ 1001 - board 
(1) - தரைப்பலகை. 

floor-show (n) - தளக்காட்சி 
(இரவுக்‌ கழகம்‌) 

ரி00216 (ஈ) - விலைமகள்‌. 

ரி௦ற (4)- தள்ளாடு, தடுமாறிவிழு, 
தொங்கு, விழு, அலுத்து உட்‌ 
கார்‌, தோல்வியடை. 10 (॥)- 
தள்ளாட்டம்‌, தடுமாற்றம்‌, 
தோல்வி. flop - house (n) - 
மலிவுதங்குமிடம்‌, உணவகம்‌. 

ரி௦றpy (8) - தடுமாறும்‌, தள்‌ 
ளாடும்‌,மென்மையும்‌ நெகிழ்ச்சி 
யுமுள்ள. 

floppy disk (nN) - மென்தட்டு. 

ரி08 (7) - மரவடை. ஒ18பா2 

ரி] (8) - மலராலான, மலரால்‌ 
அணி செய்யப்பட்ட. 110065- 
cence (n) - மலர்தல்‌, மல 
ருங்காலம்‌, மலர்ச்சி 110110ப1- 
ture (0) - பூஞ்செடி வளர்ப்பு. 


florid 


216 


flunkey 


ரிரார்‌ (௮) - த வண்ணமான, பகட்‌ 
டான, சிவப்பான, அதிகம்‌ 
அணி செய்யப்பட்ட. 

ரி௦ரர்ற (0) - 2 ஷில்லிங்‌ மதிப்புகள்‌ 
பிரிட்டிஷ்‌ நாணயம்‌. 

ரி௦ரீ5( (0) - பூ விற்பனையாளர்‌. 

ரி058 (0) - கழிவுப்பட்டு, மட்டப்‌ 
பட்டு. flossy (a). 

ரி௦tila (ஈ) - சிறு கப்பற்கூட்டம்‌, 
படகுத்‌ தொகுதி, மிதவைத்‌ 
தொகுதி. 

flotsam (nN) - சிதைந்த கப்பல்‌ 
பொருள்கள்‌. 

flounce (n) - மடவார்‌ சட்டைக்‌ 
குஞ்சம்‌, தொங்கல்‌.) - குஞ்சம்‌ 
வைத்துத்தை. அங்குமிங்கும்‌ 
குதி, உதறு. (1) - அங்குமிங்கும்‌ 
குதித்தல்‌, உதறல்‌. 

flounder (4) - தத்தளி, கைகால்‌ 
களை உதறு. (1) - தத்தளித்தல்‌, 
மீன்வகை. 

ரி௦பா (௫) - மாவு (4) - மாவைத்‌ 
தூவு. ரி௦பா ஈர! - மாவாலை. 

flourish (v) - வளம்பெறு, 
செழித்து வளர்‌, கையில்‌ வைத்து 
ஆட்டு, செல்வாக்கு பெறு 
flourish (n} - கவன ஈர்ப்பு 
அசைவு, வளைவு, பகட்டாரவா 
ரம்‌. 

ரி௦யார்‌ (4) - இகழ்ந்துகூறு, புறக்‌ 

. கணி(॥) - இகழ்ச்சி, ஏளனம்‌ 

ரி௦ண (/) - ஒழுகு, பொங்கு ஓடு, (1) 
- ஓட்டம்‌ ரி0ர0 - ஆற்றொர 
மாகச்செல்லும்‌ி௦ண-hart (n)- 
வழிவரை படம்‌ (கணிப்பொறி) 


flower (nN) - மலர்‌, y flower (4) - 
மலராக விரி, முதிர்‌. flowering 
(ஈ) - பூத்தல்‌, வளர்தல்‌, மலர்‌ 
தல்‌. flowery (8) - பூவுள்ள, 
அணியழுகுள்ள flowerless 
(8) - பூக்களற்ற. flower-bed (n) 
- பூப்பாத்தி, flower - girl (n) - 
பூக்காரி. flower-pot - 
பூத்தொட்டி. flower-show - 
பூக்காட்சி, மலர்க்‌ காட்சி 

ரிய - சளிக்காய்ச்சல்‌ ' 

fluctuate (v) - ஏறியிறங்கு, மாறிக்‌ 
கொண்டிரு, ரிப(ப௮ti௦n (ந) - 
ஏற்ற இறக்கம்‌, அலை மாற்றம்‌, 
உயர்வுதாழ்வு, அலைவு. 

ரிப6ீ (0) - புகைபோக்கிக்குழல்‌, 

ரிபசா( (8) - சரளமாகப்‌ பேசம்‌, 
தட்டுத்தடையின்றிப்‌ பேசும்‌, 
ஆற்றொழுக்கான. flபency (0) 
* ஆற்றொழுக்கு. 

ரியரீ (0) - பஞ்சு போன்ற பொருள்‌ 
ரிய) (a) 

ரிபர்ப (௩) -பாய்மரம்‌ (எளிதில்‌ 
ஓடும்‌ வளி, நீர்மம்‌). ரிபரபரீ) (0) 
- பாய்மத்தன்மை. 

ரிபk (1) - குருட்டு நற்பேறு, நங்‌ 
கூர முனைகளில்‌ ஒன்று, திமிங்‌ 
கில வாலின்‌ இரு மடல்களில்‌ 
ஒன்று, தட்டை மீன்‌, ஒட்டுண்‌ 
ணிப்‌ புழு, (ஆட்டுக்‌ கல்லீரல்‌). 

ரியா (4) - குழம்பச்‌ செய்‌. 

சிப (9) - தேர்வில்‌ தோல்வியுறு, 
கல்வி நிலையத்திலிருந்து 
விலக்கு. 

flunkey (ற) - சரடை வேலைக்‌ 
காரன்‌, எடுபிடி வேலை செய்‌ 
பவன்‌. 


fluorescence 


fluorescence (n) -ஒளிர்தல்‌, 
fluorescent (a) - ஒளிரும்‌. 
flourescent lamp -ஒளிரும்‌ 
விளக்கு. 

ரிய௦rறe () - புளோரின்‌, வேதிப்‌ 
பொருள்‌ 

ரிபார) (0) -காற்று வீச்ச, மழை பனி 
பெய்தல்‌, பரபரப்பு, பதற்றம்‌, 
ரியா (4) - பதறு, குழப்பமடை. 

ரியா (௩) - முகம்சிவத்தல்‌, 
உணர்ச்சிப்பெருக்கு (கோபம்‌, 
ஆர்வம்‌), நீர்பீச்சு flush (9) - 
முகம்சிவப்பாக்கு, நீர்‌ ஊற்றி 
அடித்துச்‌ செல்லுமாறு செய்‌ 
flush-out latrine - நீரடிப்‌ 
புக்கழிவிடம்‌. ஒ நே latrine 

ரிப$h (8) - ஒரே மட்டமாக உள்ள, 
நிரம்பச்‌ செல்வமுள்ள 

fluster (n) குழும்பு, fிuster (0) - 
குழப்பம்‌. 

ரிப6 (௩) - புல்லாங்குழல்‌, செங்‌ 
குத்துப்பள்ளம்‌. 


ரிய6 (4) - புல்லாங்குழல்‌ வாசி, 


செங்குத்துப்‌ பள்ளம்‌ செய்‌, ரிபர்‌- 
ist (n) - புல்லாங்குழல்‌ 
வாசிப்பவர்‌. 1ப116£ (1) - சிறகு 
படபட என அடித்தல்‌, குழப்பம்‌, 
பயங்கர அதிர்வு, ஒவியில்‌ 
உரப்பு மாற்றம்‌, சூதாட்டம்‌ 
ரியtter (4) - படபட என அடி 


(சிறகு) ஒழுங்கற்றுப்பற 
(கொடி), இதயம்‌ படபட 
எனத்‌ துடித்தல்‌. 


ரியVஅl (a) - ஆற்று வழிக்காணப்‌ 
படும்‌. 


217 


ரிய () - தொடர்மாற்றம்‌, முடிவ 


flying column 


டையா நிலை, பாயம்‌, (ஒட்டம்‌) 
வெளியேற்றம்‌, இளக்கி 
(உலோகப்‌ பிரிப்பு) ஒ. 8180. 
ரிய (V) - மாறு, ஓடு, பாய்‌. 

ரி) (0) - ௩ () - பற, விரைந்து 
செல்‌, பறக்கவிடு (கொடி, 
பட்டம்‌). ரிபு (8) - எளிதில்‌ 
ஏமாற்ற முடியாத. fy - away (a) 
- தளர்ச்சியான (மயிர்‌) கட்டுப்‌ 
படுத்துவதற்குக்‌ கடினமான. 

fly - blown (a) - (ஈ மேய்ந்த 
இறைச்சி) உண்பதற்கு இய 
லாத. 

ரி) - by (0) - கடந்து செல்‌ பயணம்‌ 
(வான வெளிக்கலம்‌). 

fly-catcher (ஈ) - பூச்சிபிடித்து 
உண்ணும்‌ பறவை. 

ரி)-ரீ5h (1) - பறக்கும்‌ மீன்‌. 

ரிட-॥eaf (nN) - வெற்றுப்பக்கம்‌ 
(நூல்‌ தொடக்கம்‌) 

fly-over (n) - மேம்பாலம்‌, Ana 
fly - over, Chennai. 

ரி) - 080௭ (0) - ஈபிடிக்கும்‌ தாள்‌. 

fly - sheet (n) -கூடுதல்‌ புறஉறை. 

- (கூடாரம்‌) சிறுதுண்டு வெளி 
யீடு. (2, 4 பக்கம்‌) 

ரி) - றாதy (0) - ஈகொல்‌ தெளிப்பு 

*. தள்ளாட்டம்‌, தடுமாற்றம்‌, 
தோல்வி. 

fly-wheel (n) - சம இயங்கு 
சக்கரம்‌. (எந்திரம்‌) 

flying (8) - பறக்கும்‌ ஆற்றலுள்ள. 
ரர (0) - பறத்தல்‌ (வானூர்தி) 

flying buttress (n) - தாங்குசுவர்‌. 

flying-colours (n) - வெற்றிக்‌ 
கொடி. 

flying column (n) - விரைந்‌ 
தோடும்‌ படை. 


flying doctor 


218 


follow 


flying doctor (n) - பறந்து சென்று 
பார்க்கும்‌ மருத்துவர்‌. 

flying-fish (n) - பறக்கும்‌ மீன்‌. 

ரீரற-ர0% (0) - பழந்தின்னி வெள 
வால்‌. 

ரி பார (1) - தாவிக்குதித்தல்‌. 

flying-saucer (n) - பறக்குந்‌ 
தட்டு. 

flying-squad (n) - பறக்கும்‌ 
படை. 

flying visit (n) - சுருக்க வருகை. 

1081 (ஈ) - குதிரைக்குட்டி, 
கழுதைக்குட்டி. (4) - இக்குட்டி 

ர்வ (1) - நுரை, பஞ்சுவடிவப்‌ 
பொருள்‌. பெருஞ்சினமடை. 
foamy (a). 

f௦Cப5 (ஈ) - குவியும்‌, குவி 
மையம்‌, செயல்‌ மையம்‌. [0Cப5 
(4) - குவியச்செய்‌. 1002] (௮) - 
focal length - குவியத்‌ தொலைவு 
(பார்வை வில்லை). 

fodder (1) - தவனம்‌. 

106 (0) - பகைவன்‌, எதிரி. 

foetus (n) - கருஉயிர்‌. ஒ. embryo. 
70௦1௮ (a) - கருஉயிர்‌ போன்று. 

109 (0) - மூடுபனி, மஞ்சு, முகில்‌ 
படிதல்‌. 

1௦0 (4) - மூடுபனியில்‌ மறை. 
10003 (8) - குழப்பமான, தெளி 
வற்ற. 100-131 (1) - மூடுபனி 
விளக்கு. 

foggy (8) - பத்தாம்பசலி. 

401016 (ஈ) - சிறு குற்றங்குறை, 
இழுக்கு. 


ர்‌ (ம) - தோற்கடி, தடு, 
தோல்‌ வியுறச்செய்‌. பாதரசம்‌ 
பூசு. ரீ௦i! (॥) - மென்தகடு, 
பின்னணி எதிர்ப்பண்பு, பாத 
ரசப்பூச்சு. 

foist (4) - உண்மையில்லாமல்‌, 
நுழை, திணி. 

fold (9) - மடி, மூடு, குலை, பட்டி 
யில்‌ அடை. 101/0 (ஈ) - 
மடிப்பு, பட்டி. folder (n) - 
மடிப்பட்டை. 

foliage (n) -“இலைத்தொகுதி, 
தழை. foliate (a) - 
இலைபோன்ற. (4) - இலை 
போல்‌ அணிசெய்‌. 

folio (n) - ஒரு முறை மடித்த 
தாள்‌. (தாள்‌, 4 பக்கம்‌), பக்க 
எண்‌, ஒருபக்கம்‌ மட்டும்‌ 
எண்ணிட்ட தாள்‌. 

ரீ௦k (1) - பொதுமக்கள்‌, குறிப்‌ 
பிட்ட பகுதி மக்கள்‌, நாட்டுப்‌ 
புற மக்கள்‌. 1015 (ற) - 
உறவினர்‌, பெற்றோர்‌. 101- 
dance (n) - நாட்டுப்புற 
நடனம்‌. 1401-1006 (ஈ) - 
நாட்டுப்புற இலக்‌ கியம்‌. 101- 
101451 (ஈ) - நாட்டுப்புற இலக்‌ 
கிய ஆய்வாளர்‌. folk-music (n) 
- நாட்டுப்புறப்‌ பாடல்‌. (011- 
tale (n) - நாட்டுப்புறக்‌ கதை. 
ரீ௦lksy (8) - எளிய பழக்க 
வழக்க முள்ள. 

follow (v) - பின்தொடர்‌, செல்‌, 
வழியே செல்‌, ஏற்றுக்கொள்‌, 
நிறைவேற்று, பொருளறி, கவனி, 
ஊக்கங்காட்டு, பாடத்தைவாசி. 
follower (n) - பின்பற்றுபவர்‌, 
ஆதரவாளர்‌. 


follow-on 


219 


foot-boy 


follow-on (n) - இரண்டாம்‌ 
ஆடுமுறை (மரப்பந்தாட்டம்‌). 

follow-through (n) - வீச்சு 
இறுதிப்பகுதி. (வரிப்‌ பந்தாட்‌ 
டம்‌). 

follow-up (0) - பின்தொடர்வு. 

following (a) - அடுத்த. 

following (1) - ஆதரவாளர்கள்‌. 
following (prep) - விளை 
வாக. the following - பின்‌ 
வரும்‌. 

folly (0) - மடமை. 

foment (4) - ஒத்தடம்‌ கொடு, 
கிணறு தூண்டு. 10௦(214௦ 
(॥) - ஒத்தடங்கொடுத்தல்‌, ஒத்‌ 
தடப்பொருள்‌. 

1010 (௮) - அன்பான, விரும்பும்‌, 
செல்லங்கொடுக்கும்‌, மிகப்‌ 
பிடித்த, 10007 (8014) -விரும்‌ 
பும்‌, நன்மை, மடமையுடன்‌. 
fondness (0) - விருப்பம்‌. 

7000ம்‌ (n) - கரையும்‌ இனிப்பு. 

fondle: (v) - கொஞ்சு, தடவிக்‌ 
கொடு. 

font (4) - ஊற்று: (॥) - திருநீர்‌ 
வட்டில்‌. 

fontanelle (n) - குழந்தை தலை 
யுச்சியில்‌ எலும்பு வளராத, 
இடம்‌. 

food (7) - உணவு. £000-chain (n) 
- உணவுச்சங்கிலி. 1000 ௦0- 
trol (1) - உணவுக்கட்டுப்பாடு. 
food-grains (ஈ) - உணவு 
தானியங்கள்‌. 1000 001500 
ing (n) - நச்சுக்கலப்பு. 1000 
processor (n) - உணவு 
கலப்பி. f௦௦d-stuff (n) - 
உணவுப்‌ பொருள்‌. 1000-2106 
(0) - உணவு மதிப்பு. 


1001 (ஈ) - அறிவிலி, மட்டி, 
மடையன்‌, முட்டாள்‌, கோமாளி. 
(4) - முட்டாள்‌ தனமாக நட, 
கேலி செய்‌, ஏமாற்று. தா்‌ £௦௦1 
- ஏப்ரல்‌ நாள்‌ மடையர்‌, 
முட்டாள்‌. 4ழரி fool's Day - 
ஏப்ரல்‌ மடையர்‌ நாள்‌. 

ரீ௦௦| (0) - ஒருவகைப்‌ பிட்டு.1001- 
ery (1) - முட்டாள்‌ நடத்தை. 
fool-hardy (a) : மடமைத்‌ 
துணிவுள்ள. f௦௦lish (௮) - 
மடமையான, அறிவற்ற. 1001- 
ishly (adv). foolishness (n) - 
மடமைத்தன்மை. 

fool-proof (n) - தவறுக்கு இட 
மளிக்காத, எளிய. 1001-0004 
method. 

foolscap (n) - பூல்ஸ்கேப்‌, தாள்‌ 
அளவு. 171/2" 131/2", 330% 
200 மிமி. 

ர001 (Nn) - காலடி, அடி, (12 
அங்குலம்‌) காலுறைப்‌ பகுதி, 
foot (4) - செலவைக்கொடு. 
footage (n) - காலடியளவு, 
திரைப்பட அளவு. 

football (n) - கால்பந்து. 100- 
baller (n) - கால்பந்து விளை 
யாடுபவர்‌. 

foot-bridge. (n) - கால்நடைப்‌ 
பாலம்‌. 

foot-board (ஈ) - -ஏறும்படி, 
படிக்கட்டை. 

foot-boy (n) - வேலைக்காரச்‌ 
சிறுவன்‌. 


footfall 


220 


fore 


footfall (n) - காலடி ஓசை. 

foot-fault (n) - காலடி உள்வைத்து 
விதி மீறல்‌ (வரிப்பந்து). 

foot hold (ஈ) - கால்பிடிப்பு, 
பிடிப்பு நிலை. 

foothill (ஈ) - ‘sலைf8ழ்க்‌ குன்று. 

footlights (n) - மேடை முன்‌ 
வரிசை விளக்குகள்‌. 

footman (n) - வேலையாள்‌. 

footmark, print (0) - அடிச்சுவடு. 

footnote (n) - அடிக்குறிப்பு. 

footpath (n) - கால்நடைவழி. 

footplate (ஈ) - உலோக மேடை. 

footsore (n) - கால்நடைப்புண்‌. 

footstep (n) - காலடி ஒசை. 

footstool (n) - கால்வைக்கும்‌ 
மனை. 

foot-wear (n) - காலணி. 

footwork (n) - காலசைவு, சூழ்‌ 
நிலைக்குத்தகுந்தவாறு செயற்‌ 
படல. 

footing (0) - பிடிப்பு, அடிப்படை. 

footle (v) - நேரத்தை வீணாகச்‌ 
செலவழி. 

100 (0) - பகட்டன்‌, பகடி. foppish 
(a). 

for (prep) - ஆக, வேண்டி, 
பொருட்டு. f௦r and against - 
ஏற்பாகவும்‌ எதிர்ப்பாகவும்‌. 

forage (n) - கால்நடைத்‌ தீவனம்‌, 
தேடுகை. (9) - உணவுதேடு.101- 
age crops (ஈ) - தீவனப்‌ 
பயிர்கள்‌. 

foray (1) - தாக்கு. (॥) - தாக்‌ குதல்‌. 


forbear(n)-மதாதை.(V)- பொறுத்‌ 
இரு, தவிர்‌, அடங்கு, 101- 
bearance (n) - பொறுத்திருத்‌ 
தல்‌. 

forbid (4) - செயலைத்தடு, தடை 
யாணை இடு. 

10106 (1) - விசை, வலு, படை, 
ஆற்றல்‌. (9) - கட்டாயப்படுத்து, 
வலிந்து செல்‌, முறித்துத்திற, 
வலிந்துசெய்‌. 101060 (a) - 
வலிந்து செய்கிற. 101060 
1abour (ஈ) - கட்டாய வேலை. 
forced landing (n) - (விமா 
னம்‌) கட்டாய (நெருக்கடி, 
இறங்கல்‌. forced march (n) - 
நெருக்கடி அணிவகுப்பு. 

forcefeed (9) - கட்டாயப்படுத்து. 

forceful (a) - ஆற்றல்‌ வாய்ந்த. 
forcefully (adv). 

force majeure (n) - எதிர்பாராச்‌ 
சூழ்நிலை காரணமாக. 

forரce-meat - நன்குநறுக்கப்பட்ட 
இறைச்சி. 

forceps (ஈ) - பற்றுக்குறடு, 
இடுக்கி, சாமணம்‌. 

forcible (a) - வலிமை வாய்ந்த. 
forcibly (adv). 

1010 (॥) - கடவு (அறு) (5) - 
கடந்துசெல்‌ (நீர்‌). 

1016 (3) - முன்னால்‌, எதிரில்‌. 1016 
(௮0) - முன்பக்கம்‌ நோக்கி. 
fore (0) - முன்பகுதி. 

fore (interj) - எச்சரிக்கைக்குரல்‌ 
(குழிப்பந்தாட்டம்‌). 


படப்பு 


221 


foreplay 


forearm (n) - முன்கை. (9) - 
ஆயத்தமாயிரு, அணியம்செய்‌. 
forebear (n) - முன்னோர்‌, 
மூதாதை. forebode (v) - 
தீயதற்கு முன்னறி குறிகாட்டு. 

foreboding (1) - தீயதை உணரும்‌ 
முன்னறிகுறி. 

forecast (4) - முன்னறிவி, முன்‌ 
கூட்டிக்கூறு. forecast (n) - 
முன்னறிவிப்பு. 

forecastle (n) - கப்பல்‌ முன்‌ 
உறைபகுதி, 

foreclose (4) - உடைமையைக்‌ 
கைப்பற்று (வர வேண்டிய 
பாக்கிக்காக). foreclosure (0) 
* அடைமானபாக்கியைக் கைப்‌ 
பற்றல்‌ (பொருளாக). 

forecourt (n) - முன்முற்றம்‌, 
திறந்தவெளி. 

fore-doomed (a) - ஊழ்வலியால்‌ 
தோல்வியுறும்‌. 

forefather (n) - முன்னோர்‌, 
மூதாதை. 

fore-finger (0) - ஆள்காட்டி விரல்‌. 
fore-foot (nN) - முன்கால்‌ 
(விலங்கு). 

forefront (n) - முன்னிடம்‌, 
முன்னணி, 

forego (n) - முன்செல்‌, இழ, 
விட்டுவிடு. 

foregoing (a) - மேற்சொன்ன, 
கூறிய. 

foregone (n) - முன்பே தர்‌ 
மானிக்கப்பட்ட. foregone 
conclusion. 


15 


foreground (1) - காட்சி அல்லது 
பட முன்பகுதி, சிறந்த நிலை. 

forehand (8) - முன்கை வீச்சுசார்‌. 
(॥) - முன்கைவீச்சு. 

forehead (n) - நெற்றி. 

foreign (n) - அயல்நாட்டுக்குரிய. 
(X native).foreigner (n) - 
அயல்‌ நாட்டவர்‌. foreign ex- 
change (n) - அந்நியச்‌ செல 
வாணி. foreign secretary (n) 
- அயல்நாட்டுறவுச்‌ செயலர்‌. 

fore-knowledge (n) - முன்‌ 
னறிவு. 

foreland (0) - கடல்‌ முன்பகுதி. 

foreleg(n) - முன்கால்‌ (விலங்கு). 

forelock (n) - நெற்றிமயிர்‌, முன்‌ 
குடுமி. 

ரீடாஒறகா (॥) - தொழில்‌ மேற்‌ 
பார்வையாளர்‌, நடுமுதல்வர்‌. 
forewoman (n) - தொழில்‌ 
பெண்‌ மேற்பார்வையாளர்‌. 

foremost (8,804) - முதலாவ 
தான, தலை சிறந்த. 

forename (n) - குடும்பமுன்‌ 
பெயர்‌. 

forenoon (1) - முற்பகல்‌. 

forensic (a) - சட்டஞ்சார்‌, 
தடயஞ்சார்‌. 

Forensic medicine - தடய அறி 
வியல்‌. 

foreordain (V) - முன்பே உறுதி 
யிடு, முன்னம்‌ விதித்தல்‌ செய்‌. 

foreplay (n) - மெய்யுறுபுணர்ச்சி 
முன்செயல்‌. (முத்தம்‌). 


forerunner 222 forlom 


fore-runner (n) - முன்னோடி. 

fresail(n) - முதன்மைப்பாய்த்‌ 
திரை. 

foresee (4) - முன்னறி. foresight 
(1) - முன்னறிவு. foreseeable 
(8). 

foreshadow (4) - வருவதுமுன்‌ 
காட்டு. 

foreshore (॥) - அலைவாய்க்‌ 
கரை, பட்டினப்பாக்கம்‌. 

foreskin (ஈ) - முன்தோல்‌ 
(ஆண்குறி) 

forest (n) - காடு. forester (n) - 
காட்டுக்‌ காவலர்‌, காட்டில்‌ வாழ்‌ 
பவர்‌. forestry (ஈ) - காட்டுத்‌ 
துறை. 

forestall (V) - முன்நடவடிக்கை 
எடு. (போட்டி, பகை]. 

foretaste (0) - மாதிரி, முன்சுவை. 

foretell (9) - வருவதுகூறு. 

forethought - முன்‌ சிந்தனை. 

forever (adv) - எக்காலத்தும்‌, எப்‌ 
பொழுதும்‌. 

forewarn (V) - முன்னெச்சரிக்கை 
செய்‌. 

foreword (n) - முன்னுரை, பா. 
preface. 

forfeit (4) - இழ, கைவிடு (தவறு, 
அடையுஞ்செயல்‌). (॥) - 
இழப்பு, கைவிடல்‌. 

foரீ£ப (9) - தவிர்‌, விலக்கு. 

forgather (n) - கூடு. 


forge (nN) - உலை, உலைக்களம்‌. 
forge (V) - காய்ச்சி அடித்து ௨௬ 
வாக்கு, பொய்யாக அமை, 
கையெழுத்திட்ட, பொய்‌ 
யான, போலியான. 10106 (௩) - 
கள்ளக்‌ கையெடுத்திடு பவர்‌, 
மோசடி செய்பவர்‌. 101060 (8) 
- போலியான. 101060 (n) - 
கள்ளக்‌ கையெழுத்து, மோசடி. 
ர்ாஏரறஏ (ஈ) - அடித்து வடிவ 
மாக்கல்‌. 

forget (9) - மற, புறக்கணி. (% [6- 
member) forgetful (a) - 
மறதியான. forgetfulness 
(॥) - மறதித்தன்மை. 101061- 
ting (0) - மறத்தல்‌. £0rget-me- 
௦ (0) - ஒருவகைத்தாவரம்‌. 
forget and forgive - மறப்‌ 
போம்‌ மன்னிப்போம்‌. 

forgive (8) - பிழைபொறு, 
பொறுத்தருள்‌, மன்னி. f௦rgive- 
ness (nN) - மன்னிப்பு. forgiV- 
able (a) forgiving (n) - 
மன்னித்தல்‌. (8) - மன்னிக்கும்‌. 
forgivingly. 

1010௦ (9) - கைவிடு, இழ, துற. 

10%. (॥) - கவர்முள்‌, கவைமுள்‌, 
கவைக்கோல்‌, மண்வாரி, 
கவர்படுமிடம்‌. 101 (4) - கவர்‌ 
படு, மண்வாரியால்‌ தோண்டு, 
இரண்டாகப்பிரி. forked (a) - 
இரண்டாகப்பிரிந்த, கிளை 
படு. 10111 - கவைபடு 
உயர்த்தி. 

ரீபா[௦ா (௮) - கைவிடப்பட்ட, 
துணையற்ற. 


1௦௱ (ஈ) - வடிவம்‌, உருவம்‌, 
தோற்றம்‌, ஒழுங்குமுறை, 
அச்சுப்படிவம்‌, கோவை, வகுப்பு 
(படிவம்‌), விண்ணப்பத்தாள்‌. 
ர்‌ (4) - வடிவங்‌ கொடு, ௨௬ 
வாக்கு, ஒழுங்காக அமை, 
தோற்றுவி. 

ர்‌! (8) - முறைசார்‌, கண்டிப்‌ 
பான, மரபொழுங்கு சார்ந்த, 
சமச்சீருள்ள, புறத்தோற்ற 
முள்ள (% 14௦1௮) formal 
education - முறைசார்கல்வி. 
ஒ. adult education. formal- 
i$" (॥) - முறைமை போற்றல்‌. 
formally (adv). formality (n) - 
ஆசாரம்‌, ஒழுங்கு முறை. 

formation (n) - தோற்றம்‌, உரு 
வாதல்‌. formative (a) - 
தோன்றும்‌, formative stage - 
தோன்று நிலை: 

former (8) - முன்னாள்‌, முற்கால, 
முந்திய, the former (pron) - 
முந்தியவர்‌, ஓ. latter. formerly 
(adv) - முன்‌. 

for (8) - எறும்புக்குரிய. 101- 
௱ic acid (ஈ) - எறும்புக்காடி. 

formidable (a) - அச்சமுண்‌ 
டாக்கும்‌, கவலை ஏற்‌ படுத்தும்‌, 
சமாளிக்க முடியாத, அச்சமும்‌ 
மதிப்பும்‌ உண்டாக்கும்‌. 

ராய (n) - வாய்பாடு, 
நெறிமுறை. f௦ா௱பlae (pl) - 
நிலையான சொல்லமைவு, 
செய்முறை, திட்டம்‌, பந்தய 
ஊர்தி வகைப்பாடு. formulate 
(4) - திட்டமான வடிவத்தில்‌ 
அமை, தெளிவாகத்‌ தெரிவி. 
formulation (0) - திட்டமாக 
அமைத்தல்‌. 


223 


fortuity 


fornicate (v) - முறையற்ற 
புணர்ச்சி கொள்‌, முறையின்றி 
வாழ்‌. fornication (ஈ) - முறை 
யற்ற புணர்ச்சி, 

forsake (4) - கைவிடு. 

forsooth (804) - உண்மையாக, 
ஐயமற. . 

forswear (4) - ஆணையிட்டு 
மறுத்துக்‌ கூறு, பொய்யாக 
ஆணையிடு. 

ரபா (0) - கோட்டை, அரண்‌. 

ர்‌௦ா1€ (Nn) - வலுவான குறிப்பு, 
நன்கு செய்யப்படுவது. (8, 
adv) - உரக்க. ஓ. piano. 

forth (adv) - முன்னாக, வெளிப்‌ 
புறமாக. 

forthcoming (a) - வரவிருச்‌ 
கின்ற, கிடைக்குமாறு செய்யப்‌ 
படும்‌, உதவும்‌ எண்ணமுள்ள. 

forthright (a) - நேர்மையான. 

forthwith (adv) - உடனே, 
தாமதமின்றி. 

fortieth (a,n) - நாற்பதாவது. 

fortify (6) - அரண்களை வலுப்‌ 
படுத்து, உரமாக்கு. fortification 
(8) - அரண்‌ செய்தல்‌, வலுவாக்‌ 
கல்‌. fortified wine - அடர்த்தி 
யாக்கப்பட்ட ஒயின்‌. 

fortitude (n) - நெஞ்சுரம்‌, 
பொறுத்தல்‌, தன்கட்டுப்பாடு. 

fortnight (n) - இரண்டுவார 
காலம்‌. 100/0 - இருவார 
இதழ்‌, இரண்டு வார காலத்‌ 
இல்‌. FORTRAN (Formula + 
Translation) - பார்ட்ரான்‌, 
கணிப்பொறி மொழி. 

fortress (n) - அரண்‌, எயில்‌. 

fortuity (n) - தற்செயல்‌. 1011ப- 
£௦5 (8) - தற்செயலாக. 


fortune 


224 


foundry 


ர௦r£ாe (ஈ) - நற்காலம்‌, நற்பேறு, 
பேரளவு செல்வம்‌. fortunate 
(8) - நற்பேறுடைய. 101(ப- 
nately (adv). fortune hunter 
(7) - ஆதாயந்தேடி, (பணத்திற்‌ 
காக மணப்பவர்‌). fortune 
teller (n) - நற்காலம்‌ (எதிர்‌ 
காலம்‌) பற்றி உரைப்பவர்‌. 

ரீபார்‌) (0) - நாற்பது, 40. 

ரீபாபா (ஈ) - பொது: மன்றம்‌, 
அரங்கம்‌, மேடை. 

forward (a, adv) - முன்னோக்கி, 
நன்கு வளர்ந்துள்ள (பயிர்கள்‌), 
எதிர்காலத்திற்குரிய, ஆர்வமுள்ள. 

forward (4) - அனுப்பு, முன்னேற 
உதவு. forward-looking (a) - 
எதிர்காலம்‌ பற்றிய, முன்னேற்ற 
முள்ள. 

forward. (॥) - முன்னோக்கி 
ஆடுபவர்‌ (காற்பந்து). ஓ. 8/7... 

forwarding address (6) - அனுப்‌ 
பும்‌ முகவரி. forwarding agent 
(॥) - அனுப்பும்‌ முகவர்‌. 101- 
warding charges (n) - அனுப்‌ 
பும்‌ செலவுகள்‌. 

10551! () - தொல்படிவம்‌, புதை 
படிவம்‌, பத்தாம்பசலி. 10581126 
(4)- தொல்படிவமாக்கு, காலத்‌ 
துக்குப்புறம்பாக இரு. 10581- 
ization (ஈ) - தொல்படிவமாக்‌ 
கல்‌. fossil fuel (ற) - தொல்‌ 
படிவ எரிபொருள்‌: நிலக்கரி. 

foster (4) - வளர்‌, ஊக்கமளி.108- 
(எ 901 - வளர்ப்பு மகன்‌. 


ரீ௦ப। (8)- கெட்ட மணம்‌, தீச்சுவை 
யுள்ள, இனிமையற்ற, இழி 
மொழியான, காற்றும்‌ மழையு 
முள்ள, நேர்மையற்ற, விதிக்‌ 
குப்‌ புறம்பான (181). 

ரீ௦ப! (0) - விதிமுரண்செயல்‌. 10ப! 
(4) - அழுக்காக்கு, இருகு, விதி 
யை மீறிச்செய்‌. 10ப-பற (ஈ) - 
உறவைக்கெடுத்தல்‌. 10ப- 
mouthed (a) - தீய சொற்கள்‌ 
பேசும்‌. 

10பாம (4) - நிறுவு, நிலைநாட்டு, 
கட்டத்தொடங்கு, அமை, 
உருக்கி ஊற்று. 10பா010 19- 
ther, founder (n) - நிறுவுநர்‌, 
வகுத்தவர்‌, அமைத்தவர்‌, 

foundation (n) - நிறுவுதல்‌, 
அமைத்தல்‌, அமைப்பு, நிறு 
வனம்‌, கால்கோள்‌, அடிப்‌ 
படை. 

foundation cream (1) - முதல்‌ 
தடவு பசை (ஒப்பனை). ரீ௦பா- 
dation course (n) - அடிப்‌ 
படைப்படிப்பு. f௦பndation 
stone (nN) - கால்‌ கோள்‌ கல்‌. 

founder (n) - நிறுவுநர்‌. 
founder's day - நிறுவுநர்‌ நாள்‌. 
founder member - நிறுவு 
உறுப்பினர்‌. 

founder (ம) - தவறு, குலை, 
அமிழ்‌, தடுமாறிவிழு. 

foundling (n) - கைவிடப்பட்ட 
குழந்தை. 

foundry (1) - வார்ப்புத்‌ தொழிற்‌ 
சாலை. type foundry - .அச்சு 
வார்ப்புத்‌ தெ௱றிற்சாலை. 


fount 


225 


frantic 


ரீபா!, 100௩ - அச்செழுத்துக்‌ 
கோவை, ஊற்று, தலைவாய்‌. 

fountain (n) - ஊற்று, தலை 
வாய்‌. fountainhead (n) - 
தலைவாய்‌. ௦பா£எரn-pen (n) 
- மையூறு எழுதுகோல்‌. 

f௦யா (8, 0) - நான்கு, 4. 107-100 
(8) - நான்குமடங்கு. ஈ௦பா£ற்‌ - 
(0) - நான்காவது. ர௦பா£h 
dimension (n) - நான்காம்‌ 
பருமன்‌ அதாவது காலம்‌. 

f௦யாply (8) - நான்கு புரி 
தடிமனுள்ள. ஒ. three-ply. 

four-square (a) - சதுர வடிவ 
முள்ள. four-wheel drive (n) - 
நான்காழி ஊர்தி. 

fourteen (n) - 14, பதினான்கு. 

fw! (0) - சேவல்‌, பெட்டை. £0! 
(4) - காட்டுக்கோழி வேட்டை 
யாடு. fowler (ஈ) - பறவை 
வேட்டை யாடுபவன்‌. fing 
(॥) - பறவை வேட்டை. 1014/- 
ing, piece - (n) - பறவை 
வேட்டைத்துப்பாக்கி, 

70% (॥).- நரி, தந்திரமுள்ளவன்‌. 
1000 (8) - ஏமாற்றம்‌, தந்திர 
முள்ள, நரிபோன்று. 

10) (4) - குழப்பு, தந்திரம்‌ செய்‌, 
நிறத்தை மாற்று. 

fox-glove (n) - ஒருவகைத்‌ 
தாவரம்‌. 

foxhole (n) - பதுங்குகுழி. £0X- 
hound ‘(n) - வேட்டைநாய்‌. 
fox-hunting (n) - நரிவேட்டை. 
fox-terrier (n) - ஒருவகை நாய்‌. 
(நரிவிரட்டுவது). 

12088 (0) - சச்சரவு, சண்டை. 


fraction (0) - பின்னம்‌, 8ழ்வாய்‌ 
எண்‌, சிறுபகுதி, அளவு. 1(20- 
tional (a) - fractional distilla- 
14௦1 (0) - பகுதிவடித்தல்‌. [[80- 
tionally (adv). 

fீரactus (a) - சடுசிடுப்பான, 
எளிதில்‌ சினங்கொள்றெ. 

806 (0) - முறிவு (எலும்பு). 
(4) - முறி, பிள. 

18016 (8) - எளிதில்‌ முறியக்‌ 
கூடிய, நொய்மையான. 1801 

. (0) - எளிதில்‌ முநிதல்‌. 

fragment (n) - துண்டு. 1180- 
mentary(a}-துண்டு துண்டான. 

ரீர௮ஏran[ (2) - நறுமணமுள்ள. ££2- 
grance (0) - நறுமணம்‌ 

ரகர (8) - நொய்மையான, உறுதி 
யில்லாத, ராவி) (1) - தொய்மை 

ர்வ (॥) - சட்டம்‌, அமைப்பு, 
தட்டம்‌. framework (n) - 
சட்டகம்‌, 118716 (4) - திட்டம்‌ 
செய்‌, சட்டம்‌ அமை, பொருத்து 
காட்டு 

ரீரanc (nN) - பிராங்க்‌, பிரெஞ்சு 
வெள்ளி நாணயம்‌. 

franchise (n) - வாக்குரிமை, 
மொழி உரிமை. franchise (9) 
* வாக்குரிமையளி. 

Franciscan (n) - தூய பிரான்சிஸ்‌ 
நிறுவிய மடத்‌ தைச்‌ சார்ந்தவர்‌. 

ரிகா (8) - கள்ளமற்ற; வெளிப்‌ 
படையாகச்‌ சொல்கிற. 1[2(:- 
ness (n) 

frankincense (n) - சாம்பிராணி. 

ரீகாtic (8) - வெறிகொண்ட, 
ஆட்டபாட்டமான. 


fraternal 


fraternal (a) - உடன்பிறப்புக்‌ 
குரிய, நட்புள்ள. 1181618117 
(adv) - fraternity (n) - 
உடன்பிறப்பு உணர்ச்சி, ஒத்த 
மக்கள்‌ குழாம்‌ the teaching 
fraternity  fratricide (n) - 
உடன்பிறப்புக்‌ கொலை; உடன்‌ 
பிறப்புக்‌ கொலையாளி. 
fractricidal (a) 

ராப (ஈ) - ஏமாற்று, 3மாசடி, 
ஏய்ப்பு, மோசடிக்காரன்‌, ஏமாற்று 
பவன்‌, 1(8ப0ப6( (8) - ஏமாற்‌ 
றும்‌, மோசம்‌ செய்து பெறும்‌ 
fraudulently (adv). fraudu- 
lence (n) 

fraught (a) - ஒன்றுடன்‌ கூடிய, 
கவலையுள்ள , தொல்லை தரும்‌, 

ரஷ (॥) - சண்டை, சச்சரவு. 

freak (nN) - சட்டென மனம்‌ மாறு 
தல்‌, குறும்புச்செயல்‌, இயற்‌ 
கைக்குப்‌ புற்பான வழு. 

freckle (n) - மச்சம்‌, வடு (ம) - 
புள்ளியிடு 

166 (8) - கட்டுப்பாடில்லாத, தடை 
யற்ற, கட்டற்ற, வரையறையற்ற, 
தடையில்லாத, இலவச, விடு 
தலை உரிமையுள்ள, (9) - விடுவி, 
தடை நீக்குக. freely (adv). free 
agent (nN) - மனம்போல்‌ 
செய்பவர்‌. 

freebie (n) - இலவசப்‌ பொருள்‌ 

free - booter (n) - கொள்ளைக்‌ 
காரன்‌ 

freedom (n) - 
சுதந்திரம்‌. 

freedom fighter - விடுதலை வீரர்‌ 

free enterprise (n) - தடையிலா 
வணிகம்‌. 


விடுதலை, 


226 


free-way 


free -fall (n) - புவிஈர்ப்பு. 

fீ£ee-hand (1) - கையால்‌ செய்யும்‌. 

free-hold (n) - முழுச்‌ சொத்துரிமை 

free-house (n) - பொது மதுக்கடை 

free-kick (n) - தடையின்றி 
உதைத்கும்‌ கால்பந்து. 

free-lance (n) - தனி எழுத்தாளர்‌, 
இதழியலார்‌. 

free-living (a) - உண்டும்‌ 
குடித்தும்‌ வாழும்‌. 

free - 1080 (4) - உண்டி உறையுள்‌ 
இலவசமாகப்‌ பெறு. 186- 
109091 (n) - இதைப்‌ பெறுபவர்‌. 

1066-1046 (n) - திருமணமில்லா 
ஒப்புதல்‌ பாலுறவு. 

freeman (n) - உரிமை வாழ்வுள்‌ 
ளவர்‌. 

free-masonry (n) - நற்கொத்தர்‌, - 
மறை குறியீடுகளுமத்‌ வழக்கா 
றுகளும்‌ கொண்ட ஒரு உறுப்‌ 
பினர்‌. சங்கக்கோட்பாடு, 
கொள்கை, 1166 Mason (nN) - 
நற்கொத்தர்‌. 

free-port (0) - வரியிலாத்‌ துறை 
முகம்‌. 

free-speech (1) - பேச்சுரிமை. 

free-style (n) - விருப்பம்‌ போல்‌ 
அடித்து நீந்துதல்‌ 

free-thinker (n) -தனியுரிமைச்‌ 
சிந்தனையாளர்‌, நற்சிந்தனை 
யாளா. 

free-trade (n) - தடையிலா 
வணிகம்‌. 

free-verse (V) - யாப்பிலாக்‌ 
கவிதை, செய்யுள்‌. 

free-vote (ஈ) - தன்‌ விருப்ப 
வாக்கு 

free-way (n) - ஊர்இக்குரிய வழி. 


free-wheel 


227 fil 


free-whee! (n) -தாளே சுற்றும்‌ 


ஆ , 

ர்ஒூ-ர! (௫) - தன்‌ விருப்பம்‌ 

freeze (v)- உறை, முடக்கு, குளிரை 
உணர்‌ செயலுறு. 116626 (n) - 
உறைவெப்பநிலை fரeezing 
point (0) - உறை வெப்பநிலை, 
முடக்கம்‌. fரeezedry (v) - 
உறையச்‌ செய்து உலரவை. 
116626 (0) - குளிரவைக்கும்‌ 
அறை, எந்திரம்‌. 

ரீ£ight (0) - கப்பல்‌ ஏற்றும்‌ சரக்கு, 
சரக்குக்‌ கூலி. freighter (n) - 
மூட்டை தூக்குபவர்‌, சரக்குக்‌ 
கப்பல்‌. 
French (a, n).- பிரஞ்சு நாட்டி 
னர்‌, பிரஞ்சுக்காரர்‌, மொழி. 
frenzy (0) - வெறி, சீற்றம்‌. 1120- 
2160 (a). 

ரபா! (8) - அடிக்கடி நிகழும்‌. 
(4) - அடிக்கடி செல்‌. frequency 
- அடிக்கடி வருகை, அலைவு 
எண்‌, அதிர்‌ வெண்‌. frequently 
(adv). ’ 

76500 (7) - சுவர்‌ ஓவியம்‌, கூரை 
ஓவியம்‌: ' 

ரீ£5h (௮) - புதிய, செழிப்பான, 
தூய, ஊக்கமுள்ள. fரeshes (pl) 
* புதுவெள்ளம்‌. fரeshen (v) - 
புதியதாக்கு, செழிப்பாக்கு. 
freshness (n). freshman, 
fresher (n) - முதலாண்டுக்‌ 
கல்லூரி அல்லது பள்ளி 
மாணவர்‌, மாணவி. 

ரீ (nN) - செதுக்கிய சித்திரம்‌, 
எரிச்சல்‌, (\) - செதுக்கிச்‌ செய்‌; 
படபடத்துக்கொள்‌, சினமூட்டு. 
fret-work (0) - செதுக்கிச்‌ 
செய்யும்‌ வேலை. 1617ப! (8). 


Freudian (2,n)- பிராய்டு கொள்கை 
சார்ந்த உளவியலாளர்‌. 

ரீர்சா (॥) - துறவி. ர்வ (1) - துறவி 
மடம்‌. 

fricassee (n) - பொரித்த இறைச்சி. 

friction (n).- உராய்வு, தேய்வு, 
பூசல்‌, உடன்பாடின்மை..1110- 
tional (a) - உராய்வு சார்‌. 

Friday (n) - வெள்ளிக்கிழமை. 

11006 (ஈ) - குளிர்விக்கும்‌ எந்‌ 
திரம்‌. 

ரீர்0ூப (0) - நண்பன்‌, தோழன்‌, 
ஆதரவாளர்‌, புரவலர்‌, ஒரே 
நாட்டவர்‌. friendless (8) - நட்‌ 
பற்ற. friendly (adv) - நட்‌ 
புள்ள. friendly match - நண்‌. 
பர்கள்‌ ஆட்டம்‌. fரendship (n) 
- நட்பு. 

ரீர்£ze (1) - கட்டிடச்‌ சிற்பம்‌. 

ரர (ஈ) - (சிறியதும்‌ விரை 
வாகச்‌ செல்வதுமான) பாது 
காப்புக்கடற்படைக்கப்பல்‌. 

fright (v) - கொடிய அச்சம்‌, 
கவர்ச்சியற்ற பொருள்‌. frighten 
(4) - அஞ்சச்செய்‌. 110[14ப/ (8) - 
அஞ்சக்கூடிய. frighteningly 
(adv). 

ரீர்ர் (8) - மிகக்குளிர்ந்த, பாலின்‌ 
பம்தரஇணக்கமில்லாத, முறை 
யாக நடந்து கொள்ளும்‌. 170107 
(1) - பாலின்ப இணக்கம்‌ 
இல்லாமை. 110/0 (adv). 

ர்ரி/ (0) - குஞ்சம்‌, பட்டி. 1ரி|5 (ர) 
- பகட்டுக்கூறுகள்‌. 11160 (8) - 
குஞ்சம்‌ வைத்துத்‌ தைக்கப்‌ 
பட்ட. frilly (adv). 


fringe 


fringe (n) - கரை, ஒரம்‌, முன்‌ 

தொங்குமயிர்‌. fringe (ம) - 

குஞ்சம்‌ வைத்துத்‌ தை. 111106 

benefit - கூடுதல்‌. நன்மை. 

frippery (n) - பகட்டு அணிமணி, 
மலிவான்‌ அணிமணி: 

frisk (V) - மறைபொருளைத்‌ 
தேடு, குதித்தோடு (விலங்கு). 
ர்க (0) - குதித்தோடல்‌. 118107 
(8) - ஆற்றலுள்ள. £ரiskily 
(adv). 

fீர்$s௦n (1) - கூச்செரி உணர்ச்சி. 

fritter (4) - வீணாகக்‌ செலவழி, 
(நேரம்‌, பணம்‌). (11) - துணுக்கு. 

frivolous (a) - சிதறுகிற, 
வீணான, விளையாட்டுத்‌ தன 
மான. ரீரர) (0) - வீண்‌ செயல்‌. 

ர்ர்ச (\) - சுருளாகு (மயிர்‌). (7) - 
மயிர்ச்சுருள்‌. 

fro-to and fro - முன்னும்‌ 
பின்னும்‌. 

frock (nN) - மேலாடை (மகளிர்‌), 
சட்டை. (4) - மேலாடை அணி. 

frog (॥) - தவளை. 

7௦/௦ (nN) - விளையாட்டு, 
வேடிக்கை. (4) - களித்துவிளை 
யாடு. frolicsome‘-({a).’ 

from (prep) - இருந்து, காரண 
மாக. 

ர்‌ (1) - முன்புறம்‌, நெற்றி, 

முகம்‌, முகப்பு, முன்னணி. 

united front - ஐக்கிய 
முன்னணி. fரontage (ஈ) - 
முகப்பு, 110114! (9) - முன்‌ 
னோக்கிய. 11001௮] (॥) - நெற்றி. 


228 


fructose 


frontier (0) - எல்லைப்புறம்‌. the 
fரontier - குடியேறிய நிலத்தின்‌ 
கடைக்‌ கோடி, the-frontiers - 
விரிந்த எல்லைகள்‌. £ராtiers- 
றாவ (॥) - எல்லைப்புற மனி 
தன்‌. 

frontispiece (1) - முகப்புப்படம்‌. 
(நூல்‌ தலைப்புப்‌ பக்கத்திற்கு 
எதிரிலுள்ளது). 

051 (nN) - உறைபனி. 109 (9) - 
உறைபனியால்‌ மூடு, உறை 
பனியால்‌ தாவரங்களைச்‌ 
சிதை, உறைபனியால்‌ இனிப்‌ 
புத்‌ துண்டை அழகுபடுத்து. 
frostbite (n) - உறைபனிக்‌ 
கட்டு. 110500 () - உறைபனி 
தோன்றல்‌. ஈர௦$ty (8) - மிகக்‌ 
குளிர்ந்த, உறைபனிமூடிய, நட்‌ 
பற்ற. frostily (adv). 

froth (n) - நுரை, பயனற்ற உரை 
யாடல்‌, பேச்சு. 1014) (4) - நுரை 
யுண்டாக்கு, பொங்கு. frothy 
(௮) - நுரையுள்ள, பயனற்ற. 
frothily (adv). frown (v) - 
புருவங்களை நெரி, வெறு. 

ரீ£0Wா (ற) - முகச்சுளிப்பு, புருவ 
நெரிப்பு, சினங்காட்டல்‌. 

frowsty (n) - புழுக்கமான, காற்‌ 
றோட்டமற்ற. 

fர0wzy (8) - துப்புரவற்ற, அலங்‌ 
கோலமான. 

ரீாctify (4) - கனிஉண்டாகச்‌ செய்‌, 
பயனுள்ளதாக்கு. fructification 
(0) - பயனுள்ள தாக்கல்‌. 

fructose (1) - பிரக்டோஸ்‌, பழச்‌ 


சர்க்கரை. 


frugal 


229 


full back 


ரீபஓக! (8) - செட்டான, சிக்கன 
மான. 17ப0 314 (1) - சிக்கனம்‌, 
செட்டு. fரugally (804). 

ரயி! (0) - கனி, பழம்‌. the பே - 
பயன்‌, பலன்‌. ராயர்‌ (4) - கனி 
யுண்டாக்கு. fruit-cake (n) - 
உலர்பழமுள்ள 'இனிப்புத்‌ 
துண்டு. ரீயர்‌-ரிட (॥) - கனி ஈ. 
fruit-knife (n) - பழக்கத்தி. 

fruit machine (n) - காசுபோட்டு 
இயங்கும்‌ சூதாட்ட எந்திரம்‌. 

fruit-salad (n) - பழக்கலவை. 
fீயiteer (0) - பழம்விற்பவர்‌. 

ராபரீரப! (2) - பயனளிக்கும்‌; ஆதாய 
முள்ள, வெற்றிதரும்‌, அதிகம்‌ 
கனிதரும்‌. பரபர (80). ரய 
tion (॥) - எண்ணியது நிறை 
வேறல்‌. fruitless (a) - 
பயனற்ற, வெற்றிதராத. ரபர்‌- 
lessly (adv). 


ரீரயரt) - பழமணம்‌ அல்லது சுவை |: 


யுள்ள, அதிகம்‌ கனியுள்ள, நாக 
ரிகமற்ற; சிற்றின்பமுள்ள, 
ஆழ்‌ குரல்‌, வளமான குரல்‌. 
ரபா - பழைய நாகரிக ஆடை 
அணியும்‌ பெண்‌. ரபா (8). 
frustrate (Vv) - தடு, ப்யனற்ற 
தாக்கு, தோல்வியுறச்செய்‌, 
ஊக்கமிழக்கச்செய்‌. fரustrated 
(8) - ஊக்கமிழந்த, அமைதி 
'யடையாத, வெற்றி பெறாத, 
பாலின்பம்‌ நிறைவு பெறாத. 
frustrating (8) - ஊக்கமிழக்கச்‌ 
செய்யும்‌. ஈfரயstration (ஈ) - 
ஊக்கமிழப்பு, ஏமாற்றம்‌. 


ரீ (0) - பொரி, வறு. ரர (1) - 
பொரிந்த மீன்குஞ்சுகள்‌. 1௫0 
pan (௫) - வறுக்கும்‌ வாணல்‌ 
(சட்டி). ர-பற (7) - வறுத்த, 
பொரித்த உணவு. 10/61 (॥) - 
வாணலி (சட்டி), வறுப்பதற்‌ 
குரிய இளங்கோழி. 

ரீபck (4) - உடலுறுவுகொள்‌, 
வெறுப்பு, சினக்குறிப்பு. 

fuddle (4) - குழம்பு (குடி). fuddle 
(0) - குழப்பம்‌. 

fuddy-duddy (1) - பத்தாம பசலி. 

ர்ப006 (1) - மெல்லிய இனிப்புப்‌ 
பண்டம்‌. (4) - மோசமாகச்‌ 
செல்‌, பொய்யாக்கு, தவிர்‌. 

ரப! (0) - எரிபொருள்‌. (6 (4) - எரி 
பொருள்‌ செலுத்து (பெட்ரோல்‌). 

10 (1) - கதகதப்பான காற்றோட்ட 
மற்ற சூழ்நிலை. 1000) (2). 

ரீபஏitive (nN) - தப்பிஒடுபவர்‌, 

* நாடோடி. (8) - தப்பிஒடும்‌, 

குறுகிய காலமே உள்ள. 

ர்படப6 (ஈ) - பலபொருள்‌ பாடல்‌. 

ரீபிரயா (॥) - சுழல்புள்ளி, 
ஆதாரம்‌. (நெம்புகோல்‌). 

ர்ப்ரி! ()- நிறைவேற்று. நபரா! 
(7) - நிறைவேற்றல்‌. 

ரீபிen[ (8) - ஒளிவிடுறெ. 

ரய (8) - நிரம்ப, முழுதுமுள்ள, 
தளர்ச்சியாகவுள்ள. 1ப!| (204) - 
துல்லியமாக, நேரிடை யாக, 
மிக. fully (adv). 

ர்ய। back (n) - எதிர்த்து ஆடுபவர்‌ 
(கால்பந்து) 


full-blooded 


full-blooded (9) - தூய. 

full-blown (a) - முழுதும்‌ 
வளர்ந்த. 

ரீப//-board (8) - உண்டியும்‌ உறை 
யுளும்‌ வழங்கும்‌ உணவு விடுதி. 

ரீய/-000160 (a) - செறிவான, 
வளமான. 

fulkhouse (a) - அரங்குநிரம்பிய. 

full-length (a) - முழுமனித 
உருவத்தைக் காட்டும்‌ படம்‌. 

ரீபி-௱ark (॥) - மேல்வரை மதிப்‌ 
பெண்‌. 

ரீபி-௱௦௦ (ஈ) - நிறைமதி, முழு 
மதி. ஒ. new Moon. 

full-page (a) - முழுப்பக்க. 

full-scale (a) - முழுஅளவு. 

ரீயllstop (nN) - முற்றுப்புள்ளி. 

ரீயtiஙe (n) - ஆட்டமுடிவு. ரீப!- 
time (a) - முழுநேர, (x 087 
time). 

ர்ய/6 () - வெளுப்பவர்‌, வண்‌ 
ணார்‌. fuller's earth (n) - 
வெளுப்புக்‌ காரம்‌. 

fulminate (6) - வெடி, இடி, 
எதிர்ப்பு தெரிவி. ரீபறறation 
(1) - எதிர்ப்பு தெரிவித்தல்‌. 

fபlsome (a) - மிகையும்‌ உண்‌ 
மையுமற்ற. உவட்டுகின்ற. 

ர்யாம்‌6 (6) - தடுமாறு, தவறு செய்‌. 
fumble (5) - தடுமாற்றம்‌. 

ரீபறe (॥) - புகை, வளி, ஆவி. 
ரீப௱e (2) - கோபமடை, சினங்‌ 
கொள்‌, புகைவிடு, புகைத்துக்‌ 
கறுப்பாக்கு. 


230 


fundamental 


fபறigate (V) -.புகையூட்டு. ரீபா- 
gation (ஈ) - புகையூட்டல்‌. 1ப- 
920 (n) - புகையூட்டி. 
ரீபா (0) - வேடிக்கை, கேளிக்கை 
கேலி, விளையாட்டு. ரfபறறy 
(8) - வேடிக்கையான. 1பா- 
ரீ (॥) - கேளிக்கைப்பூங்கா. 
function (n) - வேலை, பணி, 
நிகழ்ச்சி சார்பு, செயற்பாடு 
(கணிப்பொறி). fபnction (v) 
- வேலை செய்‌, பணியாற்று, 
யங்கு, செயற்படச்செய்‌. 
ரீபாஎional (8) - பயன்படு, 
இயங்கும்‌. function key (n) 
- செயற்பாட்டுச்‌ சாவி, திறவு 
கோல்‌. 
functionalism (nN) - செயற்‌ 
கொள்கை. ரீபctionalist (n) - 
செயற்‌ கொள்கையர்‌. 
functionary (n) - பணித்துறைப்‌ 
பொறுப்பாளர்‌. 
ரபா (௩) - நிதி, வளம்‌, ரீபற05 - 
பணம்‌, நிதிவளம்‌. 1பா0 (4) - 
நிதியளி, கடனை நெருங்கால 
மானதாக்கு. provident fund 
- வருங்கால வைப்பு நிதி. [6- 
serve fund - காப்புநிதி. 
sinking fund - கடன்தீர்நிதி. 
fundamental (a) - அடிப்‌ 
படையான, இன்றியமையாத, 
முதன்மையான, தேவையான. 
Fundamental rights (n) - 
அடிப்படை உரிமைகள்‌. 
Fundamental rules (n) - 
அடிப்படை (பணி நிலை 
பற்றிய) விதிகள்‌. 1பா09- 
mental (nN) - அடிப்படை 
(விதி), இன்றி யமையாப்‌ 
பகுத. fundamentally (adv) - 
அடிப்படையில்‌. 


fundamentalism 


231 


fuss 


fundamentalism (n) - மாறா 
மரபுக்‌ கொள்கை. ரபாஏ௱சா- 
alist (n) - மாறாமரபுக்‌ கொள்‌, 
கையர்‌. கொள்கை வெறியர்‌. 

funded project - நிதியுதவி பெற்‌ 
ற திட்டம்‌. 

ரீபாera! (8) - இழவுக்குரிய, சவ. 
funeral director (n) - வெட்டி 
யான்‌. funeral parlour, home 
(॥) - சவ இல்லம்‌.1பா6121 pr- 
cession - சவ ஊர்வலம்‌. 1ப- 
neral (n) - இழவு. 

fungicide (n) - பூஞ்சைக்‌ 
கொல்லி. ரபாரஏப5 (1) - பூஞ்சை. 
fungoid, fungous (a) - 
பூஞ்சை போன்று. 

funicular railway (n) - கம்பிவட 
இருப்புவழி. 

ரீயா&% (6) - அச்சம்‌, கவலை. 1பா( 
(9) - அஞ்சிப்பின்‌ வாங்கு. பா 
(8). 

ரீ! (௫) - புனல்‌, வைத்தூற்றி, 
புகைப்போக்கி. 


ரீபா (0) - மென்மயிர்‌ (தோல்‌), 


சமயக்கலப்படிவு. ரீபா (4) - 
படிவுஉண்டாக்கு. ரபா (8) - 
மென்மயிர்‌ போன்று. 
furbelow (n) - பகட்டணிமணி. 
ரீாish (V) - துருவை நீக்கி மெரு 
கிடு. 


furlong (fur) (0) - பர்லாங்‌. 220 
கெஜம்‌ 440முழம்‌ 660அடி, 
மீட்டர்‌. 

ரீய௦W () - நீண்ட விடுமுறை, 

furnace (n) - உலை. blast fur- 
nace - ஊதுஉ்லை. 006 ரீபா- 
nace - திறந்தஉலை. 


பார (॥) - அணி, வழங்கு, ரீபா- 
nishings - அறைகலன்களும்‌ 
கருவித்தொகுதியும்‌, தட்டு 
முட்டுப்‌ பொருள்கள்‌. ரீபா- 
nisher (n) - அளிப்பவர்‌. 

ரீயர£யாe (0) - அறைகலன்கள்‌. 

ரீபா௦ா (nN) - பெருங்களிப்பு, 
எழுச்சி. : 

ர்யார்ள (ர) - கம்பளி வணிகர்‌. 

ரீபா௦W (॥) - உழவுக்கால்‌, உழு 
பள்ளம்‌, (4) - உழு, வரிபோன்ற 
பள்ளம்‌ செய்‌. பாரwer (n) - 
உழுபவர்‌. 

further (a, ad) - மேலும்‌, தொலை 
விலுள்ள, பெருமளவு. ரபாக 
(4) - முன்னேற்றம்‌, மேம்பாடு. 
furthermost - முதன்மையாக. 

ர்பார்ப6 (8) - ஒளிமறைவாக, 
திருட்டுத்தனமாக. 

ரீபா) (॥) - 8ீற்றம்‌,வலு, உருகிப்‌ 
போ. ரயார்‌0ப5 (௮) - சீற்றமுள்ள. 

fuse (\) - உருகச்செய்‌, உருகிப்போ. 
ரீப56 (ஈ) - மின்உருகி, உருகு 
பொருள்‌, வெடிக்கச்செய்யும்‌ 
கருவியமைப்பு, திரி, உருக்கிச்‌ 
சேர்த்தல்‌. 1ப51016 (8) - உருகக்‌ 
கூடிய. fuse box (ற) - 
மின்னுருகம்பிப்‌ பெட்டி. 1ப56 
49 (1) - மின்னுருகம்பி. 

fuselage (7) - வானூர்தி உடல்‌ 
பகுதி. 

ரீய9]ிக06 (1) - தொடர்துப்பாக்கி 
சுடல்‌, வினா எழுப்பல்‌. 

ரீய810 (॥) - பிணைவு (அணு, 
உலோகம்‌) 

ரீப55 (0) - பெருஞ்சந்தடி, குழப்பம்‌, 
அமளி. ரீப85 (4) - சந்தடி செய்‌. 
fussy (a). 


fustian 


232 


gait 


fீபstian (॥) - முரட்டுத்துணி, 
ஆரவாரப்பேச்சு. 

ர்பர்‌/6 (8) - பயனற்ற, வீணான. 
futility (0) - வீண்‌. 

ர்பர்பாடி (0) - வருங்காலம்‌, எதிர்‌ 
காலம்‌. ரபர்பா65 - சரக்குகள்‌, 
பங்குகள்‌. ரீபர்பா (8) - 
எதிர்கால. fபtureless (a) - 
எதிர்காலமிலா. 

ர்பர்பரீக௱ (॥) - கலை இலக்கியத்‌ 
துறைகளில்‌ தற்கால வரம்யை 
மீறிய கொள்கையர்‌. 

futurist (n) - 
கொள்கையர்‌. 

ர்பர்பார்த4௦ (8) - வருங்காலத்திற்‌ 
குரிய. 

futurology (1) - வருங்காலவியல்‌. 
futurologist (n) - வருங்கால 
வியலார்‌, 

future studies (n) - வருங்கால 
அய்வுகள்‌, வருங்காலவியல்‌. 

fீய2 (0)- மென்துகள்திரள்‌, ஒட்டிக்‌ 
கொள்ளும்‌ நேர்த்தியான மயிர்‌. 


fuzzy (a). 


வருங்காலக்‌ 


G 


g (gram/gravity) 


ஈர்ப்பு. 


- திராம்‌, 


09ம்‌ (6) - வம்பளப்பு,அரட்டை. 
08 (6) - அரட்டையடி. 
gabble (v) - பிதற்று. 980016 
(॥) - பிதற்றல்‌. 

gable (n)- முக்கோணச்சுவர்முகடு. 


080 (4) - வீணாகச்‌ சுற்றித்திரி, 
gadaabout (ஈ) - வீணாகச்‌ 
! சுற்றித்திரிபவர்‌. 

gadfly (1) - உண்ணி. 

020068 (1) - சிறுநுட்பக்கருவி. 
gadgetry (6) - சிறுநுட்பக்கரு 
விகள்‌. 

081 (ஈ) - இரும்புக்‌ கொக்கியுள்ள 
கோல்‌ (மீன்‌ பிடிக்க). 081 (1) - 
இதனால்‌ “மீன்பிடி. 

9௮116 (0) - சமூகத்தவறு, இழுக்கு. 

gaffer (nN) - முதுழெவர்‌க௱e 
- முதுகிழவி. 

980(9)- இணி,அடை (துணியால்‌) 
பேச்சுத்‌ தடை செய்‌, இணறு. 
080 (1) - வாயைத்துணியால்‌ 
அடைத்தல்‌,அடைப்பு (பல்‌ 
மருந்துவர்‌), நகைச்‌ சுவை, 
வேடிக்கைச்‌ கதை (கோமாளி). 

0808 (8) - மூப்புள்ள,தளர்ச்சிய 
டைந்த, சிறிது கிறுக்குள்ள. 

gage - gauge. 

080016 (4) - வாத்துபோல்‌ கத்து 
(॥) - வாத்துக்கூட்டம்‌, வாயா 
டிகள்கூட்டம்‌. 

gaiety (0) - கனிப்பு, மகழ்ச்சி. 

9௮ (0) - ஆதாயம்‌, நன்மை, முன்‌ 
னேற்றம்‌, மேம்பாடு. (% 1௦055). 
gainful (a). gainfully (adv). 
gain (v) - ஆதாயம்பெறு, 
விரும்பி யதைப்பெறு. 02௦ 
(॥) - ஆதாயம்‌ பெறுபவர்‌. 
gainings (ஈ) - ஆதாயம்‌, 
பலன்‌. 

gainsay (4) - மறு,முன்னுக்குப்‌ 
பின்‌ முரணாகப்‌ பேசு. 

gait (ஈ) - நடை. 


0818 (n) - கொண்டாட்ட நாள்‌, 
விழா. 0818 1பா௦40. 

0860 (nN) - விண்மீன்கூட்டம்‌, 
மண்டலம்‌. the Galaxy - 
பால்வழி, அறிவாளிகள்‌ குழாம்‌. 
galactic (a) . 

0916 (0) - புயல்காற்று: 

gal! (1) - பித்தநீர்‌, கசப்புணர்ச்சி, 
வெறுப்பு. புண்‌ (குதிரை), கரடு 
(தாவரம்‌). 

a (\)- வலிஉண்டாக்கு (தேய்ப்பு), 
சிறுமைப்படுத்து. 021100 (2) - 
சிறுமைப்படுத்தல்‌. . 

gall-bladder (ஈ) - பித்தநீர்ப்பை. 
gall-stone (n) - பித்தநீர்ப்பைக்‌ 
கல்‌. 

gallant (a) - வீரமுள்ள, நேர்த்‌ 
இயான, மடவாரிடம்‌ மதிப்பும்‌ 
மரியாதையுங்காட்டும்‌. 08121 
(॥) - நாகரிக இளைஞர்‌ 
(பெண்கள்‌ விரும்பும்‌) 081- 
antly (adv). gallantry (n) - 
வீரம்‌, தனிக்கவர்‌ பண்பு 
(பெண்ணை ஆண்‌). 

galleon (0) - ஒருவகைப்‌ பெரிய 
கப்பல்‌. 

gallery (nN) - படிமேடை,கூடம்‌, 
உயர்த்தப்பட்டதும்‌ மூடப்‌ 
பட்டதுமான மேடை,இடை 
வழி, நீளறை, சுரங்கவழி. 211 
gallery (n) - கலைக்கூடம்‌. |ஈ- 
filtration gallery (n) - வடி 
கூடம்‌, அரங்கம்‌. 

galley (n) - ஒருவகைக்‌ கப்பல்‌, 
அடுக்களை (கப்பல்‌, வானூர்தி). 
அச்செழுத்து அடுக்குத்தட்டு. 
galley proof (n) - நீள்தாள்‌ 
அச்சுப்படி (பக்கம்‌ போடாதது.) 


084௦ (8) - பிரெஞ்சு மக்களுக்‌ 
குரிய. 

gallipot (n) - ஒருவகை மண்‌ 
(பீங்கான்‌), பாண்டம்‌. 

galivant (v) - இன்பம்‌ நாடிச்‌ செல்‌. 

gallon (gall) (n) - கேலன்‌ 
(முகத்தல்‌ அளவு). 

gallop (V).- பாய்ந்தோடு,குதித்‌ 
தோடு, விரைவாகச்செல்‌ (1) - 
பாய்ந்தோடல்‌, மீவிரைவு. 

gallows (n) - தூக்குமரம்‌. 981- 
lows humour - துயர நிகழ்ச்சி 
பற்றிய நகைச்சுவை. 

Gallup pol! (n) - கருத்துவாக்‌ 
கெடுப்பு. 

galore (adv) - நிரம்பவுள்ள. 

galvanic (8) - வேதிவினையால்‌ 
மின்னோட்டம்‌ உண்டாக்கும்‌, 
நாடகப்பாங்கான. galvanize 
(9) - நாகமுலாம்‌ பூசு (இரும்பு 
மீது) அதிர்ச்சிக்‌ குள்ளாக்கு. 081- 
vanization - நாக முலாம்‌ பூசல்‌. 
galvanized iron - நாக முலாம்‌ 
பூசியஇரும்பு. 

galvanometer (n) - மின்னோட்ட 
மானி. ஏalvanoscope (nN) - 
மின்னோட்டங்காட்டி. 

gamble (9) - சூதாடு. ஏamble, 
ஏமா. (ஈ) - சூதாட்டம்‌. 
ஏamமler (n) சூதாடி. 

ஏ௮mம௦! (9) - குதித்துவிளையாடு 
() - குதித்து விளையாடல்‌. 


234 


garbled 


086 (1) - விளையாட்டு, தந்திரத்‌ 
இட்டம்‌, தொழில்‌ வகை 
வேட்டை, 09065 - விளை 
யாட்டுப்போட்டிகள்‌, அனைத்‌ 
துலக விளையாட்டுப்‌ 
போட்டிகள்‌. 

086 (8) - ஆர்வமுள்ள, வீர 
முள்ள, இடர்‌ ஏற்கும்‌, நொண்டி. 

086 ப்‌ (1) வேட்டைப்‌ பறவை. 

game cock - சண்டைச்சேவல்‌. 

game keeper (0) - வேட்டைப்‌ 
பறவைகளைப்‌ பாதுகாப்பவர்‌, 
வளர்ப்பவர்‌. 

gamesmanship (n) - ‘விளை 
யாட்டுத்‌ திறம்‌. 

gamete (1) - பாலணு. 08௦4௦ 
(8) - பாலணு சார்‌. 

ஏ௮௱inஏ (1) - சூதாட்டம்‌. 

gamma radiation (n) - காமா 
கதர்‌ வீச்சு. ஏaாma rays (n) - 
காமாகதிர்கள்‌. 

9௱ள (1) - கிழவி. 0814௪ (॥) 
- கிழவன்‌. 

98௭௭௦ (0) - பன்றிக்கால்‌ இறைச்சி. 

ரூ (8) - மூட்டுப்பிடிப்‌ புள்ள. 

game 656௩6 (1) - வேட்டைப்‌ 
பறவைப்‌ பாதுகாப்புப்‌ பகுதி, 
வளர்ப்புப்பகுதி. 0816-/21- 
ர (0) - வேட்டைக்‌ காட்டுக்‌ 
காவலர்‌. 

08ம்‌ (1) - முழுஎல்லை. 

9810௪ (0) - ஆண்வாத்து, பார்வை. 
030 (1) - கூட்டம்‌,கும்பல்‌ 
(குற்ற வாளி). 

080 (4) - சேர்ந்துசெயற்படு 
(எதிராக) 


089180 (ஈ) - குற்றவாளிக்‌ 
கும்பல்‌ உலகம்‌. 

080/0 (ஈ) - மெலிந்தும்‌ 
உயரமாகவும்‌ அருவருப்பாக 
வும்‌ உள்ள. 

garglion (ஈ) - நரம்புத்‌ இரள்‌, 
முடிச்சு. 

gangrene (n) - பிளவை, அழுகல்‌. 
gangrenous (a) - அழுகிய. 

gangster (nN) - குற்றவாளிக்கும்‌ 
பலைச்‌ சேர்ந்தவன்‌. 

gangway (n) - இயங்குபாலம்‌ 
(கப்பல்‌ போய்‌ வர),இடைவழி 
(இருவரிசை இருக்கை). 

gantry (n) - தாங்குசட்டகம்‌ 
(பளுத்தூக்கித்தொகுதி), எவு 
கணை தளம்‌. 

080! (nN) - சிறை. 080! (4) - சிறை 
யில்‌ அடை. 0801 bird - 
சிறைப்பறவை. 030! break (n) 
சிறையிலிருந்து தப்பல்‌. 

092 (ஈ) - பிளவு,திறப்பு, இடை 
வெளி,குறை. 

gap toothed.(a) - பற்கள்‌ அகன்று 
அமைந்தள்ள. 

gape (8) - வாயைப்பிள, 
கொட்டாவி விடு,திகைத்துப்‌ 
பார்‌. (0) - வாயைப்பிளத்தல்‌, 
உற்றுப்பார்த்தல்‌. 

garage (Nn) - வண்டிக்கொட்டில்‌, 
குச்சில்‌. 081806 (8) - 
கொட்டிலில்‌ வண்டியை விடு. 

ஏக்‌ (4)- ஆடையணி (1) - ஆடை 
அணிதல்‌. 

081806 (0) - கழிவுப்‌ பொருள்‌, 
குப்பை. 080806 can - 
குப்பைத்‌ தொட்டி. 

ஏled (a) - குழம்பிய. 


garcon 


ஏலா (॥) - சிற்றாள்‌, வேலை 
யாள்‌. 
98081 (7) - தோட்டம்‌, தோப்பு. 


garden {v) - தோட்டவேலை . 


செய்‌. 080816 (॥) - தோட்‌ 
டக்காரர்‌. ஏardening (n) - 
தோட்டக்கலை. 09061 ௦80- 
tre (1) - தோட்ட மையம்‌. 081- 
den city (n) - தோட்ட நகரம்‌. 
garden .party (௫) - தோட்ட 
விருந்து. 

gargantuan (a) - பேரளவு. 

ஏarஏet (1) - தொண்டை அல்லது 
பால்மடி அழற்சி. 

981016 (8) - கொப்பளி. (ஈ) - 
கொப்பளித்தல்‌. 

gargoyle (1) - பகட்டான. 

ash (8) - பகட்டான. 

garland (0) - பூமாலை (Y)- மாலை 
அணிவி. 

08116௦ (ஈ) - வெள்ளைப்பூண்டு. 
garlicky (a). ்‌ 

garment (Nn) - ஆடை,உறை, 
போர்வை. 

08௭ (4) - சேமித்துவை. ௮ 
(ஈ) - களஞ்சியம்‌. 

garnet (ஈ) - மாணிக்க வகை. 

garnish (4) - அணிசெய்‌. 081- 
nishment (௫) - அணிசெய்தல்‌. 

garret (n) - மச்சுஅறை,மச்சில்‌. 

98150 () - கோட்டைப்படை. 
garrison (ம) - படையினால்‌ 
பாதுகாப்புசெய்‌. 

ஏய (8) - ஓயாமல்‌ பேசு 
இற, பிதற்றல்‌. ஏஅாபlity (ஈ) - 
பிதற்றல்‌. 


235 


gash 


garter (nN) - காலுறைகட்டும்‌ 
நாடா. (4) - நாடாவினால்‌ 
கட்டு. 

085 (ஈ) - வளி, வளிமம்‌, கேசோ 
லின்‌ (4) - -வீணாகப்பேசு, 

, நச்சுவளியை உட்கொள்‌. 085- 
eous (a) - poisonous gas (n} 
நச்சுவளி. 

085080 (1) - சளசள என்று பேசு 
பவர்‌. 

ஏas board (nN) - வளிவாரியம்‌. 
gas bracket (nN) - சுவரில்‌ 
பொருந்‌ திய வளிக்‌ குழாய்‌.9௮5 
chamber (n) - வளியுறை. 9௮5 
cylinder (n) - வளிஉருளை. 
gas-fired (a) - வளியால்‌ 
எரியும்‌. 95-ர£ter (॥) - வளிக்‌ 
குழாய்‌ பொருத்துநர்‌. 085-1(- 
[ர (6) - வளிக்குழாய்‌ 
பொருத்தல்‌. 085-1101067 (n) - 
வளிமானி. 088-101(60 (a) - 
வளியால்‌ எரி 085 light (ஈ) - 
ஆவிவிளக்கு. 088 (ற) - 
வளிப்பெருங்குழாய்‌. 088 
(1): - வளிக்குழாய்ப்‌ பேணு 
பவர்‌. ஏasmask (Nn) - 
வளமுகமூடி. ஏasmeter (n) - 
வளிமானி 

gaspoker (n) - நிலக்கரி 
கொளுத்தும்‌ கோல்‌. 

gas station (n) - பெட்ரோல்‌ 
நிலையம்‌. 

gasworks (ஈ) - வளிஉற்பத்திச்‌ 
சாலை. 

gash (n) - ஆழமான வெட்டு, 
பிளவுப்புண்‌.(\)- ஆழமாக 
வெட்டு. 


gasify 


236 


gazetted officer 


ஏasiீ) (/)- ஆவியாகு, ஆவியாக்கு. 

gasoline (Nn) - கேசோலின்‌,கல்‌ 
லெண்ணெய்‌ வகை. 

gasp (4) - மூச்சுத்தணறு, மூச்சுத்‌ 
இணறிப்பேசு (॥) - இணறல்‌ 

08589) (8) - ஆவிபோன்ற. 

gastric (a) - இரைப்பைசார்‌. 
gastric juice (n) - இரைப்பை 
நீர்‌,ஏகstris (ர) - இரைப்பை 
சுழற்சி. gastronomy (n) - 
உணவியல்‌ 0988110006 (nN) - 
உணவிய லார்‌. 085110006௦ 


(a). 


0816 (nN) - வாயில்‌, நுழைகதவு' 


பார்வையாளர்‌ எண்ணிக்கை. 

te (9) - கல்வி நிலையத்தில்‌ சேர்‌. 

gatecrash (9) - அழையாமல்‌ 
துழை. 

gatehouse (0) - வாயில்‌ இல்லம்‌ . 
gatekeeper (nN) - வாயிலோன்‌. 
gatepost (1) - வாயில்‌ கம்பம்‌. 

gatemoney (n) - நுழைவுக்‌ கட்‌ 
டணம்‌, வாயில்‌ பணம்‌. 0916- 
way () - வாயில்‌ வழி, செல்‌ 
வழி, அடையும்‌ வழி. 

gather (4) - திரட்டு, சேர்‌, ஒன்று 
கூடு. 

gather (௭) - ஆடை மடிப்பு. 

gathering (n) - கூட்டம்‌, தரட்‌௪, 

GATT (General Agreementon 
Tariffs and Trade) - காட்‌: 
வணிகம்‌ மற்றும்‌ வணிகக்‌ 
கட்டணம்‌ பற்றிய பொது உடன்‌ 
பாடு. 1947 இல்‌ நிறுவப்பட்ட து. 

ஏஃயப (ஈ) - பகட்டு. ஏ௮audy (3) - 
பகட்டான. ௮udily (adv). 


08006 (nN) - திட்ட அளவு. 
(அகலம்‌, தடிமன்‌), இடை 
வெளியளவு(மீட்டர்வழி, அகல்‌ 
வழி), அளவி, மானி இருகு 
மானி. 0௮ப9ூ (4) - அள, மதிப்‌ 
பிடு. Crew gauge - திருகு 
மானி. 

03ப (8) - ஒல்லியான, இளைத்த. 

gauntlet (॥) - கவச உலோக 
உறை, கையுறை. 

08026 (ற) - மெல்லிய துணி, 
கம்பி வலை. 922 (8). 

gavel (1) - சுத்தி. (மேடையைத்‌ 
தட்ட) 

gawk (9) - உற்றுப்பார்‌ (நாகரிமற்ற 
முறையில்‌). ஏawky (4) - 
அருவருப்பான (ஆள்‌) 

gawkily (adv). 

08/4 (0) - உற்றுப்பார்‌. 

08) (8) - களிகூர்ந்த, இன்பமான, 

மகிழ்சீசி பொங்குகிற.ஓரினப்‌ 

புணர்ச்சிசார்‌. ஏகiety (nN) - அக 
மகிழ்வு. 0314 (adv). 

gay (0) - ஒரிணப்புணர்ச்சி யாளர்‌. 

0926 (9) - உற்றுப்பார்‌. (0) - 
உற்றுப்பார்த்தல்‌. 

gazelle (ஈ) - ஒரு வகை மான்‌. 

gazette (n) - அரசிதழ்‌. (9) - 
அரசிதழில்‌ வெளியிடு. 09261- 
160 (1) - தகவல்‌ ஏடு (நிலவி 
யல்‌ பெயர்கள்‌). 

gazetted officer (ஈ) - அரசிதழ்‌ 


பதிவு பெற்ற அதிகாரி. ஈ௦॥- 
gazetted officer (0) - அரசிதழ்‌ 


பதிவு பெறா அலுவலர்‌. 


237 


general staff 


068 (1) - பல்லிணை (எந்திரம்‌) 
தளவாடப்பொருள்‌. (4) - பல்லி 
ணையால்‌ பொருத்து, தேவைக்‌ 
கேற்ப மாற்று, ஆயத்தமாகு. 
gear-box (nN) - பல்லிணைப்‌ 
பெட்டி. ஏear-change (n) - 
பல்லிணை மாற்றுகை. 0691- 
[ever (n) - பல்லிணை நெம்பு 
கோல்‌. 0691-8661 (Nn) - 
பல்லிணை ஆழி (சக்கரம்‌). 

ஏecko (1) - வீட்டுப்பல்லி. 

gee (interj) - போ, கிளம்பு 
(குதிரை) 

066 (4) - விரைந்து செயற்படு. 

06626 (1) - வாத்துகள்‌. 

geezer (n) - கிழவர்‌. 

Geiger counter (n) - கெய்கர்‌ 
எண்‌ கருவி. 

gehenna (0) - நரகம்‌, எரியுமிடம்‌. 

geisha (ஈ) - ஜப்பானிய வர 
வேற்கும்‌ மகளிர்‌. 

9919( (1) - அறிவுத்திறன்‌, நல்லு 
ணர்ச்சி, ஆர்வம்‌. 

96! (0) - இழுது பொருள்‌, இழுமம்‌. 
981 (0) - இழுதாக்கு. 

gelatine (ஈ) - எலும்புப்பசை. 
gelatinous (a) - பசைபோன்ற. 

0610 (4) - விதையடி, காயடி, மல 
டாக்கு. 99100 () - காயடித்த 
விலங்கு. ்‌ 

gelignite (ஈ) - ஜெலிக்னைட்‌, 
வெடிமருந்து. 

96௱ (॥) - மணி, மாணிக்கம்‌. 
gemstone (ஈ) - மணிக்கல்‌. 

geminate (v) - இணை. 

சோபா (0) - மிதுனம்‌ (இரட்டை 
யர்‌). 


16 


ஏen (॥) - செய்தி, தகவல்‌. 

gender (n) - பால்‌. gender bias 
(1) - பால்‌ சார்பெண்ணம்‌. 

gene (ஈ) - மரபணு, மரபன்‌ 
(உயிரணு). 

genealogy (1) - குலக்கொடி, 
மரபுக்கொடி. 

genealogical (a) genealogist 
(1) - குலக்கொடியாளர்‌. 

99௭4 (8) - பொதுவான, பரவி 
யுள்ள (X particular). general 
(॥) - படைத்தலைவர்‌. 06061- 
ally (adv). generalize (v) - 
பொதுவிதியாக்கு. ஏ௫Neraliza- 
14௦ (0) - பொது விதியாக்கல்‌. 

General Assembly (n) - பொது 
அவை (ஐ.நா.): 

general dealer (n) - பொது 
வணிகர்‌. 

general election (0) - பொதுத்‌ 
தேர்தல்‌ 

general headquarters - 
பொதுத்தலைமை இடம்‌. 

general hospital - தலைமை 
மருத்துவனை. 

general post-office (n) - 
தலைமை அஞ்சலகம்‌. 

general practice (ஈ) - பொது 
மருத்துவம்‌. 06161௮ practitio- 
ner (0) - பொது மருத்துவர்‌. 

general purpose (n) - பொது 
நோக்கம்‌. 

general staff (n) - போர்படைத்‌ 
தலைவருடைய உதவியாளர்‌ 
கள. 


generalissimo 


generalissimo (1) - கூட்டுப்‌ 
படைத்தலைவர்‌ கப்பற்படை, 
வானூர்திப்‌ படை, போர்ப்‌ 
படை. 

generality: (1) - பொதுக்கூற்று. 
the generality - பெரும்‌ 
பான்மை, பொது. 

generate (4) - உற்பத்திசெய்‌, 
உருவாக்கு, இயற்று. 060619- 
tion (nN) - இயற்றல்‌, 
பிறப்பித்தல்‌, தலைமுறை. 
generative (a) - பிறப்புக்‌ 
குரிய. ஏeneration gap (6) - 
தலைமுறை இடைவெளி. 

generator (ஈ) - மின்‌ இயற்றி, 
ஆக்கி, இயற்றுபவர்‌. 

generous (a) - தாராள குண 
முள்ள, பெருந்தன்மையுள்ள. 
generosity (n) - பெருந்‌ 
தன்மை, ஈகைப்பண்பு. 

genesis (n) - தொடக்கம்‌, 
பிறப்பு, படைப்பு. 

genetics (n) - மரபியல்‌. 0664௦ 
(8) - மரபியலுக்குரிய. 08061௦ 
0006 (0) - மரபுக்குறியம்‌. 06- 
netic complex (1) - மரபுக்‌ 
கலவை. 06611௦ engineering 
(1) - மரபணுவாக்கம்‌. 0860- 
cist (1) - மரபியலார்‌. 

08/4! (8) - அன்பான, இனிய, 
பழகுவதற்குரிய, சீரான, 
கதகதப்பான, வளர்ச்சிக்குச்‌ 
சார்பான. ஏeniality (ஈ) - 
இனிய பண்பு. 

genie (n) genii (pl) - குறளி, 
தெய்வம்‌, பூதம்‌. 

genital (8) - பிறப்புக்குரிய. ஏ£ார்‌- 
tals (ஈ) - பிறப்புறுப்புகள்‌. 

genitive (n) - ஆறாம்‌ வேற்‌ 
றுமை, (அ/அது) கிழமைப்‌ 
பொருள்‌ தரும்‌ வேற்றுமை. 


238 


gentry 


genius (n) geniuses (pl) - 
மேதைத்‌ தன்மை, அறிவாண்‌ 
மை, மேதை, இயற்கையாற்றல்‌. 

genocide (n) - இனப்படுகொலை, 
இனப்படுகொலை செய்பவர்‌, 

genre (ஈ) - பாணி, நடை, வகை: 
(இலக்கியம்‌, கலை). ஏenre 
painting(n)-பொது வாழ்க்‌ 
கைக்‌ காட்சி ஒவியம்‌. 

gent (ஈ) - சான்றோர்‌, பண்பாளர்‌ 
gents (n) - ஆடவர்‌, the gents 
- ஆடவர்பொதுக்கழிப்பிடம்‌ 

genteel (a) - நாகரிகமான, 
திருந்திய உயர்குடிக்குரிய, 961- 
teelly (adv) 

gentile (ற) - யூதர்‌ அல்லாதவர்‌ 

gentility (n) - உயர்குடிப்பிறப்பு, 
பெருந்தன்மை. 

ஏently (8) - அன்பான, சீரான, 
கருத்துள்ள, செங்குத்தற்ற, நற்‌ 
குடிநிலையுள்ள. 9611161685 
(n) - gently. (adv) gentlefolk 
(1) - மேட்டுக்குடியினர்‌. 

gentleman (ஈ) - பாடறிந்து 
ஒழுகுபவர்‌, சான்றோர்‌, 
உயர்குடி பிறந்தோர்‌, ஏentle- 
ஈர (0) - சீமான்கள்‌. ladies 
(16) - சீமாட்டிகள்‌. ஏentle- 
manly (adv). gentleman's 
agreement - . சான்றோர்‌ 
உடன்பாடு. ஏentlewoman - 
(1) - பெண்‌. 

gentry (0) - நற்குடிபிறந்தோர்‌. 

gentrify (Vv) - நடுநிலை வகுப்‌ 

பினருக்கு ஏற்றதாகச்செய்‌. 


genuflect 


239 


ghost 


genuflect (4) - மண்டியிடு. 
genulexion (n) - மண்டியிடல்‌. 

genuine (a) - உண்மையான, 
வாய்மையுள்ள. ஏஒenuinely 
{adv}. 

யக்‌ (ற) - பேரினம்‌ 
(உயிரியல்‌) வகை, 020 (8) 

geocentric (8) - புவிமைய (X 
hetiocentric) 

090083) (n) - புவிவடிவ 
இயல்‌ ஓeodesic (8). 

geography (ஈ) - புவிஇயல்‌. 
geographical (a) - geogra- 
pher (௫) - புவிஇயலார்‌. 

geology (1) - புவிஅமைப்பியல்‌, 
வளரியல்‌, 0601001091 (a) - 06- 
ologist (ஈ) - புவி அமைப்‌ 
பியலார்‌. 

geometry (0) - வடிவக்கணிதம்‌. 
geometrical (a) - geometri- 
8 (N) - வடிவக்‌ கணித 
வல்லுநர்‌ 

geophysics (n) - புவி இயற்‌ 
பியல்‌. ஏeOophysicist - புவி 
இயற்பியலார்‌. 

geopolitics (ஈ) - புவிக்காரண 
அரசியல்‌, 0600014021 (8) 

georgette (ஈ) - மெல்லிய 
பட்டுத்துணி 

geostatics (Nn) - தண்பொருள்‌ 
நிலை இயல்‌. 

08௱ (॥) - முளைச்கரு, நோய்‌ 
நுண்ணம்‌, கருமூலம்‌. 081௱1- 
nal (a). 

08௭6 (8) - பொருத்தமான. 

germinate (v) - முளைக்கத்‌ 
தொடங்கு. ஏemination (n) - 
விதை முளைத்தல்‌. 


gerontology (n) - மூப்பியல்‌. 

gerrymander (1) - தனக்குச்‌ 
சாதகமாக வாக்காளர்‌ தொகுதி 
யைப்‌ பிரி. (1) - இவ்வாறு 
பிரித்தல்‌. 

ஏerரயாd (ஈ) - தொழிற்பெயர்‌. 
"What the use of my scold- 
ing ரர” என்பதில்‌ 800100 
என்னும்‌ சொல்‌. 

Gestapo (n) - ஜெர்மன்‌ நாசி 
ஆட்சியின்‌ ஒற்றர்‌. 

gestation (ஈ) - கருவளர்ச்சி, 
gestation period (6) - ௧௫ 
வளாகாலம 

gesticulate (4) - கைகால்களை 
ஆட்டிப்‌ பேசு. 068110ப18110 
(1) - இவ்வாறு பேசுதல்‌. 

gesture (n) - சைகை (4) - 
சைசைக்காட்டு. 

96( (4) - பெறு, வாங்கு. 

get-at-able (8)- அடையக்கூடிய. 

getaway (n) - தப்பிச்செல்லுகை. 

get-together (0) - கூட்டம்‌. 

get-up (7) - ஆடை. அணிதல்‌ 

get-up-and go (1) - ஆற்றலும்‌, 
வலுவும்‌. 

geegaw (0) - பகட்டு. 

geyser (0) - வெந்நீர்‌ ஊற்று. 

ghastly (adv) - கோர உருவ 
மான, பேய்‌ போன்ற. ஏhastili- 
ness (n). 

hat (nN) - மலைத்‌ தொடர்‌, படித்‌ 
துறை 

ghee (n) - நெய்‌. 

ghetto (n) - யூதர்‌ சேரி (நகரம்‌) 

ghost (n) - பேய்‌, ஆவிஉரு, 
பொய்த்‌ தோற்றம்‌, மயக்கம்‌. 
ghost (9) - பிறருக்காக எழுது. 
ghostly (adv). 


ghoul 


240 


gingham 


0௦ய (௫) - பிணந்தின்னும்‌ பேய்‌, 
கூளி, சாவில்‌ அக்கறை காட்டு 
பவர்‌. 

1௭% () - அரக்கர்‌, பேரளவு உள்‌ 
ளவர்‌ (% பாரி) (8) - மிகப்‌ 
பெரிய,அளவு கடந்த 0180-1116 
(8). 

giant panda (ஈ) - பெருங்கரடி. 
0181-5126 (8) - பெரிய அள 
வுள்ள. 

gibber (4) - பிதற்று. 001 
(ஈ) - பிதற்றல்‌ உரை, மடமை. 

0106 (9) - ஏளனம்‌ செய்‌, இகழ்ச்சி 
செய்‌ (1) - ஏளனம்‌, இகழ்ச்சி 

gibbet (V)- தூக்குமரம்‌, (4) - தூக்கி 
லிடு. 

90௦ (॥) - வாலில்லாக்‌ குரங்கு. 

giddy (8) - மயக்கமாக, தலை 
சுற்றுகிற, பட்டும்‌ படாதது 
மான. 010014 (adv). 

ஏரீ£ (॥) - கொடை, பரிசு, இயற்‌ 
கைத்‌ திறம்‌. 011160 (8) - இயற்‌ 
கைத்‌ நிறமுள்ள, அறிவார்ந்த. 
gift box (nN) - பரிசுப்பெட்டி. 
giff-shop (n) - பரிசுப்பொருள்‌ 
கடை. 911 token (nN) - பரிசுப்‌ 
பொருள்‌ வில்லை. 911-418 
(॥) - ஆயத்தப்‌ பரிசுப்‌ பொருள்‌. 
gift-wrapping (n) - பரிசுப்‌ 
பொருளைச்‌ சுற்றும்‌ உறை. 

919 (ஈ) - இருசக்கரக்‌ குதிரை 


வண்டி, ஓடம்‌. 


010016 (¥) - முட்டாள்தனமாகச்‌ 
சிரி (ஈ) - giggles (pl) - அடங்‌ 
காச்சிரிப்பு, இளித்தல்‌. 100161 
(ு- இளிப்பவர்‌. 


gigolo (ஈ) - தொழில்‌ முறை 
ஆண்நடமாடும்‌ இணை (முதிய 
மகளிருக்கு),காசுக்காகக்‌ காதல 
னாக இருப்பவர்‌ (முதிய செல்வ 
மகளிருக்கு]. 

010 (ஈ) - பொன்‌ முலாம்‌ பூசு, 
பள்பளப்பாகச்‌ செய்‌. 011000 
(1) பொன்‌ முலாம்‌. 

ஏரி! () - செவுள்‌ (மீன்‌). 

911 (6) - பொன்‌ முலாம்‌. (9) - 
பொன்‌ முலாம்‌ பூசய. 

gimlet (ஈ) - தமரூசிந்‌ துளை 
யிடுங்கருவி. 

ஏmnick (॥) பகட்டுப்பேச்சு. 
gimmickry (n) - பகட்டுப்‌ 
பேச்சு. 9MmMicky (a). ’ 

ஏர (॥) - வலை, கண்ணி, விதை 
பிரிக்கும்‌ எந்திரம்‌ (பஞ்சு) கடுந்‌ 
தேறல்‌ (9) - விதை பிரித்தெடு, 
அரை. 04040 (8) - அரைவை 
செய்யும்‌,விதை பிரிக்கும்‌. 

ginger (ஈ) - இஞ்சி,காரப்‌ 
பொருள்‌, எழுச்சி,ஆற்றல்‌ மங்‌ 
கிய சிவப்பு மஞ்சள்‌ நிறம்‌ (4) - 
எழுச்சியூட்டு. 01060 (8) - 
இஞ்சி போன்று. 911061-816 
(1) - இஞ்சித்தேறல்‌. 9106 - 
bread (n) - இஞ்சுச்‌ சுவை 
ரொட்டி. 

giner group (n) ஆதிக்கக்குழு 
(அரசியல்‌) 

gingernut (1) - இஞ்சிச்‌ சுவை 
பிஸ்கோத்து. 

gingerly (adv) - எச்சரிக்கையான. 

gingelly (n) - எள்‌. gingelly oill 
(0) - நல்லெண்ணெய்‌. 

gingham (n) - பருத்தி அல்லது 
லினன்‌ துணி. 


gingivitis 


241 


glanders 


gingivitis (n) - ஈற்றழற்சி. 

ginseng (n) - மருந்துச்செடி. 

gipsy (n) - நாடோடி. 91083 
08106 - நாடோடி நடனம்‌. 

gர்சீfீச (0) - ஒட்டகச்சிவிங்கி. 

ஏர (4) - சூழ்‌, ஆடையணி. 

0 (॥) - பெருஉத்தரம்‌, வட்டம்‌, 
தாங்குகட்டை. 

0016 (nN) - கச்சை, வளையம்‌ (0) - 
சுற்றிக்‌ கட்டு, சுற்றி வளை. 
pectoral girdle - தோள்வளையம்‌. 

941 (9) - பெண்‌,சிறுமி, பெதும்பை. 
0116 (0) - மகளிர்‌ குழு. ஏர்‌ 
(8)- சிறுபிள்ளைத்தனமான. 011- 
h௦௦d - பெதும்பைப்‌ பருவம்‌. 

இந்‌ (20) - சிற்றின்பவெறியூட்டம்‌, 
இளம்‌ பெண்‌ படமுள்ள. 

girl Friday (6) - அலுவலகப்‌ 
ப்ணிகள்பலவுள்ளஇளம்பெண்‌. 

gil-d்end (௫) - பெண்‌ இணை, 
காதலி, 

ம பே/06 (0) - பெண்‌ சாரணி. 

9௦ (0) - பணம்‌ மாற்றும்‌ முறை 
(வங்கிக்கு வங்கி) 

ன்‌ (ற) - சுற்றளவு, சுற்றிக்‌ 
கட்டும்பட்டை ()- சுற்றிக்கட்டு. 

gist (1) - சாறம்‌,கருக்கம்‌. 

give (v) - கொடு, அனுமதி, அளி, 
செய்‌,எழுப்பு,உருவாக்கு. 

give (0) - வளைவு. 

give away (0) - இலவசப்‌ பொருள்‌, 
வெளிப்படுத்தும்‌ குறிப்பு. 

9 (6) - குறிப்பிட்ட நிலையில்‌. 

given (prep) - கருத்தால்‌ கொள்ளல்‌. 

ஸ்வா (ற) - கிறித்துவப்‌ பெயர்‌. 

94/6 (1) - கொடுப்பவர்‌. 


gizzard (1) - அரைவைப்பை. 

glace (a) - சர்க்கரையில்‌ பாதுகாக்‌ 
கப்பட்ட (கனி) 

glacial (8) - பனிக்‌ காலத்திற்‌ 
குரிய, பனியாறுகளால்‌ உண்டா 
கும்‌, மிகக்‌ குளிர்ந்த. ஏlacially 
(adv). glacier (n) - பனியாறு. 

018016 (1) அரணுக்கு முன்னுள்ள 
சரிவு. 

9180 (8) - மகிழ்ச்சியுடன்‌, நன்றி 
யுள்ள, விடுபடும்‌, மகிழ்வளிக்‌ 
கும்‌. 018006 (4) - மகிழ்ச்சி 
பூட்டு, மகிழ்வி. ஏladly (adv) 
gladsome (8) - மகிழ்ச்சியான. 

glad-hand (4) - கள்ளத்துடன்‌ வர 
வேற்பளி. 

glade (n) - திறந்தவெளி. 

gladiator (n).- மல்லன்‌. 019019- 
torial (a). 

gladiolus (n) - ஒருவகைச்செடி. 

glamour (॥) - கவர்ச்சி, பகட்டு, 
மருட்சி. (4) - மயக்குபவர்‌. 
glamour politics (n) - கவர்ச்சி 
அரசியல்‌. ஏlamorous (9) - 
கவர்ச்சியுள்ள. 

glance (v) - விரைந்து பார்‌, 
விரைந்துபடி, சுருக்கமாகக்‌ 
குறிப்பிடு, திருப்பு. 018706 (Nn) 
- பார்வை,ஓரே பார்வையில்‌ 
நோக்கல்‌. ஏlancing (a) - 
திரும்பும்‌. , 

01210 (1) - சுரப்பி. ஏ|and்பlar (௩) 
- சுரப்பிசார்‌.0ப௦1 ஏland (n) - 
நாளமுள்ள சுரப்பி. பபctless 
0180 (ஈ) - நாளமில்லாச்‌ 
சுரப்பி. 

anders (6) - குதிரைத்‌ தொற்று 
நோய்‌. (சயம்‌) 


glare 


ல்‌ 


42 globe 


glare (4) - சினத்துடன்‌ பார்‌, பளிச்‌ 
சொளிவீசு. 012110 (8) - கூசும்‌. 

01895 (1) - கண்ணாடி, பளிங்கு, 
கண்ணாடிப்‌ பொருள்‌. 001400 
01885 - முகம்‌ பார்க்கும்‌ கண்‌ 
ணாடி. 085865 - மூக்குக்‌ கண்‌ 
ணாடி,இருகண்‌ நோக்கி. the 
glass - பாரமானி. 01955 (V} - 
கண்ணாடியால்‌ மூடு. 01958 
blower (n) - கண்ணாடி உருக்கி 
வேலைசெய்பவர்‌. 01855 fibre 
(॥) - கண்ணாடி இழை. 

glassfu (n) - குவளையளவு. 

glass house (n) - sகண்ண.டிக்‌ 
கூடம்‌, போர்ப்படைச்சிறை. 
giassware (ஈ) - கண்ணாடிஃ 
கலன்‌. ஏlassworks (nN) - 
கண்ணாடித்‌ தொழிற்சாலை. 
glassy (a) கண்ணாடி 
போன்று. உயிரற்ற. 

glaucorna (1) - கண்மறைப்பு 

glaucous (a) - பசுமை அல்லது 
நீலநிற மான. 

91826 (6) - மெருகிடு, பளபளப்‌ 
பாக்கு (0) - பளபளப்பு, மினு 
மினுப்பு, மெருகிடு. 018260 (a) 
- மந்தமான, உயிரற்ற. glazier 
(1) - கண்ணாடி போடுப வன்‌. 

gleam (॥) - சுடரொளி, மினு 
மினுப்பு,விரவிய ஒளி, எழுச்சிப்‌ 
பாடு. ஏleam (VY) - ஒளிவிடு, 


மன எழுச்சி காட்டு, ஏeaாing 


(8) - ஒளிவிடும்‌. 

can (4) - சேகரி (விட்ட தானி 
யம்‌) பெறு (செய்தி). 018808 
(॥) - செய்த சேகரிப்பவர்‌. 
gleanings (1) - சேகரிப்புகள்‌, 
திரட்டுகள்‌. 


9186 (ஈ) - களிப்பு, மகழ்ச்சி, 
கூட்டிசை. 01661ப (ஐ. 

glen (0) - ஒடுங்கிய பள்ளத்தாக்கு, 

வும்‌ (8,௮0) - சரளமாகப்‌ பேசுகிற, 
எதிர்ப்பில்லக, வழுவழுப்பான... 
gibly (adv) 

0106 (4) - வழுக்கிச்செல்‌, ஊர்‌. 
91408 (ஈ) - சறுக்குப்பலகை, 
சறுக்கி, சறுக்கூர்தி. glide (n) - 
வழுக்கசைவு. 91010 (ஈ) - 
சறுக்கிச்‌ செல்லல்‌. 

எ (V) - விட்டுவிட்டு ஒளிர்‌. 
(॥) - மங்கிய ஒளி, அறிகுறி. 
alimmering (1) - மங்கிய ஒளி. 

| 018286 (ற) - குறும்பார்வை, 
காட்சி. 

௨ (0 - விரைந்து பார்‌, காண்‌. 
ஏர! (4) - பளிச்சென்று ஒளிவீசு, 
(5) - பளிச்சென்று ஒளிவீசல்‌. 
glisten (௫) - 
ஒளிவிடு. 

914512 (5) - ஒளிவிடு. 
glitter (6) - மின்னு, பளபளப்பு 
காட்டு. (17) - மின்னுதல்‌, பகட்டு. 
9103 (4) - மட்டின்றி மகிழ்‌ (தனக்‌ 
குத்தானே).9loatingly (adv). 
01006 (ஈ) - உருண்டை, கோளம்‌ 
கம்‌)106 globe - பவி, 
.. கோளவடிவமைப்பு. 
91003! (a) - உலகம்‌ முழுதும்‌. 
ச்‌ தழுவிய 9lobalize - 
தழுவியதாக்கு (மேல்‌ 
வணிக நிறுவனங்கள்‌ 
தா செயல்படஅனுமதி) 
giobs ization (6) 
தாக்கல்‌ . ஓ. ஙeraiiz2- 


பளபளப்பாயிரு, 


- உலகம்‌ 


globule 


globule (n) - சிறுகோளம்‌, உருள்‌ 
மணி. 9/௦மப[கா (8) - கோளம்‌ 
போன்ற. 
globe-trot (4) - உலகம்‌ சுற்று. 
globe trotter (n) - உலகம்‌ சுற்று 
பவர்‌.உலகம்‌ சுற்றும்‌ வாலிபன்‌. 
glomerate (a) - திரண்டுள்ள, 
முடிச்சாக உள்ள. ஏlomerபlபs 
(7) - குழலிமுடிச்சு, திரட்சி. 
gloom (n) - இருள்‌, வருத்தம்‌ () - 
இருளடை,மனம்‌ வருந்து. 
gloomy (8) - இருண்ட, வருந்‌ 
தும்‌. ஏloomily (adv). 
glorify () - புகழ்‌, பாராட்டு. 9/0- 
rification (n) - புகழ்ச்சி. ஓ/0ரர- 
ரீச்‌ (2) - புகழ்ச்சிக்குள்ளாக்கிய. 
glorious (a) - புகழுக்குரிய, 
அழகான, நேர்த்தியான, இனிய, 
மகிழக்‌ கூடிய. 9]0ாy (1) - புகழ்‌, 
பாராட்டு, மேன்மை, வணங்கல்‌, 
பெருமிதம்‌ ஏlory-hole (ஈ) - 
உடைமைகளைப்போடுமிடம்‌. 
01085 (n) - பளபளப்பு, வெளிப்‌ 
பகட்டு,குறிப்புரை, பதவுரை 
(4) - பளபளப்பாக்கு, மினுக்கு, 
குறிப்புரை எழுது, சுருக்கிக்‌ கூறு. 
glossy (8) - பளபளப்பான. 
glossary (0) - கலைச்‌ சொற்கள்‌. 
glottis (1) - குரல்வளை. 010118 
(8) - குரல்வளைக்குரிய. 
glove (n) - கையுறை. (4) - 
கையுறை அணி. love comM- 
partment (n) - சிற்றறை 
(ஊர்தி) glove - puppet (n) - 


விரல்‌ அசை பொம்மை. 


243 


GNP 


glow (n) - ஒளிர்வு,சிவத்தல்‌, 


உணர்ச்சி மிகுதி. 104 - worm 


(॥) - மின்மினி. lower (4) - 
முறைத்துப்பார்‌. 

glucose (n) - குளுக்கோஸ்‌, பழச்‌ 
சர்க்கரை. 

glue (n) - பசை, பிசின்‌. ஏluey (2) 
* ஒட்டும்‌. 0106 - sniffing (0) - 
ஆவி இழுத்தல்‌. 

இப௱ (8) - இருண்ட, வருத்தமான 


9104 (4) - மிகையாக வழங்கு, 


மீயுண்‌. (॥) - மிகுதி, தெவிட்‌ 
டல்‌, விஞ்சுதல்‌. 

0/ப16 (0) - பிசின்‌, பசை. 01ப4- 
nous (a) 

glutton () - மீதுண்பவன்‌, பெருந்‌ 
தனிக்காரன்‌, சாப்பாட்டு ராமன்‌. 
gluttonous (a) - gluttony (n) - 
மீதுண்ணல்‌. 

glycerine (n) - Sளசரின்‌, இனிய 
நீர்மம்‌. 

ஏ௱ - கிராம்‌. 

GMT - 8ரீன்விச்‌ சராசரி நேரம்‌. 

012160 (a) - திருகியும்‌ கரடு 
முரடாகவும்‌ உள்ள (மரம்‌,கை) 
கணுக்களுள்ள. 

gnash (9) - பற்களை நெரி. 

ஏற (1) - சிறு கொசு. 

08 (V) - கடித்துச்‌ சுவை. 

gneiss (n} - தப்பரறை, கொழுந்‌ 
துப்பாறை. 

9106 (ஈ) - புதையல்‌ குறளி,இக்‌ 
குறளியுள்ள அணிகலன்‌. 

9௭௦16 (8) - மணிச்சுருக்கமான. 

௦௦ (1) - நிழற்கடிகாரம்‌. 

GNP - மொத்தத்‌ தேசிய விளை 
பொருள்‌, மொ.வி.பொ. 


gnostic 


010840 (ஈ) - அறிநெறிக்‌ கோட்‌ 
பாட்டாளர்‌. 

9௦ (v) - செல்‌, நட, இழ, இற, கழி, 
நடைபெறு. 90 (0) - 9065 (0) - 
ஆடும்முறை, ஆற்றல்‌ வலிமை. 
go-ahead (ஈ) - ஒன்றைச்‌ 
செய்ய அனுமதி. (8) - புதிய 
முறைகளை ஆய்ந்துபார்க்க 
விரும்பும்‌. 9௦-ஸbetween (n) - 
இடையாள்‌, தூதர்‌. 00-06(161 (n) 
- ஆற்றலாளர்‌. 00-51084 (n) - 
மெதுவாக வேண்டு மென்றே 
வேலைசெய்தல்‌ (தொழிற்‌ 
சாலை எதிர்ப்பு) 

9080 (0) - ஓட்டுங்கோல்‌, தூண்டு 
கோல்‌. (4) - தூண்டு, தொந்‌ 
தரை செய்‌. 

008! (0) - இலக்குப்‌ பந்து, கெலிப்‌ 
புப்‌ புள்ளி, இலக்கு. 008655. 
(2) - இலக்கற்ற. 008! 8168 (0) 
- இலக்குப்பகுதி. 0031-160௪, 
008/6 (nN) - இலக்குப்‌ பந்து 
அல்லது கெவிப்புப்‌ புள்ளி, 
தடுப்பவர்‌. 002 - kick (1) - 
இலக்குப்பந்து உதைப்பு. 90௮ 
- [06 (ஈ) - இலக்குப்‌ பந்துக்‌ 
கோடு. 908! - mouth (n) - 
இலக்குப்பந்து முன்பகுதி. 008] 
- றost (ஈ) - இலக்குப்பந்து 
கம்பம்‌. 

0081 (8) - வெள்ளாடு. 

gobble (4) - விழுங்கு. 

goblet (n) - கண்ணம்‌. 

9௦00 (ஈ) - பேய்‌,சிறுதெய்வம்‌. 

900-087 (ஈ) - நடைவண்டி. 


244 


goings - on 


600 - கடவுள்‌, இறைவன்‌, எல்‌ 
லாம வலலவன, எலலாம 
அறிந்தவன்‌. 000065$ (n) - 
பெண்‌ தெய்வம்‌. 000] (௮) - 
கடவுள்‌ பற்றுள்ள. 0001111655 
(0) - கடவுள்தன்மை. 

000- ரப! (8) - மிகவும்‌, கெட்ட. 

god - child, daughter,son (n) - 
பொறுப்புக்‌ குழந்தை, மகள்‌, 
“மகன்‌. ட்‌ 

god - father,mother,parent (n) 
- பொறுப்புத்‌ தந்தை,தாய்‌, 
பெற்றோர்‌. 

900 - fearing (a) - கடவுளுக்கு 
அஞ்சும்‌, நல்லவாழ்வு வாழ்வும்‌. 

god - head (n) - கடவுள்‌. 

God's acre (n) - கல்லறை. 

god - send (ஈ) - எதிர்பாராத 

. நற்பேறு. 

god - speed (interi,n) - வெற்றி 
உண்டாவதாகுக. 

9067. (1) - ஊக்கமுள்ளவர்‌, பல 
ருடன்‌ உடலுறவு கொள்ளும்‌ 
பெண்‌,செல்பவர்‌(திரைப்‌ படம்‌). 

000016 (4) - விழிகளை உருட்டிப்‌ 
பார்‌. (9) - விழி பிதுங்கியுள்ள. 
000065 - மூக்குக்‌ கண்ணாடி. 

000161 (nN) - மண்குவளை,குப்பி. 

90119 () - விடுதல்‌,கிளம்புதல்‌, 
புறப்படல்‌, விழி இயல்பு, 
தேர்ச்சி அளவு. 

90110 (3) - நன்கு இயங்கும்‌. 90- 
ing rate (nN) - சரக்குகளுக்கும்‌ 
பணிகளுக்கம்‌ வழங்கும்‌ வழக்க 
மான பண அளவு. 

going over (n) - goings - over 
(21) - ஆராய்தல்‌ துப்புரவு செய்‌ 
தல்‌, பழுதுபார்த்தல்‌. 

goings - on (n) - வியப்பூட்டும்‌ 
நிகழ்ச்சிகள்‌. 


goitre 


goitre (n) - கழுத்துக்‌ சுழலை. 
00187 (1) - பந்தய ஊர்தி. 
0010 (0)- பொன்‌, தங்கம்‌, செல்வம்‌. 
gold digger (ஈ) - கவர்ச்சி 
காட்டி காசுபறிப்பவள்‌. 0010 - 
ப$ (ஈ) - பொன்தூள்‌. 9010 - 
ரி610 (॥) - பொன்‌ சுரங்கம்‌. 
gold - finch (7) - ஒளிர்நிற பாடும்‌ 
பறவை. ்‌ 
0010 - 5h (7) - பொன்னிற மீன்‌. 
0010 - 101,624 - பொன்னிலை. 
gold - medallist (n) - பொற்‌ 
பதக்கம்‌ பெற்றவர்‌. 0010 - mine 
(॥) - தங்கச்சுரங்கம்‌, செல்வச்‌ 
செழிப்பு. 0010 - plate (ஈ) - 
பொற்கலன்கள்‌. 9010-ரப5h (ஈ) 
-  பொன்வயல்‌ நோக்கி 
விரைதல்‌. ஏ௦ldsmith (n) - 
பொற்கொல்லர்‌. 
gold-standard (ஈ) - பொன்‌ 
இருப்பு அடிப்படையில்‌ 
அமைந்த நாணத்‌ திட்டம்‌. 
901080 (a) - பொன்னாலான. 
golden age,period (n) - 
பொற்‌ காலம்‌. 001061 eagle 
(॥) - பெரும்‌ பொற்கழுகு. 
golden jubilee (0) - பொன்‌ விழா 
golden rule (n) - பொன்‌ விதி. 
golden - wedding (n ) - ஐம்ப 
தாவது திருமண ஆண்டு. 
001 (॥) - குழிப்‌ பந்தாட்டம்‌. 9014 
ball (n) - குழிப்பந்து. 9014௪ (1) 
* குழிப்பந்தாடுபவர்‌. 901 00ம்‌ 
(ஈ) - குழிப்பந்துக்‌ கழகம்‌, 
கோல்‌. 0011 ure - குழிப்‌ 
பந்து விளையாடும்‌ பகுதி. 
Goliath (n) - அரக்கன்‌ 


245 


good-hearted 


golly (interj) - வியப்பு 
தெரிவித்தல்‌ 
golosh (n) - தொய்வகக்‌ 
காலுறை. 


00090 (1) - பாலின உறுப்பு. 
0010018 (0) - இன்ப ஒடம்‌,படகு. 
gondolier (1) - படகோட்டி. 
0016 (9) - கடந்தகால, கடந்து 
போன. 0016 (prep) - பிந்திய. 

ஏலாer () - ஒழிந்த ஆள்‌, பொருள்‌. 

0019 (0) - சேண்டைமணி, பதக்கம்‌. 

gonorrhoea (ஈ) - வெட்டை, 
மேக வெள்ளை. 

9௦௦ (1) - ஒட்டுபொருள்‌. 

good (a) - (better,best) - நல்ல, 
தகுந்த, உயர்ந்த, நலந்தரும்‌, 
சிரிப்பூட்டும்‌, புகழும்‌. 0000 
(804) - நல்ல, நன்மை, நலந்‌ 
தருவன. he 0000 - நல்லவர்‌ 
good-faith (nN) - நல்லெண்மை. 
good-for-nothing (nN) - உருப்‌ 
படாதவன்‌. 

Good Friday (n) - (பெரிய) 
வெள்ளிக்கிழமை. 

good-hearted. (a) - அன்பான. 
good - humour (n) - நல்ல 
நகைச்சுவை. 9000 - (0016 (n) - 
நல்ல தோற்றம்‌. 0000 - 100140 
(8) - நல்ல தோற்றமுள்ள. 
good - nature (n) - 
நல்லியல்பு. 0000 natured (a) 
- நல்லியல்புள்ள. 0000- 
neighbourliness (n) - 
நட்புறவுகள்‌ 0000-5656 - 
நல்லுணர்வு, நடைமுறை 
யறிவு. 0000 - tempered (8) - 
நல்ல உளப்பாங்குள்ள. 


good bye 


246 


government 


good bye (interj,n) - போய்வா 

goodly (n) - அழகான, பார்க்கத்‌ 
தகுந்த, போதிய. 

000008 (nN) - வீட்டுக்காரன்‌, 
கணவன்‌. 

goodness (n) - நற்பண்பு, 
அன்பு,வளர்க்கு ம்பண்பு (உணவு), 
வியப்புச்சொல்‌.. 

90005 (1) - சரக்குகள்‌, பொருள்‌. 
90005 - train - சரக்குத்‌ தொடர்‌ 
வண்டி. 

good - will (0) - நல்லெண்ணம்‌, 
நற்பெயர்‌ (வணிகம்‌) 

000 (1) - இனிப்பு,விரும்பும்‌ 
பொருள்‌, நல்லவன்‌, கதைத்‌ 
தலைவன்‌. 

goose step (ஈ) - முழங்கால்‌ 
மடியாத ஒருவகைப்‌ படைத்‌ 
துறை நடைவகை. 

Gordian knot (n) - சிக்கலான 
பணி. 

9016 (1) - குருதிப்‌ பெருக்கு, ஆப்பு 
வடிவஆடைப்பகுதி, (Y)- கொம்‌ 
பினால்‌ குத்திக்கிழி. 90 (8). 

00196 (1) - குறுகிய செங்குத்துப்‌ 
பள்ளத்தாக்கு (ஆற்றுடன்‌), 
தொண்டை, ௨.ணவுக்‌ குழல்‌ (9) - 
விரைவாக உண்‌. 

gorgeous (a) - பகட்டான நிறங்க 
ளுள்ள, பகட்டான ஓப்பனை 
யுடைய. 

௦1901 (॥) கொடும்பிடாரித்‌ 
தெய்வம்‌ (கிரேக்கப்‌ புனை 
வியல்‌) 001001 (ஈ) - ஆதிக்கம்‌ 
செலுத்தும்‌ பெண்மணி. 

001118 (ஈ) - வாலில்லாக்‌ குரங்கு 


gormandize (4) - மீதூண்‌. 001- 
௱/andizer (1) - மீதூண்பவர்‌. 
gormless (a) - முட்டாள்‌ தன 
மான, அறிவற்ற. ஏ0OrMlessly 
(adv). 

gosh (॥) - கடவுள்‌. 

ஏ௦sிing (n) - வாத்துக்குஞ்சு. 

gospel (n) - நற்செய்தி, நன்‌ 
னெறி, உண்மை. 

gossamer (nN) - சிலந்திநூல்‌, மிக 
மெல்லிய வலை. 

gossip (n} - வம்புப்பேச்சு, (9) - 
வம்பள. 

Goth (n)- பண்டைக்‌ கிழக்கு ஜெர்‌ 
மானிய இனத்தார்‌ . hic (8) 
- பண்டையகிழக்கு ஜெர்மானிய, 
கூர்வளைவு சிற்ப வகை 
சார்ந்த. 

gourd (ற) - 
சுரைக்காய்‌. 

ஏ௦பாறகாப (0) - மீதூண்‌ விரும்பி. 

0001 (ஈ) - 8ல்வாதம்‌,முடக்கு 
வாதம்‌.00பறு (9). 

govern (4) - ஆட்சிசெய்‌, கட்டுப்‌ 
படுத்து, உறுதிசெய்‌,தனிப்பட்ட 
வேற்றுமையை வேண்டி நில்‌ 
(இலக்கணம்‌). ௦Overning(a) - 
ஆளும்‌. ஏoverning body - 
ஆட்சிக்குழு. ஏ0Overnance (0) 
டப்‌ ஆளுகை. 

governess (Nn) - தனப்பயிற்சி 
ஆசிரியை. 

government (n) - அரசு, அரசு 
வகை. the Government (n) - 
ஆட்சி செய்பவர்‌. ஏ0OVernmen- 
19! (8) - அரசுக்குரிய. eா- 
ment House - ஆளுநர்‌ 
மாளிகை, 


சுரைக்கொடி, 


governer 


247 


granite 


govemer (n) - ஆட்சிக்குழு உறுப்‌ 
பினர்‌, ஆளுநர்‌, ஆளி (எந்திரம்‌). 

Govemor General (n) - தலைமை 
ஆளுநர்‌. 

0௦8 (ஈ) - மாதர்‌ மேலாடை, 
மேலங்கி. 


0180 (9) - கைப்பற்று, சுரண்டு, 
கைக்கொள்‌. (॥) - கைப்பற்‌ 
றுதல்‌, பிடித்தல்‌. 01800௨ (n) - 
கைப்பற்றுபவர்‌,சுருட்டுபவர்‌. 

grabble (4) - தேடு,தடவு. 

grace (ஈ) - அருள்‌,அழகு, 
இரக்கம்‌, கண்ணோட்டம்‌, நல்‌ 
லெண்ணம்‌, இறைவணக்கம்‌. 
grace (4) - அழகுசெய்‌, 
மதிப்பளி. 018061ய/ (௮) - 
அழகுள்ள, நாகரிகமும்‌ நயப்‌ 
பண்பும்‌ உள்ள. 018061ப[ 
(adv). graceless (8). - 
அருளற்ற, நயமற்ற, உருப்‌ 
படாத. 

090006 (9) - அன்பான, பொறுத்‌ 
தருளும்‌ குணமுள்ள, பெருந்‌ 
தன்மையுள்ள. (% 1100501008) 

018096 (V)- படிப்பட்யாக அமை 
வரிசைப்படுத்து. 0180800ஈ () 
“ வரிசைப்படுத்தியமை. 

gradient (ஈ) - வாட்டம்‌. 

0180ப2௮! (8) - படிப்படியான. 

gradually (adv) . 

graduate (n) - பட்டதாரி. (4) - 
பட்டம்‌ பெறு, அளவுகுறி, படி 
முறைப்படுத்து. 

graft (V) - ஒட்ட வை (0) - ஏானீயறஏ 
“ஒட்டு. 

081 (ஈ) - கிறித்துபெருமான்‌ 
கடைசி விருந்துக்‌ கிண்ணம்‌. 


ரவ] (ஈ) - கூலம்‌, தானியம்‌, 
சிறுதுணுக்கு, குன்றிமணி 
அளவு, எடை () - சிறுதுணுக்கு 
களாக்கு மரம்போல்‌ வண்ணந்‌ 
தட்டு. 

ஏர (௫) - கிராம்‌,கொள்ளு. 

gramophone (௫) - பதிவிசைப்‌ 
பெருக்கி. 

ரகக (॥) - இலக்கணம்‌ 
ஏranmarian (॥) - இலக்கண 
ஆசிரியர்‌. ஏரammatical (8) - 
இலக்கணஞ்சார்‌. 

ஓூகாழய5 (1) - (பெருந்‌) இமிங்கலம்‌. 

மூலா (0) - களஞ்சியம்‌, பந்தயம்‌. 

ஏரா (8) - மேன்மையான, 
பெருமிதமான, நேர்த்தியான, 
பெரிய, சிறந்த.ஏாandly (adv). 

grand - aunt,grand ma, granny 
(॥) -.பாட்டி. ஏrand-child - 
பேரன்‌, பேர்த்‌. 01300 father, 
01803 - பாட்டன்‌, தாத்தா. 
grand - mother (n) - பாட்டி. 

grand style (n) - பெருமிதநடை. 

gran - total (॥) - ஆகமொத்தம்‌, 
கூடுதல்‌. ்‌ 

grandame (0) - வி, பாட்டி. 

grandee (n) - பெருமகன்‌ 

grandeur (nN) - மேன்மை, 
சிறப்பு, பெருமை. 

grandiloquent (a) - பகட்டாகப்‌ 
பேசுகிற, ஆரவாரமான. 019101 
loquence (n) - ஆரவாரம்‌, 
பகட்டுப்பேச்சு. 

grange (a) - பண்ணைவீடு, 
களஞ்சியம்‌. 

granite (n) - கருங்கல்‌. 


grant 


248 


gravestone 


சார்‌ (6) - கொடு, அளி. (1) - 
கொடை, மானியம்‌, நல்கை. 
ராகா(60 (௮) - ஒப்புக்கொள்‌, 
ஏற்பளி. 

காய (ஈ) - மணி,துணுக்கு. 
ஏரகயிகா (8) - துணுக்கான. 
ஏரலப।௮te (9) - துணுக்காக்கு. 
ஏஈaயation (0) - துணுக்காக்கல்‌. 

01806 (॥) - கொடிமுந்திரிப்பழம்‌. 
grapery (0) - கொடிமுந்திரித்‌ 
தோட்டம்‌. 0120650006 (n) - 
கொடிமுந்திரி விதை. 01806 
$ப08£ (ஈ) - கொடி முந்திரிச்‌ 
சர்க்கரை. 0806 vine (ற) - 
முந்திரிக்‌ கொடி. 

grape - shot - தெறிகுண்டு. 

graph (0) - வரைபடம்‌. 018] 
paper (0) - வரைப்படத்தாள்‌. 

ர8றர்‌(6 (8) - காட்சிக்குறிகள்‌ 
சார்‌, தெளிவான. ாaphically 
(804. 

graphics (n) - வரைகலை. ௦௦0- 
puter graphics (n) - கணிப்‌ 
பொறி வரைகலை. 

graphite (n) - கருவங்கம்‌, 
கிரானைட்‌. 

graphology (1) - கையெழுத்தியல்‌. 
graphologist (1) - கையெழுத்து 
வல்லுநர்‌. 
0180௫ (6) - கொக்கியுள்ள நங்‌ 
கூரம்‌, கொக்கியுள்ள கருவி. 
grapple (1) - இறுகப்‌ பிடி, 
போராடு (॥) - கொளுவி, 
பிடிப்பு, போராட்டம்‌. 

grasp (8) - கையினால்‌ பிடி, 
பற்று, புரிந்துகொள்‌. (॥) - 
பிடிப்பு, பற்றுதல்‌. ஏஈasping 
(8) - பேராவலுள்ள. 


grass (n) - புல்‌, Grassy (a) - 
புல்லினால்‌ மூடு. 
grass - hopper (n) - தத்துக்கிளி 
grassland - புல்வெளி, நிலம்‌ 
grass 0018 - அடிமட்டத்‌ 
தொண்டர்கள்‌. 01855 roots 
leve! (n)- அடிமட்ட நிலை 
grass snake (1) - பச்சைப்பாம்பு 
grass widow - கணவன்‌ தற்காலி 
கமாக இல்லாதிருக்கும்‌ பெண்‌ 
grate (4) - சுரண்டு, பொடியாக்கு, 
மனத்தைப்‌ புண்படுத்து () - 
கஇராதி, தட்டி. இரும்பு அடுப்புத்‌ 
தட்டம்‌. 912161 () - தேய்ப்புக்‌ 
கருவி. 008110 (8) - வெறுப்‌ 
பைத்‌ தரும்‌ ஓசையுள்ள, 
வெறுப்பைத்தரும்‌; எரிக்ஹூட்டும்‌ 
grateful (8) - நன்றியுள்ள. 
gratify (4) - மனநிறைவு செய்‌, 
மகிழச்‌ செய்‌ 0121110810 (ஈ) - 
மகிழ்ச்சி, மனநிறைவு. 
grating (n) - ராதி, கம்பிவேலி 
gratis (adv) - இலவசமாக, 
கைமாறின்றி 
gratitude (ஈ) - நன்றியுணர்வு. 
gratuitous (a) - இலவசமான 
gratuity (nN) - கைம்மாறு, 
பணிக்கொடை, கொடை... 
gratulatory (a) - பிறர்‌ வெற்றி 
கண்டு மகிழ்ந்து நலம்‌ பாராட்டு 
கிற. 
grave (॥) - பிணக்குழி, கல்‌ 
லறைக்குழி, சாவு, உயிர்‌ 
எழுத்து உச்சரிப்புக்குறி. 
gravely (adv). 
grave (a) - 
பெருமித. 
gravestone (n) - கல்லறைக்கல்‌ 
graveyard (n) - கல்லறை 


கடுமையான, 


gravel 


gravel () - சரளைக்‌ கல்‌) 
சரளைக்கல்லிடு. 

gravitate (ம) - கவர்ந்திழுக்‌ 
கப்படு. ஈavitation (0) - ஈர்ப்பு 
விசை. 018/0 (ஈ) - ஈர்ப்பு, 
சிறப்பு,கடுமை,பெருமிதம்‌. 

9௮0 (0) - இறைச்சிக்குழம்பு. 
0 ரள - அலட்டிக்‌ தொள்‌ 
ளாமல்‌ சம்பாதித்தல்‌. 

ஏவ (9)- சாம்பல்நிற. 

graze (9) - புல்‌ மேய்‌, மேயவிடு, 
தடவிச்செல்‌, உராய்ந்து செல்‌. 
01826 (0) - கால்‌ நடைமேய்ப்‌ 
பவன்‌. 

016856 (0) - மசகு, கொழுப்பு, 
எண்ணெய்ப்பசை. (4) - எண்‌ 
ணெய்பூசு,மசகு போடு. 01688 
(4) - கொழுப்பு போன்ற, 
ஒட்டுகிற, பசபசப்பான. 

01681 (a) - பெரிய, மேன்மை 
யான,செல்வாக்குள்ள,ஆற்றல்‌ 
மிகுந்த, பேரளவான. ஏரeatly 
(௮04) - மிகுதியாக, பெரும்‌ 
பாலும்‌. 

greatness (nN) - பெருமை. The 
Great Divide - சாவு. great (n) 
- சிறப்புத்‌ திறமையாளர்‌, 
பெருமகன்‌, பெருமை, மிக்க 
வர்‌. Thiruvalluvar the great. 

Creat - Bear, the - பெருங்‌ கரடி 
¢.the Bear. 

great circle (n) - பெருவட்டம்‌. 

great - coat (ஈ) - கனமேல்‌ 
சட்டை. 

great-grand father - முப்பாட்டன்‌. 

Great War, the - பெரும்போர்‌, 
முதல்‌ உலகப்போர்‌ (1914 - 1918) 


249 


greeting 


greed (n) - பேராவல்‌ . 009607 
(8) - பேராவலுள்ள. ஏரeedily 
(adv) 

Greek (n) - யவனர்‌, கிரேக்கர்‌, 
கிரேக்கமொழி. 

966ஈ (9) - பசுமையான, முத 
ராத, வெளிறிய (தோல்‌), 
பொறாமையுள்ள, வீறுள்ள. 
greenish (a) - பச்சையான. 
green (ஈ) - பச்சைநிறம்‌, 
பச்சை ஆடை. ்‌ 

016615 - 8ரைகள்‌; பச்சைக்‌ 
காய்கறிகள்‌, புல்வெளி,068 
* பசுமைக்கட்சி உறுப்பினர்‌. 

green - belt (n) - பசுமைப்‌ பகுதி. 

green - eyed,monster (n) - 
பொறாமை. 

green -fingers (n) - தோட்டக்‌ 
கலைத்திறன்‌. 

ஏரeendி (0) - பசும்பூச்சி. 

green grocer (n) - காய்கறி 
விற்பவர்‌, 

green - house (n) - தாவர 
வளர்ப்பு, பசுமை இல்லம்‌. 

Green Paper (ஈ) - பச்சைய 
றிக்கை, ஓ. White paper. 

Green Party (n) - பசுமைக்கட்சி. 

green room (n) - ஒப்பனை 
யறை. 

green salad (n) - பசும்பச்சடி. 

green tea (n) - பசுந்தேநீர்‌ 

Greenwich Mean Time - Sரீன்‌ 
விச்‌ சாரசரி நேரம்‌, அனைத்‌ 
துலக நேரம்‌. 

greet (v) - வரவேற்பு கூறு, 
சட்டெனப்பார்‌, கேள்‌. 

greeting (n) - வாழ்ந்து, வர 
வேற்பு கூறல்‌. 


gregarious 


gregarious (a) - கூட்டமாக 
வாழும்‌, குழுவுடன்‌ இருக்க 
விரும்பும்‌. 

grenade (n) - கை வெடிகுண்டு. 
grenadier (n) - கை வெடி 
குண்டு ஏறிபவர்‌. 

018) (2) - சாம்பல்‌ நிறமுள்ள016)/- 
ish (a) 

grey - area (n) - நடைமுறைக்கு 
ஒவ்வாத பொருள்‌. 

grey - beard (n) - கிழவர்‌. 

greyhound (n) - வேட்டைநாய்‌. 

grey matter (n) - சாம்பல்‌ 
நிறப்பொருள்‌ (மூளை). 
நுண்ண றிவு. 

(0 (॥) - தடுப்பு, கம்பிச்‌ 
சட்டம்‌,தடுவாய்‌ (மின்சாரம்‌), 
நிலைப்படக்‌ குறுக்குக்கோடு. 

ஏர ரா௦n (0) - இரும்புச்‌ சட்டம்‌, 
தோசைக்கல்‌. 

ரசி (॥) - துயரம்‌,கவலை. 01161 - 
stricken (8) - கவலை படிந்‌ 
ததுள்ள011640ப8 (2) - கவலை 
யுள்ள0118/0ப5]/ (adv) grieve 
(4) - வருந்து. ஏrievance (nN) - 
குறை. ஏrievance day - குறை 
தீர்க்கும்‌ நாள்‌. 

grரீீீர (0) - ஒரு புராண விலங்கு 
(கழுகுத்தலையும்‌ இறக்கையும்‌ 
சிங்கத்தின்‌ உடலும்‌ கொண்ட]. 

9119 (ஈ) - தந்துக்கிளி, சிறுமீன்‌. 

ஏரி! (4) - வேகவை,சமை, வெப்‌ 
பத்திற்கு உட்படுத்து,விடாமல்‌ 
வினவு. 

டா) - அடுப்புக்‌ கம்பிச்‌ 
சட்டம்‌, தோசைக்கல்‌,கம்பித்‌ 
தடுப்பு. ஏர! ௦௦m (ஈ) - உணவு 
சமைக்கும்‌ அறை. 


250 


grits 


ஏர்ஸ (8) - கடுகடுப்பான, கொடு 
மையான. 

grimace (n) - முகச்சுளிப்பு. 
வலிப்பு. (\) - முகத்தைச்சுளி. 

grimalikin (n) - கிழவி, கிழப்‌ 
பெண்‌. 

ஏர்ஙe (ஈ) - களிம்பு,அழுக்கு. 
grimy (a). 

ஏற (9) - அரை, பொடியாக்கு, 
ஒடுக்கு மெருகேற்று, சாணை 
பிடி. (7) - அரைத்தல்‌, சாணை 


பிடித்தல்‌, செக்கு மாட்டு 
வேலை. 

grinder (Nn) - அரைப்பி,கடை 
வாய்ப்பல்‌, சாணைபிடிப்‌ 


பவன்‌. ஏரா (8) - உராய்‌ 
வொலி உண்டாக்கும்‌. 

grinding poverty (n) - மிகு 
வறுமை. 

grindstone (n) - சாணை பிடிக்‌ 
கும்‌ கல்‌,சாணை. 

ஏர்ற (0) - பிடிப்பு, பிடிப்பாற்றல்‌, 
நலிவாக்கும்‌, ஆற்றல்‌, பிடிப்பி, 
பெரிய பை, ஏற (9) - பிடிப்பு 
உண்டாக்கு, ஈர்‌ (கவனம்‌). 

gripping (a) - தாண்டும்‌,கவரும்‌. 

grippingly (adv) 

ஏர்றe (9) - இறுகப்பிடி, வயிற்று 
வலியுணர்‌, குறை கூறு. (1) - 
குறைகூறல்‌, குடல்வலி. 

grisly (adv) - அருவருப்பான, 
கொடிய. 

gரர்stle (ஈ) - குருத்தெலும்பு 
(செரிக்காதது) 

01% () - பொடிக்கல்‌, மணல்‌, மன 
உறுதி, நெஞ்சுரம்‌. (4) - கல்‌ 
பரப்பு, நெஞ்சுரம்‌ கொள்‌. gritty 
(8) - கல்போன்ற. 

15 (1) - கரடுமுரடான மாவு, 
இப்பி. 


grizze 


grizzle (v)- குறைகூறு. 22 (90) 
022160 (8) - சாம்பல்‌ நிற மயிர்‌. 
grizzly (0) - கொடுங்கரடி. 

0708 (4)- ஏங்கு, புலம்பு, முனங்கு. 
(॥)- ஏக்கம்‌, புலம்பல்‌, முனங்கல்‌. 

010815(0)-தூளாக்கிய ஒட்ஸ்‌ மணி. 

grocer (n) - மளிகைக்‌ கடைக்‌ 
காரர்‌.9ர0Cery () - மளிகை. 
groceries (n) - மளிகைப்‌ 
பொருள்கள்‌. 

0100 (1) - நீர்கலந்த சாராயம்‌. 

0000) (8) - குடித்துள்ள. 

0104 (0) - பிட்டி தொடை சேரு 
மிடம்‌,சுவடு,கவட்டி. 

grommet (nN) - வலுவூட்டும்‌ 
வளையம்‌ (ஆடை). 

groom (nN) - பணியாளர்‌, மண 
மகன்‌,குதிரைக்‌ காவலன்‌. (4) - 
குதிரையைப்பேணு. 

groomed (8) - நன்கு உடுத்துள்ள. 

groove (ஈ) - பள்ளம்‌,காடி. (9) - 
காடி வெட்டு. 

9௭006 (9) - தட்டுத்‌ தடுமாறித்‌ 
தேடு (இருட்டில்‌), பாலின்பம்‌ 
தூண்டப்படும்‌ வகையில்‌ 
தொடு.ஏா௦pingly (adv). 

01055 (௮) - படுத்த, மொத்த 
மான, கொச்சை, நாகரிகமற்ற. 

gross (1) - 12டசன்‌, 142 உருப்படி. 

91088 (4) - மொத்தமாக்கு. 

grossly (80) - மிக. 


gross naticnal product - 
மொத்த தேசிய உற்பத்தி 
பொருள்‌. 


grotesque (a) - வியத்தகுவடி 
வமுள்ள, நம்பத்தகாத. (॥) - 
விய; தகுவடிவம்‌. the 010- 
165106 (nN) - புனைவடிவ 
பாணி (ஒவியம்‌). 


251 


900/9 


grotto (n),grottoes (pl) - செயற்‌ 
கைக்‌ குகை (தோட்ட உறை 
விடமாக). 

grotty (a) - உடல்‌ நலமற்ற, 

இனிமையற்ற. 

grouch (4) -.குறை கூறு. (1) - 
குறைகூறல்‌. 

00பா0 (8) - தரை,அடித்தளம்‌, 
இடல்‌ நிலம்‌, மனை, மண்‌ 
010பா06 - கட்டிடத்தைச்‌ சுற்றிய 
தோட்டம்‌, நிலம்‌, அடிப்படை, 
தெளிவு, காரண்ம்‌. 

0100 (ஈ) - தரை, அடித்தளம்‌, 
(கப்பல்‌) தரையில்‌ இறங்கு, 
அடிப்படை அளி, நிறுவு. 
groundless (a) - அடிப்படை 
இல்லாத 000பா01688/ (adv) 

ground - bait (n) - எறியும்‌ தூண்‌ 
டில்‌ இரை. 

ground - contro! (n) - தரைக்‌ 
கட்டுப்பாடு. 

ground - crew (n) - தரைக்‌ 
குழுவினர்‌. 

ground - floor (n) - அடித்தளம்‌. 

ஏர௦பாப்‌ - ஈப (0) - நிலக்கடலை, 
வேர்க்கடலை. 

ஏரounப - plan (0) - இட்டப்‌ படம்‌, 
அடிமனைப்படம்‌. 

ground - rent (n)- அடிமனைவரரம்‌. 

9010-1016 (0)- அடிப்படை வித. 

ground - sheet (0) - நீர்புகா உறை. 

ground - speed (n) - தள 
விரைவு (வானூர்தி). 

90பா0 - 5098 (0) - விளையாட்டுத்‌ 
திடல்‌ தளவாடங்களைப்‌ 
பேணுபவர்‌. 

grounding (nN) - பாட அடிப்படை 

களைக்‌ கற்பித்தல்‌. 


i 


groundse! 


252 


guardian 


010பா059] (1) - ஒருவகைக்‌ களை. | ஏய! () - கஞ்சி,கூழ்‌ ஏாபelling 


grounds man (n) - விளை | 


யாட்டுத்திடலைப்‌ பேணுபவர்‌. 

ஏர௦யற (1) - தொகுதி, கூட்டம்‌, 
குழுமம்‌) (4) - கூடு, சேர்‌. 070ப0- 
ரர (0) - உட்குழு(கட்சி) பா. 
faction. group captain (n) - 
குழுத்தலைவர்‌. 01000 practice 
(0) - சில மருத்துவர்‌ இணைந்து 
பண்டுவம்‌ பார்த்தல்‌. 

group therapy (n) - குழுப்‌ 
பண்டுவம்‌. (உளவியல்‌) ஒரு 
குழுவிலுள்ள அனைவருக்கும்‌ 
ஒரே நேரத்தில்‌ செய்யும்‌. 

970056 (॥) - காட்டுக்கோழி (9) - 
முணக்கம்‌ 

01046 (6) - தோட்டம்‌, தோப்பு. 

grovel (9) - நகர்ந்து செல்‌ (நிலத்‌ 
இல்‌), பணிவுடன்‌ நட. 0104/61- 
110 () - மிகு அடக்கம்‌. 

grow (9) - (grew,grown) - வளர்‌, 
பெரிதாகு. 01061 (1) - வளர்ப்‌ 
பவர்‌. 004110 (8) - வளரும்‌. 
growing pains- வளர்ச்சி வலி. 

growl (4) - உறுமு () - உறுமுதல்‌ 

ஏரண (2) - முதிர்ந்த, வளர்ந்த. 

grown - up (0) - பெரியவர்‌, வயது 
வந்தவர்‌. ஏர0ரh (1) - வளர்ச்சி, 
உயர்வு, பெருக்கம்‌. 

பம்‌ (1) - புழு, உழைப்பாளி, 
உணவு.(4) - தோண்டு, தேடி 
யெடு,உண்பி. 

grubber (n) - வேர்களைக்‌ களைந்‌ 
தெறியும்‌ பொறி. 

grudge (4) - வேண்டா விருப்‌ 
பாகச்செய்‌.(॥) - பொறாமை, 
கெட்ட எண்ணம்‌. 

படட (8) - விருப்பமில்லாத. 
grudgingly (adv) 


(2) - மிகு சோர்வு தரும்‌, கடுமை 
யான. 
0பரீ[ (8) - வெடு வெடுப்‌ பான, 


கடுமையான. 


grumble (V}).- முணுமுணு, குறை 
கூறு, ஆழ்ந்த ஓசை எழுப்பு 
(இடி). (0) - குறை கூறல்‌, முணு 
முனுப்பு, இடி இடித்தல்‌ ஓசை. 
gஏrumbler () - முணு முணுப்‌ 
பவர்‌, குறைகூறுபவர்‌. 

ராயா (4) - உறுமு (பன்றி), 
வெறுப்பைக்காட்டு (7) - உறு 
முதல்‌, பா(6£ (ஈ) - பன்றி, 

guarantee (4) - உறுதி மொழி 
கொடு (॥) - உறுதி மொழி, 
உத்தர வாதம்‌, பொறுப்புறுதி 
(யாளர்‌). 

guarantee (6) - உறுதி மொழி 
யளி, பொறுப்புறுதியளி, நிகழு 
மாறு செய்‌. ஏபகாகாtor (n) - 
பொறுப்புறுதியாளர்‌. பகா 
(9) - காவல்‌ செய்‌, தற்காப்பு 
செய்‌. 

ஏப்‌ (8) - எச்சரிக்கையான. 
guardedly (adv). 

ஏபா(ற) - காவலர்‌,காப்பாளர்‌ 
காவல்செய்தல்‌. பெப்‌ - 
house (n) - காப்பில்லம்‌. 
ஏபலா - வ] () - காப்புக்கைப்‌ 
பிடி. ஏuard - room (ஈ) - 
காவல்வீரர்‌ இல்லம்‌. 0ப2105 
ஏ (0) - காப்பாளர்‌ வண்டி. 

ஏபarர்கn (Nn) - பாதுகாவலர்‌, 
காப்பாளர்‌. ஏபardian angel 
(ஈ) - காக்கும்‌ தேவதூதன்‌. 


guava 


253 


gulp 


ஏபaVa (॥) - கொய்யா. 

gubematorial (8) - ஆளுநருக்குரிய 

gudgeon (n) - நன்னீர்‌ மீன்‌ 
(தூண்டில்‌ இரை) 

guerdon (n) - ஊதியம்‌, பலன்‌. 

ஏபerரla (ஈ) - மறைமுகப்‌ 
போராளி guerrilla war - 
மறைமுகப்‌ போராளிச்‌ 
சண்டை. 

guess (9) - சத்தின்‌ (0)- உய்த்‌ 
துணர்தல்‌. 

guess-timate (ஈ) - உய்த்துணர்‌ 
-பகுத்தறிவு மதிப்பீடு. 00655 - 
401 (0) - உய்த்துணர்வு. 

9ப65( (ஈ) - விருந்தாளி, 0ப65( - 
house (1) - விருந்தினர்‌ இல்‌ 
லம்‌, மாளிகை,விருந்தகம்‌. 

gurfaw (4) - உரக்கச்சிரி. (॥) - 
உரத்த சிரிப்பு. 

9ய/48106 (N} - வழிகாட்டல்‌, 
தலைமை, வழிப்படுத்தல்‌, அறி 
வுறுத்தல்‌.0ப106 (4) - வழிகாட்டு, 
நடந்து. (1) - வழிகாட்டி, 
அறிவுரையாளர்‌. 00106 - book 
(1) - வழிகாட்டி. 9ப/06 0௦9 (0) 
- வழிகாட்டுநாய்‌ (குருடன்‌). 
guideline (ஈ) - வழிகாட்டு 
நெறி முறை. 

ஏயர்‌ (0) - சங்கம்‌,கழகம்‌. 

பரிசோ (nN) - கில்டர்‌,நெதர்‌ 
லாந்து பண அலகு 

பரி6 (ஈ) - வஞ்சகம்‌, தந்திரம்‌, 
ஏமாற்றல்‌. பூய॥ி6ரப! (8) - 0பரி6- 
fully (adv). 

guileless (a) - வஞ்சகமற்ற. 

guilemot (nN) - தடுவகைக்‌ கடற்‌ 
பறவை. 


17 


guillotine (Nn) - தலைவாங்கு 
பொறி, வெட்டுகருவி (தாள்‌, 
உலோகம்‌). வாத முடிப்பு மரபு 
(சட்டமன்றம்‌) (4) - தலை 
வாங்கு. 

ப (0) - குற்றம்‌, பழி. 9யிஙு (8) 
- குற்றமுள்ள. பltless (a) - 
குற்றமற்ற. 

ஏபரறஒa (8) - சினி (21 ஷில்லிங்‌) 

guinea - fowl (n) - வான்‌ கோழி 
வகை. 

guinea - pig (n) - பெருச்சாளி 
போன்ற விலங்கு (செல்ல 
விலங்கு), ஆய்பொருள்‌ 
(விலங்கு, ஆள்‌). 

ஏயse (॥) - ஆடைப்பாங்கு, புறத்‌ 
தோற்றம்‌, புனைவுரு, மாற்று. 

guitar (n) - 
இசைக்கருவி. 

பர்‌ (0) - வளைகுடா, நீர்க்‌ சுழி, 
பாதாளம்‌,கருத்து வேறுபாடு. 
the Gulf Stream வளை 
குடா நீரோட்டம்‌ பேர்‌ தா - 
வளை குடாப்போர்‌. 

ஏப॥! (ஈ) - ஒரு கடற்பறவை. (9) - 
ஏமாற்று. 

gullible (a) - ஏமாறக் கூடிய. 0ப॥- 
iit) (ர) - ஏமாறுந்தன்மை. 

gullet (n) - உணவுக்குழல்‌. 

ஏய) (1) - அருவியால்‌ தோண்டப்‌ 
பட்ட பள்ளம்‌ 

ஏத (9) - விழுங்கு,ஆழ்ந்து மூச்‌ 
சிழு (0) - விழுங்குதல்‌ வாய 
ளவு. 


கிதார்‌, ஒருவகை 


gum 


254 


guttural 


ஏப௱ () - பல்‌ ஈறு, பசை, பிசின்‌, 
கோந்து. (\) - பிசினால்‌ ஒட்டு. 

ஏப௱-ாabic (n) - வேலம்‌ பிசின்‌. 

ஏய௱-bல[ (0) - ஈறு கொப்பளம்‌, 
கட்டி. 

ஏப௱ - boot (ஈ) - கால்வரையான 
புதைமிதி. 

ஏப௱ - 66 (0) - கற்பூரத்தைல மரம்‌ 

9பாம்‌௦ (1) - ஒருவகைக்குடிசாறு. 

யாற (ஈ) - பொது அறிவு, 
வெற்றிதரும்‌ பண்புகள்‌. 

0பா (ஈ) - துப்பாக்கி, பீரங்கி. the 
ஏபா . ஓட்டத்துவக்கச்‌ சைகை 
பீச்சுகுழல்‌. (4) - தாக்கு, குறை 
கூறு, ஆயத்தமாக்கு. 0பா-0சாஏ 
(ஈ) - துப்பாக்கிக்‌ குழல்‌. 9பா- 
boat (n) - சிறுபீரங்கிப்‌ போர்க்‌ 
கப்பல்‌. பா - boat - diplo- 
macy (0) - வன்முறை சூழ்ச்சித்‌ 
இறம்‌. பா - carriage (1) - 
பீரங்கி வண்டி. பா - cotton (n) 
- வெடிபஞ்சு (வெடிமருந்து) 

9-௦9 (1) - சுடுகலையில்‌ பழக்‌ 
கப்பட்டநாய்‌ பா - ரர (ற) - 
துப்பாக்கிச்‌ சுடுகை பா - 
ஈan (॥) - துப்பாக்கிக்‌ 
கொள்ளையன்‌. ஏபா - metal - 
வெடிகுழல்‌ உலோகம்‌. பப - 
point (ஈ) - துப்பாக்கி முனை. 
gun - powder (0) - வெடிமருந்‌ 
துகள்‌. ஏபா - [00௱ (॥) - 
வேட்டையாடும்‌ துப்பாக்கி 
அறை. பா - ரபறner (n) - 
போர்ப்படைக்‌ கருவிகளை 
கள்ளத்தனமாக விற்பவன்‌. 


ஏபா - shot (nN) - துப்பாக்கிச்‌ 
சுடுகை,துப்பாக்கி எல்லை. 
ஏபா-$௱h (ஈ) - துப்பாக்கி 
செய்பவர்‌ பாரா (॥) - 
பீரங்கிப்படை வீரன்‌, துப்பாக்கி 
வீரர்‌. பாாஒரy (ஈ) - பீரங்கிக்‌ 
கலை. 

ஏபா - We () - கப்பல்‌ பக்க 
மேல்‌ விளிம்பு. 

ஏபாஏe (0) - குமிழ்பறிஒலி. (9) - 
இந்த ஒலி எழுப்பு. 

0ப5( (9) -.பீறிடு, பாய்ந்து வெளிப்‌ 
படு. (1) - பாய்ச்சல்‌, பீறிடல்‌. 
0ப5( (7) - வலுக்காற்று வீச்சு, 
வன்காற்று, விரைந்த உணர்ச்சி 
வேகம்‌. ஏப5ty (8). 

gustation (ஈ) - சுவைத்தல்‌. 

gusto (1) - ஒன்றைச்‌ செய்யும்‌ 
ஆர்வ வீறு. 

001 () - குடல்‌, இன்றியமையாப்‌ 
பொருள்கள்‌, நரம்பு, நாண்‌. 
ஏப£5 - நெஞ்சுரம்‌, மீதுண்பவன்‌ 
(4) - குடலை நீக்கு (உள்ளுறுப்‌ 
புகளை)உட்பகுதியில்‌ அழி. 
0ப (8) - இயல்பூக்கம்‌ சார்‌. பபர்‌- 
1655 (8) - கோழையான. 

gutta - percha (0) - பிசின்‌ வகை, 
இறுகிய மரப்பால்‌. ஏப££லா (1) - 
சாக்கடை, கால்வாய்‌. the 0ப(- 
ter - சாக்கடை வாழ்க்கை. 

guttering (n) - சாக்கடை, கால்‌ 
வாய்‌ அமைப்பு. பtter press 
- இழிசெய்தித்தாள்‌. ஏப££லா- 
snipe (nN) - கைவிடப்பட்ட 
குழந்தை. 

ஏப£பாத! (௮) - மிடற்றுக்குரிய. 
தொண்டைக்குரிய (1) - மிடற்‌ 
றில்‌ பிறக்கும்‌ எழுத்து. 


guy 


255 


habitual 


ஏய (0) - கூடாரக்கயிறு, மனிதன்‌, 
காதலன்‌, கணவன்‌ 

gymkhana (0) - பொதுப்‌ போட்டி 
களுக்குரிய இடம்‌. 

gym,gymnasium (n) - உடற்‌ 
கலைக்கூடம்‌, 0851 (௭) - 
உடற்பயிற்சிக்‌ கலைஞர்‌. 
gymnastic (a) - உடற்பயிற்சி 
சார்‌. gynastics (nN) - உடற்‌ 
பயிற்சிக்கலை. 

gynaecology (0) - மகளிர்‌ நோய்‌ 
மருத்துவஇயல்‌.0)1860010915( 
(0)- மகளிர்‌ நோய்‌ மருத்துவர்‌. 

9/25ப௱ - ஐப்சம்‌,கால்சியம்‌ 
சல்பேட்‌. 

gypsy (0) - நாடோடி. gyrate (4) 
- சுழற்று. ஏyration (nN) - 
சுழற்சி. 0210நு (8) - சுழலும்‌ 
ஏக (॥) - வளையம்‌, வட்டச்‌ 
சுழற்சி. ஏyrocompass (nN) - 
சுழல்‌ விரைவால்‌ இயங்கும்‌ 
திசைகாட்டி, சுழல்‌ கவராயம்‌. 
gyroplane (n) - செங்குத்தாக 
ஏறி இறங்கும்‌ வானூர்தி. ஏ)ர௦, 
gyroscope (n) - சுழல்‌ நோக்கி. 

gyrose (a) - சுருளான. 

gyve (4) - விலங்கிடு. ஏyves (pl) 
விலங்கு. 


H 


H (hard) - கரிக்கூர்‌ எழுதுகோல்‌ 
(கடினம்‌) H றனர்‌ 


ha (interj) - ஆகா. வியப்புக்‌ 
குறிப்பு. பிற உணர்ச்சிகளையும்‌ 
தெரிவிப்பது. 

habeas copus (n) - ஆள்கொணர்‌ 


ஆணை. 

haber dasher (n) - சில்லரைப்‌ 
பொருள்‌ விற்பனையாளர்‌, 
ஆடவர்‌ ஆடைவிற்பனையாளர்‌. 
haber dashery (n) - சில்லரை 
விற்பனைப்‌ பொருள்‌, 
இப்பொருள்‌ கடை... 

habiliments (pl) - உடுப்பு, 
உடை. 

habilitate (4) - தொழிலுக்கு 
முதலிடு, பதவிக்குத்‌ தகுதி 
பெறு. habilitation (ற) - 

” முதலிடல்‌, தகுதிபெறல்‌. 

habit (n) - வளரியல்பு, படிகப்‌ 
பெருக்கம்‌, வழக்கம்‌, பழக்கம்‌, 
துறவியர்‌ நீருடை ஒ habitat 
habitable (a) - வாழ்வதற்‌ 
குரிய. habit - forming - 
பழக்கத்திற்கடிமை, போதை 
மருந்துக்கடிமை. 

habitat (ஈ) - இல்லம்‌, வளரிடம்‌ 
வாழிடம்‌.ஒ. habit. habitation 
(1) - இல்லம்‌, வீடு, வாழ்தல்‌. 

habitual (a) - வழக்கமான, 
இயல்பான, பழக்கத்திற்‌ 
கடிமையான. habitually (adv) 
- வழக்கமாக, ஒழுங்காக. ந2- 
bituate (v) - பழக்கப்படுத்திக்‌ 
கொள்‌. (201106 (ஈ) - வழக்க 
மாக வருபவர்‌, வாடிக்கையாளர்‌. 


hack 


256 


hair-brush 


hack (v}- நையவெட்டு (கிளை), 
உதை, இருமு, கள்ளத்தனமாக 
அணுகு, கணிப்பொறித்தகவல்‌ 
சேமிப்பு, குதிரை சவாரி செய்‌, 
வாடகை ஊர்தி ஒட்டு. hack (1) 
- வெட்டுதல்‌, குதி காலால்‌ 
உதைத்தல்‌, சவாரிக்‌ குதிரை 
(வாடகை), கடின உழைப்பாளி. 

hacker (n) - கணிப்பொறிப்‌ பய 
னாளி, உதைப்போர்‌. 

hack - saw (n) - உலோக 
அறுப்புவாள்‌. 

hack - work (nN) - செக்குமாட்டு 
வேலை. 

hacking - cough (ஈ) - வறட்டு 
இருமல்‌. 

hackle (4) - வெட்டு, சிதை. 

hackles (n.pl) - நீண்ட இறகுகள்‌ 
(சேவல்‌ கழுத்து), நாய்‌ கழுத்து 
மயிர்‌. 

hackney carriage, cab - 
வாடகை ஊர்தி, வண்டி. 

hackneyed (8) - பழகிப்போன 
(தொடர்‌). 

haddock (nN) - உண்கடல்மீன்‌. 

Hades (n) - 8ழுலகம்‌, ஆவி 
யுலகம்‌,தென்புல உலகு. 

haematology (n) - குருதி இயல்‌, 
hae - matologist (n) - குருதி 
இயலார்‌. haemoglobin (n) - 
ஈமோகுளோபின்‌, குருதிச்‌ 
சிவப்புப்பொருள்‌. 

haemophilia (n) - குருதி உறை 
யாமை, (நோய்‌) ॥86௱௦- 
philiac (௫) - குருதி உறையாதவர்‌ 
(நோயாளி). haemorrhage 
(0) - குருதிக்கசிவு (4) - குருதிக்‌ 
கசிவுக்குட்‌ படு. 

haemorrhoids (n) - மூலநோய்‌. 


heft (n) - கைப்பிடி (கத்தி, கோடரி). 

hag (1) - அருவருப்புத்‌ தோற்றக்‌ 
கிழவி, மாயக்காரி. 

haggard(a)-களைத்தும்‌ மகிழ்ச்சி 
யற்றுமுள்ள. haggard face - 
களைத்த முகம்‌. 

80016 (4) - பேரம்‌ பேசு (விலைக்கு 
வாங்க]. 

hagiography (ஈ) - துறவிகள்‌ 
(அடியார்‌) வாழ்க்கை வரலாறு. 
புகழும்‌ வாழ்க்கை வரலாறு. 
hagiolatry (n) - அடியார்‌ வழி 
பாடு. hagiology (ஈ) - அடியார்‌ 
புனைவியல்‌. 

hagridden (a) - தீய கனவுகளால்‌ 
அல்லலுறும்‌, மிக அல்லல்‌ 
படும்‌. 

hail (n) - ஆலங்கட்டிமழை, 
பொழிவு. 

hail (0) - ஆலங்கட்டி மழை பெய்‌, 
எறி (கல்‌), அழை, ஒப்பு, ஏற்றுக்‌ 
கொள்‌, ஒரிடத்திலிருந்து வா. 

hail (interj) - வரவேற்புகூறு. 81 
Anna. 

hailstone (n) - ஆலங்கட்டி. அர! 
storm (1) - ஆலங்கட்டி மழை 
பெய்தல்‌. 

hair (n) - தலைமுடி, மயிர்‌.haired 
(8) - குறிப்பிட்ட வகை மயி 
ருள்ள. போ) ஸ்‌ - சுருட்டை 
மயிருள்ள. 

hairbreadth (n) - 
தொலைவு. 

hair-brush (n) - தலைமுடித்‌ 
தூரிகை. [81-0௦ (9) - முடித்‌ 
துகில்‌, ஆடை. 


மீச்சிறு 


hair cut 


hair cut (n) - முடிவெட்டு,முடி 
வெட்டுப்‌ பாங்கு. 1810௦ (1) - 
முடிவாரும்‌ பாங்கு (மகளிர்‌). 
hairdresser (0) - முடிதிருத்து 
பவர்‌. hair dressing (n) - 
முடிதிருத்தல்‌. ஸரபரர£r (௭) - 
முடிஉலர வைப்பி. 2101 (0) 
- முடிக்கவ்வி. [1817-16 (ஈ) - 
தலையில்‌ முடி வளரும்‌ வரம்‌ 
பெல்லை. [9-6 (n) - 
முடிவலை. hair-oil (n) - 
முடிதடவு எண்ணெய்‌. hair- 
piece (n) - பொய்முடி. 
hair-pin (n) - கொண்டை ஊசி. 
hair-pin bend - கொண்டை 
ஊசி வளைவு, குறுயெ வளைவு 
(சாலை). 
hair-raising (0) - அச்சுறுத்தும்‌. 
hair-restorer (1) - முடிவளர்ச்‌ 
சியை ஊக்குவிக்கும்‌ பொருள்‌. 
hair-shirt (n) - முரட்டுத்துணிச்‌ 
சட்டை. 
hair-slide (n) - முடிக்கவ்வி. 
hair splitting (n) - நுண்ணிய 
வேறுபாடுகளையம்‌ விடாது 
காட்டல்‌. 
hair-style (n) - முடிவாரும்‌ பாங்கு. 
hair-trigger (n) - துப்பாக்கித்‌ 
துவக்கி. 
hair-spring (0) - மயிரிழைச்சுருள்‌ 
(கடிகாரம்‌). 
hake (nN) - காட்வகைமீன்‌. 
hakeem (0) - மருத்துவர்‌, புலவர்‌. 
halal (V) - (முஸ்லிம்‌ விதிப்படி), 
விலங்குகளைக்‌ கொல்‌. (8) - 
இவ்வாறுபெறப்படும்‌ இறைச்சி. 
halberd (n) - குத்துவாள்‌. 


257 


half-pay 


halcyon (a) - அமைதியும்‌ 
மகிழ்ச்சியுமுள்ள. 

hale (8) - நல்ல உடல்‌ நலமுள்ள. 

half (n) - halves (pl) - அரை, பாதி. 

half (8) - பாதியளவு. half an hour 
- அரைமணிநேரம்‌. [1811 (010) 
- அரை, பாத.half of the 
றவு - பணத்தில்‌ பாதி. 094 
and half - பப்பாதி. half-back 
() - பாதியில்‌ விளை யாடுபவர்‌ 
(கால்பந்து). half-baked (a) - 
அரைவேக்‌ காடு. 

half-board - உண்டியும்‌ உறை 
யுளும்‌ அரையளவு அளிக்கும்‌ 
ஓ. full-board. 

half-bred (8) - கலப்பினமான. 

half-brother,sister (n) ஒன்று 
விட்ட உடன்பிறப்பு. 

half-caste (n) - கலப்புச்சாதி. 

half-cock (n) - சுடுவதற்கு முன்‌ 
துப்பாக்கிக்‌ குதிரை அரையள 
வில்‌ நிற்கும்‌ நிலை. 

half-hearted (a) - அரைமன 
துள்ள, ஆர்வமற்ற. 

half - hoilday (n) - அரைநாள்‌ 
(பிற்பகல்‌) விடுமுறை. 

half - hourly (a) - அரைமணிக்கு 
ஒருதடவை. 

half-length (n) - மேற்பாதியுள்ள. 
(ஆள்படம்‌). 

half-life (n) - அரைவாழ்வு (கதர்‌ 
வீச்சு). 

half-light - மங்கல்‌ ஒளி. 

half-mast (n) - கொடிமரத்தில்‌ 
பாதி உயரமுள்ள கொடி. 

half-moon (n) - அரை நிலா. 

half-pay (n) - அரைச்சம்பளம்‌. 


half-size 


half-size (n) - அரையளவு.. படு 
19 (1) - அரைப்பருவம்‌. 8௮1- 
யாச (॥) - ஒரு பாதிநேரம்‌ 
(ஆட்டம்‌). 

half-tone (n) - கறுப்பு வெள்‌ 
ளைப்படம்‌. 

half-track (n) - படைவீரர்‌ ஊர்தி. 

half-truth (n) - ‘urதஉண்மை, 

half-way(n)-செம்பாதித்‌ தொலை 
வில்‌. 

half-wit (n) - முட்டாள்‌. 

half-yearly (n) - அரையாண்டு. 

halibut (0) - உண்கடல்‌ மீன்‌. 

halide (n) - 'ஏலைடு'', உப்பீனிக்‌ 
கூட்டுப்பொருள்‌. 

halitosis (n) - தயமூச்சுவாடை. 

hall (1) - கூடம்‌, மண்டபம்‌, உண 
வறை, நாட்டுப்புறவீடு. 

hail-mark (0) - தரக்குறி, சிறப்‌ 
பியல்பு (4) - தரக்குறியிடு. 

hall-stand (ஈ) - ஆடை மாட்டும்‌ 
தாங்கி, 

hallo(interj)- தோழரே, விளிப்பு. 

hallow (v) - தரய்மையாக்கு, 
தூய்மை எனப்‌ போற்று. 

hallucinate (v) - இல்பொருள்‌ 
தோன்றுமாறுசெய்‌. [121/ப௦119- 
4௦ (6) - இப்பொருள்‌ தோன்‌ 
ற்ல்‌. hallucinatory (a) - இல்‌ 
பொருள்தோன்றும்‌. 191/ப011௦- 
ஏூூ (॥) - இல்பொருள்‌ 
தோற்றி. 

halo (n)- பரிவேடம்‌, ஒளிவட்டம்‌. 

halogen (Nn) - உப்பீனி (குளோ 
ரின்‌). 


258 


hamstring 


halt (n) - தங்குதல்‌. (9) - தங்கு, 
நிறுத்து. 

halter ()- தூக்கு. கயிறு, கண்ணிக்‌ 
கயிறு. (குதிரை) halter-neck 
(8) - மகளிர்‌ ஆடைப்பாணி. 

halting (a) - தயக்கமுள்ள. ॥81(- 
ரர - தயக்குமுடன்‌. 

halyard (1) - கொடி அல்லது 
பாயை ஏற்றி இறக்க உதவு!5 
கயிறு. 


ham (n) -2. டைபின்பகுதி, 
பொழுது போக்காக, வானொலி 
இயக்குபவர்‌, பன்றிக்கால்‌ 


மேல்பகுதி, இப்பகுதி இறைச்சி. 

ham (9- மிகையாக நடி . 

hamlet (n) - சிற்றூர்‌, பாக்கம்‌. 

hammer (n) - சுத்தி,சம்மட்டி. (\) 
- சம்மட்டியால்‌ அடி. her 
80 sickle - சுத்தியும்‌ அரிவா 
ளும்‌. (பொதுவுடைமைக்‌ 
கொடி). hammering (nN) - 
சுத்தியால்‌ அடித்தல்‌, முழுத்‌ 
தோல்வி. 

hammock (n) - வலை அல்லது 
கித்தான்படுக்கை. 

hamper (n) - பெருங்கூடை, 
பெட்டி (\) - தடைசெய்‌, இடை 
யூறு செய்‌. 

hamster (n) - எலி போன்ற 
கொறிக்கும்‌ வளர்ப்பு விலங்கு. 

hamstring (n) - முழங்கால்‌ பின்‌ 
தசைநாண்‌. (4) - இத்தசை 
நாணை அறுத்துமுடமாக்கு. 
செயலை அல்லது இறமையை 


அழி. 


hand 


259 


hang-dog 


hand (ற) - கை, உதவி,முள்‌, 
தொழிலாளி, கைத்திறம்‌. ஸ௮ா- 
060 (8) - கைவகை ([0॥(- 
handed - வலக்கைப்‌ பழக்க 
முள்ள. hரப்‌! (7) - கையளவு 
ஓ. left-handed. hand (v) - 
கொடு, செலுத்து . handbag 
(1) - கைப்பை handball (n) - 
கைப்பந்து. 

hand-barrow (n) - கைவண்டி. 

handbill (n) - துண்டு வெ 
யீடு. t 

hand book (n) - கையேடு. 
handbrake (n) - தைத்தடை. 
handclap (n) -தைத்தட்டல்‌. 
handcuff (n) - கைவிலங்கு. 
hand-grenade (n) - கைவெடி 
குண்டு. hகா-ஏபா (॥) - 
கைத்துப்பாக்கி. hand-hold (n) 
- கைப்பிடிப்பு (மலை ஏறல்‌). 

handloom (n) - கைத்தறி. 

hand-luggage (n) - கையால்‌ 
தூக்கும்‌ மூட்டைமுடிச்சு. 

hand-made (a) - கைவினை. 

hand-maid (nN) வேலைக்காரி 
un. servant maid. . 

hand-rail (n) - கைப்பிடி. ॥30- 
588 (0) - கைவாள்‌. 1800-81 
ரரஏ (0) - கையெழுத்து. ॥210- 
wரtten (8) - கையால்‌ எழுதப்‌ 
பட்ட. 

handicap (Nn) - குறைபாடு, 
தமை, ஊறு. 

handicraft (n) - கைவினைத்‌ 
தொழில்‌ பொருள்‌. 


handi-work (n) - கைவேலை, 
அடுத்தவர்‌ செய்யும்‌ வேலை. 

hand-kerchief (n) - கைக்‌ 
குட்டை. 

hand-me-downs (n) - பயன்‌ 
படுத்திய பொருள்‌ (துணிமணி). 

hand-out (n) - இலவசப்பொருள்‌ 
(உணவு,துண்டுவெளியீடு). 

hand-over (n) - மாற்றுகை. 

handle (n) - கைப்பிடி, உண்மை 
(4) - கையாளு, தொடு, நடத்து, 
வாங்கி விற்பனை செய்‌. ஸகா- 
0௭ (1) - பழக்குபவர்‌. 

handle-bar (n) - கைப்பிடிச்‌ 
சட்டம்‌, (மிதிவண்டி) 18016- 
bar moustache - வளைந்த 
பெரு மீசை. 

handsome - பார்ப்பதற்கு நன்‌ 
குள்ள (ஆடவர்‌), நல்ல உடற்‌ 
கட்டுள்ள மகளிர்‌) நேர்த்தி யான 
தோற்றமுள்ள (குதிரை), 
தாராளமான (நன்கொடை); 
கருதத்தக்க (ஆதாயம்‌). 

handy (a) - கையாளுவதற்கு 
வசதியான, வசதியாக அமைந்த, 
கைத்திறமுள்ள, haாy-௱aா 
(॥) - சிறுவேலைகள்‌ செய்ப 
வர்‌. handily (adv), 

hang (v) - தொங்கவிடு, தூக்கி 
லிடு. hகாஏராஏ (ஈ) - தூக்கி 
லிடல்‌. hangings (n,pl) - 
தொங்கல்கள்‌ (திரை) 

hangar (n) - வானூர்தி தங்கு 
கொட்டகை. 

hang-dog (a)- வெட்கப்‌ படுவதற்‌ 
குரிய. 


hanger 


hanger (n) - உடைமாட்டி. 

hanger-on (n) - (ஆதாயங்‌ 
கருதி), உதவிநாடுபவர்‌. 

hang-gliding - இயந்திரம்‌ 
இல்லாத பறக்கும்‌ பொறியியல்‌ 
தன்னுடைய உடல்‌ அசைவால்‌ 
உயரமான இடத்தில்‌ இருந்து 
பறந்து இறங்கும்‌ விளையாட்டு. 
hang-glider (n) - இத்தகைய 
விளையாட்டுக்காரர்‌. 

hangman (n) - தூக்கிலிடுபவர்‌. 

hang-nail (0) - விரல்நகப்புண்‌. 

hang-over (n) - குடித்தலால்‌ தய 
பின்‌ விளைவுகள்‌, தொடக்க 
காலத்திலிருந்து வரும்‌ 
பொருள்‌, எச்சமிச்சம்‌. 

hank (n) - நரல்‌ சுருள்‌. 

hanker (n) - மிகுநாட்டம்‌ கொள்‌. 
hankering (n) - மிகுநாட்‌ டம்‌. 

hanky (n) - கைக்குட்டை. 

hanky-panky (n) -புரட்டு, 
ஏமாற்று. 

hap (n) - தற்செயல்‌ நிகழ்ச்சி. (4) 
- தற்செயலாக நிகழ்‌. hapless 
(2) - அதிர்ஷ்டம்‌ கெட்ட. haply 
(adv) - தற்செயலாக. 

hansom-cab (n) - இருசக்கர 
குதிரை வண்டி 

haphazard திட்டமின்றி, ஒழுங்‌ 
இன்றி, மனம்‌ போன போக்கில்‌ 
haphazardly (adv). 

happen (v) - நிகழ்‌,நேர்டு. 
happening (n) - நிகழ்ச்சி. 

happy (8) - மகிழ்ச்சியான, நற்‌ 
பேறான, பொருத்தமான (சொற்‌ 
கள்‌). happily (adv) - மன 
நிறைவுடன்‌, நற்பேறுடன்‌, 
போதுமானதாக, உரியதாக. 

happy-go-lucky (a) - கவலை 
யற்ற. 


260 


hard back 


harakiri (nN) - ஜப்பானியத்‌ தற்‌ 
கொலை முறை (மானம்‌ இழக்‌ 
கும்‌ பொழுது). 

harangue (n) - நீண்ட சொற்‌ 
பொழிவு. () - நீட்டிப்பேசு. 


‘harass (4) - தொந்தரவுசெய்‌, 


தொல்லை கொடு, அடிக்கடி 
தாக்கு. harassment (n) - 
தொல்லை. 

harbinger (n) - முன்னறிவிப்‌ 
போன்‌, (4) - முன்னறிவி. 

harbour (n) - துறைமுகம்‌, பாது 
காப்பான இடம்‌. (4) - துறை 
முகத்தில்‌ தங்கு, மறை, தஞ்ச 
மளி. 

hard (a) - கடின, உறுதியான, 
முயற்சி வேண்டும்‌, வலுவான, 
கடும்‌. harden (v) - இறுகச்‌ 
செய்‌, கெட்டியாக்கு, உணர்ச்சி 
யறச்செய்‌. hardly (804) - அரி 
தாக. 

hard-bitten (8) - மனம்‌ கல்லான. 

hard-boiled (8) - உணர்ச்சியற்ற, 
நன்கு வெந்த (முட்டை). 

hard-hearted (a) - கல்நெஞ்சு. 

hard-hitting (a) - சுறுசுறுப்பான, 
நேரிடையாகக்‌ கூறும்‌. 

hard-pressed (8) - மிகச்சுறு 
சுறுப்பாக உள்ள, நெருக்கமாகப்‌ 
பின்‌ தொடரும்‌. 

hard-wearing (8) - உழைக்கும்‌. 

hard-working (a) - கடின உழைப்‌ 
புள்ள... 

hard (adv) - பெரு முயற்சியுள்ள, 
அரிதின்முயன்று பெறும்‌,கடும்‌. 

hard back (n) - தடித்த அட்டை 
போட்ட நூல்‌ ஓ. 08061 back. 


hard-board 


hard-board (n)-கெட்டி அட்டை. 

hard-cash (n) - பணமும்‌ பணத்‌ 
தாளும்‌. 

hard copy (n) - அச்சிடப்‌ பயன்‌ 
படும்‌ பொருள்‌, ௮ச்சீடு (கணிப்‌ 
பொறி). . 

hardcore(n}-சல்லிகள்‌, கெட்டிப்‌ 
பேர்வழி, கல்லுளிமங்கன்‌. 

hardcourt (ஈ) - வன்‌ வரிப்பந்‌ 
தாட்டக்களம்‌. 

hard-currency (n) - நிலையான 
செலாவணி. 

hard-disk (n) - வன்தட்டு. 


hard-drug (n) - அடிமையாக்கும்‌ |' 


மருந்து. 

hard-headed (a) - நடைமுறை 
யான. 

hard-labour (n) - சிறைவேலை. 

hard-line (n) - விடாப்படியான. 

hard-nosed (a) - இறங்கிவராத. 

hard-porn (n) - இழிசுவைச்‌ 
சிற்றின்பப்படம்‌. 

hard-sauce (n) - ஒருவகை 
உண்டி. 

hardship (n) - இடர்‌. 

hardware (n) - இரும்புப்‌ 
பொருள்‌, வன்பொருள்‌, வன்னி 
யம்‌ ஓ. 5oftware. 

hard water (n) - கடின நீர்‌,வன்‌ 
னீர்‌. 

hard-wood (n) - வன்மரம்‌, 
கெட்டி மரம்‌ ஓ. 80114000 

hardy (a) - அனைத்தையும்‌ 
பொறுக்கக்‌ கூடிய, தாங்கிக்‌ 
கொள்ளக்‌ கூடிய. ரகா) 8- 
£புக (1) - வலுவான ஒருபருவச்‌ 
செடி, தவறாது கலந்துரை 
யாடப்படும்‌ பொருள்‌. 


261 


harpsichord 


hare (n) - முயல்‌, hair-brained 
(8) - அறிவற்ற. 

hair-ip (n) - பிளைவுபட்ட உதடு. 

harem (n) - உவளகம்‌, அந்தப்‌ 
புரம்‌. 

hark (n) - உற்றுக்கேள்‌, கவன 
மாகக்‌ கேள்‌. 

harlequin (n) - கோமாளி. 

harlot (n) - விலைமகள்‌. 

harm (n) - கேடு, தங்கு, ஊறு. (V) 
- தீங்குசெய்‌, ॥/8௱ர்ப! (௮) - 
தீங்குள்ள. harmless {a) - தங்‌ 
கற்ற. 

harmonic (n) - உயர்குரல்‌ 
இசைக்குறிப்பு. harmonic (8) 
* சீரிசையுள்ள. [18008 (0) 
* வாயில்‌ வைத்து ஊதும்‌ இசைக்‌ 
கருவி. harmonious (a) - 
இன்னிசையான, இணக்க 
மான, ஒத்திசைந்த. hகர௦ாபப௱ 
(n) - இசைப்பெட்டி. 
harmonist (n) 

harmonize (v) - இசைவு, 
இணக்கம்‌ செய்‌. 

harmony (n) - 
இணக்கம்‌. 

harness (n) - குதிரைச்சேணம்‌, 
போர்வீரர்‌ கவசம்‌. (\) - கவசம்‌ 
அணிவி, சேணம்‌ அணிவி, 
ஆற்றலைப்பயன்படுத்து. 

harp (n) - யாழ்‌ (4) - யாழ்‌ வாசி, 
மீட்டு, ஒன்றையே திரும்பத்‌ 
திரும்பக்கூறு, 021011 (ற) - 
யாழ்‌ இசைப்பவர்‌. 

harpoon (௫) - ஈட்டிவகை (9) - 
ஈட்டி எறி. 

harpsichord (n) - இசைக்கருவி 
வகை. 


இசைவு, 


harpy 


262 


haichway 


harpy (n) - கொடிய கல்நெஞ்ச 
மகள்‌. 

harquebus (n) - பழைய துப்‌ 
பாக்கி வகை. 

harridan (n) - சிடுசிடுப்பான 
பெண்‌. 

harrier (14) - வேட்டை நாய்‌. 

harrow (n) - பரம்புப்பலகை (௫) - 
பரம்படி,துன்புறுத்து. 

harry (ம) - கொள்கையிடு, அழி, 
தொல்லை கொடு. 

harsh (a) - கரடுமுடரான, கடு 
மையான. 

hart (n) - கலைமான்‌ 

, hartal (n) - கடையடைப்பு, 

வேலை நிறுத்தம்‌. 

harum-scarum (a) - மடத்‌ 
துணிச்சலுள்ள (॥) - மடத்‌ 
துணிச்சல்‌ உள்ளவர்‌. 

harvest (n) - அறுவடை, 
அறுவடைக்‌ காலம்‌, விளை 
பொருள்‌ (4) - அறுவடை செய்‌. 
harvester (n) - அறுவடை 
செய்பவர்‌, அறுவடைசெய்யும்‌ 
எந்திரம்‌. harvest festival (n) - 
அறு வடைத்திருவிழா. harvest 
home (n) - அறுவடைக்‌ 
கொண்டாட்டம்‌. 

harvest-moon (n) - நிறை 
மதியம்‌. 

has-been (n) - புகழ்மங்கிய 
ஆள்‌, பொருள்‌. 

hash (v) - நறுக்கு (1) - கலவை, 
கொத்திய இறைச்சி. 

hassle (n) - போராட்டம்‌, 
வாதம்‌, சண்டை (9) - வாதிடு, 
சண்டையிடு. 


hassock (n) - கால்திண்டு,மிதி 
பாய்‌, சேற்று நிலப்புல்‌. 

haste (0) - விரைவு hasten (9) - 
விரைவுபடுத்து, விரைந்து செல்‌. 
hasty (a) - விரைந்த, விரைந்து 
செயல்படும்‌, hastily (adv). 

hat (nN) - தொப்பி,குல்லாய்‌, 
தலையணி. 

hatless (8) - தொப்பியற்ற. t- 
er (n) - தொப்பி விற்பவர்‌. 
hatband (n) - தொப்பி விளிம்பு 
நாடா. [210 (॥) - தொப்பி 
ஊசி. 

hat-trick (nN) - மும்முறை 
பந்து வீசி இலக்குகட்டைகளை 
வீழ்த்தி வெற்றிபெறுதல்‌ (மரப்‌ 
பந்தாட்டம்‌). 

hatch (n) - திறப்பு (கதவு, கூரை), 
கப்பல்‌, கதவு (வானூர்தி, 
வானாவெளிக்‌ கப்பல்‌), ஒரு 
கூட்டுக்குஞ்சுகள்‌ (4) - முட்டை 
பொரி, இணைகோடுகள்‌ குறி. 

hatchback - பின்திறப்புள்ள 
ஊர்தி. 

hatcfiery (nN) - முட்டைபொரிக்கு 
மிடம்‌. 

hatching (n) - இணைகோடுகள்‌ 
குறித்தல்‌ (பரப்பு). 

hatchet (n) - கைக்‌ கோடாரி. 

hatchet-faced (8) - நீண்ட முகத்‌ 
தோற்றமுள்ள. 

hatchet job (n}- தாக்கும்‌ (பேச்சு, 
எழுத்து) hatchet-man (n) - 
ஆள்‌ தூக்கி, சிக்கன அலுவலர்‌. 

hatchway (nN) - கப்பல்‌ சரக்‌ 
கேற்று வழி, 


hate 


263 he 


hate (4) - வெறு, பகைகொள்‌.(ா) 
* வெறுப்பு, பகைமை.॥19161ப| 
(8) - வெறுக்குமhatefully 
(adv) - hatred (0) - வெறுப்பு. 

haughty (a) - ஆணவம்‌, திமிர்‌ 
பிடித்த. haughtiness (n) - 
திமிர்‌. 

hal (- வலித்து இழு, ஊர்தியில்‌ 
ஏற்றியனுப்பு ():- இழுத்தல்‌, 
கடக்க வேண்டிய தொலைவு, 
முயற்சியால்‌ பெற்ற ஆதாயம்‌. 
haulage (0) - வலித்து இழுத்‌ 
தல்‌,ஏற்றியனுப்பும்‌ கட்டணம்‌. 
ஏற்றியனுப்பல்‌. [12167 (௩) - 
சரக்குகளை ஏற்றியனுப்புபவர்‌. 

haunch (n) - தொடை, பின்‌ 
பட்டைச்சதை, மானின்‌ கால்‌, 
விலா எலும்பு. 

haunt (6) - தவறாது செல்‌ 
(பேய்‌),அடிக்கடி செல்‌, உறுத்து. 
haunt (n) அடிக்கடி செல்லல்‌, 
தவறாது செல்லல்‌. 

hautboy (8) - ஊதுகுழல்‌ வகை. 

hauteur (n) - இறுமாப்பு. 

Havana (nN) - குயுபா நாட்டு 
சுருட்டு. 

have (pl) - has (sing) had (past 
tense) - கொண்டிரு. ்‌ 

நீaven (0) - புகலிடம்‌, பாதுகாப்‌ 
பான இடம்‌, ஓய்விடம்‌. 

have-nots (n) - இல்லாதவர்‌, 
வறியர்‌, (X haves) haves (0) - 
இருப்பவர்‌, செல்வர்‌. 

havoc (n) - பேரழிவு (9) - பேர 
ழிவு உண்டாக்கு. 


haw-haw (int) - பெருஞ்‌ சிரிப்பு, 
ஒலிக்குறிப்பு, , 

hawk (nN) - பருந்துபோன்ற 
பறவை (வேட்டை, வலுத்தாக்‌ 
கல்‌ கொள்கையர்‌ (அரசியல்‌). 

hawk (4) - வீடுவீடாகச்‌ சென்று 
விற்பனை செய்பவர்‌, hawker 
() - கூவிவிற்பனை செய்பவர்‌. 

hawk-eyed (a) - நல்ல பார்வை 
யுள்ள, கவனமாகக்‌ கூர்ந்து 
நோக்கும்‌ (ஆள்‌). 

hawser (0) - தடித்தகயிறு அல்லது 
கம்பி 

hawthorn (n) - முட்செடி. 

hay (n) - உலர்புல்‌, வைக்கோல்‌. 

haystack (n) - உலர்‌ புல்போர்‌, 
வைக்கோல்‌ போர்‌. 

hazard (n) - இடர்‌, தீங்கு, இடை 
யூறு(4) - இடர்‌ ஏற்றுச்செய்‌. 
hazardous (a) - இடருள்ள. 
hazardously (adv). 

haze (n) - மங்கல்‌,மூடு பனி, 
மனக்‌ குழப்பம்‌ (4) - குழம்பச்‌ 
செய்‌, தொந்தரவு செய்‌. hazy 
(8) - குழம்பச்‌ செய்யும்‌. 

hazel (n) - உண்ணத்தக்க 
கொட்டை வகை மரம்‌, (8) - 
பழுப்பு நிறமுள்ள [1826] ஈப%- 
இம்மரக்‌ கொட்டை. 

he (pron) - 3rd person. him, 

- his, himself. அவன்‌, அவர்‌ 
(1) - ஆண்‌, ஆண்‌ விலங்கு, 
he-man - வலுவுள்ளவர்‌. 


head 


head (nN) - தலை, தலையாய 
பொருள்‌, தலைப்பு, தலைவர்‌, 
தலைவலி, head (௮) - நீள 
அளவு, தலைக்கு heads - 
நாணயப் பக்கம்‌ (தலையா, பூவா) 

head (4) - தலைமைதாங்கு, 
தலைப்பளி,தலையால்‌ பந்தை 
முட்டு headed (a) - குறிப்‌ 
பிட்ட தலையுள்ள 0210-162- 
060 - வழுக்கைத்தலையுள்ள. 
headless (a) - தலையற்ற. 
headship (n) - தலைமை 
ஆசிரியர்‌ , ஆசிரியை பதவி. 

head-ache (n) - தலைவலி 
(தொல்லை). 

head band (ஈ) - தலைப்பட்டை 
(படுக்கை). 

headdress (1) - தலையணி. 

headgear (n) - குல்லாய்‌,தலை 
யணி. 

headhunter (n) - தலை கொய்‌ 
பவன்‌ (எதிரிகளின்‌), முது நிலை 
ஆள்சேர்ப்பவர்‌. 

headlamp, light (n) - தலை 
விளக்கு. 

headland (n) - கடலில்‌ நீட்டி 
யுள்ள நிலப்‌ பகுதி. 

headlines (n) - தலைப்புச்‌ 
செய்தி. the headiiné - செய்தி 

சுருக்கம்‌. 

headlong (a,adv) - தலை8ழாக, 
பதற்றமாக. 

headman (n) - ஊர்த்தலைவன்‌, 
தலையாரி. 

headmaster,mistress (n} - 
தலைமை ஆசிரியர்‌, ஆசி 
ரியை.॥680 of state - ஆட்சித்‌ 
தலைமை. 


264 


heal 


head-on (8) - நேருக்குநேர்‌ 
(மோதல்‌) சிக்கலைத்தள்ளிப்‌ 
போடாமல்‌ தர்‌. 

head phone,set (n) - தொலை 
பேசி, செவிக்குழாய்‌. 

headpiece (8) - தலையணி, 
உச்சிப்பகுதி,தலை. 

headquarters (n)- தலைமையிடம்‌, 
அலுவலகம்‌. 

headrest (n) - தலையணைப்பு. 

headroom (ஈ) - தலைக்கு 
மேலுள்ள பகுதி (ஊர்தி). 

head scarf (n) - தலைச்சுற்று 
துண்டு. 

headstart (n) - தொடக்கநிலை 
ஆதாயம்‌. 

headstone (ஈ) - தலைக்கல்‌. 

head strong (a) - தான்‌ நினைத்த 
படியே செய்யும்‌, 

headwaters (n) - தலைவாய்‌ நீர்‌ 
(ஆறு). 

headway (n) - முன்னேற்றம்‌. 

headwind (n) - முன்னிருந்து 
வீசுங்காற்று. 

head word (n) - தலைப்புச்‌ சொல்‌. 

header (ஈ) - தலைமுதலில்‌ 
இருக்குமாறு நீரில்‌ குதித்தல்‌. 

heading (n) - தலைப்பு. 

heady (a) - மயக்கந்தரும்‌, 
தூண்டும்‌, முரட்டுத்தனமாக. 

heal (9) - குணமாக்கு (நோய்‌) 
நிறுத்து (சண்டை), நலம்பெறு. 
healer (n) - குணமாக்கி, நலந்‌ 
தருநர்‌, தருவி. 


health 


265 


heat 


health (n) - நலவாழ்வு. health 
ஈinister - நலவாழ்வு அமைச்சர்‌. 
healthful - (a) - உடல்நலந்‌ 
தரும்‌ (0) - நலமாகவுள்ள. 
heap (n) - குவியல்‌ (4) - குவி. 
மிகுதி. 
hear (4) - கேள்‌, செவிகொள்‌, 
செவி, அறி. hearer (॥) - கேட்‌ 
பவர்‌. 
hearing (n) - கேட்டல்‌, ஈரங்க, 
வழக்கு விசாரணை, கேட்‌ 
புரை, hearing aid - கேட்புக்‌ 
கருவி, 
hearken (0) - உற்றுக்கேள்‌. 
hearsay (n) - கேள்வி, செவியறி 
தகவல்‌, 
hearse (1) - பிண வண்டி... 
heart (n) - இதயம்‌,நெஞ்சம்‌, 
உள்ளம்‌, ஆர்வம்‌, மையப்‌ 
பகுதி, உள்ளகம்‌, hearts - 
இதயவடிவ ஆடும்சீட்டுகள்‌. 
‘hearted (a) - குறிப்பிட்ட 
உணர்ச்சியுள்ள kin-hearted 
(8) - அன்பான. heartless (a) 
- அன்பற்ற, இரக்கமற்ற. [16817 
lessly (adv). heart-attack (n) 
- மாரடைப்பு. heart-beat (n) - 
இதயத்துடிப்பு. 
heart-break (n) - -மிகுதுயர்‌ 
heart-breaking (a) - மிகு 
துயரளிக்கும்‌. heart broken (a) 
- மனம்‌ நொந்த. 
heart burn (n) - நெஞ்செரிச்சல்‌. 
heart-failure (0) - மாரடைப்பு. 
heart-felt (a) - நெஞ்சார்ந்த, 
உணமையான. 
heart-land (0) - மையப்பகுதி. 


heart-lung machine (0) - இதய 
நுரையிரல்‌ எந்திரம்‌. 

heart-rending (a) - பெருந்‌ 
துயரளிக்கும்‌, நெஞ்சுருக்கம்‌. 

heart-searching (a) - தன்னைத்‌ 
தானே ஆய்ந்து கொளல்‌... 11- 
1105060401. 

heart - sick (a) - வருத்தமும்‌ 
வெறுப்புங்கொண்ட. 

heart-strings (n) - ஆழ்ந்த இரக்க 
அல்லது அன்புணர்ச்சி. 

heart-throb (n) - காதலன்‌, 
காதலி,கவர்ந்திழுக்கும்‌ ஆள்‌. 

heart-to-heait (n) - மனம்‌ 
விட்டுப்‌ பேசும்‌. 

heart waming (8) - இன்பமளிக்‌ 
கும்‌. 

hearten (4) - மAிழ்வூட்டு, ஊக்க 
மளி. heartening (8) - மகழ்ச்சி 
யான. hearteningly (adv) 

hearth (n) - அடுப்படி, அடுக்க 
ளை, இல்லம்‌. hearth rug (n) 
- கணப்புவிரிப்பு. 

heartily (adv) - உளமார, உண்‌ 
மையாக. 680] (8) - அன்பான 
மகிழ்ச்சியான (1) விளையாட்‌ 
டாளர்‌. 

heat (n) - வெப்பம்‌,சூடு, உயர்‌ 
வெப்பநிலை, உணர்ச்சிச்‌ 
செறிவு, உணர்ச்சி வயம்‌ (ட) - 
வெப்பப்படுத்து heated (a) - 
சூடு பிடித்த, சீற்றமுள்ள உரை 
யாடல்‌. heatedly (adv). 
heater (ஈ) - வெப்பமாக்கி 
(கருவியமைப்பு). heating (n) 
- வெப்பமாக்கல்‌. 


heat barrier 


heat barrier (n) - வெப்பத்தடை. 

heat rash (n} - வேர்க்குரு. 

heat shield (n) - வெப்பஉறை. 
heat stroke (n) - வெப்பத்தால்‌ 
ஏற்படும்‌ மயக்கம்‌. heat weave 
(0) - வெப்ப அலை, அனற்‌ 
காற்று. 

heath (n) - புதர்க்காடு, கரம்பு, 
சதுப்புநிலம்‌. 

heathen (a,n) - புறச்சமய 
(த்தார்‌), காட்டான்‌, நாகரிக 
மற்றவன்‌. heathenish, (a) - 
புறச்சமயம்‌ சார்‌, நாகரிகமற்ற 
நடத்தையுள்ள. 

heather (n) - பசுமை மாறாக்‌ 
குற்று மரம்‌. 

heave (V) - முயன்று உயர்த்து, 
கயிற்றை இழு, வீசிஎறி, பெரு 
மூச்செறி. (॥) - பெரு மூச்செறி 
தல்‌, இழுத்தல்‌, எறிதல்‌. 

heaven (n) - சொர்க்கம்‌, 
வானுலகம்‌, கடவுள்‌, இன்ப 
நிலை. heavenly body - 
வானப்‌ பொருள்‌ (விண்மீன்‌). 

heavenward (a) - வானோக்கி. 

heaven-sent (a) - மிக நற்‌ 
பேறுள்ள 

heavy (a) - பளுவான, கனமான, 
அளவுக்கு விஞ்சிய, செயற்‌ 
பாடுள்ள, கனத்த (அடி), செறி 
வான (பணி), நிறைந்த 
(உணவு), கடும்‌, சுவையற்ற, 
இருண்ட, தூக்க முள்ள. heavily 
(adv). 

heavy (n) - கடும்‌ பாகம்‌,கயமைப்‌ 
பாகம்‌, (படம்‌, நாடகம்‌). 
மெய்க்காப்பாளர்‌. 


266 


hedge 


heavy duty (8) - எல்லாவற்‌ 
றையும்‌ தாங்கக்கூடிய. 

heavy - handed (a) - அருவருப்‌ 
பான. 

heavy-hearted (a) - வருத்த 
முள்ள. 

heavy hydrogen (n) - கன நீர்‌ 
வளி. 

heavy industry (n) - கனவகைத்‌ 
தொழில்கள்‌, தொழிற்சாலை. 
heavy boiler - கனமிகுகலம்‌. 

heavy laden (a) - கன்த்த சுமை 
ஏற்றும்‌. 

heavy water (n) - கனநீர்‌. 

heavy weight (n) - கனத்த 
எடைக்‌ குத்துச்சண்டை வீரர்‌. 
கன எடைக்குத்துச்‌ சண்டைப்‌ 
போட்டி. சராசரி எடைக்கும்‌ 
மேலுள்ளவர்‌,சிறப்புநிலையாளர்‌, 
literary heavy weight - 
இலக்கியச்சிறப்புநிலையாளர்‌. 

Hebrew (n) - ஈப்ரு (யூத) மக்கள்‌, 
மொழி. 

heck (0) - நரகம்‌. 

6010௦ (v) - நக்கல்‌ செய்‌, கிண்டல்‌ 
செய்,heckler (ஈ) - நக்கல்‌ 
செய்பவர்‌. 

hectare (n) - ஹெக்டேர்‌. 2.471 
ஏக்கர்‌. 

hectic (8) - தீவிர,ஓயா, 6016 
election campaign - ஓயாத்‌ 
தேர்தல்‌ வேட்டை. - 

hector (v} - அச்சுறுத்து. 

he'd - he had, he would. 

hedge (n) - முள்வேலி, புதர்‌,(\) - 
வேலியமை, மழுப்பு, தவிர்‌, கத்‌ 
தரி (புதர்‌). 


hedgehog 


hedgehog (n) - முள்‌ எலி. 

hedgehop (4) - தாழ்வாகப்பற 
(வானூர்தி-மருந்துதெளிக்க). 

hedgerow (0) - புதர்ச்செடி வேலி. 

hedge-sparrow (n) - ஒருவகைப்‌ 
பறவை. 

hedonic (a) - இன்பத்திற்குரிய 
hedonism (a) - இன்பக்‌ 
கொள்கை. hedonist (n) - 
இன்பக்‌ கொள்கையர்‌. 

heed (V) -.கவனி,கேள்‌ (அறி 
வுரை) (1) - கவனம்‌, heedfப। 
(8) - கவனத்திற்குரிய. 1)660- 
fully (adv). heedless (a) - கவ 
லையற்ற. heedlessly (adv). 

heehaw (0) - கழுதை கத்தல்‌. 

heel (n) - குதிகால்‌ (பகுத).() - 
குதிகால்‌ பகுதியைப்‌ பழுதுபார்‌ 
(செருப்பு), ஒருபக்கம்சாய்‌ 
கப்பல்‌. heeled (a) - குறிப்‌ 
பிட்ட குதிகால்‌ உள்ள ॥100- 
heeled shoes - உயர்‌ குதிகால்‌ 
மிதிகள்‌. 

heel bar (n) - செருப்பு பழுது 
பார்க்குமிடம்‌ (விரைவாக- 
செருப்புக்கடை). 

heft (n) - பளு,கனம்‌, hefty (a) - 
வலிமைவாய்ந்த, இணிவுள்ள 
போதிய (ஊதியம்‌). 

hegemony (n) - தலைமை தாங்‌ 
கல்‌ (பல நாடுகளுக்கு). 

Hegira (n) - ஹிஜிரா, முகமதிய 
ஊழி. கி.பி. 62ல்‌ தொடங்கியது. 

heifer (n) - கன்று போடாப்‌ பசு. 

heigh (interj) ஹை, ஹை, 
ஊச்கக்குறிப்பு. 

height (n) - உயரம்‌, உயர இடம்‌, 
உச்சி நிலை. 


267 


Helienic 


heighten (4) - செறிவாக்கு, உயர்‌ 
வாக்கு. 

heil (inter) - வாழ்க!. 

heinous (a) - கொடிய. hei- 
nously (adv). 

heir (n) - மரபுரிமையர்‌, வாரிசு 
heiress (n) - பெண்வாரிசு. 
heir apparent - மாற்ற இயலா 
வாரிசு. heir 10௦௱ (MN) - மரபு 
ரிமை. he்‌5ர்ரற (1) - மரபுரிமை. 

helianthus (n) - சூரிய காந்தி, 
எல்லி. 

helical (8) - சுருள்‌ வடிவமுடைய. 

helicopter (n) - திருகு ஊர்தி, 
செங்குத்து ஏற்ற ஊர்தி. heliport 
(0) - இவ்வூர்தித்தளம்‌. 

heliocentric (a) - கதிரவன்‌ 
மையமுள்ள ஓ. 06008110. 

heliochrome (n) - இயற்கை நிற 
நிழற்படம்‌. 

heliograph (n) - கதிரவன்‌ வரைவி. 
helioscope (n) - கதிரவன்‌ 
தொலைநோக்கி. heliotherapy 
(0) - கதிரவன்‌ ஒளிப்‌ பண்டுவம்‌. 
heliotropism (n) - கதிரவன்‌ 
நாட்டம்‌. 

helium () - ஈலியம்‌,எல்லியம்‌, 
செயலற்ற வளி (தனிமம்‌). 

hell (n) - நரகம்‌,அளறு,6118/ 
(॥) - வெறுக்கத்தக்க (% 
heaven). 

hellcat (n) - மாயக்‌ காரி, சூனியக்‌ 
காரி, சிடுமூஞ்சி. 

Hellenic (a) - கிரேக்கருக்குரிய. 


hello 


268 


hence 


hello (interj) - வரவேற்புக்‌ 
குறிப்பு. 

helm (n) - சுக்கானை இயக்கும்‌ 
கைப்பிடி, சக்கரம்‌, he helm of 
state - நாட்டின்‌ அரசு. 8 the 
helm - அமைப்புக்கட்டுக்‌ 
பாட்டில்‌, தலைமையில்‌. 
helmsman (n) - சுக்கானைத்‌ 
திருப்புவர்‌. 

helmet (n) - எஃகுக்குல்லாய்‌. 
helmeted (a) - எஃகுக்குல்‌ 
லாய்‌ உள்ள. 

helot (n) - அடிமை. 

help (v) - உதவு, தனக்குத்தானே 
பரிமாறிக்கொள்‌. help (ஈ) - 
உதவி, உதவும்‌ பொருள்‌, உதவு 
பவர்‌, வீட்டு வேலைக்காரர்‌. 
helper (n) - உதவுபவர்‌, உதவி 
யாளர்‌. elpரப। (8) - உதவும்‌. 
helpfully (adv). 

helping (n) - சாப்பாட்டின்‌ ஒரு 
பகுதி 

helpless (a) - உதவியற்ற, பாது 
காப்பற்ற. 

helpmate(n) - கணவன்‌, மனைவி. 

helterskelter (a) - பதற்றமாக, 
ஒழுங்கில்லாமல்‌. (1) - விளை 
யாட்டுக்‌ கூண்டு (கேளிக்கைப்‌ 
பூங்கா). 

helve (n) - கோடாரிக்கைப்பிடி. 

hem (n) - விளிம்புத்தையல்‌, 
ஆடையின்கரை,(॥) - விளிம்பு 
மடித்துத்தை, சுற்றி வளைத்துக்‌ 
கொள்‌. 

hemiine (n) - உள்மடித்துத்‌ 
தைத்த பாவாடை விளிம்பு. 


hemstitch (n) - விளிம்பு 
மடிப்புத்‌ தையல்‌ (9) - விளிம்பு 
மடித்துத்தை. 

hem (interj) - ஊம்‌ ஒலி (கவன, 
ஐயக்குறிப்பு) (4) - உம்‌ ஒலி 
எழுப்பு, பேசும்‌ பொழுது 
தயங்கு. 

hemicycle (n) - அரைவட்டம்‌. 
hemisphere (n) - அரைத்‌ 
தளம்‌. the eastern hemi- 
sphere - ஐரோப்பா, 
ஆப்பிரிக்கா, ஆசியா, ஆஸ்தி 
ரேலியா, the western hemi- 
sphere - வட, தென்‌ 
அமேரிக்கா, மூளையின்‌ ஒரு 
பாதி. hemispherical (a) - 
அரைக்கோணம்‌ போன்ற. 

hemistich (n) - செய்யுளடியில்‌ 
பாதி. 

hemlock (n) - நச்சுப்‌ பூண்டு, 
இதன்‌ நஞ்சு. 

hemp (n) - சணல்‌,போதை 
மருந்து. 

hen (n) - பெட்டைக்‌ கோழி, 
பறவையின்‌ பெட்டை. h6ா- 
௦002 (1) - கோழிக்‌ கூண்டு. 
henhouse (n) - கோழி 
அடைக்குமிடம்‌. 

hen-party (1) - மகளிர்விருந்து ஓ. 
stag party. 

henpecked (8) - மனைவிசொல்‌ 
தட்டாத, மனைவிக்கு அடிமை 
யான. 

hence (adv) - இப்பொழுது 
முதல்‌, இக்காரணத்திற்காக 
henceforth (adv) - வருங்‌ 
காலத்தில்‌. 


henchman 


henchman (n) - பின்பற்று 
பவர்‌,ஆதரவாளர்‌. 

henna (ற) - சிவப்புச்சாயம்‌ 
(முடி), இச்சாயம்‌ தரும்‌ செடி. 

hepatitis (n) - கல்லீரல்‌ அழற்சி. 
hepatic (a) - கல்லீரலுக்குரிய. 
heptad (n) - gw. heptagon 
(॥) - எழுகோணம்‌. heptago- 
nal (a). heptameter (n) - 
எழுசரடி. -heptarchy (n} - 
ஏழரசு. heptasyllabic (a) - 
ஏழசையுடைய. 

her (pron) - அவளை, அவளுக்கு 
hers - அவளுடைய, அவளு 
டையது. 

herald (0) - பறையறிவிப்போன்‌, 
வள்ளுவன்‌.( - வருவதை முன்‌ 
னறிவி. heraldry (1) - மரபு உரி 
மைத்துறை, கட்டிய இயல்‌, h6- 
raldic (a). 

herb (n) - பூண்டு, மூலிகை, 
herbacious (a) - பூண்டுசார்‌. 
herbage. (ஈ) - புல்பூண்டு, 
herbal (a) - புல்பூண்டு பற்‌ 
நிய,ரerbal (॥) - மூலிகை நூல்‌ 
herbalist (n) - மூலிகை மருத்‌ 
துவர்‌. ॥61010106 (ர) பூண்டுக்‌ 
கொல்லி, களைக்கொல்லி. 

herbiferous (a) - புல்பூண்டு 
விளைகிற. herbivorous (a) - 
புல்பூண்டு உண்ணும்‌, தழை 
யுண்ணும்‌, ஓ. Carnivorous. 
herbivore (n) - புல்‌ புண்‌ 
டுண்ணி. 

Herculean - (a) இமாலய 
வலிமை வாய்ந்த, செயற்கரிய. 


18 


269 


hermit crab 


herd (n) - மந்தை, கூட்டம்‌, நிரை, 
கும்பல்‌ (4) - மந்தையாக 
அடை, கவனி, பேணு. he i1- 
stinct (n) - மந்தை இயல்‌ 
பூக்கம்‌. herdsman (n) - 
மந்தை மேய்ப்‌ பவர்‌. 

here (adv) - இங்கு,இங்கேhere- 
after (adv) - இனிமேல்‌ the 
hereafter - வருங்காலம்‌, 
மறுமை. hereabouts (adv) 
இங்கே எங்காவது. 

here (inter) - கவனஈர்ப்பு விளிப்பு, 
உள்ளேன்‌ (வருகை கூறல்‌). 

hereby (adv) - இதனால்‌. 

herein (adv) - இதில்‌, இவ்விடத்‌ 
இல்‌. 


herewith (2dv) - இதனுடன்‌. 

hereditary (a) - மரபாக வரும்‌, 
வழிவழிவரும்‌. heredity (n) - 
மரபு, வழிவழி. 

heresy (n) - சமயமறுப்பு, 
மரபுக்கு மறுப்பு, கொள்கை 
எதிர்ப்பு, கடவுள்‌ மறுப்பு [1௦1- 
etic (2) - மரபுக்கு மறுப்பான. 

heritage (n) - மரபு, மரபுரிமை. 
literary heritage - இலக்கிய 
மரபு, வழிவழி உடைமை. 

hermaphrodite (n) - இருபாலி 
(மண்புழு) 

hermetic (a) - காற்றுபுகா, 
வெளியேறா.heremetically 
(adv). 

hermit (n) - துறவி,தனித்து வாழ்‌ 
பவர்‌. 

hermit crab - துறவிநண்டு, 
hermitage: (n) - துறவியர்‌ 
குடில்‌. 


hernia 


hernia (n} - குடலிறக்கம்‌, 
பிதுக்கம்‌. 

hero (n) - வீரன்‌,கதைத்‌ தலை 
வன்‌. 181010 (8) - வீரமுள்ள, 
வீரகாவியஞ்சார்‌, பெரிய 
அளவுள்ள்‌. 

heroics (1) - நாடகப்பாங்குப்‌ 
பேச்சு,காப்பியச்செய்யுள்‌,॥8101௦ 
verse - காப்பியச்‌ செய்யுள்‌. 
heroically (adv). 

heroine (1) - கதைத்தலைவி. 

heroism (ஈ) - வீரம்‌, நெஞ்சுரம்‌. 
heroworship (n) - வீர வழி 
யாடு, தனியாள்‌ வழிபாடு. (ட) - 
தனியாள்‌ வழியாடுசெய்‌. 
heroworshipper (n) - 
தனியார்‌ வழிபாட்டாளர்‌. 

heron (n) - நாரை, கொக்கு. her- 
௦ாறு () - நாரை வாழிடம்‌. 

herpes (n) - அக்கி. 

Herr - இரு (ஜெர்மன்‌). 

herring (n) - ஒருவகைக்‌ கடல்‌ 
மீன்‌. 

herself (pron) - அவளையே, 
அவளே. 

hertz - ஹெர்ட்ஸ்‌,அதிர்வெண்‌ 
அலகு. 

he's- he is, he has. 

hesitate (4) - தயங்கு, தடைப்‌ 
படு. hesitant (a) - தயக்க 
முள்ள. hesitanty (adv). hesi- 
tation (௫) - தயக்கம்‌. 

hessian (n) - முரட்டுச்‌ சணல்‌ 
துணி, கித்தான்‌. 


270 


hey-day 


heterodox (a) - ஏற்கப்பட்ட 
கொள்கைக்கு மாறான. ॥61810- 
00% opinion - ஏற்கப்பட்ட 
கொள்கைக்கு மாறான கருத்து 
ஓ. orthodox,unorthodox. het- 
erodoxy (n) - இக்கருத்துடமை. 

heterogeneous (8) - பலபடித்‌ 
தான (X homgeneous) - het- 
erogeneous mixture (n) - 
பலபடித்தான்‌ கலவை. hetero- 
geneity (n) - பலபடித்தான 
தன்மை. heterogeneously 
(adv). 

heterosexual (a) - வேற்றுப்‌ 
பால்‌ கவர்ச்சி, ஆண்‌ பெண்‌ 
கவர்ச்சியுள்ள ஓ. bisexual, ஓ. 
homosexual. (n) - வேற்றுப்‌ 
பால்‌ கவர்ச்சியுள்ளவர்‌. hetero- 
sexuality (n) - வேற்‌ றுப்பால்‌ 
கவர்ச்சி, 

heuristic (a) - தனக்குத்தானே 
அறியும்‌ (முறை). heuristics 
(॥) - முயன்றுபார்த்துத்‌ தீர்வு 
காணும்‌ முறை. 

hew (6) - வெட்டு, நறுக்கு, 
செதுக்கு. heer (॥) - வெட்டு 
பவா. 

hexagon (n) - அறுகோணம்‌. 
hexagonal (a) - அறுகோண. 
hexameter (n) - அறுசரடி. 
hexapody (n) - அறுசீர்ச்‌ 
செய்யுளடி. 

hexasyllabic (a) - ஆறு அசைக 
ளைக்‌ கொண்ட. 

hey (interj) - ஏய்‌! வியப்புக்‌ 
குறிப்பு. 

hey-day (n) - செல்வாக்குக்‌ 
காலம்‌, ஓங்குபுகழ்க்‌ காலம்‌. 


HF 


271 


high-court 


HF : High Frequency - உயர்‌ 
அதிர்வெண. 

HG: His grace - அருள்‌ 
பொருந்திய (வர்‌). 

H GV: Heavy Goods Vehicle - 
கனச்‌ சரக்கு ஊர்தி. 

HH : His Highness - மேன்மை 
பொருந்திய(வர்‌). 

hi (interj) - ஹை! வரவேற்புக்‌ 
குறிப்பு. Hi there! 


hiatus (n) - பிளவு,இடை வெளி. 


hibernate (V) - மாரிக்கால ஓய்வு 
கொள்‌. hibernation (4) - 
மாரிக்காலத்துயில்‌, கறக்கும்‌ 
(விலங்கு). 

hiccup (n) - விக்கல்‌. (4) - விக்கல்‌ 
எடு. 

hick (௫) - பட்டிக்காட்டான்‌. 

hickey (0) - கருவியமைப்பு, பரு, 
கறை, 

hide (0) - தோல்‌,இயற்கையாளர்‌ 
நோக்கம்‌ (4) - மறை ஒளி, 
மறைந்திரு,கசையால்‌ அடி. 

hide-bound (a) - குறுகிய நோக்க 
முள்ள. 

hide-and-seek (0) - கண்ணாம்‌ 
பூச்சி விளையாட்டு. 

hide-out,hiding 01806 (nN) - ஒளி 
யுமிடம்‌, மறைவிடம்‌, பதுங்கு 
மிடம்‌. 

hideous (8) - அச்சமூட்டும்‌, அரு 
வருப்பான. hideously (adv). 

hர்பறஏ (0) - அடித்தல்‌, தைத்தல்‌. 

hie (6) - விரைவாகச்செல்‌. 

hierarch (n) - படிமுறை உயர்‌ 
வுள்ளவர்‌. hierarchy (ஈ) - 
படிமுறை உயர்வு, hierarchical 
(8) - படிமுறை உயர்வுள்ள. 


hieroglyph (n) - படஎழுத்து 
(எகிப்தியர்‌), புரியா எழுத்து. ॥॥- 
eroglyphic (a). hieroglyphics 
(0) - புரியாஎழுத்து. 

ஸரீ (8) - உயர்நம்புறுதியுள்ள. 
(0) - உயர்நம்புறுதியுள்ள கருவி 
யமைப்பு. 

higgledy - piggledy (8,809) - 
ஒழுங்கற்ற, குளறுபடியான. 

high (8,804) - உயர்‌,உயரமான, 
உயர்ந்த. igh () - உயரளவு, 
உயரழுத்தபகுஇி, எதிர்ச்‌ சூறா 
வளி, வானுலகு. high-born (a) 
- உயர்‌ குடிப்‌ பிறப்புசார்‌. igh 
boy (1) - உயர இழுப்பறைப்‌ 
பெட்டி. high-brow (n) - உயர்‌ 
அறிவாளி என்னும்‌ நினைப்‌ 
புள்ளவர்‌. high-chair (Nn) - 
குழந்தை உயர்‌ நாற்காலி, 

High Church - உயர்திருச்சபை. 
(சடங்காசாரங்களுக்கும்‌ பாதிரி 
யார்களுக்கும்‌ முதன்மை தரும்‌ 
கொள்கை). 


high-class (a) - முதல்‌ நிலை 
யான, நேர்த்தியான, உயர்‌ 
சமூக வகுப்புசார்‌. 


high-colour - சிவப்பு. 

high commission - தரதரகம்‌ (கா 
மன்‌ வெலத்‌ நாடு) high ௦௱- 
missioner - 


தூதர்‌ உயர்‌ 
ஆணையர்‌. 
high-court (n) - உயர்நீதி 
மன்றம்‌. 


higher animals 


272 


highwayman 


higher animals, plants - 
உயர்நிலை விலங்குகள்‌, தாவ 
ரங்கள்‌ (மாவடை, மர வடை]. 

higher education (n} - உயர்‌ 
நிலைக்‌ கல்வி. 

higher secondary school (n) - 
மேனிலைப்பள்ளி. 

high explosive (n) - ஆற்றல்‌ 
வாய்ந்த வெடிப்பொருள்‌. 

high-flow (a) - ஆரவாரமான, 
பகட்டான. 


high-grade (a) - உயர்தர, உயர்‌ |: 


படி. 

high-handed (a) - 
தோன்றித்தனமுள்ள. 

highland (n) - மேட்டு நிலம்‌. 

high-level language - உயர்‌ 
நிலைமொழி (கணிப்‌ பொறி). 

high-minded (a) - உயர்ந்த 
உள்ளமுள்ள. 

high-pitched (a) - உயர்ந்த குரல்‌ 
உரப்புள்ள. 

high-powered (a) - உயராற்றல்‌ 
வாய்ந்த. 

high-pressure (n) - உயர 
த்தம்‌, உயராற்றல்‌. 

hid‘+-priced (a) --விலைமிகுந்த. 

HiGh-priest (n) - தலைமை ஆயர்‌. 

hiuh-principled (8) - உயர்‌ நெறி 
ள்ள. 

lian-ranking (8) - உயர்‌ வரிசை 
பள்ள, மூத்த. 

riih-rise (a) - உயர்ந்த (கட்டி 

க]. 
ரக. 1080 () -நெடுஞ்சாலை. 


தான்‌ 


high schoo! (n) - உயர்‌ நிலைப்‌ 


பள்ளி. 

high sea (n) - உயர்கடல்‌. 

high season (n) -(பார்வை 
யாளர்‌, சுற்றுலாக்காரர்கள்‌) 
வருபருவம்‌. 

high-sounding (a) - பகட்டான. 

high-speed (1) - உயர்விரைவு. 

high-spirited (a) - எழுச்சியும்‌ 
மகிழ்ச்சியுமுள்ள, குதித்தோடும்‌ 
(குதிரை). 

high-spot (ஈ) - சிறந்தநிகழ்ச்சி, 
மீச்சிறந்த இயல்பு. 

high street (n) - நெடுந்தெரு. 

high table (a) - (விருந்துகளில்‌) 
உயர்மேடை. 

high-tea (n) - மாலையுணவு 
(தேநீருடன்‌). 

high-tech, high technology (n) 
* உயர்தொழில்‌ நுட்பம்‌. 

high tension (n) - 'உயர்மின்‌ 
அழுத்தம்‌. 

high tide (n) - (கடல்‌) வேலா 
ஏற்றம்‌ 

high treason (n) - பச்சைத்‌ 
துரோகம்‌. 

high-up (n) -. உயர்ந்த மனிதர்‌. 

high-water (n) - உயரலை. 

high-water-mark (n) - கடல்‌ 
உயர்எழுச்சி அளவு, அருஞ்‌ 
செயல்‌ அருநிலை. 

high-way (n) - நெடுவழி, முதன்‌ 
மைச்சாலை, நேர்வழி (நிலம்‌, 
நீர்‌, காற்று) highway code - 
பொதுவழிச்சாலை விதித்‌ 
தொகுப்பு. 

highwayman (n) - ஆறலைக்‌ 
கள்வர்‌, வழிப்பறிக்‌ கொள்‌ 


வளைய" 


hijack 


273 


historian 


hijack (v) - கடத்திச்‌ செல்‌ 
(வானூர்தி) இருடு, (7) - கடத்‌ 
தல்‌, hijacker (ஈ) - கடத்திச்‌ 
செல்பவர்‌ ஓ. 10122. 
hike (n) - கால்நடையாகச்‌ 
செல்லல்‌, விலை உயர்வு (4) - 
விலையை உயர்த்து ரரி (1) - 
விலையை உயர்த்து பவர்‌. 
hilarious (a) - மிகவும்‌ சிரிப்‌ 
பூட்டும்‌hilariously (adv) . 
hi! (7) - குன்று,புற்று (எறும்பு) 
ஸரி) (8) - குன்றுசார்‌. hillside 
(॥) - குன்றுபக்கம்‌, ॥111(00 (1) - 
குன்றுச்சி. 
hill-billy (n) - மலைநாட்டுப்‌ 
பேர்வழி, நாட்டுப்புற இசை. 
hillock (n) - சிறுகுன்று, மேடு. 
hilt (n) - வாள்பிடி. 
him (pron) - அவனை, அவ 
னுக்கு. himself (pron) - 
அவனையே. 
hind (8) - பின்புற. hind legs - 
பின்‌ கால்கள்‌ ஓ. fore. hind 
ஈ௦$! - மிகப்பின்னுள்ள ॥ா0- 
qபaா£ers (nN) - நான்கு கால்‌ 
விலங்குகளின்‌ பின்‌ பகுதிகள்‌ 
(பின்கால்கள்‌ உட்பட) ற () 
* பெண்மான்‌. 
hindrance (0) - தடை, இடை 
யூ. 
hind-sight (6) - பின்னறிவு (% 
foresight) 
hinge (n) - 8ல்முளை,சுழலச்சு. 
(9) - 8லைப்‌ பொருத்து,சுழ 
லவிடு, பொறுத்திரு. 
hint (1) - குறிப்பு (9) - குறிப்‌ 
பினால்‌ தெரிவி. 
hinterland (n) - பின்னிலம்‌. 


hip (n) - இடுப்பு, hipped (2) - 
குறிப்பிட்ட இடுப்புள்ள. |8106- 
hipped (a) - பெரிய இடுப்‌ 
புள்ள. [112-021 - இடுப்பளவு 
குளியல்‌ தொட்டி hip-bone (n) 
- இடுப்பெலும்பு. 

hip-pocket (0) - இடுப்புப்‌ பின்பை. 

hippie (7) - மரபுமீறிவாழ்பவர்‌. 

Hippocratic oath (ஈ) - மருத்‌ 
துவர்‌ உறுதிமொழி 

hippopotamus (0) - நீர்‌ யானை. 

hire (4) - வாடகைக்குப்பிடி (0) - 
வாடகைக்கு அமர்த்தல்‌, குடிக்‌ 
கூலி. [8016 (a) - வாடகைக்‌ 
குக்‌ கிடைக்கக்கூடிய. hire 
charge - வண்டிச்சத்தம்‌, 
வாடகைக்‌ கட்டணம்‌. ॥160- 
hand (n) - பண்ணைக்‌ கூலி 
யாள்‌. ஙாing (N) - கூலியாள்‌, 
வேலை யாள்‌. 

hire-purchase (n) - தவணை 
முறை வாங்குகை. 

hirsute (8) - முடியுள்ள. 

his (pron) - அவனுடைய. 

hiss (9) - உஸ்‌ என்னும்‌ஒலிஎழுப்பு, 
சீறு, இவ்வொலி எழுப்பி 
மறுப்பு தெரிவி. 

histogram (ஈ) - பட்டைப்படம்‌. 

histology (n) - இசுவியல்‌. 

historian (n) - வரலாற்றாசி 
ரியர்‌, historic (8) - வரலாற்றில்‌ 
புகழ்மிக்க, வரலாற்றுச்‌ சிறப்‌ 
புள்ள. historic present (n) - 
நடந்ததை நடப்பது போலக்‌ 
கூறும்‌கால வழுவமைதி (இலக்‌ 
கணம்‌). 


mstorical 


274 


hockey 


historical (a) - வரலாற்றுத்‌ 
தொடர்பான. historically 
(adv), 

history (n) - வரலாறு. 

histrionic (a) - நாடகப்பாங்கான. 
histrionic talent (n) - நாடகப்‌ 
பாங்குத்‌ இறன்கள்‌. |11511001- 
cally (adv). histrionics (n) - 
நாடகக்கவை. 

hit (n) - அடி,தாக்கு, மோது 
தல்‌,ஏளனம்‌, வெற்றியாளர்‌, 
வெற்றிப்படம்‌. [101151 (ஈ) - 
கொல்ல வேண்டியவர்‌ பட்டி 
யல்‌ (அரசியல்‌). hit man (1) - 
படுகொலை செய்பவன்‌. 

hit parade (n) - நன்குவிற்கும்‌ 
பதிவுப்‌ பாடல்கள்‌. 

hit or miss (a) - பிழைக்குரிய, 
ஒழுங்கற்ற. 

hitch (n) - சிக்கல்‌, தடை, முடிச்சு, 
தள்ளல்‌, இழுப்பு. 

hitch (1) - பிறர்‌ ஊர்தியில்‌ இலவச 
மாகச்சென்றுபார்‌, கட்டு, 
மாட்டு. hitch-hike (v) - 
இலவசமாகச்‌ சென்றுபார்‌ 
(iyhitch-hiker (n) - 
இலவசமாகச்‌ சென்று பார்ப்‌ 
பவா. 

hither (adv) - இவ்விடம்‌ நோக்க, 
இப்பக்கமாக. hither and 
thither - பல திசைகளில்‌, 
இங்குமங்கும்‌. 

hither to (adv) - இதுவரை. 


HIV : Human Immuno Virus = 


மனிதத்தடுப்பாற்றல்‌ குறை 
நச்சுப்பொருள்‌ (நச்சியம்‌) . 


hive (n) - தேன்கூடு,கூட்டுத்‌ 
தேனீக்கள்‌. வினைமிகுதியாள்‌ 
உள்ள இடம்‌ (4) - கூட்டில்‌ 
தேனீக்களை அடை, கூட்டில்‌ 
நுழை (தேனீக்கள்‌, தனித்திரு). 

hives (n) - படைநோய்‌. 

ho (inter) - ஓ! வியப்புக்குறிப்பு. 

hoar (a) - பழமையான, நரைத்த 
முதிய. 

hoerd (nN) - பதுக்குபொருள்‌ () - 
பதுக்கிவை, hoarding (n) - 
பதுக்கல்‌. (விளம்பரப்‌ பலகை). 

hoar-frost (n) - வெண்உறை 
பனி. 

hoarse (a)- கரகரப்பான (குரல்‌). 

hoary (a) - hoar. 

hoax (4) - ஏமாற்று, மோசடிசெய்‌ 
(॥) - ஏமாற்றல்‌,மோசடி 
hoaxer (n) - ஏமாற்றுபவர்‌. 

hob (n) - கணப்புத்தட்டம்‌. 

hobble (v) - நொண்டி நட, 
இரண்டுகால்களைக்கட்டு 
(குதிறை)(॥) - நொண்டிநடை. 


hobby (n) - பொழுது போக்கு, 


பற்றாட்டு. hobby-horse (n) - 
(பேசும்‌ / எழுதும்பொழுது 
மீண்டும்‌ மீண்டும்‌ எழுப்பும்‌ 
பொருள்‌. குதிரைத்‌ தலைக்‌ 
கோல்‌ (குதிவிளையாட்டு). 

hobnail (௫) - தடித்த கொண்டை 
யாணி (செருப்பு). 

hobnob (6) - கூடியிரு. 

hobo (ஈ) - வேலையில்லாதவர்‌, 
ஊர்சுற்றி. 

hockey (n) - வளைகோல்‌ பந்து. 
hockey-stick (n) - வளை 
கோல்‌. 


hocus-pocus 


hocus-pocus (n} - ஏமாற்று 
வேலை, 

hod (n) - தூக்குபெட்டி (கல்‌, 
நிலக்கரி). 

hodge - podge (n) - கூட்டு, 
கலவை. 

hoe (n) - மண்வெட்டி, களைக்‌ 
கொட்டு (4) - கொத்து. 

hog (Nn) - பன்றி,தன்னல 
முள்ளவன்‌. hoggish (a) - 
தன்னலமுள்ள h௦g-wash (n) 
- மடமை. 

hogshead (n) - பீப்பாய்‌. 

hoist (4) - உயர்த்து,ஏற்று. (॥) - 
ஏற்றம்‌. 

hold (9) - கையில்பிடி,தாங்கு 
(எடை), கட்டுப்படுத்து, குறிப்‌ 
பிட்ட நிலையில்‌ வை, பிடிப்பு 
உண்டாக்கு, எதிர்த்துப்‌ போரிடு, 
தீடுத்து நிறுத்தி வை, உரிமை 
கொள்‌, பதவியிலிரு, கருது, 
நடத்து (கூட்டம்‌). 

hold (1) - பிடிப்பு,பிடி, கட்டுப்‌ 
பாடு, பிடிப்புப்பகுதி,கப்பல்‌ 
உட்குழிவான பகுதி. 

hold-all (n) - பயணப்பை. 
holder (n) - பிடிப்பவர்‌, 
வைத்திருப்பவன்‌. 010/0 (6) 
- சொத்து,நிலபுலம்‌. holding 
company (Nn) - உடைமை 
நிறுமம்‌ (பங்குகள்‌ அதிக 
முள்ளது]. 

hole (0) - துளை, வளை, குழி (9) - 

துளைசெய்‌. hole and corner 

(॥) -ஒளிமறைவு. 


275 


homage 


holiday (n) - விடுமுறை. (9) - 
விடுமுறை ௭௫.holiday camp 
(7) - விடுமுறைத்‌ தங்குமிடம்‌, 
wa.holiday maker (n - 
விடுமுறையில்‌ இருப்பவர்‌. 

holiness (n) - புனிதம்‌, இருத்‌ 
தூய்மை, பட்டம்‌ அருட்திரு, 
தவத்திரு, 

holler (9) - கத்து. 

hollow (a) - உட்குழிவான, 
குழிவிழுந்த, எதிரொலிக்கும்‌, 
பொய்யான, உண்மையற்ற, பய 
னற்ற.(7) - உட்குழிவு, குழிவு. 
(4) - உட்குழிவாக்கு. hollowly 
(804. 

holly (0) - பசுமைமாறாக்‌ குற்று 
மரம்‌. 

holocaust (n) - பேரழிவு, the 
holocaust - யூதர்கள்‌ நாசி 
களால்‌ பேரளவில்‌ படுகொலை 
செய்யப்பட்டமை (இரண்டாம்‌ 
உலகப்‌ போருக்கு முன்னும்‌ 
பின்னும்‌). 

hologram (ஈ) - நீளம்‌, அகலத்து 
டன்‌ மூன்றாவது பரிமாணத்தை 
யும்காட்டும்‌ தோற்றம்‌. 110100- 
raphy (n) - holograph (௫) - 
உரியவர்‌ கையாலேயே முழு 
தும்‌ எழுதப்பட்ட ஆவணம்‌. 

holster (n) - கைத்துப்பாக்கித்‌ 
தோலுறை. 

holy (8) - சமய,கடவுள்‌ தொடர்‌ 
பான, புனிதமான. the holy 
spirit- தூய ஆவி. Holy week - 
தூய கிழமை Holy Wrரt- தூய 
நூல்கள்‌, திருமறைகள்‌. 

homage (0) - வழிபாடு, புகழ்‌ 
மாலை, மரியாதை செலுத்தல்‌. 


home 


276 


honey moon 


home (n) - இல்லம்‌, வீடு, தாய்‌ 
நாடு, தாயகம்‌ (4) - வீடு 
நோக்கிச்செல்‌, ஒன்றை நோக்கி 
நகர்‌. home (8) - இல்லத்‌ 
தொடர்பான, வீட்டில்‌ செய்யப்‌ 
படும்‌, உள்நாட்டுக்குரிய, தன்‌ 
விளையாட்டுத்‌ திடலில்‌ விளை 
யாடும்‌ homeless (a) - 
வீடற்ற. ome (804) - இல்லத்‌ 
தில்‌, குறிப்பாக, இயன்றவரை. 

home-coming (n) - தாயகம்‌ 
திரும்பல்‌, (8) - வீடேகும்‌ 
(இயல்‌ டூக்கம்‌). 

home-cured (a) - புகையூட்டப்‌ 
பட்ட, உப்பிடப்பட்ட. 

home grown (a) - உள்நாட்டில்‌ 
வளர்க்கப்பட்ட, ஒருவர்‌ தோட்‌ 
டத்தில்‌ வளர்க்கப்பட்ட. 

Home Guard (n) - ஊர்க்காவலர்‌. 

home help (n) - பிறருக்கு உத 
வுபவர்‌ (வீட்டு வேலையில்‌). 
home-made (a) - வீட்டில்‌ 
செய்யப்பட்ட. 

home rule - தன்னாட்சி. 

home-sick (a) - வீட்டைப்‌ 
பற்றிய நினைவுள்ள. 

home-spun - வீட்டில்செய்டப்‌ 
பட்ட,எளிய. 

௦௱2-51680 (n) - வீடு சூழ்‌ 
பண்ணை. 

home-work - வீட்டுவேலை 
(பாடம்‌) 

home {and (n) - தாய்நாடு. 

homely (a) - எளிய, வசதியாக 
உள்ள, நல்ல தோற்றமில்லா. 


homeopathy (n) - இனமுறைப்‌ 
பண்டுவம்‌ (ஒரு நோயின்‌ குறி 
யை எப்பொருள்‌ உண்டாக்கு 
மோஅ௮அதனையே மிக நுண்ணிய 
அளவில்‌ மருந்தாகத்‌ தருதல்‌). 

homeopath (n).- அப்பண்டுவர்‌. 

Homeric (a) - ஓமர்‌ என்னும்‌ 
கிரேக்கக்‌ கவிஞர்‌ நடையிலுள்ள, 
வீறுடைய. 

homicide (n) - ஆட்கொலை, 
ஆட்கொலை செய்பவர்‌. h0ா॥- 
00௮! (8) - ஆட்கொலைசார்‌. 

homily (0) - அறிவுரை, சமய வுரை. 

homogeneous (8) - ஒருபடித்தான. 

homogeneity (n) - ஒரு படித்தான 
தன்மை. homogenise (4) - 
ஒருபடித்த தாக்கு. 

homologous (a) - அமைப்பு 
ஒற்றுமையுள்ள (சொற்கள்‌) 
homologue (ஈ) - ஒத்தமை 
உருக்கள்‌. 

homonymn (n) - ஒலிப்பு ஒற்‌ 
றுமையுள்ள (உறுப்புகள்‌). 

Homo sapiens (n) - தற்கால 
மனித இனம்‌, அறிவியல்‌ 
பெயர்‌. 

honest. (a) - நேர்மையான, 
நாணயமான (X ishonest) 
honestly (adv) honesty (n} - 
நேர்மை. 

honey (n) - தேன்‌, இனிமை, 

னிமைக்குரியவள்‌. honeyed 

௮) - புகழ்ச்சிக்குரிய. honey- 
bee (n) - தேனீ. honey-comb 
(0) - தேனடை. honey combed 
- குகையுள்ள, துளையுள்ள. 
honeydew (n) - பனித்தேன்‌. 

honey moon (n) - தேனிலவு, 
தொடக்க கால உறவு. (4) - 


தேனிலவு செல்‌. 


honorarium 


277 


honorarium (n) - மதிப்பூதியம்‌. 

honorary (8) - மதிப்பியல்‌ (மருத்‌ 
துவர்‌, செயலர்‌). 

honorific (a,n) - அடைமொழி, 
பெயர்‌, சிறப்புப்பெயர்‌. 

honour (n) - பெருமிதம்‌, மதிப்பு, 
மானம்‌, புகழ்‌, மேன்மை, மேத 
கைமை, நற்பண்பு. 10000 (4) 
- மரியாதை செய்‌, சிறப்புச்‌ 
செய்‌, ஏற்றுப்‌ பணமளி 
(காசோலை). honour list (n) 
- மதிப்புப்‌ பட்டியல்‌. 
honourable (a) - wமதிப்பிற்‌ 
குரிய, மாண்புமிகு. ௦. Min- 
ister - மாண்புமிகு அமைச்சர்‌. 
honourably (adv). 

hooch (n) - மட்டச்‌ சாரயம்‌. 

hood (n) - முகமூடி, பாம்புப்‌ 
படம்‌,தலையணிவகை. 100060 
(8) - மூகமூடியுள்ள. 

hoodlum (8) - வன்முறை இளை 
ஞன்‌. 


hoodo (4) - வினைவைப்பு,சூனி |: 


யம்‌. (94) - வினைவை. 

hood-wink (6) - ஏமாற்று. 

hoof (n) - குளம்பு,100165 (pl). 

hook (n) - கொக்கி, கொளுவி அரி 
வாள்‌, தூண்டில்‌ முள்‌ (4) 
' மாட்டு, சிக்கவை. hooked (8) 
-- வளைந்த, கொக்கி அலகு 
டைய. hook-nose (n) - 
வளைந்த மூக்கு. [1001-40 
(1) - கொக்கிப்புழு. 

hookah (1) - புகைக்குழாய்‌. 


hooligan (n) - போக்கிரி, வன்‌ 
முறையாளன்‌. ॥001081/5௱ 
() - வன்முறை. 

homosexual (a) - ஓரினக்‌ 
கவர்ச்சியுள்ள. (11) - ஓரினப்‌ 
புணர்ச்சியாளர்‌. 

hoop (n) - வளையம்‌, கண்ணி, 
கம்பிவார்க்கட்டு (9) - வளை, 
கட்டுப்போடு, இரைச்சலிடு, 
கூப்பாடுபோடு. 

hoot (4) - கூப்பாடுபோடு, கூவு, 
ஆந்தைஅலறல்‌, கொம்பு இரைச்‌ 
சல்‌, உரத்த சிரிப்பு (4) - அலறு, 
கூச்சலிடு. [100167 (1) - சங்கு. 

hop (4) - தத்து, துள்ளு, தாண்டு (1) 
சதத்தல்‌,தாவல்‌, தாண்டுதல்‌, 
(8) - மருந்தினால்‌ தூண்டப்‌ 
பட்ட, மீயாற்றலுள்ள (எந்திரம்‌). 
hop step and jump - தத்து 
தப்படிதாண்டல்‌. 

hope (n) - அவா, ஆர்வம்‌, நம்‌ 
பிக்கை (9) - நம்பு, எதிர்பார்‌, 
விரும்பு. 100 67ப! (8) - நம்‌ 
பிக்கையுள்ள (॥) - நம்பிக்‌ 
கையுள்ளவர்‌. hopefully (adv) 
- hopeless (a) - நம்பிக்கை 
யற்ற, தகுதியற்ற, பயனற்ற, 
hopelessly (adv). 

hopper (n) - பெய்குடுவை, (எந்‌ 
திரம்‌) தத்துப்பூச்சி. 

horal (8) - மணிக்குரிய, மணிக்கு 
மணி நிகழ்கிற. 

horde (1) - கூட்டம்‌, படை. 


horizon 


278 


hospitable 


horizon (ஈ) - அடி வானம்‌, அறி 
வெல்லை. 

horizontal (8) - கிடைமட்ட, (1) 
திடைமட்டம்‌, கிடைமட்டக்‌ 
கோடு. horizontally (204) - 
கிடைமட்டமான. . 

hormone (n) - உடலில்‌ வளர்ச்சி 
முதலியவற்றைச்‌ செயல்படுத்‌ 
தும்‌ பல சுரப்புப்‌ பொருள்களில்‌ 
ஒன்று. 

horn (ர) -- கொம்பு, ஊது குழல்‌, 
ஒலிஎழுப்பி (ஊர்தி) (4) - தலை 
யிடு,தானாகச்சேர்‌. 

homed (8) - கொம்புடையhomy 
(3) - கொம்புபோன்ற. 

hornet (0) - குளவி. 

௦01006 (ஈ) - மணிப்‌ பொறி, 
போதுகாட்டி, கடிகாரம்‌. ॥0101- 
ogy (1) - கால அளவை இயல்‌, 
கடிகாரம்‌ செய்யுங்கலை. 
horologer (n) - கடிகாரம்‌ 
செய்பவர்‌. 

horoscope (n) - சோதிடம்‌, 
பிறப்புக்குறிப்பு. 

horrible (a) - அருவருக்கத்தக்க 
(வானிலை) அச்சமூட்டக்‌ 
கூடிய. horrible (adv). horrid 
(8) - horrible. horridly (adv) 
horrific (a) horrifically (adv). 
horrify (v) - அதிர்ச்சியுண்‌ 
டாக்கு, அச்சுமூட்டு. hலாfying 
(௮) - அதிர்ச்சியுண்டாக்‌ கும்‌. 
horrifyingly (adv). 

horror (n) - அச்சம்‌, அதிர்ச்சி, 
வெறுப்பு, அச்சமூட்டும்‌ 
பொருள்‌, ஆள்‌. the horrors - 
படபடப்பு, நடுக்கம்‌, ரா 
‘stricken (a) - அச்சமூட்டும்‌. 


horse (n) - குதிரை. (9) - விளை 
யாட்டுத்தனமாக நட. hor$e- 
box (nN) - குதிரைஏற்றி 
அனுப்பும்‌ ஊர்தி. horse-flesh 
(1) - குதிரைத்தசை. [10156- 
ரிy(n) - குதிரை ஈ. horse- 
008௭05 - குதிரைப்படை. 
horse hair (n) - குதிரைமயிர்‌. 
horseman - குதிரை வீரன்‌ 
horseplay (n) - முரட்டு 
விளையாட்டு. horse-shoe 
(॥) - இலாடம்‌. 

horse-trading (n) - பேரம்‌. 

horse-power (0) - குதிரைத்‌ இறன்‌. 

horse-whip (n) - குதிரைச்‌ சவுக்கு. 

horse-woman (n) - குதிரை 
வீராங்கனை. 

horticulture (n) - தோட்டக்‌ கலை. 
horticultural (a) - தோட்டக்‌ 
கலை சார்‌. horticullurist (8) - 
தோட்டக்‌ கலைஞர்‌. 

hosanna (n) - கடவுளைப்‌ புகழ்‌ 
தல்‌. 

hose (n) - நெளிநீள்குழாய்‌ (9) - 
இக்குழாய்‌ வழிநீர்‌ அனுப்பு. 

hosier (Nn) - காலுறை வணிகர்‌. 
hosiery (n) - 8ழணிகள்‌ (கா 
லுறை,8ழாடை). 

hospice (n) - இரப்போர்‌ மருத்‌ 
துவமனை, வறியோர்‌ இல்லம்‌, 
சத்திரம்‌. 

hospitable (a) - விருந்தோம்பும்‌, 
வேளாண்மைப்‌ பண்புள்ள. 
hospitably (adv) - விருந்‌ 
தோம்பும்‌. hospitality (ஈ) - 
விருந்தோம்பல்‌. 


hospital 


hospital (n) - மருத்துவமனை. 
hospitalize (8) - மருத்துவ 
மனையில்‌ சேர்‌. 

host (n) - மிகுதி (யான நண்பர்‌ 
கள்‌), அதிகம்‌, போர்ப்படை, 
விருந்தளிப்பவர்‌,  ஓம்புநர்‌, 
தொகுத்தளிப்பவர்‌, ஓம்புயிர்‌, 
வரவேற்பவர்‌. ॥௦5 (4) - விருந்‌ 
தளிப்பவராக இரு. 

hostage (1) - பிணையாக உள்ள 
வர்‌. 

hostel (ஈ) - உணவு விடுதி. 
hosteller (n) - உணவு விடுதி 
யில்தங்குபவர்‌. (பயணஞ்‌ செய்து). 
hostelry (1) - வழித்தங்கல்‌ 
மனை. 

hostess (n) - வரவேற்கும்‌ 
பெண்‌, வானூர்திப்‌ பணிப்பெண்‌, 
தொகுத்தளிப்பவர்‌ (தொலைக்‌ 
காட்சி). 

hostile: (a) - பகையான, எதிரான. 
hostility (n) - பகை, எதிர்ப்பு, 
வெறுப்பு hostilely (adv) 
hostilities - போர்‌, போர்ச்‌ 
செயல்கள்‌ 

hostler (n) - குதிரைப்‌ பாகன்‌, 
குதிரை வலவன்‌. 

hot (n) - வெப்பமான, சூடான, 
சினமுடைய hotly (adv) hot (v) 
-  செறிவாக்கு, உயர்த்து, 
உணர்ச்சிவயப்படு 

hot-bed (nN) - வளப்பண்ணை 

‘hot-blooded (a) - கோபமுள்ள, 
உணர்ச்சிவயப்படும்‌. 

hot-cake - அடை 

hot-favourite (n) - எளிதில்‌ 
வெற்றி பெறுபவர்‌. 


279 


houri 


hot-foot (adv) - விரைவும்‌ 
ஆர்வமுமுள்ள. 

hot-gospeller (n) - ஆர்வமிகு 
போதகர்‌. 


. hot-head (n) - இறுமாப்பு, செருக்‌ 


குள்ளவர்‌. 

hot-house (n) - வெப்ப இல்லம்‌ 
(தாவரம்‌) 

hot-line (n) - நேரடித்‌ தொலைத்‌ 
தொடர்பு (அரசுகள்‌). 

hot-money (n) - ஆதாயமளிக்‌ 
கும்‌ பணம்‌. 

hot plate (n) - வெப்பத்‌ தகடு, கல்‌ 
hot pot (n) -உண்பொருள்‌ 
வெப்பக்கலம்‌ 

hot shot (n) - திறனாளர்‌. 

hot-spring (n) - வெப்ப ஊற்று. 

hot-spur (n) - முரடன்‌. 

hot-tempered (8) - சினமுள்ள. 

hot-water bottle (n) - வெப்ப 
நீர்க்குப்பி. 

hotch-potch, hodge-podge (n) 
* ஒழுங்கற்ற கலவை, திரள்‌. 

hotel (n) - உணவு விடுதி. hote- 
॥/எ.(ஈ) - உணவு விடுதியாளர்‌. 

hound (n) - வேட்டை நாய்‌, (4) - 
வேட்டையாடு. 

hour (n) - மணி. hour - வேலை 
நேரம்‌. hourly (adv) - 
ஒவ்வொரு மணியும்‌, எந்நேரத்‌ : 
திலும்‌,. மணிக்‌ கணக்குப்படி. 
hour-glass (n) - மணல்‌ 
நாழிகைவட்டில்‌. hour-hand 
(॥) - மணிமுள்‌. 

hoயர்‌ (॥) - அரநங்கை, அணங்கு. 


house 


280 


however 


house (n) - இல்லம்‌, வீடு, 
அவை, அவையோர்‌, இரை 
யரங்கு, இராசி, மனை. (4) - 
வசதியளி, இருக்கச்‌ செய்‌, சேமி, 
பொருந்து. 10ப564ப! () - வீடு 
நிரம்பிய அளவு. [10056 agent 
(1) - பண்ணை முகவர்‌. 

house arest (n) - வீட்டுச்‌ சிறை. 
house-boat (n) - படகில்லம்‌. 
house-bound (a) - வீட்டி 
லேயே அடைபட்டுள்ள (நாய்‌). 
house-breaking (n) - திருடல்‌ 
house-breaker (1) - திருடன்‌. 

house-coat (n) - இல்ல உடை. 
house-craft (n) - மனை இயல்‌. 
house-dog (n) - வீட்டு நாய்‌. 
house-father (n) - இல்லப்‌ 
பொறுப்பாளர்‌. house-fly (n) 
- வீட்டு ஈ. நouse-keeper (0) 
- இல்ல (குடும்ப) மேலாண்‌ 
மையர்‌ (பெண்‌) house-kKeep- 
ரறஏ (॥) - இல்ல மேலாண்மை. 

house-lights (n) - அரங்கு விளக்‌ 
குகள்‌. 

house-maid (n) - வேலைக்காரி. 

house-man (n) - மனைதங்கு 
மருத்துவர்‌. 

house master (n) - இல்லப்‌ 
பொறுப்பாளர்‌. 

house mistress (n) - பெண்‌ 
இல்லப்‌ பொறுப்பாளர்‌. 

house-mother (n) - இல்லத்‌ 
தாய்‌. 

house physician (n) - மனை 
மருத்துவர்‌. 

house-proud (a) - இல்லக்‌ கவன 
முள்ள. 


house rent (n) - வீட்டு வாடகை, 
வீட்டுவரி. 

house-to-house (a) - வீட்டுக்கு 
வீடு. 

house-top (n) - வீட்டு உச்சி. 

house-trained - நன்கு பழக்கப்‌ 
பட்ட, பயிற்சியுள்ள. 

house-warming (n) - புதுமனை 
புகுவிழா. 

house-wife (n) - இல்லாள்‌. 
house-wifery (n) - இல்ல 
ஆட்சி. 

house-work (1) - வீட்டுவேலை. 

house-hold (ஈ) - குடும்பம்‌, 
house-holder (n) - குடும்பத்‌ 
தலைவன்‌, வீட்டு உரிமையா 
ளர்‌. house-hold duties - 
குடும்பக்‌ கடமைகள்‌. 

housing (n) - வீட்டு வசதி, வீட்டு 
வசதியளிப்பு, கடின உறை (எந்‌ 
இரம்‌) housing board - வீட்டு 


வசதி வாரியம்‌. [00580 
scheme - வீட்டுவசதித்‌ 
திட்டம்‌. 


hovel (n) - குடிசை, குடில்‌. 

hover (9) - வட்டமிட்டுப்பற. (1) 
- வட்டமிட்டுப்‌ ' பறத்தல்‌. 
hover-craft (n) - நீர்நில ஊர்தி. 

how (adv) - எப்படி, எந்நிலை 
யில்‌,எந்த அளவுக்கு. 

how (0௦1]) - எம்முறையில்‌. 

howdah (6) - யானைமீது அம்‌ 
பாரி. 

however (804) - எப்படியா 
யினும்‌. (ம]) - எப்படியும்‌. 


howitzer 


howitzer (n) - சிறு பீரங்கி. 

how! (4) - ஊளையிடு, அலறு. 
(1) - ஊளையிடுதல்‌, அலறல்‌. 
howfer (0) - மடமைத்தவறுகள்‌, 
பிதற்றல்கள்‌. 

howling (a) - மிகப்பெரிய. 

hoyden (n) - நாகரிமற்ற நங்கை. 

H.P. : Hire Purchase - தவணை 
முறைத்‌ இட்டம்‌, குதிரைத்‌ 
திறன்‌. 

HQ : Head Quarters - தலைமை 
யிடம்‌. 

hr - மணி. 

hb (॥) - குடம்‌, செயல்மையம்‌, 
hயb-ap () - குடவளையம்‌. 

ஸபறbயb (ஈ) - குழப்பம்‌, அமளி. 

hubby (n) - கணவன்‌. 

huckle (n) - இடுப்பு. 

huddle (4) - அடை, நெருக்கமாக 
குவி. (1) - அடைதல்‌ நெருக்க 
மாகக்‌ குவிதல்‌. 

hue (7) - நிறம்‌,சாயல்‌, hued (௮) 
* நிறமுள்ள. 

hue and cry - கூக்குரல்‌, கூப்‌ 
பாடு. 

ஸரீ (1) - சடுசிடுப்பு (6) - ஊது, 
புகைவிடு. 

ர்‌ (9) - தழுவு,கட்டியணை. (0) 
* கட்டியணைத்தல்‌. 

huge (2) - மிகப்பெரிய. hugely 
(adv). 

hulk (0) - பழங்கப்பல்‌ உடல்‌ 
பகுதி, பருத்த ஆள்‌, பொருள்‌. 
hulking (a) - பருத்த. 

hull (Nn) - கப்பல்‌ உடல்பகுதி, 
கனிப்புறத்தோல்‌, இலைக்‌ 
கொத்து. (4) - தோலுரி. 


281 
hullabaloo (n) - கூப்பாடும்‌ 


humanitarian 


இரைச்சலும்‌ (4) - இரைச்சலிடு. 


hum (ம) - தாழ்குரலில்பாடு, 


மெல்லப்பாடல்‌,முனங்கு, முர 
லல்‌.() - முரலும்‌ ஒசை. 


யாள (8) - மனித (பாரா) 


(1) - மனிதன்‌. ஸhப௱anly (adv). 
human-being (nN) - மனிதப்‌ 
பேர்‌ வழி (ஆண்‌,பெண்‌). 
human body (n) - மனித 
உடல்‌. human -kind (n) - 
மனித இனம்‌. human interest 
(॥) - மனித நாட்‌ டம்‌. ॥ப௱கா 
nature (Nn) - மனித இயல்பு. 
human physiology (n) - 
மனித உடலியல்‌. hப௱n race 
(॥) - மனித இனம்‌. பாகா 
rights (0) - மனித உரிமைகள்‌. 

humane (a) - இரக்கமுள்ள, 
பரிவுள்ள, நாகரிகமுள்ள [1ப- 
manely (adv). humane killer 
(1) - வலியின்றிக்‌ கொல்கருவி. 

humanism (6) - மனிதாபி 
மானம்‌, மக்கள்பால்‌ அன்பு, 
மனித இன ஆய்வு, இலக்கியப்‌ 
பண்பாடு (கிரேக்க உரோம்‌. 
அறிவு அடிப்படையில்‌ மறு 
மலர்ச்சியின்‌ பொழுது ஏற்‌ 
பட்டது). humanist (n) - 
மனிதாபின முள்ளவர்‌, மாந்தப்‌ 
பரிவாளர்‌. 

humanitarian (a) - மனிதப்‌ 
பண்பாடுள்ள, மனித மேம்‌ 
பாட்டு. humanitarianism (n) 
- மனிதப்பண்புடைமை, மனித 
மேம்பாடு. ஈப௱சார்சாகா (॥) 
- மனிதப்‌ பண்பாளர்‌, மேம்‌ 
புரட்டாளர்‌. 


humanity 


humanity (ற) - மக்கள்‌, மனித 
இனம்‌ அன்புடைமை, மனித 
இயல்பு ஈப௱கா!(/65 - மனிதப்‌ 
பண்பாட்டுக்‌ கலைகள்‌, இலக்‌ 
கியம்‌, மொழி, வரலாறு, மெய்‌ 
யறிவியல்‌. ஓ. 2115. 

humanize (4) - மனிதனாக்கு, 
இரக்கப்பண்பு உண்டாக்கு. ॥ப- 
manization’ (nN) - மனிதனாக்‌ 
கல்‌, மனிதப்பண்பு உண்டாக்‌ 
கல்‌. 

humble (a) - பணிவுள்ள, நாண 
முள்ள, தாழ்வான, இழிவான 
(பிறப்பு), எளிய. (% 0ா0ய0). 
humbly (adv) - பணிவுடன்‌. 
humble (v) - பணி, இழிவு 
படுத்து. 

humble - bee (n) - பெரிய 
வண்டுவகை, கோத்தும்பி. 

humble-pie (n) - இழியுணவுப்‌ 
பண்டம்‌. 

humbug (1) - மோசடி, ஏய்ப்பு, 
நேர்மையின்மை, ஒருவகைக்‌ 
கடின இனிப்பு. (4) - ஏமாற்று. 

humdrum(a) - மேற்கை எலும்பு. 

humid (a) - ஈரநிலையுள்ள, 
ஈரக்கசிவான. ரப௱பபரீ) (॥) - 
ஈரநிலை. humidify (v) - ஈர 
மாக்கு. 

humiliate (v) - தாழ்வுபடுத்து. 
humiiation(n)- தாழ்வு, தாழ்வு 
படுத்தல்‌. ஸhயாபிகting (௮) - 
தாழ்வுபடுத்தும்‌. ஸபா) (1) - 
தாழ்வுணர்ச்சி, பணிவு. 

humming (a) - முரலும்‌ ஒசை, 
மெல்லப்பாடல்‌. 


hummock (n} - சிறுகுன்று, மேடு. 


282 


hunger 


humorist (0) - நகைச்சுவையாளர்‌. 
humorous (a) - நகைச்சுவை 
யுள்ள. humorously (adv). 

பபா (॥) - நகைச்சுவை, மன 
நிலை;மனப்போக்கு (4) - 
நகைச்சுவையூட்டு. 

humoured (a) - குறிப்பிட்ட 
சுவையுள்ள. 00001பா0பா60 
(8) - நல்ல நகைச்சுவையுள்ள. 

humourless (a) - நகைச்‌ சுவை 
யற்ற. 

hump (n) - கூனல்‌. humpback 
(1) - கூனல்‌ முதுகு, கூனன்‌, கூனி. 

humus (n) - மட்கு. 

hun (n) - ணன்‌ (வரலாறு), 
அவுணன்‌, முரடன்‌ (அணி 
வழக்கு). 

hunch (0)- கூனன்‌. (4) - கூனச்செய்‌. 
hunch back (Nn) - கூனல்‌ 
முதுகு, கூனன்‌, கூனி. 

hundred (n) - (ஒரு) நூறு. hபா- 
dredth - நூறாவதான. ॥பா- 
dred - fold (a) - நூறுமடங்கான. 
hundred weight (n) - 112 
பவுண்டு (கல்‌எடை/. 

hung over (8) - குடிமயக்கப்‌ பின்‌ 
விளைவுள்ள, எச்சமிச்சமுள்ள. 

hung - parliament (n) - தொங்கு 
நாடாளூமன்றம்‌,இழுபறிநாடாளு 

hunger (nN) - பசி,விருப்பம்‌, 
ஆர்வம்‌.(9)- பசியுணர்‌,ரிபாஏர 
(2) - பசியுள்ள. hungry (adv). 
hunger march (1) - பசி (பட்‌ 
டினி) ஊர்வலம்‌. நபா 
strike (n) - பட்டினிப்‌ 
போராட்டம்‌. unger striker - 
பட்டினிப்‌ போராட்டம்‌ செய்‌ 
பவர்‌. 


hunk 


283 


hydrate 


hunk (1) - பெருந்துண்டு. 

hunkers (n) - மின்பட்டை. 
பின்பட்டை அமர்நிலையில்‌. 

hunt (4) - வேட்டையாடு, பின்‌ 
தொடர்‌,தேடு, (1) - வேட்டைக்‌ 
காரி. huntsman (nN) - 
வேட்டைக்காரன்‌, வேட்டை 
யாடுதல்‌ உத வியாளர்‌. 

hurdle (n) - தடை,தடங்கல்‌. (4) - 
தடைஓட்டம்‌ ஓடு. hurdle race 
- தடை ஓட்டம்‌. பாசா (1) - 
தடையோட்டம்‌ ஒடுபவர்‌. 

hur (9) - வீசி எறி. (0) - வீச்சு. 

hunly - டயர்‌ (0) - ஆரவாரச்செயல்‌. 

hurrah(interi)-வாழ்க (மகழ்ச்சி). 

hurricane (n) - புயல்காற்று. 

ர்பறு (7) -விரைவு, பரபரப்பு. (4) 
- பரபரப்படை,விரைவாக்கு. 

hurt (4) - புண்படுத்து, வலியுணர்‌. 
(॥) - மனவருத்தம்‌, உளைச்‌ 
சல்‌, புண்‌. [1 பறியிடு (20) - huாt- 
ரப! (8) - வருத்த முண்டாக்கும்‌. 

hurtle (4) - விரைவாக நகர்ந்து 
செல்‌. 

husband (nN) - கணவன்‌. ॥ப5- 
band and wife - கணவன்‌ 
மனைவி. (4) - செட்டாகப்‌ 
பயன்படுத்து. husbandry (n) 
- பண்ணைத்‌ தொழில்‌. வ! 
husbandry - மாட்டுப்‌ (கால்‌ 
நடைப்‌) பண்ணைத்‌ தொழில்‌, 
வளமேலாண்மை. 

hush (v) - அமைதியாக இரு, 
அமைதியடையச்‌ செய்‌, ஒளி 
மறைவான. hush-money (n) 
- வாயடைப்புப்பணம்‌. 

hush (ஈ) - ௨மி,பயனற்ற பகுதி 
(4) - உமியை நீக்கு. 


husky (a) - தொண்டை வறண்ட, 
கரகரப்பான, வலுவான. [1ப5- 
kily (adv) 

husky (n) - வீறுள்ள கலப்பின 
நாய்‌. 

hussar (n) - குதிரைவீரன்‌. 

hussy (n} - துடுக்கானவள்‌, 
சிறுக்கி, ஒழுக்கங்கெட்டவள்‌. 

hustings (n) - தேர்தல்‌ பிரச்‌ 
சாரம்‌, வேட்டை. 

hustle (9) - தள்ளு, இடி, கள்ளத்‌ 
தனமாகப்‌ பெறு. hப5tler () - 
கள்ளத்தனமாகப்பெறுபவர்‌. 


hut (n) - குடிசை. hut-dwelling 


(॥) - குடிசைவாழ்வு. ஸபர்‌- 
dwellers (n) - குடிசை வாழ்‌ 
வோர்‌. யரர! (॥) - குடிசை 
வாழ்பகுதி. hutted (a) - 
குடிசையுள்ள, 

hyacinth (n) - நீராம்பல்‌. 

hyena (n) - கழுதைப்புலி. 

hy (0) - கலப்பினம்‌. hyமாiப்‌ 
vigour (0) - கலப்பினவீறு. hy- 
bridization (n) - கலப்பின 
மாக்கல்‌. hybridize (9) - கலப்‌ 
பினமாக்கு. 

hy (nN) - நீரி, பல்‌ உயிரணு 
விலங்கு, பல தலைப்பாம்பு, 
தொடரும்‌ சிக்கல்‌. 

hydrant (n} - நீர்‌ இழுக்கும்‌ 
குழாய்‌ (தெரு). 

hydrate (n) - மற்றொரு பொருளு 
டன்‌ சேர்ந்த நீரின்‌ கூட்டுப்‌ 
பொருள்‌. 


hydraulic 


284 


hypotenuse 


hydraulic - நீரியல்‌ சார்‌. றydraப- 
lics (n) - நீரியல்‌. hydraulic 
press - நீரியல்‌ அழுத்தி. 

hydrocanon - நீர்வளி, கரி ஆகிய 
. இரண்டின்‌ கூட்டுப்பொருள்‌. 

hydrocele (n) - விதை வீக்கம்‌, 
ஓதம்‌. hydro - electric (a) - 
நீர்மின்சார. 

hydro - electricity (n) - நீர்மின்‌ 
சாரம்‌. 

hydrogen (n) - நீர்வளி. hydr0- 
081 6௦ம்‌ - நீர்வளிக்குண்டு. 

hydrography (n) - நீர்வரை 
வியல்‌. hydrology (0) - நீரியல்‌. 
hydrolysis (1) - நீராற்பகுப்பு. 
hydrometer (n) - நீர்மானி. 
hydropathy (0) - நீர்ப்பண்டு 
வம்‌. 

hydrophebia (n) - நாய்க்‌ 
கடி, நீரச்சம்‌. 

hydroplane (n) - நீர்மேல்‌ செல்‌ 
ஊர்தி, hydrosphere (n) - 
நீர்மண்டலம்‌, வெளி. [3/00- 
static (a) - நிலைநீரியல்‌ 
சார்‌. hydrostatics (n) - 
நிலைநீரியல்‌. ydrotherapeu- 
tics (ஈ) - நீர்‌ மருத்துவம்‌. 
hydrous (a) - நீருள்ள. 

hygiene (n) - வாழ்நலம்‌ hy- 
ஏienic - வாழ்நலமுள்ள. hy- 
gienically (adv) ஒ. health. 

hygrometer (n) - ஈரநிலைமானி. 

hygrometry (n) - ஈரநிலை 


அளவை இயல்‌. 


hygroscope (nN) - ஈரநிலை 
காட்டி. 

hymen (n) - பூப்புப்படலச்‌ சவ்வு 
(பெண்‌ உறுப்பில்‌). 

ஹூ (॥) - துதிப்‌ பாடல்‌, புகழ்‌ 
பாடல்‌. புறா (॥) - துதிப்‌ 
பாடல்‌ பாடுவோர்‌. 

hyperactive (a) - அளவுக்கு மீறிச்‌ 
செயற்படும்‌ hyperactivity (n) - 
அளவுக்கு மீறிய செய்ல்‌. yper- 
bola (ஈ) - அதிர்‌ வளைவு, 
hyperbole(n) - புனைந்துரை, 
மிகையுரை. hypercritical (a) 
- நுணுக்கங்களைக்‌ கவனிக்கிற. 

hypersensitive (nN) - மீயுணர்ச்சி 
யுள்ள. 

hyphen (n) - இணைப்புக்‌ கோடு, 

றி 


கு . 

hypnotism (n) -அறிதுயிலில்‌ 
ஆழ்த்தி தன்‌ வயப்படுத்துதல்‌, 
மனவசியம்‌. hypnotize (4) - 
அறிதுயிலில்‌ ஆழ்த்து. 

hypnotic (a) - அறிதுயில்‌ கொள்‌ 
ளச்‌ செய்யும்‌ (1) - அறிதுயில்‌ 
மருந்து. 

hypochondria (n) - அச்சந்தரும்‌ 
மனநோய்‌. hypochondriac (n) 
- இந்நோயுள்ளவர்‌. 

hypocrisy(n) - பாசாங்கு, போலி, 
பகட்டு. hypocrite (nN) - 
பாசாங்குக்காரன்‌. hypocritical 
(2) - பாசாங்குள்ள. ' 

hypodermic (a) - தோலுக்குக்‌ 
8ழ்ப்புற (ஊசி, பீச்சுகுழாய்‌). 

hypotenuse (n) - செங்கோண 
முக்கோணத்தில்‌ செங்கோணத்‌ 
துக்கு எதிரான பக்கம்‌. 


hypothermia 


hypothermia (n) - மீத்தாழ்‌ உடல்‌ 
வெப்பநிலை. 

hypothesis (n) - கருதுகோள்‌, 
கற்பனைக்கொள்கை, hyற௦- 
thetical (n) - கருது கோளான, 
கற்பனையான. 

hypsography (n} - உயரவியல்‌ 
(புவிஇயல்‌). 

hysteria hysterics (0) - வலிப்பு 
நோய்‌ பெண்டிர்‌ உள்நிலை 
நரம்புத்‌ தளர்ச்சி, hysterical (a) 
- hysterically (20). ": 

hysteresis (n) - காந்தத்‌ தயக்கம்‌. 

HZ - ஹெர்ட்ஸ்‌ (அலை). 


| 


| - (ஒா௦ற) நான்‌, தீவு, ]க்குரிய 
உரோம எண்‌. 

ரவ௱bu5()-குறில்நெடில்‌ செய்‌ 
யள்‌ ஏர்‌. மர (8) - இச்சீர்சார்‌. 

1berian (8) - ஸ்பெயின்‌, போர்ச்சு 
கல்‌ தீவக்‌ குறைக்குரிய. 

ibex (Nn) - மலையாடு. 

ibidem, ibid (adv) - அதே நூலில்‌ 
அல்லது அதே இடத்தில்‌. 

1016 (7) - நாரைவகை. 

1CBM - கண்டத்திடை எறிபடை. 

106 (1) பனிக்கட்டி. (4) - பனிக்‌ 
கட்டியாக்கு,குளிரச்செய்‌. 106 
806 (8) - பனிக்காலம்‌, ஊழி. 
106 - axe (Nn) - பனிக்கோடரி. 
ice - blue (0) - வெளிறிய நீலம்‌. 


19 


285 


iconography 


ice-bound (8) - பனிசூழ்‌. 106 - 
box (n) - பனிக்கட்டிப்‌ பெட்டி 
(உணவுச்‌ சேமிப்பு) 106- 
breaker (n) - பனிக்கட்டி 
தகர்க்கும்‌ கப்பல்‌. 106 -cap (1) 
- பனியுறைபடலம்‌. 

ice-cold (a) - மிகக்‌ குளிர்ந்த. 106 
- 01680 (1) - பனிக்குழைவு. 
ice - cube (n) - செவ்வகப்‌ 
பனிக்‌ கட்டித்துண்டு. 106 - 
dancing (nN) - பனியாட்டம்‌ 
(விளையாட்டு) 106 - 19॥ (n) - 
பனியாற்று ஆழ்பகுத.106 - 1610 
(0) - பனிப்புலம்‌.106 - floe (nN) 
- பனிப்படலம்‌. 106 -free (a) - 
பனிநீங்கிய (துறைமுகம்‌) 

ice - hockey (n) - பனிவளை 
கோலாட்டம்‌. 

106 - lolly (n) - பனிச்சூப்பிப்பை. 
ice -pack (nN) - பனிக்கட்டி 
ice-pick(n) பனி உடைப்பி, 
தகர்ப்பு. 16-16 (॥) - சறுக்கு 
பனிப்‌ படலம்‌. 106 - ShOW (n) - 
பனிச்சறுக்கு விளையாட்டு. 106 
- shake (1) - பனிச்சறுக்கு. (9) 
- பனிச்சறுக்கு மேற்கொள்‌. 106 
“tay (0) - பனிக்கட்டித்தட்டு. 
ice - water (0) - பனிநீர்‌, குளிர்‌ 
நீர. ௦௪ - ery (0) - பனித்திரள்‌ 
மிதப்பு, உணர்ச்சியற்றயாள்‌, 
மரக்கட்டை ie (1) - பனிக்கட்‌ 
டிக்‌ கூர்‌. 

1௦01 (1) - தெய்வ வடிவம்‌, வழி 
பாட்டு வடிவம்‌ [CNC (3) 

iconoclast - உருவச்சிலை 
உடைப்பவர்‌, மரபுக்‌ கொள்கை 
எதிர்ப்பானர்‌. 

iconography (n) - உருவ வரை 
வியல்‌. 


id 286 if 


10(॥)- தனிப்பட்ட ஒருவரின்‌ உணர்‌ 
வுந்துதல்‌ (உளவியல்‌). 

I'd - | had, ! would. 

1D : Identity - அடையாளம்‌. [D 
Ca - அடையாள அட்டை. 

10868 (nN) - கருத்து,எண்ணம்‌, 
நம்பிக்கை. 

1068 (8) - குறிக்கோளான, மதிக்‌ 
கத்‌ தகுதியான, கருத்தியலான, 
கற்பனையான. (069! 095 - 
குறிக்கோள்‌ வளி.1069 (0)- குறிக்‌ 
கோள்‌ மனிதர்‌, நிறை நிலை. 
1088 (1) கருத்துக்‌ கொள்கை 
ஓ. classicism, romanticism, 
realism. idealist (n) - கருத்‌ 
இயல்‌ கொள்கையர்‌. 106815811௦ 
(a) - idealistically (adv). ide- 
alize (V) - கற்பனையாகக்‌ 
கருது. idealization (n) - 
கற்பனையாகக்‌ கருதல்‌. 

idem,id (adv) - அதே சொல்‌, 
ஆசிரியர்‌. 

identical, identic (a) - ஒத்த, 
அதே, ஒற்றுமை. 1061(1081 
றத - ஒத்த இரட்டையர்‌. 
identically (adv). 

identify (6) - அடையாளங்காண்‌, 
இனங்காண்‌, ஒத்ததாகக்‌ கருது, 
ஆதரவளி, ஒன்றிப்போ. 108॥- 
fீcation (nN) - அடையாள மறி 
தல்‌, இனங்காணல்‌. 1081(109- 
tion /ldentity Card - அடையாள 
அட்டை. identification 
031806 - அடையாளமறி 
அணிவகுப்பு. iபentity certifi- 
Cate - அடையாளச்‌ சான்று. 


109௦9௭ (0)- கருத்துக்குறிப்படம்‌. 

ideology () - ஒரு பொருளாதார/ 
அரசியல்‌ கொள்கையின்‌ பின்‌ 
புலமாக அமைந்த கருத்தியல்‌ 
கருத்துப்புலம்‌. 1063100109! (a) 

1065 - உரோமானியதிங்கள்‌ நடு 
நாள்‌ விழா. 

id est (i.e.) - அதாவது. 

idiocy (7) -மடமை,அறிவின்மை. 

idiolect (n) - மொழியறிவு. 

iio () - மரபுத்தொடர்‌ (01௦- 
tic (a). மரபுத்‌ தொடர்‌ பான, 
ஒரு மொழியின்‌ மரபுக்கிசைந்த 
idiomatically (adv). 

idiosyncrasy (n) - தனிநடத்தை, 
முரண்பாடு. 1010801800 (8). 

10101 (ஈ) - முட்டாள்‌,அறிவிலி. 
idiotic (a). 

1016 (a) - சோம்பேறியான, வேலை 
நாட்‌ டமில்லாத (V) - காலத்தை 
வீணாகக்‌ கழி, சோம்பேறியாக 
இரு. 1416-1855 (n) - 
சோம்பேறித்‌ தன்மை. 1067 (1) 
- சோம்பேறி. 

19௦1 (n) - உருவச்சிலை (கடவுள்‌), 
நாட்டப்பொருள்‌, ஆள்‌. iy 
(adv). idolater (n) - உருவ 
வழிபாட்டா ளர்‌ 1001811685 (n) 
- உருவவழிபாட்டாளர்‌ (பெண்‌) 
idolatry (n) - உருவவழிவாடு 
(கடவுள்‌). 100126 (1) - புகழ்‌, 
உருவவழிபாடு செய்‌ 

idyll, idy| (n) - முல்லைப்பாட்டு, 
நாட்டுப்‌ புற வாழ்க்கை ஓவியம்‌, 
idyllic (a) 

ரீ (௦॥]) - அவ்வாறாயின்‌, அப்படி 
இருந்தால்‌. 


igloo 


10100 (1) - கவிகை வடிவ வீடு 
(எஸ்கிமோ). 006005 (2) - 8 
சார்ந்த. 10160 ப$ rock - 
தீப்பாறை. 

ignite (4) - கொளுத்து, பற்றவை, 
ignition (n) - தீப்பற்றல்‌. |ரா!- 
tion temperature (n) - £ப்‌ 
பற்று வெப்பநிலை. 

1900016 (8) - இழிவான, தாழ்ந்த 
(x noble}. ignob!; (adv). 
ர்ரா௦௱றy (8) - இகழ்‌, பழி, 
19௦006 (9) - இகழ்க்குரிய 

1ர௦க௱ப5 (ஈ) - அறிவிலி, 
முட்டாள்‌. ignorance (n) - 
அறியாமை, மடமை. 100181 
(8) - அறியாமையுள்ள 1910- 
rantly (adv). 

ignore (V) - புறக்கணி, ஏற்கமறு 

1180 (0) - இலியது. ஓமர்‌ எழுதிய 
பெருங்காவியம்‌. 

6 (0) - அதே (இனம்‌) 

ரி! (8, 804) - தீங்கான, தவறான, 
கெட்ட, அன்பற்ற, அரிதாக, 
உடல்நலமற்ற 

ill(n) “தீங்கு, சிக்கல்‌, தீப்பேறு ॥॥!- 
ness (n) - நோய்‌ 

ill-advised (a) - அறிவற்ற. 

ரி-bred (2) - தவறானவளர்ப்புள்ள, 
தவறாக நடக்கும்‌ ॥!-breeding 
(0) - தீய செயல்கள்‌, நடத்தைகள்‌ 

ill-disposed (a) - நட்பற்ற, 
இனிமையற்ற. 

190461 (8) - தவறாகப்‌ பெற்ற. 

(16981 (8) - சட்டத்திற்குப்‌ 
புறம்பான. 

illegitimate (a) - முறையற்ற. 

முறைகேடாகப்‌ பிறந்த. 


287 


illustrious 


ரிர்ள்‌ (8) - கள்ளத்தனமான. 

ரீ iqour - கள்ளச்‌ சாராயம்‌ 

illiterate (a) - எழுதப்படிக்கத்‌ 
தெரியாத, (0)- படிப்பில்லாதவன்‌. 

il-mannered (8) - காட்டுத்‌ 
தனமான, நாகரிகமற்ற. 

illogical (a) - வாதத்திற்குப்‌ 
பொருந்தாத - 

il-natured (a) - அன்பற்ற. 

i|-omened (2) - பேறான, கெட்ட 

11-60 (8) - பொருத்தமில்லா 
நேரத்தில்‌ நிகழும்‌. 

ப-reat (0) - கொடுமைப்படுத்து. 
ill-treatment (0) -கொடுமைப்‌ 
படுத்தல்‌. 

I - 1 shall, | will. 

ரியார்ஸ (4) - ஒளியூட்டு, அழ 
கூட்டு. ॥பாராating (a) - 
உதவும்‌, புலப்படுத்தும்‌ ||ப௱।- 
ஈation (1) - ஒளியூட்டல்‌, ॥1ப- 
minations - அழகுபடுத்தும்‌ 
விளக்குகள்‌, ஓவியங்கள்‌, 
படங்கள்‌. 

ரிபson (ற) - இரிபுத்தோற்றம்‌, 
மாயை, தவறான கருத்து, நம்‌ 
பிக்கை, ப/ப5ர0ார () - ஏமாற்‌ 
றுபவர்‌, மாயாவாதி, செப்படி 
வித்தை செய்பவர்‌. illusive, 
illusory (a) - ஏமாற்றும்‌ 

illustrate (v) - விளக்கு (படத்‌ 
துடன்‌), தெளிவாக்கு ர|/ப5£ரக- 
11௦ஈ (ஈ) - (பட) விளக்கம்‌, 
எடுத்துக்காட்டு ரி/ப£ர௮tor (௩) - 
படம்‌ வரைபவர்‌, ஓவியர்‌. 

illustrious (a) - புகழ்பெற்ற 
illustriously (adv). 


Lo 288 


immolate 


ILO : International Labour 
Organization - அனைத்துலகத்‌ 
தொழிலாளர்‌ அமைப்பு 

1௱- 1௮m. 

age (nN) - ௨௫, உருவம்‌, பிம்‌ 
பம்‌,ஒப்புமை, மனப்படப்பிடிப்பு, 
2 வம உருவக அணி, புகழ்‌, நற்‌ 
பெயர்‌, மதிப்பு. gery (ற) - 
கற்பனை ஒவியம்‌, படம்‌, 
உருவகம்‌. 

imaginary , imaginative - கற்‌ 
பனையான imaginable (a) - 
கற்பனை செய்யக்கூடிய. 
ration (ஈ) - கற்பனை. 

imagine (v) - கற்பனைசெய்‌, 
புனை, உய்மானம்‌ செய்‌. 

imbalance (n) - சமநிலை 
யின்மை. 

imbecile {n) - முட்டாள்‌, மடை 
யன்‌ 

i/bibe (V) - பருகு, உட்கொள்‌. 

imbroglio (ஈ) - குழப்பநிலை, 
சிக்கல்நிலை, தேக்கநிலை 

imbue (v) - தோய்ந்திரு. 

IMF : International Monetary 
யார்‌ - அனைத்துலகப்‌ பண 
நிதியம்‌ 

imitate (4) - பின்பற்று, ஒன்றைப்‌ 
போல இரு. tor - பின்‌ 
பற்று பவர்‌. (tation (ஈ) - பின்‌ 
பற்றல்‌, போலி, போலச்‌ செய்‌ 
தல்‌, ॥/mitative (a) - எடுத்துக்‌ 
காட்டாக கொள்ளும்‌. 

immaculate (a) - மாசற்ற, 
தூய்மையான. 

காள (8) - இயல்பரயுள்ள, 
உள்ளார்ந்த 

ராசி (8) - பொருத்தமற்ற, 
ஏிறப்பற்ற, உடல்‌ உருவம்‌ இல்‌ 
லாத, புறக்கணிக்கத்தக்க. 


௱௱(பா6 (8) - முதிராத, பட்டறி 
வற்ற, (% Mature) immaturity 
(ஈ) - முதிர்ச்சி. 
immeasurable (a) - அளவிற்‌ 
கரிய iMeasurability (n) - 
அளவிற்கரிய தன்மை 
immediate (a) - அடித்துள்ள, 
உடனடியான. நெருங்கியுள்ள 
immediatelly (adv) - உடன்‌. 
ரண 08! (8) - மிகப்பழைய, 
நினைவுக்கு எட்டாப்‌ பழங்‌ 
காலஞ்சார்ந்த. 
immense (a) - மிகப்பெரிய [।- 
mensely (adv) 
immerse (v) - அமிழ்த்து ॥@ஈ௱ா- 
sion (ஈ) - அமிழ்த்துதல்‌. 
immigrate (6) - குடிபுகு 
(வெளிநாடு ) (% emigrate) im- 
ஈரா (॥) - குடிபுகுந்தவர்‌. 
migration (nN) - குடிபுகல்‌. 
immigration act - குடிபுக 
சட்டம்‌. ।/migration control - 
குடிபுகு கட்டுப்பாடு. 
ரானா! (a) - உடனடியாக 
நிசுழும்‌।௱minently (adv). 
mobile (a) - நகரமுடியாத, 
அசையாமல்‌. 1/௱bility (n). 
immoderate (8) - மட்டு மிஞ்சிய, 
அளவுக்கு மீறிய. (% Moderate). 
immoderately (adv). 
immodest (a) - நாணமில்லாத, 
அடக்கமற்ற, துடுக்கான. 1௱- 
modesty (n) - நாணமின்மை. 
imate (4) - பலியாகக்கொடு, 
பலியிடு, கொளுத்து. $611-1ற- 
molation (n) - தக்குளித்தல்‌. 
1௦210 (n) - பலியிட்டுக்‌ 
கொள்பவர்‌. 


immoral 


289 


impel 


ரமா! (8) - ஒழுக்கங்கெட்ட, 
நெறியற்ற. ॥ங௱லாality. (n) - 
ஒழுக்கக்‌ கேடு. /௱ா। traffic 
()- பரத்தமைத்‌ தொழில்‌. (£0) 

ர௱௱லா£a! - சாகா, நிலைபேறு 
டைய, நீடுபுகழ்பெற்ற, (n) - 
கடவுள்‌, நீடு புகழ்உள்ளவர்‌. [।- 
mortality (n) - இறவாத்‌ 
தன்மை. /mortalize (4) - இற 
வாப்‌ புகழ்பெறு, நீடுபுகழ்‌ 
பெறு. (௦7௮). 

immovable (a) - அசையாத, 
நகராத, நிலையான. (% M0V- 
able). 

யாடி (॥) - தடுப்பாற்றல்‌, 
எதிர்ப்பாற்றல்‌, காப்புரிமை, 
அசங்காமை. ௱௱பா6 (8). ।- 
munize (6) - எதிர்ப்பாற்றல்‌ 
ஏற்படுத்து. |ஈா௱பா/2840 () 
- எதிர்பாற்றல்‌ எற்படுத்தல்‌. 
immunology (n) - நோய்த்‌ 
தடுப்பாற்றலியல்‌. 

ரபா (9) - சிறைப்படுத்து, 
அடைத்துவை. 

ர்ற௱ப(8016 (a) - மாற்ற முடி 
யாத, நிலையான. |௱(ப(2॥- 
ity (n). immutably (adv). 

ராம (0) - குறளி, ஆவி. 

ர்றறact (1) - மோதல்‌, தாக்கல்‌, 
தாக்கம்‌(9) - நெருக்கு, இறுக்கிப்‌ 
பிணை. 

ர்ரறகர்‌ (4) - நலிவாக்கு, சிதை. 
ரறாறஸ்ரளா்‌ (0) - நலிவு, சிதைவு. 

pale (4) - கழுவிலேற்று. 1- 
palement (n) - கழுவிலேற்‌ 
றல்‌. 

ர/palpable (a) - தொட்டு உணர 
முடியாத, ஸ்ரிதில்‌ புரிந்து கொள்ள 
முடியாத. impalpability (n) 


ர்ரறஅர்‌ (¥) - அளி, கொடு, வெளிப்‌ 
படுத்து, அறிவுறுத்து. 

ர்றழaா£al (8) - நடுநிலையான. (% 
partial). impartiality(n) - 
நடுநிலைமை. impartially (204). 

impassable (a) - கடக்க 
முடியாத, செல்ல முடியாத. 

impasse (0) - முட்டுக்கட்டை, 
தேக்கம்‌. பா. 0680100% 

impassioned (a) - ஆழ்ந்த 
உணர்ச்சியுள்ள. 

impassive (a) - உணர்ச்சியற்ற. 
impassively (adv). 

impatient (a) - அமைதியற்ற, 
பொறுமையற்ற, ஆர்வமுள்ள. 
(x patient) impatience (n) - 
பொறுமையின்மை. 1௱ற2- 
tiently (adv). 

impeach (4) - குற்றஞ்சாட்டு, 
ஐயம்‌ தெரிவி. i௱peachable 
(a) impeachment (n) - 


குற்றஞ்சாட்டு. 

impeccable (a) - செவ்விய, 
குற்றமில்லாத, impeccably 
(80). 


impecunious (a) - பணமில்‌ 
லாத, கையில்‌ காசில்லாத. ॥- 
pecuniously (adv). 


‘impedance (ஈ) - தடை, எதிர்ப்பு 


(மின்‌). 

impede (9) - தடைசெய்‌.॥1060- 
ளார்‌ (6) - தடை, குறை. 
impedimenta (ற) - (பயணத்‌ 
இிற்குத்தடையாக உள்ள) மூட்‌ 

டைமுடிச்சு. 

pel (4) - தாண்டு, முன்னேறச்‌ 
செய்‌. 


impending 


impending (a) - 
impenetrable (2) - கடக்க முடி 
யாத, செல்லமுடியாத, புரிந்து 
கொள்ள அல்லது தீர்க்க இய 
லாத. impenetrabitity (n). 
impenetrably (adv). 
impenitent (a) - தவறுக்கு 
வருந்தாமை. penitence (n) 
impenitently (adv). 
imperative (a) - மிக இன்றியமை 
யாத, தவிர்க்க முடியாத. ஆணை 
பிறப்பிக்கும்‌. ஏவலைக்‌ குறிக்‌ 
கும்‌ (இலக்கணம்‌) (1) - ஏவல்‌ 
வாக்கியம்‌; இன்றியமையாப்‌ 
பொருள்‌. iperatively (adv). 
imperceptible (a) - புலப்படாத, 
மிகநுண்ணீய. imperceptibility 
(॥) - புலப்படாமை, நுண்மை. 
imperceptibly (adv). 
imperfect (a) - நிறைவற்ற, 
குறைபாடுள்ள. (% perfect). 
imperfection (n) - நிறை 
வின்மை, குறைபாடு. 1॥061- 
fectly (adv). 
றாவ! (a) - பேரரசுக்குரிய, 
மாட்சிமையுள்ள, பெருமித 
முள்ள. imperial (adv). impe- 
ர்வ (nN) - பேரரசுக்‌ 
கொள்கை (நாட்டை விரிவு 
படுத்தும்‌) imperialistic (a). 
ரரி (9) - நீங்குசெய்‌, இடை 
யூறு ஏற்படுத்து. 
ர்றறர்௦ப5 (8) - இறுமாப்புள்ள, 
செருக்குள்ள. 106710ப8ந்‌ (adv). 
imperishable (a) - அழுகாத, 
மங்காத. 


சிகழ்வுள்ள. 


290 


DOS 


impermanent (a) - நிலையிலா, 
இடைக்கு ஸை. [permanence 
(॥) - நிலையிலாமை. (% 
eve) 
impermeable (4) - கடு நவாக. 
(x permeable). 
impermissible (a) - உள்விடாத, 
அனுமக்காத. 0 permissinle). 
impersonal. (8) - மனித 
ஞ்‌ ஒன்றையும்‌ 
குறிப்பிடாத.  புறத்திண்மை 
யுள்ள. personally (adv). 
impersonate (4) - ஆள்மாறாட்‌ 
டம்‌ செய்‌, போல நடி. 11061- 
sonation (n) - ஆள்‌ மாறாட்‌ 
டம்‌. impersonator (n) - 
ஆள்மாறாட்டம்‌ செய்பவர்‌, 
போல நடிப்பவர்‌. 
impertinent (a) - 
முறையற்ற, நாகரிகமில்லாத (% 
pertinent). impertinence (0) 
impertinently (adv). 
imperturbable (a) - அலட்டிக்‌ 
கொள்ளாத, அமைதியான. 
imperturbality, imperturbably 
(adv). 
impervious (a) - ஊடுருவாத, 
நுழையாத, அசையாத. 
impetigo (1) - 
நோய்‌. 
impetuous (a) - கவனமற்றுச்‌ 
செய்யும்‌. i௱petuously (adv). 
impetus (n) - ஊக்கம்‌, தூண்டல்‌. 
imps (8) - மரியாதையற்ற, 
தெய்வபக்தி இல்லாத. (% ஓ॥- 
ous) impiously (adv). impi- 
ety (ர. 


துடுக்கான, 


தொற்றும்‌ தோல்‌ 


impinge 


291 


ரர (0) - விளைவுண்டாக்கு. 

ர்றறih (8) - குறும்புள்ள, குறளித்‌ 
தனமான. impishly (adv). 

implacable (8) - ஆறாத, தணி 
யாத, அமைதிப்படுத்த இய 
லாத. implacably (adv). 

ரீ () - பதியவை, பொருத்து. 
(॥) - பதியன்‌, பொருத்தும்‌ 
பொருள்‌. /planta-tion (n) - 
பதியவைத்தல்‌, பொருத்‌ தல்‌. 

implausible (a) - நம்ப இயலாத 
(x plausible). 


implement (4) - நிறைவேற்று, 
செயற்படுத்து. (॥) - கருவி. 


implementation (n) - fond 
வேற்றல்‌. 

implicate (v) - சந்தால்‌, 
மாட்டவை. (குற்றம்‌). ரற।।- 
tion (8) - உட்பொருள்‌, உட்‌ 
படுத்தல்‌. 

றாறரிர்‌ (a) - உட்படையான ( 
explicit) முழு, அடைக்க இய 
லாத. implicitly (adv). 

implode (4) - வெடிக்கச்செய்‌, 
சிதையச்செய்‌. 1110108101 (1) - 
உள்வாங்கல. 


implore (Vv) - வேண்டு, 
இறைஞ்சு. 10100 (8). ௱- 
ploringly (adv). 


ரரி) (6) - உட்பொருள்‌ கொள்‌, 
கருத்தேற்றமாகக்‌ கொள்‌. ஓ. 11- 
fer. 


impolite (a) - நாகரிகமற்ற, 
இணக்கமற்ற. ராஸ (20). 

ர்றறolitic (2) - அறிவுடைமை 
யற்ற. 


imponderable (a) - விளைவு 
அல்லது மதிப்பை கணக்கிட 
இயலாத. (1) - அளக்க இயலா 
தவை (காதல்‌). 
ர்ரறா£ (4) - இறக்குமதிசெய்‌, 
பொருள்கொள்‌. (11) - இறக்கு 
மதி. (X export). importation 
() - இறக்குமதி செய்தல்‌. 1- 
porter (n) - இறக்குமதியாளர்‌. 
ர்ரறலா்‌ (0) - சிறப்பு, பொருள்‌. 
ர்றறortant (8) - இன்றியமை 
யாத,சிறப்புள்ள. % பார்ரமா£்கா!்‌), 
importance (n) - சிறப்பு. 1- 
portantly (adv). 
importunate (a) - விடாப்‌ 
பிடியான. ' i௱portunately 
(adv). importunity (n). 
importune {V) - விடாமல்‌ கேள்‌, 
ஆளை மயக்கு (விலைமகள்‌). 
impose (6) - விதி, தணி. 1005- 
ரர (8) - எடுப்பான 1றற௦5- 
ingly (adv). imposition (n) - 
தணிப்பு, விதிப்பு. 
impossible (a) - முடியாத (X 
possible). நம்பிக்கையற்ற. 
impossibility (n) - முடியாமை. 
the impossible - முடியாதது. 
impossibly (adv). 
impostor (n) - ஏமாற்றுபவன்‌, 
வஞ்சகன்‌. [posture (n) - 
ஏமாற்றல்‌, வஞ்சித்தல்‌. 
impotent (a) - ஆற்றலற்ற, ஆண 
மையற்ற. (Xறotent). impo- 
ence (n} - ஆற்றலின்மை, 
ஆண்மையின்னை. impotently 
(adv). 


impound 


292 


improvident 


௱ற௦பாப (4) - பட்டியில்‌ அடை, 
சட்டப்படி உரிமைகொள்‌. 

impoverish (4) - ஏழ்மையாக்கு, 
வறியதாக்கு. i௱poverish- 
௱ment (1) - ஏழையாக்கல்‌. 

impracticable (8) - நடைமுறைக்கு 
ஒவ்வாத, செயல்‌ படுத்த 
இயலாத. mpracticably (adv). 

imprecation (n) - உறுதி மொழி) 
சாபம்‌, பழி. 

imprecise (8) - துல்லியமற்ற. (% 
precise). imprecisely (adv). 

impregnable (a) - கைப்பற்ற 
இயலாத, முற்றுகைக்கு உட்‌ 
படாத, தகர்க்க இயலாத (வாதம்‌) 
impregnabily (adv). 

impregnate (v) - கருவுறச்செய்‌, 
நிறைவுச்செய்‌. 

ர்றpresario (n) - மேலாளர்‌, 
இயக்குநர்‌ (இசைக்குழு). 

ர்றறாess (9) - பதியுமாறு செய்‌, 
உயர்வு கொள்‌. impress (0) - 
முத்திரை. impression (n) - 
பதிவு, கருத்து, தோற்றம்‌, 
போலச்‌ செய்தல்‌, பதிவு ஏற்‌ 
படல்‌. impressionism (nN) - 
பாவியல்‌ (பதிவியல்‌) கலைத்‌ 
இறம்‌. impressionist (n) - 
பாவியல்‌ கலைத்திறமுள்ளவர்‌. 
impressionable (a) - எளிதில்‌ 
பதிகிற. impressive (a) - 
உள்ளத்தில்‌ பதி யும்‌, தைக்கும்‌. 
impressively (adv). 

imprest (n) - முன்பணம்‌. 


ர்றறர்/atபா (௭) - இசைவு (திட்‌ 
டம்‌), நூல்‌ ௮ச்சிடல்‌ - போப்‌) 

ர்றைர[ (9) - அச்சிடு, பதியச்செய்‌. 
() - பதிப்பாளர்‌ குறிப்பு. ॥- 
printing (nN) - இனப்பற்று 
அறியும்‌ முறை (விலங்கு) 

றார்‌ (4) - சிறையில்‌ அடை. 
ரள (0)- சிறைவைப்பு. 

improbable (a) - நிகழ்தற்கரிய, 
உண்மையல்லாத.. 1/றா௦ம்‌- 
ரந (ஈ) - நிகழ இயலாமை 
நிகழ இயலாநிகழ்ச்சி. 10ா00- 
ably (adv). 

impromptu (a) - ஆயத்த 
மல்லாமல்‌, உடனடிச்செயலாக, 
ஆராயாமல்‌ செய்யும்‌, (பேச்சு, 
நிகழ்ச்சி) (1) - இசைப்‌ பாடல்‌ 
(உடன்‌ அமைக்கப்‌ பட்ட). 

improper(a) -தவறான, பொருத்த 
மற்ற, நேர்மையற்ற. (% 0006). 
improperly (adv). 

improper fraction (nN) - தகா 
பின்னம்‌.5/4 

impropriety (n) - தகுதியற்ற 
நடதீதை, கூடா ஒழுக்கம்‌. 

improve (4) - இருந்து, செம்மை 
யாக்கு, மேம்படுத்து, 
முன்னேற்று. 10/86 
(1) - மேம்பாடு, முன்னேற்றம்‌, 
தருத்தம்‌. 

improvident (a) - வீணாகச்‌ 
செலவழிக்கும்‌, எதிர்காலத்‌ 
தேவையை நோக்காமல்‌ 

செய்யும்‌. iprovidence(n) - 

வீண்‌ செலவு. improvidently 

(adv). 


improvise 


293 


improvise (4) - உடன்‌அமை. 
(பாட்டு) இருப்பதைக்‌ கொண்டு 
செய்‌, எளிமையாகச்‌ செய்‌. 
improvization (n) - எளிமை 
யாக்கல்‌,இருப்பதைக்‌ கொண்டு 
செய்தல்‌. improvised aid - 
இருப்பதைக்‌ கொண்டு செய்யப்‌ 
பட்டகருவி. 

ராபா! (8) - அறிவுடைமை 
யற்ற, மரியாதைக்குறைவான. 
imprudence (0) - மரியாதைக்‌ 
'குறைவு, நாகரிகமின்மை. 1।- 
prudently (adv). 

ராபா (9) - ஐயந்தெரிவி, 
மறுத்துரை. 

ர்றறபி56 (1) - துடிப்பு, தூண்டல்‌. 
impulse buying - தூண்டல்‌ 

' வாங்குகை (பொருள்‌). ஈழப।- 
$10 (1) - தாண்டல்‌ தாக்கம்‌. 
impulsive (a) - உணர்ச்சிவயப்‌ 
பட்டுச்‌ செய்யும்‌. impulsively 
(adv). 

றபர்‌ (0) - அடம்‌, இமிர்‌, அச்ச 
மின்மை. 

ர்ரழயாe (8) - ஒழுக்கமில்லாத, 
தூய்மையற்ற, கலப்புள்ள.0(0ப௫) 
ர்ராறயார்‌ (0) - கலப்புத்தன்மை, 
தூய்மையின்மை. 

impute (4) - சாட்டு, சுமத்து 
(குற்றம்‌). ॥0ப1210: (ஈ) - 
குற்றச்சாட்டு. 

in (prep) - இல்‌, உள்‌. (809) - 
உள்ளே, (1001) - அங்குலம்‌. 41௦ 
ins ‘and outs -- நெளிவு 
சுளிவுகள்‌. 


inability (1) - திறமையின்மை, 
இயலாமை. 

in absentia (adv) - நேரில்‌ வரா 
மல்‌. 

inaccessible (a) - அணுக முடி 
யாத, அடைய முடியாத. 11௮C- 
cessibility (n) inaccessibly 
(adv). (x accessible). 

inaccurate (a) - பிழையான, 
துல்லியமற்ற. (X. accurate). 
inaccuracy (n) - பிழை, தவறு. 

inaction (n) - மடி, சோம்பல்‌, 
செயலின்மை. (% 80101). 

inactive (a) - செயலற்ற, சுறு 
சுறுப்பில்லாத, பயனற்ற, பங்கு 
கொள்ளாத. (X ௮ctive). inactiv- 
ரீ) (0) - செயற்பாடின்மை. 

inadequate (8) - போதாத, 
இயலாத. (X adequate). inad- 
equacy (ஈ) - போதாமை, 
குறை, குற்றம்‌. inadequately 
(adv). 

inadmissible (a) - ஏற்க, அனு 
மதிக்க. இயலாத. (X ௮௱i5- 
sible). inadmissibly (adv). 

inadvertent (8) - கவனமில்லாத, 
ஆராயாமல்‌. inadvertence (nN) 
- கவனமின்மை. inadvertently 
(adv). 

inadvisable (a) - செய்யத்தகாத, 
அறிவுடையது அல்லாத, (% 

 advisible). 

inalienable (8) - பிரிக்க இயலாத 
(உரிமைகள்‌). 

ரகா (8) - பொருளற்ற, மடமை . 
யான. inanely (adv). inanity (0)- 


மடமை. 


inanimate 


inanimate (a) - உயிரற்ற 
(பொருள்‌) ஆற்றலற்ற, வலு 
வற்ற (வாதம்‌). 

inappeasable (3) - தணிக்க முடி 
யாத. 

inapplicable (a) - பயன்படுத்த 
இயலாத; பொருத்தமில்‌ 
லாத. inapplicability (n) - 
பயன்படுத்துஇயலாமை. 
inapplicably (adv). (x appli- 
cable). 

inapprehensible (a) - புலன்‌ 
களால்‌ உணரமுடியாத () ௮ற- 
prehensible) 

inappropriate (a) - பொருத்த 
மில்லாத, தகுதியற்ற. (% ௮ற- 
propriate). inappropriately 
(adv). 

inapproachable (a) - அணுக 
முடியாத. (% 800௦012016). 

inapt (8) - பொருத்தமற்ற (% 800). 
inaptitude (nN) - பொருத்த 
மின்மை. 

inarticulate (a) - தெளிவாகத்‌ 
தெரிவிக்க இயலாத. 1॥900ப- 
lately (adv). 

inartistic (a) - கலை நுட்பம்‌ 
இல்லாத. (% 87500). 

in-as-much-as (conj) - அது 
காரணமாக, ஆதலால்‌. 

inattention (n) - கவனக்குறை. 
inattentive (a) - கவனக்‌ 


குறைவான. inattentively 
(adv). (x attentive). 
inaudible (a) - கேட்க 


இயலாத, காதில்‌ விழாத. (% 
audible) inaudibility (n) in- 
audibly (adv). 


294 


ரா8பரபாவி (௮) - துவக்க, 
தொடக்க. 1॥8ப0பா௮| address 
- தொடக்க உரை. inaugurate 
(॥) - தொடங்கிவை, அறிமுகம்‌ 
செய்‌. 118பரபா21/0 (ரி) - 
தொடக்கம்‌, துவக்கம்‌. inaugu- 
ரtor () - துவக்குபவர்‌. 

inauspicious (a) - நலம்‌ பயக்‌ 
காத, தய (X அuspicious). in- 
auspiciously (adv). 

inboard (a, adv) - மையம்‌ 
நோக்கி, உள்நோக்கியமைந்த. 

ரா (9) - இயல்பாய்‌ அமைந்த, 
உள்ளார்ந்த, ஓ. herent. 

ரரbred (8) - இயல்பான, உட்கலப்‌ 
பினால்‌ உண்டான. nஸreed- 
ing (௭) - உட்கலப்பு. 

ராற்யரி£ (8) - உள்ளமைந்த. 

Inc Incorporated 
நிறுவப்பட்ட. ஓ. (10. 

incalculable (a) - உறுதியற்ற, 
அளவிற்கரிய, மதிப்பிட இயலாத. 
(சேதம்‌, தீங்கு). incalculably 
(adv). 

in camera - மறைவாக. 

incandescent (a) - வெண்‌ சுடர்‌ 
விடும்‌. incandescent lamp - 
வெண்‌ சுடர்‌ விளக்கு (மின்‌ குமிழ்‌ 
விளக்கு). 

incantation (n) - முணுமுணுப்பு, 
ஓதுதல்‌. 

incapable (2) - தகுதியற்ற, திறமை 
யற்ற. incapability (n) - தகுதி 
யின்மை, திறமையின்மை. in- 


capably (adv). 


incapacitate 


incapacitate (9) - தகுதியற்ற 
தாக்கு, நலிவுறச்செய்‌. 1108020- 
ரீ (0) - திறமையின்மை, தகுதி 
யின்மை. 

incarcerate (4) - சிறையில்வை. 
incarceration (0) - சிறையில்‌ 
வைத்தல்‌. 

incamafe (v}- இருஉருவம்‌ அளி, 
(மனிதன்‌),உருக்கொடு (கருத்து), 
திருஉருவாக இரு. மனித 
உருவெடு incarnate (a). in- 
carnation (n) - இரு உருவம்‌, 
முற்பிறப்பு. [௩கtion (1) - 


கடவுள்‌ இயேசு 
வாகப்பிறத்தல்‌. 
in case (adv) - அப்படியானால்‌. 


incautious (a) - எச்சரிக்கை 
இல்லாமல்‌, கவனமில்லாமல்‌. 
incautiously (adv). 

incendiary (a) - தயூட்டும்‌ 
(குண்டு) கலகம்‌ விளை 
விக்கும்‌. (7) - தீக்குண்டு. 

incense (n) - நறும்புகை (ட) - 
சினமூட்டு, கிளறிவிடு. 

incentive (n) - தூண்டல்‌, ஊக்கத்‌ 
தொகை. பா. impetus. 

inception (n) - துவக்கம்‌, தோற்‌ 
றம்‌. inceptive (a) . 


incessant (a) - ஓயாத, இடை : 


விடாத (மழை). incessantly 
(adv). 


incest (n) - கூடாக்கலவி (உடன்‌ 
பிறப்பு). incestuous (a). in- 
cestuously (adv). 

ர்‌ (0) - அங்குலம்‌, இம்மி. 

inchoate (a) - புனிற்றிளமை 
யுள்ள, நன்கு முதிராத. 


295 


inclination 


incidence (n) - நிகழ்வளவு, படு 
கதிர்‌. 

incident (n) - நிகழ்ச்சி, நேர்ச்சி, 
மோதல்‌, வன்முறை (பொது 
மக்கள்‌). (8) - நிகழும்‌, படும்‌. 
incidental (a) - தற்செயல்‌, 
சிறு, இடைநிகழ்‌. incidental 
expenses - இடை நிகழ்ச்‌ 
செலவுகள்‌, துணையான, 
நிகழக்கூடிய, தற்செயலாக. 1- 
cidentally (adv). 

incinerate (9) - முழுதும்‌ அழி, 
சாம்பலாக்கு. incinerator (n) - 
சாம்பலாக்கல்‌. incinerator (0) 
- சாம்பலாக்கி. 

incipient (a) - தொடக்கநிலை 
(உட்கரு). 

10186 (4) - வெட்டு, பொறி, 
செதுக்கு. incision’ (n) - 
வெட்டல்‌, நறுக்‌ கல்‌. incisive 
(8) - தெளிவான, துல்லி யமான, 
கூரிய, கடும்‌. incisively (adv), 
incisor (0) - வெட்டுப்பல்‌. 

1௦% (4) - தூண்டு, (கிளர்ச்சி). 
incitement (1) - தூண்டல்‌. 

inciviity (ர) - நாகரிகமின்மை, 
இணக்கமின்மை, நாகரிகமற்ற 
குறிப்பு. ப 

ற! - உட்பட, சேர்ந்து. 

inclement (9) - ஒவ்வாத, விருப்‌ 
"பற்ற,கடுமையான. clemency 
(0) - ஒவ்வாத. 

inclination {n) - நாட்டம்‌, 
போக்கு,சாய்வு, வளைவசைவு. 


incline 


296 


incongruous 


incline (v) - சாய்‌, சார்ந்து, 
வளை தூண்டு, போக்குகொள்‌. 
inclined (a) - நாட்டங்‌ 
கொண்ட. inlined plane - 
சாய்தளம்‌. 1016 (॥) - சாய்வு. 
include (4) - உட்கொள்‌, சேர்‌, 
பகுதியாக அமை. 1௦01058101 
() - சேர்ப்பு. inclusive (a) - 
சேர்ந்த. inclusively (adv) in- 
cluding (prep) - சேர்ந்த. 
incognito (a) - எவரும்‌ அறி 
யாமல்‌, மறைவாக, (1) - மாற்‌ 
றுருவினன்‌, மாற்றுரு. 
incognizant (a) - அறியாமல்‌. 
incoherent (a) - பொருத்த 
மில்லாத, தொடர்பற்ற. தெளி 
வற்ற (விளக்கம்‌). (X coherent) 
incoherently (adv). 
incombustible (a) - எரிக்க முடி 
யாத. (% combustible). 
income (nN) - வருமானம்‌, வரும்‌ 
யடி. come aX - வருமான 
வரி. ஓ. capital levy. 
incoming (a) - உள்வரும்‌, புதிய, 
அண்மையில்‌ தேர்ந்தெடுக்‌ 
கப்பட்ட. (X ௦பtgoing). incom- 
ing president - பதவிக்கு 
வரும்‌ தலைவர்‌. [nmin re- 
பாற - மேல்வரவினங்கள்‌. 
incommensurable (a) - ஒரே 
திட்டப்படி அளக்க இயலாத. 
incommensurate (a) - 
அளவுப்படி இல்லாத, போதாத. 
incommode (4) - தொல்லை 
கொடு. incommodious (a) - 
வசதியற்ற. icoMmModiously 
(adv). 


incommunicable (a) - தொடர்பு 
கொள்ள முடியாத, தெரிவிக்க 
முடியாத. (% communicable). 
incommunicado (a) - பிறருடன்‌ 
தொடர்பு கொள்ள அனுமதிக்‌ 
கப்படாத. 
incomparable (a) - ஒப்பிட 
இயலாத, நிகரற்ற. (% ௦௱ற2- 
rable). incomparably (adv). 
incompatible (a) - ஒத்து இருக்க 
இயலாத (கணவன்‌ மனைவி). 
incompatibility (n). 
imcompetent (a) - தகுதியற்ற, 
திறமையற்ற. incompetent 
(ஈ) - தகுதியற்றவர்‌. 1100106- 
tence (1) - தகுதியின்மை, ॥- 
competently (adv). 
incomplete (a) - முழுமை 
பெறாத, முடியாத. (% 0௦௱- 
plete). incompletely (adv). 
imcomprehensible (a) - புரி 
யாத, தெரியாத. incompறrாe- 
hension (n) - புரியாமை, 
பொருள்‌ விளங்காமை. 
inconceivable (a) - நினைக்க 
முடியாத, கருதுவதற்கரிய, 1 
copceivably (adv). 
inconclusive (8) - முடிவற்ற. |॥- 
conclusively (adv). 


. incondensable (a) - உறையச்‌ 


செய்ய இயலாத. 

incongruous (a) - இசையாத, 
ஒவ்வாத, முரண்பட்ட. 11௦0- 
ராய்டு (0) - முரண்பாடு. [॥௦௦0- 
gruously (adv). 


inconsequent 


297 


incredulous 


inconsequent (a) - முறை 
யாகப்பின்பற்றாத. 1100186- 
quence (n) - முறையாகப்‌ 
பின்பற்றாமை. inC௦N56- 
quently (adv). 
inconsequential (a) - பொருத்‌ 
தமற்ற, சிறப்பற்ற. 1100156- 
quentially (adv). 
inconsiderable (a) - அளவில்‌ 
சிறிய, கருதுவதற்கு இயலாத. 
inconsiderate (a) - கருதாத, 
பிறர்‌ உணர்ச்சிகளைக்‌ கருத்தில்‌ 
கொள்ளாத. inconsiderately 
(adv). 
inconsistent (a) - முரண்‌ 
பாடான, ஒவ்வாத, மாறக்‌ 
கூடிய. ( consistent). incon- 
sistently (adv). 
inconsolable (a) - ஆறுதல்‌ கூற 
இயலாத. ( 0015012016). in- 
consolably (adv). 
inconsonant (a) - இசையாத, 
பொருத்தமற்ற. 
inconspicuous (8) - தெளிவாகப்‌ 
புலப்படாத, மிச்‌ சிறிய. (% 000- 
spicuous) inconspicuously 
(adv). 
inconstant (a) - நிலையற்ற, 
உண்மையற்ற, (% nant). 
inconstancy (n). 
incontestable (a) - மறுக்க முடி 
யாத. inconstestably (adv). 
incontient (8) - மலத்தை அடக்க 
இயலாத,தன்னடக்கமற்ற (பால்‌ 
இன்பம்‌). incontinence (0). 
incontrovertible (a) - மறுக்க 
முடியாத, மிகத்தெளிவான. 
incontrovertibility (n) . incon- 
trovertibly (adv). 


inconvenience (n) - வசதிக்‌ 
குறை, தொந்தரை, தொல்லை, 
(9) - வசதிக்குறைவான. 1॥000- 
veniently (adv). 

inconvertible (a) - மாற்ற முடி 
யாத. inconvertibility (n) 

inconvincible (8) - உணர்த்த முடி 
யாத, ஏற்றுக்கொள்ளச்‌ செய்ய 
முடியாத. 

incoordination. (1) - பொருத்த 

்‌ மின்மை, இணக்கமின்மை. 

incorporate (4) - ஒன்றாகச்சேர்‌, 
அமைப்பாக (குழுமம்‌ ஆக) 
அமை. (8) - அமைப்பாக 
அமைந்த, incorporation (ஈ) - 
அமைத்தல்‌, நிறுவல்‌. 

incorporeal (8) - உடலற்ற, பருப்‌ 
பொருள்‌ சார்பிலா. 

incorrect (a) - தவறான. 

incorrigible (a) - இருத்த முடி 
யாத. in-corrigibly (adv). 
incorrigibles (n) - இருத்த 
முடியாதவை. 

incurruptble (8) - ஒழுக்கக்கேடு 
இல்லாத,அழியாத. 11௦0 பரந்‌ 
(adv). 

increase (4) - பெருகச்செய்‌, 
உயரச்செய்‌. (% 06016856) . in- 
creasingly (adv) -, மேன்‌ 
மேலும்‌. increase (nN) - பெருக்‌ 
கம்‌, உயர்வு. 

incredibile (a) நம்பமுடியாத, 
வியப்பூட்டும்‌. credibility (n) 
incredibly (adv). 

incredulous (a) - நம்பிக்கை 
யற்ற, ஐயுறவான. incredulity 
(n) - incredulously (adv). * 


increment 


298 


indelicate 


increment (n) - ஊதிய உயர்வு. 
increment certificate (n) - 
ஊதிய உயர்வுச்‌ சான்று. 11016- 
mental (a). incrementally 
(adv). 

incriminate (V) - குற்றம்‌ சாட்டு, 
உடந்தையாய்‌ இரு. nation 
() - குற்றச்சாட்டு. increiminatory 
[21 

incrustation (n) - பொருக்கு, 
மேல்‌ ஓடு. 

incubate (4) - அடைகா, சீராக 
வளர்‌. Cபbation (ஈ) - அடை 
காத்தல்‌. 110ப0210 (॥) - அடை 
காக்கும்‌ கருவி, 

incubus (n) - ஆண்‌ ஆவி. ஓ. 
succubus. மனக்கிலி, 
தீயச்சம்‌. [பம (0). 

inculcate (4) - பதியவை, ஏற்‌ 
படுத்து. 1॥0ப1௦204௦ (1) . 

inculpate (4) - குற்றஞ்சாட்டு. 

incumbent (a) - சார்ந்திருக்கும்‌, 
நடப்பிலுள்ள, பதவியிலுள்ள. 
(1)-பணியிலிருப்பவர்‌, பொறுப்‌ 
பிலுள்ள. incumbency (n) - 
பணிநிலை, பதவிநிலை. 

ரபா (9) - பெறு. 

incurable (a) - குணப்படுத்த 
முடியாத. (7) - தீரா நோயுள்ள 
வன்‌. incurably (adv). 

incurious (a) - ஆர்வமற்ற. 

incursion (1) - படைஎடுத்தல்‌, 
உட்புகுந்து தாக்குதல்‌, தலையீடு. 

incurved (a) - உள்வளைந்த. ( 

Ind : Independent - சுயேச்சை, 
தனி வேட்பாளர்‌. 

indebted(a})-sடப்பாடுள்ள. 
indebtedness (nN) - கடப்பாடு. 


indecent (a) - நாணமில்லாத, 
இழிவான. (Xdecent).indecen- 
cy (n ) - இழிவு. indecently 
(adv) indecent exposure - 
பால்‌ உறுப்புகளைப்‌ பொது 
இடத்தில்‌ வெளிக்காட்டல்‌, 

indecipherable (a) - புதிர்‌ விடு 
விக்க முடியாத, புரிய வைக்க 
இயலாத. 

indecision (n) - தயக்கம்‌, ஐயம்‌, 
முடிவின்மை. incisive (a) - 
முடிவிலாத, தயக்கமுள்ள. ர- 
decisively (adv). 

indeclinable. (a) - உருமாறு 
படாத,சிதையாத (இலக்கணம்‌). 

indecorous (a) - நற்பண்பற்ற. 
indecorously (adv) indeco- 
£ப௱ (0) - நற்பண்பின்மை. 

indeed (804) - உண்மையாக. 

indefatigable (a) - தளராத, விடா 
முயற்சியுள்ள. 

indefeasible (a) - தவிர்க்க முடி 
யாத. 

indefensible .(a) - காக்க இய 
லாத, காரணம்‌ கூற இயலாத. 
indefensibly (adv). 

indefinable (a) - வரையறுக்க 
இயலாத. 

indefinite (a) - எல்லையற்ற, 
வரம்பற்ற (% finite). indef- 
nite article - பொதுச்சுட்டு -9, 
an. indefinitely (adv). 

indelible (a) - அழிக்க முடியாத 
நிலையான. indelible ink - 
அழியாமை. indelibly (adv). 

indelicate (a) - நாகரிகமற்ற. (X 
delicate) indelicacy (n). 


indemnify 


299 


indigenous 


ளர்‌ ()- உறுதியளி, ஈடுசெய்‌. 
indemnification (n) - உறுதி 
யளித்தல்‌, ஈடுசெய்தல்‌. சார்‌) 
(॥) - ஈட்டுறுதி. indemnity 
bond - ஈட்டுறுதி முறி. 

indent (v) - ஒரத்தில்‌ பற்களாக 
வெட்டு, ஒதுக்கிச்செய்‌ (அச்சு), 
கட்டளை வழங்கு (பொருள்‌).(1)- 
தேவைப்பட்டியல்‌, பொருள்‌ 
பட்டியல்‌. inபentation (ற) - 
ஒதுக்கிச்‌ செய்தல்‌, அரிப்புக்குட்‌ 
படல்‌, 

indentures (n,V) - எழுத்து 
உடன்படிக்கை (செய்‌). சா 
tured labour (ஈ) - ஒப்பந்தத்‌ 
தொழிலாளர்‌ முறை. 

independence (n) - தன்னு 
ரிமை, சுதந்திரம்‌. |॥0608- 
dence Day - சுதந்திர நாள்‌. 1106- 
penden: (a) - 'தன்னுரி 
மையுள்ள, சுதந்திரமான, தனித்‌ 
துள்ள, தனியார்‌ (துறை), 
நடுநிலையான. independent 
(ஈ) - சுயேச்சை, தனி வேட்‌ 
பாளர்‌, independent Means 
- தனிவருமானம்‌. |ர0602- 
dently (adv). 

indescribable (8) - வண்ணனை 
செய்ய இயலாத. indescribably 
(adv). 

indesructible (a) - அழிக்க முடி 
யாத. 

indeterminable (a) - உறுதி 
செய்ய முடியாத. inபetermi- 
nation (ஈ) - உறுதி செய்ய முடி 
யாத நிலை. indeterminate (a) 
- உறுதியற்ற, வரம்பற்ற. 1106- 
terminacy (n) - உறுதி 
யின்மை. 


index (1) - பொருள்‌ அடைவு, 
விலைவாரிப்புள்ளி, அறிகுறி, 
குறியீட்டு எண்‌, (\) - பொருள்‌ 
அடைவுக்‌ குறி, பட்டியலில்‌ 
எழுது, விலைப்புள்ளி குறி. 

index fிnger - ஆள்காட்டி விரல்‌. 

index-linked (a) - விலை வாசிப்‌ 
புள்ளி படி. 101065 (9). 

1ஈ02 (8) - இந்தியாவுக்குரிய. 
(॥) - இந்தியர்‌. [0/௮ ௦௱ - 
மக்காச்சோளம்‌. 110180 1 - 
கறுப்பு மை. 

1018-000௭ - அழிப்பான்‌. 

indicate (4) - சுட்டிக்காட்டு, 
சுருங்கக்‌ கூறு, தேவை எனக்‌ 
காட்டு, குறி காட்டு. 11010840 
(1) - குறி, சைகை, அறிகுறி. |॥- 
dicative (a) - சுட்டிக்காட்டும்‌ 
தெரிநிலை (வினை). 1॥0108- 
tor (॥) - நிலைகாட்டி. 110108- 
(01 gram - நிலை காட்டும்‌ 
படம்‌, சுட்டுப்‌ படம்‌. 1110102101 
$060165 - நிலை காட்டும்‌ 
சிறப்பினம்‌. 

indict (4) - குற்றஞ்சாட்டு. ॥॥010- 
8016 (8) - குற்றஞ்சாட்டும்‌. 1॥- 
dictment (0) - குற்றச்சாட்டு. 

indifference (0) - நாட்டமின்மை, 
அக்கறையின்மை, புறக்கணிப்பு. 
indifferent (a): அக்கறையற்ற, 
தரக்குறைவான. indifferently 
(adv). 

indigenous (8) - இயலிட, ஒரு 
நாட்டுக்கே உரிய. 


indigent 
indigent (8) - வறிய, indigence 
- வறுமை. 

incyestble (8) - செரிக்க இயலாத. 
indigestibility(n) - செரியாத்‌ 
இறன்‌. indigestion (n) - 
செரிக்காமை. 

indignant (a) - கோபமுள்ள, 
சினமுள்ள. 

indignantly (adv) indignation 
(॥) - கோபம்‌, சினம்‌. 

indignity (nN) - அவமதிப்பு, 
இகழ்ச்சி. 1 ்‌ 

indigo (ஈ) - அவுரி, நீலம்‌. (8) - 
நீலமான. . 

indirect (a) - மறைமுக, அயல்‌. 
(x direct). 

indirect object - அயல்‌ செய்யப்‌ 
படுபொருள்‌. 

indirect question - அயற்கூற்று 


வினா. indirect speech, 
reported speech - அயற்‌ 
கூற்று. 


indirect tax - மறைமுகவரி, 
அயல்வரி. 

indiscernible (a) - தெளிவாகத்‌ 
தெரிந்து கொள்ள முடியாத. 

indiscipline (n) - ஒழுங்கின்மை. 

indiscreet (a) - .தறமற்ற, 
வெளிப்படையாக, எச்சரிக்கை 
இல்லாத. discreetly (adv). 

indiscretion (n) - கவனமின்மை, 
வெளிப்படை, மடமை.06016000 
(n). 

indiscrete (a) - தனித்தனியாக 
உள்ள. 

indiscriminate (9) - ஆராய்ந்‌ 
தறியாத, தாறுமாறான. ॥05- 
crimination (n) - தாறுமாறான. 
indiscriminately (adv). 


300 


individual 


indispensable (a) - இன்றியமை 
யாத, தவிர்க்க இயலாத. 

indisposed (a) - உடல்நல 
மில்லாத, நாட்டமில்லாத. in- 
disposition (ஈ) - உடல்நல 
மின்மை, நாட்டமின்மை. 

indisputable (a) - மறுக்க 
முடியாத. indisputably (adv). 

indissoluble (a) - கலைக்க 
முடியாத,உறுதியான, நிலைத்த. 
indissolubility (n) indissolu- 
bly (adv). 

indistinct (a) - தெளிவில்லாத. 
indistinctive (a). 

indistinguishable (a) - ஒத்த, 
வேறாகப்‌ பிரிக்க இயலாத. ॥- 
distinguishably (adv). 

indite (4) - எழுது, சொற்களை 
நினைவுறுத்து. 

வபா (0) - இண்டியம்‌, உலோகம்‌ 
(படீகப்பெருக்கி). 

individual (a) - ஒற்றையான, 
தனித்த ஒருவருக்குரிய, ஒன்றிற்‌ 
குரிய. ஓ. Collective. தனி 
இயல்புள்ள. றபப! (ஈ) - 
தனியாள்‌, வழக்கத்திற்கு மாறா 
னவர்‌. individually (adv). 
individualism (n) - தனி 
யுடைமை. inividualize (9) - 
தனித்தன்மை யளி. ராபஸரபப௮|- 
ization (n) - தனித்‌ தன்மை 
யளித்தல்‌. individualist (n) - 
தனிப்பாங்கு நடத்தையர்‌, தனி 
யுடைமைக்‌ கொள்கையர்‌. ॥0;- 
vidualistic (a) - தனியுடைமை 
சார்‌. individualistically (adv). 


individuate 


301 


industrial alcohol 


individuate (v) - 
தெரியச்‌ செய்‌. 

individuality (0) - தனித்தன்மை, 
திறம்‌. individualities (n) - 
தனிச்சுவைகள்‌, தனி விருப்பு 
வெறுப்புகள்‌. 

indivisible (a) - பகுக்க முடியாத, 
பிரிக்கமுடியாத. ndivisibility 
(n). 


வேறுபாடு 


indocile (a) - £ழ்ப்படிதீல்‌ இல்‌ 
லாத. |॥௦எரிity (ஈ) 5 உழ்ப்‌ 
படியாமை. 

indoctrinate (v) - தன்கொள்கை 
வயப்படுத்து, தன்கொள்கை யைத்‌ 
இணி. 1000111819 (1) - 
தன்கொள்கை வயப்படுத்தல்‌. 

indolent (a) - மடியுள்ள, சோம்ப 
லான, செயலற்ற. indolence 
(0) - மடி, சோம்பல்‌. 

indomitable (8) - வெல்லமுடியாத, 
அசைக்க முயலாத. inப௦ரta- 
bly (adv). 

1000௦ (8) - உள்மனை. 0001 
9885 - உள்மனை விளை 
யாட்டுகள்‌. (% 00000). 1- 
doors (adv) - உள்மனையில்‌. 
(x outdoors). 

indorse - endorse. 

iர-dரaw (8) - உள்ளிழுக்கும்‌. 

indubitable(a)- ஐயத்திற்திட 


மில்லாத. inபபbitably (adv). : 


induce (4) - தூண்டு, ஏற்படுமாறு 
செய்‌. (பிள்ளைப்‌ பேறு). |॥- 
duced 180௦பா - தூண்டிய 
பிள்ளைப்பேறு. 110ப06௱ா1 
(1) - தூண்டுகை, கையூட்டு. ॥॥- 
ducible (3). 


20 


induct (V)- அமர்த்து, உட்படுத்து. 
induction (n) - உட்படுத்தல்‌, 
தூண்டல்‌ (மின்‌) (பிள்ளைப்‌ 
பேறு), பொதுவிதிகாணல்‌ 
(சிறப்பிலிருந்து), உட்செலுத்‌ 
தல்‌ (எரிபொருள்‌-எந்திரம்‌). ॥1- 
duction coil - தூண்டுசுருள்‌. 
induction motor - தூண்டு 
மின்னூர்தி. 

inductive (8) - பொதுவிதி காணும்‌ 
(ஏது). மின்தூண்டல்‌ சார்‌. 1॥- 
ductively (adv). 

ரற்பஏe (9) - விரும்பியதையளி, 
தடையின்றிச்‌ செல்லவிடு, 
நிறை வேற்று (தீய வழியில்‌), 
ஈடுபடு, இளை. nen! (௮) 
- ஈடு படும்‌. ndulgently (adv). 
indulgence (n) - ஈடுபடல்‌, 
இளைத்தல்‌, பாபமன்னிப்பு. 

iறd்பாafe (/)- மனத்தைக்கல்லாக்கு. 

industrial (a) - தொழிற்சாலை 
சார்‌; பல தொழில்கள்‌ உள்ள. 
industrially (adv). industrial 
action - போராட்டம்‌. 

industrial alcohol - தொழிற்‌ 
சாலைச்‌ சாராயம்‌. பரக! 
0150 ப46 - தொழிற்‌ சாலைத்‌ 
தகராறு. industrial estate - 
தொழிற்‌ பேட்டை. inபstrial 
ரelations - தொழிற்‌ சாலைத்‌ 
தொடர்புகள்‌, உறவுகள்‌. 1105- 
trial revolution - தொழிற்‌ 
புரட்சி. industrialism (Nn) - 
தொழிற்‌ சாலையுடைமை. 
industrialist (n) - தொழி 
லதிபர்‌. 


industrialize 


302 


inevitable 


industrialize (v) - தொழில்‌ 
வயமாக்கு. 

industrialization (n) - தொழில்‌ 
வயமாக்கல்‌. 

industrious (a) - விடாமுயற்சி 
யுள்ள, கடும்‌ உழைப்புள்ள. 10- 
dustriously (adv). 

industry (n) - தொழிற்சாலை, 
தொழில்‌, கடும்‌ உழைப்பு. 

inebriate (V).- குடித்து வெறி 
யூட்டு(6)-குடிவெறிபுள்ள ()-குடி 
யன்‌. மஸ (0) - குடிவெறி. 

inedible (a) - உண்பதற்குத்‌ 
தகுதியற்ற. (% 601016). 

ineffable (0) - சொற்களால்‌ கூற 
இயலாத. ineffably (adv). 

ineffaceable (a) - அழிந்துத்‌ 
துடைக்க முடியாத. 

ineffective (a) - பயனற்ற, (X 61- 
fective) ineffectively (adv). 
ineffectual (a) - நம்பிக்கை 
யற்ற, விரும்பிய விளைவைத்‌ 
தராத. ineffectually (adv). 

inefficacious (a) - திறனற்ற, 
தகுதியற்ற. inefficacy (ஈ) - 
இிறனின்மை. 

inefficient (a) - திறனற்ற (எந்‌ 
இரம்‌), இறமையற்ற. (% 611- 


‘cient). inefficiency (n) -. 


திறமையின்மை (% efficiency) 
inefficiently (adv). 

inelastic (a) - மீட்சியற்ற, 
நெகிழ்ச்சியற்ற. (% elastic). 

inelegant (a) - அழகற்ற, நேர்த்தி 
யற்ற. 

ineligible (a) - தகுதியற்ற. 


ineloquent (8) - நாவன்மையற்ற. 

ineluctable (8) - தப்பிக்க இய 
லாத. ineluctably (adv). 

ராஜ்‌ (8) - பொருத்தமில்லாத, 
மடமையான. 160 (adv). 

inequality (nN) - சமமின்மை, நிக 
ரின்மை. 

inequitable (a) - நேர்மையற்ற, 
நியாயமற்ற. nequitably (adv). 
inequity (n) - நேர்மை 
யின்மை, முறைகேடு... 


ineradicable (8) - விலக்கமுடி 


யாத, ஒழிக்கமுடியாத. 1161201- 
cably (adv). 

ரரert (a) - வேதிச்செயலற்ற, 
மந்தமான. nertly (adv). inert 
9௮s - செயலற்றவளி. [1608 (0) 
- நிலைமம்‌, நிலைத்த தன்மை, 
ஆற்றலின்மை, வீறின்மை. |6(- 
til (a) - நிலைமம்‌ சார்‌. 1181- 
tia reel - இறுக்குசுருள்‌. 116114 
seatbelt -' நிலைமை 
இருக்கைப்பட்டை. 118118 
5810 - பணம்வரும்‌ என்று 
அனுப்பும்‌ சரக்கு. 

inescapable (a) - தவிர்க்க இய 
லாத, நிகழக்கூடிய. 

inessential (a) - தேவையற்ற (X 
essential). 

inestimable (a) - மதிப்பிடற்‌ 
கரிய. inestimably (adv). 

inevitable (a) - திகழக்கூடிய, 
வரக்கூடிய, அடிக்கடி தென்‌ 
படும்‌. inevitably (adv). the in- 
evitable - கண்டிப்பாய்‌ நிகழக்‌ 
கூடியது. 


inexact 


303 


infer 


inexact (a) - இருத்தமில்லாத. 
துல்லியமற்ற. exactitude (nN) 
- இருத்தமின்மை. 

inexcusable (a) - மன்னிக்க 
முடியாக. 

inexhaustiple (a) - வற்றாத, அழி 
விலாத. inexhaustibly (adv). 

inexorable (a) - விடாது செல்‌ 
லும்‌, விடாப்பிடியான. 11600- 
rably (adv). 

inexpedient (a) - பயன்தராக, 
அறிவுடைமையற்ற. விவேசு 
மற்ற. inexpediency (n) - 


அறிவுடைமையின்மை. (X 6)(06- 
dient). 

inexpensive (a) - மலிவான. 
செலவவில்லாத. 


inxperience (n) -. பட்டறி 
வின்மை. inexperienced (a) - 
பட்டறிவில்லாத. 
inexpert (8) - திறனற்ற, திறமை 
யற்ற. iNexpertly (adv). 
inexpiabe (2) - ஈடுசெய்ய இயலாக. 
inexplicable (a) - விளக்க இய 
லாத. inexplicably (adv). 
inexpiicit (8) - தெளிவற்ற. 
inexpressible (a) - சொற்களால்‌ 
கூற இயலாத. inexpressibly 
(adv). inexpressive (a) - 
பொருளில்லாத. 
in extenso (adv) - விளக்கமாக. 
inextinguishable(a)- அணைக்க 
இயலாத. (% ஒ௰xstinguish- 
able). inextinguishably (adv). 
inextremis-நெருக்கடி நிலை 
யில்‌, இறக்க வேண்டிய. 
inextricable (8) - பிரிக்க இயலாத, 
தப்பிக்க இயலாத. inextricably 
(adv). 


யரீவிble (a) - தவறுசெய்யாத, 
மிக நுட்பமான. infallibility (n) 
infallibly (adv). 

infamous (8) - இகழுக்குரிய. 
ஒழுக்கங்கெட்ட , கொடிய. ரீ 
mously (adv). infamy (n) - 
இழிவு, கொடிமை, அவமதிப்பு. 

fancy (1) - குழவிப்பருவம்‌, 
தொடக்க நிலை வளர்ச்சி. 

fant (ர) - குழவி, இளம்‌ பிள்ளை. 
infant prodigy (n) - மீத்திறக்‌ 
ஆமக்தை. infant school - 
மழலையர்பள்ளி. 

infanticide (n) - குழந்தைக்‌ 
கொலை, குழந்தைக்‌ கொலைஞர்‌. 
infantile (a) - குழந்தைக்குரிய, 
சிறுபிள்ளைத்தனமான. ராீகா- 
tle paralysis - இளம்பிள்ளை 
வாதம்‌. ராீலாரism (1) - உடல்‌ 
உளக்குறையுள்ள குழந்தை 
நிலை. 

infantry (0) - காலாட்பட. |ாரகா- 
று றக - காலாட்படைவீரர்‌. 

infatuated (a) - மடமை அன்‌ 
புள்ள. [0751ய24௦ஈ (6) - மடமை 
யன்பு, பற்று. 

infect (4) - தொற்று (நோய்‌), தீய 
துவிளை. infection (nN) - 
நோய்த்‌ தொற்றல்‌. infectious 
(8) - தொற்றக்கூடிய. 11160- 
tiously (adv). ஒ. contagious. 

ர்ர்ள (9) - உய்த்தறி, முடிவுசெய்‌. 
inference (n) - உய்மானம்‌, 
wu inferential (a) inferen- 
tially (adv). 


infenor 


304 


inflexible 


ராீ£ரர்௦ா (8) - 8ழான, தாழ்வான. 
(x Superior). (n) - தாழ்‌ 
நிலையினர்‌. inferiority (n) - 
தாழ்வு. inferiority complex - 
தாழ்வு மனப்பான்மை. 

ர்ரரீசா௮ (௮) - நரகத்திற்குரிய; 
கொடிய. 046௦ (6) - நரகம்‌, 
அளறு. 

ாரீகாறி6 (a) - வளமற்ற, வெறு 
மையான. பாரீஙity () - வள 
மின்மை. (% fertility). 

ரரரீஷs£(\)- நிலைத்துத்‌ தொற்றிவாழ்‌. 
infestation (0) - தொற்றிவாழ்தல்‌. 

ர்வ] (nN) - சமயநம்பிக்கை 
யற்றவர்‌, பிறசமயத்தவர்‌. 

infidelity (௫) - நம்பிக்கைக்கேடு, 
உண்மையின்மை. 

ரிவர்‌ (ஈ) - உட்களப்பகுதி 
(மரப்பந்தாட்டம்‌). 

elder (0) - உட்கள ஆட்டக்காரர்‌. 

infighting (n) - நெருங்கிய குத்துச்‌ 
சண்டை, உட்பூசல்‌, சண்டை 
(அரசியல்‌). 

11114 (1) - சந்து படுதல்‌, பதிதற்‌ 
ரிய பொருள்‌. 

infiltrate (6) - ஊடுருவிச்செல்‌. 
infiltration (n) - ஊடுருவல்‌. 
infitrator - ஊடுருபவர்‌. 

infinite (a) - முடிவற்ற, அள 
வற்ற, the Irிnite - கடவுள்‌. 

ரறரரங£esimal (a) - மிகச்சிறிய. 
infinitesimally (adv). 

ராரீரறரtive - நிகழ்கால வினை 
யெச்சம்‌, செய்வினையெச்சம்‌ - 
to go. 


nீஈர்ப (0) - எல்லையற்ற வெளி. 


infிறity (0) - முடிவற்ற நிலை, 
தொலைவு முடிவிலி. 


ரரி (8) - நலிந்த, வலுவற்ற, he 
ரரி - முதியோர்‌. ரிம்‌ 
(॥) - நலிவு, வலுவின்மை. 
ர்ரிராளு (0) - மருத்துவமனை, 
நலக்காப்பறை (பள்ளி). 

ராட்‌ (ம) - உறுதியாக இணை, 
பதியவை. 

inflame (v) - சினமூட்டு. ர- 
ரீa௱ed (8) - சிவந்த, புண்‌ 
ணுள்ள (உடல்‌), சினமுறும்‌. 11- 
ரிறா௱ல்‌6 (a) - எளிதில்‌, தீப்‌ 
பற்றக்கூடிய. (ாரிaற௱mation 
() - எரிவு, வீக்கம்‌. (ரிஎ௱எ- 
£௦ாy (8) - வீக்கமுள்ள, சின 
மூட்டும்‌. 

inflate (4) - காற்றடி, வீங்கு, 
பெருகச்‌ செய்‌. inflatable (a) - 
உப்பக்கூடிய. inflated (8) - 
காற்று நிரம்பிய, உப்பிய, 
மிகைப்படுத்திய, வீங்கிய. ரா- 
flation (n) - காற்றடித்தல்‌, பண 
வீக்கம்‌. ராரி௮ionary (8) - பண 
வீக்கம்‌ உண்டாக்கும்‌. 11112101 
(॥) - உப்பச்செய்யுங்‌ கருவி. 

ாரிect (4) - இலக்கணத்‌ தொடர்பு 
காட்டுவதற்காக சொல்‌ முடிவு 
வடிவத்தை மாற்று. 44810, 
Walked, குரலைக்‌ கூட்டு 
அல்லது குறை. inflected (8) - 
முடிவுவடிவம்‌ மாறும்‌ சொற்க 
ளுள்ள. inflection (ஈ) - முடிவு 
வடிவம்‌ மாறல்‌ - 60 - 19. குரல்‌ 
உயர்வுதாழ்வு. ஒ. intonation, 
stress. inflectional (a) 
முடிவு வடிவம்‌ மாறும்‌ 
(சொல்‌). 

ரரிஷxம்‌le (8) - வளைக்க முடி யாத, 
உறுதியான, விட்டுக்‌ கொடுக்‌ 
காத. inflexibility (n) - > mA. 
inflexibly (adv). 


ய்ய்வி 


305 


ingot 


ரரி (ம) - எற்படுத்து, அளி. 
ரரி (0) - ஏற்படுத்தல்‌. 

ரிப்ஓh£ (0) - பறக்கும்‌ பொழுது 
நிகழும்‌. 

inflorescence (1) - பூக்கொத்து. 

ர்ரரி௦ (0) - உள்ளோட்டம்‌. 

influence (0) - செல்வாக்கு. (ட) - 
வயப்படுத்து, இயக்கு, தூண்டு. 
ரிய வாங்கி (a) - செல்வாக்‌ 
குள்ள, தூண்டும்‌. 

ரnரிent (a) - உள்நோக்கி ஒடும்‌. 
(॥) - உள்தோக்திய ஓட்டம்‌, 
இளையாறு. 

influenza (n) - சளிக்காய்ச்சல்‌. 

ரிய (0) - குவிதல்‌. 

ரா (6) - தெரிவி, அறிவி, 
புலப்படுத்து. 

ரீக! (8) - முறைசாரா, பாரீபா- 
mal education - முறைசாரக்‌ 
கல்வி, பள்ளி சாராக்‌ கல்வி.ஓ. 
adult education. informality 
(n) - முறை சாராமை. பாீ௦ா- 
mally (adv). 

informant (0) - தகவல்‌ தெரிவிப்‌ 
பவர்‌, இயலிடமொழி பேசு 
பவர்‌. 

information (0) - செய்தி, தகவல்‌. 
information science - தக 
வலியல்‌. information technol- 
00/ - தகவல்‌ தொழில்நுட்ப 
வியல்‌. . 

information theory - தகவல்‌ 
கொள்கை. informative (a) - 
அறிவுறுத்தும்‌, அதிகத்தகவல்‌ 
அளிக்கும்‌. 

ரீஸ்‌ (௮) - செய்தியறிவுள்ள. 
கற்றுணர்ந்த. 

infomer (nN) - துப்ப கொடுப்பவர்‌ 
(காவல்‌ துறைக்கு]. 


ரீக (adv) - 8ழ்‌, அக. ஓ. £2. 

ராக 010 (8) - தகாத, மதிப்புக்‌ 
குறைவான. 

ரீரவr்‌ ம) - அப்பாற்‌ சிவப்பு. ॥- 
fra-red radiation - அச்சிவப்‌ புக்‌ 
கதிர்வீச்சு. 

infrastructure (n) - அகக்‌ கட்ட 
மைப்பு. 

infraction (n) - சட்டத்தை 
விதியை மீறல்‌. 

ராப (8) - அடிக்கடி நிகழ. 
(x frequent) அரிதான. ॥£46- 
quency (n) - அரிதாக நிகழ்தல்‌. 
infrequently (adv). 

infringe (9) - மீறு. nfringement 
(0) - மீறல்‌. 

றfீபாiate (9) - சினமூட்டு, வெறி 
யூட்டு. 

infuse (4)- கல, புகட்டு. 140510 
(0) - புகட்டல்‌, கலத்தல்‌, குருதி 
யில்‌ செலுத்தல்‌. nfusive (8) . 

ingenious (a) - அறிவுத்திட்ட 
முள்ள, திறமைவாய்ந்த, முதன்‌ 
மையான. ingeniously (adv) - 
ingenuity (n) - முதன்மை வீறு, 
அறிவுத்திறம்‌. 

inஓenபe (ஈ) - அறியாப்பெண்‌. 
ingenuous (a) - அறியாமை 
யுள்ள,சூதுவாதற்ற. 1॥06ப- 
ously (adv). 

ingest (6) - உணவு உட்கொள்‌, 
உட்சுவர்‌. 

016 (ஈ) - கணப்புநெருப்பு. 
inglenook (ஈ) - கணப்பு 
நெருப்புத்திறப்பு. 

inglorious (a) - புகழற்ற, இழி 
வான. (% 010110ப5). 

1100 (0) - பாளம்‌, வார்ப்புக்கட்டி. 


ingoing 


ingoing (8) - குடிவரும்‌. 

ingrained (a) - ஆழப்பதிந்த 
(பழக்கம்‌), வேரூன்றிய. 

ingratiate (6) - நல்லெண்‌ 
ணெத்தைப்‌ பெறு. 1101818110 
(a). - மிகுந்து புகழும்‌. 
ingratiatingly (adv). 

ingratitude (n) - செய்ந்நன்றி 
மறத்தல்‌. 

ingredient (n) - பகுதிப்பொருள்‌, 
பகுதி. 

ingress (n) - உட்புகும்‌ வழி. 

ர்ரஓாபற() - உட்குழு (அமைப்பு, 
அரசியல்‌). 

ingrowing (a) - உள்வளரும்‌. 

inhabit (v) - குடியேறிவாழ்‌, 
தங்கிவாழ்‌. habitable (a) - 
வாழத்தக்க. inhabitant (n) - 
வாழுமுயிர்‌, ஆள்‌. |ஈ20119- 
௦ (॥) - குடியிருப்பு, 
குடி.யிருப்பிடம்‌. வாழிடம்‌. 

inhalant (0) - முகர்ந்து பார்க்கும்‌ 
பொருள்‌. inhale (4) - காற்றை 
உள்ளிழு, புகையை உள்ளிழு. (% 
exhale) inhaler (n) - உள்ளி 
ழுப்பி (கருவி). 

inharmonious (a) - இசைவற்ற, 
பொருத்தமில்லாத. (% ॥8௱௦- 
nious). inharmoniously (adv). 

inherent (a) - உள்ளார்ந்த, இயல்‌ 
பாய்‌ அமைந்த (பண்பு). |॥161- 
ently (adv). 

inherit (V) - மரபு வழிப்பொறு, 
செல்பவரிடமிருந்து பெறு. ர- 
heritance (n) - மரபுரிமை. - 
heritable (a). 


306 


initiate 


inhibit (V} - தடு, கட்டுப்படுத்து. 
inhibiticn (n) - தடுத்தல்‌. ராஸம்‌- 
ited (a) inhibitedly (adv). 

inhospitable (a) - விருந்து 
ஓம்பாத, வரவேற்காத, இனிமை 
யற்ற. inhospitably (adv). (x 
hospitable}. 

ரபாகர (௮) - கொடிய, மனிதத்‌ 
தன்மையற்ற. பிறர்‌ துன்பம்‌ 
அறியாத. inhumanely (adv). 
inhumanity (6) - கொடுஞ்‌ 
செயல்‌. 

inhume (V) - புதை. N humation 
(1) - புதைத்தல்‌. 

ரார்றர்௦வ! (2) - பகையுள்ள, நட்‌ 
பில்லாத. தீங்கான. inimically 
(adv). 

ரர்ஙitable (a) - பின்பற்றிச்‌ 
செய்ய இயலாத. inimitably 
(adv). 

iniquitous (8) - கொடிய, கடும்‌ 
யர) (0) - கொடுமை. ॥॥/0- 
uitously (௨04. 

ரர! (n) - முதல்‌ எழுத்து. (8) - 
முதல்‌. (9) - முதல்‌ எழுத்தை 
இடு. initially (adv). 

initiate (4)- தொடக்கு, அனுமதி, 

அறிமுகப்படுத்து, அறிவுறுத்து. 

(1) - குழுவில்‌ சேர்ந்தவர்‌. te 

initiated - குமூவுக்குறி அறிவுள்‌ 

எவர்‌. |ங்சம்‌௦ (॥)- தொடங்கல்‌. 

initiative (n) - முயற்சி, தகுதி, 

உரிமை. the initiative - சட்ட 

மன்றம்‌ மூலமாக அல்லாது 

மக்களே நேரடியாகச்‌ சட்டம்‌ 

ஆக்கும்‌ உரிமை. 


inject 


307 


innocence 


inject (6) - உட்செலுத்து, ஊசி 
போடு, அறிமுகப்படுத்து. 11- 
jection (n) - ஊசிபோடல்‌. 

injudicious (a) - நன்மதிப்பற்ற, 
நடுநிலையற்ற. judiciously 
(adv). 

ரர்யாction (0) - தடையாணை, 
கட்டளை. 

ரர்பாச (1) - தீங்குசெய்‌, காயப்‌ 
படுத்து, காயப்படுத்திய, தவறி 
ழைக்கப்பட்ட, தீய. the ॥- 
ரபா - காயமுற்றோர்‌. பார்பர்‌- 
௦ப5 () - காயப்படுத்தும்‌, 
தீங்கிழைக்கும்‌, தவறிழைக்கும்‌. 
ருபா (0) - காயம்‌, புண்‌. ப்பா 
6 - காயநேரம்‌ (கால்பந்‌ 
தாட்டம்‌). 

ரர்பs£ice (0) - நியாயமின்மை, (% 
justice). 

ராட்‌ (Nn) - மை, கருநீர்மம்‌ 
(விலங்கு). 11 () - மைதடவு. 
inky (a) . inkbottle (n) - மைக்‌ 
குப்பி. inkpad (ற) - 
மையட்டை. inkpot (n) - 
மைக்கலம்‌. nk-stand (n) - 
மைத்தாங்கு, கூடு. ்‌ 

(ரிர்ாட (1) - குறிப்பு, அறிகுறி. 

ரர[and () - உள்நாடு. [and [et- 
167 - உள்நாட்டுக்கடிதம்‌. (2) - 
உள்நாட்டுக்குரிய, உள்‌ நாட்டுக்‌ 
கடல்‌,வணிகம்‌. 

inlaws (1) - (திருமண வழி) உற 
வினர்‌. 50-/॥-12W - மருமகன்‌. 

ரயில (9) - பதியவை, செருகு. 1- 
12/0 (8) - பதியப்பட்ட; 
செருகிய. ny (1) - பதித்தல்‌, 
செருகல்‌, நிரப்பல்‌. 


ரரிet (n) - கடற்கழி, உட்குடா, 
நுழைவாயில்‌, பாய்கால்‌, செரு 
கிய பகுதி. (X 0ப£let). 

in loco parentis - பெற்றோர்‌ 
பொறுப்புள்ள. 

innate (nN) - உடன்‌ உறைபவர்‌, 
வாழ்பவர்‌. 

in ணா (॥) - நினைவாக. 

ராற௦$1 (8) - மிக உள்ளே 
அமைந்த, மிக மறைவான, 

ர்றற (0) - வழித்தங்கல்‌ மனை, 
சத்திரம்‌, சாவடி. in-keeper 
(1) -சத்திரப்‌ பொறுப்பாளர்‌. 

iad (nN) - இரைப்பை 
அல்லது குடல்‌, உட்பகுதிகள்‌. 

innate (8) - இயல்பாய்‌ அமைந்த 
un. inherent. innately (adv). 

inner (a) - உட்புற (% ௦uter). 
வெளிப்படுத்தாத, உள்‌. he |- 
ner man, woman - ஆன்மா, 
உள்ளம்‌, பசி. 

innermost (a) - மிக உட்புற, 
உள்ளார்ந்த. inner circle - 
உள்வட்டம்‌. ef நெ - நகரின்‌ 
பழைய பகுதிகள்‌. 161-186 - 
உட்சந்து. |॥ர6!-(ப06 - உட்‌ 
குழாய்‌ (டயர்‌). 

innervate (v) - ஊக்கு, நரம்பு 
களைத்‌ தூண்டு. (X enervate). 
innervation (0) - ஊக்கு வித்தல்‌, 
தூண்டல்‌. 

inறings (1) - ஆவட்டம்‌. 

innocent (a) - குற்றமற்ற, தீங்‌ 
கற்ற, கள்ளங்கபடமற்ற, ஏதோ 
ஒன்று இல்லாத. 

innocence (n) - அறியாமை, 
கள்ளங்கபடமற்ற தன்மை. [॥- 
nocent (0) - அறியாப்‌ பேர்வழி. 
innocently (adv). 


innocuous 


308 


inquisition 


innocuous (8) - தீங்கிழைக்காத, 
புண்படுத்த விரும்பாத. [- 
nocously (adv). 

innovate (4) - புதிதாக அமை. 
innovation (n) - புத்தமைவு. (X 
invention, discovery). inno- 
vate (a) - புத்தமைவுள்ள. 
innovater (n) - புதிது புனைபவர்‌. 

innoxious (a) - தீங்கற்ற. 

innuendo (nN) - கண்டல்‌ பேச்சு, 
குத்திக்காட்டல்‌. 

ராயர்‌, [யீ (0) - எஸ்கிமோ. 

innumerable (a) - எண்ணிறந்த. 

innumerate (a) - அடிப்படைக்‌ 
கணக்கறிவில்லாத. நறnபmeracy 
(॥) - அடிப்படை அறிவின்மை. 

innumerous (a) - கணக்கில டங்கா. 

inobservance (n) - விழிப்‌ 
பின்மை. 

inobservant (8) - விழிப்பிலா. 

inoculate (4) மருந்தை ஊசி 
மூலமாகச்‌ செறுத்து. ஓ. |ஈா௱ப- 
nize. inoculation (n) - ௬௭ 
குத்தி மருந்து செலுத்தல்‌. 1- 
oculator (ஈ) - ஊசிகுத்துபவர்‌. 

inoffensive (a) - எதிர்ப்பு தெரி 
விக்க இயலாத. (% லffensive). 
inoffensively (adv). 

inoperable (a) - அறுவை செய்ய 
முடியாத (கட்டி), நடைமுறைக்கு 
ஒவ்வாத. 

inoperative (a) - இயக்கமற்ற, 
செயலற்ற. 

inopportune (a) - பொருத்த 
மற்ற. inopportunely (adv). 


inordinate (a) - விஞ்சிய, 
அளவுக்கு அப்பாற்பட்ட. 1101- 
dinately (adv). 


inorganic (8) - கனிம, உறுப்‌ 
பற்ற. organic chemistry - 
கனிம வேதி இயல்‌. ஒ. 0ரஓகnic 
chemistry. inorganically 
(adv). 

inornate (8) - வேலைப்‌ பாடற்ற. 

inpatient (n) - உள்ளுறை (அக) 
நோயாளி. ஓ. ௦பtpatient. 

றற () - இடுவரல்‌, உட்பாடு. 
(4)- தகவல்‌ உட்செலுத்து. றப! 
circuit - உட்படுசுற்று. [றப 
device - உட்படுகருவி 
யமைப்பு. 

inquest (n) - இறப்பாய்வு, கலந்‌ 
துரையாடல்‌. Coroner's in- 
ப - பிணஅய்வு, கள ஆய்வு. 

inquietude (n) - கவலை. 

ரர (9) - கேள்‌. (தகவல்‌), ஆராய்‌. 
inquirer (Nn) - ஆராய்பவர்‌. 
பய (௮) - ஆராயும்‌, 
குறிப்பு தெரிவிக்கும்‌. ராப! 
(adv). 

inqயர (1) - வேண்டல்‌, கேட்டுப்‌ 
பெறல்‌. 06165 (0) - தகவல்‌ 
பெறும்‌ இடம்‌. ஆய்ந்தறிதல்‌, 
விசாரணை, ஆராய்வு. ராப 
gent - உளவாளி (தனியார்‌). 
inquiry commission 
ஆராய்வு ஆணையம்‌. 

inquisition (n) - உசாவல்‌ கடும்‌ 
ஆராய்வமைப்பு (உரோமன்‌ 
கத்தோலி கர்‌ முரண்‌ சமயத்தா 
ரை ஒடுக்கித்‌ தண்டிக்க அமைத்‌ 
தது). inquisitively (adv). in- 
quisitor (ஈ) - ஆராய்பவர்‌, 
விசாரணை செய்பவர்‌. (பப5- 
torial (a) inquisitorially (adv). 


inroad 


309 


insight 


1080 () - விரைந்த தாக்குதல்‌, 
படைஎடுப்பு, கரையச்‌ செய்தல்‌. 

inrush(n)-உள்வருதல்‌,உள்‌ 
ளோட்டம்‌. 

insalubrious (a) - உடல்நல 
மற்ற. (X $8100்ர0ப8). 

ரர$கne (8) - கிறுக்கான, அறிவு 
நலங்‌ கெட்ட, பித்துப்பிடித்த. 
insanity (n)':-- இறுக்கு, 
பித்துப்பிடித்தல்‌. (16 insane - 
பித்துப்‌ பிமீத்தோர்‌..றanely 
(adv). insane asylum - 
மனநோயாளிய்‌ புகலிடம்‌. 

insanitary (9). - துப்புரவற்ற. (% 
sanitary). 

insatiate (a) - மனநிறைவு 
கொள்ளாத. insatiable (3). in- 
satiably (adv). 

inscribe (9) - பொறி, எழுது, 
வெட்டு. nதcription (ஈ) - 
கல்வெட்டு. 

inscrutable (a) - புரியாத, 
விளங்காத. nscrutably (adv). 

insect (n) - பூச்சி. psecticide (n) 
- பூச்சிக்கொல்லி. ஓ. pesticide. 
insecticidal!(a) insectivore 
(॥) - பூச்சியுண்ணி. insectivo- 
1005 (8) - பூச்சியுண்ணும்‌. 
insectology -(n) - பூச்சிஇயல்‌. 
insectologist (0) - பூச்சிஇயலார்‌. 

secure (a) - பாதுகாப்பற்ற, 
நம்பிக்கையற்ற. securely 
(adv). insecurity (n) - பாதுகாப்‌ 
பின்மை. 

inseminate (v) - விந்தேற்று. 
insemination (n) - விந்‌ 
தேற்றம்‌. 


insensate (a) - உணர்ச்சியற்ற 
(பாறை). insensately (adv). 
insensibility (nN) - நன 
வின்மை, உணர்ச்சியின்மை, 
நாட்டமின்மை. 1156591016 (8) 

- - நனவில்லாத, உணர்ச்சியற்ற 
(x sensible). insensibly 
(adv). insensitive (a) - 
பிறர்‌உணர்ச்சியைப்‌ புரிந்து 
கொள்ளாத, உணர இயலாத. 
(வலி, குளிர்‌) (5ensitive) in- 
sensitively (adv). insensitiv- 
ity (n). 

inseparable (9) - பிரிக்க 
முடியாத (X Separable) in- 
separables (n) - பிரியா நிலை 
இணைகள்‌.inseparably (adv). 

ரறsert (4) - நுழை, செலுத்து, சேர்‌. 
(॥) - செலுத்துபொருள்‌. 11561- 
tion (1) - செலுத்தல்‌, போடுதல்‌ 
(விளம்பரம்‌). 

inservice (0) - பணிஇடை.. ர- 
service training - பணியி 
டைப்‌ பயிற்சி. 

inet (nN) - படத்துள்‌ படம்‌, உட்‌ 
படம்‌(V)- உட்படமாக அமை. 

in-shore (a) - கடற்கரைக்கரு 
திலுள்ள. 

in-shore fisheries - கடற்கரைக்‌ 
கருகலுள்ள மீன்‌ பண்ணைகள்‌. 

inside (0) - உட்பக்கம்‌. (8) - உட்‌ 
பக்கமாக. (204) - உள்ளே. 1- 
side lane - உட்பக்க சந்து. ॥॥- 
side left - உட்பக்க இடது. ॥॥- 
side right - உட்பக்க வலது. 

insidious (a) - தயவிளைவுடன்‌ 
பரவும்‌. insidiously (adv). 

insight (௫) - நுண்புலம்‌, நுண்‌ 
ணோக்கு... 


insignia 


ர்க (8) - விருதுகள்‌, சின்னங்‌ 
கள்‌. i 

insignificant (8) - மதிப்பற்ற, 
சிறப்பற்ற. insignificance (nN) 
- சிறப்பின்மை. $ரபாரிcntly 
(adv). 

insincere (a) - உண்மையற்ற, 
insincerely (adv). insincerity 
(॥) - உண்மையின்மை. 

insinuate (9) - மறைமுகமாகக்‌ 
குறிப்பிடு, சூழ்ச்சிபடக்‌ கூறு, 
மாசுபடக் கூறு. 18] ப210 () 
- மாசுபடக்கூறல்‌, சாட்டிக்‌ 
கூறல்‌. 118 1ப210 (1) - சாட்டிக்‌ 
கூறுபவர்‌. 

insipid (a) - சுவையும்‌ மணமு 
மற்ற, கவர்ச்சியற்ற, வீறற்ற. 
insipidly (adv). 

isis (4) - வற்புறுத்து, உறுதி 
யாகக்‌ கூறு. insistent (a) - 
வற்புறுத்தும்‌. insistently 
(adv). 

ற sரtப - உரிய இடத்தில்‌. 

ரற-50-far 85 - அவ்வளவில்‌. 

insobriety (n) - குடிவெறி, மதி 
யேக்கம்‌. 

insociable (a) - பழகும்‌ இயல்‌ 
பில்லாத. 

115016 - புதை மிதி அடியின்‌ 8ழ்ப்‌ 
பகுதி. 

insolent (a) - துடுக்கான, அவ 
மதிக்கும்‌. 115016006 (n) 1150- 
lently (adv). 

insoluble (a) - கரையாத, விளக்க 
இயலாத, தீர்க்க இயலாத. 


310 


instance 


insolvent (a) - நொடித்த, 
கடனைத்‌ தீர்க்க இயலாத. [॥- 
solvency (0) - நொடிப்பு. 

insomnia (n) - உறக்கமின்மை. 
insomniac (0) - உறங்க இயலா 
தவர்‌. 

17-50-ஈப0ர்‌ 85 - இந்த அளவுக்கு. 


inspect (4) - ஆய்வு செய்‌, பார்‌ 


வையிடல்‌. 

inspection (n) - அய்வு. அப 
inspection (n) - ஆண்டாய்வு. 
inspector (n) - ஆய்வாளர்‌. 
inspectorate (n) - ஆய்‌ 
வாளரகம்‌. Inspector 01 taxes 
- வரி ஆய்வாளர்‌. 

inspire (v) - ஊக்கம்‌ பெறு, 
தூண்டல்‌ பெறு. 115060 (8) - 
தூண்டல்‌ பெற்ற. ர8றரரtion 
(1) - தூண்டல்‌, ஊக்கம்‌. [ற5ஓர- 
ரர (8) - ஊக்கமூட்டும்‌, 
எழுச்சியூட்டும்‌. 

Inst : Institution - நிலையம்‌, 
நிறுவனம்‌. 

inst : instant - நாளது, நிகழும்‌ 
தங்களது. 

instability (n) - நிலைப்பின்மை. 
(x stability). 

install (v) - பொருத்து, நிறுவு, 
தங்கு, குடியமர்‌, பதவியில்‌ 
அமர்த்து. installation (n) - 
பதவியில்‌ அமர்த்தல்‌, நிறுவு 
தல்‌, நிறுவகம்‌. 

instalment (n) - தவணை, 
பகுதி. instalment plan (n) - 
தவணை முறைத்திட்டம்‌. 

instance (n) - எடுத்துக்காட்டு, 
சான்று. ()- எடுத்துக்காட்டுக்கூறு. 


311 


instant 


insupportable 


instant (a) - உடன்நிகழும்‌, 
உடனடி நிகழும்‌ தங்களான. ॥1- 
stantly (adv) - உடன்‌. (௦0) - 
வந்ததும்‌. 119181 (0) - நொடி 
நேரம்‌, துல்லிய நேரம்‌. 115180- 
taneous (a) - உடன்‌ நிகழும்‌. 
instantaneously (adv). 

in situs quo (90) - முன்‌ போன்ற. 

instead (804) - ஈடாக, பதிலாக. 
instead of - மாற்றாக. 

instep (n) - காலடியின்‌ மேற்‌ 
பகுதி, புதைமிதியின மேற்‌ 
பகுதி. ஓ. insole. 

instigate (4) - தூண்டு. 115108- 
tion () - தூண்டல்‌. instigator 
(1) - தூண்டுபவர்‌. 

instil (V) - படியச்‌ செய்‌, ஏற்‌ 
படுத்து. instillation (n). 

instinct (n) - இயல்பூக்கம்‌. |॥- 
stinctive (a) - இயல்பூக்கம்‌ 
சார்‌. instinct of curiosity - 
வியப்பூக்கம்‌. instinctively 
(adv). 

ins (0) - நிறுவனம்‌. (V)- நிறுவு, 
தொடங்கு, பதவியில்‌ அமர்த்து. 

institution (n) - ஏற்படுத்தல்‌, 
அமர்த்தல்‌ நிலையம்‌, நெடிந்‌ 
துள்ள பழக்கம்‌, புகழ்‌ வாய்ந்த 
பேர்வழி. ரற5tபர௦ா௮! (8) - 
stitutionalize (4). 

instruct (4) - அறிவுறுத்து, கற்பி, 
கட்டளையிடு. |5tரபction (n) 
- அறிவுரை, அறிவுறுத்தல்‌. 1- 
structive (a) instructor (n) - 
கற்பிப்‌ பவர்‌. instructress (n) 
- கற்பிப்பவர்‌ (பெண்‌). |॥- 
structively (adv). 


instument (0) - கருவி, ஆவணம்‌. 


instrumentation 
கருவிவயமாக்கல்‌. 
instrumental (8) - கருவியாக. 
instrumentalist (n) - இசைக்‌ 
கருவியாளர்‌. instrumentality 
(1) - கருவி, வழிவகை. 
insubordinate (a) - 8ழ்ப்படிதல்‌ 
இல்லாத கிளர்ச்சி செய்யும்‌. 11- 
subordination (n) - 8ழ்ப்படி 
யாமை. 
insubstantial (a) - உண்மையில்‌ 
லாத,கற்பனையான, நலிந்த. 
insufferable (a) - பொறுக்க 
இயலாத தொல்லை தரும்‌, |॥- 
sufferably (adv). 
insufficient (a) - போதாத. (X 
sufficient) insufficiency (n) 
- போதமை. 
ர்ர5ய/ள (8) - தவுசார்‌, குறுகிய 
போக்குள்ள. [$பழ8ாநு (0). 
insulate (4) - காப்புசெய்‌. |1$ப- 
lated காப்பிடப்பட்ட 
(கம்பி). in8ய/ating (8). insu- 
18401 (0)- மின்காப்பு, காப்புப்‌ 
பொருள்‌. $பl௮tor (ஈ) - 
மின்காப்புப்‌ பொருள்‌ 
(பீங்கான்‌). insulating tape - 
காப்பு நாடா. 
isin (ஈ) - இன்சுலின்‌, கணை 
யச்‌ (சுரப்பியின) சுரப்பு. 
1ர5ப1 (ற) - அவமதிப்பு, வசை, 
பழிப்புரை. ற5யி£ரறஏ (8). 
insuperable (a) - கடக்க முடி 
யாத, விடுபட முடியாத. 115ப- 
perably (adv). 
insupportable (a) - பொறுக்க 
இயலாத. 


(n) 


insurance 


312 


intend 


insurance (n) - காப்புறுதி. life 
ர்ர$யாanC௫ - வாழ்நாள்‌ காப்‌ 
புறுதி. insurance policy - 
காப்புறுதி முறிமம்‌. ॥n5பrance 
நாணா்ப ௱. - காப்புறுதி 
முனைமம்‌. ராபா (॥)- 
காப்புறுதியர்‌. ற8பாreப - 
காப்புறுதி பெறுநர்‌. i5பாed 
parcel - காப்புறுதிக்‌ கட்டு. 
ரர8பாe (4) - காப்புறுதி செய்‌. 
the insured - காப்புறுதி பெற்ற 
வர்‌, பெற்றவை. 

ரபா! (௮) - கிளர்ச்சி செய்‌ 
யும்‌. (0) - கிளர்ச்சிக்காரன்‌. 11- 
surgency (n)- கிளர்ச்சி. 

insurmountable (a) - கடக்க 
முடியாத, வெல்லுதற்கரிய 
(தடைகள்‌). ஓ. insufferable . 

insurrection (n) - சடுதிக்கிளர்ச்சி. 
insurrectionist (n) - சடுதிக்‌ 
கிளர்ச்சியில்‌ பங்குகொள்ளும்‌. 

int : interion - உள்‌, உட்புற. ஒ. 
ext. அனைத்துலக. 

intact (a) - முழுதுமான, சிதை 
யாத, பிரியாத. 

intaglio (n) - செதுக்கும்‌ கலை. 

intake (n) - உள்விடல்‌. intake 
valve - உள்விடுதிறப்பி. 

intangible (a) - தொட்டறிய 
முடியாத, புலனாகாத. ராீகா- 
gible assests - புலனாகச்‌ 
சொத்துகள்‌. intangibly (adv). 

integer (n) - முழு எண்‌. 1,2,3, 

integral(a) - ஒருங்கிணைந்த 
ஒருங்கமை, தொகையான, 
முழுதுமான. integrally (adv). 
integral calculus - தொகை 
நுண்கணிதம்‌. 


integrate (v) - ஒருங்கிணை, 
ஒன்றுசேர்‌. integrated (9) - 
ஒருங்கிணை. integrated cir- 
ப - ஒருங்கிணைந்த சுற்று. 
ஓ. printed circuit. integration 
(॥) - ஒருமைப்பாடு, ஒருங்‌ 
இணைப்பு. 

integrity (n) - 
உண்மை, வாய்மை, முழுமை 
பாடு. 

integument (n) - பறஉறை, 
(தோல்‌, உமி). 

intellect (n) - அறிவு, அறி 
வாற்றல்‌. intellectual (ஈ) - 
அறிவாளி. inteliectually 
(adv). 

intelligence (n) - நுண்ணறிவு, 
புலனாய்வு. intelligent (a) - 
நுண்ணறிவுள்ள. intelligently 
(adv). intelligence depart- 
௱ment - புல னாய்வுத்‌ துறை. 
intelligence quotient - நுண்‌ 
ணறிவு ஈவு. intelligence 
60017 - புலனாய்வு அறிக்கை. 
intelligence test - நுண்‌ 
ணறிவுத்‌ தேர்வு. ஓ. ௮ptitude 
test. intelligentia (n) - 
நுண்ணறிவாளர்கள்‌. 

intelligible (a) - எளிதில்‌ புரியக்‌ 
கூடிய. ntelligibly (adv). 

intemperate (3) - தன்னடக்க 
மற்ற (குட)intemperataly (adv). 

ரப்‌ (¥) - கருது, பொருள்‌ கொள்‌, 
இிண்மையுடன்‌ நோக்கு, 
இட்டமிடு. (90௦0 (2) - இட்ட 
மிட்ட, பொருள்‌ கொள்ளும்‌. 


நேர்மை, 


intense 


313 


intercourse 


intense (v) - செறிவான, கடும்‌, 
உணர்ச்சிவயப்படும்‌. in- 
tensely (adv). intensify (n) - 
செறிவாக்கு, இண்‌ மையாக்கு. 
intensification ௫) - 
செறிவாக்கல்‌. ரtensரிer (n) - 
செறிவாக்கி (இலக்கணம்‌ 


சொல்‌: 80, Such). intensity (n) . 


- செறிவு, இண்மை. intensive 
(8) - ஒருமுகப்படுத்திய, 
முழுமையான. வற்புறுத்‌ தும்‌. 
(1) - செறிவாக்கி. intensively 
(adv). intensive care - 
தீவிரக்கவனப்பகுதி (மருத்து 
வமனை) intensive cultivation 
* தீவிரச்‌ சாகுபடி. 

ரோ! (a) - ஆவலுள்ள, கவன 
முள்ள. (1) - கருத்து, நோக்கம்‌. 
intention (1) - உள்நோக்கம்‌, 
எண்ணம்‌. பாரசா£iona। (8) - 
வேண்டுமென்றே செய்த. 
intentionally (adv). 

inter (V) - புதை (பிணம்‌). 

interact (4) - வினைப்படு, ஒருங்‌ 
இணைந்து செயற்படு. 101620- 
1௦ (॥) - இடைவினை, 
ஒத்துழைப்பு. interactive (a) - 
வினைப்படும்‌. ம்‌ ம்‌ 

inter alia (adv) - பிற செயல்‌ 
களுக்கிடையில்‌. 

interbreed (9) - கலப்பினமாக்கு. 

intercalate (4) - இடையில்‌ கல. 

intercede (4) - பிரிந்து பேசு, 
இடைப்பட்டவராகச்செயற்படு. 
intercession (n) . 

intercept (n) - தடு, பிடி. ராter- 
ception (n} - தடுத்தல்‌. ார£ா- 
ceptor (n) - தடுப்பவர்‌, தாக்கு 
பவர்‌, தாக்கும்‌ ஊர்தி. 


interchange (4) - பரிமாற்றம்‌ 
செய்‌, இடைமாற்றம்‌ செய்‌, 
மாறி மாறி அமையச்‌ செய்‌. (1) - 
பரிமாற்றம்‌, இடைமாற்றம்‌, 
கூடல்‌. interchangeable (a) - 
பரிமாற்றக்கூடிய. inter- 
changeably (adv). 

inter city (a) - நகரிடை இயங்கும்‌ 
(ஊர்தி) (1)- நகரிடைஇயங்கும்‌ 
ஊர்திப்பணி, இவ்வூர்தி. 

intercollegiate (a) - கல்லூரி 
களுக்கிடையே நடைபெறும்‌. 
கல்லூரிகள்‌ இடைப்போட்டி. 

intercom (n) - இடைவழிச்‌ 
செய்தித்‌ தொடர்பு அமைப்பு, 
இடைத்‌ தொடர்பு அமைப்பு. 

intercommunicate (v) - இடை 
வழிச்‌ (செய்தித்‌ தொடர்பு) 
கொள்‌. intercommunication 
(॥) - இடைவழிச்‌ செய்தித்‌ 
தொடர்பு. 

intercommunion (1) - பரிமாற்ற 
உறவு.(இருச்சபை-கத்தோலிகர்‌). 

interconnect (4) - ஒன்றுடன்‌ 
மற்றொன்றை இணை, இடை 
வழிச்‌ செய்தித்‌ தொடர்புகொள்‌. 
interconnected (a) - இடை 
வழித்தொடர்பு கொண்ட. ரா- 
terconnection (n) - இடை 
வழித்‌ தொடர்பு. 

intercontinental (8) - கண்டங்களி 
டையே. 

Intercontinental Ballistic Mis- 
sie ICBM - கண்டத்திலிருந்து 
கண்டம்‌ பாயும்‌ எறிபடை. 

intercourse (॥) - கலவி, 
புணர்ச்சி, தொடர்பு. 


interdenominational 


interdenominational (a) - பல 
வகைச்‌ சமயங்களுக்குப்‌ பொது 
வான. 

interdepartmental (a) - ஒன்‌ 
றிற்கு மேற்பட்ட துறை வழி. 
interdepartmentally (adv). 

interdependent (a) - ஒன்றை 
மற்றொன்று சார்ந்த. interde- 
pendence (1) - ஒன்றை மற்‌ 
றொன்று சார்திருத்தல்‌. interde- 
pendently (adv). 

interdict (4) - விலக்கு, தடைவிதி. 
interdiction (n) - விலக்கு, 
தடை. 

interdisciplinary (a) - ஒன்றிற்கு 
மேற்பட்ட அறிவியல்‌/ படிப்புப்‌ 
புலம்சார்‌, துறை இடை 
ஆய்வுகள்‌. 

interest (0) - அக்கறை, நாட்டம்‌, 
வட்டி, நலம்‌, ஒத்தநலக்‌ குழுவி 
னர்‌. (9) - நாட்டங்‌* கொள்‌, 
அக்கறை கொள்‌. interested 
(8) - நாட்டமுள்ள, ஆதாயம்‌ 
விரும்பும்‌. interesting (a) - 
ஆர்வமுள்ள, சுவையான. ரா- 
terestingly (adv). compund 
interest - கூட்டு வட்டி. Simple 
interest - தனி வட்டி. 

interface (n) - இடைமுகம்‌. 

interfere (9) - தலையிடு, குறுக்‌ 
இடு, தடை ஏற்படுத்து. 11197௮1- 
ence (nN) - தலையீடு. ாterfer- 
ig (8) - தலையிடும்‌. 

interferon (n) - இண்டர்பெரான்‌, 
நடுவகைப்புரதம்‌. 

interim (॥) - இடைக்காலம்‌. (8) - 
இடைக்கால. interim report - 
இடைக்கால அறிக்கை. 


314 


interior ௫ - உட்பகுதி, உட்பக்கம்‌. 


intermany 


the Interior - உள்நாட்டுப்‌ 
பகுதி. the inferior - உள்நாட்டு 
அலுவல்‌ (துறை). interior 
decorator - உள்மனை அணி 
"செய்வோர்‌. interior designer 
- உள்மனை வடிவமைப்‌ 
பாளர்‌. 
interject (4) - இடையில்‌ பேசு, 
குறுக்கிட்டுப்‌ பேசு. interjec- 
tion (0) - வியப்படைச்சொல்‌. 
interlace (v) - இசைத்துப்‌ 
பின்னு. 
interlard (v) - பிற சொற்கள்‌ 
சொற்றொடர்களைக்‌ கல. 
interleave (4) - இடையே செரு. 
interieaf (n) - இடைத்தாள்‌. 
interline (v) - இடையே சேர்‌ 
(வரி, அடுக்கு). nterlining (n) 
- இடைப்பொருள்‌. nerlinear 
(௮) - இடையே சேர்க்கப்பட்ட. 
interlink (v) - இணை. 
interlock (Vv) - பூட்டு, பிணை, 
இடைப்பின்னல்‌. 
interlocutor (n) - உரையாடலில்‌ 
கலந்து கொள்பவர்‌. 
interlope (4) - காரணமின்றித்‌ 
தலையிடு. interloper (ஈ) - 
காரணமின்றித்‌ தலையிடு 
பவர்‌. 
interlude (n) - இடைநாடகம்‌, 
இடைக்காட்சி இசை. 
intermarry (V) - கலப்புத்‌ இரு 
மணம்‌ செய்துகொள்‌. ரா£சா- 
marriage (nN) - கலப்புத்திரு 
மணம்‌. 


intermediary 


315 


interplay 


intermediary (nN) - இடைப்‌ 
பட்டவர்‌, இடையாளர்‌ (௮) - 
இடைப்பட்ட. intermediate 
(8) - இடைநிலை சார்‌. (॥) - 
இடைநிலை வகுப்பு - இரண்டு 
ஆண்டு (2 ஆண்டு பட்ட வகுப்‌ 
புக்கு முன்னர்‌ 1957-58க்குள்‌ 
முன்‌ கல்லூரிகளில்‌ இருந்தது). 
intermediately (adv). inter- 
mediate range ballistic mis- 
$॥6 - இடைப்‌ பட்ட எல்லை 
எறிபடை. 

interment (ற) - பிணத்தைப்‌ 
புதைத்தல்‌ ஓ. ir. 

intermezzo (n) - இடை இசை. ஓ. 
interlude. 

inteminabie (8) - முடிவில்லாத 
(வாதம்‌). interminably (adv). 

intermingle (v) - கலக்குமாறு 
செய்‌. 

intermission (n) - இடை 
வேளை, நிறுத்தம்‌. |॥(6[ஈ॥(- 
tent - விட்டுவிட்டு நிகழும்‌. 
intermittently (adv). 

ர்ர்ளாம்‌ (4) - கலக்குமாறுசெய்‌. 
intermixture (n) - கலப்பீடு. 

intern (4) - காரணங்கூறாமல்‌ 
சிறைப்படுத்து (வன்முறை 
யாளர்‌). internee (Nn) - சிறை 
யாளி. பா்‌! (॥) - சிறைப்‌ 
படுத்தல்‌. ராசா (॥) - மனை 
மருத்துவர்‌. 

internal (8) - ௮௧, உள்நாட்டு. 
internal evidence - அகச்‌ 
சான்று. internal combustion 
engine - அகக்கனற்சி எந்திரம்‌. 
internal examiner - அகத்‌ 
தேர்வாளர்‌. (X external). inter- 
nally (adv). 


intemalize (4) - அகவயமாக்கு. 


்‌ internalization (௫) - அகவய 


மாக்கல்‌. 

international (a) - அனைத்துலக 
() - அனைத்துலகப்‌ போட்டி, 
அனைத்துலகப்‌ போட்டியாளர்‌. 
intemationalize (v) - அனைத்‌ 
துலக வயமாக்கு. |ர6ஈ8- 
tionalization (n) - அனைத்‌ 
துலக வயமாக்கல்‌. 1॥(6[2- 
tionally (adv). 


Internationale (n) - ஒப்புடை 


மையாளர்‌ பாடல்‌. 
intemationalism (n) - அனைத்‌ 
துலக நட்புடைமை. பாசா2- 
tionalist (0) - அனைத்துலக 
நட்புடைமைக்‌ கொள்கையர்‌. 
internecine (a) - இருபக்க 
அழிவை உண்டாக்கும்‌. 
intemet, net (n) - (கணிப்பொறி) 
இணையம்‌ ஓ. web. 
interpellate (9) - இடைமறித்து 
வினவு (நாடாளுமன்றம்‌ - 
பிரான்சு, ஜப்பான்‌). interpel- 
lation (n) - இடைமறித்து 
வினவல்‌. 
interpenetrate (v) - ஆழ்ந்து 
இடைபரவு. interpenetration 
(॥) - ஆழ்ந்து இடைபரவல்‌. 
interpersonal (8) - இரு,மக்களுக்‌ 
கிடையே (பயணம்‌). 
interplanetary (a) - கோளிடைப்‌ 
பயணம்‌. 
interplay (n) - இடைவினை, 
துலங்கல்‌. 


Interpol 


316 


interview 


Interpol (n) - அனைத்துலகக்‌ 
காவல்‌ துறை ஆணையம்‌. 

interpolate (v) - இடைச்செருகு. 
interpolaticn (n) - இடைச்‌ 
செருகல்‌. 

interpose (v) - குறுக்கிடு, 
இடைப்படு. interposition (ஈ) 
- குறுக்கிடல்‌, இடைப்படல்‌. 

interpret (4) - விளக்கிக்கூறு, 
மொழி பெயர்த்துக்‌ கூறு. 11(61- 
pretation (n) - பொருள்‌ கூறு, 
விளக்கங்கூறு. interpretative 
(8) - விளக்கங்‌ கூறுதல்‌ சார்பாக. 
interpreter (n) -: மொழி 
பெயர்ப்பாளர்‌. ஓ. translator, 
interpreting (n) 
மொழிபெயர்ப்பு. 

interracial (a) - இனங்களிடை 
யேயான (உறவு). 

interegnum (n) - அரசாங்க ஆட்சிக்‌ 
காலம்‌, தலைமை இல்லா அமைப்‌ 
பின்‌ காலம்‌, இடைவேளை, 
நிறுத்தம்‌, இடைவெளி. 

interrelate (v) - இடைக்கலப்புச்‌ 
செய்‌. interrelated (a) - ஓத்த 
தொடர்புள்ள. interrelation (ஈ) 
* ஒத்த உறவு, தொடர்பு. 

interrogate (5) - வினாவு. பter- 
rogation (௫) - வினா, வினாக்‌ 
குறி. interrogative Sentence 
- வினா வாக்கியம்‌ பசr௦92; 
tory (8) - வினா வாக்கியம்‌ 11- 
terrogator (1) - வினவுபவர்‌ 
interrogative - வினாச்சொல்‌ 
interrogatively (adv) 


interrupt (4) - தடைசெய்‌, குறுக்‌ 
கிடு, அழி. ராீனாபறரசா (௩) - 
இடைமறிப்பி, மறிப்பவர்ரா££ா- 
ruption (n) - குறுக்கு. 

inter se (adv) - அவர்களுக்‌ 
குள்ளேயே 

intersect (v) - இடையில்‌ வெட்டு, 
குறுக்கே வெட்டு intersecting 
(8) - குறுக்கே வெட்டும்‌ ரா£ா- 
section (0) - குறுக்கு வெட்டுப்‌ 
பகுதி, குறுக்குச்‌ சாலை 

intersperse (4) - இடையேதூவு, 
இடையே அமையுமாறு செய்‌. 

inter state (a) - நாடுகளிடையே 
(நெருக்கடி) 

interstellar (n) - விண்மீன்களி 
டையே (தொடர்பு) 

interstice (n)- பிளவு, இடைவெளி. 

intertribal (a) - குடிகளுக்‌ 
இடையே 

intertwine (a) - பின்னு, முறுக்கு. 
intertwined (a) - பின்னிய 

interval (n} - இடைவேளை, 
இடை நேரம்‌, நிறுத்தம்‌, உரப்பு 
வேறுபாடு (இசை) 

intervene (4) - குறுக்கிடு, இடை 
நிகழ்‌. intervening (a) -குறுக்‌ 
டும்‌ intervention (nN) - குறுக்‌ 
86 interventionst (n) - குறுக்‌ 
கீட்டாளர்‌. 

interview (6) - பேட்டிகாண்‌, 
நேர்காண்‌, (0) - பேட்டி, நேர்‌ 
காணல்‌, interviewer (Nn) - 
பேட்டி காண்பவர்in!terviewee 
(॥) - பேட்டி காணப்படுவர்‌, 


interweave 


317 


introduce 


interweave (v) - இடையே 
பின்னு, பின்னிப்பிணை, சேர்‌. 

intestate (a) - விருப்ப ஆவணம்‌ 
(உயில்‌) எழுதாமல்‌ இறக்கும்‌. 

intestine (n) - குடல்‌ (8) - அயல்‌ 
அல்லாத, உள்ளான intestinal 
(8) - குடல்சார்‌. intestinal dis- 
008 - குடல்‌ கோளாறு 

intimate (a) - நெருங்கிய, புற 
உடல்‌ உறவு கொள்ளும்‌, தனி, 
விளக்கமான (॥) - நெருங்கிய 
நண்பன்‌, ரீ (0) - நெருக்‌ 
கம்‌, நெருக்க நட்பு intimacies 
(॥) - நெருக்கச்‌ செயல்கள்‌ 
முத்தங்கள்‌, தழுவல்‌ intimately 
(adv) 

intimidate (v) - அச்சுறுத்துரறநார்‌- 
dation (n) - அச்சுறுத்தல்‌ 

into (prep) - உள்ளே, உள்‌ 

intolerable (a) - பொறுக்கமுடி 
யாத intolerant (a) - intoler- 
able (a). intolerance (n) - 
பொறுமைமின்மை. 11(0167- 
antly (adv) 

intonation (n) - ஓதுதல்‌, ஒலிய 
முத்தம்‌ ஓ. flection. இசை 
யழுத்தம்‌ intone (4) - ஒது 
(வழிப்பாட்டுப்‌ பாடல்‌) 

in toto (94) - முழுதும்‌. 

intoxicant (9) - மயக்க மூட்டும்‌, 
வெறியூட்டும்பொருள்‌- சாராயம்‌ 

intoxicate (4) - வெறியூட்டு, 
போதை கொள்‌, தூண்டு, கிளர்ச்‌ 
சியூட்டு, intoxication (ஈ) - 
வெறியூட்டல்‌, போதையூட்‌ 
டல்‌, மயக்கமூட்டல்‌. 


21 


intractable (a) - அடங்காத, 
கட்டுப்படுத்த முடியாத ॥£2- 
ctabiy (adv). 

ரஸா (8) - உள்மனைராரர2- 
ஈபா| ஏaாe-- உள்மனை (அந்‌ 
தந்தப்‌ பள்ளி/கல்லூரிக்‌ குழுக்க 
விடையில்‌ விளையாட்டு 
(x extramural) 

intramuscular (a) - தசையுள்ள 
intramuscular injection - தசை 
ஊசி. 

intransigent (a) - ஒத்துழைக்காத 
ஏடாகோடமான ங௮nsigenty 
(adv). 

intransitive (n) - செயப்படு 
பொருள்குன்றாவினை (% அரா- 
sitive) intransitively (adv) 

intra state (8) - ஒரு நாட்டிற்குள்‌ 
intrauterine (a) - கருப்பைக்‌ 
குள்‌ intrauterine device - 
கருப்பைகருவி. 

intravenous (a) - சிரைசார்‌ 
intravenous injection - ரை 
ஊசி, நரம்பூசி intravenously 
(adv) 

intrepid (8) - அச்சமற்ற, அஞ்சாத 

intricate (a) - சிக்கலான, 
புரியாத. 

intrigue (a) - சூழ்ச்சி செய்‌, 
ஆவலைக்‌ கிளப்பு. (1) - சூழ்ச்சி, 
சதி. பார்ரா (1) - சூழ்ச்சியாள்‌ 
intri்தயரறஏ (8) - கவர்ச்சியான. 

intrinsic (a) - இயல்பான, 
உள்ளார்ந்த, intrinsically (adv) 

introduce (4) - அறிமுகம்‌ செய்‌, 
புகுத்து , அறிவி, புதியதைப்‌ 
புகுத்து, செறித்திட (௮௭௪) 
தொடங்கு. introduction (intro) 
(॥) - அறிமுகம்‌, முன்னுரை 1- 
troductory (8) - அறிமுக. 


introspection 


318 


investigate 


introspection (n) - தன்னறிகாட்‌சி. 
introspect (4) - தன்னைத்‌ 
தானே அறி. introspective (a) 
- தன்னைத்தானே அறியும்‌. 
introvert (0) - அகநோக்கர்‌ (X 66 
trovert). introverted (a) - 
அகநோக்குக்‌ குரிய. ntrover- 
50 (ஈ) - அக நோக்கு 
intrude (4) - அழையாது நுழை 
யும்‌. பராபர (॥) - நுழைபவர்‌. 
றபர்‌ (4) - உள்ளுணர்வால்‌ அறி, 
intuition (n) - உள்ளுணர்வு. ॥- 
tuitive (a) - உள்ளுணர்வால்‌ 
வரும்‌intutively (adv). 
intumescence (n) - வீக்கம்‌ 
inundate (v) - வழிந்தோடு, 
வெள்ளப்‌ பெருக்கெடுாபா02- 
tion (॥) -வெள்ளப்பெருக்கு 
ரபா (4) - பழக்கப்படுத்திக்‌ கொள்‌ 
in vacuo (adv) -வெற்றிடத்தில்‌ 
invade (4) - படைஎடு, தலையிடு, 
invasion (Nn) - படையெடுப்பு. 
invader (0) - படையெடுப்பவர்‌. 
invalid (a) - செல்லத்தகாத, ஏற்க 
இயலாத, invalid (ற) - 
நோயாளி, ஏலாதவர்‌. (\) - நோய்‌ 
காரணமாக வீட்டிற்கு அனுப்பு 
(வீரர்‌). 
invalidate (6) - இயலாததாக்கு, 
செல்லாததாக்கு. invalidation 
(0) - இயலாததாக்கல்‌ invalidity 
(॥) - செல்லாநிலை. நோய்‌ 
நிலை. 
invalidism (0) - நாட்பட்ட நோய்‌ 
invaluable (a) - விலைமதிக்க 
முடியாத, அருமதிப்புள்ள. 


invariable (a) - மாறா. 

invective (n) - இட்டு, வசைமாரி. 

inveigh (4) - இடித்துப்‌ பேசு. 

inveigle (4) - பசப்பு, வஞ்சி. 

invent (4) - புதியது புனை. ॥/8- 
tion (n) - புனைவு ஓ. 01500/- 
ery. inventive (a) - புனையும்‌. 

inventory (0) - பொருள்‌ விளக்கப்‌ 
பட்டியல்‌ (4) பொருள்‌ விளக்கப்‌ 
பட்டியல்‌எடு. 

inveracity (1) - பொய்‌. (x Verac- 
iy) 

inverse(a) - தலைத்‌ inversion 
(0) - தலை$ழோக்கல்‌. inversely 
(adv). 

invert (v) - தலைதழாக்கு iறve- 
lible (a) inverted commas 
தலைஃ$ழ்‌ காற்புள்ளி. inverted 
$00 - தேவையில்லாது குற்றங்‌ 
காண்பவர்[Nverted snobbery 
போலி உணர்வுப்‌ பகட்டாளன்‌ 
இகழ்வதைப்‌ பாராட்டுதல்‌. 

invertebrate (n) - முகுகெலும்‌ 
பிலா விலங்கு. முதுகெலும்‌ 
பிலி. (x vertebrate) 

invest (v)- முதலீடு செய்‌, ஈடுபடு, 
அதிகாரம்‌ அளி, ஆடை சூடு 
மாறு செய்‌, investment (n) - 
முதலீடு, பதவியளிப்பு விழா. 
investor .(n) - முதலீடு செய்‌ 
பவர்‌. 

investigate (V) - ஆராய்‌, கண்டறி, 
சரிபார்‌, investigation (nN) - 
ஆராய்ச்சி, investigative, in- 
vestigatory.(a) - ஆராயும்‌, 
கண்டறியும்‌, investigation (n) 
- ஆராய்ச்சியாளர்‌. 


investiture 


319 


iota 


investiture (0) - பதவிஏற்புவிழா. 

inveterate (a) - நெடுநாளைய, 
நன்குவேர்‌ ஊன்றிய (வெறுப்பு) 
பழக்கத்திற்கு அடிமையான ॥- 
veterately (adv). 

invidious (8) - கசப்பு உண்டாக்‌ 
Sுமinvidiously (adv). 

invigilate (v) - மேற்பார்வை 
செய்‌, கண்காணி nvரஏ௮tion 
(॥) - மேற்பார்வை, கண்‌ 
காணிப்பு. 1110118100 (n) - 
மேற்பார்வையாளர்‌, கண்‌ 
காணிப்பாளர்‌. 

invigorate (v) - எழுச்சியூட்டு, 
ஊக்கமளி. invigoration (ஈ) - 
எழுச்சியூட்டல்‌ invigorating 
(8) - எழுச்சியூட்டும்‌ /றரரலா2t- 
ingly (adv). 

invincible (a) - வெல்லமுடியாத 
invincibly (adv). 

inviolable (a) - மீற இயலாத ॥- 
violably (adv). inviolate (a) - 
மீறமுடியாத. 

invisible (a) - பார்க்க இயலாத (X 
visible) புலனாகாத. invisibly 
(adv). invisible ink - புலப்‌ 
படாமை invisible Mending - 
புலனாகாப்‌ பழுதுபார்ப்பு. 

ஈரி (4) - அழை, கவர்‌, வரவழை, 
invitation (n) - அழைப்பு, 
அழைப்பிதழ்‌. | 

invரting (8) - தூண்டும்‌, கவரும்பா- 
vitingly (adv). 

in vரீர௦ - ஆய்கருவியின்‌ மூலம்‌ 
ஆய்வு, திசுவளர்ப்பு 


in vivo - உயிரிகளின்‌ உடலில்‌ 
செலுத்தி ஆய்வு. (மருந்துகளை) 

invocation (ஈ) - வேண்டுதல்‌, 
இறைஞ்சுதல்‌ 

invoice (n) -வழிப்படு, தொழுது 
வேண்டு, ஒன்றைக்‌ காரணம்‌ 
காட்டிப்‌ பயன்படுத்து, அழை. 

involuntary (a) - தானாகச்‌ செய்‌ 
யும்‌, இயங்கும்‌. involuntary 
ஈய - இயங்கு தசை. ((10- 
untary). involuntarily (adv) 

involute (a) - சிக்கலான, உட்‌ 
சுருண்ட. involution (8) உட்‌ 
சுருளல்‌ 

involve (V) - ஈடுபடு, சேர்‌. |॥- 
volved (a) சிக்கலான, ஈடு 
பட்ட, தொடர்பான iNvolve- 
ent (0) - ஈடுபாடு. 

invulnerable (8) - ஊறுசெய்ய 
முடியாத, தகர்க்க முடியாத, 
பாதுகாப்பான 

inward (a, adv) - உள்ளமைந்த 
inward thoughts - உள்ளெண்‌ 
ணங்கள்‌. உள்நோக்கிய 114210 
பா - உள்நோக்கிய வளைவு 
inwardly (adv) 

inwWrought (8) - செதுக்குவேலை 
யமைந்த 

100176 (n) - அயோடின்‌, அலோ 
கம்‌. இதன்‌ கரைசல்‌ புரைநீக்கி. 
100126 அயோடின்‌ சேர்‌. 1000- 
ரா (6) - அயோடபாம்‌ 
(மருந்து) 

1௦1 (0) - அயனி, மின்னேற்றத்துகள்‌ 
ionize (5) - அயனியாக்கு 
ionization (0) - அயனியாக்கல்‌ 
ionosphere (n) -அயனிவெளி 

1048 (n) - இம்மி. iota of truth 
இம்மியளவு உண்மை. 


ipso facto 


320 


iremediable 


1050 facto - இது காரணமாகவே 

irascible (a) - எளிதில்‌ னெ 
முறும்‌. irascibly 

16 (0) - சனம்‌. 

iridescent (a) - வானவில்‌ நிறங்‌ 
காட்டும்‌ நிலைக்கேற்ப நிறம்‌ 
மாறும்‌. iidescence (6) 

ர்ர்ர்பற (1) - இரிடியம்‌, உலோகம்‌ 

ர்ரீ (8) - கருவிழிப்படலம்‌ 

ரர்‌ (8) -அயர்லாந்து நாட்டுக்‌ 
குரிய (ஆள்‌, மொழி) 

(6) - தொல்லை கொடு. 
inksome (a): - தொல்லை 
தரும்‌ (வேலை) 

10 Age - இரும்புக்‌ காலம்‌ 

Iron Curtain - இரும்புத்‌ இரை 
(கம்யூனிஸ்டு நாடுகள்‌) 

ion foundry - இரும்பு வார்ப்புச்‌ 
சாலை ரா ஏரey - இரும்புச்‌ 
சாம்பல்‌ நிற 100 - |பாஏ - 
இரும்பு நுரையீரல்‌ ரர0ா॥ - 
௱௦ப/0- இரும்புக்‌ கறை 

௦ - ரations.- நெருக்கடியில்‌, 
உணவுப்‌ பங்கீடு (படை. வீரர்‌) 

1801 stone - இரும்புத்தாது. 

ர ware - இரும்புப்‌ பொருள்கள்‌ 
- (வீடு) 10801௩ - இரும்பு 
வேலைப்‌ பாட்டுப்‌ பொருள்‌ - 
கட்டி, தண்ட வாளம்‌ 10ஈ 
8/0118 - இரும்புத்‌ தொழிற்‌ 
சாலை 

11௦ (4) - பெட்டிபோடு, கலந்து 
ரையாடல்‌ மூலம்‌ தர்‌. ॥ர0றing 
(0) - பெட்டி போடுதல்‌ (துணி) 
aning board - பெட்டி 
மீ. டும்‌ பலகை. 

470௩௩00008 (1) - வீட்டுக்‌ கருவி 
தள்‌ விற்பவர்‌ 


irony (1) - வஞ்சப்புகழ்ச்சி. 101௦ 
(a) - ironically (adv) 
iரradiate (4) - கதிர்வீசு, ஒளிர்‌ 
வாக்கு 1£801814௦ஈ (6) - கதிர்‌ 
வீச்சு 
ational (8) - பகுத்தறிவுக்கு 
மாறான, அறிவுக்குப்‌ பொருந்‌ 
sms irrationally (adv) 
irreclaimable (a) - சீர்திருத்த 
முடியாத, பண்படுத்த இயலாத. 
irreconcilable (8) - பொருத்த 
மற்ற irreconcilably (adv) 
irrecoverable (a) - மீட்சு முடி 
யாத, இருத்த இயலாத. 
irredeemable (8) - சீர்திருத்த 
முடியாத, திரும்ப மீட்க முடி 
யாத, iரedeemably (adv) 
irreducible (a) - ஒடுக்க இயலாத 
(x reducible) irreducibly (adv) 
irrefutable (a) - மறுக்க முடியாத, 
(x refutable) irrefutably (adv) 
ர்ரபிar (2) - ஒழுங்கற்ற, விட்டு 
விட்டு நிகழும்‌ ( ரபா) (1) - 
முறையற்ற போர்ப்படை. வீரர்‌. 
irregularly (adv) irregularity 
(॥) - முறைகேடு. 
irrelevant (a) - தொடர்பில்லாத 
பொருத்த।ில்‌ லாத (98/8) 
irrelevance (6) - பொருத்த 
மின்மைரரelevantly (adv) 
irreligious (8) - சமயப்பற்றற்ற 
(x religious) 
irremediable (8) - சீர்செய்ய 
முடியாத (% remediable) 
irremediably (adv). 


Wremovabie’ 


irremovable (8) - தீக்க இயலாத, 
(x removable) 

irrepairable (8) - சீர்படுத்த 
முடியாத பழுதுபார்க்க இய 
லாத, irrepairably (adv) 

irreplaceable (a) - மாற்றீடு 
செய்ய முடியாத (x replaceble) 


irrepressible (a) - அடக்கி i 


வைக்க முடியாத (॥ரரepress- 
ibly (adv) 
irreproachable (a) - குற்றமற்ற 
நேர்மையான ரரeDroachably 
(adv) 
irresistible (a) - எதிர்த்து வெல்ல 
முடியாத, தடுக்க முடியாத 
resolute (8) - உளஉறுதிப்பாடு 
இல்லாத irresolutely (adv) 
irrespective (a) -கருத்தில்‌ கொள்‌ 
ளாத நிலையில்‌, அப்பாற்பட்ட 
irresponsible (a) - பொறுப்பற்ற 
(responsible). irresponsibi- 
ரீ (1) - பொறுப்பற்றதன்மை 
irresponsibly (adv). 
irresponsive (a) - விடை கூறாத 
imetentive (a) - நினைவாற்றலற்ற 


irretrievable (a) - மீட்க முடியாத |: 


irretrievably (adv) 
irreverent (a) - மட்டும்திப்பற்ற, 
புனிதப்‌ பொருள்களைமதிக்காத. 
irreversible (8) - மீள்மாற்ற 
மில்ல்ர்த (X reversible) irre- 
« versibly (adv) 
irrevocable (a) - 
முடியாத, இறுதியான 1840- 
cably (adv) 


321 


மாற்ற | 


ssolationism 


ரர்கte (9) - நீர்ப்‌ பாய்ச்சு,கழுவு 
(புண்ணை நீரால்‌) [102401 (0) 
- நீர்ப்பாசனம்‌ irrigable (8) 
நீர்ப்பாசனத்திற்குரிய. 

iரitable (a) - எரிச்சலூட்‌। கூ டிய 
irritably (adv) irritability - எரிச்ச 
லூட்டல்‌. [1811 (2) - எரிச்சல்‌ 
ஊட்டும்‌ (॥) - எரிச்சலூட்டி. 
ரரரtate - சினமூட்டு, எரிச்ச 
லூட்டு, ரார்‌£எtion (0) - எரிச்ச 
லூட்டல்‌. . 

பற்‌ (1) - வெடிப்பு 

is - (be verb) இருப்பதைக்‌ 
குறிக்கும்‌ 

150 - அனைத்துலக உறுப்பினர்‌ 
தொலைபேசி இணைப்புச்‌ 
சுற்றல்‌. 

istand (n) - தீவு. islander (n} - 
தவில்‌ வாழ்பவர்‌. (816 () - தீவு 
(செய்யுள்‌) 

180 - அனைத்துலகத்தர உறு இய 
மைப்பு. 

15008 (n) - சம அழுத்தக்கோடு, 
சமச்சீரி. 

isolate (4) - பிரி, ஒதுக்கிவை, 
தனிமைப்படுத்து 15019160 - 
பிரித்த 501210 (1) - பிரித்தல்‌ 
isolation hospital - பிரிப்பு 
மருத்துவ மனை (தொற்று 

* நோய்‌) 

isolationism (n) - ஒதுங்கி 
இருக்கும்‌ கொள்கை, பிரிந்‌ 
இருக்கும்‌ கொள்கை (பிற நாடு 
கள்‌அலுவல்களில்‌). 160191100- 
181 (8) - ஒதுங்கி. இருக்கும்‌ . 


கொள்கையர்‌. 


isometric 


322 


jackal 


isometric (8) - சமப்பருமனும்‌ 
அளவும்‌ உள்ள, சமநீள சுருக்‌ 
முள்ள (தசை) 

isomorph (ஈ) - ஒத்த உரு உயிர்‌. 

isosceles triangle - இருசமபக்க 

முக்கோணம்‌. 

isotherm (n) - சமவெப்ப நிலைக்‌ 
கோடு 

isotope (n) - ஒரிடத்தனிமம்‌, 
ஓரிமம்‌, ஒரே பொருண்மைடன்‌ 
எடை மட்டும்‌ வேறுபாடுடைய 
தனிமம்‌. 

Israelite (ஈ) - யூத இனத்தவர்‌ 

18806 - வெளியீடு, பயன்‌, 
சிக்கல்‌, பிள்ளைப்பேறு (1/)- 
வெளியே செல்‌ (குருதி), 
வழக்கு, வெளி யிடு. 

isthmus (n) - நிலக்கூட்டு, நில 
இணைப்புக்‌ (குறுங்‌) கரை 

it (pon) - அது 

IT : Information Technology/In- 
௦௱e 72௦ - தகவல்‌ தொழில்‌ 
நுட்ப இயல்‌, வருமானவரி 

tian (n) - இத்தாலிய (மொழி, 
மக்கள்‌, பண்பாடு. 

italics (ஈ) - சாய்வெழுத்துகள்‌ 
italicize (4) சாய்வெழுத்தில்‌ 
எழுது. 

itch (0) - அரிப்பு, மிகு அவா. (4) - 
அரிப்பெடு, மிகு அவா கொள்‌. 
itchy (a) itching pdm - கை 
யூட்டு வாங்கல்‌. 

it'd - it would, it had. 

££ (0) - இனம்‌, உருப்படி, 19- 
126 (4) - இனவகையாக எழுது. 

iterate (V) - இரும்பத்‌ இரும்பக்கூறு 
iteration (ஈ) - அவ்வாறு கூறல்‌ 


18012 (8) - அலைந்து இரியும்‌, 
இடம்‌ விட்டு இடம்‌ செல்லும்‌ 
rary (0) - பயணத்திட்டம்‌. 
வழி 

(॥॥ - it will 

its - it is, it has. 

£5 (௦) - அதனுடைய 

itself (pron) - அதனையே 

I've -| have 

ivory (n) - தந்தம்‌, மருப்பு, 4/0று 
tower - உச்சாணிக்‌ கூண்டு. 
(பாசாங்கு நிலை) 

ivory tree (n) - வெட்பாலை மரம்‌ 

ivy (0) - கொடிவகை 14160 (௮)- 
இக்கொடியால்‌ மூடப்பட்ட. | 
League - பேரும்‌ புகழும்‌ 
பெற்ற மரடவழிப்‌ பல்கலைக்‌ 
கழகத்‌ தொகுதி (அமெரிக்கா). 


J 


ஏ - ஜூல்‌ (ஆற்றல்‌ அலகு]. 

26 (4) - இடித்துத்தள்ளு (1) - 
இடித்தல்‌, ஊசிபோடல்‌. 

jabber (9) - உளறு, பிதற்று. (1) - 
பிதற்றல்‌. 

jabot (ஈ) - அழகுக்‌ குஞ்சம்‌ 
(ஆடை). 

jack (nN) - பளுஉயர்த்தி, பலா 
மரம்‌,(பழம்‌), விளையாட்டுச்‌ 
ட்டில்‌ ஒன்று,கப்பல்‌ கொடி. 
jack (9) - வேலைசெய்யாமல்‌ 
விடு, ஊதியத்தை உயர்த்து, 
நிருத்தியடுக்கு. 

jackal (n) - நரி. 


jackanapes 


323 


Janus 


jackanapes (n) - துடுக்கான 
ஆள்‌,குறும்புக்‌ குழந்தை. 

jackass (n) - ஆண்‌ கழுதை, 
முட்டாள்‌. 

jackboot (nN) - உயரமான 
புதைமிதி, கொடுங்கோன்மை. 

480-084 - இருட்டுக்‌ காக்கை. 

jacket (ஈ) - சிறு சட்டை, புற 
உறை,தாள்‌ உறை j௮cket edi- 
0௦1 - தாள்‌ உறைப்பதப்பு. 

jack-knife (n) - பைக்கத்தி. 
jack-o-lantern (n) - கொள்ளி 
வாய்ப்பேய்‌. 

jackpot (n) - சேரும்‌ சேமிப்பு 
(ஆட்டம்‌). 

jackrabbit (n) - அமெரிக்க 
முயல்‌. 

jacktar (n) - மீகாமன்‌,மாலுமி. 

Jacobean (8) - ஆங்கில அரசர்‌ 
ஜேம்ஸ்‌. | ஆட்சிக்கால: (இலக்‌ 
கியம்‌). 

Jacobin (ஈ) - முனைப்பான 
அரசியல்வாதி 

Jacobite (n) - இரண்டாம்‌ 
ஜேம்ஸ்‌ கால அரசியல்‌ கிளர்ச்சி 
யாளர்‌. 

806 (nN) -பச்சை மணிக்கல்‌ 
(அணிமணி), களைத்த குதிரை, 
பெண்‌./8060 (8) - களைத்த. 

180 (0) -அதிகக்‌ குடி, செறிவான 
செயல்காலம்‌, மனளழுச்சி. 

jagged (8) - கூரியதும்‌ சமமற்ற 
முனைகளும்‌ உள்ள (பாறை 
கள்‌) 

jaggery (n) - பனைவெல்லம்‌. 

jaghir (n) - 


ஊதியக்கொடை. 


jaguar (1) - சிறுத்தை வகை 

jai (1) - சிறைச்சாலை, 181-010 
(॥) - அடிக்கடி சிறை செல்‌ 
பவன்‌, சிறைப்பறவை. ja 
00105 (ஈ) - சிறைக்‌ காவல்‌ 
படை 

jalopy (1) - பழுதுபட்ட உந்து, 
ஊர்தி. 

ர்‌ - போக்குவரத்து நெரிசல்‌, 
கருவி இயங்காமை (பகுதிப்‌ 
பிடிப்பால்‌) தொல்லை தரும்‌ 
(இடர்‌) சூழ்நிலை. 18 (4) - 
நெருக்கு, அழுத்து, ஆடை 
பிடிப்பு உண்டாக்கு, அசை 
யாமல்‌ இரு, (பகுதிப்‌ பிடிப்‌ 
பால்‌) தடை செய்‌, (நெரிசல்‌), 
தடைக்‌ கட்டையைப்‌ பயன்‌ 
படுத்து (ஊர்தி). 

jamabandi (n) - நிலவரித்‌ 
தணிக்கை 

ர்ரோம்‌ (ஈ) - செங்குத்துக்கம்பம்‌ 
(கதவுவழி). 

jamboree (n) - பெருங்கூட்டம்‌, 
இரளணி. 

jam-packed (a) - முழுதும்‌ மக்‌ 
கள்‌ நிரம்பிய. 

jangle (4) - உலோக ஓசை 
உண்டாகுமாறு செய்‌, 'கிணு 
கிணு'ஒலி எழுப்பு, எரிச்ச 
லூட்டு. (॥) - கிணுகிணு ஒலி. 

janitor (nN) - வாயில்‌ காப்போன்‌. 

janizary (॥) - மெய்க்காப்பாளர்‌. 

பறை (0) - ஜனவரித்‌ இங்கள்‌. 

Janus (0) - இருமுகத்‌ தெய்வம்‌ 
(உரோமப்‌ புனைவியல்‌) 
janus-faced (a) - இரண்டக 
மான. 


Japan 


324 


jenny 


Japan () - கரும்பிசு எண்ணெய்‌. 
(4) - இந்த எண்ணெய்‌ பூசு. 

Japan (௫) - ஜப்பான்‌ நாடு. 4208- 
nese (a) - ஜப்பான்‌ நாட்டுக்‌ 
குரிய (மக்கள்‌ மொழி). 

jape (ற) - வேடிக்கை (4) - 
வேடிக்கை செய்‌. ்‌ 

japonica (n) - ஒருவகை மரம்‌. 

92) - உருளி. 184 (4) - கரகரத்த 
(கொடூர) ஒலி எழுப்பு, 
இனிமை நீக்கு,மோது. 

jargon (0 - புரியா மொழி, 
சொல்‌, பிதற்றல்‌. technical 
]8001 - புரியாத தொழில்‌ 
நுட்பச்சொல்‌. jஅrgonize (v):- 
புரியாச்‌ சொல்லைப்‌ பயன்‌ 
படுத்து. 

Jasmine (n) - மல்லிகை. 

jasper (Nn) - மணிக்கல்‌ வகை 
(மட்டம்‌). 

jaundice (n) - மஞ்சட்காமாலை, 
பொறாமைப்பான்மை. 
jaundicied (a) - பொறாமை 

ர8பார்‌ (॥,V) - இன்பப்பயணஞ்‌ 
(செய்‌). பா) (8) - இன்ப 
மான, எழுச்சி யூட்டும்‌. 

javelin (n) - ஈட்டி, வேல்‌. javelin 
throw - ஈட்டி எறிதல்‌. 

jaw (0) - தாடை (எலும்பு) தாடை 
(கருவி). ௮8 - வாய்‌, 
(பள்ளத்தாக்கு, மனித) jக- 
breaker (n) - கெட்டியுணவு, 
ஒலிக்க முடியாச்‌ சொல்‌. ja- 
bone - தாடை எலும்பு. j௮W (4) 
- குறைகூறு,வம்பள. 


jay (4) - ஜரோப்பியப்பறவை. 

jaywalk (v) - கவனமற்று நட 
(தெருவில்‌). jaywalker (ஈ) - 
அவ்வாறு நடப்பவர்‌. 

jazz (0) - இரைச்சல்‌ இசை. (4) - 
இரைச்சல்‌ இசைபாடு, எழுச்சி 
யுண்டாக்கு, 222) (8)- பகட்டான. 

jealous (a) - பொறாமையுள்ள. 
jeaously (adv). jealousy (n) 
- பொறாமை. ஒ.eறy. 

j6ans (ஈ) - முரட்டுத்‌ துணிக்‌ 
கால்சட்டை (இளையவர்‌). 

Jeep (n) - கரட்டு வழி வண்டி. 

jeer (v) - ஏளனம்‌ செய்‌, கை 
கொட்டிச்சிரி. (॥) - ஏளனம்‌, 
இகழ்ச்சி. ரர (1) - ஏளனம்‌, 
கிண்டல்‌. 

Jehovah -(n) - கடவுள்‌ (யூத 
வழக்கு). Jehovahs witness 
- இறிஸ்துவப்‌ பிரிவுகளில்‌ ஒன்று 
- அரசு, சமய நிறுவனங்களின்‌ 
ஆளுமையை மறுத்து அவரவர்‌ 
மனச்சாட்சிக்கு முதன்மை 
யளிப்பது. 

jச்மாச (அ) - சிறுபிள்ளைத்‌ 
தனமான, விளக்கமற்ற, எழுச்சி 
யற்ற. 

Jekyll and Hyde - இரட்டைக்‌ 
குணம்‌. உடையவர்‌. (நல்லது, 
கெட்டது). 

jelly (n) - இழுது,சரளைக்கல்‌ (4) - 
இழுது செய்‌. jelly baby - 
பழச்சுவை இனிப்பு. 

jelly-fish - இழுதுமீன்‌. 0200 jelly 
- பொடிச்சல்லி,சரளை. 

ரண்டு (॥) - கன்னக்கோல்‌, 
கடப்பாரை. 

jy (0) - நாற்புப்பொறி. 


jeopardize 


325 


jig saw 


jeopardize (v) - இடருக்குள்‌ 
"ளாக்கு, தீங்குக்கு உட்படுத்து, 
பாழ்படு. jeopardy (0) - இடர்‌, 


இடுக்கண்‌, இடையூறு. 
jeremiad (ஈ) - துயரக்கதை, 
புலம்பல்‌. 


jerk (1) - ஆட்டம்‌,குலுக்கல்‌ (4) - 
ஆட்டம்‌ ஏற்படுத்து, குலுக்கு ஓ. 
jolt. jerky (a). 

சர (0) - குறுஞ்சட்டை. 


16ரூ - 6யி0 (0) - மலிவுக்‌ கட்டு |: 


மானவீடு.jery - builder (n) - 
மலிவுவீடு கட்டுபவர்‌. j£ார)- 
ற்ப (2) - மலிவு வீடுகட்டும்‌. 
jer an () - பெருங்‌ கொள்‌ 
கலம்‌, குவளை. 
Jersey (n) - ஜெர்சி பசு. 
jersey (n) - பின்னல்‌ சட்டை. 
jest (n) - கேலி,வேடிக்கை,(॥) - 
்‌ கேலிசெய்‌. j65£er (1) - கோமாளி. 
Jesuit (nN) - இயேசு கழக 
உறுப்பினர்‌, 
Jesus - இயேசுபெருமான்‌. 
jet (n) - பீச்சு(4)- பீச்சு உண்டாக்கு, 
பீச்சு ஊர்தி மூலம்‌ பயணம்‌ செய்‌. 
jet-aircraft - பீச்சு விசை விமான 
ஊர்தி. jet-engine - பீச்சு 
எந்திரம்‌. ]6!-129 - பீச்சு ஊர்திப்‌ 
பயணக்‌ களைப்பு. ௪! றா௦றப- 
5101 - பீச்சியக்கம்‌. 
jet-set நாகரிக இன்பக்குழு. jet 
setter - இக்குழு உறுப்பினர்‌. 
jet-travel - பீச்சு.விசை விமானப்‌ 
பயணம்‌. 
jet (0) - மெருகேற்றக்கூடிய ௧௬ 
மணி, திட்டிக்கல்‌. jet-black - 
ஆழ்‌ஒளிர்கறுப்பு. 


jet sam, jettison (n) - பளுக்‌ 
குறைக்க எறியப்படும்‌ சரக்கு 
(கப்பல்‌) (4) '- பளுக்குறைக்க 
எறி. 

jetty (6) - படகுத்துறை, ஓடத்‌ 
துறை, வள்ளக்கடவு. 

Jew (0) - யூதர்‌. Jewess (n) - 
யூதப்பெண்‌. /81418॥ (2) - யூத. 
Jewry (n).- யூத சமூகம்‌, 
யூதர்சேரி, Jew's harp 
முகர்சிங்‌. 

jewel (n) - அணிமணி, நகை 
நட்டு. jewellery (॥) - அணி 
வணிகர்‌. jewellery (0) - அணி 
வணிகம்‌. )61861-00)0 - நகைப்‌ 
பெட்டி. jewel! case - நகைப்‌ 
பேழை. 

jezebel (n) - வெட்கங்கெட்ட 
பெண்‌, பிடாரி. 

46. (॥) - கப்பல்‌ முகப்புப்‌ 
பாய்‌,நீட்டியுள்ள கை (பளு 
உயர்த்தி) 410-000 (0) - பாய்‌ 
மரக்கம்பம்‌. (9) - இடக்குசெய்‌ 
(குதிரை), வேலைசெய்யமறு. 

ரீர (0) -கணநேரம்‌, நொடி. 

119 (6) - ஆடல்வகை,பிடித்து 
அசைக்கும்‌ கருவி (9) - நடி, 
ஆடு,தூக்கிப்போடு. ஏசா (1) 
- நடிகன்‌. சாராய அளவு. 

jiggery - pokery (n) - குறும்பு, 
ஏமாற்றுகை, தந்திரம்‌, பேற்று 
மாற்று. 

jiggle (v) - 
சலாடு 


அசைந்தாடு, ஊஞ்‌ 


jig Saw (V) - படப்புதஇர்‌, வளைவு 


வாள்‌. 


jihad 

[had (0) - முஸ்லீம்கள்‌ பிறமதத்‌ 
தவருக்கு எதிராகச்‌ செய்யும்‌ 
புனிதப்போர்‌. 

நி (ர) - ஆசைகாட்டி கை விடு 
பவன்‌. (4) - ஆசை காட்டி 
ஏமாற்று. ' 

Jim Crow (n) - கறுப்பர்‌. பற 
Crow laws - சுறுப்பர்‌ 
சட்டங்கள்‌. 4 Crow Scho- 
015 - தரத்‌ தாழ்வுப்‌ பள்ளிகள்‌, 
கறுப்பர்‌ பள்ளிகள்‌. 

ற்காக (0) - படபடப்பு. 

றர (0) - கன்னக்கோல்‌. 

ரி (8) - ஒல்லியான, நேர்த்தி 
யான. 

gle (4) - மணி ஓசை எழுப்பு (1) 
- கணகணடஒலி. 

ராகி (0) - கேளிக்கை,ஆரவார 
விளையாட்டு. 

jingoism (nN) - தன்னாடே 
பெரிது என்னும்‌ தப்பெண்ணம்‌. 
தற்பெருமை எண்ணம்‌. ]00- 
it () - தற்பெருமை எண்ண 
முள்ளவர்‌. jingoistic (a) 

ink (V) - நழுவு,; ஏமாற்று, தட்டிக்‌ 
கழி. 

ரறk% (௫) - விரைவசைவு. 

jinnee (n) - குறளி,பேய்‌. 

ரி (0) - சாபம்‌, பழிமொழி. (9) - 
சாபமிடு, பழமொழி கூறு. 

11085 (ஈ) - தடுமாற்றம்‌, பட 
படப்பு. 

jitterbug (nN) - நடனமாடி, கூத்‌ 
தாடி. 

je (Nn) - விரைவிசை, இதற்‌ 
குரிய நடனம்‌ 


326 


jocular 


J௦b (ஈ) - துயர்மிகுப்பு. 4005 
comforter - துயர்மிகுப்பவர்‌. 
00 (॥) - வேலை, பணி. 00 
analysis (1) - பணிப்பகுப்பு. 
jobless (a) - வேலையில்‌ 
லாத. 100 centre - வேலைத்‌ 
தகவல்‌ மையம்‌. 0b creation 
(॥) - வேலைதரல்‌, (இல்லாத 
வருக்கு). 00 description - 
வேலை விளக்‌ கம்‌. 00 |0( - 
விற்பனைப்பொருள்‌ தரக்‌ 
குறைவு இரட்டல்‌. 

job satisfaction - வேலை செய்‌ 
மனநிறைவு. 00 sharing - 
வேலைப்பகிர்வு (பகுதிநேர 
வேலையாட்கள்‌) ]0b work - 
சில்லரை வேலை (அச்ச) ஒ. 
book work. 

jobber (n) - பங்குச்‌ சந்தை 
வணிகர்‌. 

jobbery (n) - தவறான முறையில்‌ 
ஆதாயம்‌ பெறல்‌. 

jobbing (0) - குறிப்பிட்டவேலை 
செய்தல்‌ - அச்சிடுவோர்‌. 

jockey (n) - பந்தயக்‌ குதிரைக்‌ 
காரன்‌,ஏமாற்றுபவன்‌. (9) - 
ஏமாற்று, ஆதாயம்‌ பெற 
முயற்சி செய்‌. 

jock-strap (ஈ) - இறுக்கமான 
கீழாடை. 

100056 (a) - நகைச்சுவையான, 
விளையாட்டான. 

ocular (a) - நகைச்சுவையான, 
வேடிக்கையான. jocularly 
(adv). 


jocund 


jocund (a) - மகிழ்ச்சியான. 
jocundity (n) - மகழ்ச்சி. 

jodhpurs (n) - குதிரைஏற்றக்‌ 
கால்சட்டை. 

109 (4) - முழங்கையால்‌ இடி, 
மெல்ல ஓடு,குலுங்கி நகர்ந்து 
செல்‌ (1) - இடித்தல்‌,தள்ளல்‌, 
மெல்ல ஓடல்‌. 10006 (n) - 
மெல்ல ஒடுபவர்‌[000110 (1) - 
மெல்ல ஓடல்‌. 100-101 (n) - 
மேலுங்8ழும்‌ அசைந்து செல்‌. 

John Bull (n) - ஆங்கிலேயர்‌, 
இங்கிலாந்து. 

johnny (nN) - மனிதன்‌,ஆள்‌. 

jin (9) - சேர்‌, பொருத்து, கலந்து 
கொள்‌. 1010 (0) - சேருமிடம்‌ 
joining time - பணியில்‌ சேருங்‌ 
காலம்‌. 

joiner (n) - தச்சர்‌. joinery (n) - 
தச்சுவேலை. 

joinder (n) - இணைத்தல்‌, 
சேர்க்கை. 

ரபீ (ா) - மூட்டு,இணைப்பு, 
இறைச்சித்துண்டு (4) - பிணை, 
வெட்டு (இறைச்சி). 

joint (a) - கூட்டான. jointly (adv). 
joint account (n) - கூட்டுக்‌ 
கணக்கு. j0int investment (n) 
- கூட்டு முத லீடு. jint stok 
company (0) - கூட்டுப்‌ பங்கு 
நிறுமம்‌. joint venture (ற) - 
கூட்டு வினை. 

joist (n) - விட்டம்‌, உத்திரம்‌. 


327 


joust 


joke (n) - வேடிக்கைப்‌ பேச்சு (4) - 
வேடிக்கையாகப்பேசு. j0key 
(a). jokingly (adv) joker (n) - 
வேடிக்கையாளர்‌, முட்டாள்‌, 


கோமாளி மிகுதிச்சீட்டு. 


்‌ Jolly (9) - மகிழ்ச்சியான, எழுச்சி 


யான. 10114 (4) - மகிழ்ச்சி 
யாகவை. the Jolly Roger - 
கப்பல்கொள்ளையர்‌ கறுப்புக்‌ 
சொடி. 

jolly-boat (n) - கப்பல்‌ படகு 
வகை. 

9௦1 (v) - குலுங்கி ஆடு (1) - 
குலுங்குல்‌, வியப்பு, அதிர்ச்சி, 

josh (4) - வேடிக்கைசெய்‌, 
கிண்டல்செய்‌. 

joss-stick (n) - நறுமண எரிகுச்சி, ' 

jostle (8) - நெருக்கித்‌ தள்ளு, 
கடும்போட்டியிடு. () - நெருக்‌ 
குதல்‌ 

j௦t (v) - குறிப்பெடு. jotter (n) - 
குறிப்புச்‌ சுவடி. j0ttings (1) - 
குறிப்புகள்‌,குறிப்பெடுப்புகள்‌. 
jot (n) - சிறுஅளவு. 

joule (n) - ஜூல்‌,ஆற்றல்‌அலகு. 

ராச! (॥) - இதழ்‌,குறிப்பேடு. 
joumnalese (n) - இதழ்நடை. 
ஓ. officialese. journalism (n) 
- இதழியல்‌. j௦urnalist (n) - 
இதழியலார்‌. joumalistic (8) - 
இதழியல்‌ சார்‌. 

journey (n) - பயணம்‌, (V) - 
பயணஞ்‌ செய்‌. 

joumeyman (n) - சம்பளத்திற்கு 
உழைப்பவர்‌. 

joust (v) - குதிரைஏறி ஈட்டியால்‌ 
போரிடு. 


jovial 


328 


jusitsu 


jovial (a), - களிப்பான, நகைச்‌ 
சுவையுள்ள. j0vially (adv). 

4௦41 (௫) - தாடை,கன்னம்‌. 

joy (॥) - மகிழ்ச்சி,இன்பம்‌, 
மகிழ்ச்சி தரும்பொருள்‌,ஆள்‌. 
joyful, joyous (8) - மகிழ்ச்சி 
யான. joyfully (adv) - மகிழ்ச்சி 
யான. joyless (a) - மகிழ்ச்‌ 
சியற்ற. .joylessly (adv). 
joyride (n) - மகிழ்ச்சி உலா. 
joyrider (n) - மகிழ்ச்சி உலா 
செய்பவர்‌. 

joy stick (nN) - கட்டுப்பாட்டுக்‌ 
கோல்‌ (வானூர்தி). 

jubilant (8) - jubilantly (n) - 
பெரு மகிழ்ச்சி. 

ரம்ரிஒe (0) -. விழா, கொண்டாட்‌ 
டம்‌. diamond jubilee - 
வைரவிழா. 001081 jubilee - 
பொன்விழா. Sliver jubliee - 
வெள்ளிவிழா. 9180ஈப௱ ]jபம்‌- 
166 - பவள விழா. 

Judaism (0) - யூத சமயம்‌ 10091௦ 
(8). 


Judas (ஈ) - ஜூடாஸ்‌, இயேசு | 


பெருமானைக்‌ காட்டிக்‌ கொ 
டுத்த டன்‌, காட்டிக்‌ கொடுப்‌ 
பவன்‌. 

ரபா (4) - வன்மையாகக்குலுக்கு.. 
ரபா (0) - வன்குலுக்கல்‌. 

ர்பge (0) - நீதிபதி, நீதி (வழக்கு 
மன்றம்‌) நடுவர்‌ (போட்டி) 
தீர்ப்பாளர்‌. judge (ம) - 
தீர்ப்புகூறு, முடிவு செய்‌, 
முடிவுக்குவா. jபிஏement (n) 
* இர்ப்பு. judgement day - 
தீர்ப்புநாள்‌. 


judicature (n) - நீதிவழங்கல்‌, 
நீதித்துறை. ]ப010121 (8) - 
நீதித்துறைசார்‌, நடுநிலை 
யான. judicially (adv). judicial 
ஈயா () - நீதிக்‌ கொலை. 
judicial separation (n). - 

. கணவன்‌ மனைவிப்‌ பிரிப்பு. 

judiciary (n) - நீஇத்துறை, 
நீதிபதிகள்‌ குழாம்‌. 

judicious (a) - நடுநிலை உணர்‌ 
வுள்ள. jபdiclously (adv). 

100௦ (ஈ) - ஜுடோ, தற்காப்பு 
மற்போர்‌. 

ரப (0) - குடுவை கூசா. jபஓரீப। (2) 
- 'குடுவையளவு ]ப0 .(1) - 
வதக்கு (முயல்‌). 

]ப02! (8) - கன்ன.எலும்புக்குரிய. 

]ப02(6 (8) - இரட்டையான. 

juggernaut - புழக்கச்சரக்கு 
ஊர்‌இி, ஆற்றலும்‌ அழிவுமிக்க 
விசை, அமைப்பு. 

juggie (8) - கைமாயவிந்தை 
செய்‌, மாய்மாலம்‌ செய்‌. ]ப0- 
ஏler (n) - கைமாயம்‌ செய்‌ 
பவர்‌, செப்பிடு வித்தை செய்‌ 
பவர்‌. 000010 (॥) கைமாய 
வித்தை,செப்பிடுவித்தை. 

ர்பறுப/சா (8) - கழுத்துச்சார்பான. 
jugular vein - கழுத்துச்சிரை. 

juice (n) - சாறு,நீர்‌. பே (௮) - 
சாறுள்ள சுவையான, ஆதாய 
முள்ள. 

பம (0) - தாயத்து, மத்திரத்தடை. 

ர்ய்ர£5ம (ற) - மற்போர்முறை 
(ஜப்பான்‌) ஒ.[ப0௦. 


பப/பம்‌௪. 


ய்ய (ற) - சுவையுள்ள, 
இழுதுபோன்ற இனிப்பு. 

juke-box (1) - பதிவிசை இயக்‌ 
கும்‌ கருவி (உணவு விடுதி). 

ர்ப/6 (1) - மருந்து கலந்த இனிய 
குடிநீர்‌. 

ப) (0) - ஜாலைத்திங்கள்‌: ஆனி 
15 முதல்‌ ஆடி 15 வரை. 

ர்ப௱மச (N,V) - குழப்பும்‌ வகை 
யில்‌ கல,தாறுமாறாகக்‌ கல. 
(॥) - தாறுமாறான கலவை. 
ர்ப௱ஸle sale கலவைப்‌ 
பொருள்‌ விற்பனை. )பா।60 
sentences - தாறுமாறாகக்‌ 
கலந்த வாக்கியங்‌ கள்‌. 

ர்பாஸ௦ (8) - மிகப்பெரிய (1) - 
பெருவிலங்கு (யானை), 
மிகப்பெரிய வானூர்தி. 

ரபா (9) - குதி,தாண்டு,(॥) - 
குதித்தல்‌, தாண்டல்‌. 0080 
பாற - அகலத்‌ தாண்டல்‌. 100 
ரபா - நீளத்தாண்டல்‌ jப௱றy 
(a). 

பறற (॥) - வெளிச்சட்டை 
குதிப்பவர்‌, 

junction (n) - சந்தி, சந்திப்பு, 
கூடல்‌. 

ர்பாபா (1) - நிலை,கூட்டம்‌. 
junction box - சந்திப்பெட்டி. 

June (nN) - ஜூன்‌ திங்கள்‌. 
வைகாசி 15 முதல்‌ ஆனி 15 
வரை. 

ர்யாஏிe (ஈ) - காடு,ஒழுங்கற்ற 
பொருள்‌ தொகுதி, போராட்டக்‌ 
களம்‌. jபngly (8) - jungle fe- 
ver (0) - நச்சுக்காய்ச்சல்‌. 


329 


just 


ர்ப௦ (8) - இளைய. (1) இளை 
யோர்‌, [பா!0£ 0971 - இளநிலை 
எழுத்தர்‌ jபnior engineer - 
இளநிலைப்‌ பொறியர்‌. |பா௦ா 
prince - இளைய இளவரசர்‌, ஒ. 
senior. 

jபniper (॥) - தேவதாரு மர வகை. 

ரபா () - பயனற்ற பொருள்கள்‌, 
குப்பை.போதை மருந்து, னக்‌ 
கப்பல்‌. 

junket (n) - பிட்டுவகை, இன்ப 
'உலா (அரசுச்செலவு) (4) - களிப்‌ 
பூட்டு,விருந்தளி. 

junkie (nN) - போதை மருந்தடிமை. 

Junoesque (a) - பேரழகு 
வாய்ந்த. 

ரபாக (॥) - வல்லாட்சிக்குழு. 

Jupiter (0) - வியாழன்‌ (கோள்‌). 

பர்பி! (2) - சட்ட நடவடிக்கை 
சார்‌. 

jurisdiction (n) - ஆட்சி எல்லை, 
சட்டவரம்பு, நீதி ஆணை 
உரிமை. 

jurisprudence (n} - சட்ட இயல்‌, 
சட்டத்துறை, ]பா15* (॥) - 
சட்டஇயலார்‌,' வல்லுநர்‌. 
juristic (a). 

ர்பா௦ா (0) - சான்றாயர்‌. பா) (1) - 
சான்றாயம்‌. jபாஸ௦:: - சான்‌ 
றாயர்‌ மேடை. jபார௱கா - 
சான்றாய உறுப்பினர்‌. jபாy 
௦8 - சான்றாய பெண்‌ 
உறுப்பினர்‌. 

just (8,801) - நேர்மையான, 
நியாயமான, நன்கமைந்த, 
மெதுவான, உரிய. he just - 
நேர்மையாளர்‌. jயstly (adv). 


justice 


330 


keen 


justice (n) - நீதிபதி, நீதி, நேர்மை, 
ஒழுங்கு. 

justify (0) - நேர்மை என்று காட்டு, 
எண்பி, ஏதுகாட்டி விளக்கு. 
justifiable (a). justifiably 
(adv). justification (n) - 
நேர்மைப்படுத்தல்‌, நியாயப்‌ 
படுத்துதல்‌ நிறுவல்‌, ஏதுகாட்டல்‌, 
வரம்‌, வரியடுக்கல்‌ (அச்சு). 
justரி€d (9) - நேர்மைப்படுத்தப்‌ 
பட்டஏதுகாட்டப்பட்ட. 

ர்ப£(v)- நீட்டிநில்‌.(1)- நீட்டி நிற்றல்‌. 

jute (ஈ) சணல்‌. 

juvenile (n) - இளமையர்‌ (2) - 
இளம்‌. juvenile count - இளங்‌ 
குற்றவாளி வழக்கு மன்றம்‌. 
juvenile delinquent - இளங்‌ 
குற்றவாளி juvenile delin- 
qபency - இளங்குற்றவாளி 
நடத்தை. 

juxtapose (V) - அடுத்தடுத்து வை. 

juxtaposition (n) - அடுத்தடுத்து 
வைத்தல்‌. 


K 


K - கெல்வின்‌, கிலோ. 

190 (1) - இசுலாமிய நடுவர்‌, சட்ட 
அறிஞர்‌, சமய அறிஞர்‌. 

k%சரீ் (0) - ஆப்பிரிக்கக்‌ கறுப்பர்‌. 

Kaiser (n) - கெய்சர்‌, (ஜெர்மன்‌ 
அரசர்‌ பட்டம்‌). 

kala-azar (n) - கருங்காய்ச்சல்‌ 

ke (n)- ஒருவகைமுட்டைக்கோசு. 

kaleidoscope (ஈ) - பல்வண்ண 
நோக்கி, (விளையாட்டுக்கருவி) 
அடிக்கடி மாறுபடும்‌ படிவத்‌ 
தொகுதி. kaleidoscopic (8) - 
kaleidoscopically (adv). 


kamikaze (n) - தற்கொலை 
வான வலவர்‌ (ஜப்பான்‌). 

kangaroo (n) - கங்காரு (ஆஸ்தி 
ரேலிய விலங்கு). Kangaroo 
௦பா - முறைகேடான மன்றம்‌ 
(கட்டைப்‌ பஞ்சாயத்து போன்‌ 
றது) Kangaroo mother (n) - 
கங்காரு தாய்‌, (குறை வளர்ச்சிக்‌ 
குழந்தையைத்‌ காக்கும்‌ 
நுணுக்கம்‌) 

kaolin (ஈ) - வெள்ளைக்‌ களிமண்‌. 

kapok (n) - இலவம்‌ பஞ்சு. 

kaput (8) - உடைந்த, அழிந்த. 
karat - carat 

18௭6 (n) -கராத்தே, தற்காப்பு 
மற்போர்‌ (ஜப்பான்‌). பா. பப. 

kaa (1) - கர்மா, (வினை) விதி. 

kayak (nN) - எஸ்கிமோ தோல்‌ 
படகு. 

5200 (1) - விளையாட்டு இசைக்‌ 
கருவி. 

kebab (ஈ) - இறைச்சியும்‌ காய்கறி 
யும்‌ சேர்ந்த கறி. 

6006 (n) - சிறு நங்கூரம்‌. 

kedgeree (n) - கிச்சடி, அரிசியும்‌ 
மீனும்‌ சேர்ந்து சமைக்கப்பட்ட 
உணவு. 

681 (n) - கப்பல்‌ அடிக்கட்டை 
படகு நீட்சி (9) - கவிழ்‌, விழு. 
keel petal - படகு அல்லி 
(அவரை. 

66 (a) - கூர்மையான, செறி 
வான, ஆர்வமுள்ள குறை 
வான. (1) - அழுது தேற்று (1) 

-- அயர்லாந்து சவ ஊர்வலப்‌ 
பாடல்‌. 


keep 


khaki 


keep (4) - வைத்திரு, தங்கு, 
பேணு, தாமதப்படுத்து, நகர்‌, 
கணக்கு எழுது, சம்பாதி, காத்து 
நில்‌ (ஆட்டம்‌) மதி, உண்மை 
யாக இரு. kஒep (1) - உணவு 
முதலிய தேவைகள்‌, வைப்‌ 
பாட்டி. ்‌ 

keeper (1) - பேணுபவர்‌, வைத்தி 
ருப்பவர்‌ (விலங்கு), பொறுப்‌ 


பாளர்‌, இலக்குப்‌ பந்துப்‌ 
பொறுப்பாளர்‌, keeper (n) - 
காப்பி (கந்தம்‌) 


keepsake (n) - பரிசுப்‌ பொருள்‌ 
(நினைவு). 

60 (0) - சிறுமிடா. 

kelp (1) - மாநிறக்‌ கடற்பாசி. 

kelvin (1) - கெல்வின்‌ (வெப்ப 
நிலை அலகு) kelvin scale - 
கெல்வின்‌ அளவு 

kn (ர) - ஒருவர்‌ அறிவெல்லை 
(4)- பார்‌, அறி, 

kennel (n) - நாய்த்தொட்டி, 
பட்டி, (4) பட்டியில்‌ அடை. 

kp (॥) - ஒருவகைக்‌ குல்லாய்‌ 
(பிரஞ்சு) 

kerb, kerb stone (n) - மேடை 
யின்‌ ஓரக்கல்‌ Kerb - crawling 
(॥) - மெதுவாக ஓட்டிச்‌ செல்‌ 
லல்‌ (ஊர்தி - ஒதுக்கி ஒரமாக 
நிறுத்த). kerb drill (n) - 
பாதுகாப்புச்‌ சாலைக்‌ கடப்பு 
விதித்‌ தொகுப்பு. 

kerchief (n) - கைக்குட்டை. 

kernel (0) - கொட்டை, பருப்பு. 

kerosene (n) - மண்ணெண்‌ 
ணெய்‌ 


kersy (n) - முரட்டுக்‌ கம்பளத்‌ 
துணி. 

ketch (n) - சிறுபடகு 

kettle (n) - கெண்டி, கொதிகலம்‌ 
kettle - drum - கெண்டிப்பறை 
(முரசு) key (7) - திறவுகோல்‌, 
சாவி, திருகாணி, இசைக்‌ 
குறிப்பு, ஒரே குரல்‌, விடைப்‌ 
புத்தகம்‌, சொர சொரப்பு 
அளிப்பு, சிறகுக்‌ கனி. Key (௮) - 
மிகச்‌ சிறந்த, உயர்ந்த (நிலை) 
keyboard (n) - சாவிப்பலகை, 
இிறவுப்‌ பலகை, Key boarder 
(1) - திறவுப்‌ பலகை இயக்கு 
பவர்‌. key-bunch - சாலிக்‌ 
கொத்து. key hole - சாவித்‌ 
துளை. 

key money - பகடி, முறையற்ற 
தொகை. * 

key note - மையப்பொருள்‌, 
இசைக்குறிப்பு, (வ note ad- 
01655 - மையப்‌ பொருள்‌ உரை 

6/-080 - சிறு சாவிப்பலகை. 
key-ரiறஏ - சாவி வளையம்‌. 

key-signature - ஏற்ற இறக்க 
இசைக்குறிப்பு. 

keystone - மையக்கல்‌, மையப்‌ 
பகுதி. 

key (4) - தகவல்‌ தட்டச்சு செய்‌, 
கரடு முரடாக்கு, ஒன்றுபோல்‌ 
செய்‌, ஏற்றதாகச்‌ செய்‌. 

[வு (0) - தாழ்வான தீவு, தீவுத்‌ 
தொடர்‌. 

[ட - கிலோ 

khaki (1) - காக்கித்துணி, மாநிறத்‌ 
துணி. 


KHz - இலோஹெர்ட்ல்‌ 

Khan (n) - வீரன்‌, தலைவன்‌, 
கோன்‌. 

kheda (n) - யானைப்படுகுழி, 
யானைக்‌ கூண்டு. 

kib-butz (n) - சமூகப்பண்ணை, 
(இஸ்ரேலில்‌) 

kற்e (॥) - குதிகால்‌ பித்த வெடிப்பு. 

kick (4) - உதை, வருத்தப்படு, 
உதைத்துக்‌ கெலிப்பு உண்‌ 
டாக்கு. பெண்‌ பேறு. (ரக்பி) 
பின்‌ உதறல்‌ (துப்பாக்கி) Kicker 
(1) - பந்தை உதைப்பவர்‌. 

1401-07 - துவங்கு (கால்‌ பந்தாட்‌ 
டம்‌). 

kick (1) - உதைத்தல்‌, உதைப்பு, 
ஊக்கம்‌. 

kick-start (4) - உதைத்துத்‌ துவங்கு. 

kd (1) - ஆட்டுக்குட்டி, குழந்தை, 
இளையது. 

(40 (\)- ஏமாற்று, இண்டல்‌ செய்‌. 

kid glove (a) - இறமுள்ள, சான்‌ 
றாண்மையுள்ள. 

kiddy (0) - குழந்தை. 

14082 - கடத்திச்‌ செல்‌. () -கடத்‌ 
தல்‌. kidnapper (nN) - கடத்து 
பவர்‌kidnapping (1) - கடத்திச்‌ 
செல்லல்‌ ஓ. hijack. 

kidney (n) - சிறு நீரகம்‌. kidney 
bean - சீறுநீரக வடிவ அவரை. 
kidney machine - Aறுநீரக எந்‌ 

. திரம்‌. 

kG! (4) - கொல்‌, வலியுண்டாக்கு, 

குலை..(॥) - கொல்லுதல்‌, 

கொல்விலங்கு. 1018 (ஈ) - 
கொல்லுதல்‌, கொல்விலங்கு, 
கொல்பொருள்‌ (கொல்லி). 


332 


kindred 


(419 (0) - இன்பத்தைக்‌ குலைப்‌ 
பவர்‌. 

4118௦ '(॥) - பெருவிளைவு. 
killingly (adv) - மிக. 

கபற (॥) - காளவாய்‌, சூளை. 

kilo (n) - கிலோ. kilogram (n) - 
கிலோகிராம்‌. kilohertz (n) - 
கிலோ ஹெர்டஸ்‌ (அதிர்‌ வெண்‌ 
அலகு) kilometre .(n) - கிலோ 
மீட்டர்‌. Kilowatt (nN) - லோ 
வாட்‌ (மின்‌ திறன்‌ அலகு) 

141 () - முழுங்கால்‌ அளவுப்‌ 
பாவாடை. kied (a) - 
இப்பாவாடை அணிந்த. 

kin (0) - உறவு kinsfolk (n) - உற 
வினர்‌. (ப்‌ 80 ர - உற்றார்‌ 
உறவினர்‌. (5 (ற) - 
குருதிஉறவு, பிரிவு. 158 
(॥) - ஆண்‌ உறவினர்‌. 1/5- 
woman (n) - உறவினர்‌. 
(பெண்‌). 

ki (௮) - அன்புள்ள, நட்புள்ள, 
kindly (adv) - kindness - 
அன்பு. 0 (॥) - வகை, 
இயல்பு, பொருள்‌. 

kindergarten (n) - கிண்டர்‌ 
கார்டன்‌, மழலையர்‌ பள்ளி. 

kindle (4) - கொளுத்து, தூண்டு, 
எழுச்சி பெறு. ரத (1) - 
காயந்த குச்சிகள்‌. 

kindred (n) - உறவு, உறவினர்‌(௮) 
- உறவுள்ள, தொடர்புள்ள (0- 
dred spirit - ஒத்த உணர்வு. 


kinetic 


kinetic (a) - இயங்கு. kinetic 
energy - இயங்குஆற்றல்‌. (% 
potential). kinetically 
(adv). kinetic art (n) - 
இயங்கு சிற்பம்‌. kinematics 
(॥) - பருப்பொருள்‌ இயக்க 
வியல்‌. (6105 (ஈ) - விசை 
இயக்கவியல்‌, வினை இயக்க 
வியல்‌ 

10 (॥) - அரசன்‌, மன்னன்‌, 
சதுரங்கக்காய்‌, 8ட்டாட்டச்‌ 
சட்டு. 1000௦௱ (ஈ) - அரசு 
kingly (adv). kingship (௫) - 
அரசுநிலை. 

king-crab - பெருநண்டு, அரச 
நண்டு. (100008 - அரச 
நாகம்‌ (ஏ ரன - ஆட்சித்திறம்‌. 
kingcrow - வலியன்‌ 

king - fீsher - மீன்‌ கொத்திப்‌ 
பறவை 

king maker - அரசை, அரசியலை 
ஆட்டிப்படைப்பவர்‌. 40 - ஓர 
- முதன்மையாளி, முதன்மை 
யானவர்‌, முதன்மையாளர்‌. 
kg - Size - பெரியஅளவுள்ள. 

king's evi - நோய்வகை, சுரப்பு 
வீக்கம்‌. 

10051 (nN) - கூடாரம்‌ (துருக்கி). 

ஸ்‌ (0) - மாதாகோயில்‌. 

1158 (ஈ) - வேளாளர்‌, உழவர்‌. 

kismet (n) - ஊழ்வலி. 

055 (9) - முத்தமிடு. (1) - முத்தம்‌ 
kissable (a) - முத்தமிடக்‌ 
கூடிய (0856 (ஈ) - வாய்‌ the 
kiss of death - கை கூடாச்‌ 
செயல்‌. he kiss of life - வாய்‌ 
வழி ஊதி மூச்சு உண்டாக்கல்‌ 
(நீரில்‌ நு.ழ்கியவருக்கு). 


22 


333 


knacker 


kit (n) - நிலத்‌ தீர்வை. 

ர்‌ (௫) - மூட்டை முடிச்சு (போர்‌ 
வீரன்‌), கருவித்‌ தொகுதி, 
பெட்டி. ரீரா5t 810 141 - முதல்‌ 
உதவிப்பெட்டி, பகுதிகள்‌ 
தொகுதி (மாதிரியமைப்பு) (01 
(4) - ஆயத்தம்‌ செய்‌ (01080 - 
மூட்டை முடிச்சுப்பை. 

kitchen (0) - அடுக்களை, சமைய 
லறை. kitchen-garden - 
காய்கறித்‌ தோட்டம்‌. _ 

kite (0) - பருந்து, பட்டம்‌. 1016 14- 

ரர - பட்டம்‌ பறக்கவிடல்‌, 
புரளி சளைப்பிவிடல்‌. 

kite - mark (n) - பட்டக்குறி. 

kitten (nN) - பூனைக்குட்டி. 
kittenish (a). 

kitty (n) - £ட்டாட்ட பணப்பை, 
சேமிப்பு, குட்டி, குழந்தை. 

ர்ர்ர்ர்‌ (0) - கிவி, நியூசிலாந்து கோழி 
வகை. 

klaxon (n) - மின்சங்கு ஒ.5iren. 

Kleenex - தாள்குட்டை. 

kleptomania (n) - இருட்டு 
ஆர்வக்‌ கோளாறு. 

kleptomaniac (n) - (மனநோய்‌) 
ஆக்கோளாறுடையவர்‌. 

ற - கிலோமீட்டர்‌. 

1 - நாட்ஸ்‌ (கடல்தொலைவு) 

knack (n) - திறமை, கைத்திறம்‌, 
நுண்திறம்‌. 

knacker (n) - கொல்குதிரை 
வணிகர்‌, உடைசல்‌ பொருள்‌ 
வணிகர்‌k€Nacker's yard - இவ்‌ 
வணிகர்‌ வளாகம்‌. 


knack 


334 


knot 


knacker (v) - செலவழி. 
knackered (a) - செலவழிந்த 

knapsack (ஈ) - பைக்கட்டு, பை. 
gp rucksack 

knave (n) - போக்கிரிப்பயல்‌, 
ஏமாற்றுபவன்‌, விளையாட்டுக்‌ 
சீட்டில்‌ ஒன்று. knavery (n) - 
போக்கிரித்‌ தனம்‌. 

1690 (4) - பிசை, பிடித்துவிடு. 

kee (0) - முழங்கால்‌, மடி, (4) - 
முழங்காலால்‌ இடி. knee- 
breeches (n) -முழங்கால்‌ 
அளவு உடை. (066-021 (n) - 
முழங்காற்‌ 'சில்‌' (/) - முழங்காற்‌ 
சில்லை உடைத்து நொண்டி 
யாக்கு knee-capping - 
இவ்வாறு நொண்டியாக்கல்‌. 
knee - deep (a) - முழங்கால்‌ 
அளவு ஆழமுள்ள, மிக ஈடுபாடு 


கொண்ட. knee-high (a) -. 


முழங்கால்‌ அளவு உயர. kee- 
jerk (0) - முழங்கால்‌ உதறல்‌, 
தானாக உண்டாதல்‌ kறee- 
length (n) - முழங்கால்‌ 
அளவுள்ள. 

10665 up - எழுச்சிமிக்க விருந்து. 
(கொச்சை). 

kneel (V) - மண்டியிடு, வணங்கு. 

6! (௫) - சாவுமணி, அழிவறி 
குறி. i 

knickerbockers (n) - அகன்ற 
குட்டைக்‌ கால்சட்டை ஓ. kாCk- 
ers. 


knife (n) - sத§,kinves (pi) 
(4) - கத்தியால்‌ வெட்டு. knife 
edge (n) - கத்தமுனை. knight 
(॥) - வீரன்‌, சதுரங்க ஆட்டத்‌ 
துண்டு. (4) - வீரர்பட்டம்‌ அளி. 
knight - hood (n) - வீரர்‌ 
பட்டம்‌, வீரப்பெருந்தகை. 
knightly (adv) - knight errant 
-  வீரதீரன்‌. (இ.பி. 7-15 
நூற்றாண்டு வழக்கு) 

ki () - பின்னு, தை, இணை, 
புருவத்தை நெரி (கோபமடை) 
knitter (1) - பின்னுபவர்‌. 0ா॥(- 
நறஏ (॥) - பின்னல்‌. kitting 
௱ஈmachine - பின்னல்‌ எந்திரம்‌ 
knitting needle - பின்னல்‌ ஊசி 
kar - பின்னிய ஆடை. 

௦0 (ஈ) - குமிழ்‌, கைப்பிடி, 
கரணை, குண்டு, உருண்டை, 
knobbly (80) 

knock (4) - தட்டு, மோது, அடி, 
கழே விழச்செய்‌, (1) - தட்டல்‌, 
ஆடி, ஆவட்டம்‌  (மரப்பந்‌ 
தாட்டம்‌) knocker (ற) - 
கதவைத்‌ தட்டும்‌ பிடி. (1001 
bout (3) - முரட்டுத்தனமான 
(1) - அமையாவாழ்க்கை 
நடத்து 

knock-down (9) - விழச்செய்‌, 
விலையைக்‌ குறை. (000-0ப1 
(1) - மயங்க வைக்கும்‌ அடி. 

101 (ஈ) - சிறுகுன்று, மேடு. 

10௦ () - முடிச்சு, கணு, முண்டு, 
கூட்டம்‌. 001018ஈ knot - 
சிக்கல்நிலை (4) - முடிச்சு போடு 
knotty (a) - முடிச்சுள்ள, சிக்க 
லான. 


know . 


335 


100 (4) - அறி,தெரிந்துகொள்‌. 
knowable (a) - அறியக்‌ கூடிய. 
knowing (a) - அறியும்‌. 
knower (n) - தகவல்‌ அறிந்த, 
know-all. (n) - எல்லாம்‌ 
அறிந்ததாகக்‌ காட்டிக்‌ கொள்‌ 
பவர்‌. kNOw-how (nN) - நடை 
முறையறிவு, செயலறிவு. 

knowingly (adv) -' வேண்டு 
மென்றே, அறிந்தே, தந்திர 
மான. 

knowledge (n) - அறிவு. KNOWl- 
edgeable (a) - நன்கறிந்த. 
knowledgeably (adv) . 

knuckle (n) - விரல்மூட்டு 
எலும்பு,முழங்கால்‌ மூட்டு, 
விலங்கு. (4) - கடுமையாக 
உழை 1ய04/6-0ப516£ - விரல்‌ 
மூட்டு மேலுறை. kucklehood 
(0) - முட்டாள்‌. 

Kodak (n) - புகைப்படக்கருவி, 
பெட்டி (4) - படம்பிடி. 

kook (a) - வேடிக்கையான, 
கறுக்குள்ள. 

kopeck (n) - உருசியசெப்புத்‌ 
துட்டு. 

Koran (n) - 
முக மதிய மறை. 

1௭881 (n) - சிற்றூர்‌ (தென்‌ ஆப்‌ 
பிரிக்கா). 

kow-tow (ம) - பணிவாக இரு. 

[மா - கிலோமீட்டர்‌ மணி. 

kremlin (n} - மாஸ்கோநகர, 
அரண்மனை. 


திருக்குரான்‌, 


ரரி! (௫) - ஒளிர்வான நண்டின 
உயிர்‌. 

k¢ர5 (0) - மலேசிய குத்துவாள்‌. 

11018 (॥) - ஸ்வீடன்‌ பண அலகு. 

1016 (1) - (டென்மார்க்‌, நார்வே ' 
பணஅலகு). 

krypton (ஈ) - வேதி அலோகம்‌ 
வளி. 

kய௦$() - புகழ்‌,சிறப்பு, 
மதிப்பு. 

Ku-Klux-Klan,(kkk) (n) - 
வெள்ளையர்‌ இன ஆதிக்கப்‌ 
பாதுகாப்புச்சங்கம்‌. 

[ப்பா () - நாகரிகம்‌, பண்பாடு 
(ஜெர்மன்‌). 

kபாஏரீப (0) - குங்ஃபூ,தற்காப்பு 
மற்போர்முறை (சனா) ஓ. k2- 
rate, judo. 

kW - கிலோவாட்‌. 

kwashiorkor (n) - வெப்ப மண்டல 
நோய்‌, புரதக்குறை நோய்‌ 
“குழந்தை, 

kWela (n) - தென்‌ ஆப்பிரிக்க 
இரைச்சல்‌ ஒ.-]௮22. 

kybosh (n) - தடுத்தல்‌. (4) - தடு. 


L 


ட - ஏரி (படம்‌), பழகுஓட்டுநர்‌, 
பெரிய அளவு (துணி), லிபரல்‌ 
கட்சி (பிரிட்டன்‌), நேர்‌ 
இணைப்பு (மின்‌). 50 க்குரிய 
ரோம எண்‌. ' 

1- இடது. வரி, லிட்டர்‌. 


lab 


336 


lactation 


19ம்‌ - ஆய்வகம்‌, தொழிற்கட்சி 
(பிரிட்டன்‌). 

|abel (n) - பெயர்ச்£ட்டு, முத்திரை 
(4) - ஒட்டு, முத்திரை பதி. 

labia (a) - உதடு. labial (a) - 
உதடுசார்‌, உதட்டால்‌ ஒலிக்கும்‌ 
ப்‌,ம்‌, ற,௱. (0) - உதட்டொலி. 
labiate (a) - உதட்டு வடிவ 
(புல்லி வட்டம்‌, அல்லி 
வட்டம்‌) 

laboratory (ஈ) - ஆய்வகம்‌. 

laborious (a) - மிகு முயற்சி 
வேண்டும்‌. |aboriously (adv). 

|abour (ஈ) - உழைப்பு, வேலை, 
தொழிலாளர்‌, பேற்றுவலி. 
1abour - தொழிற்கட்சி. 
a labour of Hercules - 
இமாலய முயற்சி. 8 |800பா of 
10/6 - விருப்பத்துடன்‌ செய்யும்‌ 
வேலை. [abour camp - 
சிறைப்‌ பாசறை. Labour Day 
- தொழிலாளர்நாள்‌ (அமெரிக்கா) 
மே நாள்‌ (உருசியா). 

Labour Exchange - வேலைத்‌ 
தகவல்‌ மையம்‌. 

labour intensive - அதிகத்‌ 
தொழிலாளர்‌ வேண்டிய ஓ. 
capital intensive. 

labour saving - 
குறைக்கும்‌ (கருவி). 

|aஷ௦பா பார - தொழிலாளர்‌ 
சங்கம்‌, தொழிற்சங்கம்‌. 

ரabour (4) - உழை, வேலை செய்‌ 
(கடினமாக). 

laboured (a) - கடின, செயற்கை 
யான (நடை). 

iabourer (1) - தொழிலாளி. 


வேலை 


1ஸ்யா௱ப௱ (1) - மஞ்சள்‌ மலர்ச்‌ 
செடி. 

fabyrinth (n) - ஏடாகோடான 
பேர்வழி, கோடரம்‌ (பொந்து). 
labrinthine (a). 

(80 (1) - அரக்கு, இலட்சம்‌. 

lace (n) - கசவு; சரிகை, நாடா, 
வேலைப்பாட்டிழை நாண்‌, 
வடம்‌. 8106 [aCe - புதைமிதி 
வடம்‌, -கயிறு. lace (ம) - 
இழையில்‌ வேலைப்பாடுசெய்‌, 
சுவையூட்டு, தாக்கு. 1806-பழ5 - 
வடங்கோத்த புதைமிதி. 

lacerate (4) - 8று, புண்படுத்து. 
laceration (ஈ) - றல்‌, புண்‌ 
படுத்தல்‌. 

lachrymal (a) - கண்ணீர்சார்‌. 
lachrymal glands - கண்ணீர்ச்‌ 
சாப்பிகள்‌. larchymose (9) - 
அழும்‌, வருந்தும்‌. 

180% (9) - இல்லாமலிரு, ஒன்று 
தேவை. (11) - குறைவு, இல்லா 
மலிருத்தல்‌, போதாமை. ।801:- 
lustre - எழுச்சியற்ற, ஒளி 
யிழந்த. 

lackadaisical (a) - சோர்வுற்ற, 
வீறு இழந்த, ஆரவமற்ற. 
lackadaisically (adv). 

lackey (n) - குற்றேவலன்‌, 
வேலைக்காரன்‌. 

laconic (a) - மணிச்சுருக்கமான. 
laconically (adv). 

lacquer (n) - அரக்கெண்ணெய்‌ 
(4) - அரக்கெண்ணெய்‌ பூசு. 

lactation (ஈ) - பால்‌ சுரத்தல்‌. |80- 

tic (8) - பால்சார்‌. lactic acid - 

காடி, lactometer - 
னி. 801086 - பாலில்‌ 
உள்ள சர்க்கரை. 


lacuna 


337 


lame 


1acuாa (nN) - இடைவெளி, 
இடையீடு, ஓட்டை. 

1acy (8) - சரிகைபோன்ற. 

lad, laddie, laddle (n) - சிறுவன்‌. 

1895 (n) - சிறுமி. 

ladder (n) - ஏணி, ஓட்டை, 
குறை, வெற்றிப்படி. (4) - 
ஓட்டை உண்டாக்கு. 

lade (v) - பளுஏற்று. ding - 
பளு, பாரம்‌, சரக்கு. 18061 (8) - 
பளுதாங்கிய, சுமை தாங்கிய. 

19016 (n) - அகப்பை. (ட) - 
அகப்பையால்‌ எடு. 

180 (1) - மாட்டி, பெருமாட்டி. 
180169 - பெண்கள்‌ கழிவிடம்‌. 
9. gents. 

|அரy-bird - கரும்புள்ளி வண்டு. 

Lady Chapel - கன்னிமேரி 
கோயில்‌. (801 Day - கன்னித்‌ 
தாய்‌ விழா மார்ச்‌ 25. 

lady-in-waiting - அரசி பணிப்‌ 
பெண்‌. 

lady-killer - பெண்மயக்கி. 

lady-like (a) - நாகரிமுள்ள, 
பண்பட்ட. 

ladyship (n) - பட்டப்பெயர்‌ 
விளிப்பு. ரபா ladyship. 

எஞ்‌ ஈர - பெண்நட்பு விரும்பி. 

180 () - பின்தங்கல்‌, மெல்லநட 
தாமதம்‌. (4) - பின்தங்கு, மூடு. 
180, timelag - கால இடை 
வெளி, தாமதம்‌. 

laggard (n) - சோம்பேறி, 
மெதுக்கை. 

lagoon (ஈ) - உப்பங்கழி, 
காயல்‌ 


laid-back (8) - அமைதியான 
(நடத்தை). 

14 (ஈ) - தூறு, குகை. (ட) - 
குகையில்‌ தங்கு. 

ஸர்‌ (ஈ) - நிலக்கிழார்‌, பண்ணை 
யார்‌. (ஸ்காட்லாந்து). 

laissez-faire (n) - அரசியல்கட்டுப்‌ 
பாடற்ற வணிக சுதந்தரக்‌ 
கொள்கை. 

விடு (॥) - பொதுமக்கள்‌, தக்கை 
பெறாதவர்‌. 

[ake (n) - ஏரி, கருஞ்சிவப்புப்‌ 
பொருள்‌. (86 District - ஏரி 
மாவட்டம்‌.கவிஞர்‌ சிறப்புள்‌ 
ளது. Lake Poets - ஏரி 
மாவட்டக்‌ கவிஞர்கள்‌ - 
வோர்ட்ஸ்வர்த்‌, கோல்ரிட்ஜ்‌. 

1௮ (ஈ) - இலட்சம்‌, 100ஆயிரம்‌. 

fallation (ஈ) - ரகர லகர மயக்கம்‌. 
ரகம்‌ லகரமாதல்‌. 

Lama (ஈ) - இலாமா, இபேத்‌ 
தலைமைப்‌ புத்தகுரு. |88- 
sery (1) - அவர்மடம்‌. 

18ம்‌ () - (செம்மறி), ஆட்டுக்‌ 
குட்டி. ஓ. 66. அருமையானவர்‌. 
(9) - ஆட்டுக்குட்டி ஈனு; 
வளர்‌. 180-510 - ஆட்டுக்‌ 
குட்டித்‌ தோல்‌. [a/ஓ'5 wool - 
ஆட்டுமயிர்க்கம்பளம்‌. 

lambast (4) - அடி, வை, கடிந்து 
கொள்‌. 

[உறர (8) - கொழுத்துவிட்டு 
எரியும்‌, ஒளிரும்‌. lambency 
n). 


[ame (8) - நொண்டி. lame 6): 
0056 - நொண்டிச்‌ சாக்கு. (4) - 
நொண்டியாக்கு, முடமாக்கு. 


lament 


lament (1) - புலம்பல்‌, இரங்கற்‌ 
பா. lamentable (8) - அழு, 
புலம்பு. lamentation (ஈ) - 
புலம்பல்‌. lamented (a) - 
இரங்குதலுக்குரிய, வருந்து 
தற்குரிய. 

laminate (4) - படலமாக்கு, 
படலம்‌ போர்ந்து. [tion 
(॥) - படலம்‌ போர்த்தல்‌ 
(உறை). 

|amp (0) - விளக்கு (மின்‌). |௮௱ழ- 
black - புகைக்கரி. [ப௱ழIரஏர! - 
விளக்குவெளிச்சம்‌. |எ௱றழ- 
her - விளக்கு ஏற்றுபவர்‌. 
[amp-றost - விளக்குக்‌ கம்பம்‌. 
1amp-shade - விளக்குறை. 

lampoon (n) - வசை, வசைப்பா. 

lance (n) - ஈட்டி. (V) - ஈட்டியால்‌ 
குத்து. 181081 - ஈட்டிக்‌ 
குதிரைப்படை வீரன்‌. 

1810 (n) - மருத்துவர்‌ அறுவைக்‌ 
கத்தி, உயரமான கூரிய வளைவு. 

[and (ஈ) - நிலம்‌, மண்‌, நாடு, 
ஊரகப்‌ பகுதி. landed (a) - 
நிலமுள்ள landless (a) - 
நிலம்ற்ற. [80 (1) - இறங்கு 
(தரை, கோள்‌). (81010 (ஈ) - 
இறங்குதல்‌. 501 landing - 
மெல்ல இறங்கல்‌. |8॥010 
techniques - இறங்கு 
நுணுக்கங்கள்‌. 1970-0௭6626 - 
நிலக்காற்று. 

1nd fal! - முதலில்‌ காணல்‌. 

1310-10106 - நிலப்படை. !காப- 
ரீ௦ா௱ - நிலத்தோற்றம்‌. 1810- 
holder - நில உரிமையாளர்‌, 
நிலமுடையவர்‌, குத்தகைதாரர்‌. 
நand-lady - நிலக்கிழத்தி. 


338 


lantana 


1870-100(60 - நிலத்தால்‌ சூழப்‌ 
படட. 

1810-1010 - நிலக்கிழார்‌, 
நிலவுரிமை மேலாளர்‌. 

1810-100௦ - கப்பலில்‌ செல்‌ 
லாதவர்‌. 

|andmark - இருப்புமுனை, 
எளிதில்‌ தெரியும்‌ பொருள்‌, 
குறிப்பிடத்தக்க நிகழ்ச்சி. 

1810-௱858 - நிலத்தொகுதி. 

[and-௱ine - சுரங்கவெடி, கண்ணி 
வெடி. 


| land-miner - நிலஉரிமையாளர்‌. 


land-revenue - நில வருவாய்‌. 

landscape - இயற்கை நிலக்‌ 
காட்சி, நாட்டுப்புறக்‌ காட்சிப்‌ 
படம்‌. 

(8௭10-5106 - நிலச்சாபவு. 1810-160- 
பா - நில வாரமுறை, குடிவார 
முறை. land-ward (adv) - 
நிலம்‌ நோக்கி. 

1876 (1) - சந்து, தடம்‌, வழி. 

language (ஈ) - மொழி, மொழி 
நடை, language laboratory - 
பிற மொழி பயிற்றும்‌ நிலையம்‌ 
- நாடாப்பதிவுகள்‌ கொண்டது. 

an (௮) - களைத்த; சோர்ந்த, 
எழுச்சியற்ற, மெதுவாக நகரும்‌. 
languish (v) - சோர்வடை, 
வீறுஇழ, நலிவடை. |80ப18॥- 
ing (2) - பரிவு நாடும்‌. |3100ய£ 
(॥) - களைப்பு, சோர்வு. 

உணு (2) - கழிக்கக்‌ கூடிய. (1) 
- நாய்ப்பல்‌. 

laniferous (a) - கம்பளியார்ந்த. 

lank, lanky (a) - மெலிந்த, 
நேரான. 

1antana (ஈ) - களைச்செடி வகை. 


lantern 


339 


last 


lantern (n) - 
பலகணி, 
|anyard (1) - கப்பல்‌ பாய்க்கயிறு.. 
18 (9) - மடிப்பு, மடி; துடை. (9) 
- சுற்று, மடி, திரை, நக்கிக்குடி. 
190-0௦0 () - சிறு வளர்ப்பு நாய்‌. 
lapidary (8) - மணிஇழைப்புசார்‌, 


விளக்கு, மாடப்‌ 


சுருக்கமான. (॥) - மணி 
இழைப்பவன்‌. 

lappet (ஈ) - ஆடை மடிப்பு, 
தொங்கல்‌. 


lapis lazuli (n) - ஒளிர்நீல 
மட்டக்கல்‌. 

18096 (1) - தவறு, நழுவுதல்‌, 
காலம்‌ கடத்தல்‌, காலக்கழிவு. 
(9) - நழுவவிடு, காலங்கடந்து 
போ, சொத்துரிமை. அழிந்து 
போ, lapse rate - வெப்ப 
நிலை வீழ்ச்சி விதம்‌. 

|apwinறg (0) - ஆட்காட்டிக்குருலி. 

1arboard (ஈ) - கப்பல்‌ இடப்‌ 
பக்கம்‌. 

larceny (n) - திருட்டு, களவு. 
larcener (n) - இருடன்‌. 18106- 
nous (3) - திருடும்‌. 

larch (n) - பைன்மரம்‌. 

1870 (0) - பன்றிக்‌ கொழுப்பு. (\) - 
பன்றிக்‌ கொழுப்பு பூசு. 

18104 (ர) - சேம அறை. 

18106 (a) - பெரிய, அகலமான. 
large-hearted (a) - தாராள 
மனமுள்ள. large-scale (8) - 
பெரிய அளவில்‌. large-scale 
industry - பெரிய ன்னு 

தொழிற்சாலை. 

largess (n) - வள்ளன்மை, 
தாராளம்‌. 


[ark (॥) - வானம்பாடி, துணிகர 
வேடிக்கை. அருவருப்பு. (1) - 
வேடிக்கையாகப்பொறுப்பற்று 
நட. 

larrikin (n} - 
செய்பவன்‌. 

larva (n) - larvae (pl) - இளம்‌ 
உயிரி, வேற்றிளரி. கம்பளிப்‌ 
புழு.[ஒ- இளரிக்கொல்லி. 

நayyn% (0) - குரல்வளை. [தரரா- 
069 (8) - குரல்‌ வளைசார்‌, |௮£- 
yngitis, (n) - குரல்வளை 
அழற்சி. 

185021 (n) - கடலோடி, கப்ப 
லோட்டி. 

lascivious (a) - மிகு சிற்றின்பப்‌ 
பற்றுள்ள. 

laser (n) - light amplifica- 
tion by stimulated emission 
of radiation:இலேசர்‌: ஒளிக்‌ 
கருவி, ஒளிக்கற்றை. |௮5er 
physics - இலேசர்‌ இயற்‌ 
பியல்‌. ஓ. Maser. 

1984 (6) - கசைக்கயிறு, கசையடி. 
(/) கசையாலடி, (88/70 (1) - 
கசையாலடித்தல்‌. lashings (pl) 
- மிகுதி. 

[ass (n) - பெண்‌, சிறுமி. ஓ. 1௮0. 

lassitude (n) - களைப்பு, தளர்ச்சி. 

lasso (n) - lassoes (p!) - கண்ணி 
- காட்டுக்‌ குதிரை: பிடிப்பது. 
(9) - கண்ணியால்‌ பிடி. 

last (a, adv) - இறுதியான, 
கடைசியான, அண்மையிலான. 
(4) - நீடித்‌இரு, நிலைத்‌திரு. 

- lastly (adv) - இறுதியாக. 1881- 
ற (9) - நிலைத்திருக்கும்‌. 


தெருச்சண்டை 


last name 


|ast name - குடும்பப்பெயர்‌. 

1994 post - போர்ப்படை முழக்கம்‌. 

1851 rites - இறுதிச்‌ சடங்குகள்‌. 

last supper - இறுதி இரவு 
விருந்து (இயேசு பெருமான்‌). 

1851 (ஈ) - புதைமிதி வடிவக்‌ 
கட்டை. 

॥atch (n) - தாழ்ப்பாள்‌, விசைப்‌ 
பூட்டு. (9) - தாழ்ப்பாளிடு, 
பூட்டு. 

latchet (n) - வார்‌. 

latchetkey (n) - புறக்கதவுச்‌ 
சாவி. 

latchkey child (n) - வேலை 
பார்க்கும்‌ பெற்றோர்‌ குழந்தை. 

1816 (a) - அமரர்‌, காலஞ்சென்ற, 
தாமதமான, முன்னர்‌ பதவியில்‌ 
இருந்த. lately (adv) - 
தாமதமாக. 86 comer - தாமத 
மாக வருபவர்‌. 

|atent (8) - மறை, உள்ளுறை. [2- 
tent heat - மறை, உள்ளுறை 
வெப்பம்‌. [latent image - 
உள்ளுறைபடம்‌. !௮tent pe- 
100 - உள்ளுறைகாலம்‌ 
(நோய்‌). ்‌ 

lateral (8) - பக்க. lateral vein - 
பக்கச்சிரை. lateral ventricle - 
பக்க அறை. 

laterite (n) - சரளைக்கல்‌. 

18(6% (0) - மரப்பால்‌. 

12106 (n) - கடைசல்‌ எந்திரம்‌. 

18௪ (n) - நுரை, நுரைவியர்வை 
(குதிரை). (4) - நுரை உண்‌ 
டாக்கு, நுரைதடவு. 


340 


laugh 


latitude, lat (n) - குறுக்குக்கோடு, 
அட்சக்‌ கோடு, தட்பவெப்ப 
நிலைப்‌ பகுதிகள்‌, கருத்‌ 
துரிமை. |8(11ப0121 (௮) - 
குறுக்குக்கோடு சார்‌. |tரtபபர- 
rian (1) - பரந்த நோக்கு 
முள்ளவர்‌. 

12116 (nN) - கழிப்பிடம்‌. 0016- 
hole latrine - குழாய்‌ மலக்‌ 
குழி. flush-out-latrine - நீர்‌ 
அலசுகழிப்பிடம்‌. 

|atter (n) - பிந்தயவர்‌(8) - பிந்திய 
9. former. latterly (adv) - 
பிற்காலத்தில்‌ (8167 day (3) - 
தற்கால. latterday technology 
- தற்காலத்‌ தொழில்‌ நுட்ப 
இயல்‌. latter most (a) - 
கடைசியான. 

lattice (nN) - பின்னலமைவு, 
பின்னல்‌ தட்டி, கிராத. (1) - 
பின்னல்தட்டி செய்‌. lattice 9- 
ey - பின்னலாற்றல்‌, அணி 
யாற்றல்‌. lattice window - 
பின்னல்‌ பலகணி. 

18ப0 (9) - புகழ்‌ (॥) - புகழ்ச்சி, 
audable (8) - புகழ்வதற்குரிய. 
laudably (adv). laudatory (a) 

laudanum (n) - அபினி. 


|Iaugh (9) - சிரி, நகை. () - 


சிரிப்பு. laughable (a) - 
சிரிக்கத்தகுந்த. laughingly 
(adv). laughter (n) - சரிப்பு. 
laughing stock - ஏளனத்திற்‌ 
குரியவர்‌. 


launch 


[unc (4) - தூக்கி ஏறி, துவங்கு, 
ஏவு, அடி, விடு. (8௦ (ஈ) - 
ஏவுதல்‌, துவங்குதல்‌, பெரும்‌ 
உந்துபடகு. |aunching pad - 
ஏவுதளம்‌. |௮பாஎற்ரஏ (1) - 
ஏவுதல்‌, 

launder (4)- ஆடைகளைவெளு, 
சலவை செய்‌. |aunderer (ஈ) - 
வெளுப்பவர்‌. [undress (n) - 
வெளுப்பவள்‌. [பாப (ஈ) - 
சலவையகம்‌, வெளுப்பகம்‌. 
launderette (n) - வெளுப்புத்‌ 
தொழில்‌. 

|ureate (nN) - புகழுக்குரியவர்‌. 
Nobel laureate - நோபல்‌ பரிசு 
பெற்றவர்‌. ற௦et laureate - 
அரசவைக்‌ கவிஞர்‌. |2பா| (1) - 
புன்னை, வெற்றி மாலை, புகழ்‌ 
மாலை. 

1848 (0) - எரிமலைக்குழம்பு, ஓ. 
magma. 

lavation (n) - கழுவுதல்‌, குளித்‌ 
தல்‌. |avaftory () - கழுவுமறை 
(கைகால்‌) கழிவிடம்‌. lave (v) 
- கழுவு, நீராடு. laver (n) - 
கழுவ உதவும்‌ நீர்த்தொட்டி. 

lavender (n) - நறுமணப்பூஞ்‌ 
செடி, மருக்கொழுந்து. 

[avish (8) - மட்டுமிஞ்சிச்‌ செல 
விடுகிற (4) - - செலவு செய்‌, 
மட்டு மிஞ்சிக்‌ கொடு lavish- 
ness (n) 

184 (7) - சட்டம்‌, விதிமுறை, the 
1௭8 காவல்‌ துறை |௮ரீப| (2) - 
சட்டத்திற்குரிய. [awfully (adv) 
ass (2) - சட்டம்‌ இல்லாத, 
flawlessly (adv) - law and or- 
der problem - சட்ட ஒழுங்குச்‌ 
சிக்கல்‌. | 80814 - வழக்‌ 


341 


lay-off 


குரைஞர்‌ (ஸ்காட்லாந்து). | 
breaker - சட்டத்தை மீறுபவர்‌ 
1884-0146 - சட்டமளிப்பவர்‌ 
(94-௪௭ - சட்டஞ்‌ செய்பவர்‌ 

194/-$ப11- வழக்கு. 

1841 () - புல்வெளி. 188- 
௦16 - புல்வெட்டி. (பொ 
tenis - வரிப்பந்தாட்டம்‌. 

lawyer (1) - வழக்குரைஞர்‌ 
ஓ. advocate, attorney, bar- 
rister, solicitor. 

12 (8) - இளக்கமான, கண்டிப்‌ 
பில்லாத. [8)00 (॥) - இளக்கம்‌. 
laxate (9) - இளகச் செய்‌, தளரச்‌ 
செய்‌. |e (0) -. மலமிளக்கி, 

lay (v) - (8/0, 18/0) - வை, படுக்க 
வை, டெத்து, பூசு, பந்தயம்கட்டு, 
முட்டையிடு. |8)/ (8) - தக்கை 
பெறாத, குருசாராத, வல்லறி 
வில்லாத, பொதுக்கருத்தான, 
தொழில்‌ தகுதி பெறாத. (8) (7) 
- இசைப்‌ பாடல்‌, கதைப்‌ பொதி 
பாடல்‌. 

layabout (n) - சோம்பேறி. 

1ayaway (1) - சேமித்து வாங்கல்‌. 

layby (0) - சாலை ஓர நிற்குமிடம்‌ 
(ஊர்தி) 

lay figure (n) - மனித உருவ 
மாதிரிக்கட்டை.. 

ayn (ஈ) - பொது நிலை 
அறிவுள்ளவர்‌, திருச்சபையாளர்‌. 

lay-off (0) - இடைக்கால வேலை 
நிறுத்தம்‌. 


lay-out 


18/-004 - திட்டம்‌, அமைப்புப்‌ 
படம்‌. 

lay-over (n) - இடைத்தங்கல்‌. 

|ay-staff (n) - குப்பைமேடு. 

ayer (ஈ) - அடுக்கு, படலம்‌, 
முட்டையிடும்‌ பெட்டைக்‌ 
கோழி, பதியன்‌. [layering (௩) 
- பதியம்‌ போடுதல்‌. ஓ. ।- 
plant 

19221 (1) - ஏழை-நோயாளி. 

1826 (4) - சோம்பி இரு, ஓய்வு 
கொள்‌. 1924 (8) - சோம்பேறி 
யான, சோம்பலுள்ள. [laziness 
(ஈ).- சோம்பேறித்தனம்‌. |83/ 
bones (ஈ) - சோம்பேறி. 

10 - பவுண்டு. 

LCD - Liquid Crystal Display 
நீர்மப்‌ படிகக்‌ காட்சி. 

169 (0) - புல்வெளி. 

leach (9) - நீர்மக்‌ கசிவு ஏற்படச்‌ 
செய்‌. leaching (ஈ) - நீர்மக்‌ 
கசிவு. 

ead (ஈ) - காரீயம்‌, கரிக்கூர்‌. 
16805 - கூரைவேய்‌ தகடு. 
168060 (a) - காரீயத்‌ தகட்டால்‌ 
மூடிய 168060 light - தகடு 
போர்த்திய பலகை (பலகணி). 

1680 (4) - வழிகாட்டு, தலைமை 
தாங்கு, முதன்மைச்‌ செய்தியளி. 
1680 (ஈ) - வழிகாட்டல்‌, 
முன்னணி, தலைமைப்பாகம்‌. 

1690-4 (0) - அறிமுகம்‌ (தலைப்பு, 
நுவல்‌ பொருள்‌) 1680-1116 (n) - 
குண்டு நூல்‌. 


342 


leading rein 


lead pencil (n) - கரிக்கூர்‌ எழுது 
கோல்‌, 

1ead-off (v) - தொடங்கு (ஆடல்‌), 
(1) நேரம்‌ தொடக்கம்‌. 

lead poisoning (n) - காரீய நச்சு 
உண்டாதல்‌. 

lead story (nN) - முதன்மைச்‌ 
செய்தி (இதழியல்‌). 

Teader (0) - தலைவர்‌,முதன்மைக்‌ 
கட்டுரை, வெற்றுப்படை, 
தண்டு, இசைக்குழுத்‌ தலைவர்‌ 
leadership - (n) - தலைமை . 
leader of the House - அவை 
முதல்வர்‌, முன்னவர்‌. 00008- 
tion leader - எதிர்க்கட்சித்‌ 
தலைவர்‌. [ஒ௮ரஏ (ஈ) - வரி 
இடைவெளிவிடல்‌ (அச்சு). 
1eading (8) - தலைமையான, 
மிகச்‌ சிறந்த. leading article - 
முதன்மைக்‌ கட்டுரை. 680/0 
000- சிறந்த மருத்துவர்‌. 1680- 
ing edge - முன்‌ முனை 
(வானூர்தி) leading lady - 
தலைமைப்பாக நடிகை. |680- . 
ing lawyer - சிறந்த வழக்‌ 
குரைஞர்‌. leading light - 
முதன்மை உறுப்பினர்‌. 188010 
/௮॥ - தலைமைப்பாக நடிகர்‌. 

leading question - தனக்குச்‌ 
சாதகமான மறுமொழியை 
வருவிக்க விரகாகக்‌ கேட்கும்‌ 
வினா. 

leading rein - கடிவாளவார்‌ 
(குதிரை). நடக்கப்‌ பழகும்‌ 
நாண்‌ (குழந்தை). 


leading strings 


343 


leave 


leading strings - இழுப்புக்‌ 
கயிறு, ஒருவருக்கு அட்ங்யெ 
நிலை. த்‌ 

1eaf (0) - இலை, இதழ்‌, தாள்‌ (4). 
- பக்கத்தைப்‌ புரட்டு. leafy (8) 
- leafless (n) leafage - 
தழைப்பு, இலைத்‌ தொகுப்பு. ஒ 
foliage. leaflet (n) - துண்டு 
விளம்பரம்‌, சிற்றிலை. leaf 
௱௦ய/0 - இலை மட்கு. 

league (n) - சங்கம்‌, கழகம்‌, குழு, 
வகுப்பு வகை, 3௧ல்‌ தொலைவு 
(4) - குழு அமை. 168006 
௱match - குழு ஆட்டம்‌. 

leak (1) - ஒழுக்கு, கசிவு, 
ஒளிமறைவான செய்தியை 
வெளியிடல்‌, வெளியாதல்‌ 
leakage in question paper - 
வினாத்தாள்‌ வெளியாதல்‌. [ek 
(\) - ஒழுகுமாறு செய்‌, 
வெளியாகச்‌ செய்‌. 

1987 (8) - மெலிந்த, ஒல்லியான 
(1) - சாய்‌, சாய்வு; பற்றுக்‌ 
கோடு, [62/0 (॥) - சாய்வு, 
நாட்டம்‌. 

1681-10 (0) - சிறு கொட்டில்‌. 

leap (9) - leaped, leaped - குதி, 
பாய்‌. (1) - பாய்ச்சல்‌, துள்ளுதல்‌ 
leap-frog (n) - பச்சைக்‌ குதிரை 
விளையாட்டு. 

leap year (n) - நாள்‌ மிகை 
யாண்டு. 

16am (9) - கல்‌, கற்றறி. [earn by 
heart - மனப்பாடஞ்‌ செய்‌. 
learned (a) - கற்றறிந்த 
(புலமை சான்ற). the learned 
ர்ர்சா - சட்ட நண்பர்‌. the 


learned professions - 
கற்றறி தொழில்கள்‌ (சட்டம்‌, 
மருத்துவம்‌)  earnedly 
(adv.) 

learner (n) - கற்பவர்‌. [earner 
driver - பழகும்‌ ஓட்டுநர்‌. 
learning (ஈ) - கற்றல்‌, கல்வி, 
படிப்பு. learning skill - 
கற்றறிதிறன்‌. 

lease (n) - குத்தகை. (9) - குத்த 
கைக்கு விடு. leasehold (n) 
* குத்தைகைக்கு எடுத்தல்‌, 
குத்தகை உரிமை. |85$66, 
lease holder (n) - 
குத்தகைக்கு எடுப்பவர்‌. 16856 
0660 - குத்தகைப்‌ பத்திரம்‌, 
அடையோலை . 

1eash (4) - அடக்கு, கட்டு, பிடி 
(வார்‌) (1) - கட்டும்‌ வார்‌. 

least (a, adv) - மிகச்‌ சிறிய, 
குறைந்த . leastwise (adv) - 
குறைந்த அள வில்‌, இது 
மட்டுமாவது. 

leather (n) - தோல்‌ (பதனிட்ட) 
leatherette (n) - போலித்‌ 
தோல்‌. leathery (8) - தோல்‌ 
போன்ற. leatheroid (ஈ) - 
பஞ்சுத்‌ தோல்‌, (செயற்கைத்‌ 
தோல்‌) 

leave (4) - விடு, விட்டுப்‌ போ, 
கைவிடு (1) - விடுப்பு leave- 
taking (n) - பிரியா விடை 
பெறல்‌. leaved (a) - 
இலையுள்ள. [eave On loss of 
pay - ஊதிய இழப்பு விடுப்பு. 


leaven 


344 


leg-pull 


sick leave - நோய்‌ விடுப்பு. 
study leave - படிப்பு விடுப்பு. 
matemity leave - பேறுகால 
விடுப்பு. privilege: leave - 
உரிமை விடுப்பு. ரீபாl௦பh 
16246 - நீடு விடுப்பு. ௮5! 
168/6 - தற்செயல்‌ விடுப்பு. 

leaven (n) - புளிப்பு நொதி (9) - 
புளிப்பு நொதி சேர்‌, புளிக்கச்‌ 
செய்‌. leavening (8) - பக்குவ 
மாக்கும்‌. 

leaves (n).- இலைகள்‌. 

leavings (n) - எச்சங்கள்‌, மிச்சம்‌ 
மீதி (உணவு). 

lebensraum (n) - வாழ்க்‌ 
கைக்குப்‌ போதிய இடம்‌, 
நாட்டு வளர்ச்சிக்குத்‌ தேவை 
யான இடம்‌ (ஜெர்மன்‌ 
வழக்கு]. 

lechery (n) - மீப்பாலின்ப 
நாட்டம்‌. 16008 (ஈ) - மீப்பாலி 
னம்‌ நாட்டமுள்ளவர்‌, பெண்‌ 
பொறுக்கி. 

lecture (ஈ) - விரிவுரை, சொற்‌ 
பொழிவு கண்டித்துப்‌ பேசுதல்‌ 
(4) - விரிவுரையாற்று. 1601பா6£ 
(1) - விரிவுரையாளர்‌. 

LED Light Emitting 01006 : ஒளி 
உமிழ்‌ இருமுனைவாய்‌. 

ledge (1) - பிதுக்கம்‌ (மதில்‌, 
மலை), பாறைத்‌ தொடர்‌ 
ledgy (a). 

ledger (ஈ) - பேரேடு (கணக்கு), 
மரச்‌ சட்டம்‌ (சாரம்‌) . ledger 
paper - பேரேட்டுத்தாள்‌. |60- 
er bait - தூண்டில்‌ இரை. 


ledger-blade - நிலைக்கத்தி 
(துணிக்கத்தரி) 

ledger-line - அயல்‌ சுரக்குறிக்‌ 
கோடு, தூண்டில்‌ கயிறு. 

166 (nN) - காற்றுப்‌ படாப்‌ பாது 
காப்பு, காற்றிலிருந்து விலகு 
பக்கம்‌ (கப்பல்‌). ஓ. windward. 
leeshore - கடற்காற்று வீசும்‌ 
கரை, 

leech (n) - அட்டை, மருத்துவர்‌, 
அண்டி வாழ்வி . 

leek (n) - வெங்காய வகைக்கறி. 

162 (4) - கடைக்‌ கண்ணால்‌ பார்‌ 
(4) - கடைக்‌ கண்‌ பார்வை 
(தீய). leery (8) - ஐயத்திற்‌ 
குரிய. 

1665 (1) - வண்டல்‌, மண்டி. 

leeway (ஈ) - காற்று மறைவுப்‌ 
பக்கமாக. 664910 (1) - கப்பல்‌ 
பக்க அசைப்பு, இடப்‌ புழக்கம்‌. 

eft (a) (adv) - இடப்‌ பக்கமான, 
(॥) - இடப்பக்கம்‌ (% 00) 
இடப்‌ பக்கக்‌ குத்து. the lef - 
இடதுசாரிக்‌ கட்சி. |64181 (ஈ) - 
இடது சாரியினர்‌. left-handed 
(8) - இடக்கைப்‌ பழக்கமுள்ள. 
left hand side of the street - 
தெருவின்‌ இடக்‌ கைப்‌ பக்கம்‌ 
left wing (n) - இடதுசாரி. left 
4100௭ - இடதுசாரியினர்‌. 

16 over - மிச்சம்‌ மீதி (பொருள்‌) 
un. leavings 

169 (n) - கால்‌. (4) - நடந்து செல்‌. 

leg-puli (n) - புரளி. 


leg-rest 


345 


legless 


leg-rest (nN) - கால்தாங்கி. |ஒ- 
௦௦ (0) - கால்‌ அளவு இடம்‌. 
leg-warmers (n) - புற 
உறைகள்‌. 1ஒஏ-work (n) - 
நடைப்பணி. 

16080)/ (1) - உயில்வழிச்‌ சொத்து, 
பொருள்‌ மரபுரிமை, எச்சம்‌. ஒ. 
inheritance. 

1603! (8) - சட்டத்திற்குரிய. |603| 
adviser - சட்ட அறிவுரை 
யாளர்‌. legalisr (॥) - சட்ட 
மதப்பு டைமை. legalistic (8). 
1603 | aid - சட்ட உதலி. 

legal practice - வழக்குரைஞர்‌ 
தொழில்‌. [egal proceedings - 
சட்ட நட வடிக்கைகள்‌. |608| 
16061 - செல்லத்தக்க செலா 
வணி. legality (ஈ) - சட்ட 
நிலை, செல்லுபடி நிலை. 
legalize (9) - சட்டத்துக்குட்‌ 
படுத்து, சட்டமாக்கு. 

legate (ஈ) - போப்பாண்டாவர்‌ 
தூதர்‌, திருத்தூதர்‌. 

160266 (n) - மரபுவழிப்பொருள்‌ 
பெறுநர்‌. [gation (6) - தாது, 
தூதர்‌ அலு வலகம்‌. 

legato (a, 804) - மென்மையா 
கப்பாடும்‌. 

legend (1) - கட்டுக்கதை, புரா 
ணம்‌,புனைகதை, புகழ்ச்‌ செயல்‌, 
ஆள்‌, பொறிப்பு (நாணயம்‌, 
பதக்கம்‌), பட விளக்கச்‌ சொற்‌ 
கள்‌. வாழ்நாளிலேயே புகழ்‌ 
பெறுபவர்‌. [legendary (a) 

leger (n) - leger line. 

legerdemain (n) - கண்கட்டு 
வித்தை, செப்பிடுவித்தை. 


160060 (a) - காலுள்ள, three 
160060 - முக்காலுள்ள. 
leggings (ஈ) - புறக்‌ காலுறை 
கள்‌. leggy (a) - நீண்ட 
காலுள்ள. 

ible (8) - தெளிவான ஓ. 1ஒ20- 
able. legibility (n) - தெளிவு. 
(கையெழுத்து). 

160101 (1) - படைப்பகுதி. (8) - 
எண்ணிறந்த. 160108 (n) - 
படைப்பகுதியினர்‌. 160101 07 
honour - நன்மதிப்பு அணி. 
legionnaire (n) - படைப்‌ 
பகுதியாளர்‌. 

legionnaire's disease - நுண்‌ 
ணுயிரி நுரையீரல்‌ அழற்சி. 

legislate (9) - சட்டமியற்று. |60- 
islation (6) - சட்டமியற்றல்‌ 
legislative (a) - சட்ட. legis- 
lative assembly - சட்டப்‌ 
பேரவை, மன்றம்‌. |60151810, 
legislative member - 
சட்டமன்ற உறுப்பினர்‌. |egis|2- 
tre (॥) - சட்டப்பேரவை. 

legitimate (a) - சட்டப்‌ படியான, 
நேர்மையான, ஒத்துவரக்கூடி ப, 
முறைப்படி பிறந்த, நிறை 
வான. ( illegitimate) legiti- 
macy (n) legitimately (adv). 
legitimize (V) - சட்டப்படி 
செல்லத்தக்கதாக்கு. |601- 
timization (n) - சட்டப்படி 
செல்லத்‌ தக்கதாக்கல்‌. 

legless (a) - காலற்ற. 


legume 


346 


lesser 


leஏஏப।௱e - பருப்புக்கனி 
(உளுந்து). [eஏபmin௦பs (2). 

leisure (n) - ஓய்வு. leisurely 
(90) - ஓய்வான. [eisபாed (2) 
- ஓய்வுள்ள. [eisure centre - 
மகிழ்மையம்‌. (விளையாட்டு) 

leit motiv (1) - தொடர்‌ பாடு 
பொருள்‌, தொடரியல்பு. 

ling (nN) - சுண்டெலி 
போன்ற விலங்கு. 

[an (0) - காதலன்‌. 

16௱௦ (॥) - எலுமிச்சை. [சா 
போ்‌ - எலுமிச்சைப்‌ பாலா 
டைக்‌ கட்டி. [lemon squash - 
எலுமிச்சைச்‌ சாறு பிழிவு. 
lemon squeezer - எலுமிச்‌ 
சைச்‌ சாறு பிழிவி. 160 tree 
” எலுமிச்சை மரம்‌. |60௱ 
361108 - எலுமிச்சைச்‌ சாறு 
மஞ்சள்‌, வெளிறிய மஞ்சள்‌. 

lemon sole - உண்ணத்தக்க 
தட்டை மீன்வகை. 

1ணபா (0) - குரங்கினம்‌ சார்ந்த று. 
விலங்கு நீண்ட வாலுள்ளது 
(மடகாஸ்கர்‌) 

1d (4) - கடன்‌ கொடு, இரவல்‌ 
கொடு, அளி. [er (0) - கடன்‌ 
கொடுப்பவர்‌. 

length (n) - நீளம்‌, தொலை, 
காலம்‌. lengthwise (a) - நீள்‌ 
வாட்டில்‌. [enஏthen (9) - நீட்டு. 
lengthy (a) - நீளமான. 

lenient’ (a) - கடுமையற்ற, 
கனிவான. (X strict). leniency 
(0) - கனிவு, கடுமையின்மை. 
lenitive (a) - நோவு தணிக்கும்‌. 
1nity (n) - இளக்காரம்‌, தயவு. 


165 (Nn) - வில்லை (கண்ணாடி). 

டா (0) - கிறித்துவர்‌ நாற்பதுநாள்‌ 
நோன்பு. இயேசுபெருமான்‌ 
பாலை கழிநாள்‌ நோன்பு. 

lentil (0) - அவரை வசைச்‌ செடி 
யினம்‌. 

1ento (8) - மெதுவாகப்‌ பாடும்‌. 

[entoid (a) - வில்லை போன்ற. 

6௦ (1) - சிம்ம இராசி, வீடு. [0- 
ie (2) - சிம்மம்‌ (அரிமா) 
போன்ற. 

leopard(n) - சிறுத்தை, சிறு 
வேங்கை. leopardess(n) - 
பெண்‌ சிறுத்தை. 

leotard (ஈ) - இறுக்க ஆடை 
(கழைக்கூத்தாடி). 

160௦ (ஈ) - தொழுநோயாளி, 
ஒதுக்கப்பட்டவர்‌. leprosy (0) 
- தொழுநோய்‌. leper asylum 
- தொழுநோயாளி யகம்‌. 

lesbian (ஈ) - பெண்‌ ஓரினப்‌ 
புணர்ச்சியாளர்‌. lesbianism 
(॥) - பெண்‌ ஓரினப்‌ புணர்ச்சி. 
¢. homosexual. 

lese-majesty (n) - அரசுப்பகை, 
வரம்புமீறும்‌ இளையோர்‌ 
நடத்தை. 

lesion (n) - புண்‌, காயம்‌, நைவுப்‌ 
புண்‌. 

less (a, adv) - comparative of 
little - குறைந்த. less than - 
காட்டிலும்‌, குறைந்தது. 

lessen (9) - குறை (வலி). 

lesser (a) - மிகக்‌ குறைந்த. 
lesser of two evils - இரு 
இமைகளில்‌ குறைந்தது. 


lesson 


347 


level-pegging 


165801 (1) - பாடம்‌, படிப்பினை, 
அறிவுரை. 

lest (con) - “அவ்வாறு நிகழாத 
படி'' என்னும்‌ பொருளுடைய 
சொல்‌ : "Lest we forget" 

164 (6) - வாடகைக்கு விடு, 
செய்யவிடு, இணங்கு. (1) - 
குத்தகைக்குவிடு. |g (ஈ) - 
குத்தகைக்கு விட்ட சொத்து, 
அடுத்தபக்கம்‌ விழும்‌ பந்து. |6(- 
down (0) - ஏமாற்றம்‌. let-up 
(॥) - குறைப்பு, தளர்ச்சி. 

1௦2! (a) - கொல்லக்கூடிய. 

lethal gene - மரபணு. (கொல்லக்‌ 
கூடியது) 

lathargy (n) - மயக்கம்‌, செய 
லின்மை, மந்தம்‌. [lethargic (a) 
- மந்தமான. |lethargically 
(adv). 

let's - let us. 

1606 (7) - மறதியூட்டும்‌ ஒழுலக 
ஆறு, மறதி. 

letter (n) - எழுத்து, கடிதம்‌, 
மடல்‌, முடங்கல்‌. letters (n) - 
இலக்கியம்‌, கல்வி. te letter - 
ஒவ்வொன்றையும்‌ நுட்பமாகக்‌ 
கவனி. |ettering (ஈ) - எழுத்துப்‌ 
பாங்கு. lettered (8) - எழுதப்‌ 
பட்ட, கல்வி கற்றுள்ள. |etter- 
bomb - அஞ்சல்‌ வடிவக்‌ 
குண்டு. |etter-box - அஞ்சல்‌ 
பெட்டி. letter-head - கடிதத்‌ 
தலைப்புத்தாள்‌. 


letter of authority - உரிமை 
ஆவணம்‌. 

letter of credit - பணக்‌ கொடுப்‌ 
புக்‌ கடிதம்‌ (வங்கி), கடன்‌ 
சான்று. 

letter-press - எழுத்து-அச்சு, அச்‌ 
சிட்ட பாடப்பகுதி (நூல்‌). 

letters-patent (n) - பாதுகாப்பு 
உரிமைச்‌ 8ட்டு. 

letter-weight - காற்றில்‌ பறக்கா 
மல்‌ வைக்கும்‌ பளு. 

lettuce (n) - பசலைக்‌ ஒரை. 

leucocyte (n) - வெள்ளணு 
(குருதி). |leucoderrn (n) - 
குருதி (வெள்ளணுப்‌) புற்று 
நோய்‌. 

leukaemia (n) - குருதி (வெள்‌ 
ளணுப்‌) புற்றுநோய்‌. 

1evant (4) - சூதில்‌ தோற்று ஓடு. 
கடன்‌ கொடாது ஓடு. levanter 
(1) - கொடாது ஓடுபவர்‌. 

levee (n) - பெருமக்கள்‌ கூட்டம்‌. 


வருகையாளர்கூட்டம்‌ (வர 
வேற்பு), வெள்ளத்தடுப்புக்‌ 
கரை. 


161 (n) - தளம்‌, மட்டம்‌, படித்‌ 
தளம்‌, படி, கடல்‌ மட்ட மேல்‌ 
உயரம்‌. - (8) - மட்டமான, 
சமதளமான, உயர்வு தாழ்வற்ற, 
சாய்வற்ற. (4) - மட்டமாக்கு, 
கீழே தள்ளு, ஒரே ராக்கு. lev- 
eller (n) - ஒழிப்பாளர்‌ (சமூக 
வேறுபாடு) சமன்‌, நமன்‌. 

level crossing - இருப்புவழி 
கடக்குமிடம்‌. 

level-headed - அமைதியான, 
நன்கு 'முடிவுசெய்யவல்ல. 

level-pegging - ஒரே அளவு 
முன்னேற்றம்‌. 


lever 


348 


liberty 


lever (n) - நெம்புகோல்‌. (1) - 
நெம்பு கோலினால்‌ இயக்கு. |6- 
verage (n) - நெம்புகோல்‌ 
ஆற்றல்‌, ஆற்றல்‌, செல்வாக்கு. 

leveret (n) - இளமுயல்‌. 

leviathan (n) - பெரும்பொருள்‌, 
பெருங்கடல்‌ விலங்கு. 

Levis (n) - முரட்டுச்‌ சட்டை. 

levity (1) -.மட்டுமதிப்பின்மை. 

levy (n) - வரிவிதி (॥) - வரி 
விதிப்பு. 

1940 (8) - இழிவான, காம வெறி 
பிடித்த, அருவருப்பான. |610- 
ness (1). lexical (a) - மொழி 
அகரவரிசை சார்ந்த. [exicogra- 
phy (n) - அகராதித்‌ தொகுப்பு. 
lexicographer (n) - அகராதித்‌ 
தொகுப்பாசிரியர்‌, lexicon (Nn) 
- அகராதி, அகர முதலி, சொல்‌ 
தொகுதி. 

ey (॥) - இடைக்காலப்புல்‌ 
விதைக்கப்பட்ட நிலம்‌. 

LF - தாழ்‌ அதிர்வெண்‌. 

Ih : left hand - left hand 
இடக்கை. ஓ. ர்‌. 

ரந (1) - கடன்‌, பொறுப்பு, 
ஊறுபாடு. ॥8011165- பொறுப்‌ 
புகள்‌, கடன்கள்‌. 855615 and |- 
bilities - இருப்புகளும்‌ 
பொறுப்புகளும்‌. 

able (8)- பொறுப்புள்ள, நிகழக்‌ 
கூடிய, செய்யக்கூடிய, .ஒன்றிற்‌ 
குரிய. 


liaise (94) - பாலமாக அமை. ॥18/- 
$01 (ஈ) - உறவு, இணைப்பு, 
தொடர்பு. liaison officer - 
தொடர்பு அலுவலர்‌. 

காச (0) - ஏறுகொடி. 

[2 (0) - பொய்யன்‌, புளுகன்‌. 

libation (8) - தேறல்‌, சாராயம்‌. 

॥bel (Nn) - அவதூறு அறிக்கை, 
அவதூறுச்‌ செயல்‌, அவதூறு 
உண்டாக்கும்‌ பொருள்‌. (4) - 
அவதூறு உண்டாக்கு. |bellous 
(a) - libellant (a) - அவதூறு 
வழக்குதொடுப்பவர்‌ |ibellee 
(॥) - அவதூறு எதிர்‌ வழக்கு 
ஆடுபவர்‌. 

[bral (a) - தாராளமான, 
வள்ளன்மையுள்ள, முற்போக்‌ 
குச்‌ சொள்கையுள்ள, அகன்ற. 
liberal (lib) - முற்போக்குக்‌ 
கட்சியாளர்‌, தாராளமன 
முள்ளவர்‌. liberalization (n) - 
தாராள மாக்கல்‌. [iberalism (0) 
- பரந்த நோக்கம்‌, கொள்கை, 
liberality (n) - வள்ளன்மை, 
தாராளமாகக்‌ கொடுத்தல்‌. 1061- 
926 (V) - தாரளமாக்கு. |iber- 
916 (4) - விடுதலை செய்‌. (10- 
erated (a) - விடுதலை உரிமை 
யுள்ள. 107900 (0) - விடுதலை. 
liberator (ஈ) - விடுதலையாளர்‌. 

libertine (n) - ஒழுக்கங்கெட்ட 
வாழ்வுள்ளவர்‌. 

berry (n) - விடுதலை உரிமை. 
தன்விருப்ப்‌ உரிமை, நுகர்‌ 
உரிமைகள்‌. 


libidinous 


ibidinous (a) - காம வேட்கை 
யுள்ள. 

Libra (0) - துலா இராசி, வீடு. 

librarian (0) - நூலகர்‌. மரக - 
நூலகம்‌. 

10816 (v) - நுலாக்‌ கோல்போல்‌ 
ஆடு, துள்ளு, துடி. 01200 (ஈ) 
* ஆடுதல்‌, துடித்தல்‌. 

ibretto(n) - இசைநிகழ்ச்சி சொல்‌. 
librettist (n) - இசைநிகழ்ச்சி 
(நாடக) ஆசிரியர்‌. 

lice (n) - plural of louse. 

licence (n) - உரிமம்‌, அனுமதி, 
இசைவு உரிமை. licence plate 
- உரிமத்‌ (எண்‌) தகடு. (4) - 
உரிமம்‌ வழங்கு. licensee (n) - 
உரிமதாரர்‌. licensing laws - 
உரிமவிதிகள்‌. 

licentiate (n) - உரிமப்‌ பயிற்சி 
யாளர்‌. licentious (a) - 
நடத்தை விதிமீறும்‌ (சிற்றின்‌ 
பம்‌) licentiously (adv). 

ரன்ன (0) - பூப்பாசி. 

lichgate (n) - கூரை வாயில்‌ வழி. 

106 (9) - நக்கு (1) - நக்குதல்‌; 
தழுவு, தடவுதல்‌. 

1d (ஈ) - மூடி, கண்ணிமை. 
101655 (a) - இமையற்ற, மூடி 
யற்ற. 

16 (9) - ட, இரு, பொய்கூறு. (0) 
* வழி, பொருள்‌ இருக்குமிடம்‌, 
பொய்‌. ரகா (ஈ) - புளுகன்‌. 
lieover (v) - ஒதுக்கி வை, 
நிறுத்திவைக்க. lie-down (n) - 
படுத்தல்‌ (ஓய்வு). 16-18 (ஈ) - 
வழக்கத்திற்கு மாறாகப்‌ படுத்து 
உறங்கல்‌. 


23 


349 life 


ஷீ (2) - மகிழ்ச்சியுடன்‌, விருப்பத்‌ 
துடன்‌. 

liege (n) - ஆண்டை. liege-man 
- ஆண்டையாள்‌. 

நச (ஈ) - அடகுரிமை, மீள்‌ 
உரிமை, ஈட்டுரிமை. 

ஒப (ா) - பதிலாக. 

lieutenant (n) - படைத்‌ துணைத்‌ 
தலைவர்‌, கடற்படைத்‌ துணைத்‌ 
தலைவர்‌, உதவியாளர்‌. |16பர்கா- 
ancy (n) lieutenant governor 
* துணை நிலை ஆளுநர்‌. 

[486 (1) - உயிர்‌, வாழ்க்கை, ஆலி. 
lifeless (a) - உயிரற்ற. |116- 
lessly (adv). life-and-death - 
வாழ்க்கைத்‌ தொடர்பான, 
நெருக்கடியான, கடும்‌(சிக்கல்‌). 
॥ீ£ aயரீy (0) - வாழ்நாள்‌, 
ஆண்டுத்தொகை. (116 assur- 
9106 - வாழ்நாள்‌. காப்பீடு, 
கப்புறுதி. |116-061( - உயிர்க்‌ 
காப்புக்‌ கச்சை. [ife-blood - 
உயிர்க்குருதி, வீறு, உயிர்ப்பு. 
1176-0021 - காப்புப்‌ படகு 
(கப்பல்‌) |ife-buoy - காப்பு 
மிதவை.  |ife-cycle - 
வாழ்க்கைச்‌ சுழற்சி, சுற்று. |116- 
expectancy - உயிர்‌ வாழ்‌ 
நாட்கள்‌, வாழ்நாள்‌. |ife-estate 
* வாழ்நாள்‌ வரை துய்க்கும்‌ 
உரிமை உடைமை. life-giving - 
உயிரளிக்கும்‌. |116-0 பம - 
உயிர்க்காப்பாளர்‌. |ife-history - 
வாழ்க்கை வரலாறு. 116-11௦ 
ரest - வாழ்நாள்‌ வரை உரிமை. 
1[16-)80161 - காப்புச்‌ சட்டை. 


life-sciences 


11616 - ஆள்போன்று, பொருள்‌ 
போன்று. ॥116-[॥6 - காப்புக்‌ 
கயிறு, உயிர்ப்பு. 1116-1000 - 
வாழ்நாள்‌ முழுது மான. [116- 
peer. - வாழ்நாள்‌ வரை பிரபு. 
life-preserver - காப்புச்‌ 
சட்டை. |116-121( - காப்புத்‌ 
தெப்பம்‌. !116-58/௦1 - உயிர்க்‌ 
காப்பாளர்‌. 

life-sciences - உயிரினம்சார்‌ 
அறிவியல்‌ துறைகள்‌: உயிரியல்‌, 
விலங்கியல்‌. 

1176-5126 - ஆள்‌ அளவுள்ள, 
பொருள்‌ அளவுள்ள. 

186-502 - வாழ்நாள்‌. |ife-story - 
வாழ்க்கை வரலாறு. life-style - 
வாழ்க்கை முறை, நடை. 
(வானவெளி). |ife-support 
$y - உயிர்க்காப்பு ஏற்‌ 
பாடு. வாழ்காப்புக்‌ கருவி. !16- 
te - வாழ்காலம்‌. [146-807 - 
வாழ்நாள்‌ பணி. 

144 (ற) - உயர்த்து, தூக்கு, சிதறு, 
தோண்டு, திருடு, ஒழி, கொண்டு 
செல்‌. (1) - உயர்த்தி, தூக்கி, தூக்‌ 
இக்‌ காட்டல்‌, அழைத்துச்‌ 
செல்கை, 
(வானூர்தி) உயர்வுணர்ச்சி. 1 
off (n) - செங்குத்து ஏற்றம்‌ (ஏவு 
கணை). [ft attendant (n) - 
உயர்த்தி இயக்குபவர்‌. 

ae (0) - கட்டகம்‌, பந்தகம்‌ 

(தசை). |1081பா6 (ஈ) - தைப்புக்‌ 

கயிறு. (4) - தைத்து இணை. 


350 


மேல்‌ அழுத்தம்‌ 


lightning 


light (ஈ) - ஒளி, வெளிச்சம்‌, அறி 
தல்‌, அறிவு கொளுத்தல்‌ (8) - 
ஒளியுள்ள, வெளிச்சமான, 
வெளிறிய, இலேசான. |iஏர!்‌- 
coloured - வெளிறிய நிற 
முள்ள. [01 (4) - ஏற்று, போடு, 
வழி காட்டு. lightly (adv). 
lighting (॥) - ஒளிக்கருவி. 19॥(- 
ing up time - விளக்கு எரியும்‌ 
நேரம்‌ (சாலை). [ight bulb - 
விளக்கு குமிழ்‌. 

light-fingered (a) - சிறு பொருள்‌ 
களைத்‌ இருடும்‌. 


‘ight‘headed (a) - மயக்கமுள்ள 


இறுகிறுப்புள்ள. 

light-hearted (a) - மகிழ்ச்சியான. 

light - house - கலங்கரை விளக்‌ 
கம்‌. 

light industry - நுகர்பொருள்‌ 
தொழிற்சாலை. 

lightmeter - ஒளிமானி. 

ight pen - ஒளிமின்கருவி. 

light ship - நங்கூறமிட்ட. கப்பல்‌. 

light year - ஒளியாண்டு (ஓராண்‌ 
டில்‌ ஒளி செல்லும்‌ தொலைவு) 

light years - மிக நீண்ட காலம்‌. 

light weight - செல்வாக்கற்ற 
ஆள்‌, பொருள்‌. இலேசான 
எடை, சிற்றெடை ஓ. feather 
weight. 

lightning (n} - மின்னல்‌. ॥ghtning 

. (9) - விரைவான, சுருக்கமான. 
lightning bug (ஈ) - மின்மினி. 
tightning conductor (n) - 
மின்னல்‌ கடத்தி. |iஏhtnning 
speed (n) - மீவிரைவு. |91- 
ning strike (n) - மின்னல்‌ 
விரைவு போராட்டம்‌. 


lights 


1h (ா) - நுரையீரல்கள்‌ (ஆடு, 
பன்றிஉணவு). 

ligneous (8) - மரவூட்டமுள்ள. 

lignite (n) - பழுப்பு நிலக்கரி. 
(நெய்வேலி). 

like (a, prep) - போன்ற, போல 
(0) - போன்றது, இனம்‌. 11165 - 
விருப்புகள்‌ [kes and dislikes 
- விருப்புவெறுப்புகள்‌. (4) - 
விரும்பு. 168016 (8) - விரும்பத்‌ 
தக்க. 1410 (1) - விருப்பம்‌. [1:6 
(௦॥]) - அதேபோல. |16- 
minded (a) - ஒத்த உள்ள 
முள்ள, கருத்துள்ள. [kely (adv) 
- நிகழக்‌.கூடிய, வாய்ப்பான, 
பொருத்தமான. [likelihood (ஈ) 
* நிகழ்‌ தகவு, தேடும்‌ வாய்ப்பு. 
liken (4) - போல இருப்பதைக்‌ 
காட்டு. 166688 (ஈ) - ஒற்‌ 
றுமை. likewise (adv) - அதே 
போல, கூட. 

ac: (n) - மலர்ச்செடிவகை. (8) - 
வெளிறிய ஊதா. 

பரி (8) - சிற்றளவு, சிறிய 
(॥) - சித்திரக்‌ குள்ளன்‌. 

௦ (0) - மெல்லிய பாய்‌. 


॥ (4) - இனிமையாகப்‌ பேசு,. 


பாடு. |ilting (8) . 
ட (0) - அல்லி, குவளை. (1)/- 
146160 (a) - கோழையான. 
ரம்‌ (॥) - புறத்துறப்பு (கை, கால்‌, 
சிறகு). 

ர்ஈம்‌௪ (9) - நெதிழ்ச்சியுள்ள (9) - 
ஆயத்தம்‌ செய்‌. 

ரஸ (1) - மறக்கப்பட்ட நிலை, 
ஒருவகை நடனம்‌ (மேற்‌ 
இந்தியர்‌). 


351 


ரஸ (॥) - சுண்ணாம்பு, (4) - 


limpid 


சுண்ணாம்புச்‌ சத்து சேர்‌ (நிலம்‌) 
birdlime - பறவைபிடிக்கும்‌ 
பசை. 00116 - சுட்ட 
சுண்ணாம்பு. 6 kin - 
சுண்ணாம்புக்‌ காளவாய்‌. [[௱e- 
one - சுண்ணாம்புக்கல்‌. 

lime green - மஞ்சள்‌ பச்சை 

ர்ஸஒjபie - எறுமிச்சைச்‌ சாறு. 

light - விளம்பரம்‌, ஈர்ப்பு, 
கவர்ச்சி 

limerick (n) - நகைச்‌ சுவைப்‌ 
பாட்டு (சவரி). 

ரஸ (॥) - எல்லை வரம்பு, 
வரையறை, (v) - 
எல்லைப்படுத்து. [ited (2) - 
வரம்புள்ள, வரையறையுள்ள (% 
unlimited) limited editon - 
குறைவெண்‌ பதிப்பு. |i௱ited 
liability company - வரை 
யறையுள்ள பொறுப்பு நிறுமம்‌. 
ந்ரting (8) - வரையறைப்‌ 
படுத்தும்‌ tation (ஈ) - 
வரையறை, நிபந்தனை, 
வரம்பு. 

limousine (n) - சொகுசு வண்டி 

ஈர (௮) - நெடிழ்வுள்ள. [றற 
601101 - நெதிழ்வுக்கட்டுப்‌ 
பதிப்பு, வலுவற்ற, imply 
(adv) (v) - நொண்டி நட, 
தட்டுத்தடுமாறிச்‌ செல்‌ (கப்‌ 
பல்‌). [ற (॥) - நொண்டி 
நடத்தல்‌. 

றல்‌ (0) - பாறை நண்டின உயிர்‌. 

ஓரப்‌ (8) - தெளிவான (கண்கள்‌) 


linage 


352 


links 


linage (nN) - வரி எண்ணிக்கை 
(அச்சு). 

finch pin (nN) - கடையாணி, 
அச்சாணி. 

linctus (n) - இருமல்‌ மருந்து. 

[ரர (0) - எலுமிச்சை இனமரம்‌. 

ie (0) - வரி, சுருக்கம்‌ (முகம்‌). 
ies - முழுவடிவம்‌, கோடு 
(களம்‌), வரிசை, 
கம்பி, தடம்‌ railwayline - 
இருப்பு வழி, hippingline - 
கப்பல்‌ வழி. [ie drawing - 
கோட்டு (வரி) வரைபடம்‌. 

line printer - வரி அச்சியற்றி 
(கணி). 

உ (v) - வரியிட்டுக்‌ குறி, 
வரிசையாக அமை, மூடு. 

line-out (n) - புறவரி (ரக்பி 
பந்தாட்டம்‌). 


எல்லை, 


line-up (nN) - மக்கள்‌ வரிசை 
(பொருள்‌ வரிசை). 

lineage (n) - மரபுவழி. lineal (a) 
- மரபுவழிசார்‌. lieally (adv) 

lineament (n) -Aறுகடிதம்‌, 
வேலை. lineaments (9) - முக 
இயல்புசார்‌; சிறப்புக்‌ காரணிகள்‌. 

111௨2 (2) - நேர்க்கோட்டுக்குரிய, 
நீளம்சார்‌, linearity (n). linear 
behaviour - நீள்சார்பு நடத்தை 
linear expansion நீள்வடிவ, 
நீள்பெருக்கம்‌. ar Material - 
நீள்சார்ப்‌ பொருள்‌. 

line-tester (n) - மின்னாய்வி. 

linen (n) - துணிமணி. 


finer (1) - பெருங்சரக்குக்‌ கப்பல்‌ 
(அல்லது) பயணிக்‌ கப்பல்‌. 

linesman (0) -கோட்டுப்‌ பார்வை 
யாளர்‌ (ஆட்டம்‌). கம்பி பழுது 
பார்ப்பவர்‌ (தொலை பேசி 
மின்கம்பிகள்‌) 

ர () - புதர்ச்செடி, கடல்‌ மீன்‌ 
வகை (உணவு) 

linger (4) - நீணட நாள்‌ தங்கு 
தயங்கு, தாமதம்‌ செய்‌, நீடித்‌ 
இரு. [றஓerer (1) -நீட்டிப்பவர்‌. 
lingering - நீடித்த நோய்‌, 
நெடிய (பார்வை) lingeringly 
(adv) 

lingerie (n) - மகளிர்‌ ணி. 

lingo (8) - அயல்மொழி. புரியாச்‌ 
சொல்‌, குழூஉக்குறி, 9015" - 
குறுகிய மொழிப்பற்று. 

lingua 18708 (0) - பொது மொழி. 

110 ப2| (8) - நாவிற்குரிய, நாவில்‌ 
பிறக்கும்‌. ||9ப/401௱ (8) - 
நாக்கு வடிவமுள்ள. |1॥0ப151 
(॥) - மொழி இயலார்‌, மொழி 
வல்லுநர்‌, |110ப1511௦ (8) 
மொழிசார்‌. |10ப151405 (1) - 
மொழி இயல்‌. 

றனர்‌ (0) - தைலம்‌, தேய்ப்பு 
எண்ணெய்‌. 

lining (N) - உறை, வரிச்சு. 

1ற& (॥) - வளையம்‌ (சங்கிலி) 
இணைப்பு, தொடர்பு, (ம) - 
இணை. ॥&-பற (௫, இணைப்பு. 
linkage (n) - இணைப்புமுறை, 
இணைப்புக்‌ கருவி. 

ட (ற) - புல்லும்‌ மணலும்‌ 
நிறைந்த குன்றுகள்‌, குழிப்‌ 


பந்தாட்டக்களம்‌. 


linn 


353 


lists 


1ரn(ர) - அருவிப்பள்ளம்‌. நீர்‌ 


வீழ்ச்சி. 

நறாet (nN) - பழுப்புநிறப்‌ பாடும்‌ 
பறவை (ஐரோப்பா). 

linoleum (n) - சத்தான்‌ துணி. 

linotype (n) - வரியச்சுப்பொறி. 
linseed (n) - ஆளிவிதை. linseed 

௦1 (0) - ஆளிவிதை எண்ணெய்‌. 
றீ (0) - பஞ்சுத்‌ துணி 

lintel (0) - உத்திரம்‌. 

௦ (ர) - சிங்கம்‌, அரிமா, புகழ்‌ 
வாய்ந்தவர்‌, lioness(n) - 
பெண்‌ சிங்கம்‌. [ionize (4) - 
புகழ்மிக்கவராக நடத்து. |100- 
hearted - நெஞ்சுரமுள்ள. 

ற (0) - உதடு, இதழ்‌, ஓரப்பகுதி 
(4) உதட்டால்‌ தொடு, மெல்லப்‌ 
பேசு. |றாead (4) - உதட்டசை 
வால்‌ அறி. lipreading (ஈ) - 
உதட்டசைவால்‌ அறிதல்‌. 
lipsalve (n) - உதட்டுப்புண்‌ 
மருந்து lipservice (ஈ) - 
பேருக்குச்‌ செய்யும்‌ பணி. 
lipstick (nN) - உதட்டுச்சாயம்‌. 
liquefy (v) - நீர்மமாக்கு. 
liquefaclion (n) -நீர்மமாக்கல்‌. 

liquescent (a) - உருகும்‌, நீர்ம 
மாகும்‌. 

ரப்பா (6) - சாராய ஆவி, இன்‌ 
தேறல்‌. 

வயர்‌ (ஈ) - நீர்மம்‌, மெய்யொலி 
(1,£) (௮) - நீர்மமான, தெளி 
வான, பணமாக்கக்‌ கூடிய. [0- 
யர 985 - நீர்மவளி. 


liquidate (9) - கடன்தர்‌, கலை, 
மூடு (தொழில்‌) ॥0ப102(01 (௩) 
- கலைப்பு அலுவலர்‌. | பேர 
(1) - நீர்மை, நீர்மத்‌ திறன்‌. 

॥/0ய/026 (4) - நீர்மமாகச்‌ செய்‌, 
கரைந்து நீர்மமாக்கு ||0ப101267 
(॥) - தீர்மமாக்கும்‌ கருவி, நீர்ம 
மாக்கி. 

110601 (ஈ) - மது, தேறல்‌, 
சாராயம்‌. 

liquorice (n) - அதிமதுரத்‌ 
திலிருந்து எடுக்கும்‌ இனிப்பு 
(மருந்து); அச்செடி 

ரக (0) - லிரா, இத்தாலி, துருக்கி 
யில்‌ பண அலகு. 

11516 (Nn) - காலுறைப்‌ பருத்தி 
இழை. 

150 (0) - குழறல்‌(4) -குழறிப்பேச 
lispingly. (adv) 

1850 (8) - விரைவும்‌ அழகுள்ள 
(இயக்கம்‌). 

[ist (0) - பட்டியல்‌, (9) - பட்டிட 
உருவாக்கு listed building - 
பாதுகாப்பிற்‌ குரிய கட்டிடம்‌. 
list price (N)-பட்டியல்‌ விலை: 
rears [ist - நிலுவைப்‌ பட்‌ 
டியல்‌, black list - கரும்‌ 
பட்டியல்‌, குற்றப்‌ பட்டியல்‌ 

15161 (n) - கேள்‌, கவனி, ஒட்டுக்‌ 
கேள்‌, (1) - கேட்டல்‌, listener 
(1) - கேட்பவர்‌. ல்‌ 

listless (a) - ஆற்றலற்ற, ஊக்க 
மற்ற. |istessly (adv). 

ists (1) - போட்டி நடக்கும்‌ களம்‌. 
(குதிரை மீது ஏறி ஈட்டி கொண்டு 
தாக்குதல்‌]. 


litany 


354 lve 


காரு (0) - வழிப்பாட்டுப்‌ 
பாடல்‌, அலுப்பு தட்டும்‌ நீண்ட 
ஒப்புவிப்பு. 

1161௮! (8) - மூலத்தை ஒத்த, சொல்‌ 
லுக்குச்‌ சொல்‌, ஓஒ. fee. 
பொருள்‌. அடிப்படை ஓரிஏபாஃ- 
tive, metaphorical. கற்பனை 
வளமிலா. literal, literal error 
- அச்சுப்பிழை, literally (adv) 

terary (a) - இலக்கியம்சார்‌. | 
erary criticism - இலக்கியத்‌ 
திறனாய்வு. 

literate (a) - எழுதப்படிக்கத்‌ 
தெரிந்த (X illiterate) literati (n) 
- இலக்கிய அறிவாளி |teratபre 
(॥) - இலக்கியம்‌, Science 
॥trature - அறிவியல்‌ இலக்‌ 
தியம்‌. 

the (8) - எளிதில்‌ வளையக்கூடிய 

|ீ£hர்ப௱ () -இலித்தியம்‌, வேதித்‌ 
தனிமம்‌ (உலோகம்‌). 

lithograph (n) - கல்வரைப்‌ படம்‌ 
lithography (n) - கல்வரை 
அச்சு. lithographic (a). 

lithosphere (n) - பூமி உருண்டை 
யின்‌ மேற்பகுதி. 

॥£ரஜகாீ (௩) - வழக்காடுபவர்‌, ய்ய 
gate (9) -வழக்காடு ॥//9904௦ 
(ற) - வழக்காடல்‌. 

its (ஈ) - பூஞ்சு, |itMus paper 
பூஞ்சுத்தாள்‌. 

[110185 (ஈ) - வஞ்சப்புகழ்ச்சிக்‌ 
கூற்று. 

tre (ர) - லிட்டர்‌ (அளவு) 


42 (1) - குப்பைக்கூளம்‌, வைக்‌ 
கோல்‌ படுக்கை, தூக்குப்‌ 
படுக்கை, (8) குட்டிபோடு, 
மனா bin - குப்பைத்தொட்டி. 
litter-lout, bug (n) - பொது 
இடத்தில்‌ குப்பை போடுபவர்‌. 

(016 (8) -சிறிய, மிக அருகலான, 
கிட்டத்தட்ட 8 |!16 - கொஞ்சம்‌ 
littleness (n) - சிறுமை, 
தழ்மை,!he little bear - சிறு 
கரடி. ஒ great Bear. the little 
people, folk - குறளிகள்‌, 
தேவதைகள்‌. [ittle (pron) - 
சிறுஅளவு. (804) -மிகச்‌ சிறிது. 
little by little - கொஞ்சங்‌ 
கொஞ்சமாக, படிப்படியாக. 

1801௮ (a) - கரையோர, தூய (1) 
கரையோரப்பகுதி. 

யாவு () - நிலைத்த பொது 
வழிபாடு. (இருச்சபை) |(பா0- 
cal (a) - liturgically (adv). 

live (a) - உயிருள்ள, உண்மை 
யான, மின்சாரமுள்ள, நாட்ட 
முள்ள, நேர்‌ (ஒலிபரப்பு), 
a live wire - ஆற்றல்மிக்கவர்‌. 
(x dead) live broadcast - நேர்‌ 
ஒலிப்பரப்பு. ive bomb - 
வெடிக்க உள்ள குண்டு. [ive 
8/6 - உண்மையான பாம்பு 
1/௨ we - மின்சாரமுள்ள கம்பி 
துடிப்பான ஆள்‌. 

146 (4) - உயிருடன்‌ இரு, வாழ்‌, 
நிலைத்திரு. liveable (a) - 
வாழ்வதற்குரிய, பொறுக்கக்‌ 
கூடிய, நiveable - in (8) - வாழ்‌ 
வதற்குத்‌ தகுதியான (வீடு) 
liveable with (a) - உடன்‌ வாழ்‌ 
வதற்கேற்ற. 


livelihood 


355 


lobby 


livelihood (n) - வாழ்க்கைத்‌ 
தொழில்‌, பிழைப்பு. lielong 
(8) - மிகநீடித்த. lively (2) - 
எழுச்சியுள்ள, சுறுசுறுப்புள்ள 
fen (9) - களர்ச்சியூட்டு. 

(பள (ர) - கல்லீரல்‌, ஈரல்‌, குறிப்‌ 
பிட்ட வாழ்வுள்ளவர்‌. liverish 
(8) - கல்லீரல்‌ கோளாறுள்ள. 
liver sausage - ஈரல்‌ கறி. 

livery (Nn) - தனிச்சருடை, உறை. 
liveried (a) - இச்சருடை 
அணிந்த, livery company - 
இச்சருடை நிறுமம்‌. 

livestock (6) - கால்நடை. ive- 
stock inspector - கால்நடை 
ஆய்வர்‌. 

1 (8) - நீலமான. 

[ரர (1) - வாழ்க்கை, பிழைப்பு. 
(a) - உயிருள்ள, வாழ்க்கைக்‌ 
குரிய. (% Non-living). the 
ஸ்ர - வாழும்‌ மக்கள்‌. |॥\ரறர 
death - தொடர்துன்பம்‌. [vg 
160610 - வாழ்நாளிலேயே 
பேரும்புகழும்‌ பெறுபவர்‌. 
living memory - இன்றுள்‌ 
ளோர்‌ நினைவெல்லைக்‌ 
குட்பட்ட. 

living room - இருக்கும்‌ அறை, 
வரவேற்பறை. 

living wage (n) - வாழ்கூலி, 
“பிழைப்பு-ஊதியம்‌. 

living, standard of - வாழ்க்கைத்‌ 
தரம்‌. 

12௮d (ஈ) - பல்லி இனம்‌. 0808 
2310 - ஓணான்‌. house |izard 

பல்லி. 


॥a௱a (॥) - பொதி விலங்கு (தென்‌ 
அமெரிக்கா). 

118105 (॥) - தென்‌ அமெரிக்கப்‌ 
புல்வெளி. 

1௦ (inter) - பார்‌. 

1080 (ஈ) - சுமை, பளு, பாரம்‌ 
(loaded, loaded). (4) - சுமை 
யேற்று, சரக்கேற்று, துப்‌ 
பாக்கியில்‌ மருந்தடை (% பா- 
load). loaded (a) - சுமை 
ஏற்றிய. ௮ 108060 question - 
துன்புறுத்தும்‌ வினா. 

l0ad-line (ஈ) -சுமைவரி (கப்பல்‌). 

loadstar - lodestar. 

loadstone - lodestone. 

1௦87 (ஈ) - ரொட்டித்துண்டு. 
loaves (pl) (8) - சோம்பித்திரி. 
loafer (௫) - சோம்பித்திரிபவர்‌. 

1௦am (॥) - செங்கல்‌ களிமண்‌, 
தோட்டமண்‌. 083 (8). 

1081 (ஈ) - கடன்‌, இரவல்‌. (4) - 
கடன்கொடு. l0an-collection - 
இரவல்‌ கலைப்பொருள்‌ திரட்டு 
(கண்காட்‌ சக்கு). 1081-8010 - 
கடன்‌ (வாங்கிய) சொல்‌. 

loath (a) - அருவருப்பான, 
விருப்பமில்லாத. loathe (4) - 
வெறு, அருவருப்புடன்‌ பார்‌. 
loathing, loathsome (a) - 
அருவருப்பான. 

1௦0 (V) - உயர அடி (ஆட்டம்‌) (1) 
- உயர அடித்த பந்து. 

lobby (n) - நுழைவறை (விடுதி, 
மன்றம்‌), பொது அறை, ஆதரவு 
தேடுபவர்‌. (4) - ஆதரவு தேடு. 


lobe 


356 


locket 


lobe (n) - மடல்‌, சதுப்பு, இதழ்‌, 
தொங்கல்‌. (நுரையீரல்‌, 
மூளை). 10060 (3) - மடலுள்ள. 
lobotomy (0) - மடல்‌ நறுக்கம்‌ 
(மூளை). 

lobster (n) - நண்டின உயிர்‌. |00- 
$er-றot - நண்டுபிடி பானை. 

10021 (0) - உள்ளூர்வாசி, பொது 
மனை, தொழிற்சங்கக்‌ இளை. 
local administration - உள்‌ 
ளாட்‌2ி. 1009] anaesthetic - 
உள்ளிட மரப்பு மருந்து. 10081 
authority - உள்ளாட்சி 
அலுவலர்‌. 1009! 021 - உள்ளூர்ப்‌ 
பேச்சு (தொலைபேசி). local 
0010பா - உள்ளிட வண்ணம்‌. 
(புதினம்‌) 1003 disarrange- 
ent - உள்ளுறுப்புக்‌ கோளாறு. 
local doctor - உள்ளூர்‌ மருத்து 
வர்‌. 10681 government - 
உள்ளாட்சி (நகராட்சி). 1௦௮! 
option (Nn) - உள்ளூர்க்‌ 
கருத்துரிமை. 10091 time - 
உள்ளூர்‌ நேரம்‌. ஓ. Standard 
time. local trade - உள்ளூர்‌ 
வணிகம்‌. |0081 variation - 
உள்ளூர்‌ வேறு பாடு, 

locale (n) - காட்சிஇடம்‌. 

locality (n) - வாழ்பகுதி, நிலை, 
நிகழிடம்‌. 

localize (4) - உள்ளிடப்டுத்து, 
ஓரிடத்திற்கு உட்படுத்து. |0C௮- 
ization (௩) - உள்ளிடப்‌ 
படுத்தல்‌. 


100816 (4) - இடங்கண்டறி, குறி, 
நிறுவு. 100940 (ஈ) - இடம்‌, 
நிலை, இடங்காணல்‌, இடவகம்‌ 
(கணி), காட்சி இடம்‌, படப்‌ 
பிடிப்பிடம்‌. 

10௦ 0- முன்னரேகுறிப்பிட்டுள்ள 
வாறு. ஓ. 0p it. 

1௦௦4 (ஈ) - ஏரி, கடல்‌ உட்பகுதி, 
கடற்கழி. 

100% (0) - தொங்குமுடி, கூந்தல்‌. 
locks (n) - தலைமுடி. 

100 (0) - பூட்டு, தேக்குவாயில்‌ 
(கால்வாய்‌), கிடுக்கிப்பிடி, 
பகுதிகள்‌ பிடித்துக்‌ கொள்ளுதல்‌ 
மேல்வரை திருப்பல்‌ (ஊர்தி 
முன்‌ சக்கரம்‌). 00 gate - 
தேக்குவாயில்‌. 

100 jaw - வாய்ப்பூட்டு நோய்‌ 
(எடடானஸ்‌). 

lock-keeper - தேக்குவாயில்‌ 
பொறுப்பாளர்‌. 

lock nut - கூடுதல்‌ இருகு. 10CK- 
Sh - பூட்டுசெய்பவர்‌. [00K- 
sith - பூட்டுத்தையல்‌. [0 
பற (0) - சிறை, காவலறை. 

lock (4) - பூட்டு, பொருத்து. 1001- 
able (a) - பூட்டக்‌ கூடிய. 

locker (n) - பெட்டகம்‌. [l0cker- 
700 - உடை மாற்று அறை. 

lock-out -(n) - கதவடைப்பு 
(தொழிலாளர்களை உள்ளே 
விடாமல்‌). 

locket (n} - பதக்கம்‌, பேழை. 


locomotion 


357 


logistics 


locomotion (n) - இடம்‌ பெயர்‌ 
இயக்கம்‌ (மண்‌ புழு). 10000- 
1/6 (1) - இடம்பெயர்‌ எந்திரம்‌, 
நீராவி எந்திரம்‌, தொடர்‌ வண்டி 
எஞ்சின்‌. 

locum (Nn) - மருத்துவத்‌ துணை 
யாளர்‌. 

locus (n), loci (pl) - இருப்பிடம்‌, 
நிலை கொள்ளிடம்‌, இயங்கு 
வரை (கண). 0௦S classicus 
- நன்கு தெரிந்த பகுதி (நுகர்‌ 
பொருள்‌). 

locus standi - நன்கு தெரிந்த 
நிலைமை, தலையீட்டு உரிமை. 

100ப5( (1) - வெட்டுக்கிளி. 

locution (0) - பேச்சுநடை, சொற்‌ 
றொடர்‌, மரபுத்‌ தொடர்‌. 

1006 (ஈ) - தாதுப்படுகை. |006- 
5181 - துருவமீன்‌. வழிகாட்டு 
நெறிமுறை. |0806 stone - 
காந்தக்கல்‌. 

lodge (ஈ) - தங்குமனை, உறை 
விடம்‌.(/) - இடங்கொடு, பதிவு 
செய்‌ (வழக்கு) தங்கு, தங்க 
இடங்கொடு. 100060 015- 
posal. |. dis - ஓராண்டு முடிவு, 
ஓ.மு., (ஆவணம்‌ ஓராண்டு 
வரை மட்டுமேவைக்கப்படும்‌. 

100961 (ஈ) - தங்கி வாழ்பவர்‌. 

lodgement (n) - பதிவுசெய்தல்‌ 
(வழக்கு, புகார்‌), அடைப்பு 
(அழுக்கு). 

lodging house (ஈ) - தங்குமனை. 
1௦091105 - தங்கும்‌ அறைகள்‌. 

loess (n) - வண்டல்‌ மண்‌. 


1௦1 (௫) - மாடியறை, மாறுமாடி, 
படிமேடை. (9) - அடி, உதை. 
1௦1160 (a) - பந்தை உயர அடிப்‌ 
பதற்கு ஏற்றவாறு அமைந்த 
(குழிப்பந்த). 08 (2)- உயர்ந்த 
செருக்குள்ள, மிக உயரமான. 
loftily (adv). 

100 (1) - மரக்கட்டை, விறகுக்‌ 
கட்டை, விரைவுமானி (கப்பல்‌), 
வேலை/பணிக்கணக்கு. 
மடக்கை. (4) - குறிப்பு பதிவு 
செய்‌, குறித்ததை அடை. 
109010 (1) - மரம்‌ வெட்டல்‌. 
logging camp - மரம்‌ வெட்டு 
முகாம்‌. 

log-book - குறிப்பேடு (ஊர்தி, 
நிறுவனம்‌). 

log-cabin - மரக்குடிசை. 

1௦9-jam - முட்டுக்கட்டை, தேக்‌ 
கம்‌. 

logarithm (n) - மடக்கை, ஓ. 8॥- 
logarithm. 

loggerhead (n) - மடையன்‌. 24 
1000816805 - சச்சரவில, 
சண்டையில்‌, மாட்டாங்கியில்‌. 

100018 (n) - திறந்த படி மேடை. 

10091௦ (1) - தருக்கம்‌, வாய்வியல்‌, 
ஏதியல்‌, ஏதுமுறை, ஏதுகாட்டுந்‌ 
திறன்‌, வடிவமைப்பு நெறி 
முறை (கணி). 100108 (1) - 
ஏதியலார்‌. |0912! (2) - ஏதியல்‌ 
சார்‌, பகுத்தறியும்‌. [09ically 
(adv). 

logistics (n) - பணிவழங்க 
மைப்பு. ஒரு திட்டம்‌ அல்லது 
பணியை நிறைவேற்றுவதற்‌ 
கான நுணுக்கமான செயற்‌ 
திட்டம்‌ |0915110 (8) - இவ்‌ 
வமைப்பு சார்‌. 1௦gistically 
(adv). 


358 


longitude 


logo 

1௦9௦ (ஈ) - சொற்குறி (இலச்‌ 
சினை) நிறுவனம்‌. 

10908 (ஈ) - நாதமுதல்‌, இரு 
எழுத்து, ஓங்காரம்‌, முதற்‌ 
பொருள்‌. 

101ஈ (1) - இடுப்பு, அரை, இடுப்பு 
இறைச்சி, இனப்பெருக்க 
ஊறுப்புகள்‌. [loin cloth - 


இடுப்பு வேட்டி, அையாடை. 
loiter (v) - சோம்பிநில்‌, இர்‌. 

101! (9) - சோம்பி இரு, "நாக்கைத்‌, 
தொங்கவிட்டுக்‌ கொண்டிரு. 
lollipop (8) - தின்பண்ட வகை 
(தித்திப்பு), குச்சிமிட்டாய்‌. 
lone, lonely, lonesome (a) - 
தனியே. lonliness (Nn) 

தனிமை. lonely hearts - 
திருமணம்‌ நாடி நட்பு கொள்‌ 
பவா. 
1019 (8) - நீள, நீண்ட (காலமாக). 
1௦00-0051 - பெரும்படகு. 
1019-௦௦: - கையிழுநீள்வில்‌. 
long-distance - நெடுந்‌ 
தொலைவு (ஊர்தி). 
long-division - தீள்வகுத்தல்‌. 
long-drink - பேரளவு குடிநீர்‌. 
long-drawn-out - நீட்டித்துச்‌ 
செல்லும்‌. 
1௦19-80 - பொதுவாக எழுதும்‌ 
கையெழுத்து (% 5001-1810). 
long johns - 8ழ்க்கால்சட்டை. 
long jump - broad jump - நீளந்‌ 
தாண்டல்‌, அகலத்‌ தாண்டல்‌ 
1௦09-1176 (8) - நெடுங்காலப்‌ பய 
னுள்ள 


1019-(160 - நீண்டநாள்‌ வாழும்‌. 

ong - 0005 - மிகச்‌ சமமற்ற 
ஒற்றை எண்கள்‌ 50-1 

long - playing record 
நெடுநேரப்‌ பதிவிசைத்‌ தட்டு. 

long-range - நீள்‌ எல்லை, நெடுங்‌ 
காலத்‌ (திட்டம்‌) (X short 
range). 

long-sighted (a) - நெடும்‌ 
பார்வையுள்ள (%  shா£- 
sighted). 


= | long-standing - நெடுநாளைய. 


1009-5100 - இலக்குக்கட்டை பின்‌ 
நிற்கும்‌ கள ஆட்டக்காரர்‌. 

long-suffering - தொல்லை 
களைப்‌ . பொறுக்கும்‌. 

long-suit - கைவசச்‌£ட்டுத்‌ 
தொகுதி, விஞ்சுபொருள்‌ 

1nஏ-i௱e - நெடுநாளை, நீண்ட 
கால. நெடும்பருவ (% short 
term) 

long ton - (எடையளவு) 2240 
பவுண்டு 

long-wave,LW - நீள்லை 
(வானொலி) அலைநீளம்‌ 1000மீ. 

long-vacation - கோடை 
விடுமுறை. 

longevity (n) - நீண்ட வாழ்வு. 

1௦0940 (6) - விருப்பம்‌, வேண்‌ 
டும்‌. longingly (adv). 

longitude (n) - நெடுக்குக்‌ கோடு, 
தீர்க்கக்கோடு. 1010110018] (3) 
-நெடுக்குக்கோடுசார்‌. நீள [01- 
gitudinal waves நீள அலைகள்‌ 
longitutinal section - 
நீள்வெட்டுத்‌ தோற்றம்‌ (X 01055 
section) longitudinally (adv). 


long-shoreman 


359 


lord 


long-shoreman (1) - கப்பல்‌ 
சரக்கை ஏற்றி இறக்குந்‌ தொழி 
லாளி. 

longways, wise (adv) - நீள 
வாட்டில்‌. 

1௦௦ (1) - கழுவுமிடம்‌ 

1௦0184 (n) - பீர்க்கம்‌ பஞ்சுக்‌ கூடு 

1௦0k (9) - நோக்கு, பார்‌ (1) - 
பார்வை, நோக்கு scientific 
௦௦௦k - அறிவியல்‌ பார்வை, 
நோக்கு. 10௦% (ரா£eri) - பார்‌! 
look - alike (n) - ஒத்த உருவ 
முள்ளவர்‌. 

looker (n) - கவர்ச்சி நங்கை. 

looker - on (ஈ) - பார்வையாளர்‌. 

1௦௦% -1ஈ (0) - பங்கு கொள்ளல்‌. 

looking - glass - முகம்பார்க்கும்‌ 
கண்ணாடி. 

look-out (n) - உற்றுநோக்கு 
மிடம்‌, கண்காணிக்கும்‌ இடம்‌, 
(பகைவர்‌) 

look - through (n) - விரைந்து 
படித்தல்‌. 

loom (n} - நெசவுத்தறி. h௮n0- 
loom (n) - கைத்தறி. (4) - தெளி 
வில்லாமல்‌ தோன்று, அச்சுறுத்‌ 
தும்‌ வகையில்‌ தோன்று. 

loony (௭) - சோம்பேறி. loony - 
bin (॥) - மனநோயாளி மனை. 

1000 (॥) - வளையம்‌, கொக்கி, 
கண்ணி, சுற்று, கட்டளை நிறை 
வேற்றல்‌ (கணி), கருத்‌ தடை 
வளையம்‌, சுருள்‌ (4) - சுருளாக 
வளை, வளைத்துக்‌ கட்டு. 


loophole (n) - ஓட்டை, 
கோட்டைச்சுவர்‌ த்துளை. 

loopline (n) - களைவழி, புற 
வழி. 

10056 (8) - தளர்ச்சியான, நன்கு 
அமையாத, தெளிவற்ற, கட்டுப்‌ 
பாடில்லாத (% tight) loosely 
(adv). ‘loose (4) - அவிழ்த்து 
விடு, சுடு. 10086 (॥) - கட்டுப்‌ 
பாடில்லா மகிழ்ச்சி, நுகர்வு. 
1005$6-00% - தாராள இடம்‌ 
(குதிரை லாயம்‌). 1005 COV- 
615 - கழற்றும்‌ உறைகள்‌ (நாற்‌ 
காலி). (0086 1684 - அகற்றும்‌ 
தாள்கள்‌ உள்ள (சுவடி). 1௦0௦5௪ 
(4) - தளர்த்து, விடுவி. 

100 (1) - கொள்ளைப்பொருள்‌(4) 
- கொள்ளையடி. ஓ pillage, 
plunder. 100187 (n) - சூறை 
யாடுபவர்‌. 

100 (9) -கழி, வெட்டு (இளை). 00 
- 88160 (8) -தொங்கு செவி 
யுள்ள. |00-81060 (9) - ஏற்றத்‌ 
தாழ்வான. 

1006 (9) - பாய்ந்தோடு (புலி). () 
- பாய்ந்தோடல்‌, விரைந்தோடல்‌. 

loquacious (a) -வம்பளக்கும்‌, 
வெட்டிப்‌ பேச்சு பேசும்‌ 00ப2- 
ciously (adv). 

100ப2( (nN) - அழகுமரம்‌ (சீனா). 

100 (ஈ) - ஆண்டை, அரசன்‌, 
ஆள்பவர்‌, நிலக்கிழார்‌, பெரு 
மகன்‌ (4) .- இறுமாந்து நட. 
lordly (8) - வீறார்ந்த. lordship 
(1) - பெருமகன்‌, பெரு மகன்‌ 
பட்டம்‌, ஆட்சி, ஆணை 
உரிமை அதிகாரம்‌. 


lore 


360 


love-sick 


1016 (1) - கல்வியறிவு, வழிவழி 
யறிவு. folklore (n). 

1௦1ஈ (8) - தனிமையான. 

lorry (0) - சரக்குத்து. [0ாரy driver 
சரக்குந்து ஓட்டுநர்‌. 

lose (4) - இழ, தொலை, |05எr 
(॥) - இழப்பவர்‌, தோல்வியுறு 
பவர்‌. 1085 (1) இழப்பு [058 - 
16808 - குறைப்புவிலை, 
வீழ்ச்சி விலை. 

1௦st (a) - இழந்த, குழம்பிய. 1051 
property - இழப்புச்‌ சொத்து, 
பொருள்‌. lost property office 
- இழப்புப்‌ பொருள்‌ அலுவல 
கம்‌. 

lot (n) - முழுஎண்‌, அளவு, 
தொகுதி, நிரம்ப, மனை, பகுதி, 
ஊழ்‌, நற்பேறு திருவுளச்‌ சீட்டு. 

lotion (7) - கழுவு மருந்து, தடவு 
மருந்து, பூசுபொருள்‌. 

lottery (n) - குலுக்குச்‌ £ட்டுப்‌ 
பரிசுமுறை, குருட்டு வாய்ப்பு 
முறை ஓ raw, raffle. நல்‌ 
வாய்ப்பு. 

1010௦ (ஈ) - நிகழ்தகவு அடிப்படை 
யிலான ஒரு சூதாட்டம்‌ 

lotus (n) - தாமரை. |0tus eater - 
சோம்பேறி. lotus position - 
அட்டாணைக்‌ காலிட்டு அமர்‌ 
தல்‌ (தியானம்‌) 

loud (a, adv) - உரத்த, |0uder, 
loudest, loudly (adv). loud - 
hailer, bull-horn (n) - உரக்கப்‌ 
பேசு. ஓ megaphone loud- 
ஈ௦ப£ர (0) - வீறாப்பு பேசுபவர்‌. 

lough (ஈ) - ஏரி, கடற்கழி. 

lounge (4) - சோம்பித்திரி, தயங்கி 
நட சாய்ந்து நில்‌. (॥) - தங்கு 
மறை, அமரும்‌ அறை. [0பாஏூா 
(1) - சோம்பேறி. 


lounge-bar - உயர்விலை மதுக்‌ 
கடை. 

tounge-suit - ஒப்புடை, நிகர்‌ 
வுடை (அலுவலகம்‌) 

1௦யr (8) - சினமுறு, சிடுசிடுப்‌ 
புடன்‌ இரு. இருண்டிரு. 

louse (n) - பேன்‌. lice (pl). lousy 
(a). 

100 (ஈ) - மூடன்‌, முட்டாள்‌, 
முரடன்‌. 

louvre (n) - காற்றுப்புகு பல 
கையடுக்கு. 

lovable (a) - விரும்பத்தக்க. 

love (ஈ) - அன்பு, காதல்‌, அருள்‌ 
(2) - காதலி, அன்புகாட்டு, 
விரும்பு, lovely (8) - அழகான, 
கவர்ச்சியான, நுகரத்தக்க. 
lovely (0) - ay. loveless (a) 
- அன்பற்ற. [0Vஒ-லரீவர - காதல்‌ 
செயல்‌. |0ஒ-biரஎ - காதல்‌ 
பறவை (கிளி). 

love-child - காதல்‌ குழந்தை 
(திருமண மாகாப்‌ பெற்றோர்‌ 
கள்‌ குழந்தை). 10Ve-hate rela- 
௦5 - விருப்பு வெறுப்பு 
தொடர்பு, உறவு. [0ve-letter- 
காதல்‌ கடிதம்‌. 1046-1018 - 
காதல்‌ தோல்வியால்‌ வருந்தும்‌, 
காதலுக்கு ஏங்கும்‌. 

love-making - காதல்‌ செய்தல்‌, 
காதலித்தல்‌. love-match- 
காதல்‌ இணை. love-potion - 
காதல்‌ ஊட்டும்‌ பானம்‌. 

love-seat - சிறு இருக்கை. 

love-sick - காதலால்‌ துன்புறும்‌. 
love-song - காதல்‌ பாட்டு. 
love-story - காதல்‌ கதை. 


lover 


361 


lubber 


lover (n) - காதலன்‌, விரும்புவர்‌, 
விரும்பி. (04615 - காதலர்கள்‌. 
loving (n) - விரும்பும்‌, அன்பு 
காட்டும்‌. 104179 - பேற - மதுக்‌ 
கோப்பை. loving-kindness - 
அன்புள்ளம்‌. 

108 (8) - தாழ்வான, 8ழான, 
குறைந்த, இழிவான, ஆற்ற 
லற்ற. [014-001 (8) - தாழ்‌ 
குடிபிறப்புள்ள. [W-ஸrow - 
பண்பாடற்றவர்‌. ய 

lowclass (a) - தாழ்‌ சமுக 
வகுப்புசார்‌, தாழ்பண்புள்ள. : 

lower - case - சிறிய எழுத்‌ 
துக்கள்‌, அறைப்பெட்டி (அச்சு) 
ஓ. upper case. 

lower chamber - 8ழவை (சட்ட 
மன்றம்‌). 

low-down (a) - பூட்டகமான, 
மதிப்பற்ற. 

low frequency, LF - தாழ்‌ 
அதிர்வெண்‌. 

low-key (a) - எழுச்சியற்ற. 

1௦4-180 - தாழ்‌ நிலம்‌ (ட high 
land) low lander - தாழ்நிலை 
வாசி. 

low-level language - ழ்‌ நிலை 
மொழி. (% high level lan- 
guage) i 

low - lying (a) - தாழ்வாக 
அமைந்துள்ள. 

௦ - id - குறைந்த கூலி 
கொடுக்கப்படும்‌. 

low - pitched - தாழ்‌ உரப்புள்ள 
(ஒலி). 


low - Season - குறை பருவம்‌. 

low - spirited (a) - சோர்வுள்ள 

low - rise (a) - சில அடுக்குகள்‌ 
உள்ள (வீடு) 

104 - 106 - தாழ்வலை. 

low - water mark - தாழ்நீரலைக்‌ 
குறி. தாழ்நிலை. 

low (॥) - குறைந்த அளவு, 
பசுவைப்‌ போல்‌ கத்துதல்‌ (0) - 
பசுவைப்‌ போல்‌ கத்து. 

10461 (4) - தாழ்ந்து, தாழ்வாக்கு, 
அளவில்‌ குறை, சிறுமை 
படுத்திக்கொள்‌. 

lowly (adv) - தாழ்வரிசையுள்ள 
lowliness (n) - தாழ்வு, பணிவு. 

loyal (a) - உண்மையான, 
பற்றுதியுள்ள. loyally (adv). 
loyalty (n) - உண்மை, பற்றுதி. 

lozenge (n) - சாய்சதுரம்‌, 
'இனிப்புள்ளகரையும்மாத்திரை 
throat lozenge - தொண்டை 
கரைமாத்திரை. 

LP - long playing (record) 
நீள்நேரப்‌ பதிவிசைத்‌ தட்டு. 

ட - plate - கரை ஒட்டு 
வதைக்குறிக்குமித்கடு (ஊர்தி). 

LSD -Lysergic Acid Diethylamide 
மூளையைத்‌ தாக்கி “மாயக்‌ 
காட்சிகளை உண்டாக்கும்‌ 
வேதிப்‌ பொருள்‌. 

LST - local standard time - 
உள்ளூர்த்திட்ட நேரம்‌. 

[0 - வரையறையுள்ள (நிறுமம்‌). 

lubber (n) - மடையன்‌, 
முட்டாள்‌, [ubberly (adv). 


lubricate 


362 


jumbering 


lubricate (4) - உயவிடு. lubricant 
- உயவிடு பொருள்‌. 01024௦ 
(1) - உயலிடல்‌. 

luburicious (a) - காம வேட்கை 
யுள்ள. 

1ப௦6 (8) - பளபளப்பான. 

lucerne (n) - Sவனப்புல்‌. 

1பஎப (8) - தெளிவாக விளங்கு 
இற. 10010 50/16 - தெளிநடை. 
lucidity (1) - தெளிவு. 

1௦4 (0) - விடிவெள்ளி, சைத்தான்‌, 
நச்சுத்தீக்குச்சி. |uciferous (a). 

1பck (1) - நற்பேறு, அதிஷ்டம்‌, 
குருட்டடி lucky (a) -luckily. 
luckless (a) - நற்பேறற்ற. |1ப௦% 
(4) - நற்பேறு உண்டாக்குக. 
lucky dip - நற்பேற்றுப்பேழை. 

lucrative (8) - ஆதாயமுள்ள. 

பcre (ஈ) - ஆதாயம்‌, பணம்‌ 
பண்ணல்‌. 

lucubrate (v) - கருத்துகளை 
எழுத்தில்‌ அமை, இரவில்படி. 
lucubration (ஈ) - தலையாய 
நூல்‌, 

1ப00116 (ஈ) - இயந்திர மயமாதல்‌ 
பெருகுவதை மாற்றம்‌ விரும்‌ 
பாதவர்‌. 

ludicrous (a) - நகைப்புக்‌ 
இடமான. கேலியான [பபர- 
crously (adv). 

1ப௦ (॥) - எளிய பகடையாட்டம்‌ 

1065 (0) - தொத்து நோய்‌, மாமாரி, 
மேக நோய்‌. 

1பர* (4) - செலுத்து, (கப்பல்‌, 
காற்றுத்‌ இசை நோக்கி) 

ரப (4) - முயன்று இழு. (॥) - 
நீட்சி, 

(படு - hole - காதுத்துளை (கொச்சை). 


1ப06 (1) - பனிக்கட்டிச்‌ சறுக்கு 
வண்டி. (சுவிட்சர்லாந்து), 

luggage (ஈ) - மூட்டை முடிச்சு, 
பெட்டிபடுக்கை1ப00806-[80% 
- மூட்டை முடிச்சு நிலை 
யடுக்கு. |ப00806 van - 
மூட்டை முடிச்சு வண்டி, 
கூண்டு (தொடர்பு எண்‌). 

1008 (ஈ) - சிறிய கப்பல்‌... 

lugubrious (a) - இரங்கத்தக்க, 
வருத்தமுள்ள. |பஏபbriously 
(adv). 

lugworm (nN) - கடற்கரை 
மணற்புழு (தூண்டில்‌ இறை). 

lukewarm (a) - இளஞ்சூடான, 
ஆர்வமற்ற. 

[ப (0) - அமைதி. (4) - தாலாட்டித்‌ 
தூங்க வை, அமைதிப்படுத்து. 

பரி (1) - தாலாட்டு. 

ப௱bago (nN) - மூச்சுப்பிடிப்பு. 

பாமா - இடுப்புசார்‌. (பாக 
pain - இடுப்பு வலி. (பா 
puncture - இடுப்புத்துளைப்பு 
(௨எசி மூலம்‌) !பmbar vertebra 
- இடுப்பு முள்‌எலும்பு. 

1யாமஊ (nN) - குப்பை கூளம்‌, 
தண்டுமுண்டு. (4) - சுமையாக 
அமை, தேவையில்லாமல்‌ 
நிரப்பு, அருவருப்பாக அசைந்து 
செல்‌ (யானை). 

lumber-jack (nN) - மரம்‌ வெட்டு 
பவர்‌. 

lumber-jacket (n) - இடுப்பு 
வரையுள்ள சட்டை. 

lumber-room -தண்டுமுண்டு 
அழை. 

lumbering (8) - தள்வாடும்‌. 


lumen 


பாள (1) - உறுப்பின்‌ உள்ளிடம்‌, 
ஒளியலகு. 

1பார்ணு (1) - ஒளியுடையவர்‌, 
ஒளிர்பொருள்‌ (தங்கள்‌). [பாம 
1005 (9) - ஒளிரும்‌, தெளிவான. 
luminosity (n) - ஒளிர்வு, 
தெளிவு.lபinously (adv). 

ற (ா) - கட்டி, மொத்தம்‌, 
தொகுதி, (4) - ஒரே நிலையில்‌ 
நடத்து, கட்டியாக்கு, வேண்டா 
விருப்பாகப்‌ பெற்றுக்கொள்‌ 
(a) lumpy. lumpish (a) - 
கனமான, அருவருப்பான 
lumping (a). - 
பளுவான. |பாற $ப92£ - 
சர்க்கரைக்கட்டிகள்‌. பறற 8ப௱ 
* மொத்தம்‌. 

lunacy (n) - கிறுக்கு, பித்து, 
மடமை, மடமைச்‌ செயல்‌. 

[பாள (௮) - தங்களுக்குரிய. [பாகா 
601086 - இங்கள்‌ மறைவு .ப- 
ரகா ஈ௦பபle - இங்கள்‌ ஆய்‌ 
கூண்டு. [பாதா ஈலாரர்‌ - இங்கள்‌, 
மாதம்‌ (29 172 நாள்‌) ஓ. ௮len- 
dar month. 

lunatic (6) - இறுக்கன்‌, 
பித்துக்கொளி, முட்டாள்‌. |பா2- 
40 (9) - இறுக்குள்ள, முட்டா 
ளான, the lunatic fringe - 
ஒவ்வாக்‌ கருத்துள்ளவர்‌. [பா2- 


tic - asylum - மனநோயாளி: 


மருத்துவமனை. 

lune (n)- பிறை. 

1பாation (6) - உவாக்காலம்‌. 

lurch, luncheon (0) - நண்பகல்‌ 
உணவு, சிற்றுணவு (4) - நண்‌ 
பகல்‌ உணவு கொள்‌. 


363 


பெரிய, |: 


lute 


lunch-room - உணவுகொள்‌ 
அறை, 


‘lunch-time - உணவு நேரம்‌. 


[பார (0) - நுரையீரல்‌. lung-power 
(7) - பாடுதிறன்‌ 

1பார6 (1) - உடல்‌ முன்னியக்கம்‌, 
குத்து, இறுக்கல்‌ (4) - இவ்‌ 
வியக்கம்‌ உண்டாக்கு. 

lupin (0) - ஒரு தோட்டச்செடி. 

யார்‌ (ஈ) - கைவிடுதல்‌, ஒரு 
பக்கம்‌ சாய்தல்‌, தள்ளாடல்‌ (9) - 
சாய்‌, சட்டென உருள்‌, தள்ளாடு. 

1076 (௩) - கவர்பொருள்‌; கவர்ச்சி, 
இரை. (1) - கவர்‌, தூண்டு. 

யாப்‌ (8) - ஒளிர்வான, கண்கூசும்‌ 
நிறமுள்ள, வன்முறையுள்ளதும்‌ 
அதிர்ச்சியானதுமான. பரப 
(adv) 

lurk (ம) - மறைந்திரு, பதுங்கி 
யிரு, விருப்பங்கொள்‌. 

lusciot s (a) - இனிப்புச்‌ சுவை 
யுள்ள, புலன்‌ இன்பத்தைத்‌ 
தூண்டும்‌ lusciously (adv.) 

lush (8) - வளமான, செழிப்பான 
அடர்வான, 

1st (0) - காமம்‌, சிற்றின்பம்‌ (v)- 
சிற்றின்பப்படு, காமங்கொள்‌. 
lustful (a) - lustfully (adv). 

lustre (n) - பளபளப்பு, ஒளிர்வு, 
புகழ்‌, சிறப்பு lustrous (a) - 
lustrously (adv). 

lustrum (0) - ஐந்தாண்டுக்காலம்‌ 
lustra (pl). 

ப$) (8) - வீறுள்ள, வலிமை 
யுள்ள. பர!) (௮04). 

1016 (0) - யாழ்‌, கொழுமண்‌, (4) - 
கொழுமண்சேர்‌. |பர்சர5்‌ (0) - 
யாழ்‌ மீட்டுபவர்‌. 


Lutheran 


364 


macaw 


Lutheran (a, n} - கிறிஸ்துவ 
பிராடெஸ்டெண்டுப்‌ பிரிவில்‌ 
மார்டின்‌ லூதர்‌ திருச்சபை 
சார்‌, திருச்சபையார்‌. 

1மயாா்காம்‌ (8) - செழிப்பான, 
வளமான, அடர்ந்த, !பXபriance 
(1) - செழுமை, வளமை, |மய- 
riantly (adv). 

யாiate (v) - செழிப்பாக்கு, மீ 
இன்பம்‌ கொள்‌. |பXபார்௦ப5 (8) 
- மீவசதியுள்ள, மீ வசதி 
விரும்பும்‌. |பXபர0usly (adv). 

luxury (Nn) - உயர்‌ இன்பப்‌ 
பொருள்‌, இன்பவாழ்வு. 

LW - long wave - நீள்‌அலை (X 
short wave) 

lycee (n) - உயர்நிலைப்பள்ளி 
(அமெரிக்கா, பிரான்சு). 

lychee (n) - ஒருவகை இனிப்புப்‌ 

lycopod (ஈ) - காளான்‌ வகை 

[த - காரக்கரைசல்‌ (மரச்சாம்பல்‌ 
* நீர்‌) பொருள்களைக்‌ கழுவ. 

டரா (8) - படுத்திருக்கிற, பொய்‌ 
பேசுகிற, ஏமாற்றுகிற (॥) - 
(படுக்கை) 

நற்‌ (n) - நிணநீர்‌, கொழுதீர்‌, 
lymphatic gland - நீணநீர்ச்‌ 
சுரப்பி. 

நாள்‌ (4) - சிலர்‌ சேர்ந்து தமக்குப்‌ 
பிடிக்காதவன்‌ மீது குற்றமென 
ஒன்றைச்‌ சாட்டி கொலைத்‌ 
தண்டனை தருதல்‌. (8) - 
(அவ்வாறு தரும்‌ தண்டணை). 
ஓ. strip. 

நாள்‌ [aw - அவ்வாறு தண்டனை 
தரும்சட்டவிரோத நடைமுறை. 

lynx eyed (a) கூரிய பார்வை 
யுள்ள. |[ா% (॥) - காட்டுப்‌ 
பூனை வகை. 


[re (ஈ) - யாழ்‌, இசைக்கருவி 
வகை. ஓ lute. lyre - bird - 
யாழ்வால்‌ பறவை. 

[ரர (8) - யாழுக்குரிய, உணர்ச்சி, 
தெரிவிக்கும்‌, பாடக்கூடிய, (7) 
- இசைச்செய்யுள்‌, இசைப்‌ 
பாடல்‌, lyrical (a) - lyrically 
(adv). lyrist (n) - யாழ்‌ 
வாசிப்பவர்‌. lyricist (ஈ) - 
உணர்ச்சிப்பாவலர்‌. [yரiஎis 
(॥) - உணர்ச்சிப்‌ பாங்குடைமை 
(கவிதை). 


M 


M - இடைப்பட்ட அளவு, ஊர்தி 
வழி, 1000க்குரிய 2.ரோம எண்‌. 

௱ - ஆண்‌, ஆண்பால்‌, மீட்டர்‌, 
மில்லியன்‌. 

றக (॥) - அம்மா, தாய்‌, ஒ. 
௱amma,mnummy 

M.A. - Master of Arts - முதுகலை 
ஞர்‌, முதுகலை முதல்வர்‌, க. மு. 

macabre (a) - அச்சமூட்டும்‌, 
கொடுரமான (கொலை). 

macadam (ஈ) - கல்பாவிய 
சாலை. ஒ (880. Macadam- 
126 (4) - கல்பாவிய சாலை 
அமை, சரளை போடு. 

/macaroni (ஈ) - சேமியா போன்ற 
இன்பண்ட வகை. 

macaroon (nN) - முட்டை சேர்த்‌ 
துச்‌ செய்யும்‌ கேக்‌ போன்ற 
பொருள்‌. 

௱macaw (0) - நீள்வால்‌ அமெரிக்கக்‌ 
கிளி. 


mace (n) - சாதிபத்திரி, சாதிக்‌ 
காய்‌, தண்டு, தடி, கட்டியக்‌ 
கோல்‌. 118067- கட்டியக்காரன்‌ 

macerate (4) - ஊறவைத்து 
மென்மையாக்கு. 1906191100 
(॥) - ஊறவைத்து மென்மை 
யாக்கல்‌. , 

Mach (n) - மாக்‌ எண்‌, மாக்‌ 2 
(வானூர்தி விரைவு]. 

machete (1) - அகன்ற வெட்டுக்‌ 
கருவி. 

Machiavellian (a) - நேர்மை 
யற்ற, ஏமாற்றும்‌. 

machination (0) - தீய சூழ்ச்சி, 
திட்டம்‌. 

machine (nN) - எந்திரம்‌, பொறி, 
கட்டுப்பாட்டுக்‌ குழுவினர்‌ 
(அமைப்பு) (4) - வெட்டு, வடி 
வமாக்கு, மெருகிடு. ஈ20॥- 
oy (1) - இயங்கு பகுதிகள்‌ (எந்‌ 
திரம்‌), எந்திரத்‌ தொகுதி 
அமைப்பு ௱achinist (n) - 
எந்திரம்‌ இயக்குபவர்‌, எந்திர 
ஒட்டி, எந்திரம்‌ பழுதுபார்ப்பவர்‌. 
machine code - எந்திர 
மொழி (0, 1) (கணிப்பொறி). 
machine gun - எந்திரத்‌ 
துப்பாக்கி. machine - made - 
எந்திரத்தால்‌ செய்யப்பட்ட. 

machine - readable - கணிப்‌ 
பொறி புரிந்துகொள்ளக்‌ கூடிய. 

machine’ tool - எந்திரக்‌ கருவி 
(வெட்டி, வடிவமைக்க]. 

machismo (n) - ஆணாக இருப்‌ 
பதால்‌ இறுமாப்பு. 

mackerel (0) - கடல்மீன்வகை. 

mackerel sky - முகில்கள்‌ மூடிய 
வானம்‌. 


24 


365 


mackintosh (n) - நீர்புகா மேல்‌ 


சட்டை. 

macrobiotics (n) - வாழ்வை 
நீட்டிக்கும்‌ உணவு இயல்‌. 
macrobiotic (a). 

macrocosm (n) - பேரண்டம்‌, 
பெரு விண்ணகம்‌. ஓ. [1010 
cosm. 

macron (0) - நெடில்குறி. 

ஈad (0) - பித்தான, நிறுக்குற்ற, 
ஆர்வமுள்ள, Madly (adv) . 
madness (n) - கிறுக்கு ad- 
house (n)- குழப்பமுள்ளஇடம்‌. 

/adam (॥) - அம்மை, அம்மை 
யீர்‌ (விளிப்பு). 

௱/adcap (1) - கிறுக்கன்‌ போல்‌ 
நடப்பவன்‌. adden (ம) - 
எரிச்சலூட்டு, சினமூட்டு. 
maddening (a) - எரிச்ச 
லூட்டும்‌. maddeningly (adv). 

ஈadder (6) - சிவப்புச்‌ சாயம்‌ 
(எருக்கு). 

Madeira (1) - வெண்பாலைத்‌ 
தேறல்‌. 

Madonna (n) - கன்னித்தாய்‌, 
கன்னிமரியாள்‌ படம்‌. 

madrigal (6) - காதல்பொருள்‌ 
பாடல்‌. 

maelstrom (n) - ஆற்றுச்‌ சுழல்‌ 

maestro (0) - பாடற்கலை அறிஞர்‌ 

magazine, mag (1) -வெடி மருந்‌ 
துக்கிடங்கு, தளவாடக்‌ டங்கு, 
மாத இதழ்‌, திங்கள்‌ வெளியீடு 

ஈagenta () - குங்கும நிறம்‌, 
ஒளிர்‌ ஊதா சிவப்பு. 

/age(N)- மாயாவி, சித்தர்‌, முனி 

maggot (ஈ) - புழு, வேடிக்கை 
யான எண்ணம்‌, ௱aggotry (a) 


mahogany 


mahogany (n) - செங்கருங்காலி 
(8) - செந்நிறமுள்ள. 

௱agic (n) - செப்பிடுவித்தை, 
கண்கட்டுவித்தை. 180108, 
80/0 கண்கட்டு வித்தையர்‌. 
magic carpet - பறக்கும்‌ கம்‌ 
பளம்‌, மாயக்கம்பளம்‌. 118010 
eye - ஒளிமின்கலம்‌. 11901௦ 
காளா - படவிளக்கு. ற906- 
terial (a) - குற்ற நடுவர்குரிய 
magisterially (adv) - magis- 
trate (nN) - குற்றநடுவர்‌, குற்ற 
வியல்‌ நீதிபதி (1) - குற்ற நடுவர்‌ 
பதவி நிலை the magistracy 
குற்ற நடுவர்துறை, குழாம்‌ 

magnanimous (a) - பெருந்‌ 
தன்மையுள்ள, மேதக்க. ॥180- 
nanimity (n) - பெருந்தன்மை 
magnanimously (adv). 

ஈagnate - செல்வந்தர்‌, தொழில 
இபர்‌. 

magnesia (n) - மக்னிசியா, மக்‌ 
னீசியம்‌ கார்பனேட்‌, மருந்து. 

magnesium (n) - மக்னீசியம்‌, 
உலோகம்‌, உலோகக்‌ கலவை 
செய்ய. வாலிமம்‌. 

magnet (n) - காந்தம்‌, magnetic 
(௮) - காந்தமுள்ள, கவர்ச்சி 
யுள்ள. ௱agnetize.(V) - காந்த 
மாக்கு, கவர்ச்சி செய்‌, agne- 
tis (0) - காந்தவியல்‌, கவர்ச்சி 
magnetically (adv). mag- 
netic compass - காந்த இசை 
காட்டி magnetic field - 
காந்தப்புலம்‌ magnetic mine 
- நீர்கழ்‌ கண்ணி வெடி. ॥80- 
netic needle - காந்த ஊசி. 
magnetic north - காந்த 
வடக்கு. magnetic tape - 
காந்த நாடா. 


366 


magneto (ஈ) - மின்‌ பொறியாக்கி 
(அகக்‌ கனற்சி எந்திரம்‌) 
magnificent (a) - நேர்த்தியான, 


குறிப்பிடத்தக்க, மனத்தில்‌ 
பதியும்‌, magnificence (n) - 
நேர்த்தி. magnificently (adv). 
magnify (v) - உருவத்தைப்‌ 
பெருக்கு Magnification (n) - 
உருப்பெருக்கம்‌, உருப்பொருள்‌ 
அளவு. magnifer (nN) - 
உருப்பெருக்கி. magnifying 
glass - உருப்‌ பெருக்கி ஆடி, 
கை வில்லை. 
magniloquent (a) - பகட்டாகப்‌ 
பேசுகிற, முழக்கமான. [180- 
niloquence (n) - பகட்டுப்‌ 
பேச்சு. agniloquently (adv) 
magnitude (n) - பருமன்‌, 
முதன்மை, அளவு, (திசை, ஒளிர்‌) 
magnolia (n) - ஒருவகை மரம்‌ 
பற (0) - புட்டி, குப்பி. 
magnum Opus - தலைசிறந்த 
படைப்பு, நூல்‌. 
magpie (n) - ஒரு வகைப்‌ பறவை 
/aid (ற) - கன்னி, பெண்‌, 
வேலைக்காரி. ஈச (1) - சிறு 
பெண்‌, maiden Over - ஓட்டம்‌ 
எடுக்காத முடிவு. "aiden aunt 
- மணமாகா அத்தை. ॥18/0- 
enhead - கன்னிமை, 
பூப்படலம்‌. (பெண்‌ உறுப்பு). 
maiden name -பெண்குடும்பப்‌ 
பெயர்‌, முதல்‌ பெயர்‌. meiden 
506601 - கன்னிப்‌ பேச்சு, 
முதல்‌ பேச்சு. aiden voyage 
- முதல்‌ பயணம்‌ (கப்பல்‌). 


mail 


367 


a (0) - இரும்புச்சட்டை, கவசம்‌, 
அஞ்சல்கட்டு, ஊர்தி, (4) -கவசம்‌ 
அணி, அஞ்சலில்‌ அனுப்பு. 
ஈailer (ஈ) - அஞ்சல்‌ உறை. 
ஈகibag - அஞ்சல்‌ பை. ஈவ- 
box - அஞ்சல்‌ பெட்டி விற 
॥15- முகவரிப்‌ பட்டியல்‌. ஈ181- 
ஈர - அஞ்சல்காரர்‌. £௮! - 01 
சா - அஞ்சல்‌ ஆணை. ' 

௱வ்௱ (4) - நொண்டியாக்கு, 
முடமாக்கு, ள்‌ 

ள்‌ (9) - பெரு,முதன்மையான. 
mainly (adv). main clause - 
முதல்‌ கிளவியம்‌, மணி படம்‌ 
வரைகிறான்‌. ஓ. Subordinate 
clause. 

/ain 060% - கப்பல்‌ மேல்தளம்‌. 

ஈmaindrag - முதன்மைத்‌ தெரு. 

main frame - பெருங்கணிப்‌ 
பொறி,ஒ. microcomputer, 
minicomputer. 

ஈainland - பெருநிலம்‌. 

ஈaiா-றe - முதன்மை இருப்புப்‌ 
பாதை வழி. 

ளக! முதன்மைப்‌ பாய்மரம்‌. 

ஈainsail- முதன்மைக்‌ கப்பல்‌ 
பாய்‌. 

ஈainsprற - முதன்மை வில்சுருள்‌ 
(கடிகாரம்‌), முதன்மைக்‌ காரணம்‌. 

mainstay - முதன்மைக்கயிறு 
(பாய்மரம்‌). முதன்மை ஆதர 
வாளர்‌. 

mainstream (n) - முதன்மைப்‌ 
போக்கு,ஓட்டம்‌ ஈ௮tional 
mainstream - தேசிய நீரோட்‌ 
டம்‌,இரண்டு நிலையும்‌ இல்‌ 
லாதது (இசை). 


ஈain (0) - முதன்மைக்குழாய்‌ 
(நீர்‌), முதன்மைக்‌ கம்பிவடம்‌ 
(மின்சாரம்‌), இறந்த கடல்‌, the 
2/5 - முதல்வாய்‌, தலை 
வாய்‌. mains electricity - 
தலைவாய்‌ மின்சாரம்‌. 

maintain (4) - தொடர்‌, பேணு, 
போற்று, காப்பாற்று. ஈainte- 
ance (nN) - பிழைப்பு, காப்‌ 
பாற்றுதல்‌, பிழைப்பு, தேவை 
கள்‌. maintenance order (0) - 
பேணும்‌ ஆணை, ௱ஈainte- 
nance charges - பேணும்‌ 
செலவு, கட்டணம்‌. 

ஈaize (0) - மக்காச்சோளம்‌. 

majestic (a) - மாட்சிமையுள்ள, 
பெருமையுள்ள, majesty (n} - 
மாட்சிமை. majestic view - 
பெருமைக்குரிய கருத்துகள்‌, 

ஈajor (0) - பெரு, Major Opera- 
40 - பெரும்‌ அறுவை. ஓ. ௱!- 
ரா. நிறை குரல்‌ இசைக்‌ 
குறிப்புள்ள. ஈaj0ா. (v) - 
பெரும்பாடமாகக்‌ கொள்‌, மேல்‌ 
பயிற்சி பெறு. 

றர (ஈ) - இசைக்கோல்‌, 
பெரும்‌ பாடம்‌,பெரும்‌ பாடம்‌ 
பயில்பவர்‌, பெருங்குழு 
(ஆட்டம்‌), வயது வந்தவர்‌. 
ஈajoா axis - பெருமச்சு. ௱ச- 
jor general - பெரும்‌ படைத்‌ 
தலைவர்‌. 18/0 ar - பெரும்‌ 
பாகம்‌. major premise - 
பெருங்கூற்று  (முக்கூற்று 
முடிவு). major suit - 
பெருஞ்சீட்டு (சீட்டு விளை 
மாட்டில்‌) major term - 
பெருஞ்சொல்‌. 


mgjority 


368 


majority (n) - பெரும்பான்மை, 
நிறை அகவை. ௱ajority ver- 
010- பெரும்பான்மைத்‌ தீர்ப்பு 

make (V) - செய்‌, ஆக்கு, இயக்கு. 
௱/ake (0) - தொழிலாக்கம்‌, உரு 
வம்‌, செய்தல்‌. [nian Make - 
இந்தியாவில்‌ செய்தது. 

make - believe (n) - நம்பச்‌ 
செய்தல்‌. 

make - shift (n) - இடைக்‌ காலப்‌ 
பயனீடு. 

make - up (n) - ஒப்பனை. 

make - weight (n) - எடை நிரப்‌ 
பளவு, சிறுமஇப்புள்ள பொருள்‌. 

maker (1) - உருவாக்குபவர்‌. the 
Maker - கடவுள்‌ 

making (n) - ஆக்கம்‌, தேவை 
யான பண்புகள்‌. 

maladjusted (a) - தகைக்‌ 
கேடுள்ள. maladjustment (n) 
- தகைக்கேடு. 

maladministration - இறமை 
யற்ற ஆட்சி, குளறுபடியான 
ஆட்சி. 

maladroit (a) - தவறான, திறமை 
யற்ற. Maladroitly (adv). 

malady (n) - பிணி,நோய்‌. 

mala fide (804) - தீய எண்ணத்‌ 
துடன்‌ (% 00181106), உண்மை 
யற்ற, வஞ்சகமான. 

Malapropism (n) - ஒலிக்‌ குழப்‌ 
பச்‌ சொற்குளறுபடி : சிவம்‌ - 
ரஸம்‌ 

ரிகா (௨) - கன்னத்திற்குரிய 
கன்ன எலும்பு. 


malaria (6) - முறைக்காய்ச்சல்‌ 
malarial (a) - (x. antima- 
larial). 

malconent (a) - மனநிறைவற்ற, 
கிளர்ச்சி செய்யும்‌. (॥) - மனக்‌ 
குறையாளர்‌, கிளர்ச்சி செய்‌ 
பவர்‌. 

male (n) - ஆண்‌ (உயிரினம்‌) 
(x female). male chau- 
ஏறக - ஆண்களே மேலான 
வர்‌ என்னும்‌ (தவறான) கருத்து. 
male chauvinist (n) - 


இக்கருத்துள்ளவர்‌. male 
voice choir (n) - பல்குரல்‌ 
இசைக்குழு. 


malediction (ஈ) - பழிமொழி, 
வசை மொழி. maledictory 
(8) 

melefactor (ஈ) - குற்றவாளி, 
தீங்கிழைப்பவர்‌. 

maleficent (8) - தீங்பூ 
செய்யும்‌, 8161060106 (nN) 
- தீங்கு செய்தல்‌. 

malversation’(n) - ஒதுக்கிப்‌ 
பதுக்கல்‌,கையாடல்‌. 

malevolent (a) - தீங்குசெய்யும்‌. 
malevolence (n) - தீங்கி 
மைப்பு. ௱alevolently (adv). 

malformation (n) - உறுப்புக்‌ 
குறைபாடு, தோற்றப்‌ பிறழ்ச்சி. 
malformed (a) - பிறழ்ந்து 
தோன்றிய. 

malfunction (v) - வேலை செய்‌ 
யத்தவறு. ௱alfபnction (n) - 
வேலைத்திரிபு: 

malice (ஈ) - உள்ளப்‌ பகையை, 
இய எண்ணம்‌. 

malicious (a) - தீய எண்ணமுள்ள 


malign 


369 


manage 


௱/malign (a) - தீய சிந்தனை 
யுள்ள, துன்புறுத்தக்கூடிய. (4) - 
அவதூறு, புறங்கூறு. 

malignant (a) - gங்குறு. ௱alig- 
nantly (adv). malignant tu- 
ஈயா (1) - தீங்குதரும்‌ புற்று 
நோய்க்‌ கட்டி (% 0610). 

malinger (6) - நோயுள்ளது 
போல்‌ நடி. alingerer (n) - 
நோயுள்ளது போல்‌ நடிப்பவர்‌. 

ஈசி! (0) - கூரையமைந்த கடை 
வளாகம்‌. 

ஈallard (0) - காட்டு வாத்து. 

malleable (3) - தகடாக அடிக்கக்‌ 
கூடிய. malleability: (n) - 
தகடாக்கும்‌ தன்மை. 

ஈallet (nN) - மரக்கொட்டாப்புளி. 

malleus (n) - சுத்திஎலும்பு 
(காது). 

malnutrition (n) - ஊட்டக்குறை, 

malpractice (ஈ) - gப்பயிற்சி 
(சட்டம்‌, மருத்துவம்‌). 

ரகர () - மாவு ஊறல்‌. (4) - மாவு 
ஊறல்‌ செய்‌. maltose (Nn) - 
கூலவிதைச்‌ சக்கரை. . 

maltreat (v) - கொடுமைப்‌ 
படுத்து, துன்புறுத்து. ।௮- 
treatment (n) - துன்புறுத்‌ தல்‌. 

௱ஈa௱a,/amma (0) - அம்மா. 

am (॥) - பாலட்டி-பசு. 
ஈa௱m௱காy (௮) - பால்சார்‌. 
mammary gland (n) - 
பால்சுரப்பி. 

mammon (n} - 
கடவுள்‌.(தீமை]). 


செல்வக்‌ 


ஈam௱ங்௦th (௮) - மிகப்பெரிய. 
mammoth gathering - 
பெருங்கூட்டம்‌. (॥) - பெரிய 
யானை (தற்பொழுது இல்லை]. 

ண (1) - அம்மா. 

ஈ௮ (॥) - மனிதன்‌, மாந்தன்‌, 
ஆடவன்‌ (4) - ஆட்களைப்‌ 
பயன்படுத்து. 310௦0 (1) - 
மனிதப்‌ பருவம்‌. ஈகா (0) 
- மனித இனம்‌. 

man-at-arms - குதிரைவீரர்‌. 

ஈa॥-eater - சிங்கம்‌ அல்லது புலி 
(மனிதனைத்‌ தாக்குவது). 

ஈaாhle - சாக்கடைத்‌ திறப்பு வழி. 

ற hour - மனித மணி. (ஒரு 
மனிதன்‌ ஒரு மணியில்‌ செய்யும்‌ 
வேலை அளவு). 

ராகார்மார்‌ - குற்றவாளியைத்‌ 
தேடல்‌.(ஆண்‌, பெண்‌). 

man of letters,woman of let- 
1915: இலக்கிய எழுத்தாளர்‌, இற. 
னாய்வாளா. 

ஈகா - 1806 - மனிதன்‌ செய்த, 
செயற்கையான. 

ஈக ௦f war - போர்க்கப்பல்‌. 

man - servant - வேலைக்காரன்‌ 
ஓ. maid - servant. 

ஈகா - 8126 (8) - மனிதனுக்கு 
ஏற்ற அளவுள்ள, பெரிய. 

manslaughter (n) - ஆட்‌ 
கொலை ஓ. homicide, miurder. 

manacle (n) - தளை, கை 
விலங்கு. (4) - விலங்கிடு, 

ஈanage (V) - நடத்து,கட்டுப்‌ பாட்‌ 
டில்‌ வை, மேலாண்மை செய்‌, 
manageable (a) - மேலாண்மை 
செய்யவல்ல, நடத்தக்கூடிய. 
Managing Director, MD - 
மேலாண்‌ இயக்குநர்‌. 


management 


management education - 
மேலாண்கல்வி. manage- 
ment science - மேலாண்‌ 
அறிவியல்‌. Water Manage- 
ஈர - நீர்மேலாண்மை. 

manager (n) - மேலாளர்‌. ௱ா- 
806655 (1) - பெண்‌ 
மேலாளர்‌. managerial (a) - 
மேலாளர்‌/மேலாண்மைசார்‌. 

ணகர (N) - சன உயர்‌ அலுவ 
லர்‌,செம்மையான சீன ஆட்சி 
யாளா. 

ஈandafe (0) - கட்டளை, ஆணை, 
அதிகாரம்‌, ஆளும்‌ உரிமை 
பெற்றநாடு (4) - ஆளும்‌ உரிமை 
யளி, ஆணையளி. /andatory 
(௮) - கட்டாய, சட்டப்படியான. 

mandible (6) - £ழ்த்தாடை 
(விலங்கு),குருவி மூக்கின்‌ 
மேல்‌ 8ழ்ப்பகுதி, மேல்‌ தாடை 
பூச்சி. 

mandragora, mandrake (௫) - 
தூக்க மருந்து செய்யப்பயன்‌ 
படும்‌ செடி. 

யாரி! (Nn) - பெரிய மனிதக்‌ 
குரங்கு. 

௱கா6 (1) - பிடரிமயிர்‌ (குதிரை, 
சிங்கம்‌). 

௱manes (n) - தென்புலத்தார்‌, 
மூதாதையர்‌ ஆவிகள்‌. 

ரப (8) - உறுதியுள்ள. 

manganese (n) - மாங்கனீஸ்‌, 
உலோகம்‌, கன்னகம்‌, 
மங்கனகை. 

manger (n) - குதிரை இலாயம்‌, 
மாட்டுத்‌ தொழுவம்‌. 


management (n) - மேலாண்மை. . 


manikin 


க. பாழாக்கு, 


ம்க்‌, Mango 
க ய்த்‌ துவை 
pi). 


- “துப்பு நிலத்‌ 
தரவா. 
கார்ட்‌ (முரட்டுத்‌ 


“ஒத்து இழு, 


ய ஆர்வம்‌. ஈக 1) - வெறி 
யர்‌, முட்டாள்‌. ஓ. fanatic. 
maniacal (a). maniacally 
(adv) manic (8) - விரைந்து மா 
றும்‌ (மனநிலை). 

/aniபோe (ர) - கைவிரல்‌ நக 
ஒப்பனை, பண்டுவம்‌. (4) - இந்த 
ஒப்பனைசெய்‌, லபா! () - 
இப்பண்டுவர்‌. 

manifest (a) - தெளிவான, 
வெளிப்படையான. manifest 
(ய) - தெளிவாகக்‌ காட்டு, 
தோன்று, வெளிப்படு. ஈகா- 
festation (nN) - காட்டல்‌, 
வெளிப்பாடு, manifestly (adv). 
manifest (n) - பட்டியல்‌ 
(சரக்கு, பயணி). 

manifesto (n) - அறிக்கை. 6160- 
tion manifesto - தேர்தல்‌ 
அறிக்கை. 

manifold (a) - பல்வகையான, 
பன்முக. (1) - பல்துளை அறை, 
குழாய்‌. ாரfo[0 paper - பல்‌ 
படிதாள்‌. ௱௮ரfolder - பல்‌ 
எடுக்கத்தக்க மெல்லிய படி 
எடுப்பி. 

manikin (0) - குள்ளன்‌, குருளை 
யன்‌. 


Manila 


371 


Manila (ஈ) - மணிலா சுருட்டு, 
மணிலா கயிறு, மணிலா உறை, 
மணிலாதாள்‌. 

mani0c (n) - ழங்குள்ள செடி. 

manipulate (v) - கையாளு, 
கட்டுப்படுத்து. ஈ௮நறயation 
(॥) - கையாளல்‌, ஈகாநறப/2- 
ச (8) - கட்டுப்‌ படுத்தும்‌. 118- 
nipulator (n) - கையாள்பவர்‌ 
(நேர்மையற்ற முறையில்‌). 

௱/manlike (a) - மனிதன்‌ போல 
manly (adv) - ஆண்மையுள்ள. 
manliness (ற. 

ஈகா (௫) - அமிர்தம்‌, அமுதம்‌, 
எதிர்பாரா நன்மை. 

mannequin (n) - மாதிரி அழகி, 
மனித அளவு பொம்மை ௨௫ 
(தையற்காரர்‌,கடை). 

௱/anner (0) - வழி,வகை, நடந்து 
கொள்ளும்முறை. ௱காராe - 
சமூக நடத்தை. mannered (8) 
- செயற்கை நடையுள்ள 
(எழுத்து, பேச்சு) 

mannerism (n) - வேடிக்கை 
நடத்தை, மிகை நடை (ஓவியம்‌). 

mannish (a) - ஆண்மையுள்ள 
பெண்‌, ஆணுக்குரிய. ஈ௱கா- 
nishly (adv). 

manoevure (n) - போர்ப்படை 
நடமாட்டம்‌. manoeuvres 
(01) - பேரவைப்‌ பயிற்சிகள்‌, 
திறப்பாடு, சூது மதித்திட்டம்‌. 
manoeuvre (v) - திறமுடன்‌ 
இயங்கு, வழிகாட்டு, போர்‌ 
அணியம்‌ செய்‌. ௱ஈaா- 
oeuvrable (a). 


manometer (n) - அழுத்தமானி, 

௱வா௦()-பண்னை. ஈகா 
house - பண்ணைவீடு. ॥1810- 
al (a). 

man-power (1) - மனித ஆற்றல்‌, 
வேலை செய்பவர்‌. 

mansion (n) - மாளிகை. 

mantel, mantel piece - நெருப்‌ 
புக்‌ கணப்பருகுதட்டு. 

anil (n) - குட்டைச்சிட்டை 

mantis (n) - தொழுபூச்சி. 

mantle (n) - மேல்‌ அங்கி, 
போர்வை, மூடகம்‌. (9) - மூடு, 
போர்ந்து. antle lamp - 
வெண்தழல்‌ விளக்கு. 

காபி! (8) - கையால்‌ செய்யும்‌. 
பவ! 816 - கைத்திறன்‌. 
manual labour - கையால்‌ 
வேலைசெய்பவர்‌. manually 
(adv). 

௱anபal (॥) - கையேடு,தகவல்‌ 
ஏடு, சாவிப்பலகை (இசைக்‌ 
கருவி). . 

manufacture (4) - உற்பத்திசெய்‌, 
பெரிய அளவில்‌ செய்‌, புனை. 
manufacture (n) - உற்பத்தி. 
manufacturer (n) - உற்பத்தி 
யாளா. 

manumit (4) -விடுதலைசெய்‌ 
(அடிமையை). ஈகாப௱ர5- 
810 (0).- விடுதலை. 

manure (n) - எரு. ஓ. fertilizer. 
(\)- எருவிடு. 

manuscript,MS (n) - கையெ 
ழுத்துப்படி, 

many (a,pron) - பல,பலர்‌ 
(xfew),many sided (8) - பல 
பக்கமுள்ள. 


map 


ஈற (0) - நாட்டுப்‌ படம்‌, நிலப்‌ 
படம்‌ (4) - நாட்டுப்படம்‌ வரை, 
இட்டமிடு, ஒழுங்கு செய்‌. 180- 
168097 (1) - பட வழிபார்த்துச்‌ 
செல்பவர்‌. ௱ap-reading (nN) - 
பட வழி பார்த்துச்‌ செல்லல்‌. 

௱maple (n) - வேலைப்பாட்டு 
மரம்‌. 

ஈar (9) - கெடு,சிதை. 


marathon (n) - நெடுந்‌ 
தொலைவு ஓட்டம்‌. (42 ச.மீ), 
நீட்டிக்கும்‌ நிகழ்ச்சி. 


marble (n) - சலவைக்‌ கல்‌, 
கோலிக்‌ குண்டு. ales (n) - 
கோலிக்குண்டு விளையாட்டு, 
சலவைக்கல்போன்று. 
௱ஈarbled (8) - சலவைக்கல்‌ 
கோலமுள்ள. காம்‌! (ஈ) - 
சலவைக்கல்‌ கோலம்‌ தட்டல்‌ 
(தாள்‌). marble paper - பல்‌ 
வண்ணக்கோலத்தாள்‌. 

marcasite (Nn) - படிக அல்லது 
கல்வகை. 

March (Nn) - மார்ச்‌ திங்கள்‌ (மாசி 
15 முதல்‌ பங்குனி 15 வரை). 
ஈarch (6) - அணி வகுப்புப்‌ 
படை, முன்னேற்றம்‌ ஊர்‌ 
வலம்‌. peace march - 
அமைதி ஊர்வலம்‌, அணி 
வகுப்பு இசை. ஓ. பிவmonstra- 

tion (6) - அணி வகுத்து நட. 


marcher (n) - அணிவகுத்து நடப்‌ 


பவர்‌, ஊர்வலமாகச்‌ செல்பவர்‌. 
ஈமான்‌ - past (0) - அணிவகுப்பு. 
marches (0) - நாட்டு எல்லைகள்‌. 
marchioness (6) - கோமகள்‌. 


372 


marinade 


ஈன (0) - பெண்குதிரை, கழுதை. 

mare's nest - பயனில்லாத மா 
யக்கண்டுபிடிப்பு. 

mare (n) - maria (pl) - கரும்‌ 
பகுதி , (இங்கள்‌, செவ்வாய்க்‌ 
கோள்‌). 

margarine (nN) - போலி வெண்‌ 
ணெய்‌, வெண்ணெய்‌ மாற்று. 

௱aாஏin (ஈ) - ஓரம்‌, விளிம்பு, 
வரந்தை எல்லை, வேறுபாடு 
wide margin - பெரும்‌ 
(வேறுபாடு Sஅfety margin - 
காப்பிடம்‌ (ஊர்தி), இறுதியீடு, 
ஆதாயம்‌. 

marginal (a) - ஓர. marginal 
notes - ஓரக்குறிப்புகள்‌, சிறிய. 
marginal difference - சிறு 
வேறுபாடு, சிறப்பற்ற, வள 
மற்ற(நிலம்‌) சிறு பெரும்‌ 
பான்மையுள்ள marginal con- 
stituency - சிறுபெருபான்‌ 
மைத்‌ தொகுதி,,௱arginally 
(adv). 

margosa (ஈ) - வேப்பமரம்‌, 
வேம்பு. 

mariage de convenance - 
காதலில்லா மணம்‌, செல்வ 
வாழ்வு அளாவிய மணம்‌. 

௱marigold (Nn) - பொன்னிற மலர்த்‌ 
தோட்டச்‌ செடி. 

ஈகரங்பகாக () - கஞ்சாச்சருகுச்‌ 
சுருட்டு. 

ஈர (0) - ஒருவகை இசைக்‌ 
கருவி. 

றக்க (ஈ) - இன்ப உலாத்‌ துறை 
முகம்‌, துறைமுகக்‌ கரை. 

marinade (ஈ) - தேறல்‌ ஊறு 
' பொருள்‌ (மீன்‌, இறைச்சி) 


marine 


ஈarne (a) - கடலுக்குரிய, 
கடல்துறை சார்‌,கப்பல்‌ பந்தய, 
கடற்படைசார்‌. Marine biol- 
09 - கடல்‌ உயிரியல்‌. Marine 
() - நிலப்படை,கடற்‌ படை 
வீரர்‌. Marines () - இவ்விரு 
“வீரர்படை. எ (1) - மாலுமி, 
கடலோடி, கப்பலோட்டி. 

marionette (n) - நூல்‌ கயிற்‌ 
றால்‌: ஆடும்‌ பொம்மை ஓ. 
puppet. 

றாக! (a) - கணவன்‌ மனைவி 
சார்‌, இருமணம்‌ சார்‌. ஈசா 
disagreement - திரு மண 
வாழ்க்கை வேறுபாடு, ஈகர்‌- 
tal disharmony - திருமண 
வாழ்க்கை இசைவின்மை. 
marital problem - திருமண 
வாழ்க்கை சிக்கல்கள்‌. ஈசாரt| 
401/5 - இருமண வாழ்க்கை 
உறுதிமொழிகள்‌. ஈாரt॥ 
$tatus - இருமணநிலை (மண 
மானவரா, ஆகாதவரா, 
விலக்கு பெற்றவரா). 

maritime (a) - கடல்‌ சார்‌, கப்பல்‌ 
சார்‌. ரitime law - கடலகச்‌ 
சட்டம்‌. maritime powers - 
கடலக வல்லரசுகள்‌. கடலுக்கு 
அருகிலுள்ள. 

ஈரா (0) - சமையல்‌ மணப்‌ 
பூண்டுச்‌ செடி. 

ற (ற) - கறை, குறி, மதிப்‌ 
பெண்‌ புள்ளி, முத்திரை, 121: 
(9) - குறி,காட்டு, மதிப்பெண்‌ 
அளி, கவனி, அருகில்‌ இரு 
(ஆட்டம்‌). 


373 


கரு (0) - மார்க்‌, ஜெர்மன்‌ பண 
அலகு. 

8660 (8) - குறித்த, தெளி 
வான, சிறப்புக்‌ குறிப்புள்ள. 
markedly (adv) - குறிப்பிடத்‌ 

தகுந்த. 


ஈச (n) - குறிப்பவர்‌, குறிபபி, 


ஆடுகளப்பணியாளர்‌,தேர்‌ 
வாளர்‌, கொடி, கம்பம்‌ (ஒன்றைக்‌ 
குறிப்பது). 

arking (0) - குறிகள்‌ (நிறம்‌, 
தூவி). ஈகாராஏ ரறk% - குறி 
யிடுமை. ௱rk-down (nN) - 
விலைக்‌ குறைப்பு. ஈா&-பற 
(॥) - மொத்தவிலை விழுக்‌ 
காடு, விலை உயர்வு. 

ராகா (1) - சந்தை, அங்காடி, 
வணிகக்களம்‌, விற்பனைக்‌ 
களம்‌, வாங்குவோர்‌. the maா- 
k- வாங்குவோரும்‌ விற்போரும்‌. 
market (9) - விற்பனை செய்‌, 
விளம்பர விற்பனை செய்‌. 
marketable (a) -விற்பதற்‌ 
கேற்ற. markertability (n) - 
விற்பனைத்திறன்‌. 

marketeer (n) - ஆதாயம்‌ நாடு 
பவர்‌. black marketeer (ற) - 
கறுப்புச்சந்தை வணிகர்‌. 

marketing (n) - விற்பனை, 
அங்காடியாக்கம்‌. marketing 
ஈர்‌ (0) - விற்பனையில்‌ பல உத்‌ 
இகளையும்‌ கையாளுதல்‌. 
marketing plan (n) - விற்‌ 


பனைத்திட்டம்‌. 


market assessment 


374 


market assessment - அங்காடி 
மதிப்பீடு. market-day - 
அங்காடிநாள்‌. market capi- 
alization - அங்காடி 
முதலாக்கம்‌. 121161 - fam - 
அங்காடிப்‌ பண்ணை (காய்கறி 
விற்றல்‌). market forcess - 
அங்காடி விசைகள்‌. 

market - gardener - அங்காடிப்‌ 
பண்ணைத்‌ தோட்டக்காரர்‌. 


market hall - விற்பனைக்‌ ! 


கூடம்‌. market place - சந்தைச்‌ 
சதுக்கம்‌. market price - 
அங்காடி விலை. market 
esearch - விற்பனை வாய்ப்பு 
ஆராய்ச்சி. market value - 
அங்காடி மதிப்பு. 

market share - விற்பனைச்‌ 
சந்தையில்‌ பங்கு. 

marksinan (n) - குறி தவறாமல்‌ 
சுடுபவர்‌. marksmanship (n) 
- குறி தவறாமல்‌ கடும்திறன்‌. 

ராவர்‌ (0) - களிச்ச்த்தும்‌ சுண்ணச்‌ 
சத்தும்‌ சேர்ந்த மண்‌. 

marin (0) - ஒருவகைக்கடல்மீன்‌. 

marmalade (nN) - பழஇழுது. 

marmoreal (a) - சலவைக்கல்‌ 


போன்று. 

marmoset (ஈ) - அமெரிக்கக்‌ 
குரங்கு. 

௱வா௱௦்‌ (॥) - அணில்‌ வகை 
விலங்கு. 


mar௦0n (4) - தனிமையில்‌ விடு, 
ஒதுங்கிடு (2) - செம்‌ பழுப்பு நிற 
(॥) - சிறு ஏவு கணை. 


ஈச (8) - ஒரு குறிப்பிட்ட உற்‌ 
பத்தியாளர்‌, உந்து வண்டி. 

marquee (ஈ) - கூடாரம்‌. 

marquetry (nN) - மர வேலைப்‌ 
பாடு. 

ஈ/aாயi5 (॥) - கோமகன்‌ ஈதா- 
quess (n) - கோமகள்‌. 

றா (0) - மணற்புல்‌. 

marriage (n) - இருமணம்‌, ஈ- 
riageable (a) - இருமணம்‌ 
ஆகக்கூடிய. mariageability - 
இருமணத்தகுதி. marriage 
certificate - இருமணச்‌ சான்று 
(பதிவு அலுவலகம்‌). ஈகா- 
riage guidance - திருமண 
வழிகாட்டல்‌. mariage 
licence - திருமண உரிமம்‌. 
marriage lines - திருமணச்‌ 
சான்று. marriage of conve- 
nience - வசதித்‌ திருமணம்‌. 
௱marரed (8) - திருமணமான, 
கணவன்‌ மனைவி நிலை, இல்‌ 
லற. ஈகார்£ப்‌ 76 - திருமண, 
இல்லற வாழ்க்கை. 

ஈ௱arரow (॥) - எலும்புச்சோறு, 
பித்து, சாற்றுப்ப்குதி, சாறு, 
சுரைக்குடும்பக்‌ காய்கறி. 

௱/arர௦wரகt - பெரும்பட்டாணி 
வகை. 

கார) () - இருமணம்‌ செய்து 
கொள்‌. 

Mars (n) - செவ்வாய்‌ (கோள்‌). 

marsh (॥) - சதுப்புநிலம்‌. 
marshy (a) - சதுப்பு நில. 
ஈaாsh 085 - சதுப்புநில வளி, 
மீத்தேன்‌. 


யட்டி] 


asi! () - படைத்தலைவர்‌. 
Field Marshal - திலப்‌ படைத்‌ 
தலைவர்‌. ௮ரா-marshal - 
வானப்‌ படைத்தலைவர்‌, 
கட்டுப்பாட்டு அலுவலர்‌. 

௱marshal (9) - திரட்டு, ஒழுங்கு 
படுத்து. marshalling yard - 
சரக்குத்‌ தொடர்‌ வண்டி பூட்டு 
மிடம்‌. 

marsh-mallow (n) - மென்மை 
யான இனிப்பு. 

marsupial (6) - மதலைப்பை 
உடைய விலங்கு: கங்காரு. 
௱marsupiப (0) - மதலைப்பை. 

றவர்‌ (॥) - சந்தைச்சாவடி. 
௱arial (a) - போருக்குரிய. 
aia! ars - . போர்க்‌ 
கலைகள்‌. ௱aாtial court - 
போர்ப்படை வழக்குமன்றம்‌. 
martial music - போரிசை. 

Martian (8) - செவ்வாய்க்‌ கோள்‌, 
சார்ந்த, Martian Cana! - 
செவ்வாய்க்‌ கால்வாய்‌. 

ஈaா£in (॥) - சிட்டுக்குருவி 
வகை. 

௱martinet (ஈ) - கடுமையான 
ஒழுங்குக்கட்டுப்பாட்டாளர்‌. 

கரா (॥) - குறிக்கோளுக்காக 
இறப்பவர்‌, தன்னலமறுப்பாளர்‌. 
(4) - பிறர்நலத்இற்காக இற. 
martyrdom (n) - பிறர்நலத்‌ 
திற்காகச்‌ சாதல்‌, துன்புறல்‌. 

ஈஸ! (ா) - வியப்பு, வியப்புக்‌ 
குரிய யொருள்‌,ஆள்‌.௱arvels 
(0) - வியத்தகு பலன்கள்‌. ஈா- 
vellous (a) - நேர்த்தியான, 
மிகச்‌ சிறந்த. (எழுத்தாளர்‌), 
வியத்தகு. arvellously (adv). 


375 


masque 


Marxism (n) - காரல்‌ மார்க்ஸ்‌ 
கொள்கை (பொதுஉடைமை) 
Marxist (n) - கொள்கையர்‌. 

/ascara (Nn) - கருமை (கண்‌ 
ணிமை). 

mascot (0) - தாயத்து நற்குறிப்‌ 
பொருள்‌, ஆள்‌. 

masculine (masc) (a) - ஆணிற்‌ 
குரிய, ஆண்பாலுக்குரிய. 
masculinity (n) - ஆண்மை. 

ஈ/aser (॥)- மேசர்‌,துண்ணலைப்‌ 
பெருக்கி ஓ. laser. 

mash (nN) - கூழ்‌,கலவை (9) - 
கூழாக்கு கசியச்செய்‌ masher 
(॥) - கூழாக்கி. 

85% (0) - முகமூடி, பொய்‌ முகம்‌, 
மாற்றுரு (4) - முகமூடியணி, 
மறை masker (nN) - முக 
மூடியணிந்தவர்‌. 

masochism (n) - அடக்கிக்‌ 
கொடுமை செய்யப்படுவதில்‌ 
சிற்றின்பம்‌ காணல்‌ ஓ. 5015" 
masochist (a) - அவ்வாறு 
காண்பவர்‌. 

850 (॥) - கொத்தனார்‌, 
கல்தச்சர்‌. கேண்மைக்‌ கழக 
(Freemason) உறுப்பினர்‌. 
masonic (a) - கேண்மைக்‌ 
கழகம்சார்‌. 

mason (1) - கொத்துவேலை. 

ஈmasqQபe (1) - பொய்முக ஆட்‌ 
டம்‌, தெருக்கூத்து. 1980ப61- 
806 (4) - மாற்றுரு கொள்‌. 
mosquerader(n) - மாற்றுரு 
கொள்பவர்‌, மாறுவேடம்‌ 
அணிபவர்‌. 


Mass 


376 


master 


Mass (n) - இயேசுபெருமான்‌ 
இறுதி விருந்து, இதற்குரிய 
இசையமைப்பு. 

ஈass (1) - பொருண்மை, நிறை, 
திரள்‌, தொகுதி, மக்கள்‌, (4) - 
திரள்‌, கூடு. ass ௦0௱௱பா(- 
cation media - 
தொடர்புக்‌ கருவிகள்‌. ass 
hysteria - மக்கள்‌ உணர்ச்சி 
வெள்ளம்‌/வெறி. 

mass produce - பேரளவு 
உற்பத்திப்‌ பொருள்‌. mass 
production - பேரளவு 
உற்பத்தி. 

massacre (nN) - படுகொலை. (4) 
- படுகொலைசெய்‌. 

massage (4) - உடலைப்‌ பிடித்‌ 
தல்‌ (4) - உடலைப்‌ பிடித்து 
விடுபவர்‌. ௱asseur (n) - 
உடலைப்‌ பிடித்து விடுபவர்‌. 
masseuse (nN) - உடலைப்‌ 


மக்கள்‌ 


பிடித்துவிடும்‌ பெண்‌. 
massif (nN) - மலையுச்சித்‌ 
தொடர்‌. 


massive (a) - மிகப்பெரிய, கனப்‌ 
பார்வையுள்ள, கனத்த. |a5- 
sively (adv). 

mast (Nn) - பாய்மரம்‌, கொடி 
மரம்‌, அலைவாங்கியமைப்பு, 
mast-head (n) - sம்பஉச்‌சி, 
தலைப்புச்‌ செய்தி. 

mastectomy (nN) - முலை 
அறுவை. 


master (n) - முதலாளி, முதன்‌ 


மைத்‌ தொழிலாளி, குடும்பத்‌ 
தலைவன்‌, கப்பல்‌ தலைவன்‌, 
உரிமையாளர்‌ (விலங்கு), 
ஆசிரியர்‌ . சோறு Master - 
நடன ஆசிரி யர்‌ முதல்வர்‌185- 
ter of arts - கலைமுதல்வர்‌, 
செல்வன்‌, பெருங்கலைஞர்‌, 
கட்டுப்படுத்து 
பவர்‌, படிமுதல்‌, நேர்த்தி. 
masterclass - முதன்மை 
வகுப்பு (இசை). ௱aster-key - 
முதன்மைத்‌ திற்வுகோல்‌. 
master-mind - முதன்மை 
யாளர்‌ (4) - முதன்மையாகத்‌ 
இட்டமிடு. Master of Cer- 
emonies, MC - வினை 
முதல்வர்‌ (சமூக நிகழ்ச்சி). 
master-piece (n) - முதன்‌ 
மைப்‌ படைப்பு, தலையாய 
படைப்பு. master’s degree - 
கலை முதல்வர்‌ பட்டம்‌. ஈ௮5- 
ter sergeant - முதன்மைத்‌ 
துணைப்‌ படைத்‌ தலைவர்‌. 
master stroke - முதன்மை 
வீச்சு. தேர்ச்சித்‌ இறமிக்க 
செயல்‌. 
master (6) - கட்டுப்படுத்து, 
அறக்கற்றக்கொள்‌, ஈa5terரரீப। 
(8) - கட்டுப்படுத்தும்‌ aster- 
fully (adv). masterly (adv) - 
மீத்திறம்‌ வாய்ந்த. mastery (n) 
- நிறையறிவு, பெருந்திறன்‌, 
கட்டுப்பாடு. 


உயர்ந்தவர்‌, 


mastic 


ஈastic (n) - பிசின்‌, கோந்து, 
ஒட்டுங்காரை. 

masticate (4) - மென்றுதின்னு. 
mastication (n) - மென்று 
இன்னல்‌. 

ஷர (9) - பெரிய நாய்‌ வகை. 

mastitis (n) - முலையழற்சி, 
மடியழற்சி, 

mastodon (1) - பண்டு இருந்த 
யாலை வகை. 

mastoid (0) - செவி எலும்பு. 

masturbate (9) - கைப்பழக்கம்‌ 
கொள்‌, செயற்கைத்‌ தற்புணர்ச்சி. 
masturbation - கைப்பழக்கம்‌. 
masturbatory (a). 

௱t (0) - பாய்‌. (4) - பாய்முடை, 
அடர்த்தியாகப்பின்னு. matted 
hair - பின்னிய முடி.௱f£iறஏ 
(॥) - பாய்‌,பாய்போல்‌ பின்னப்‌ 
பட்டது. 

௱mகatch (n) - நெருப்புக்குச்சி, ஒக்‌ 
குச்சி, match - box (n) - 
தீப்பெட்டி. matchstick (n) - 
தீக்குச்சி. matchwood (n) - 
தீப்பெட்டி மரம்‌, மரத்துண்டு 
கள. 

match (v) - ஆட்டம்‌, விளை 
யாட்டுப்‌ போட்டி, சரிநிகர்‌, ஒத்த 
இணை. பொருத்தமான இணை. 
matchless (a) - இணையற்ற. 
matchless beauty (0) - 
இணையற்ற அழகு. 

match-maker (n) - இருமணம்‌ 
ஒழுங்குசெய்பவர்‌. ஈatர்‌- 
making (1) - திருமணம்‌ 
ஒழுங்கு செய்தல்‌. 

match point - ஆட்ட இறுதிப்‌ 
புள்ளி (வெற்றிபெற). ஃ 


377 


materia medica 


match (9) - பொருந்துமாறு சேர்‌, 
நிகராகுமாறுசெய்‌. 

ஈ/ate (1) - நண்பன்‌, தோழன்‌. 
room mate’ (n) - அறைத்‌ 
தோழன்‌, உதவியாள்‌. 0ிபா௦5 
806 - கப்பல்‌ தலைவருக்கு 
அடுத்த நிலையினர்‌, குழாய்‌ : 
இறக்குபவர்‌. இணை, கணவன்‌ 
அல்லது மனைவி. mate (4) - 
கூடு, கலவிசெய்‌. ating (1) - 
கலவி றர 86880 - கலவிப்‌ 
பருவம்‌. 

material (n) - ஆக்குபொருள்‌, 
துணி, உண்மைகள்‌ materials 
5018006 - ஆக்குபொருள்‌ 
அறிவியல்‌. terial (8) - 
பருப்பொருளாலான. 

material world - பருப்பொருள்‌ 
உலகம்‌,(% spiritual world) 
உடல்வசதி, வாழ்க்கை வசதி 
(உணவு, நீர்‌) இன்றியமையாத, 
பொருத்தமான. material evi- 
dence (0) - இன்றியமையாச்‌ 
சான்று. materially (807) - 
அடிப்படையான. 

materialism (n) - பருப்‌ பொருள்‌ 
உடைமை,வாழ்க்கை வசதி 
கள்‌, இன்பம்‌ நுக்ர்கொள்கை. 
materialist (n) - இன்பம்‌ நுகர்‌ 
கொள்கையர்‌.௱materialistic 
(a) - materialistically. 

materialize (9) - நிகழுமாறு செய்‌, 
தோன்றுமாறுசெய்‌ (பேய்‌) 
materialization - நிகழுமாறு 
செய்தல்‌. 

materia medica - மருந்துச்சரக்கு 
கள்‌, மரந்துச்சரக்குநூல்‌. 


maternal 


maternal (a) - தாய்வழி. ஈater- 
| uncle - தாய்மாமன்‌.ஓ. 
paternal. maternally (adv). 

maternity (n) - தாய்மை ௱ater- 
nity dress - தாய்மைக்கால 
(பேறுகால)உடை. maternity 
home - தாய்மைக்‌ கால 
இல்லம்‌. maternity hospital - 
மகப்பேறு மருத்துவமனை. 
maternity ward - மருத்துவம 
னையில்‌ மகப்பேற்றுப்‌ பிரிவு. 

maternity relief - தாய்மைக்கால 
துயர்நீககம்‌. 

matey (n) - நட்புள்ள, கூடிப்‌ 
பழகும்‌, நன்கு தெரிந்த. 

mathematics,maths - கணக்கு, 
கணிதம்‌. mathematical (a) - 
math ematically (adv) math- 
ematical mode! - கணித 
மாதிரி. mathematician (n) - 
கணித வல்லுநர்‌. 

matinee (n) - பகற்காட்சி, ஈக!'- 
nee idol - பெண்கள்‌ பெரிதும்‌ 
புகழும்‌ நடிகர்‌. 

ஈatins (nN) - காலைவழிபாடு.ஓ.. 
vespers. 

matriarch (0) - குடும்பத்‌ தலைவி, 
குலத்தலைவி. ஈariarchal (8) 
- matriarchal society - 
தாய்வழிச்சமூகம்‌. ௱atriarchy 
(ஈ) - தாய்வழிச்சமூக நிலை. ஓ. 
partriarch. matricide (n) - 
தாய்க்கொலை, தாய்க்கொலை 
ஞர்‌. patricide. 


378 


matter 


matriculate (Vv) - பல்கலைக்‌ 
கழகப்பயில்பவராகச்‌ சேர்‌. 
matriculation (n) - பல்கலைக்‌ 
கழகப்புகு வகுப்பு ஈ௮ரப2- 
tion school - பல்கலைக்கழகப்‌ 
புகுவகுப்புப்‌ பள்ளி. 

matrimony (n) - திருமணம்‌. 
matrimonial (a) - இருமண 
matrimonial dispute - திரு 
மணத்தகாராறு. 

matrix (ர) - அணி, வார்ப்பர்சு, 
கனிமப்பாறைத்தொடுதி. 
தோன்று பொருள்‌, தடுவாய்ச்‌ 
சுற்று matrix printer (ற) - 
புள்ளியமையவு அச்சியற்றி 
(கணி). 

matron (nN) - மேலாண்மகள்‌, 
(பள்ளி) தலைமைச்செவிலி, 
பேரிளம்‌ பெண்‌.௱aronly (9) - 
matron of honou! - பெண்‌ 
தோழி (திருமணமான. 

matt,;mat,matte (a) - பளபளப்‌ 
பற்ற, மங்கலமான (தாள்‌, 
புகைப்‌ படம்‌). 

matter (1) - பொருள்‌, பருப்‌ 
பொருள்‌, காரியம்‌, நிலை, சிக்‌ 
கல்‌,செய்தி, 8ழ்‌ printed matter 
- அச்சிட்ட செய்தி படிவம்‌. 
reading matter - படிப்பதற்‌ 
குசியபொருள்‌.பecaying veg- 
etable matter - அழுகும்‌ 
மரவடைப்பொருள்‌. waste 
matter - கழிவுப்‌ பொருள்‌. 
what is the matter? - என்ன 
செய்த? யrgent matter - 
அவசரச்‌ செய்தி. 

matter (Vv) - சிறப்புடையதாக 


இரு. 


maitock 


mattock (n) - பெருங்கொத்து 
கருவி. 

mattress (n) - மெத்தை. 

ஈatuாe (9) - முதிர்ந்த, முழு 
வளர்ச்சியடைந்த, முழுமை 
யாக, அற, பணம்‌ பெறுவதற்‌ 
குரிய முறிமம்‌ (காப்புறுதி) ।2- 
turely (adv) - maturity (n) - 
முதிர்ச்சி. mature (v) - 
முதிர்ச்சியடை, காலம்‌ முடி 
வடை (காப்புறுதி) ஈ2(பா200 
(1) - முதிர்ச்சியடைதல்‌. 

சபரி! (8) - எளிதில்‌ கலங்கும்‌, 
கண்ணீர்விடும்‌ (குடிபோதை). 

௱ப! (1) - இடித்துரை (இற 
னாய்வு), கிழித்துக்காயப்‌ 
படுத்து. 

maulstick (0) - ஒவியர்‌ கோல்‌. 

றபர்‌ (॥) - மணங்கு (எட்டு 
விசை. 

பொர (9) - பிதற்று, சோம்பித்‌ 
திரி. 

Maundy Thursday - ஈஸ்டருக்கு 
முந்திய வியாழன்‌. 

mausoleum (n) - பெருங்‌ 
கல்லறைக்கூடம்‌. 

mauve (a,h) - வெளிறிய ஊதா 
நிறம்‌. 

maverick (n) - சூடு போடாக்‌ 
கன்று, தனிக்கருத்துள்ளவர்‌. 

றா (0) - விலங்கு இரைப்பை 
அல்லது தொண்டை. 

mawkish (2) - மனமில்லாத, 
வெறுக்கச்‌ செய்றெ. 


379 


MBA 


maxilla,maxillae (pl) - மேல்‌ 
தாடை எலும்பு, மேல்‌ தாடை 
(பூச்சி) லபிlary (8) - மேல்‌ 
தாடைக்குரிய. 

ஈ/axXim (॥) - பழமொழி, முது 
மொழி. 

maximize (v)- இயன்ற அளவுக்கு 
உயர்த்து, சிறந்த முறையில்‌ 
பயன்படுத்து. axinmization 
(॥) - பெருமளவுக்கு உயர்த்தல்‌, 
பயன்படுத்தல்‌. 

maximum,max (a,n) - மேல்‌ 
வரை,பெருமம்‌ (% ஈயா) 
ஈmamபm ஈar& - மேல்வரை 
மதிப்பெண்‌. றா (ற!) 
லர! (8) - பெரும. 

May (0) - மே திங்கள்‌. May Day - 
மேநாள்‌. ஈay 0016 - மேவிழா 
ஆட்டக்‌ கம்பம்‌ May பெeen - 
மே விழா அழகி, 

ay () - கூடும்‌,ஆகலாம்‌ 9"! 
maybe (adv} - ஒருகால்‌, 
இயன்ற வரை. 

றல (0) - முட்செடிமலர்‌. 

mayn't - may not - இயலா. 

mayhem (0) - வன்முறைக்‌ குழப்‌ 
பம்‌, முடமாக்கும்‌ குற்றம்‌ . 

mayor (0) - மாநகராட்சித்‌ தலை 
வர்‌. Mayoral (a) - Mayoralty 
(ஈ) - இத்தலைவர்‌ பதவிக்‌ 
காலம்‌. ௱ayoress (nN) - மாநக 
ராட்சித்தலைவி. 

826 (॥) - சிக்கலறை, சிக்கல்‌, 
குழப்பம்‌. 

MB - Bachelor of Medicine 
மருத்துவப்‌ பட்டம்‌ பெற்றவர்‌. 

MBA - தொழில்‌ மேலாண்மை 
முதல்வர்‌ தொ.மே.மு. 


MoT 


MDT - Mountain Daylight Time. 
மலை பகற்பொழுது நேரம்‌, 
(அமெரிக்கா) மப பொநே. 

me (pron) - என்னை, எனக்கு 
(இரண்டாம்‌ வேற்றமை, பிற 
வேற்றுமை, 

mead (ஈ) - சாராயக்‌ குடிப்‌ 
பொருள்‌, தேறல்‌. 

meadow (mead) (n) - 
புல்வெளி, Meadowy (a) 

meagre (a) - தரத்தில்‌ குறைந்‌ 
ததும்‌ அளவில்‌ சிறியதுமான, 
குறைவான, ஒல்லியான. 
meagrely (adv) - meagre 
$ப௱ - குறைந்த தொகை. 

௱eal (0) - சாப்பாடு, உணவு.(4) - 
சாப்பிடு. eal -time - உணவு 
வேளை, நேரம்‌,௱eals-on- 
wheels - நடமாடும்‌ உணவுப்‌ 
பணி. eal ticket - சாப்‌ 
பாட்டுச்‌ சீட்டு. 

meal (nN) - மாவு. Mealy (a) - மாவு 
போன்ற Mealy mouthed - 
வெளிப்படையாகப்பேச விரும்‌ 
பாத. 

mealie (n) - மக்காச்சோளம்‌, 
.அதன்கதிர்‌. 

mean (ம) (meant) - பொருள்‌ 
கூறு, கொள்‌, எண்ணு, நினை. 

ற (8) - தாழ்வான, இழிந்த, 
ஏழ்மையான, கஞ்சத்தனமான, 
சராசரியான, பொதுநிலை 
யான. 

mean (1) - சராசரி, இடைநிலை. 

meanie (1) - கஞ்சன்‌.௱eanly 
(adv) meanness (n). 


380 


measuring tape 


meander (v) - வளைந்துசெல்‌, 
வளைந்தோடு (ஆறு), அலைந்து 
இரி, பிதற்று (0) - ஆற்று 
வளைவு நெளிவு, சுற்றுவழி. 
meanderingly (adv). 
meanderings (01) - வளைந்து 
வளைந்து செல்லும்வழி, 
அலைந்துதிரிதல்‌. 

ஈeaning (0) - பொருள்‌, நோக்கம்‌. 
meaningful (a) - பொருள்‌ 
உள்ள.௱eaningfully (adv). 

meaningless (a) - பொருளற்ற. 

றக (n) - வழிவகை, பணம்‌, 
செல்வம்‌. 5 16st - சொத்து 
நிலை விசாரணை. 

mean-time (adv) - இதற்கிடை 
யில்‌. meanwhile (adv) - அதே 
சமயத்தில்‌. 

measles (n) - தட்டம்மை. 

measly (a) - புறக்கணிக்கத்தக்க 
அளவுக்குச்‌ சிறிய, மதிப்பில்‌ 
லாத. 

measure (n) - அளவு, படி, தாளம்‌ 
அளவு கருவி, நடவடிக்கை. 
measurable (8) - கவனத்‌ 
துடன்கருதப்பட்ட, மெதுவான 


ஒழுங்கு சந்தத்துடன்‌. 
measured (a) - கவனத்துடன்‌ 
கருதப்பட்ட, மெதுவான 


ஒழுங்கு சந்தத்துதுடன்‌. |€2- 
sureless (a) - வரம்பற்ற, 
அளிக்க இயலாத. 

measurement (n) - அளவு, அள 
வீடு. measurement book - 
அளவுப்‌ பதிவுச்‌ சுவடி. 

measuring tape (n) - அளவு 
நாடா. 


meat 


381 


Mediterranean 


௱/meat (n) - இறைச்சி, இன்றி 
யமையாப்‌ பகுதி, உணவு. 
meaty (8) - இறைச்சி போன்று, 
சிறந்த. 116808 - கொத்துகறி. 

mechanic (0) - விசைப்பொறியர்‌, 
கம்மியர்‌. mechanical (a) - 
எந்திரம்‌ சார்‌, எந்திரம்‌ போன்ற, 
சிந்தனை யன்றி.௱echanically 
(adv). mechanics (n) - விசை 
இயல்‌, எந்திரவியல்‌. te me- 
chanics :- இயங்கு பகுதிகள்‌. 
இயங்கு முறைதிட்டம்‌. ஈech2- 
ரர (॥) - இயங்குபகுதிகள்‌ 
(எந்திரம்‌, உயிரி)இயங்கு 
அமைப்பு, முறை. ௱echanis- 
(௦ (a) - பருப்பொருள்‌ 
கொள்கைசார்‌ 

mechanize (V) - எந்திரவயமாக்கு. 
mechanization (n) - எந்திர 
வயமாக்கல்‌. 

M Ed - கல்விமுதல்வர்‌,க.மு. 

60 (ஈ) - பதக்கம்‌. ௱edallist 
(ஈ) - பதக்கம்‌ பெறுபவர்‌/பெற்‌ 
றவர்‌. 

medallion (n) - பெரும்‌ பதக்கம்‌, 
இது போன்ற அணிமணி. 

meddle (v) - குறுக்கிடு, தலை 
யிடு.௱பிeா (1) - குறுக்கிடு 
பவர்‌. 

6018 - மக்கள்‌ தொடர்புக்‌ 
கருவி, ஊடகம்‌ (தொலைக்‌ 
காட்சி, வானொலி, செய்தித்‌ 
தாள்‌). 

mediaeval (a) - வரலாற்றின்‌ 
இடைக்கால. mediaeval pe- 
100 - இடைக்காலம்‌. 
mediaevalism ௫0 - 
இடைக்கால நிலை. 


25 


௱edial (8) - இடையிலுள்ள, 
நடுவே,சராசரி அளவுள்ள. 
medially (adv). median (n) - 
நடுக்கோடு, நடுப்புள்ளி, நடு 
எண்‌ (நடுவன்‌). 

mediate (v) - இணக்கம்‌ 
ஏற்படுத்து, சந்து செய்‌. 116018- 
101 (1) - இணக்கம்‌ ஏற்படுத்‌ 
தல்‌. ediator () - நடுவர்‌. 

medic (1) - மருத்துவ மாணவர்‌, 
மருத்துவர்‌. 601081 (a) - 
மருத்துவம்சார்‌, பண்டுவம்‌ 
சார்‌. edical (1) - உடலாய்வு. 
medically (adv) - medical 
jurisprudence - மருத்துவச்‌ 
சட்ட அறிவு. ௱edical stores - 
மருந்துவக்‌ கடை. 

medicament (n) - குணப்படுத்‌ 
தும்‌ மருந்து. edicate (4) - 
மருந்துடன்‌ கல, மருந்துகொடு. 
medicated - மருந்துசேர்ந்த (1) 
* மருந்து கொடுத்தல்‌. 

medicine (n) - மருந்து, மருத்‌ 
துவம்‌. ௱edicina| - மருந்து 
சார்ந்த. 060100 (1) - மருத்துவ 
மாணவர்‌. 

mediocre (n) - இரண்டாந்தர, 
mediocrity (n) - இரண்டாந்‌ 
தரம்‌. 

meditate (v) - இயானம்‌ செய்‌, 
ஆழ்ந்து நினை, திட்டமிடு, 
கருது. meditation (nN) - தியா 
னம்‌,ஆழ்நினைவு.௱editative 
(0) - தியாளஞ்சார்‌, editatively 
(adv). 

Mediterranean (a) - மையத்‌ 
தரைக்‌ கடல்சார்‌ 


medium 


medium, media(pl) (n) - 
ஊடகம்‌, வாயில்‌, இடைப்பட்ட 
பொருள்‌, ஆவியுலகத்தொடர்‌ 
பாளர்‌, ஊடாடுபவர்‌. 

- ௱edium (8) - சராசரி, இடைப்‌ 
பட்ட.றegium wave, MW - 
நடுவலை. 

medley (n) - கலவை. 

medulla (Nn) - சோறு,அகணி. 

medulla oblongata - முகுளம்‌ 
(மூளை) ஈeduIary(a). 

meed (n) - ஊதியம்‌,கூலி. 
eek (8) - ஈழ்ப்படிந்த, பணிவான 
meekly (adv). 

meet (v) (met) கூடு,சந்தி,சேர்‌, 
அறிமுகமாகு,மோது.௱eet () 
- கூட்டம்‌, போட்டி.௱eet (8) - 
பொருத்தமான. Meeting (nN) - 
கூட்டம்‌. Meeting house (n) - 


மன்றம்‌ meeting 01806 
கூடுமிடம்‌. 

mega-death - பெரிய அளவு 
இறப்பு 

mega-hertz, MHZ (n) - மெகா 
ஹெர்ட்ஸ்‌, ஒருமில்லியன்‌ 
ஹெர்ட்ஸ்‌. 


megalith (n) - பெருங்கல்‌, நடு 
கல்‌. megalithic (a) - பெருங்‌ 
கல்சார்‌, பெருங்கல்காலம்‌ சார்‌. 
megalomania (n) - தந்‌ 
பெருமைப்‌ பித்து. 9al0௱2- 
nic (ஈ) - அப்பித்தன்‌. 

megaphone (n) - பெருங்குரல்‌ 
எழுப்பி. 

megapod (a) - பெரிய காலுள்ள. 


382 


melon 


megaton (ஈ) - மெகாடன்‌, 
வெடிப்பு விசை 1மில்லியன்‌ 
டன்டி.என்‌.டி. க்குச்சமமானது. 

meiosis (ஈ) - குன்றல்‌ பிரிவு 
(உயிரணு) ஓ. itosis. 

melancholy (n) - மனச்சோர்வு, 
மனத்தாழ்ச்சி, 6180000118 
(1) - மனச்சோர்வு நோய்‌. 16- 
ancholic (a). 

melange (nN) - கலவை. 

melanin (nN) - மெலானின்‌, ௧௬ 
நிறமி (தோல்‌). anism (1) - 
தோல்கறுப்பாதல்‌. 

melee (n) - குழப்பச்சண்டை, 
குழம்பிய கூட்டம்‌. 

meliorate (v) - சீர்திருத்து, உயர்‌ 
வாக்கு. Melioration (nN) - 
சர்திருத்தல்‌, 

melliflluous (a) -தேன்போல்‌ 
இனிக்கும்‌ இனிய. 

mellow (a) - கனிந்த, பக்குவ 
மான, இனிய (4) - பக்கவப்‌ 
படுத்து, மென்மையாக்கு, 
கனிவுறு, பழுப்பு நிறமாகு. 19- 
lowly (adv). 

melodrama (ஈ) - உணர்ச்சிமிகு 
நாடகம்‌. melodramatic (a) - 
உணர்ச்சிமிகு. 

melodramatist (n) - உணர்ச்சி 
மிகு நாடகத்தின்‌ ஆசிரியர்‌. 

melody (n) - பாட்டு, மெட்டு, 
இசை இனிமை, இசையமைப்‌ 
பகுதி பண்ற60015 (0) - பண்‌ 
இசைஞர்‌. 

melon (ஈ) - முலாம்‌ பழம்‌. 


melt 


383 


meniscus 


melt (4) - உருகு, உருகச்‌ செய்‌, 
கரையச்செய்‌ 06110 (8) - உரு 
சுச்செய்யும்‌. ௱elt-down (ற) - 
அணு உள்ளகம்‌ 
(மீ வெப்பத்தால்‌), உருகுதல்‌. 
melting point - உருகுநிலை. 

melting pot - இனங்கள்‌/சாதி 
கள்‌/கருத்துக்கள்‌/கலப்புற்ற 
நிலை. 

mem5ஃer (Nn) - உறுப்பு, உறுப்பி 
னர்‌, பகுதி. ஈம்‌! - நாடாளு 
மன்ற உறுப்பினர்‌. ॥6௱06€[- 
ship (॥) - உறுப்பினர்‌ ஆதல்‌, 
உறுப்பினர்‌ எண்ணிக்கை. 
Member of Parliament - 
நாடாளுமன்ற உறுப்பினர்‌. 

membrane (Nn) - படலம்‌ 
membranous (a) - படலம்‌ 
போன்ற. 

memento (n) - நினைவுப்‌ 
பொருள்‌, சின்னம்‌. 

ஈட (॥) - நினைவுக்குறிப்பு, 
சுருக்கக்குறிப்பு,குறிப்பாணை. 

ஈர்‌ (॥) - வாழ்க்கைக்குறிப்பு 
memoirs (pl)- நினைவுக்‌ 
குறிப்புகள்‌, நினைவலைகள்‌... 

memorable (a) - நினைவில்‌ 
வைக்கத்‌ தகுந்த, எளிதில்‌ மறக்க 
முடியாத. 

memorandum (n) - குறிப்‌ 
பாணை, கோரிக்கை மனு 


உலை 


memorandum of associa- | 


1௦1 - சங்க அமைப்பு விதிக்‌ 
குறிப்பு. 

memorial (nN) - போரில்‌ இறந்‌ 
தவர்‌ நினைவுச்‌ சின்னம்‌ 
Memorial Day - நினைவுநாள்‌ 
(அமெரிக்கா) 


memorize (4) - தினைவில்‌ வை, 
உருப்போடு,நெட்டுருச்செய்‌. 
memory (6) - அச்சுறுத்தல்‌, 
பேரிடர்‌ (4) - அச்சுறுத்து. 
menancing (8) - அச்சுறுத்‌ 
தும்‌. ௱eancing (adv). 

menage (nN) - குடும்பம்‌. 

menagerie (n) - விலங்குக்‌ 
காட்சி சாலை. 

ஈர (4) - பழுதுபார்‌, திருத்து, 
குணப்படுத்து (8) - தைத்த 
பகுதி (இழிந்தது) ரப (0) 
- இருத்துபவர்‌. பர (1) - 
இருத்தல்‌, பழுதுபார்த்தல்‌. 

mendacious (a) - உண்மை 
யற்ற, புளுகும்‌. endacity (n) 
- புளுகு, பொய்மை. 

Mendelism (n) - மெண்டல்‌ 
கொள்கை (மரபுப்‌ பண்புகள்‌ 
உயிரிகளிடையே பரம்பரை 
யாக வரும்‌ முறைமை). 

mendicant (n) - இரவலன்‌, 
பிச்சைக்காரன்‌. endicancy 
(॥) - இரத்தல்‌ வாழ்க்கை. 

menfolk (n) - ஆடவர்‌. ஒ. ஈ௦௱- 
enfolk. 

௱eரial (n) - ஊழியர்‌, வேலை 
யாள்‌, பணியாளர்‌. ஈர (8) 
- வேலையாளுக்குரிய. 161/8! 
task - ஊழிய வேலை. 

meninges (n) - மூளைப்படலங்‌ 
கள்‌. ஈனரஸஓர5 (0) - மூளைப்‌ 
படல அழற்சி. 

meniscus (n) - பிறைத்தலம்‌. 


menopause 


384 


mercy 


menopause (nN) - பெண்கள்‌ 
வீட்டுவிலக்க நிற்றல்‌. 60- 
08ப59! (2) - வீட்டுவிலக்கசார்‌. 
menses (n) - வீட்டுவிலக்கு, 
தீட்டு. menstrual (a) - Men- 
strual pain - வீட்டு விலக்கு 
வலி. menstruation (ஈ) - 


வீட்டு விலக்கு ஏற்படல்‌ 
mensuration (n) - வடிவ 
அளவியல்‌. 


mental (8) - உளஞ்சார்‌, ௱enta! 
$ப௱ - மனக்கணக்கு mentally 
(adv). mental age - உள 
அகவை. mental arithmetic - 
மனக்‌ கணக்கு. Mental home 
- மனநோயாளி மருத்துவ 
மனை. Mental patient - மன 
நோயாளி. 

mentality (n) - மனப்பான்மை, 
உளப்பாங்கு, அறிவுத்திறன்‌. 

menthol (n) - பச்சைக்‌ கற்பூரம்‌, 
மருந்து: வலிநீக்கி. ௱entho- 
18160 (8) - பச்சைக்‌ கற்பூரம்‌ 
சேர்ந்த. 

mention (4) - குறிப்பிடு. (॥) - 
குறிப்பீடு. குறிப்பு. entioned 
(8) - குறிப்பிடப்பட்ட. bove/ 
below - mentioned (a) - 
மேலே, கழே குறிப்பிடப்பட்ட. 

mentor (Nn) - அறிவுரையாளர்‌. 

௱ப (॥) - உணவுப்‌ பட்டியல்‌, 
தெரிவுப்பட்டியல்‌ (பணி). 

Mephistopheles (n) - சைத்‌ 
தான்‌, ௱ephistohelean (a) - 
தீய,கெட்ட. 


mercantile (8) - வணிகஞ்சார்‌. 
mercantile bank - வணிக 
வங்கி. mercantile marine - 
வணிகக்‌ கப்பல்‌ தொகுதி. 

mercenary (a) - கூலிக்காக 
வேலை செய்கிற (1) - கூலிப்‌ 
பட்டாளம்‌, படையாள்‌. 

mercer (n) - துகில்‌ வணிகர்‌, 
அறுவை வணிகர்‌. 1610861126 
(4) -. பருத்தி நூலைப்‌ பக்குவஞ்‌ 
செய்‌ mercerized cotton - 
. பக்குவச்செய்த பருத்தி நூல்‌. 

merchandize (6) - வணிகச்‌ 
சரக்கு (4) - வணிகத்தை மேம்‌ 
படுத்து. ௱erchandize marks 
- வணிகக்‌ குறிகள்‌ றerchan 
izing (nN) - வணிகத்தை மேம்‌ 
படுத்தல்‌ merchant (n) - 
வணிகர்‌. merchant bank - 
வணிகர்‌ வங்கி Merchant sea- 
௱an - வணிகக்‌ கப்பல்‌ 
கடலோடி merchant ship - 
வணிகக்‌ கப்பல்‌ 

Mercury (n) - புதன்‌ (கோள்‌) 
mercury (nN) - பாதரசம்‌, நீர்ம 
உலோகம்‌. Mercury lamp - 
பாதரச விளக்கு. eாcபார| (8) 
- மனநிலை மாறும்‌, எழுச்சி 
யான, பாதரசமுள்ள Mercபric 
Oxide - பாதரச செந்தூரம்‌, 
சாதிலிங்கம்‌. 

mercy (ஈ) - இரக்கம்‌, பரிவு. 
கருணை. ஈercரீப। (8) - இரக்க 
முள்ள merciless (a) - இரக்க 
மற்ற. ஈராறு ki - வலி 
யின்றிக்‌ கொல்லல்‌. (தாங்‌ 
கொணாத துயர்‌ உறுபவர்‌ மீது 
இரங்கி) 


mere 


mere (8) - வெறும்merely (adv) 
(n) * குளம்‌ குட்டை, ஏரி. 

meretricious (a) - பகட்டான, 
போலியான. 

merge (V) - இணை, இரண்டறக்‌ 
கல, மங்கு. ௱erger (n) - 
இணைப்பு. 811018 (ற) - 
(பூமியின்‌) மையவரை, உயர்‌ 
புள்ளி, 

merit (n) - தகுதி, மதிப்பு, 
நன்மை, (4) - தகுதியுள்ளதாக 
இரு. meritocracy - தகுதி 
யாளர்‌ ஆட்சி meritorious (a) 
- தகுதியுள்ள ௱erito-riously 
(adv). 

merlin (0) - சிறு பருந்து. 

mermaid (॥) - கடற்கன்னி, 
கடற்காரிகை. 

று (8) - மகிழ்ச்சியான, களிப்‌ 
பான, றிது குடித்துள்ள, 
இனிய. merrily (adv). merri- 
௱eா (0) - மகிழ்ச்சி, கொண்‌ 

. டாட்டம்‌, சிரிப்பு. ஈா- 00- 
ர௦யா (ஈ) - சுழல்குடை, 
இராட்டினம்‌. ௱erry-maker 
(1) - களிப்பூட்டுபவர்‌. ஈலார- 
aking (n) - களிப்பூட்டல்‌ 

1658 (0) - தட்டை உச்சிக்குன்று 
(அமெரிக்கா). 

mesalliance (n) - தகா மணம்‌ 

Mesdames - "Madame" - ன்‌ 
பண்மை. 

Mesdemoiselles - "Mademoi- 
5916". - ன்‌ பண்மை. 

mesh (n} - வலை. (9) - வலை 
யில்‌ சிக்கவை. 


385 


metacarpous 


mesmerism (nN) - மனவசியம்‌ 
mesmerize (4) - மனவசியம்‌ 
செய்‌. ௱esmerist - மனவி 
யம்‌ செய்பவர்‌. 

mesocarp (n) - நடுவுறை (கனி) 

Mesozoic (8) - நடுவூழிக்குரிய 
(தொல்காலம்‌) 

655 (1) -- ஒழுங்கற்ற நிலை. 
அழுக்கு நிலை, எச்சம்‌ (நோய்‌, 
பூனை) குழப்ப நிலை, ஒழுங்‌ 
இன்மை, துப்புரற்றவர்‌. SS 
சீர்குலை, குழப்பு. 

mess (1) - உணவகம்‌. 011081'8 
mess - அலுவலர்‌ உணவகம்‌. 
mess hall - உணவகக்‌ கூடம்‌ 
(9) - சேர்ந்து உணவருந்து. 

message (1) - செய்தி. Pongal 
message - பொங்கல்‌ நாள்‌ 
செய்தி. congratulatory Mes- 
5௮9e - வாழ்த்துச்‌ செய்தி 

messenger (nN) - தூதுவர்‌ 

Messiah (n) - கீட்பர்‌, காப்பவர்‌, 
இயேசு ்‌ 

Messieurs (n) - Monsieur’ — ன்‌ 
பண்மை: 

Messrs - இருவாளர்கள்‌ (பாரி 
நிறுமம்‌) 

metabolism (ஈ) - வளர்சிதை 
மாற்றம்‌ Metabolic (a). - 
வளர்சிதை மாற்றம்சார்‌. ॥16- 
tabolize (1) - வளர்சிதை 
மாற்றதிற்கு உட்படுத்து. 

metacarpus (ஈ) - அங்கை 
metacarpals - அங்கை 
எலும்புகள்‌. 


metal 


386 


metre 


etal - சரளைக்கல்‌. etal road 
* கப்பிச்சாலை. 16186 - இருப்பு 
வழிகள்‌ (4) - சாலையைப்‌ பழுது 
பார்‌. metallic (a) - உலோகஞ்‌ 
sn metal work (n) - உலோக 
வேலைப்பாடு. ௱etallist (n) - 
உலோக வேலையாள்‌. ஈetal- 
ரயாஏy (॥) - உலோகவியல்‌ 
melallurgical (a) - உலோக 
வியல்‌ சார்‌. 
metalanguage (ஈ) - மாற்று 
மொழி (மொழி) 
metamorphose (9) - உருமாற்‌ 
றம்‌ அடை. Metan.orphosis 
(॥) - வளர்‌ உரு மாற்றம்‌ 
metaphor (n) - உருவகம்‌, 1618- 
phorical (a) - உருவகஞ்சார்‌. 
metaphysics (n) - நுண்‌ பொரு 
ளியல்‌ (உண்மை, அறிவு) ௱eta- 
physical (8) - நுண்பொருள்‌ 
சார்‌ பா.ழphilosophy 
metastasis (n) - இடம்‌ மாறல்‌, 
நோய்‌ இடம்‌ மாறல்‌. 
metatarsus (n} - உள்ளங்கால்‌ 
metatarsals - உள்ளங்கால்‌ 
எலும்புகள்‌ ஓ. ௱etacarpus. 
ete (V)- அளி (பரிசு, தண்டனை) 
meteor (Nn) - விண்கொள்ளி. ॥16- 
16011௦ (a) - விண்கொள்ளிசார்‌, 
விரைந்த வெற்றி வாய்ப்புள்ள. 
meteorite (n) - விண்கல்‌. 
meteorology (n) - வானிலை 
இயல்‌ Meteorological (8) - 
வானிலைஇயல்‌ சார்‌. meteo- 
rologist (ஈ) - வானிலை 
இயலார்‌. 


meter (6) - மானி. (6) - மானி 
யால்‌ அள. 

methadone (ற) - 
டோன்‌, ஈராயின்‌ போதை மருந்‌ 
துக்கு மாற்று. 


மெத்த; 


methinks (Vv) - நாவ்‌ ஈணைக்கி 
றேன்‌, எனக்குத்‌ தோனறுறைது 
(பழைய வழக்கு) 

method (ஈ) - முறை, ஒழுங்கு 
methodical (a) - முறையான 
methodically (adv). meth- 
odology (1) - முறைஇயல்‌, 
முறைத்‌ தொகுப்பு ௱etho- 
dological(a} (a) method- 
ologically (adv). 

Methodism (n) - புராட..ஸ்‌ 
டண்ட்‌ சமயப்பிரிவ Methodist 
(ஈ) - இச்சமயப்‌ பிரிவினர்‌. 

methyl alcohol (0) - மீத்தைல்‌ 
ஆல்ககால்‌, மரச்சாராயம்‌. |E- 
thylated spirits (n) - மெத்தி 
லேறு சாராயம்‌ (குடிப்பதற்குத்‌ 
தகுதியற்றது). 

meticulous (a) - நுட்பமாக நோக்‌ 
கும்‌, செய்யும்‌ ௱eticulously 
(adv). 

meftier (n) - தொழில்‌, வல்லறிவு 

metonymy (n) - ஆகுபெயர்‌. 

metre (n) - மீட்டர்‌, நீள அலகு 
metric (a) - மெட்ரிக்‌ (முறை) 
metric ton - மெட்ரிக்‌ டன்‌, 1000 
கிலோ, டன்‌ 

metre (n) - யாப்பு, சர Metrical 
(2) - யாப்புக்குரிய. 


Metro 


Metro (n) -தரை 8ழ்‌ இருப்புப்‌ 
பாதை, சுர்ங்க இருப்புப்‌ பாதை. 

metronome (n) - தாள மானி. 

metropolis (1) - பெருநகரம்‌, 
தலைநகரம்‌ Metropolitan bus 
service - பெருநகரப்‌ பேருந்துப்‌ 
பணி(॥). 

mettle (n) - பொறுமை, நெஞ்சு 
ரம்‌. mettlesome (8) - ஊக்க 
முள்ள, சுறுசுறுப்பான. 

mew (9) - (பூனை) கரை, பூனை 
போல்‌ கூச்சலிடு, (1) - பூனைக்‌ 
கூச்சல்‌. |W! (4) - பூனைப்‌ 
போல்‌ கத்து, ஊளையிடு. 

1646 (0) - அடுக்கு வீடுகளாகய 
சதுக்கம்‌. 

mezzanine (n) - முதல்‌ தளத்திற்‌ 
கும்‌ தரைத்‌ தளத்திற்கும்‌ இடை 
யிலுள்ள பகுதி (மாடி முகப்பு 
வடிவில்‌), 8ழ்‌ மாடி முகப்பில்‌ 
முதல்‌ வரிசை (திரையரங்கு). 

mezzo (804) - ராக, பாதி. 

mezzotint (n) - கறுப்பு வெள்ளை 
அச்சு முறை. 

MF - medium frequency நடு 
அதிர்‌ வெண்‌. 


MHZ - mega hertz : மெகா 
ஹெர்ட்ஸ்‌. 

miaow (ஈ) - பூனைக்கூச்சல்‌, (4) - 
இக்கூச்சல்‌ எழுப்பு. 


ஈiasma (॥) - நோய்‌ தரும்‌ 
நச்சாவி. 

ரர்‌ (N) - அப்பிரகம்‌, காக்கைப்‌ 
பொன்‌. 

Michaelmas (n) - மைக்கல்‌ 
மஸ்விழா, செப்‌ 29. 


387 


micro-organism 

mickey (V) - ஏளனம்‌ செய்‌. 

௱ickle (0)- மிகுதி, பழைய வழக்கு. 

micro (0) - நுண்‌. Microscope - 
நுண்ணோக்கி, ஒ ௱acro. 
microanlysis (n) - நுண்‌ 
பகுப்பு. 

microbe (0) - நுண்ணுயிரி. ஒயராப5 
microbiology (n) - நுண்ணுயிர்‌ 
இயல்‌. microbiologist (ஈ) - 
நுண்ணுயிர்‌ இயலார்‌. 

microchip (n) - நுண்நறுக்கு, 
நறுவல்‌. 

microcomputer (n) - நுண்கணிப்‌ 
பொறி, கணினி, ஒ. ஈகரா- 
frame, minicomputer. 

microcosm (n) - நுண்ணண்டம்‌, 
நுண்‌ விண்ணகம்‌, நுண்ணளவு. 
ஓ. macrocosm microcos- 
mic (a). 

microdot (n) - நுண்படம்‌. 

microelectronics (n) - நுண்‌ 
மின்னுணுவியல்‌, நுண்‌ மின்‌ 
னணுக்‌ கருவிகள்‌. 

microfiche (nN) -நுண்படத்தாள்‌. 

microfilm (nN) - நுண்படம்‌ (9) - 
நுண்படம்‌ எடு. 

microform (nN) - ஆவண நுண்‌ 
வடிவம்‌. 

microlight (ஈ) - நுண்ணூர்தி 
(வானூர்தி). 

micrometer (0) - நுண்மானி. 

௱ரர௦n (ஈ) - மைக்ரான்‌, நுண்‌ 
மீட்டர்‌. 

micro-organism (n) - நுண்ணு 

யிரி. 


microphone 


388 


midship 


microphone, mike (6) - ஒலி 
பெருக்கி, 

microprocessor (n) - மையச்‌ 
செயலகம்‌ (நுண்முறையாக்கி 
(கணி). 

micropyle (n) - நுண்துளை. 

microscope (n) - நுண்ணோக்கி 
microscopic (a) - நுண்துளை 
நுண்ணிய microscopically 
(adv). 

microspore (nN) - நுண்சிதல்‌. 

microwave (n) - நுண்ணலை. 

௱ (8) -நடுவே, இடைட he 
midwest - நடுமேற்கு நாடுகள்‌ 
(அமெரிக்கா). 

௱iay () - நண்பகல்‌, மதியம்‌, 
midday meal நண்பகல்‌ உணவு, 
மதிய உணவு. 

ஈரச்‌ () - குப்பைக்‌ குவியல்‌, 
மேடு, சாணக்குவியல்‌. 

ile (6) - நடுப்பகுதி, இடைப்‌ 
பகுதி (8) - நடுவே, இடையே. 
a middle course - இணக்கம்‌, 
இடைப்பட்ட நிவை. 

middle age - நடுநிலை அகவை 
middle aged (a) - நடுநிலை 
அக வையுள்ள. 

Middle Age - வரலாற்றில்‌ 
இடைக்காலம்‌ இ.பி. 7-16 நூற்‌ 
றாண்டுகள்‌ . 

middle class - நடுநிலை வகுப்பு 

middle distance - நடுநிலைத்‌ 
தொலைவு (ஓட்டம்‌) 

middle .ear - நடுச்செவி. 

Middle East, the - நடுக்கிழக்கு 
நாடுகள்‌ (எகிப்து-ஈரான்‌). 

middle fngér - நடுவிரல்‌. 


middle man - தரகர்‌, இடைப்‌ 
பட்டவர்‌, நடுநிலையர்‌. 

middle. name - நடுப்பெயர்‌, 
"ஜார்ஜ்‌ நதானியல்‌ கர்சன்‌''-ல்‌ 
நடுப்பெயர்‌ ''நதானியல்‌'' 
ஒருவர்‌ முதன்மைப்‌ பண்பு. 

middle - of - the road - சீரான, 
நடுநிலையான, (கொள்கை) 

middle schoo! - நடுநிலைப்‌ 
பள்ளி (1-8 அல்லது 6-8 வகுப்பு 
கள்‌) 

middle weight - நடுநிலை எடை 
(67, 72-5 கிலோ). 

Middle West, the - நடுமேற்கு 
நாடுகள்‌. (அமெரிக்கா) 

middling (a, adv) - நடுநிலை 
யான (அசைவு, பண்பு, நல்ல 
உடல்‌ நலத்துடன்‌). 

midfield (nN) - நடுக்களம்‌. "0 
field player - நடுநிலை ஆட்டக்‌ 
காரா. 

midge (n) - சிறுபூச்சி. 

ஈiஏet (ஈ) - சித்திரக்‌ குள்ளன்‌, 
சிறுகருவி (8) - மகச்சிறிய. 

ஈரி (8) - நாட்டு நடுப்குதி 
சார்‌. idland region - உள்‌ 
நாட்டுப்‌ பகுதி. 

midnight (n) - நள்ளிரவு, (12 
மணி). ஈர்‌ 5மா - நள்‌ 
ளிரவுக்‌ கதிரவன்‌ (வடதென்‌ 
முனைகள்‌). 

midnoon (6) - நடுப்பகல்‌, நண்‌ 
பகல்‌, மதியம்‌. 

ஈரப்‌ (0) - நடுநரம்பு, இறகுத்‌ 
தண்டு. 

midship (ஈ) - கப்பல்‌ நடுப்பகுதி 
midshipman (n) - கப்பற்‌ 
பணியாளர்‌. idships (adv) - 
கப்பல்‌ நடுவில்‌. 


௱id5t (0) - நடுப்பகுதி. in the 
midst of - நடுவே. 

midstream (n) - நடுநீரோடை 

midsummer (n) -நடுவேனில்‌, 
கோடை. Mid Summer's Day 
* நடு வேனில்‌ நாள்‌, ஜன்‌ 24 

midway (a, adv) இடையில்‌, 
பாதியில்‌ (॥) - பாதி, இடை, 
நடு. ம்‌ 

midweek (1) - நடுவாரம்‌(௨0) - 
வார நடுவே. 

midwife (n) - மருத்துவச்சி, 
தாய்ச்சி, பேறு கால உதவியா 
ளர்‌. ௱idwifery (0) - பேற்றுத்‌ 
துணை மருத்துவம்‌ ஓ. பா. 

midwinter (n) - நடுமாரி. 
(டிசம்பர்‌) 

ஈர (ஈ) - தோற்றம்‌, சாயல்‌, 
நடை. 

might (n) - வலிமை, ஆற்றல்‌, 
றighty (8) - வலிமை வாய்ந்த 
mightly (adv). 

might - (v) past tense of may. 
might not, mightn't (அனுமதி, 
வேண்டுகோள்‌, . இயலுமை) 

migraine (ஈ) - ஒற்றைத்‌ தலை 
வலி. 

migrate (4) - குடிபெயர்‌, இடம்‌. 
பெயர்‌, வலசை போ. ஈர£8ா( 
(1) - குடிபெயர்ந்தோர்‌, இடம்‌ 
பெயர்வன. ௱igாration (ஈ) - 


குடிபெயரல்‌, இடம்‌ பெயரல்‌,' 


migratory (8)- இடம்‌ பெயரும்‌ 
migratory birds - வலசை 
புலம்பெயரும்‌ பறவைகள்‌. 


389 


militarism 


Mikado (n) - ஜப்பான்‌ பேரரசர்‌ 

mike (n) - microphone - ஒலி 
பெருக்கி, ஒலிவாங்கி, 

milage, milege (n) - கல்‌ 
தொலைக்‌ கட்டண அளவு. - 
lage advance - கல்‌ தொலைக்‌ 
கட்டணப்படி. 

milch - cow (n) - கறவை மாடு. 

ஈரி (8) - மென்மையான, இணக்க 
முள்ள, சீரான Mild answer - 
மென்மையான பதில்‌. ஈர 
punishment - கனிவான 
தண்டனை. 0 5166 - ரான 
எஃகு. 

ஈர - பூஞ்சை, பூஞ்சக்‌ காளன்‌ 
(4) - இப்பூஞ்சை உண்டாக்கு 
மாறு செய்‌. 

ஈரி (0) - மைல்‌, கல்தொலைவு, 
1.6. 8 .மீ. அதிகம்‌. Milestone 
(1) - எல்லைக்கல்‌. ஈரிr (ா) - 
மைல்‌ ஓட்டக்‌ குதிரை, மைல்‌ 
ஓட்டக்காரர்‌. 

milieu (0) - சூழ்நிலை 

militant (a) - போர்‌ ஆர்வமுள்ள, 
எதிர்ப்பார்வமுள்ள (॥) - 
போராளி, போராடி. ௱ilitancy 
(1) -போர்‌ விரும்பும்‌ தன்மை. 

௱iitarism (0) - போருடைமை. 
போர்செய்கொள்கை ஈtாist 
(॥) - இக்கொள்கையர்‌. ஈ॥ி!(9- 
ristic (a) - militarize (v) - 
நிலத்தை/சமூகத்தைப்‌ போருக்‌ 
குப்‌ பயன்படுத்து. 


military 


390 


milionaire 


ஈரி (8) - போர்சார்‌, போர்ப்‌ 
படைசார்‌ இராணுவம்‌ சாi.the 
ஈரிரகy- தரைப்போர்ப்‌ படை. 
௱ilitary rule - போர்ப்படை 
யாட்சி military service - 
போர்ப்படைப்‌ பணி 

militate (Vv) - எதிர்த்து நில்‌, 
கிளர்ச்சி செய்‌, எதிராக அமை. 

ஈரிரa (1) நாட்டுப்படை tia 
௱சா () இப்படை வீரர்‌. 

ஈபk¢ (0) - பால்‌, (4)- பால்‌ கற. 
milky (8) -பால்‌ போன்ற. Kk 
- ஸar - பால்‌ வாங்கும்‌ கடை. 
milk - chocolate. (n) - 
பாலினிப்பு ர% - 1021 - பால்‌ 
வழங்கும்‌ ஊர்தி. (வீடுகளுக்கு). 
ஈரி - loaf - பால்ரொட்டி. lk 
- ஈaid - பால்காரி. kK - ஈசா 
- பால்காரன்‌. [116 - றபding - 
பாற்‌ பொங்கல்‌. ஈரி - ௦ - 
பால்காரர்‌ வழி. 

ஈரி - ரய - வழக்கமான வேலை. 

ஈபி6 - hade - பால்நுரை, குடி 
பொருள்‌ 

ஈரk-50ற - கோழை. 

mik-teeth - பால்‌ பல்‌. 

milky-weed - பாற்‌ சுரப்புக்‌ 
களைச்‌ செடி 

milky way - வானகப்‌ ''பால்‌ வீதி: 
விண்மீன்‌ மண்டலம்‌. 

milk - white (n) - பால்‌ வெண்மை, 
ஈரிkா (6) - பால்‌ கறப்பவர்‌, 
கோனார்‌, பால்‌ கொடுக்கும்‌ 
விலங்கு. ௱iking Machine - 
பால்‌ கறக்‌ கும்‌ எந்திரம்‌. 


ஈரி (॥) - ஆலை. (4) அரை, 
விளிம்பு அமை (நாணயம்‌), 
வெட்டி வடிவமாக்கு, 

ஸிer (nN) - மாவாலைக்காரர்‌. 

ஈ॥-board - வலிய ஒட்டுமட்டை 
(கட்டு). 

ஈ-பக - ஆலைக்கான அணைக்‌ 
கட்டு ஈர! நகா்‌ - ஆலைத்‌ 
தொழிலாளி. ஈர!-றலா - 
ஆலைக்‌ குட்டை ௱॥l[-race - 
ஆலை இயக்கும்‌ நீரோட்டம்‌. 

millstone - அரைவைக்கல்‌ 
(ஆலை), இரிகை. ௱illwheel - 
ஆலைச்‌ சக்கரம்‌, ஆலையாழி. 
ஈilwாஓht - ஆலைக்‌ கம்மியர்‌. 

ஈரி பற (1) - ஆயிரமாண்டுக்‌ 
காலம. 

the milleniun - இயேசுவின்‌ 
ஆயிரமாண்டுக்‌ கால ஆட்சி 
r.llennial (a) 

millepede (n) - மரவட்டை. 

ஈரி (ற) - தினை, சாமை. 

ஈிard (1) - நூறுகோடி, ஆயிரம்‌ 
மில்லியன்‌. 

௱ரlibar - மில்லிபார்‌, காற்று 
மண்டல அழுத்த அலகு, ஈரி॥- 
98 (ஈ) - மில்லிகிராம்‌. 
ஈிitரe (nN) - மில்லி லிட்டர்‌. 
௱ilimetre (n) - மில்லிமீட்டர்‌. 

milliner (nN) - மகளிர்‌ தலைப்‌ 
பாகை செய்பவர்‌. 

millinery (0) - தலைப்பாகைத்‌ 
தொழில்‌. 

ஈரிon () - மில்லியன்‌, பத்து 
நூறாயிரம்‌. 

millionaire (ஈ) - பெருஞ்செல்‌ 
வந்தர்‌, கோடியஞ்செல்வர்‌. 


mime 


391 


minibus 


ime (॥) - முகபாவனையால்‌ 
கதை கூறல்‌. ௱imetical (8) - 
ஒன்றைப்‌ போல்‌ நடித்துக்‌ 
காட்டும்‌, விகடம்‌ செய்யும்‌. 
றார்‌ (1) - நடிப்புப்‌ போலி 
(செய்பவர்‌) (4) -நடிப்பு போலி 
செய்‌. ஈராறு (9) - நடிப்புப்‌ 
போலி. ஈறரஎkசா - போலி 
நடிப்பு செய்பவர்‌. 

Mimosa (n) - தொட்டாற்சுருங்கி. 

ரள (ர) - கோபுரம்‌. ஈரா (n) 
- திறுகளைக்‌ கோபுரம்‌ 

minatory (9) - அச்சுறுத்தும்‌. 

௱ஈince (4) -வெட்டு, கொத்து, 
மென்று விழுங்கப்‌ பேசு. ஈரா- 
ing (8) - கொத்தும்‌ ince - 
ஈeat - கொத்திய இறைச்சி 

ஈர (0) - உள்ளம்‌, மனம்‌, எண்‌ 
ணம்‌, கருத்து (\) - கவனி, நினை 
வில்‌ வை. ௱ஈinded (a) - 
கவனிக்கும்‌. chine minder 
- எந்திரத்தைக்‌ கவனிப்பவர்‌ 
ஈரnfப/(a) - கவனிக்கும்‌, 
கருத்தில்‌ கொள்ளும்‌. mindless 
(8) - கவனமற்ற. mindlessly 
(adv). mind-reader (0) - பிறர்‌ 
உள்ளத்தை அறிபவர்‌. ஈர0- 
9 (ஈ) - பிறர்‌ உள்ளத்தை 
அறிதல்‌ 

mine (pron) - என்னுடைய, 

ஈe (1) - சுரங்கம்‌, சுரங்கவெடி, 
mine of information - தகவல்‌ 
சுரங்கம்‌. 


mine - detector - சுரங்கவெடி 
கண்டறியம்‌ கருவி. Mine - field 
- சுரங்கவெடியுள்ள பகுதி, 
இடருள்ள இடம்‌. Mine - layer 
- சுரங்க வெடி இடும்‌ கருவி 
யமைப்பு (கப்பல்‌, வானூர்தி). 
mine-sweeper - சுரங்கவெடி 
நீக்கி, mine-worker, miner - 
சுரங்கத்‌ தொழிலாளி. 

ஈiறe (4) - சுரங்கந்‌ தோண்டு, 
குகையமை, சுரங்கவெடி வை. 

mineral (n) - கனிமம்‌, உலோக 
உப்பு. eral ௦1 () - கனிம 
எண்ணெய்‌. mineral water - 
கனிம நீர்‌. mineralogy (ஈ) - 
கனிமவியல்‌ mineralogical 
(8) - கனிமவியல்‌ சார்‌. 
minerologist - கனிமவிய 
லார்‌. 

Minera (0) - கலைமகள்‌, போர்‌ 
மகள்‌. 

mingle (4) - கல, ஒன்றாகச்‌ 
சேர்‌,கலந்துபழகு. 

mingy (a) - 
கஞ்சத்தனமுள்ள. 

ஈரா) - சிறிய பொருள்‌. ௱ா- 
dictionary - சிறு அகராதி. 

miniature (n) - சிறு ஓவியப்‌ 
படம்‌,சிறிய மாதிரி. ஈ/itபாe 
0005 - சிறிய நாய்கள்‌. ஈரறiச- 
turist (0) - சிறு அளவு வரையும்‌ 
ஓவியர்‌. 

minus (0) - சிறிய பேருந்து. 


மட்டமான, 


minicab 


392 


mint 


ஈinicab (n) - சிறிய ஊர்தி. 

minicomputer (n) - சிறிய கணிப்‌ 
பொறி ஓ. mainframe, Micro- 
computer. 

ஈர - மினிம்‌. நீர்அளவு அலகு, 
அரை அள்வு இசைக்குறிப்பு. 

ஈரற/al (a) - மிகச்சிறிய, ஈரா- 
mally (adv). minimize (v) - 
குறை, சிறு. அளவுக்குச்‌ செய்‌ ஓ. 
maximize. 

ஈரர௱ப௱ (9) - சிறுமம்‌,8ழ்வரை 
குறைந்த அளவு. (௮) - குறைந்த 
அளவு. ஈmப௱ tempera- 
பா - குறைந்த அளவு வெப்ப 
நிலை. றப lending 
1916 - மிகக்‌ குறைந்த அளவு 
வட்டிவீதம்‌. ஈா/ப௱ ther- 
mometer - சிறும வெப்ப 
நிலைமானி. ஈர wage 
- மிகக்குறைந்த கூலி.. 

ஈரா (॥) - சுரங்கத்தொழில்‌ 
mining industry - சுரங்கத்‌ 
தொழிற்சாலை. ஈர ௪ஏ'- 
eer - சுரங்கப்‌ பொறியர்‌. 

ion (ா) - சிற்றாள்‌; எடுபிடி. 

minister (n) - 
துணைத்தூதுவர்‌, ஆயர்‌. (v) - 
உதவியளி, பணிசெய்‌. ஈ௱i॥i5- 
terial (a) - அமைச்சர்‌ நிலை 
சார்‌, அலுவலகம்‌ சார்‌. minis- 
terial office - அமைச்சர்‌ பதவி. 
ministerial service (n) - அலு 
வலகப்பணித்‌ தொகுதி. Miறis- 
ter of State - சார்‌ அமைச்சர்‌. 


அமைச்சர்‌, 


ministrant (a) - உதவும்‌ (சமயப்‌ 
பணி) () - உதவுபவர்‌. ஈரார5- ' 
tration (n) - ௨தவல்‌, கவனித்‌ 
தல்‌ ஊழியம்‌. ஈராistry (6) - 
அமைச்சகம்‌, ஆயர்‌ குழாம்‌. 

ஈர (0) - மீன்‌ குஞ்சு. 

ஈரா (8) - சிறிய. ஈர௱0ா 00618- 
நற (ர) - சிறிய அறுவை. ஓ. 
ஈaj0ா. இரு சகோதரர்களில்‌ 
இளைய, சிறு இசைக்குறிப்பிற்‌ 
குரிய. 

ஈரா (0) - வயதுக்குவராதவர்‌ ஓ. 
௱/ajoா. 

minor planet (n) - சிறுகோள்‌. 

minor suit (n) - சிறுசீட்டுவரிசை 
(8ட்டாட்டம்‌]. 

minority (nN) - சிறுபான்மை 
வயது வரா நிலை ஒ. 1801. 
௱inorities - சிறுபான்மை 
யினர்‌. minority government - 
சிறு பான்மை அரசு. 

minster (n) - பெருந்திருக்‌ 
கோயில்‌ (இங்கிலாந்து). 

minstrel (n) - பாணன்‌, நாடோ 
டிப்‌ பாடகன்‌, பொதுக்கேளிக்‌ 
கைக்‌ காட்சியளிப்பவர்‌. ஈர- 
strelsy (0) - பாணர்‌ பாடல்கள்‌. 

ரம்‌ (0) - நாணயம்‌, அக்கசாலை, 
நாணயச்‌ சாலை, தங்கசாலை, 
இனிப்பு, புதினாக்கீரை (v) - 
நாணயம்‌ அடி,சொல்‌ புனை. 
mintage (ஈ) - நாணயம்‌ அடிக்‌ 
கும்‌ தொழில்‌, சொல்லாக்கம்‌. 


minty (a). 


minuet 


393 


misappropriate 


ஈரறபet (0) - இருவர்‌ஆடல்‌, அதற்‌ 
குரிய இசை. 

௱inப5 (prep) - குறைக்க,கழிக்க 
7-8 - 4. சுழிக்குக்கழ்‌ - 100 செ. 
இல்லா மல்‌. ஓ. 108. 

minus (a) - எதிர்‌அளவு -2. 

௱ரறப5 (8) - எதிர்க்குறி (-) குறை 
பாடு,தீமை. 01595 and mi- 
11965 - நன்மைதீமைகள்‌. 

ஈரறப£e (ா) - நிமி, மணித்துளி, 
நொடி நேரம்‌, கலை, அலு 
வலகக்‌ குறிப்பு. ௱inutes - 
நிகழ்ச்சிக்‌ குறிப்பு, நடவடிக்‌ 
கைக்குறிப்பு. 

௱iப£ (0) - நிகழ்ச்சிக்குறிப்பு 
எழுது. minute book - 
நிகழ்ச்சிக்‌ குறிப்‌ பேடு. - 

minute gun - நொடி இடை 
வேளை இயங்கும்‌ துப்பாக்கி. 

ஈரம்‌ hand - நிமிமுள்‌ (கடி 
காரம்‌). 

ஈiப£e man - நாட்டுப்‌ படை 
வீரர்‌. ஒ. homeguard. 

minute steak - மெல்லிய 
மாட்டிறைச்சித்துண்டு.ஙப 
(8) - நுண்ணிய, மிகச்சிறிய,துல்‌ 
லிய. minutely (adv). 

minutiae (n) - தேவை இலா 
நுணுக்கச்‌ செய்திகள்‌. 

ஈர (0) - துடுக்குக்காரி. 

miracle (nN) - இத்து, அருஞ்‌ 
செயல்‌, அற்புதம்‌, திருவிளை 
யாடல்‌. 

, miraculous (a) - நம்ப இயலா; 
குறிப்பிடத்தக்க. றரaCபlou5- 
ely (adv). miracle - play - 
இயேசுபிரான்‌ துறவியர்‌ 
வாழ்க்கை நாடகம்‌. 


mirage (n) - கானல்‌ காட்சி, 
கானல்‌ நீர்‌,ிட்டாப்பொருள்‌. 

ஈர (n) - சதுப்புநிலம்‌, சேற்று 
நிலம்‌. ஸர (௮) - சதுப்பு நில, 
சேறான. 

ஈரா (0) - ஆடி (9) - எதிரொளி, 
மறி. Convex mirror - குவி 
யாடி. concave mirror - குழி 
யாடி௱ரா௦ா 11806 - ஆடியுரு, 
பிம்பம்‌. 

ஈரரth (॥) - மகிழ்ச்சி, களிப்பு, 
சிரிப்பு. ஈரர்ஸரீப (8) - மகிழ்ச்சி 
யான. ௱rthless (8) - மகிழ்ச்சி 
யற்ற. 

misadventure (n) - தீப்பேறு, தற்‌ 
செயல்‌ இறப்பு. 

misalliance (n) - பொருந்தா 
மண உறவு. 

misanthrope (nN) - மனித இன 
வெறுப்பாளர்‌. misanthropic 
(8) - மனித இனத்தை வெறுக்‌ 
கும்‌. ஈ5காthropy (0) - மனித 
இனவெறுப்பு. 

misapply (nN) - தவறாகப்‌ பயன்‌ 
படுத்து (நிதி). misapplication 
(1) - தவறான பயன்பாடு. 

misapprehend (8) - தவறாகப்‌ 
புரிந்து கொள்‌. isapprehen- 
5101 (1) - தவறாகப்புரிந்து 
கொள்ளுதல்‌. 

misappropriate (6) - கையாடு. 
misappropriation (n) - 
கையாடல்‌ (பணம்‌). 


misarrange 


394 


mise en scene 


misarrange (v) - கலை, 
குழப்பு. 

misbecome (v) - பொருந்தா 
இரு, தகாதிரு. isbecoming 
(8) - பொருந்தா இருக்கும்‌. 

misbegotten (a) - நெறிதவறிப்பி 
றந்த, தவறாகத்‌ திட்டமிடப்‌ 
பட்ட, வெறுப்புக்குரிய. 

misbehave (4) - தவறாகநட. 
misbehaviour (n) - தவறான 
நடத்தை. 

miscalculate (9) - தவறாகக்‌ 
கணக்கிடு. ௱iscalculation (6) 
- தவறான கணக்கடு. 

miscarriage (n) - கருச்சிதைவு. 
ஓ.பர£்0 - தவறாக வேறிடத்‌ 
திற்குச்‌ செல்லல்‌ (சரக்குகள்‌), 
தோல்வி (திட்டம்‌) ஈ5கா- 
riage of justice - நீதிதவறுதல்‌. 
miscarry (v) - கருச்சிதைவு 
ஏற்படு, தோல்வியடை, பொருள்‌ 
களை உரிய இடத்திற்கு 
அனுப்பத்‌ தவறு. 

miscast (4) - தகுதியில்லா 
பாகத்தை அளி (நடிகர்‌), பாகங்‌ 
களைத்தவறாக ஒதுக்கு 
(நாடகம்‌, படம்‌). 

miscegenation (n) - இனக்‌ 
கலப்பு. (கறுப்பர்‌, வெள்ளையர்‌). 

miscellaneous, misc (a) - 
பல்வகை யான, பல்வகையான 
கலப்‌ புள்ள. miscellany - 
பல்வகை, பல்‌ வகைக்கலப்பு. 

mischance (n) - தீப்பேறு, 
இடர்‌. 


mischief (n) - குறும்பு,கு றும்பு 
செய்பவர்‌, குறும்புப்பார்வை, 
தீங்கு. ischief-maker (n) - 
குறும்புசெய்பவர்‌, தொல்லை 
தருபவர்‌, தீங்கிழைப்பவர்‌. 
mischievous (a) - குறும்பு 
செய்யும்‌. mischievously 
(adv). 

miscible (a) - கலக்கக்கூடிய % 
immiscible). 

misconceive (v) - தவறாகப்‌ 
புரிந்துகொள்‌. ௱isconception 
(॥) - தவறான கருத்து. 

misconduct (n) - தவறான 
நடத்தை, யொழுக்கம்‌.(v) - 
தவறாக நினைத்தல்‌. 

miscount (4) - தவறாக எண்ணு. 
(॥) - தவறாக எண்ணல்‌. 

miscreant (n) - தீயவன்‌. 

misdate (V) - தவறாக நாளிடு. 

misdeal (v) -.தவறாக ஆடு 
(சீட்டு). 

misdeed (nN) - தவறான செயல்‌, 
கொடுஞ்செயல்‌. 

misdemeanour (n) - சிறு தவறு. 

misdirect (v) - தவறாக வழி 
காட்டு, ௱is-direction (1) - தவ 
றாக வழிகாட்டல்‌, நடத்தல்‌. 

misdoing (1) - கொடுஞ்செயல்‌ 
misdoer (nN) - கொடுஞ்‌ 
செயலர்‌. 

mise en scene பிரெஞ்சு (1) - 
நாடகமேடை அமைப்பு, காட்சி, 
நிகழ்ச்சிச்‌ சூழல்‌, பின்னணி, 


miser 


௱iser (ஈ) - கஞ்சன்‌, Miserly 
(904) - கஞ்சத்தனமான £॥561- 
11655 (1) - கஞ்சத்தனம்‌. 

miserable (a) - மகிழ்ச்சி 
யற்ற,கொடிய, சிறிய, குறை 
வான, மட்டமான.Niserably 
(adv).misery (n) - துன்பம்‌, 
தீப்பேறு. 

ஈர்8ரீரரe (1) - தவறாகச்சுடு, 
துவங்கத்தவறு (எந்திரம்‌).ஓ. 
backfire (n) - தவறாகச்‌ சுடுகை. 

ஈரி (ர) - பொருத்தமில்லாத 
ஆள்‌ (வேலை), பொருந்தா 
உடை. 

misfortune (n) - தீப்பேறு, இடை 
யூறு. 

misgiving(n)-ஐமம்‌, தொல்லை. 

misgovern (4) - தவறாக ஆட்சி 
செய்‌. isgovernment (n) - 
தவறான ஆட்சி. 

௱misguide (4) - தவறாக வழி 
காட்டு. misguided (a) - 
தவறாக வழிகாட்டும்‌. ஈi5- 
guidedly (adv). 

mishandle (v) - தவறாகக்‌ 
கையாள்‌,தவறாக நட. 

mishap (1) - விபத்து, நேர்ச்சி, 
இடர்‌. mishappen (v) - 
தவறாக நிகழ்‌. 

mishear (1) - தவறாகக்‌ கேள்‌. 

mishit (9) - தவறாக அடி (பந்து) 
(॥) - தவறாக அடித்தல்‌. 

mishmash (n) - குழப்பம்‌, 
கவலை. 


395 


misogynist 


misinform (V) - தவறான செய்தி 
யளி. 

misinformation (nN) - தவறான 
செய்தி. 

misinterpret (v) - தவறாகப்‌ 
பொருள்‌ கொள்‌. ௱isinterpre- 
tation (1) - தவறாகப்பொருள்‌ 
கொள்‌. 

ரா] ய006 (4) - தவறாசுக்‌ கருத்து 
கொள்‌, தவறாக மதிப்பிடு. 
misjudgement (n) - தவறான 
மதிப்பீடு. 

mislay (4) - தவறான இடத்தில்‌ 
வை,இழ. 

lead (9) - தவறாக வழிகாட்டு 
misleading (1) - தவறாக வழி 
காட்டல்‌. misleadingly (adv). 

mismanage (v) - தவறாக 
நடத்து, மேலாண்மைசெய்‌. 
mismanagement (n) - தவறான 
மேலாண்மை. 

mismariage (nN) - பொருந்தாத்‌ 
இருமணம்‌. 

mismatch (6) - தவறாகப்‌ 
பொருத்து, இணை (1) - தவ 
றான பெயரிட்டு அழை (1) - 
தவறான இணை. 

misname (v) - தவறான பெய 
ரிட்டுஅழை(॥) - தவறான பெயர்‌. 

misnomer (n) - தவறான வழக்கு 
(பெயர்‌,சொல்‌). 

misogamy (1) - மணவெறுப்பு, 
misogamist (0) - மணவெறுப்‌ 
பாளர்‌. 

misogynist (n) - பெண்‌ வெறுப்‌ 
பாளர்‌. IS0Qyny (ஈ) - பெண்‌ 
வெறுப்பு. 


misplace 


396 


misplace (4) - தவறான இடத்தில்‌ 
வை, தவறாகச்‌ செய்‌, பொருத்த 
மின்றிப்பயன்படுத்து. ௱/5- 
placement (n) - இடத்தவறி 
வைத்தல்‌. 

௱isறாரறt (1) - அச்சுப்பிழை. 

mispronounce (4) - தவறாக ஒலி 
mispronunciation (n) - 
தவறான ஒலிப்பு. 

misquote (v) - தவறாக மேற்‌ 
கோள்காட்டு. Misquotation 
(॥) - தவறான மேற்கோள்‌. 

misread (v) - தவறாகப்படி, 
பொருள்கொள்‌. Misreading 
(॥) - தவறாகப்‌ பார்த்தல்‌, 
அளவெடுத்தல்‌. 

misrepresent (4) - தவறாகக்‌ 
காட்டு, தவறாகக்‌ குறிப்‌ 
பி@.Misrepresentation (n) - 
தவறாகச்சுட்டல்‌. 

௱iாபe (6) - தவறான ஆட்சி. 

௱is (94) - இழ, தவறு, தவறவிடு. 
missing (a) - காணவில்லை, 
வராதிருத்தல்‌, காணாமல்‌ 
போதல்‌. 

௱ார55 (ஈ) - செல்வி, அம்மா. 
ஓ.௱௮க௱, ஆசிரியை, பள்ளி 
மாணவி, மணமாகாத பெண்‌. 

௱ரss௮! (1) - வழிபாட்டுப்பாடல்‌ 
நூல்‌. 

misshapen (a) - தவறான வடிவ 


முள்ள, உருக்குறைபாடுள்ள. " 


௱missile (Nn) - எறிபடை (ஏவு 
கணை). 


௱is$i0n (॥) - குழு,பரப்பு குழு, 
தொண்டு, கடன்‌, நோக்கம்‌, 
பயணம்‌, பணி. i550 ௦0- 
(௦1 - பயணக்‌ கட்டுப்பாடு 
(வானவெளி) Mission hospi- 
12! - தொண்டு மருத்துவமனை. 
mission in life - வாழ்க்கை 
நோக்கம்‌. Mission of inquiry 
- விசாரணைக்குழு. 5510" 
$011001 - தொண்டு நிறுவனப்‌ 
பள்ளி. Ramakrishna 
Mission - இராம கிருஷ்ணா 
சமயத்தொண்டு. ரeconnais- 
sance mission - உளவுப்‌ 
பயணம்‌. trade Mission - 
வணிகக்குழு. 

missionary (n) - சமயத்‌ தொண்‌ 
டர்‌ (8) - சமயத்‌ தொண்டு 
செய்யும்‌. 
Missis/Missus, Mrs - திருமதி, 
மனைவி ஒ. mister, miss. 
missive (n) - அலுவலகக்‌ 
கடிதம்‌. 

misspell (4) - தவறாக எழுந்துக்‌ 
கூட்டு. 

misstate (v) - தவறாகக்கூறு 
(உண்மை). misstatement 
(॥) - தவறான கூற்று. 

missy (n) - செல்வி, இளம்‌ 
பெண்‌. (அன்பு/இழிவு சுட்டும்‌ 
விளி). 

ஈit (ஈ) - மூடுபனி, படலம்‌, 
மங்கல்‌,தெளிப்பு (4) - மூடுபனி 
சூழ்ந்த, தெளிவில்லாத. 


mistake 


397 


mix 


mistake (n) - தவறு. (4) - தவ 
றாகப்‌ பொருள்கொள்‌. /i5- 
taken (a) - தவறான. ஈitak- 
enly (adv). 

mister, Mr (n) - இரு. 

mistime (4) - தவறான நேரத்தில்‌ 
கூறு,செய்‌. 

mistletoe (n) - புல்லுருவி. 

௱isral (nN) - வலிந்த குளிர்க்‌ 
காற்று. 

mistranslate (v) - தவறாக 
மொழிபெயர்‌. ௱istranslation 
(॥) - தவறான மொழி 
பெயர்ப்பு. 

mistreat (v) - தவறாக நடந்து, 
mistreatment - தவறாக 
நடத்துகை. 

Mistress,Mrs (1) - இருமதி, 
பெருமாட்டி, விலங்குப்பெண்‌ 
உரிமையாளர்‌, இல்லத்தலைவி, 
ஆசிரியை, காமக்‌ கிழத்தி, 

mistrial (nN) - தவறான வழக்கு 
விசாரணை. 

mistrust (4) - தவறான நம்பிக்‌ 
கொள்‌.(॥) - தவறான நம்‌ 
பிக்கை. ௱istrustful (a) - 
தவறான நம்பிக்கையுள்ள. 
mistrustfully (adv). 

misunderstand (4) - தவறாகப்‌ 
புரிந்துகொள்‌. ஈர5பாஒா- 
standing (nN) - தவ றாகப்புரிந்து 
கொள்ளல்‌, கருத்து வேறுபாடு. 

misuse (4) - தவறாகப்‌ பயன்‌ 
படுத்து.(॥) - தவறான பயன்‌. 
misusage (ஈ) - தவறான 
வழக்கு. 


26 


௱mife (0) - உண்ணி. 

ஈரte (Nn) - இயன்ற பங்களிப்பு, 
சிறுகுழந்தை, விலங்கு (பரிவாக 
நடத்தும்‌ பொழுது) ௮. mite 
(801) - சிறிது, கொஞ்சம்‌. 

mitigate (v) - தணி,மட்டுபடுத்து. 
mitigation (n) - தணிப்பு, ௱- 
tigatory (8) - தணிக்கும்‌. 

mitosis (ஈ) - இழைப்‌ பிரிவு. 
ஓ.॥610818. 

mitre  - 
(பேராயர்‌). 

mitre joint (nN) - மூலை 
இணைப்பு (மரம்‌) (\) -இரு 
துண்டுகளை மூளைவாட்டில்‌ 
இணை. 

/ர££ (0) - தோல்கையுறை (பந்து 
பிடிப்பவர்‌ - தளப்பந்து). 

ஈரtten (0) - கட்டைவிரலையும்‌ 
மற்ற நான்கு விரல்களையும்‌ 
தனித்தனியாக மூடும்‌ 
கையுறை, உள்ளங்கையையும்‌ 
அதன்பின்‌ புறத்தையும்‌ மட்டும்‌ 
மூடும்‌ கையுறை, தனிக்கை 
யுறை. 

ஈம்‌: ()- கல. ஈம்ஈ்பா6 (0) - கலவை. 
mixed (a) - கலந்த. ஈம்‌ (௫) - 
கலப்பு,500181 |X சமூகக்‌ 
கலப்பு. ர 080 - பொருள்‌ 
கலப்பு, மக்கள்‌ கலப்பு. ixed 
blessing - கலப்பு வாழ்த்து 
(நன்மை தீமை). ஈம்‌(60 
bles - கலப்பு இரட்டையர்‌ 
(ஆண்பெண்‌ - வரிப்பந்தாட்டம்‌). 
mixed farming - கலப்புப்‌ 
பண்ணை (பயிர்‌, கால்நடை). 


உயரத்தலையணி 


mixed grill 


ஈ/iX%ed ராரி! - கலப்புக்கறி 

(இறைச்சி, காய்கறி). xed 

௱arரiage - கலப்புத்‌ இரு 

மணம்‌.(வேறுபட்ட இனம்‌, 

மக்கள்‌). ixed metaphor - 

பொருந்தாத உருவகங்கள்‌ 

கலப்பு. 

ஈiX பற (8) - குளறுபடியான 
சமூகத்தகைவற்ற. 

ஈம்‌ (0) - கலப்பி.1000-ஈ௰ - 
உணவுக்கலப்பி. கலப்பவர்‌ 
(காட்சி-தொலைக்காட்சி). 

ஈரX-பற (॥) - குழப்பநிலை, 
தவறாகப்‌ புரிந்து கொள்ளுதல்‌. 

mizzen (nN) - பின்புறக்‌ 
கப்பற்பாய்‌, izzen yard - 
பின்‌ புறக்‌ கப்பற்‌ பாய்மர 
விட்டம்‌. ஈizz mast (n) - 
பின்‌ கோடிக்கப்பல்‌ பாய்மரம்‌. 

௱izzle (nN) - மழைத்தூறல்‌ (9) - 

mnemonic (nN) - நினைவுக்‌ 
குறிப்பு.றemonics (ஈ) - 
நினைவுக்‌ குறிப்பு முறை. 

"௦a (9) - புலம்பு, அழு. (1) - 
புலம்பல்‌, அழுதல்‌. 

ஈ௦at (0) - அகழி (4) - அகழியால்‌ 
வளை. 

ஈ௦b (ஈ) - கும்பல்‌.(1) - கும்‌ 
பலாகத்தாக்கு. 100 psychol- 
௦gy (1) - கும்பல்‌ உளவியல்‌. 

bie (8)- இயங்கும்‌, நடமாடும்‌. 
mobile library - வலம்வரும்‌ 
நூலகம்‌. 

mobility (n) - இயங்குதிறன்‌. 

mobilize (6) - படைதிரட்டு, 
போருக்கு ஆயத்தம்‌ செய்‌. 


398 


modemist 


mobster (n) - கும்பல்‌ குற்ற 
வாளி./௱obocracy (nN) - 
கும்பலாட்சி. 

mock (4) - ஏளனஞ்செய்‌.(11) - ஏள 
னம்‌. mockery (Nn) - ஏளனம்‌, 
கேலி. 

mock-up (1) - முழுஅளவு ஆய்வு 
மாதிரி (எந்திரம்‌). 

mode (ஈ) - முறை, வழக்கம்‌. 
modal (9). . 

model (n) - மாதிரி (4) - மாதி 
ரியாக நட. மாதிரியாகக்‌ கொள்‌, 
modelling (8) - மாதிரி யமைத்‌ 
தல்‌, மாதிரியாக நடத்தல்‌. 
model schoo! - முன்மாதிரிப்‌ 
பள்ளி. 

modem (n) - இணைப்பி (கணிப்‌ 
பொறி). 

moderate (a) - ரான, நடுத்‌ 
தரமான (4) - சீராக்கு, மாட்‌ 
டாக்கு.॥00612100 சராக்கல்‌. 
moderator (n) - சீராக்கி 
அணுஉலை, ராக்குபவர்‌, நடு 
வரmoderately (adv). 

௦091 (8) - இக்கால, காலத்திற்‌ 
கேற்ற. 1100௭ (1) - இக்காலத்‌ 
தவர்‌. modernity (ற) - 
காலத்திற்கேற்ற தன்மை. 
modern history - இக்கால 
(தற்கால) வரலாறு. modern 
|॥aஏபagூ - இக்கால மொழி, 
தமிழ்‌, ஆங்கிலம்‌ போன்றவை 
modernism (n). - புதுமைப்‌ 
பாங்கு, தற்காலப்பாணி. 

modernist (n) - இக்காலக்‌ 
கருத்துடைமையர்‌. modernis- 
tic (a). 


modernize 


399 


momentum 


modernize (v) - தற்காலத்திற்‌ 
கேற்றதாக்கு.0dernization 
(7) - தற்காலத்திற்கேற்ற தாக்கு 
தல்‌. 

modest (a) - அடக்கமுள்ள, 
நாணமுள்ள. ௱0desty (n) - 
நாணம்‌. modestly (adv) 

modicum (n) - சிறுஅளவு. 

modify (4) - மாற்று, இருத்து, 
மாற்றுருகொடு. Modification 
(॥) - மாற்றுரு,மாற்றம்‌, 
திருத்தம்‌.1001 modifications - 
வேர்‌ மாற்றுருக்கள்‌. ॥10014- 
8016 (8) - மாற்றக்கூடிய. 

modulate (4) - பண்பேற்றம்‌ 
செய்‌. ௱௦பlation (ற) - 
பண்பேற்றம்‌. ௦ப|£or (1) - 
பண்பேற்றி, 

modus operandi (n) - செயல்‌ 
முறை. 

modus vivendi (n) - வாழ்க்கை 
முறை,இடைக்கால உடன்‌ 
படிக்கை. 

ஈm௦fப55! () - நகர்ப்புறப்பகுதி, 
நாட்டுப்புறப்பகுதி, ஊர்ப்பகுதி. 

moggie, mog (ஈ) - பூனை. 
(கொச்சை) 

ஈ௦ப (ஈ) - செல்வாக்கு, செல்வ 
மும்‌ உள்ளவர்‌, முகலாயர்‌. 

moiety (nN) - பாதி,சிறுபகுதி. 

it (8) - ஈரமான. moister (9) 
- ஈரமாக்கு.0iSture (0) - ஈரம்‌ 
moisturize (4) - ஈரமாக்கு. 
moisturizer (0) - ஈரமாக்கி. 

moke (n) - கழுதை. 


ஈலlar (॥) - கடைவாய்ப்பல்‌.(2) 
- கடைவாய்ப்பல்‌ சார்‌, 1018 
cavities - கடைவாய்ப்பல்‌ 
குழிகள்‌. 

molasses (nN) - கழிவுப்பாடு 
(கரும்புச்சக்கை). 

mole (0) - மச்சம்‌.ஒ.£ரeckle அகழ்‌ 
எலி.௱௰। நரி! - அகழ்‌ எலிப்‌ 
புற்று. 

016 - Skin - தடித்த பருத்ததுணி. 

016 (n) - அலைதாங்குகரை. 
உளவாளி. 

molecule (n) - மூலக்கூறு. |௦- 
lecular formula -மூலக்கூறு 
வாய்பாடு. 

molest (v) - தொந்தரைசெய்‌, 
மானபங்கப்படுத்து. Molesta- 
பற (0) - தொந்தரை செய்தல்‌, 
மானப்பங்கப்படுத்தல்‌. 

௱௦1() - கும்பல்‌ குற்றவாளியின்‌ 
உடந்தைப்பெண்‌. 

mollify (4) - ஆற்று,தணி. ஈ௦॥ரரி- 
ation (ஈ) - ஆற்றுதல்‌. 

101090 - மெல்லுடலி, நத்தை. 

molly - 600016 (ம) - மிக்க 
பாசத்துடன்‌ நடத்து. 

molten (a) - உருகய./olten 
51661 - உருகிய எஃகு. 

molybdenum ௫) - 
உலோகம்‌. 

moment (n) - கணநேரம்‌, இருப்பு 
இறன்‌ (விசை), மதிப்பு. ௦- 
mentary (a) - கணநேரம்‌ 
உள்ள. 

momentum (n) - உந்தம்‌, உந்து 
விசை. 


ஒரு 


monad 


400 


monochord 


௱௦ாa (ஈ) - ஒன்று, ஒருமை, 
ஒன்றான தத்துவப்பொருள்‌. 

monarch (n) - அரசி, அரசன்‌ 
monarchy - ‘முடியரசு. 
monarcism (nN) - முடியரசுக்‌ 
கொள்கை Monarchist (nN) - 
முடியரசுக்கொள்கையர்‌. மாகா 
-chical (n) - முடியாட்சிசார்‌. 

monastery (ஈ) - துறவியர்மடம்‌ 
9. convent,nunnery. monas- 
tic (8) - துறவியர்சார்‌. |௦க5- 
ticism (nN) - துறவியர்‌ 
வாழ்க்கை. 

Monday (n) - திங்கட்கிழமை. 

monetary (8) - பணம்‌, செல 
வாணிசார்‌.௱onetary poticy - 
பணக்கொள்கை.௱லnetarism 
(n)- 1 
கட்டுப்படுத்தி பொருளாதாரத்தை 
சீர்நிருத்தலாம்‌ என்னும்‌ 
கொள்கை ௱onetarist (ஈ) - 
அக்கொள்கையர்‌. 


ஈட்டில்‌ நாணயஅளவைக்‌ 


money (n) - பணம்‌,நாணயம்‌, 
செல்வம்‌ moneyed (a) - 
செல்வமுள்ள. ney-back 
ஏபகாகா£ee - பணம்‌ திரும்பப்‌ 
பெறும்‌ உறுதி. ௱oney bags - 
செல்வந்தர்‌. money box - 
பணப்பெட்டி.௱oneychanger 
- பணம்‌ (செலாவணி) மாற்று 
பவர்‌. money grubber - பணப்‌ 
பேராசையுள்ளவன்‌.௱0ney- 
ஏாயbbiற - பணப்பேராசை. 
money-lender - கடன்‌ 
கொடுப்பவர்‌. ௱oney - Maker 
- பணம்‌ பண்ணுபவர்‌, பணம்‌ 
பண்ணும்‌ பொருள்‌. 


money order - பண அஞ்சல்‌, 
விடை. 

money - spinner - பணம்‌ ஈட்டி 
புத்தகம்‌. 

money supply - பணம்‌ வழங்கல்‌ 
(இருப்பு). 

monger (1) - வணிகன்‌. ॥0- 
ஈ௦ாஏer - இரும்பு வணிகன்‌ 
வேண்டாததைச்‌ செய்பவன்‌. 
scandal - monger - அவதூறு 
கிளப்புவர்‌. 

mongol (n) - டவுன்‌ (Down) 
நோய்க்குறியம்‌ உள்ளவர்‌. 
mongolism (0) - டவுன்‌ நோய்க்‌ 
குறியம்‌. (மரபியல்‌ காரணமாக 
மூளை வளர்ச்சிக்‌ குறைவு, 
உடலியற்‌ குறைவுகள்‌) 

mongoos” (1) - gf 

mongrel (ஈ) - கலப்பினம்‌ 

monism (n) - ஒருமைக்‌ கோட்‌ 
பாடு 

monitor (n) - சட்டாம்பிள்ளை, 
கண்காணி. heart-monitor - 
இதயகண்காணி, ஒரு வகைப்‌ 
பல்‌. ௱onitress (nN) - கண்‌ 
காணியர்‌ (பெண்‌) (8) - கண்‌ 
காணி. 

monk (n) - துறவி. onkish (a) 
- கண்காணி 

monkey (n) - குரங்கு (V) - 
முட்டாள்தனமாக நட Monkey 
business - குறும்பு வேலை. 

monkey puzzle - பசுமை மாறா 
முள்ளிலை மர வகை (சிலி 
நாடு). 

monkey wrench - தாடை 
வில்லை முடுக்கி. 

mono (n) - ஒற்றைஒலி ஒ Stereo 

monochord 
இசைக்கருவி. 


ஒற்றைக்கம்பி 


monochrome 


401 


montage 


monochrome (8) - கறுப்பு 
வெள்ளை கலந்த, ஒரு நிறப்பல 
சாயல்கள்‌ உள்ள (1) - ஒற்றை 
ஓவியம்‌, படம்‌. 

monocotyledon, monocot (n) 
- ஒரு விதை இலைத்‌ தாவரம்‌ 
ஓ dicotyledon,dicot. 

monogamy (n) - ஒரு துணை 
மனம்‌. ஈ00௦9க௱5 () - ஒரு 
துணை மணம்‌ செப்பவர்‌ ॥10- 
nogamous ஓ. ஒருதுணை மண 
epolygamy 

mon௦gram (n) - சுட்டெழுத்து 
முத்திரை 

monograph (n) - ஒரு பொருள்‌ 
ஆய்வேடு. 

monolith. (n) - ஒற்றைக்‌ கல்‌ 
உருவம்‌ - தூண்‌ ௦ா௦]ithic (8) 
- ஒற்றைக்‌ கல்லாலான 

monolegue (ஈ) - தனிமொழி, 
தனியுரை, ஒ. S0liloquy. mono- 
logist (4) - தனிமொழி பேசு. 

mono-mania (n) - ஒரு பொருள்‌ 
வெறி. ஈலா௦௱ாc (1) - ஒரு 
பொருள்‌ வெறியர்‌. 

mono-metallism (n) - ஒற்றை 
உலோகச்‌ செலாவணிமுறை 

ரா! (8) - ஒருறுப்புக்‌ 
கோவை (கணக்கு). 

monopetalous (a) - ஒற்றை 
அல்லி கொண்ட 

monoplane (ஈ) - ஒரு தள 
வானூர்தி 

monopoly (1) - ஏகபோக உரிமை, 
தனியுரிமை. 


monopolise (Vv) - ஏகபோக 
உரிமை கொள்‌. 0N0p0[iz2- 
tion (ற) - ஏகபோக உரிமை 
கொள்ளல்‌. monopolist (ஈ) - 
ஏகபோக உரிமையாளர்‌. 

monorail (ஈ) - ஒரே தண்டவாள 
இருப்பு வழி. 

monosepalous (n) - ஒற்றைப்‌ 
புல்லியுள்ள (பூ) 

monosyllable (n) - ஓரசைச்‌ சொல்‌ 
monosyllabic (8) - ஒரசை 
யுள்ள 

monotone (n) - ஒரே வகைக்‌ 
குரல்‌. Monotonic (a) -ஒரே 
வகைக்‌ குரலாலான. 

monotonous (a) - ஒரே மாதிரி 
யான அலுப்பைத்தரும்‌ ௦0- 
tonous work - அலுப்பைத்‌ 
தரும்‌ வேலை. 

monotheism (n) - ஒரு கடவுள்‌ 
கொள்கை. Monotheist ஒரு 
கடவுள்‌ கொள்கையர்‌. 

monoxide (n) - ஒராக்சைடு, ஓர்‌ 
ஈரி. 

Monsieur (n) - இரு. Messieurs 
(॥) - திருவாளர்கள்‌ (பிரஞ்சு) 

monsoon (n) - பருவக்காற்று 

monster (nN) - அரக்கன்‌, உரு 
கொடியவன்‌, பெரும்பொருள்‌ 
monstrous (a) - மிகப்‌ 
பெரிய, கொடிய, அருவருப்‌ 
பான, monstrosity (Nn) - 
அருவருப்புள்ள பெரும்‌ 
பொருள்‌. ௱onstrously (adv) 

montage (n) - ஓரிணைப்பு, 
ஒட்டிணைப்பு 


month 


402 


moral 


௱லா£h (ற) - திங்கள்‌, மாதம்‌ 
௱onthly(a) - இங்கள்‌ தோறும்‌. 
(॥) - திங்களிதழ்‌, இங்கள்‌ 
பருவச்சீட்டு. 

monument (n) - நினைவுச்‌ சின்‌ 
னம்‌,குறிப்பிடத்தக்க பொருள்‌. 
monumental (9) - நினைவுச்‌ 
சின்ன, மலைக்க வைக்கும்‌, 
மிகப்பெரிய, தலையாய 10ப- 
mentally (adv) monumental 
mason (nN) - நினைவுச்‌ 
சின்னம்‌ செய்பவர்‌. 

"௦௦ () - பசுவின்‌ கத்தல்‌, (4) - 
பசு போல்கத்து. 

mooch (4) - கேட்டுப்பேறு; 
சோம்பித்திரி. 

mood (nN) - மனநிலை, போக்கு, 
வினைச்‌ சொல்‌ பாகுபாடு 
(இலக்‌) 100] (2) - அடிக்கடி 
மனம்‌ மாறும்‌ 000688 (n) 

moon (0) - இங்கள்‌, மதியம்‌, (ட) - 
நோக்கமின்றித்திரி, விரும்பும்‌ 
பொருளைப்‌ பற்றிக்‌ கனவு 
காண்‌. ௦௦03 (௮) - கனவு 
காணும்‌. கற்பனையான ௦01- 
1655 (a) - தங்களற்ற, இருண்ட. 
moon - beam - இங்கள்‌ ஒளிக்‌ 
கற்றை 

௱௦௦ற - Calf - பிறவி மடையன்‌. 

moon - face - மதிமுகம்‌. 

moon-light - மதிஒளி. 

moon-shine - மடமைப்‌ பிதற்‌ 
றல்‌, மதிஒளி. 

1௦௦௩ - shot - தங்களுக்கு வான 
வெளிக்‌ கலன்‌, ஏவுகை 

moonstone - நீலமணிக்கல்‌ 
(அணி கலன்‌) 


moon - struck (a) - அலைந்து 
திரியும்‌, சிறிது கிறுக்குள்ள. 

௦௦ (௩) - சதுப்பு நிலம்‌, வட 
ஆப்பிரிக்கக்‌ கருநிற இனத்தார்‌. 
(4) - நங்கூரம்‌ பாய்ச்சு, உறுதி 
யாகப்‌ பிணை. 

mooring (nN) - கப்பல்‌ கயிறு, 
கப்பல்‌ நிறுத்து. 

moot (nN) - மன்று (பழைய 
வழக்கு) (2) - ஐயப்பாடுள்ள (4) 
- முன்மொழி, எழுப்பு. 

mop (9) - துடை. (1) - துடைப்பி 

mope (4) - மகிழ்ச்சியற்று இரு, 
இரி. ope (ஈ) - திரிபவர்‌, 
திரிதல்‌, சுற்றுதல்‌. 

moped (nN) - உந்துவகை வண்டி 
(குறையாற்றல்‌) 

moraine (Nn) - பனிப்பாறை நகர்‌ 
வதால்‌ சேரும்‌ வண்டல்‌. 

ஈக! (9) - ஒழுக்கத்திற்குரிய 
(ஈ) - ஒழுக்கம்‌, நீதி. ௦2 [- 
struction (n) - ஒழுக்கக்கல்வி, 
நீதி போதனை. ஈorally (804). 

mora! certainty - அநேகமாக 
நடந்தே தரும்‌ என்று கொள்ளும்‌ 
உறுதிப்பாடு. 

moral support - பரிவாதரவு. 

moral victory - ஒழுக்க வெற்றி. 

ஈலாa! (ஈ) - பாடம்‌, படிப்பினை, 
ஈலாls - ஒழுக்க நெறிமுறை 
கள்‌. oral turpitude (ஈ) - 
ஒழுக்கக்‌ கேடு, ஒழுக்கக்கேடு. 
morale (n) - ஒழுங்குணர்வு, 
உளஉறுதி. 


moralist 


403 


morsel 


moralist (n) - ஒழுக்க நெறியர்‌, 
நல்லொழுக்கம்‌ நாடுபவர்‌. 
morality (n) -நல்லொழக்க 
நெறி. morality : play - 
நல்லொழுக்க நாடகம்‌. ॥1018- 
ize (4) - நல்லொழுக்கம்‌ கற்பி 

ஈ௦ாass (4) - சதுப்பு நிலம்‌, 
சேற்று நிலம்‌, முன்னேற்றத்‌ 
தடை, முட்டுக்கட்டை 

௦110 (8) - இருண்ட, இனிமை 
யற்ற, நோய்‌ வயப்பட்ட. ற01- 
bidity (n). morbidly (adv). 

moratorium (nN) - கடன்‌ தவணை 
உரிமை. இடைக்கால நிறுத்தம்‌. 

ஈக! (8) - சுருக்கென்று தைக்‌ 
கிற, கொட்டும்‌ (॥) - நிறம்‌ 
நிறுத்தி. (சாயம்‌). 

more (a, adv) much - more - 
ஈ/௦5! மிகுதியான. Moreover 
(204) - மேலும்‌. 

mores (nN) - பழக்க வழக்கங்கள்‌ 
(சமூகப்‌) 

morganatic (nN) -தாழின மணஞ்‌ 
சார்‌. (அரசன்‌), &ழினமகள்‌, 
morganatically'(adv). 

morgue (n) - சவக்கிடங்கு ஓ 
mortiuary. 

ஈரல்‌ (0) - சாகுந்தறுவாயி 
லுள்ள, அழியும்‌ நிலையிலுள்ள. 


moribund . civilization -’ 


அழிந்துவரும்‌ நாகரிகம்‌. 
morning, ஈரா (॥) - காலை, 
good morning - காலை 
வணக்கம்‌. /ornings (adv) - 
ஒவ்வொரு காலையும்‌. 


morning-after pill -கருத்தடை 
மாத்திரை. 
ming 0094 - காலை மேற்‌ 
சட்டை. morning dress - 
நிகழ்ச்சியுடை. ning glory 
- மாலை பூக்கள்‌ மூடும்‌ செடி. 
Morning Prayer - காலை வழி 
பாடு (இங்கிலாந்து). [101/0 
sickness - காலை மசக்கை 
௱orறiற star - விடி வெள்ளி 
(கோள்‌). 
morocco (h) - தோல்‌ வகை. 
"௦௦ (0) - படு (அடி) முட்டாள்‌. 
moronic (a) - முட்டாள்‌ 
போன்று. 
01096 (8) - சிடுசிடுப்பான, துய 
குற்ற. 
morpheme (n) - உருபன்‌. (ஒர 
சொல்லைப்‌ பகுத்தால்‌ இடைக்‌ 
கும்‌ பொருள்தரக்கூடிய உறுப்பு 
ஒவ்வொன்றும்‌) பா-likely" - 
இதில்‌ மூன்று ௨ரு பன்கள்‌ 
உள்ளன. 
morphia, morphine (n) - 
மார்பைன்‌, அபினிச்சத்து 
மருந்து, வலி நீக்கி. 
morpholpgy (nN) -உருவியல்‌ 
(உயி). உருபனியல்‌ (மொழி) 
morophological (a) 
Morர௦W (6) - மறுநாள்‌. அடுத்‌ 
தாள்‌. 
Morse code - மோர்ஸ்‌ தொலை 
“வரிமுறை. (செய்தி அனுப்புதல்‌) 
morsel (n) - கவளம்‌ (உணவு) 


404 


mother country 


ஈ/லா£al (8) -இறக்கும்‌, சாகும்‌, சாக 
வைக்கும்‌, (காயம்‌), கொடிய, 
(பகைவன்‌) மருட்டும்‌ (அச்சம்‌) 
(x immortal). mortal sin - 
இறையருள்‌ இழக்‌ கும்‌ தீவினை 
௦௮ (1) - மனிதன்‌, மாந்தன்‌, 
mortally (adv). 

mortality (n) - இறப்பு. Mortality 
1816 - இறப்பு வீதம்‌. ஈலா£கlity 
able - வாழுங்கால அட்ட 
வனை (மனிதர்‌) 

௱௦ர்கா () - உரல்‌, குழியம்மி, 
சுண்ணாம்புக்‌ காரை, பீரங்கி, 
(4) - காரைபூசு. 

mortar - board (n) - சதுரஉச்சிக்‌ 
கொண்ட குல்லாய்‌ (கல்லூரி) 
காரைச்‌ சாந்துத்‌ தட்டு. 

mortgage (1) - அடைமானம்‌, 
ஒற்றி. இதற்குரிய தொகை. (4) - 
ஒற்றிவை. mortgagee (ஈ) - 
அடைமானம்‌ ஏற்பவர்‌. ஈலா£- 
08061 (nN) - அடைமானம்‌ 
வைப்பவர்‌. mortgage bond 
(0) - அடைமான பட்திரம்‌ (முறி). 

ங்கொ (6) - வெட்டியான்‌ ஓ 
under-taker. 

mortify (4) - வெட்கப்படச்செய்‌, 
அவி. அடக்கு ஈrtification (n) 
- வெட்கப்படச்‌ செய்தல்‌. 

mortise (n) - முனைபொருந்து 
துளை. (4) - துளையில்‌ முனை 
யைப்‌ பொருத்து ஓ. (80௦. 
mortise lock - 
பொருந்து பூட்டு 


துளை 


mortmain (nN) - கோயிலக 
மானியம்‌. 

mortuary (1) - சவக்கிடங்கு, பிண 

mosaic (n) - கோல அல்லது பட 
அமைப்பு, ஓவிய அமைப்பு (2) 
- ஓவிய அமைப்புள்ள. 

mosque (a) - முசுலீம்கள்‌ 
தொழும்பள்ளி வாசல்‌. 

mosquito, mosquitoes (n) - 
கொசு. 

moss (n) -மாசி ஒ. lichen, algae 
mossy (8) - மாசியால்‌ மூடப்‌ 
பட்ட, மாசி போன்ற, 055 
ஏரா (8) -மாசியால்‌ மூடப்‌ 
பட்ட 

most (adv) - (much, more 
11051) - மீப்பெரும்பாலான, 
mostly (804) - பெரும்‌ பாலாக. 

௦16 (0) - சிறுதுகள்‌ (தூசி), துண. 

motel (ஈ) - ஊர்தியர்‌ தங்கல்‌ 
மனை. 

motet (Nn) - திருச்சபை இசை 
(குரலுக்கு மட்டும்‌.) 

mth (ஈ) - அந்துப்பூச்சி. ௦h 
ball - அந்துருண்டை. | - 
eater (a) - அந்து அரித்த ௦1 - 
proof - அந்துப்பூச்சி அணுகாத 

mother (n) - தாய்‌,அன்னை, 
mother (v) தாய்போல்‌ பேணு, 
அன்புடன்‌ நடத்து. Mother's 
Day - அன்னை நாள்‌. ௱other- 
hood - தாய்நிலை. mother 
less- தாயற்ற. Mother-like (a) 
- அன்னைபோன்று motherly 
(adv). 

mother country - தாய்நாடு. 


mother-in-law 


405 


moult 


mother-in-law - மாமியார்‌. 

Mother Nature - இயற்கை 
அன்னை 

mother-of-Pear! - முத்துச்சிப்பி, 
கரு. 

mother's boy - தாய்ப்பிள்ளை. 

mothership (n) - தாய்க்‌ கப்பல்‌. 

Mother - Superior - கன்னி மடத்‌ 
துத்‌ தலைவி. 

mother-to-be - கருவுற்றபெண்‌. 

mother tongue - தாய்மொழி. 

motif (n) - தலைமைக்கருத்து, 
பொருள்‌ அணிக்கோலம்‌, வடிவ 
மைப்பு. 

motion (n) - அசைவு, இயக்கம்‌, 
முன்மொழிவு, (தீர்மானம்‌), 
மலங்கழித்தல்‌, மலம்‌, 101101 
(ம). - அசைத்துக்காட்டு, 
அசைத்துச்‌ செய்யுமாறு கூறு. 
motionless (a) - இயக்கமற்ற. 
motion picture - திரைப்‌ 
படம்‌. 

motivate (v) - ஆர்வமூட்டு, ஊக்‌ 
குவி. motivated (a) - 
தூண்டிய, otivation (ஈ) - 
ஆர்வமூட்டல்‌, ஊக்க மூட்டல்‌. 

motive (a) - இயக்கத்திற்குரிய, 
motive force - இயக்க ஆற்‌ 
றல்‌. 046 (॥) - உள்நோக்கம்‌. 
motiveless (a) - உள்நோக்க 
மற்ற. 

motley (a) - பல்வகை, (மக்கள்‌, 
பொருள்கள்‌) (॥) - கோமாளி 
உடை. 


௦10 (1) - உந்தி, இயக்கி, ஊர்தி 
(8) - உந்தியால்‌ இயங்கும்‌. 
electric motor - மின்‌ உந்தி. 
outboard motor - படகுப்‌ பின்‌ 
புற உந்தி. 

motor bike - உந்து வகை ஊர்தி. 

. motor boat - உந்து வகைப்‌ 
படகு motorcade - ஊர்தி 
ஊர்வலம்‌. [0101 081 - உந்து 
விசை வண்டி 0101 11$ய- 
809 - ஊர்திக்‌ காப்பு றுதி. ஈ10- 
tor mechanic - ஊர்தி 
விசைஞர்‌. motor racing - 
ஊர்திப்‌ பந்தயம்‌. motor ve- 
hicles - உந்து ஊர்திகள்‌. 
motorway - விரைவூர்தி வழி. 
motorist (n) * ஊர்தி ஒட்டி. 

mottled (a) : பல வண்ணமுள்ள 

014௦ (1) - குறிக்கோள்‌ தொடர்‌, 
நயக்குறிப்பு. 

ஈ௦பப (1) - வார்ப்பச்சு, வார்ப்பு 
(4) - வார்ப்பினால்‌ வடிவமை, 
வழிப்படுத்து, உருவாக்கு. 
moulding (6) - வார்ப்படம்‌, 
உருவாக்கல்‌, செதுக்குதல்‌. 

௦/0 (ஈ) - பூஞ்சணம்‌. ௦ 
(8) - பூஞ்சணம்‌ பிடித்த, சிதை 
யம்‌, மட்டமான. 

௱௦ய/0 () - மட்கு, ஓ. hபாப5. 

00106 (1) - பொடிப்‌ பொடி 
யாக்கு, தூள்தூளாக்கு. சிதை 
வடை 

ஈ௦யlt (ஈ) - தோல்‌ உரித்தல்‌, 
உதிர்தல்‌ (மயிர்‌, இறகு) (4) - 
உரி, உதிர்‌. 


mound 


406 


ஈ௦பாப (0) - மேடு, திட்டு, திடல்‌. 

௱௦பா( (ஈ) - மலை, குன்று, (4) 
ஏறு, உயர்‌, பொருத்து, ஒட்டு, 
அமை, பாதுகாப்பு ஏற்படுத்து. 

ஈm௦பாரறஏ -() -மிகும்‌. 

ஈடா! (ஈ) - ஏற்றம்‌ (குதிரை), 
ஒட்டும்‌ அட்டை 110பா(60 (8) 
- அட்டையில்‌ ஒட்டிய, ஏறிய. 

mountain (௫) - மலை, பெரிய 
அளவு, உபரி, மிகுதி, ௦ப- 
ntaineer (௫) - மலைஏறுபவர்‌. 
மலை ஏறி. mountaineering (0) 
மலையேறுதல்‌. ஈ௦பா£கரா- 
0ப5 (8) - மலைகள்‌ நிறைந்த. 
mountain ash - ஒருவகை 
மரம்‌. Mountain chain, range - 
மலைத்‌ தொட்ர்‌. ஈ௦பா£கரா 
11௦0 - மலை அரிமா. /௦பா£வ 
sickness - மலை நோய்‌. 
mountain - side - மலைச்‌ 
சரிவு. - 

mounteébank (n) - எத்தன்‌ 

ஈ௦பாற (4) - புலம்பு, துயர்கொள்‌, 
ஈ௦பாறரீப। -புலம்புவதற்குரிய 
mournfully (adv). mourner 
(0) - அழுதுபுலம்புவர்‌. moum- 
ர () - அழுதுபுலம்பல்‌. 

mouse (n) - mice (pl) - 
சுண்டெலி, பயங்கொளி, துள்ளு 
கருவி, துள்ளி (கணி) ௦ப5er 
(॥) - சுண்டெலி, பிடிக்கும்‌ 
பூனை.  mousetrap - 
சுண்டெலிப்‌ பொறி. /௦ப$y (8) 
- மங்கலான பழுப்பு நிற, 
கூச்சமுள்ள, பயந்த. 

moustache (n} - மீசை. 


mouth (nN) - வாய்‌, பயனற்ற 
பேச்சு. outhed (a) - குறிப்‌ 
பிட்ட வாயுள்ள, குறிப்பிட்ட 
முறையில்‌ பேசும்‌. (9) - நேர்மை 
யற்றதைக்‌ கூறு, வாயசைத்துக்‌ 
கூறு. ஈ௦ய£hரீப! (ஈ) - வாயளவு, 
ஒலிப்பதற்குக்‌ கடினமான 
சொற்றொடர்‌. ௱outh organ - 
வாயிசைக்கருவி. ௱outhpiece 
- வாய்வில்லை, ஊதுகுழல்‌. 
mouth-to-mouth-uாய்க்கு 
வாய்ஊதும்‌. mouthwash - 
வாய்கழுவுநீர்‌.௱outhwatering 
- வாயில்நீர்‌ ஊறச்‌ செய்யும்‌ 
(சுவை, மணம்‌) ௦பthy (2) - 
தடபுடலாகப்‌ பேசும்‌, 
பிதற்றும்‌, திட்டும்‌. 

movable (a) - அசையக்‌ கூடிய, 
இயலக்கூடிய, (1௦2016) 
movables - அசையும்‌ சொத்து 
கள்‌. ஓரிரு, fixture. 

move (4) -அசை, நகர்‌, உருக்கு, 
moving (3) - உருக்கும்‌. NOVE- 
ள்‌ (1) - இயக்கம்‌, அசைவு, 
துடிப்பு, நடமாட்டம்‌, போதல்‌ 
வருதல்‌, 

movie (௫) - இரைப்படம்‌, 0vie 
0ா௦0ப௦8 - திரைப்படத்‌ தயா 
ரிப்பாளர்‌. 05168 - திரைப்‌ 
படம்‌, இரைப்படத்‌ தொழில்‌ 
movie goer - திரைப்படம்‌ 
பார்ப்பவர்‌. 

mow (mowed, mown) - புல்‌ அறு, 
மக்களைக்‌ கொன்று குவி. 
mower (n} - புல்‌ அறுக்கும்‌ 
எந்திரம்‌, அறுப்புநர்‌. 


MP. 


M.P. - Member of Parlia- 
ஈent:நாடாளுமன்ற உறுப்பி 
னர்‌. நா.உ. 

mph - miles per hour - ஒரு 
மணிக்கு இத்தனை மைல்‌. 

MPhil - Master of Philosophy : 
மெய்க்கலை முதல்வர்‌. 
மெமு. 

Mr. Mister : இரு. Mr. Chairman, 
Mr. President. Mrs - இருமதி 

MSc - Master of Science : அறி 
வியல்‌ முதல்வர்‌ அ.மு. 

MST - Mountain Standard 
716 : மலைத்திட்ட நேரம்‌, 
மதிநே. 

Mt - mount மலை (தேசப்படம்‌) 

mth - month - மாதம்‌, தங்கள்‌ 

much (a,.adv) - மிகுதியான, 
நிரம்ப அதிகம்‌. 

mucilage (n) - சளிமம்‌ 
(தாவரம்‌) ஈபபaஏரற௦ப5 (௮) 
- சளிமம்‌ உண்டாக்கும்‌, தடித்‌ 
தும்‌ ஒட்‌ மாறும்‌ உள்ள. 

ப - எரு இடுபொருள்‌, ௮௬ 
வருப்பான (9) - நோக்கமின்றித்‌ 
இரி, நேரத்தை வீணாகச்‌ செல 
வழி, 

ப$ () - சளி, கோழை ம 
cus memrane - சளிப்‌ படலம்‌. 

ஈயப்‌ (1) - சேறு. ௱ddy (2) - 
"சேறான, தெளிவற்ற, தடித்த, 
குழம்பிய. muddy (v) - 
குழம்பச்‌ செய்‌, குழப்பு. 

ஈ/பப-bath - மட்குளியல்‌ ரப0- 
ரிக - சேற்றுநிலம்‌ (கடலக்‌ 
கருகில்‌]. ப - ரபகா - 
மட்காப்பு. பப - ஸப - மண்‌ 
குடிசை. ud - pack - 
பசைப்பூச்சு. 


407 


௱பப-5linஏing - சேற்றைவாரி 
இறைத்தல்‌, புகழை மங்கச்‌ 
செய்தல்‌. 

mde (4) - ஒழுங்கைக்குலை, 
குழப்பு (0) - குழப்பம்‌. lea ' 
(8) - குழம்பிய பபப (8) - 
குழம்பும்‌ muddle - headed - 
குழம்பிய, தெளிவற்ற. 

ஈபes[i(n) - காலைச்‌ சிற்றுண்டி. 
(சுவிட்சர்லாந்து) 

௱பர்‌ (௫) - மூடன்‌, முட்டாள்‌ (4) 
தவறு செய்‌, தவறவிடு. 

ஈபரீர (0) - அப்ப வகை. 

ஸரி (9)- போர்த்து, மூட்டு, 
போர்த்தி ஒலியைக்‌ குறையச்‌ 
செய்‌. பரிச (8) - தெளிவித்‌ 
துக்‌ கேட்கும்‌ ஒலி, 

ஈபரரி£ா (॥) - கழுத்துத்‌ துண்டு, 
கழுத்துச்‌ சவுக்கம்‌. 

ஈபரீர (ர) - அலுவல்‌ சாரா ஆடை, 
பொது ஆடை. ' 

ஈபஏ (0) - சாடி, கைப்பிடியுள்ள 
குடி கலன்‌. 

ஈய () - நெட்டுருச்செய்‌, தாக்‌ 
கிக்‌ கொள்ளையடி, (வெளி 
யில்‌) ॥ப0067 (1) -கொள்ளைக்‌ 
காரன்‌, ஈபஏஏரா (॥) - கொள்‌ 
ளையடித்தல்‌, 

ஈபஏஏாஏ (1) - முட்டாள்‌. 

ஈயgஓy (8) - கதகதப்பாகவுள்ள, 
ஈரமாகமுள்ள. 

Muhammad (n) - முகமது, 
இஸ்லாம்‌ மதத்தை நிறுவியவர்‌. 


mulatto 


408 


mumbo - jumbo 


mulatto (nN) - கறுப்பருக்கும்‌, 
வெள்ளையருக்கும்‌ பிறந்தவர்‌. 

mulberry (n) - முசுக்கட்டை 
மரம்‌, mulberry leaves - முசுக்‌ 
கட்டை மர இலை. 

ஈயch (ஈ) - குப்பை கூளம்‌இ () - 
குப்பைக்கூளம்‌ நிரப்பு. 

ஈய (0) - கோவேறு கழுதை, 
பிடிவாதக்காரர்‌, குதி இல்லா 
மிதியடி uleteer (1) - கழுதை 
ஓட்டுவர்‌. ஈய (8) - 
பிடிவாதமான. 

றப! (1) - மென்துகில்‌, கடலில்‌ 
சேர்ந்திருக்கும்‌ நிலப்பகுதி. 

ஈய! (4) - சிந்தி, இனிப்புக்குடிநீர்‌ 
செய்‌. 

ஈயlah (1) - முகமதிய குரு. 

௱யllet (nN) - ஒருவகை மீன்‌ 

(உணவு) 

mulligatawny (n) - மிளகுத்‌ 

தண்ணீர்‌, மிளகுசாறு, நீர்‌. 

ஈயion (0) - செங்குத்துப்பிரிவு, 

தடுப்பு (சாரம்‌). 

multifarious (a) - பல்வகைப்‌ 

பட்ட, (வேலைகள்‌). 

multiform (a) - பல உருவங்களா 
லான. 


multillateral (a) - பல தரப்பு 
(உடன்பாடு). 

multilingual (a) - பல மொழி 
யுள்ள ஓ. bilingual, Monolin- 
gual. 


multi-millionaire (n) - பெருங்‌ 
கோடியாளர்‌ 

multinational (8) - பலநாட்டு, 
பலநாட்டு நிறுவனம்‌. 

ஈயtiறle (8) - பல இனமுள்ள, 
பன்ம Multiple choice - பன்‌ 
மத்‌ தெரிவு. () - மடங்கு, ப- 
tiple sclerosis (1) - பன்மத்‌ 
தடிப்பு. 

௱ய!6% (8) - பல பகுதிகள்‌ 
உள்ள. 

multiplicand (ஈ) - பெருக்கப்‌ 
படும்‌ எண்‌. ஈய£ரஓரication (1) 
- பெருக்கல்‌, 4)3-12. multipli- 
cation taole (n) - பெருக்‌ கல்‌ 
வாய்பாடு. ௱liiplicity (n) - 
பன்மத்திறன்‌ ஈய£ரறlier (1) - 
பெருக்கும்‌ எண்‌. 

multiply (V) - பெருக்கு. 

ஈயtiபபஒ (ஈ) - பெரும்‌ மக்கள்‌ 
இரள்‌ he mutt - பொது 
மக்கள்‌. ஈப£tபin௦u5 (௮) - 
பெரும்‌ எண்ணிக்கையுள்ள. 

multum in parvo (n) - சிறு அள 
வில்‌ பெரும்‌ பொருள்‌. 

ஈப௱ (804) - பேசாத, அமைதி 
யான, (0) - பேசாமை, அமைதி, 


அம்மா. 
mumble (9) - முணுமுணு (1) - 
முணுமுணுப்பு. 


/ப௱ூ௦ - jயாb௦ (॥)-பொருளில்‌ 


லாச்‌ சடங்கு, மொழி. 


mummer 


409 


muse 


ஈப௱௱eா (॥) - பேசாநடிகன்‌, 
யரர (1) - பேசாது நடித்‌ 
தல்‌. 

யர்‌ () - வேதிப்பொருள்‌ 
சேர்த்துப்‌ பிணத்தைக்‌ கெடா 
மல்‌ பாதுகரத்துவை. ஈபரா!- 
fication (n) - இவ்வாறு 
பாதுகாத்தல்‌. 

mummy (1) - அம்மா. 

ஈப௱ழ5 (॥) - தட்டம்மை, தாளம்‌ 
மை 

௱பாh () - அசைபோடு 

mundane (a) - இவ்வுலக 
வாழ்வுக்குரிய, இம்மைக்குரிய 
(வாழ்வு). 

ஈ/யnicipal (8) - நகராட்சிக்குரிய. 
municipal council ௫) - 
நகராட்சி மன்றம்‌. ஈபாரற- 
iy (0) - நகராட்சி. 

munifரCent (a) - வரையாது 
கொடுக்கும்‌ (வள்ளல்‌) ஈபாரீ- 
cence (n) - வள்ளல்‌ தன்மை 
munificently (adv) 

muniments (n) - சான்று உரிமை 
ஆவணங்கள்‌. 

munitions (n) - போர்த்‌ தள 
வாடங்கள்‌, துப்பாக்கி, வெடி 
மருந்து, பரர£ர௦ா (9) - போர்த்‌ 
தடவாளம்‌ அளி. 

ஈபாசரீீ () - வட்ட நடுவர்‌. ஸரி- 
lage munsiff (n) - ஊர்த்‌ 
தலைவர்‌. 015010( பsரீ£ (0) 
- மாவட்ட நடுவர்‌. 

ஈயா (॥) - சுவர்‌ ஓவியம்‌. (9) - 
சுவரமை 


பாபா (0) - கொலை, தியாகம்‌ 
(9) - கொலை செய்‌. [॥பா06187 
(॥) - கொலையாளி. பா081- 
0ப5.(8) - கொலைசார்‌. ஈபா- 
derously (adv). 

mure (4) - சிறைசெய்‌ 

ஈயா (॥) - இருண்ட, இருளடர்ந்த 
(செய்யுள்‌) ஈயா (80). 

பாபா (॥) - முணுமுணுத்தல்‌, 
(v) - முணுமுணு. ஈபா/0ர0ப5 
(8). 

murphy (1) - உருளைக்கிழங்கு. 

௱ாயாலா (॥) - மாட்டு நோய்‌ 
வகை. 

௱/யScat (௭) - ஒருவகைக்‌ கொடி 
முந்திரி 

muscatel (nN) - கொடி முந்திரிப்‌ 
பிசின்‌. 

muscle (n) - தசை, சதை, (4) - 
உதவியதாகப்‌ பொய்யாகக்‌ 
கூறு. muscle - bound (a) - 
தசைத்திண்மையுள்ள. ௱பscle 
- /கn (௫) - வல்லமை வாய்ந்‌ 
தவர்‌, அடியாள்‌ ௱mப5le 
power (n) - ஆள்‌ வலிமை. 
௱ய5Cபிr (8) - தசைசார்‌. தசை 
யுள்ள. 11ப50ப2ரடு (1) - தசைத்‌ 
இண்மைர050ப12 dystrophy 
- தசைநலிவு. 

muse (0) - கலை, கலைப்பண்பு, 
கலை நங்கையர்‌. (௮) ஊக்கம்‌, 
(4) - சிந்தனை செய்‌, ஆழந்து 
கூறு. ஈபரஏ (ஈ) - சிந்தனை: 


museum 


410 


mutatis mutandis 


ஈப5eப௱ (1) - அருங்காட்சியம்‌ 
௱ப5்‌ () - கூழ்‌, குறை கருத்துள்ள 
பேச்சு, எழுத்து. 
mushroom (n) - காளான்‌. (9) - 
விந்து 
பெருக, காளான்போல்‌ பெருகு. 
mushroom cloud - காளான்‌ 
முகில்‌ (அணுக்குண்டு வெடிப்பு) 
ஈய (ஈ) - இசை, பாட்டு. ஈம 
sic academy - இசைக்கழகம்‌ 
music box - இசைப்‌ பெட்டி. 
music centre - இசைக் கூட்டுக்‌ 
கருவி. ஈப5ர 8! - இசைக்‌ 
கூடம்‌, ஈப5ர 51800 - இசைத்‌ 
தாள்தாங்கிறப$C 51001 - இசை 
இருக்கை. ௱ஈப5ரCக! (௮) - 
இசைக்குரிய, காதுக்களுக்குரிய 
() - தனிநாடகம்‌, படம்‌, இசை 
யகம்‌, musically (adv). 
musical box - இசைப்பெட்டி. 
musical chairs - இசை நாற்‌ 
காலி, இசை நாற்காலி நிலை. 
musician (nN) - பாடகர்‌, இளை 
ஞர்‌, musicianship. (n) - 
இசைத்திறம்‌. 
musicology (n) - இசைஇயல்‌ 
musicological (a) - இசை 
இயல்சார்‌. sicologist (n) - 
இசை இயலார்‌, இசையறிஞர்‌ 
musk (n) - கத்தூரி, USK deer 
(॥) - கத்தூரிமான்‌ 5% £2 () 
- மூஞ்சுறு ப$ (2) - கத்தூரி 
போன்று. 


காளான்‌ வளர்‌, 


musket (nN) - பழைய காலத்‌ 
துப்பாக்கி, usketeer (ஈ) - 
துப்பாக்கி வீரர்‌. usketry (0) - 
துப்பாக்கி இயல்‌. 

Muslim (n) - முகமதியர்‌: 

றய (௭) - வெண்துகில்‌ 

muss (6) - கலை 

musquash (௭) - மூஞ்சுறு. 

ஈப55e! (0) - சிப்பி வகை. 

ப$! - (துணைவினை) வேண்டும்‌ 
இறந்தகாலம்‌ இல்லை. | பக 
9௦ - நான்‌ போக வேண்டும்‌. 
ஈ/ய5t (ஈ) - கட்டயாம்‌ ஆக 
வேண்டியது. "1 15 8 ஈய". 
கொடி முந்திரிச்‌ சாறு (நொதிப்‌ 
பதற்கு முன்‌) 

mustachio (n) - பெரு மீசை. 

றாபடாகார (ஈ) -பழகாக்‌ குதிரை 
(வட அமெரிக்கா). 

mustard (nN) - கடுகு, Mustard 
085 - கடுகு வளி (நச்சு). 

ஈmபs£er (9) - இரட்டு, கூட்டு, () - 
திரள்‌, கூட்டம்‌, ஈப$£ா £௦! - 
பணியாள்‌ வருகைப்பட்டியல்‌. 

௱ஈப5£y (8) - பூஞ்சணம்‌ பிடித்த. 

mutable (a) - மாறக்கூடிய "ப- 
tability (ஈ) - மாறுந்திறன்‌ ஈப- 
tation (ஈ) - சடுதிமாற்றம்‌ 
(மரபியல்‌). ஈப£கா! (0) - சடுதி 
மாறி. 

mutatis mutandis (adv) - 
தேவையான மாறுதல்களோடு. 


mute 


பரச (௮) - பேசாத, ஊமையான, 
ஒலிக்காத (11) - ஊமை, ஒலி 
குறைப்புக்‌ கட்டை, ஒலியளை 
வைக்‌ குறை. (இசைக்கருவி) 
பப்‌ (8) - அடங்கிய ஒலி, 
உட்படையான, குறைப்புக்‌ கட்‌ 
டையுள்ள. utely (adv). 

mutilate (4) - முடமாக்கு, நொண்‌ 
டியாக்கு, சிதை. ஈபங/tion (0) 
- முடமாக்கல்‌. 

mutineer (n) - கலகக்காரர்‌ 

௱யtiny () - கலகம்‌, கிளர்ச்சி, (4) 
- கலவரம்‌ செய்‌ ஈயற௦ப5 (8) 
- கலவரம்‌ செய்யும்‌. 

பக (॥) - அறநிலையம்‌ (இஸ்‌ 
லாமிய வழக்கு) ப((8027 (௩) 
- அறங்காவலர்‌. 

றபர்‌ (0) - முட்டாள்‌, மடம்‌ பர 
street - மடத்துத்‌ தெரு. 

பா (V) - தாழ்குரலில்‌ பேசு, முணு 
முனு, குறைகூறு (॥) - முணு 
முணுப்பு ஈப££சாா (1) - முணு 
முணுப்பவர்‌. ஈப££சரற (॥) - 
முணுமுணுத்தல்‌, 

றப (ர) - ஆட்டிறைச்சி ௱பர்‌- 
ton head (n) - முட்டாள்‌. 

ஈப(ப| (8) - ஒத்த, ஒன்றுக்‌ 
கொன்றான ௱பர்ப2| ரீப5 - 
பரிமாற்று நிதியம்‌. 

mutual insurance company - 
பரிமாற்று காப்புறுதி நிறுமம்‌ 
(ஆதாயம்‌) 

muzzle (n) - மூஞ்சி, முகறை. 
துப்பாக்கி வாய்‌, வாயடைப்பு, 
(4) வாயை அடை ஈப2216 
velocity - வாய்விடு, நேர்‌ 
விரைவு, (துப்பாக்கி). 


mysterious 


ஈப22Y (8) - குழம்பிய, தெளி 
வற்ற. 

MV - motor vessel - ஊர்திக்கலம்‌ 

MW - medium wave - நடு 
வலை. 

my (Pron) - என்னுடைய. 

mycology (0) - பூஞ்சை இயல்‌. 
mycosis (7) - பூஞ்சை நோய்‌. 

myelitis (n) - தண்டுவட 
அழற்சி. 

றக - மைனா (குருவி). 

myocarditis (nN) - இதயத்தசை 
அழற்சி. 

myopia (n) - கிட்டப்பார்வை 
(கண்‌) opi (8) - கிட்டப்‌ 
பார்வையுள்ள, தொலை 
நோக்கற்ற, Myopically (adv). 

ரங்க (8) - மிகப்பல, எண்ணற்ற 
(॥) - பெரும்‌ எண்ணிக்கை 

myriapod (8) - பல காலுள்ள (0), 
* பூரான்‌ 

mymidon (6) ஏனென்று கேட்‌ 
காமல்‌ வேலை செய்வன்‌, 
சொன்னதைக்‌ கேட்கும்‌ 
வேலையாள்‌. 

myrobalan (0) - பழவகை (தோல்‌ 
யதனிட, சாயங்‌ காய்ச்சப்‌ பயன்‌ 
படுவது) 

௱yாற்‌ (0) - சாம்பிராணி. 

myrtle (1) - மண மலர்ச்செடி. 

myself (pron) - நானே, என்‌ 
னையே. 

mysterious (8) - புரியாத, Mys- 
teriously (adv) - mystery (n) - 
புரியாபுதிர்‌. புரியாத சமய 
உண்மை mystery play - இயேசு 


பெருமான்‌ வாழ்க்கை நாடகம்‌. 


mystic 


412 


namely 


mystic, mystical (a) - சித்துசார்‌ 
மறைப்பொருளுள்ள, மறை 
மெய்‌ சார்‌. y$tic (n) - சித்தர்‌, 
மறைமெய்‌ மையர்‌, ௱ystically 
(adv). mysticism (0) - சத்துக்‌ 
கொள்கை. மறைமெய்மைக்‌ 

mystify (v) - 
புதிராக்கு, குழம்பச்‌ செய்றy5- 
ரிப்‌ (0) - குழப்ப மாக்கல்‌, 
புதிராக்கல்‌. ystique (n) - 
புரியாமை, விளங்‌ காமை. myth 
() - கட்டுக்கதை, புனை கதை, 
கற்பனை, நினைவு. mythical 
(8) - புனைகதை சார்‌, கற்பனை 
சார்‌. mythology (nN) - புனை 
வியல்‌, புராணஇயல்‌ mytho- 
logical (ஈ) - புனைவியல்சார்‌. 
mythologist (n) - புனைவிய 
லார்‌. ௱ythus (0) - கட்டுக்கதை 

myxamatosis (n) - முயல்‌ 
தொற்று நோய்‌. 


கொள்கை. 


N 


N - neutral - 
இணைப்பு (மின்‌). 

॥ - பெயர்‌, அஃகிறிணை, ஆண்‌, 
பெண்‌ அல்லாத பால்‌: 

ab (9) - பிடி (தவறுக்காக). 

nacelle (ஈ) - வானூர்தி எந்திரப்‌ 
புற உறை. 

nacre (n) --முத்துக்கூடு. 


நடுநிலை 


20 (ஈ) - முகடு (வானி), தாழ்‌ 
நிலை, உளத்தாழ்ச்சி, நம்‌ 
பிக்கையின்மை. 

ஈச (8) - பயனற்ற, சுவையற்ற, 
நாகரிகமற்ற. 

180 () - குதிரை (4) - வை, குறை 
கூறு. 

iad (0) - நீரணங்கு,பா. ஈறழர்‌. 

nail (nN) - நகம்‌, ஆணி (4) - ஆணி 
யடி. ॥௮ler (nN) - ஆணி 
செய்பவர்‌. nailery (nN) - 
ஆணிசெய்தல்‌. £௮! ரபர்‌ - 
நகத்தூரிகை. 8॥-1/6 - நகம்‌ 
வெட்டி. nail-scissors - 
நகக்கத்திரி. 

nail varnish (n) - நகச்சாயம்‌. 

aia (n) - நெய்ரா, நைஜீரியப்‌ 
பண அலகு. 

naive (n) - இயற்கையான, 
சூதுவாதற்ற, நம்பக்கூடிய, பட்‌ 
டறிவற்ற. 

naked (a) - பிறந்த மேனியான, 
ஆடையற்ற, உறையற்ற (வாள்‌) 
ஒளிமறைவற்ற (உண்மை). 
naked eye - வெற்றுக்கண்‌. 
nakedly (adv). 

nameable (a) - பெயர்சொல்லத்‌ 
தகுந்த. 

namby-pamby (2) - பொருளற்ற 
(பேச்சு). (8) - பொருளற்ற 
பேச்சு பேசுபவர்‌. ர 

name (ஈ) - பெயர்‌, புகழ்‌, 
நற்பெயர்‌, புகழாள்ர்கள்‌ (4) - 
பெயரிடு, குறி, அமர்த்து 
nameless (a) - பெயரற்ற. 

namely (adv) - அதாவது. 


name-day 


ரame-பay - யாராவது புனிதர்‌ 
நினைவு நாள்‌. 

name - dropping - புகழ்‌ 
பெற்றவர்கள்‌ பெயர்களைக்‌ 
கூறித்தம்பட்டமடித்தல்‌. 

186-081 - தலைமைப்பாகம்‌ 
(நாடகம்‌). 

name-plate - பெயர்ப்பலகை. 
name-sake - ஒருவர்‌ பெயரைக்‌ 
கொண்ட இன்னொருவர்‌. 
ரame-ape - பெயர்‌ நாடா. 

nanny (nN) - குழந்தையின்‌ 
செவிலி, பாட்டி. ற௮nny-90at 
(॥)- பெண்வெள்ளாடு. ஓ. illy 
goat. 

ர (1) - குறுந்துயில்‌, குற்றிழை 
கள்‌(துணி), ஒருவசைச்‌சட்டாட்‌ 
டம்‌ (9) - சிறுதுயில்‌ கொள்‌. 

napalm (1) - பெட்ரோல்‌ பசை. 
napalm bomb - கொடுந்‌ 
திக்குண்டு. 

nape (n) - பிடரி. 

naptha (7) - நாப்தா, இப்பிடிக்கக்‌ 
கூடிய எண்ணெய்‌. 81191606 
(0) - நாப்தலீன்‌, சாயம்‌, அந்து 
ருண்டை செய்ய. 

naphthol (n) - இரசகற்பூரச் சத்து. 

napkin (ற) - கைக்குட்டை. - 

apy (॥) - சுற்றுதுண்டு 
(குழந்தை). 

narcissism (ஈ) - தற்காதற்‌ 
கோளாறு. (உளவியல்‌). 

narcotic (1) - மயக்க மருந்து. 
narcosis (1) - மயக்க மருந்து 
செயல்‌. 

௭7 (1) - காவல்துறை உளவாளி. 


27 


413 
afte (4) - கதைகூறு,கூறு.கா- 


nates 


ration (ர) - கதைகூறல்‌. ॥212- 
101 (0) - கதை கூறுபவர்‌. 12112- 
1/6 (n) - கதை, கதை கூறல்‌, 
கதைப்பகுதிகள்‌. narrative Iit- 
erature கதை இலக்கியம்‌. 

ரவா () - குறுகிய, துல்லிய (4) 
- குறுகலாகு. Narrowly (adv). 
narrows (2) - குறுக்கு வழி, 
ஒடுங்க கால்வாய்‌, ஆற்றடுக்கு. 
narrow-minded (8) - குறுகிய 
உள்ளமுள்ள.. narrow- 
mindedness (n) - குறுகிய 
உள்ளம்‌. narrow-mindely 
(adv). 

NASA - National Aeronautics 
and Space Administration, 
தேசிய வானவியல்‌ - வான 
வெளி மேலாண்மை, நாசா 
(அமெரிக்கா). 

1852! (8) - மூக்குசார்‌ (1) - மூக்கு 
வழிஒலி, மூக்கொலி எழுத்து, 
மெல்லின எழுத்து. 1188591126 
(V) - மூக்கினால்‌ ஒலி. assally 
(adv) nazalization (n} - மூக்‌ 
கொலியாக்கல்‌. 

nascent (a) - தோற்றநிலை, 
புனிற்றிள. nascent talent - 
தோற்றநிலைத்‌ திறமை. (இன்‌ 
னும்‌ முதிராதது). 

nasty (n) - அருவருப்பான, அன்‌ 
பிலா, அச்சுறுத்தும்‌, கடும்‌. 
nastily (807). 

1௪1௮! (8) - பிறப்புக்குரிய, பேறு 
கால (x antenatal) natality (n) 
* பிறப்ப வீதம்‌. 

ates (ஈ) - பிட்டிகள்‌, சந்துப்‌ 
படடைகள்‌. 


nation 


414 


naturalism 


ation (nN) - தேசம்‌, நாடு, நாட்டு 
மக்கள்‌. 1810-1106 (8) - நாடு 
தழுவிய nationhood (0) - நாடு 
என்னும்‌ நிலை. 180018 (8) - 
நாடுசார்‌, தேசிய, நாட்டுக்குரிய. 
national (0) - குடிமகன்‌. Tamil 
national (n) - தமிழ்க்குடி 
மகன்‌. national anthem - 
நாட்டுப்பண்‌. ational assis- 
tance - நாட்டுதவி (முதியோர்‌). 

national debt - ஒரு நாட்டு அரசு 
கொடுக்க வேண்டிய கடன்‌ 
தொகை. 

national guard - நாட்டுக்காவல்‌ 


படை homeguard. 
national health service - 
நாட்டு நலவாழ்வுப்பணி. 


(நாட்டு மக்கள்‌ அனைவரின்‌ 
மருத்துவச்‌ செலவை அரசே 
ஏற்பது) National insurance - 
நாட்டுக்‌ காப்புறுதி. ॥௮tional 
087 - நாட்டுப்பூங்கா. 8000௮! 
savings certificate - நாட்டுச்‌ 
சேமிப்புப்‌ பத்திரம்‌. tional! 
$e - நாட்டுப்பணி 
(கட்டாயம்‌). 

national trust - நாட்டுக்கழகம்‌. 

nationalism (n) - நாட்டு ஈடு 
பாடு, தேசியம்‌. nationalist (n) 
- நாட்டுஈடுபாட்டாளர்‌, தேசிய 
வாதி, 

nationality (n) - நாட்டினம்‌, 
தேசிய இனம்‌. 

nationalise (4)- நாட்டுமையாக்கு. 
nationalization (௫) - நாட்டு 
டைமையாக்கல்‌. 

native (8) - பிறப்பிட, ஓரிட. 
native speaker - பிறப்பிட 
மொழி பேசுபவர்‌. native (n) - 
நாட்டவர்‌, உள்ளூர்‌ வாழ்பவர்‌, 
உள்ளூர்வாசி. 


nativity (0) - இயேசுநாதர்‌ பிறப்பு. 
பிறப்பு. nativity certificate - 
பிறப்பிடச்‌ சான்‌ றிதழ்‌. 

NATO - North Atlantic Treaty 
Organization - வட அட்லாண்‌ 
டிக்‌ ஒப்பந்த அமைப்பு வ௮ஓ௮, 

natter (4) - சளசளஎன்று பேசு, 
விடாமல்‌ பேசு (1) - விடாமல்‌ 
பேசுபவர்‌. 

natty (a) - அழகான, நேர்த்தி 
யான, அறிவுக்‌ கூர்மையுள்ள, 
நன்கு அமைக்கப்பட்ட. nattily 
(adv). 

tural (8) - இயற்கையான, 
இயல்பான பிறவி, (1) - இயல்‌ 
பான இசைக்குறிப்பு, இசைக்‌ 
குறி, பொருத்தமானவர்‌ (ஒரு 
செயலுக்கு). aturalness (n) 
* இயற்கைத்‌ தன்மை. 

natural childbirth - இயற்‌ 
கையாள பிள்ளைப்பேறு. 

tural gas - இயற்கைவளி. 
(மீதேன்‌) 

natural history - இயற்கை வர 
லாறு. (விலங்குகள்‌, செடிகள்‌ 
பற்றிய விளக்கம்‌) 

natural law - இயற்சைச்சட்டம்‌. 

natural philosophy - இயற்பிய 
லுக்கு பழம்‌ பெயர்‌. 

natural selection - இயல்தேர்வு 
விளைவு (சூழ்நிலைக்கு ஏற்ற 
மாறுபாடுகளடையும்‌ உயிரின 
மே நிலைக்கும்‌ என்ற டார்வின்‌ 
கொள்கை]. 

naturalism (n) - இயற்கையோடு 
இயல்புடைமை, இயற்கையே 

றை என்னுங்கொள்கை. 
naturalistic (a) - naturalist 
() - இயற்கை ஆராய்ச்சியாளர்‌. 
(உயிர்ப்பொருள்‌). 


naturalize 


415 


N.Dis 


naturalize (v} - குடிமகனாக்கு 
(அயல்நாட்டவர்‌), ஏற்றுக்‌ கொள்‌ 
(சொல்‌), இயலிடமாக்கு (தாவ 
ரம்‌). naturalization (ஈ) - இயல்‌ 
வழியாக்கல்‌ குடிமகனாக்கல்‌ 
naturalization papers - குடி 
மகனாக்கும்‌ 
தாள்கள்‌. 

naturally (adv) - இயற்கை 
யாற்றல்‌,இயல்புவகை. 

natured (a) - good-natured : 
நல்லியல்புள்ள. 

nature cure - இயற்கை மருத்‌ 
துவம்‌. 

naturopath (n) - இயற்கைப்‌ பண்‌ 
டுவர்‌. naturopathy (n) - 
இயற்கைப்‌ பண்டுவம்‌. 

nature study - இயற்கை ஆய்வு 
(தாவரம்‌,விலங்கு). 

nature trail - காட்டுவழி. 

naturism (n) - பிறந்தமேனியாக 
இருத்தல்‌, ஓ. பdis/. naturist 
(1) - பிறந்தமேனியாக இருப்‌ 
பவர்‌ ஓ. ப்‌. 

naught, nought (n) - இன்மை, 
இல்பொருள்‌, வெறுமை. 

naughty (a) - குறும்பான, அடம்‌ 
பிடிக்கும்‌ (குழந்தை) naughtily 
(adv). 

180568 (nN) - குமட்டல்‌, அரு 
வருப்பு. auseate (v) - 
குமட்டல்‌ உண்‌ டாக்கு. ௮ப5ஒ- 
பொர (nN) - குமட்டல்‌ 
உண்டாக்கும்‌. nauseatingly 
(adv). 


ஆவணங்கள்‌, 


nauseous (a) - குமட்டல்‌ உள்ள 

nautical (a) - கப்பல்துறை சார்‌, 
கடல்‌ சார்‌, ௮ - கடல்‌ 
துறைச்சொற்கள்‌. 18ப(108| 
ஈரி - கடல்‌ கல்தொலைவு 
(6080 அடி, 185 மீட்டர்‌). 

ava (8) - கடற்படைசார்‌. naval 
battle - கடற்போர்‌. 

nave (॥) - இருச்சபை நீண்ட 
மையக்‌ கூடம்‌... 

ave! (௫) - கொப்பூழ்‌,தொப்புள்‌ 
navel orange - தொப்புள்‌ 
வடிவ சிச்சிலிப்பழம்‌. 

navicert (n) - கடல்‌ முற்றுகைத்‌ 
தாண்டு ஒட்டு. 

navigate (9) - கப்பல்‌ செலுத்து, 
கடலில்‌ செல்‌, கலத்தைச்‌ 
செலுத்து (வானவெளி) ௮ஸ।- 
99016 (a) - கலப்போக்கு வர 
விற்குரிய. navigation (ஈ) - 
கப்பல்தொழில்‌, கலம்‌ செலுத்‌ 
தல்‌. navigator (ஈ) - கப்ப 
லோட்டி, மீகாமன்‌ (மாலுமி), 
ஆராய்வாளர்‌. 

navy (7) - கடற்படை, Navy blue 
- கடற்படைநீலம்‌. ' 

navVy - கட்டிட வேலைத்‌ தொழி 
லாளி. 

ay (0) - இல்லை. (1) - மறுப்பு. 

Nazi (1) - நாசிக்கட்‌சி (ஜெர்மன்‌) 
Nazism (n) - நாசிக்கொள்கை. 

NB - நன்கு கவனிக்க. 

N.Dis - note disposal - 
மூலத்திருப்பு முடிவு, மூதிமு. 


neap tide 


416 


negate 


neap tide (n) - சிறுவேலி ஏற்றம்‌ 
(அலை). 

near (a) (adv) - அருகிலுள்ள, 
நெருங்கிய, ஒத்த (9) - நெருங்‌ 
இவா. nearly (adv) - கிட்டத்‌ 
தட்ட, near distance - 
அண்மைத்‌ தொலைவு. Near 
East - நடுக்கிழக்கு நாடுகள்‌. 
(கிழக்கு மத்திய தரைக்‌ கடல்‌ 
நாடுகள்‌) 

ear side - இடப்பக்க. 

near-sighted - இட்டப்பார்வை 
யுள்ள. ear-sightedness (0) 
- திட்டப்பார்வை.ஒ.511011 
sight. 

eat (8) - ஒழுங்கான,தூய, இனிய, 
திறமையான, நேர்த்தியான. 
neatly (adv). neatness (n) - 
தூய்மை. 

neath (prep), beneath - கீழே. 

ரebula (ஈ) - புகைமம்‌, வளி 
முகில்‌. சம்பக (8) - புகைமத்‌ 
இந்குரிய. bபlous (௮) - புகை 
மம்‌ போன்ற, தெளிவற்ற. 

necessary (8) - இன்றியமை 
யாதது. கொள்ள " வேண்டிய 
(முடிவு) necessary evil - 
தவிர்க்கயு.டியாக தீமை. ॥60- 
essaries (n) - தேவைகள்‌ 
necessarily (adv) . 

necessitate (Vv) - தேவையுள்ள 
தாக்கு. necessitous (a) - 
தேவையான, ஏழ்மையான. 

necessity (n) 

இயற்கை விதி, சட்டம்‌. 


- தேவை, 


neck (nN) - கழுத்து, கழுத்துத்‌ 
தசை (இறைச்சி). neckband - 
கழுத்துபட்டை. neckerchief - 
கழுத்துக்குட்டை. Necklace - 
கழுத்துமாலை. eet - கழுத்‌ 
தணி. ஈecktie - கழுத்துக்‌ 
குட்டை. 

necromancy (nN) - ஆவியோடு 
தொடர்பு கொண்டு வருங்‌ 
காலம்‌ உரைத்தல்‌ ecrmaா- 
௦8 (0) - அவ்வாறு உரைப்பவர்‌. 

necropolis (ஈ) - இடுகாடு 
கல்லறை. 

160197 (nN) - தேன்‌,அமுதம்‌. 

need (n) - தேவை, Need not, 
needn't. needful (a) - தேவை 
யான. Needfully (adv). need- 
less (a) - தேவையற்ற. Need- 
lessly (adv). needs (adv) - 
தேவையுள்ள. 

needle (n) - ஊசி, (ம) - சின 
மூட்டு. Needlecraft - 
பூப்பின்னல்‌ வேலை. 

needlewoman - தையற்காரி. 
needlework - பூப்பின்னல்‌ 
வேலை. Needy (8) - தேவை 
யுள்ள, ஏழ்மையான. 

ne'er (adv) - never. ne'er-do- 
wel (ஈ) - உருப்படாதவன்‌. 

nefarious (a) - கொடிய, சட்டத்தை 
மீறிய. Nefariously (adv). 

negate (V) -மறு, விலக்கு. 1602- 
௦ (0) -மறுத்தல்‌, விலக்கல்‌. 
negative - எதிர்மறையான, 
எதிர்மறைப்பண்புள்ள, எதிர்‌ 
மறைக்குறியுள்ள. (ஈழிக்குக்‌ 
கழ்‌), எ௫ர்மின்‌ வாட்ட. 


neglect 


417 


Neptune 


negative (n) - எதிர்மறைச்‌ 
சொல்‌, படிமூலம்‌, Negative (v) 
- மறு, இல்லை எனக்கூறு, 
பொய்ப்பி. negatively (adv). 

neglect (n) - புறக்கணிப்பு, 
செய்யாமல்‌ விடுதல்‌ . neglect 
() - புறக்கணி. neglected (a) 
- புறக்கணித்த. Neglectfu। (8) - 
புறக்கணிப்புள்ள. eglectfully 
(adv). 

neglige (n) - அரைகுறை 
உடை. . 

negligence (n} - புறக்கணிப்பு, 
கவனியாமை. negligent (a) - 
கவனமற்ற, egligently (adv) 
negligible (8) - சிறப்பற்ற, 
புறக்கணிக்கத்தக்க. 

negotiate (a) - பேரம்‌ செய்‌, 
உடன்பாடுகொள்‌, செலாவணி 
செய்தடையை விலக்கு. 
negotiatior (n) - பேரம்‌ 
செய்பவர்‌. negotiable (a) - 
உடன்பாட்டுக்குரியது, மாற்று 
வதற்குரியது. 1600014016. 
instrument - செலவாணிமுறி 
கடக்கக்கூடிய (ஆறு). egotia- 
நற (1) - உடன்பாடு, பேரம்‌. 

Negress (0) - கறுப்பர்‌ இனப்‌ 
பெண்‌. Negro (1) - கறுப்பர்‌ 
Negroid (a) - கறுப்பர்‌ இன, 

neigh (v) - கனை (குதிரை) (0) - 
கனைத்தல்‌. 

neighbour (6) - அயலார்‌, 
அண்டை வீட்டுக்காரர்‌. (௮) - 
அருகிலுள்ள (9) - அருகிலிரு. 
neighbouring (a) - அருகி 


லுள்ள. neighbourly (adv) - 
neighbour-hood (n) - அக்கம்‌ 
பக்கம்‌. 

neither (adv) - இரண்டுமில்லை. 
neither nor - இதுவுமன்று, 
ஒருவரும்‌ இல்லை. 

nelly (1) - உறுதியாக இல்லை. 

nemesis (n) - பழித்தெய்வம்‌, 
பழிக்குபழி, தீவினை. 

neoclassical (a) - புதிய மரபு 
வகை சார்ந்த (கலை இலக்‌ 
கியம்‌). 

neocolonialism (n) - குடி 
யேற்ற நாட்டுக்கொள்கை. 

neolithic (8) - புதுக்கற்கால ஊழி 
சார்‌. 

neologism (n) - புதுச்சொல்‌ 
(உருவாக்கல்‌). 

neon (ஈ) - ஒரு அலோகம்‌, 
செயலற்றவன்‌. 

neophyte (n) - கற்றுக்‌ குட்டி , 
மதம்மாறியவர்‌, கொள்கை 
மாறியவர்‌. 

nephew (0) - மருமகின்‌, ஒன்று 
விட்டமகன்‌. 

nephritis (n) - 
அழற்சி. 

ne plus ultra (n) - மேலு! 
முன்னேற முடியாத நிலை, 
உச்சநிலை. 

nepotism (ஈ) - உற்றார்‌, 
உறவினர்களுக்குக்‌ காட்டும்‌ 
சலுகை 

Neptune (n) - நெப்டியூன்‌ 
கோள்‌. 


சிறுநீரக 


nerve 


nerve (n) - நரம்பு.துணிவுா6ங 65 
எரிச்சல்கள்‌, பதட்டம்‌. Nerve 
(4) - துணிவு கொள்ளச்செய்‌. 
nerveless (a). nervelessly 
(adv) nerve cell - நரம்பணு. 
nerve centre - நரம்புமையம்‌. 
nerve-racking - மன அயர்ச்சி 
உண்டாக்கும்‌. Nervous (8) - 
நரம்புசார்‌. Nervous disorder 
- நரம்புக்‌ கோளாறு, அஞ்சும்‌, 
உணர்ச்சி வயப்பட்ட. ஓா- 
vously (adv) - nervousness 
(1) - படபடப்பு. Nervous 
breakdown - நரம்புக்‌ 
கோளாறு. Nervous system - 
நரம்பு மண்டலம்‌. 

nery (8) - உணர்ச்சிபடக்கூடிய. 

165( (Nn) - பறவைக்கூடு, புற்று 
(எறும்பு) வசதியான இடம்‌, 
தொகுதி,துப்பாக்கி வைக்கு 
மிடம்‌. et (4) - கூடு கட்டு. 

1651-6009 (nN) - சேமிப்புப்பணம்‌. 

nestle (1) - வசதியாக அமர்‌, 
கிட.,பிடி இலேசாக முட்டு. 
nestling (n) - குஞ்சு. 

net (n) - வலை,கண்ணி,he 
nets - வலையிலுள்ள இலக்குக்‌ 
கட்டைகள்‌ (மரப்பந்து). 

et (v) - வலையில்‌ பிடி, மூடு, 
உதை. (பந்து). 

et-ஸall - வலைப்பந்து. 

network (Nn) - வலைபின்னல்‌, 
ஒருங்கிணைப்பு, ஒருங்ககம்‌. 


418 


neutral 


network programme - ஒருங்‌ 
இணைப்பு நிகழ்ச்சி. 

net (a) - நிகரவிலை 

net (8) - சழான,தாழ்ந்த. nether 
10110 - கழுலகம்‌ , நரகம்‌. 

nettle (n) - கம்பி, வலை. 

netting (n) - காஞ்சொறி (செடி) 
(V) - சினமூட்டு,தொல்லை 
கொடு. nettle-rash (Nn) - காஞ்‌ 
சொறித்தடிப்பு. 

ரபா (8) - நரம்புசார்‌. ஒபாி- 
ஏia (ஈட - நரம்புத்தளர்ச்சி. 
neuritis (n) - நரம்பழற்சி. 
neurololy (ஈ) - நரம்பியல்‌. 
neurological (a) - நரம்பியல்‌ 
சார்‌. ॥6பா0100181 - நரம்பிய 
லார்‌. eபropathy (n) - நரம்புப்‌ 
பண்டுவம்‌. NeLபropathist (ஈ) - 
நரம்புப்‌ பண்டுவர்‌. Nஒபா0$IS 
(॥) - நரம்புக்‌ கோளாறு, உளக்‌ 
கோளாறு. Neurotic (ஈ) - 
நரம்புக்கோளாறு உள்ளவர்‌. 
neurotical (adv). 

eter (8) - ஆண்பால்‌ பெண்‌ 
பால்‌ சாரா (இலக்‌) ஆண்பெண்‌ 
பகுதி இல்லாத (தாவரம்‌), 
மலடு, அலி. 

neuter (n) - ஆண்பால்‌ பெண்‌ 
பால்‌ சாராப்‌ பெயர்ச்‌ சொல்‌, 
பால்‌ முதிர்ச்சி பெறாப்‌ பூச்சி, 
காயடித்த விலங்கு. Neuter (4) - 
மலடாக்கு. 

neutral (a) - நடுநிலையான 
(நாடு), குறிப்பிட்ட பண்பு 
இல்லாத தெளிவற்ற (நிறம்‌), 
காடியோ காரமோ அல்லாத. 
neutral gear - நடுநிலைப்‌ 
பல்லிணை. 


neutral 


neutral (n) - நடுநிலையாளர்‌, 
நடுநிலைநாடு, நடுநிலைப்பல்‌ 
லிணை. ॥eபரரality (॥) - நடு 
நிலை. ரeutralize (4) - நடு 
நிலையாக்கு. Neutralizaion 
“(॥) - நடுநிலையாக்கல்‌. ॥6ப- 
trally (adv) 

neutron (n) - நடுநிலையணு, 
அல்லணு ஒ. lectron, proton. 
neutron bomb (n) - அல்ல 
ணுக்குண்டு. 

never (adv) - ஒருபொழுதும்‌ 
இல்லை, இல்லவே இல்லை. 
never. (interj) - உறுதியாக 
இல்லை. 

neverthless (adv) - இருப்‌ 
பினும்‌. 

ew (௮) - புதிய, சற்றுமுன்‌ 
தொடங்கப்பட்ட. Newly (adv). 
newly-wed - புதிதாகத்‌ இரு 
மணம்‌ செய்து கொண்டவர்‌. 
new case - புதுவழக்கு, புது 
இனம்‌, உருப்படி. Newcomer 
- புதியவர்‌. newfangled (a) - 
புதுமை விரும்பிய (இழிவுப்‌ 
, பொருளில்‌) 

new-moon - மறைமதியம்‌. 

New Testament,the - புதிய 
ஏற்பாடு (விவிலியம்‌) 

new town (n) - புது நகரம்‌. 

New World the - புதிய உலகம்‌ - 
வடதென்‌ அமெரிக்கா ஓ. the 
Old World. . 


419 


N.G.O. 


new: year - ‘புத்தாண்டு, New 
Year's Day - புத்தாண்டு நாள்‌. 

news (n) - செய்தி. Newsy (a) - 
நிரம்ப செய்தியுள்ள. NWS 
ஏலா! - செய்தித்தாள்‌ முகவர்‌. 
newsagency - செய்தித்தாள்‌ 
முக மையகம்‌. newscast - 
ஒலிபரப்புச்செய்தி. ॥6145- 
dealer - செய்தித்தாள்‌ முகவர்‌. 
ரewsரிash - சிறப்புச்‌ செய்தி. 
news letter - செய்திக்‌ கடிதம்‌. 
news monger - வம்பளப்பவர்‌. 
newspaper - செய்தித்தாள்‌. 
newsprint - செய்தித்தாள்‌ 
அச்சடிக்கும்‌ தாள்‌. news 
ரeader - செய்தி படிப்பவர்‌. 
newsroom - செய்தியறை. 
news-stand - புத்தக 
நிலையம்‌. eWSworthy (a) - 
செய்திச்‌ சிறப்புள்ள. 

ew! (0) - பல்லியின வகை. 

Newtonian (a) - நியூட்டன்‌ 
கொள்கை சார்‌, நியூட்டன்‌ சிறந்த 
ஆங்கில அறிவியல்‌ அறிஞர்‌ 
(1642-1727) Newtonian phys- 
105 - நியூட்டன்‌ இயற்பியல்‌. 

next (a) - அடுத்த (றா௦£) - 
அடுத்தவர்‌ கருத்து. (809) - 
அடுத்து. 

nexus (n)- இணைப்பு, தொடர்பு. 

N.G.O. non-gazetted officer - 
அரசிதழ்ப்‌ பதிவு பெறா அலு 
வலர்‌, அப. 01-ஏovemmen- 
tat organisation - அரசுசாரா 
அமைப்பு, அசா. 


niacin 


420 


nimbus 


niacin (n) - (nicotinic acid) 
உயிர்ச்சத்து (இறைச்சி, 
தானியம்‌) 

ஈரம்‌ (ர) - தூவல்‌ முனை. 

bble (4) - கொறி, கோது, 
எச்சரிக்கையாய்‌ இரு. (1) - 
கொறித்தல்‌, கோதுதல்‌. 

1106 (8) - நேர்த்தியான, இனிய, 
அன்பான,நட்புள்ள. nicely 
(adv). nicety (n) - துல்லியம்‌, 
நுட்பங்கள்‌. 

niche (n) - மாடக்குழி, மாடம்‌. 
ஒருவருக்குப்‌ பொருத்தமான 
இடம்‌ 

nick (1) - கத்தரிப்பு, வெட்டு (9) - 
கத்திரி, வெட்டு. 

nickel (0) - நிக்கல்‌, உலோகம்‌, (9) 
- நிக்கல்‌ முலாம்‌ பூசு. 

nick-name (n) - சாட்டுப்‌ 
பெயர்‌,அடைபெயர்‌ (8) - 
அடை பெயர்கொடு, கிருஷ்ண 
சாமி - கட்டு. 

nicotine (n) - நிகோடைன்‌ நச்சு 
(புகையிலை). 

nidus (n) niduses (pl) - 
பூச்சிக்கூடு, நோய்பிறக்குமிடம்‌. 

niece (ஈ) - மருமகள்‌. 

ஈர) (8) - கெட்டிக்கார, திறமை 
யுள்ள, அழகான்‌. 

niggard (1) - கஞ்சன்‌, iggardly 
(adv) - மதிப்புக்குறைவான 
(பரிசு) 

nigger (ஈ) - கறுப்பர்‌. (வசவுச்‌ 
சொல்‌) 


niggle(v) - தேவையற்றவையில்‌ 
அதிகக்கவனம்‌ செலுத்து, எரிச்ச 
லூட்டு, 110080 (॥) - இவ்‌ 
வாறு கவனம்‌ செலுத்தல்‌. 

nigh (a,adv,prep) - அருகி 
லுள்ள, அருகே. 

night (n) - இரவு, இருள்‌. 
nightie,nighty (n) - இரவுடை 
ருரு (2ம்‌) - இரவில்‌ திகழும்‌. 
nights (adv) - திரும்பத்‌ 
இரும்ப, இரவு நேரத்தில்‌ 
night-blindness - இரவுக்‌ 
குருடு. night-club - இரவுக்‌ 
கழகம்‌. night-dress - 
இரவுடை. night-line - 
இரவுத்தூண்டில்‌. 1011-1000 - 
இரவுமுழுதும்‌. nightmare - 
கொடுங்கனவு niஓht-school - 
இரவுப்பள்ளி. niஏht-shift - 
இரவுவேலை. ஈiஓht-time - 
இரவுநேரம்‌. night-watch - 
இரவுக்‌ காவல்‌ night watch- 
ஈகா - இரவுக்‌ காவலர்‌. 

nightingale (n) - இரவுக்குயில்‌. 

nihlism (6) - சமயமறுப்பு, 
ஒன்றுமில்லை என்னுங்கருத்து 
nihilist (n) - இக்கருத்துள்ளவர்‌. 

ஈரி (ற) - ஒன்றும்‌ இல்லை 
(ஆட்டம்‌ 3-0) 

ரர்றம்‌6 (a) - விரைந்து இயங்கக்‌ 
கூடிய, தெளவான சிந்தை 
யுள்ள. imbly (adv) 

ரர்ஸu5 (ஈ) - கார்முகில்‌, ஒளி 
வட்டம்‌. (துறவி ஒவியம்‌) /।- 
bus - நிம்பஸ்‌, அமெரிக்க 
வானிலை நிலா. 


nine 


nine (pron) - 9. ninth (pron) - 
ஒன்பதாவது. ninthly (adv). 
ninepins (n) - ஒன்பது முனை 
விளையாட்டு, அடிபந்து. 

nineteen (pron) - 19. nine- 
teenth (pron) - பத்தொன்ப 
தாவது. 

ninety (1). .- தொண்ணூறு. 
nintieth (௫) - தொணூறாவது. 

ஈரற (4) - கிள்ளு, நசுக்கு, கடி, 
விரைந்து செல்‌ (1) - கிள்ளுதல்‌, 
அழித்தல்‌,கடித்தல்‌. 

ரறறeா (0) - நகம்‌ (நண்டு), 
இடுக்கி. 

nipple (1) - முலைக்காம்பு. 

nit (0) - ஈர(பேன்‌) it-picking (nN) 
* குற்றங்காணல்‌. 

nitrate (n) - நைட்ரேட்‌, உப்பு 
வகை. (வேதி). nitre (n) - 
வெடியுப்பு. (ர 8010 (ற) - 
நைட்டிரிக்காடி. 

nitrogen (ஈ) - நெட்ரஜன்‌, வெடி 
வளி, அலோகம்‌. 

nitroglycerine (n) - நைட்ரோ 
கிளசரின்‌, ஆற்றல்வாய்ந்த 
வெடி மருந்து. 

றட (0) - நீர்த்தெய்வம்‌. 

no (9,804) - இல்லை () - 
மறுப்பு. ॥06$ - மறுத்துக்‌ 
கூறுவோர்‌. £௦ (ரீசர்‌) - இல்லை 
(விளிப்பு) 

10-0௮ - விதிக்குமீறி எறிந்த பந்து 
(மரப்பந்தாட்டம்‌). 

no-claims-bonus - ஈட்டுறுதி 
யில்‌ (இழப்பீடு ஒரு கால 
அளவில்‌ கோராததற்காகத்‌ 
தரப்படும்‌) கட்டணச்‌ சலுகை) 

no-confidence motion - நம்‌ 
பிக்கை இல்லாத்தீர்மானம்‌. 


421 


10-00-9768 - நுழைவு அனுமதி 
மறுக்கப்‌ பட்ட பகுதி. 

10 man's land - இருவருக்கும்‌ 
இடைப்பட்ட பகுதி (போர்க்‌ 
களத்தில்‌). 

௦ 006 - ஒருவரும்‌ இல்லை. 

no-show - பயணச்‌ சீட்டைப்‌ 
பயன்படுத்தாதவர்‌. 

௦0 (ஈ) - தலை, உயர்குடி. 

nobble (9) - ஆதாயம்‌ பெறு, 
பந்தயக்குதிரையை வெற்றி 
பெறாமல்‌ செய்‌. 

Nobel Prize - நோபல்‌ பரிசு (6) 

nobility (1) - பெருந்தன்மை, 
பெருமக்கள்‌ குடி, மேன்மை 
வாய்நதவர்‌. 1006 (8) - உயர்ந்த. 

noblesse oblige (4) - உரிமைக்‌ 
கேற்ற கடமையும்‌ உண்டு 

nobody (pron) - ஒருவரும்‌ 
இல்லை. 10000 (॥) - சிறப்‌ 
பற்றவர்‌. 

௦k (1) - வில்நாண்பள்ளம்‌. 

nocturnal (a) - இரவுக்குரிய, இர 
வில்‌ சுறுசுறுப்பாக உள்ள. 10C- 
tumally (adv). 

nocuous (2) - தீங்கு நிறைந்த (% 
innocuous). 

nod, (v) - தலையசை, தலை 
யாட்டு (॥) - தலையசைப்பு. 

noddle (௫) - தலை (பேச்சு 
வழக்கு) 

1000 (ஈ) - முடடாள்‌, கடல்‌ 
ப்றவை வகை. 

node (n) - கணு. oda (9) ॥௦0ப- 
[த (8) - கணுக்கள்‌ நிரம்பிய, 
Module (n) - சிறுகணு. 

Noel-(n) - சிறித்துமஸ்‌. 


422 


non-co-operation 


॥௦ஏ (7) - ஆப்பு. 

10156 (ஈ) - இரைச்சல்‌, கூச்சல்‌. 
(4) - கூச்சலிடு ॥0156165$ (8) - 
இரைச்சலற்ற 1101561658 
(adv) - noisily (adv). 

nomad () - நாடோடி. nomadic 
(8). 

nom de plume - எழுத்தாசிரியர்‌ 
புனை பெயர்‌. 

nomenclature (n) - இரு பெயரி 
டல்‌, இதில்‌ பயன்‌ படும்‌ பெயர்‌ 
கள்‌. hibiscus rosasinensis 
- செம்பருத்தி. 

nominal (a) - பெயரளவில்‌, 
சிறுஅளவு, பெயர்ச்சொல்சார்‌, 
nominally (adv). 

nominate (9) - பெயர்குறிப்பிடு, 
அமர்த்து (தேர்விலாமல்‌), முன்‌ 
மொழி, முடிவுசெய்‌. ॥௦௱ரா2- 
tin (ஈ) - அமர்த்துதல்‌, பெயர்‌ 
குறிப்பிடல்‌, வேட்பு மனு. ௦ா- 
native (n) - பெயர்ச்சொல்‌ எழு 
வாய்‌ வேற்றுமை ஓ, We, she, 
they. 

nominee (ற) - அமர்த்தப்‌ 
படுபவர்‌, பெயர்‌ குறிப்பிடப்‌ 
பட்டவர்‌. 

nonage (ஈ) - முதிரா அகவை. 
(21க்குக்‌ ஒழ்‌) 

nonagenarian - (n) - 90-99 
அகவையினர்‌. 

non - aggression (n) - போர்த்‌ 
தாக்காநிலை. 0॥-அggres- 
sive treaty - போர்த்‌ தாக்கா 
ஒப்பந்தம்‌. 


non-aligned (a) - (அமெரிக்கா, 
ரஷ்யா ஆகிய நாடுகளின்‌ தலை 
மையின்‌ 8ழ்‌ அமைந்த நாட்டுக்‌ 
குழுக்களில்‌ எதையும்‌ சேராதி 
ருத்தல்‌. non-aligned coun- 
ரர்£ஊ5 - அக்கொள்கை நாடுகள்‌. 
non-alignment (n). 
non-bailable offence - பிணை 
யில்‌ விடத்தகாக்‌ குற்றம்‌. 
nonce (n) - தற்சமயம்‌. 
non-chalant (a) - அமைதியான, 
கவலைஇலாத. 0॥-chalance 
(॥) - அமைதி, கவலையின்மை. 
non-combatant (8) - போரில்‌ ஈடு 
படாத (ஆள்‌, நாடு). 
non-commissioned (8) - 
(போர்த்துறை) போர்த்துறை 
பதவி நிலை இல்லாத 
non-committal (a) - பட்டும்‌ 
படாததுமான. 
non-compliance (0) - இணங்க 
மறுத்தல்‌. 
non-compos mentis (a) - சட்டப்‌ 
பொறுப்பற்ற, (பித்து, தெளிந்த 
சிந்தனையற்ற. 
non-conductor (ஈ) - கடத்தாப்‌ 
பொருள்‌ (வெப்பம்‌, மின்சாரம்‌) 
(x conductor) 
non-eonformist (n) - சமூக 
(சமய) மரபுக்கு மாறுபட்டவர்‌. 
non-conformity (n) - சமூக 
(சமய) மரபுக்கு மாறுபடல்‌. 


‘non-contributory (௮) - கெடு 


பாடு இல்லாத 

non-co-operation (n) - ஒத்‌ 
துழையாமை, விலக நிற்றல்‌ 
non-co-operator (n) - ஒத்‌ 
துழையாதவர்‌. 


nondescript 


nondescript (n) - ஊர்‌ பெயரற்‌ 
றவர்‌, பெயரிலான்‌. 

none (pron, a, adv) - ஒன்று 
மிலாத, யாருமில்லை.॥0ா6 
the less - இருந்த போதிலும்‌, 
none too $001 - போதிய 
அளவு விரைவில்‌. 

107-600 (॥) - அகம்‌ அல்லாதது, 
அல்‌ முனைப்பு 

non - entity (n) - ஏதுமற்றவர்‌, 
ஒன்றுமிலாதவர்‌. 

non-essential (a) - தேவை 
யற்ற, கட்டாயமில்லாத 

non-formal education (n) - 
முறைசாராக்கல்வி 

non-gazetted officer N.G.O. - 
அரசிதழ்‌ பதிவு பெறா அலு 
வலர்‌. ௮.ப.௮. 

non-intervention, noninterfer- 
ence (1) - தலையிடாமை, 
தலையிடாக்‌ கொள்கை. 

01-10 (8) - பெட்டிபோடத்‌ 
தேவையில்லாத (துணி). 

non-metal (n) - அலோகம்‌. 

non-official (n) - அரசுப்‌ பணித்‌ 
துறை சாராதவர்‌. 

nonpareil (n) - ஈடு இணையற்‌ 
றவர்‌ 

non-payment (n) - கொடாமை 
(கடன்‌) நிலுவை. 

non-plus (n) - இகைக்கவை, 
மலைக்கவை. 

non-proliferation (n) - போர்க்‌ 
கருவிக்குறைப்பு . (அணுக்‌ 
கருவி) 


423 
non-resident (a) - ஓரிடத்தில்‌ 


normalize 


தங்காத, நிலைத்திரா. ॥0॥- 
residential (a) - தங்கி இரா 
non-residential post - தங்கி 
இராப்‌ பதவி இடம்‌. £01-ர65'- 
dential university - தங்கி 
இராப்‌ பல்‌ கலைக்‌ கழகம்‌. 

nonsense (n) - மடமை, அறி 
வின்மை nonsensical (a) 

non sequitur (n) - காரண 
காரியத்‌ தொடர்பின்மை. 

॥௦ற-5£0ற (2) - நிறுத்தாத, இடை 
நிற்காத (பேருந்து) 

100016 (ஈ) - முட்டாள்‌, பேதை 
உணவு வகை. 

nook (n) - மூலை 

noon, noonday, noontide (n) - 
நண்பகல்‌ 

10086 (0) - சுருக்கு, கண்ணி (0) - 
சுருக்கிட்டுப்பிடி. 

no (804) - இல்லை (எதிர்மறை) 

Nordic (a) -ஸ்காண்டி நேவிய 
நாடுகள்சார்‌. ஐரோப்பிய 

£௦ (1) - இட்டம்‌, அளவுமுறை. 

॥0ா௱வ! (8) - இயல்பான, உரிய, 
ஒழுங்கான (1) - செங்குத்துக்‌ 

. கோடு, இயல்பு நிலை ॥01- 
malcy, normality (n) - இயல்பு 
நிலை, இயல்மை £௦ 50- 
lion - இயல்புக்‌ கரைசல்‌ ॥01- 
mal spectrum - இயல்பு நிற 
மாலை 

normalize (9) - இயல்பு நிலைக்‌ 
குத்‌ திரும்பு. இயல்‌ நிலை 
யாக்கு normalization (n) - 
இயல்புநிலையாக்கல்‌ 01- 
mally (adv) 


north 


424 


note 


noth (0) - வடக்கு (8) - வடதிசை 
நோக்கிய northerly (adv) - 
வடக்கு நோக்கிய 101100பா0 
(8) - வடக்கு நோக்கிச்‌ செல்லும்‌. 
northeast (7) - வடகிழக்கு. 
north-easter (n) - வட 
கிழக்குக்காற்று. 1014-0016 (0) 

வடமுனை ஓ. 50பth pole. 

northwest (n) - வடமேற்கு. 
northwester (n) - வட மேற்குக்‌ 
காற்று. ௦ாthern (8) - வட 
மேற்குக்‌ இசையில்‌. 0168 
(ஈ) - வட பகுதியில்‌ பிறந்தவர்‌, 
northern lights - வடமுனை 
ஒளிகள்‌. 

nos - Numbers : எண்ணிக்கை. 

nose (n) - மூக்கு, அலகு (9) - 
முன்னோக்கிச்‌ செல்‌, தேடு. 
॥௦$ஒ-bag - கொள்ளுப்பை. 
nose-bleed - மூக்கில்‌ குருதி 
வடிதல்‌. 1086-0006 - கூம்பு 
முனை (ஏவுகணை). ॥056- 
01/6 - செங்குத்து இறக்கம்‌ 
(வானூர்தி) இறக்கம்‌ (விலை). 
nose-fிute - மூக்கால்‌ ஊதும்‌ 
இசைக்கருவி. 1056-08) - பூச்‌ 
செண்டு. 1086-1110 - மூக்கு 
வளையம்‌. n05e-whee! - 
மூக்குச்சக்கரம்‌ (வானூர்தி). 

nostalgia (nN) - பழங்காலப்‌ 
பொருள்‌/நினைவு நாட்டம்‌. 

nostril (n) - மூக்குத்‌ துளை. 

nostrum (n) - போலிமருந்து, 
மருந்து (சிக்கல்‌). 

not (adv) - இல்லை, அன்று 
(எதிர்மறை). 


nota bene; NB (v) - நன்கு 
கவனி. 

notable (2) - குறிப்பிடத்தக்க. (0) 
- குறிப்பிடத்தக்கவர்‌. 101201 
(ஈ) - புகழ்மிக்கவர்‌. notably 
(adv). 

notary (॥) - சான்றுறுதியாளர்‌. 
notary public (n) - சான்றுறுதி 
அலுவலர்‌. 

notation (n) - குறிமானம்‌, எண்‌ 
மானம்‌, இலக்கக்குறி. 

notch (n) - அடையாளக்குறி, 
காடிப்பள்ளம்‌, சிறப்பு நிலை, 
குறுகிய கணவாய்‌. (4) - காடி 
வெட்டு. 

1016 (1) - குறிப்பு, பணத்தாள்‌, 
இசைக்குறிப்பு, கருத்தேற்றம்‌. 
notelet (ஈ) - கடிதக்குறிப்புத்‌ 
தாள்‌. cபாரency Note - 
செலாவணித்தாள்‌. றர௦௱ர5- 
sory note - உறுதிமொழிக்‌ 
கடன்முறி. 

note-book - குறிப்புச்‌ சுவடி. 

note-case - பணத்தாள்‌ பேழை. 

06-16 - குறிப்புக்‌ கோப்பு. 10%- 
010௭- குறிப்புக்கோப்பில்‌ இடப்‌ 
படும்‌ கட்டளை. 

note-paper - குறிப்பு எழுதும்‌ 
தாள்‌. 

note (9) - குறி,உற்றுநோக்கு, 
பதிவுசெய்‌. 10060 (௮) - நன்‌ 
கறிந்த, புகழ்மிக்க. N0te-worthy 
(9) - குறிப்பிடத்தக்க. 


‘ nothing 


nothing (Nn) - ஒன்றுமில்லை, 
ஏதுமின்மை. nothingness (n) - 
ஒன்றுமின்மை. 

10406 (0) - அறிவிப்பு, முன்னறி 
விப்பு. (4) - கவனி, குறி. ॥0- 
ticeable (a) - கவனிக்கத்தக்க. 
notice-board - அறிவிப்புப்‌ 
பலகை. 

notify (v) - அறிவி, தெரியப்‌ 
படுத்து. 0141108101 (ஈ) - அறி 
விப்பு. 1011118016 (a) - அறி 
விக்கப்பட வேண்டியது. 

notion (n) - கருத்து, எண்ணம்‌. 
notional (a) - உய்மான அடிப்‌ 
படையிலான, கருத்தியலான. 

notorious (a) - இகழ்பெயர்‌ 
பெற்ற. Notoriety (ற) - 
இகழ்பெயர்‌. notoriously 
(adv). 

notwithstanding (adv, prep, 
௦) - ஆயினும்‌, இருப்பினும்‌. 

nought (n) - naught. 

॥௦பா (8) - பெயர்ச்சொல்‌. £௦, 
abstract - பண்புப்பெயர்‌, 
குணப்பெயர்‌. N0பா, collective 
- குழுப்பெயர்‌. ॥0ய, ௦௱- 
௱௦ா - பொதுப்‌ பெயர்‌. ௦பா, 
ஈmaterial - பொருட்பெயர்‌. 
noun phrase - பெயர்‌ சொற்‌ 
றொடர்‌. ௩௦, proper - 
இடுகுறிப்பெயர்‌, ஆட்பெயர்‌. 

nourish (1) - ஊட்டமளி, பேணு. 
nourishment (n) - ஊட்டம்‌. 

vel (9) - புதிய. (0) - புதினம்‌. 
novelette (n) - சிறுபுதினம்‌. NOV- 
elist (7) - புதின ஆசிரியர்‌, 


425 
novelty (n) - புதுமை, புதுப்‌ 


nuclear free 


பொருள்‌. 
November (n) - நவம்பர்‌, ஆங்‌ 
கில ஆண்டு. 


novice (n) - கற்றுக்‌ குட்டி, 


வேலை பழகுபவர்‌. 1101101916 
(॥) - வேலை பழகும்‌ காலம்‌. 
108 (909) -. இப்பொழுது, தற்‌ 
பொழுது, உடன்‌, தற்காலம்‌. 
nowadays (adv) - இக்காலத்‌ 
தில்‌. 

nowhere (adv) - எங்குமில்லை. 

noxious (a) - நச்சுள்ள, நீங்‌ 
குள்ள. Oxiously (adv). 

102216 (0) - குறுங்குழல்‌, மூக்கு. 

nuance (1) - நுண்ணிய வேறு 
பாடு. 

ஈமம்‌ (॥) - மையப்பகுதி, கருப்‌ 
பகுதி (சிக்கல்‌) 

ரயbile (a) - திருமண அகவை 
யுள்ள (பெண்‌), பால்‌ கவர்ச்சி 
யுள்ள. 

nucleus (n) - மையப்பகுதி, 
அணுக்கரு, உட்கரு (உயிரணு). 
nuclear disarmament - 
அணுப்போர்க்‌ கருவிகள்‌ 
குறைப்பு. 

nuclear energy - அணு 
ஆற்றல்‌. 

nuclear family - பெற்றோர்‌ 
குழந்தையுள்ள குடும்பம்‌. 

nuclear free - அணுப்போர்க்‌ 
கருவியற்ற. (பகுதி). 


nude 


426 


nursery 


ரப (8) - பிறந்த மேனியான, 
மூடாத, ஆடையற்ற. (1) - 
பிறந்த மேனி உருவம்‌. பப" 
(॥) - பிறந்தமேனியாக இருத்‌ 
தல்‌. 100151 (॥) - பிறந்த 
மேனியாக இருப்பவர்‌. பity 
(1) - பிறந்த மேனி நிலை. 1ப0- 
it ௦8 - பிறந்த மேனியர்‌ 
பாசறை, வாழிடம்‌. 

nudge (4) - மெல்ல இடி, தள்ளு. 
(0) - இடித்தல்‌, தள்ளுதல்‌... 

nugatory (a) - பயனற்ற, 
செல்லத்தகாத, குறிப்பற்ற. 

nugget (ஈ) - கட்டி, பாளம்‌ 
(பொன்‌, வெள்ளி) மதிப்புள்ள 
பொருள்‌. 

nuisance (nN) - தொல்லை, 
இடர்ப்பாடு. பisance case - 
தொல்லை தரும்‌ வழக்கு. 

ஈய! (8) - பயனற்ற, செல்லத்‌ 
தகாத. ஈய ௮௦ 94010 - சட்ட 
வலிவற்றது, செல்லத்தக்க 
தன்று. 

nullify (V) - சட்ட வீறு இழக்கச்‌ 
செய்‌, பயனற்றதாக்கு. ஈப॥ரீ- 
tion () - சட்ட வீறு இழத்தல்‌, 
பயனற்றதால்‌. பீ) (ஈ) - 
சட்டவலுவின்மை. 

ஈயாம்‌ (௮) - உணர்ச்சியற்ற. (4) - 
உணர்ச்சியறச்‌ செய்‌. ப௱ம்‌- 
ness (n) - உணர்ச்சியின்மை. 

number: (n) - எண்‌, இலக்கம்‌, 
இலக்கணத்தில்‌ ஒருமை பன்மை, 
தொகுதி, இதழ்‌ (செய்தித்தாள்‌) 
பாட்டு, நடனம்‌. (\) - எண்ணிடு, 
எண்ணு. ரபmber plate - 
உரிமத்தகடு. 


numeral (a) - எண்‌. Numerate 
(8) - அடிப்படைக்‌ கணக்கறி 
வுள்ள. numeracy (nN). ஈப- 
meration (n) - எண்ணல்‌ 
எழுத்தல்‌, எண்களை எழுத்தால்‌ 
எழுதுதல்‌. ஈப௱eraftor (ஈ) - 
எண்ணுபவர்‌, கணக்கிடுபவர்‌, 
தொகுதி, பின்னத்தில்‌ மேல்‌ 
எண்‌, 3/4 இல்‌ 3. 

numerical (a) - எண்சார்‌. ப- 
merically (adv). 

numerous (a) - மிகப்பல, 
பலபல. 

numinous (a) - தெய்வநிலை 
யான, அச்சங்கலந்த வியப்பு 
தரும்‌. 

numismatics (6) - நாணய 
இயல்‌. 

பதிய! (6) - மடையன்‌. 

ரபா (॥) - கன்னித்துறவி, அற 
நங்கை. பராஐ (॥) - பெண்‌ 
துறவியர்‌ மடம்‌. 

nuncio (ஈ) - தூதர்‌, பேராளர்‌ 
(போப்பாண்டவர்‌). 

nuptial (ஈ) - இருமணஞ்சார்‌ (1) - 
ஈபழகி6 (nN) - திருமணம்‌, மன்‌ 
றல்‌. ரபற£ரal bliss - இருமண 
இன்பம்‌. பptial ceremony - 
இருமண விழா நிகழ்ச்சி. 

nurse (ஈ) - செவிலியர்‌ (4) - 
பால்கொடுத்து வளர்‌, பேணு, 
சிந்தி. 

nursery (0) - மழலையகம்‌, செடி 
வளர்ப்பகம்‌, நாற்றங்கால்‌. 
nursery man - செடி வளர்ப்‌ 


பகத்‌ தொழிலாளர்‌. பாsery 
ரபா - குழந்தைச்‌ செவிலி. 
nursery rhyme - குழந்தைப்‌ 
பாடல்கள்‌. Nursery school - 
மழலையர்‌ பள்ளி. 

nursery slope - சறுக்குபயில்‌ 
_வோர்சரிவு. 

nursery stakes - ஈரகவைக்‌ 
குதிரைப்‌ பந்தயம்‌. 

ஈயா () - செவிலியர்‌ படிப்பு. 

nursing room - மருத்துவமனை 
(தனியார்‌). 

nursing mother - தாய்பால்‌ 
தரும்‌ அன்னை. 

nursling (n) - குழந்தை. 

nurture (nN) - வளர்ப்பு. (4) - 
பேணு, வளர்‌, கற்பி. 

றப! (1) - கொட்டை, சுரை. (6) - 
கொட்டைகளைத்‌ திரட்டு. பர 
(8) - கொட்டையுள்ள. 

nutation (n) - அசைவாக்கம்‌. 

nutcracker (n) - பாக்குவெட்டி. 

nutmeg (0) - சாதிக்காய்‌. 

nutrient (0) - ஊட்டப்‌ பொருள்‌. 
nutriment (n) - ஊட்ட உணவு. 
nutrition (n) - ஊட்டம்‌, ஊட்ட 
வியல்‌. £பர்ர£ர௦ப5 (௮) - ஊட்ட 
முள்ள. £பரர்‌£௦ற௮॥ (3) - ஊட்ட. 
nutritionally. (adv). nutrition- 
194 (0) - ஊட்டவியலார்‌. 

nutritive (a) - உணவாகும்‌, 
ஊட்டஞ்சார்‌. 

nutshell (n) - மணிச்சருக்கம்‌. 


nux vomica (n) - எட்டிக்‌ 
கொட்டை, காஞ்சிரங்காய்‌. 

nuzzle (9) - மூக்கினால்‌ தேய்‌ 
(குதிரை). 

nylon (m) - நைலான்‌, செயற்கை 
இழை. 1015 (ஓ!) - பெண்கள்‌ 
காலுறைகள்‌. 

nymph (nN) - அணங்கு, அழகி 
(செய்யுள்‌), முழு இளரி (பூச்சி). 
nymphet (n) - இளநங்கை. 
nymphomania (n) - மகளிர்‌ 
கழிகாமவெறி 

nymphomaniac (n) - அவ்‌ 
வெறியுடைய பெண்‌. 

NZ - New zealand : நியூ 
சிலாந்து. 


0 


0 (inter) - ஓ. விளிப்பு. 

oak (n) * மை ஆல்‌. 0818 (8). 
oak - apple - சமை ஆல்மர 
இலை மேல்‌ பூச்சியினால்‌ 
தோன்றும்‌ கரட்டு வளர்ச்சி. 

௦8 (0) - படகுத்துடுப்பு (1) - 
துடுப்பு வலி. 088௱8/ 
4௦௭ - துடுப்பு வலிப்பவன்‌. 

oasis (nN) - பாலை வனச்‌ 
சோலை, கசப்பினும்‌ இனிமை 
தரும்‌ பொருள்‌. 

08( - கூலவகை 0௮[-௮ke - கூல 
வகைச்சூட்டப்பம்‌. 

0௪ம்‌ (ஈ) - சூளுரை, உறுதிமொழி, 
வசைமாரி 08! of allegiance 
- கடப்பாட்டு உறுதிமொழி. 


obdurate 


428 


observatory 


oath of office - பணி ஏற்பு 
உறுதிமொழி. 0314 of secrecy 
* மறைகாப்புறுதி மொழி. 

obdurate (a) - பிடிவாதமான 
obduracy (1) - பிடிவாதம்‌. 

obedient (8) - பணிவான 006- 
dience (0) - பணிவு. 004 (6) - 
8ழ்ப்படி, பணி. 0beisance (nN) 
- ஆழ்பணிவு. 

obelisk (ஈ) - கூரிய தூண்‌. 

obese (a) - மிகத்ததடித்த, 
கொழுத்த obesity (ற) - 
கொழுப்பு 

obituary (0) - இறப்பு அறிவிப்பு 

object (n) - நோக்கம்‌, பொருள்‌, 
செயப்படுபொருள்‌ () - மறு 
objection (ஈ) - மறுப்பு, தடை 
objectionable (a) - மறுப்புக்‌ 
குரிய. 0bject lesson - படிப்‌ 
பினைப்‌ பாடம்‌ 0ஸjector (n) - 
மறுப்பவர்‌. 

objective (n) - நோக்கம்‌, 
பொருள்‌ (8) - புறத்தண்மை 
யுள்ள (% Subjective) objectiv- 
ர (0) - புறத்திண்மை. 00/60- 
tionable (a). 

oblation (ஈ) - ஆவி உணவு, 
படையல்‌. 

oblige (4) - கடப்பாடுகொள்‌. 
obigation (n) - கடப்பாடு. 
obligatory (a) obliging (a). 
obligee (n) - கடப்பாட்டை 
ஏற்பவர்‌. 

oblique (8) - சாய்வான, 0010ப6 
8016 - சர்ய்கோணம்‌, 00110- 
யity (௩) - சாய்வு, கோணல்‌ 
oblquely (a). 


obliterate (9)- அழி, நீக்கு, ODIit- 
eration (n) - அழித்தல்‌, நீக்கல்‌. 

oblivion (n) - மறத்தல்‌, நினை 
வின்மை. 0blivious (a). 

oblong (a) - நீள்சதுர (॥) - நீள்‌ 
சதுரம்‌. ்‌ 

obloquy (n)- அவமதிப்பு, வகைச்‌ 
சொல்‌. 

obnoxious (a) - வெறுக்கத்தக்க 
இனிமையற்ற. 0ஞbNoxiously 
(adv). 

௦boe (nN) - நாதசுரம்‌ போன்ற 
இசைக்கருவி. 

obscene (a) - இழிச்சுவையுள்ள 
obscenity (n) 

obscure (a) - தெளிவற்ற, மங்க 
லான, நன்கு அறியப்படாத, 
புகழ்பெறாத, ௦ஸscurity (n) - 
இருள்‌, தெளிவின்மை. 

obsequies (n) - இறுதிச்சடங்கு 
கள்‌: 

obsequious (a) - கெஞ்சும்‌, 
நிலைதாழும்‌ 0bsequiously 
(adv). 

observe (9) - உற்றுநோக்கு 0- 
servance (॥) - சடங்கு, 
வழக்கம்‌. 0058091401 (ஈ) - 
உற்றுநோக்கல்‌ குறிப்பு, தகவல்‌ 
பதிவு. Observation car - 
உற்றுநோக்கு வண்டி. 00561- 
vation post - உற்று நோக்கு 
நிலை - 0ஸservant (a). 

observatory (0) - உற்றுநோக்ககம்‌, 
வானாராய்ச்சி நிலையம்‌. 


obsess 


429 


october 


obsess (4) - மனத்தில்‌ பதத்திரு 
obsession (ஈ) - மனப்பதிவு, 
obsessional (a). 

obsolescent (8) - சிறிது சிறிதாக 
மறையும்‌, வழக்கத்தில்‌ இல்‌ 
லாத, 0050160606 (1) - வழக்‌ 
கொழிதல்‌. 00801616 (a) - 
வழக்கற்ற. 

obstacle (n) - தடை. Obstacle 
aC - தடை ஓட்டம்‌. 

obstetrics (n) - மகப்பேறு 
மருத்துவம்‌. 

obstinate (a) - விடாப்பிடியான 
வெல்ல இயலாத. 005803 
(1) - விட்டுக்‌ கொடுக்காமை 


obstinately (adv). 
obstreperous (a) - கட்டுக்‌ 
கடங்காத. 0ஸbstreperously (adv). 


obstruct (V) - தடு, தடங்கல்‌ செய்‌. 
obstruction (n) - தடுத்தல்‌, 
முட்டுக்கட்டை, 0bstuctive (8). 
obtain (4) - பெறு, வழக்கத்திலிரு 
obtainable (a) - பெறக்கூடிய. 
obstrude (4) -‘ வல்லந்தமாக 
நுழை, இணி. 001ப510ஈ (1) - 
இணிப்பு, 0ஸtrusive (8). 
00096 (8) - அறிவுக்கூர்மையற்ற. 


obtuse angle - விரிகோணம்‌. - 


obverse (a) - மறுபக்கம்‌, தலைப்‌ 
பக்கமான, எதிரான, ஓ. ரeverse 
obviate (4) - நீக்கு, போக்கு. 
obyious (a) - தெளிவான, நன்கு 
தெரிகிற obviously (adv). 
occasion (n) - சமயம்‌, வேளை, 
தறுவாய்‌ (4) - காரணமாகு, 
occasional (a) - சிற்சில சமயங்‌ 
களில்‌, இடைநிகழும்‌, பல 


நிலையான. 


28 


occident - மேற்குலகு ஓ. ளர்‌. 
‘occidental (a). 

occult (8) - மறைபொருளான, 
அறிவுக்கு எட்டாத மாய மந்தி 
ரம்‌ சார்ந்த. 

occupant (0) - குடி இருப்பவர்‌, 
occupancy (n) - குடியுரிமை. 
occupation (n) - செய்‌ 
தொழில்‌, குடியிருத்தல்‌. 000ப- 
pational disease - தொழில்‌ 
நோய்‌. ௦Ccupational hazard - 
தொழில்தடை, இடையூறு. 
occupational therapy - 
தொழில்‌ நோய்ப்‌ பண்டுவம்‌, 
மருத்துவம்‌. 

occupier (0) - சிறிது காலம்‌ தங்கி 
இருப்பவர்‌. 0௦0) (/)-குடியிரு, 
கைப்பற்று, தங்கு, தொழில்‌ 
செய்‌. 000ப0160 (2) - நிரம்பிய, 
ஆள்‌ உள்ள. 

0௦௦ய (4) - தோன்று, நிகழ்‌, 
வருகின்றது. ௦ப[rence (0) - 
தோன்றுகை, நிகழ்வு, உண்மை. 

௦cean (0) - பெருங்கடல்‌, கடல்‌ 
பிரிவு, 00680௦ - கடல்‌ 
போன்ற ஓ. 568. 006810012- 
phy - கடலியல்‌ 

ochre (n) - மஞ்சள்‌ களிமண்‌. 

00180 (1) - எட்டின்‌ தொகுதி. 

octagon (1) - எண்கோணம்‌ 0C- 
1800௮ (a). 

octave (n) - எட்டாம்‌ இசை, 
மேற்பாலை. 

octavo (0)- எட்டாக, மடித்த தாள்‌ 
அளவு. 

October (n) - அக்டோபர்‌. 


octogenarion 


430 


offer 


octogenarian (n) - 80-89 
வயதானவர்‌. 

octopus, octopod (n) - எண்காலி 
(விலங்கு), பேரிடர்‌ தருவது. 

00ப121 (8) - கண்சார்‌. 0Cபlar 06- 
1601 - கண்குறை. 08 (1) - 
கண்‌ மருத்துவர்‌. 

000 (8) - ஒற்றையான, வழக்‌ 
கத்திற்குமாறான, இரண்டில்‌ 
ஒன்று, அவ்வப்பொழுது oddly 
(adv). odd ball - வழக்கத்திற்கு 
மாறானவர்‌. 000 jb - 
சிறுவேலைகள்‌. 000-௦௦king - 
வேடிக்கையான (தோற்ற 
முள்ள. 00௮0-றeta| - ஒற்றை, 
தனி அல்லி. 

oddity (n) - வேடிக்கையான 
செயல்‌. 

oddment (n) - எச்சமிச்சம்‌ 

0005 (1) - நிகழ்தகவு, வாய்ப்பு, 
சமமின்மை 0005 ௮d ends - 
எச்சமிச்சங்கள்‌ 0005-01 (8) - 
வெற்றிபெறக்கூடிய 

006 (1) - நெடும்பாடல்‌, துள்ளற்‌ 
கலிப்பாடல்‌ 

0௦01ப௱ (0) - வெறுப்பு, பழி, 004 
௦ப5 (8) - வெறுப்புள்ள. 

odometer (n) - தொலைபேசி 
மானி. 

௦௦பா (ஈ) - நறுமணம்‌, வாடை 
odourous (a) - மணமுள்ள 
odourless (a) - மணமற்ற 

Odyssey (a) - நீண்ட வீரதீரப்‌ 
பயணம்‌, கிரேக்கப்‌ பெருங்காப்‌ 
பியம்‌. 


Oedipus complex - ஒர பஸ்‌ உள்‌ 
ஞணர்ச்சிக்கூறு (ஆண்‌ குழந்‌ 
தைக்குத்‌ தாயின்பால்‌ ஈர்ப்பும்‌ 
தந்தைபால்‌ வெறுப்பும்‌ உட்‌ 
செறிவாக இருப்பதாக பிராய்டு 
என்னும்‌ உளவியலாளர்‌ 
கொண்ட கருதுகோள்‌) 

oesophagus (n) - உணவுக்‌ குழல்‌ 

of (prep) - உடைய, இன்‌, இருந்து, 
குறித்து 

off (adv, prep) - விலகி, அப்‌ 
பால்‌, தள்ளி0ரீ 810 00 - நடுவே, 
வழிவிட்டு .ரர-(॥) -ஒட்டத்‌ 
தொடக்கம்‌ 

of-chance - வாய்ப்பு, இயலுமை. 

ரீ) - உள்உறுப்புகள்‌(விலங்கு). 

off-beat (a) - வழக்கத்திற்கு 
மாறான 

off-cut (n) - எஞ்சுபகுதி. 

off-day (n) - தீயநாள்‌. 

offence (n) - குற்றம்‌, தீச்செயல்‌, 
புண்படுத்தல்‌, பொல்லாப்பு 
offend (4) - சினமுறச்செய்‌, 
வெறுப்புறச்‌ செய்‌, சட்டத்தை 
மீறும்‌. லftensive (a) - 
வெறுப்பைத்‌ தரும்‌, தீங்கான, 
தாக்குதல்‌ செய்கிற, தாக்கும்‌. 
(x.defensive) 

offer (4) - கொடு, படையலிடு 
தெரிவி, வாய்ப்பளி, விலைகூறு 
(॥) - விலைகோரிக்கை, விருப்ப 
அறிவிப்பு, கொடையளிப்பு, 
நன்கொடை 0ffering (ஈ) - 
படையல்‌, தனித்தல்‌, கொடுத்‌ 
தல்‌. 


offertory 


offertory (ஈ) - வழிபாட்டுக்‌ 
காணிக்கை 

off-hand (a) - சட்டென நடை 
பெறும்‌, தற்செயலான, (804) - 
முன்‌ சிந்தனையின்றி 011-081 
ded (n) - off handedby (adv). 

௦ (ஈ) - அலுவலகம்‌, பணி, 
வழிபாடு, ஊழியம்‌. 01106 - 
block - அலுவலக வளாகம்‌. 
office - boy - அலுவலக ஆள்‌. 
office holder - பதவியாளர்‌. 
01706 - hour - அலுவல்‌ நேரம்‌. 

0110௭ (n) - அலுவலர்‌, அதிகாரி. 
district officer - மாவட்ட 


அலுவலர்‌ பivisional officer -' 


மண்டல (கோட்ட) அலுவலர்‌. 
sub-divisional officer - உட்‌ 
கோட்ட அலுவலர்‌. 

official (a) - அலவலக, ஆட்சி 
சார்‌01104] (0) - அலுவலர்‌, 04- 
ரி! dom - அலுவலர்‌ குழாம்‌. 
officially (adv) official lan- 
0ப806 - ஆட்சி மொழி 0104 
publications '- ஆட்சியுரிமை 
வெளியீடுகள்‌. 0fficial secret 
(॥) - அலுவல்‌ சார்‌ மறை 
பொருள்‌, மறையய்‌0fficialese 
(॥) - அலுவலக வழக்கு 
மொழி (இழி பொருளியல்‌) 

officiating service - பொறுப்புப்‌ 
பணி, 014௪16 (4) - அலுவலர்‌ 
பணிசெய்‌. 

officious (a) - கட்டளை மட்டும்‌ 
இடுகின்ற, தலையிடும்‌. 014- 
ciously (adv). 

ofரிரe (8) - இயங்கா (X Online) 

offload (4) - பளு இறக்கு (ஊர்தி). 

offpeak (a) - மலிவான மின்சாரம்‌ 
peak 


431 


ointment 


off-srint (n) - தனிஅச்சிட்ட படி 

off-reason (n) - சுணக்ககாலம்‌, 

| பருவம்‌, (தொழில்‌) 

offset (9) - ஈடுசெய்‌, () - மறு 
தோன்றி அச்சு முறை 

offshoot (n) - இளை, தளிர்‌ 

off-shore (a) - கடல்கரைக்கு 
அருகிலுள்ள, கடல்‌ நோக்கிவீசும்‌ 
(காற்று) 

off-side (a, adv) - இலக்கு வில 
கிய (பந்து) வலக்கை பக்கம்‌ 
(ஊர்தி). 

offsரறg (0) - கால்வழி, குழந்தை. 

offstage (a) - மேடையில்‌ இல்‌ 
லாத (நடிகர்‌) 

offstreet (a) - பொதுச்‌ சாலை 
விலகிய 

off, often, oftentimes (adv) - 
அடிக்கடி. 

ogle (4) - கண்ணடி. 

0016 (1) - அரக்கன்‌, அச்சுறுத்து 
பவன்‌. 001888 (1) - அரக்கி, 

oh, ௦ (intej) - ஐயோ! 

௦hm (0) - ஓம்‌, மின்தடை அலகு 

oho (interj) - ஓகோ! 

0॥ (1) - எண்ணெய்‌ (4) - எண்ணெய்‌ 
பூசு, வழியவிடு 01160 (௮) - 
எண்ணெய்‌ போடப்பட்ட. 
010816 - பிண்ணாக்கு. 01080 
- எண்ணெய்க்‌ கெண்டி 01006 
- எண்ணெய்‌ துணி. 01 ௦010ப£ - 
வண்ணமை.0॥ 08௱ - எண்‌ 
ணெய்ப்பனை 0110 - எண்ணெய்‌ 
எடுக்கும்‌ கருவித்‌ தொகுதி 

oiltanker - எண்ணெய்க்‌ கப்பல்‌ 

oilwell - எண்ணெய்க்கிணறு. 
ளர்‌ (0) - களிம்பு, பூசு மருந்து. 


okay 


432 


okay, ok (adv)-ச (4) ஒப்புக்‌ 
கொள்‌, உடன்படு (1) - உடன்‌ 
பாடு. 

010 (8) - வயதான, முதிய, பழைய 
olden (8) - பண்டைய 010-806 
- முதுமைக்காலம்‌. 010-806 


pension - முதுமைக்கால 
ஓய்வூதியம்‌. 010-806 pen- 
810067 - அவ்‌ஒய்வுதியம்‌ 


பெறுபவர்‌ 010 003 - பழைய 
மாணவர்‌ 010 ஏரா! - பழைய 
மாணவி ௦010-8 - ஒருவர்‌ 
கணவர்‌ வேலை 
old-school- 


தந்தை, 
வாங்குபவர்‌. 
பழைய பள்ளி 

(ld Testament - பழைய ஏற்பாடு 

10 6 (8) - பழங்கால 010- 
w௦௱கா - ஒருவர்‌ மனைவி, 
தாய்‌ 

Qld-world - பழைய உலகம்‌ 
ஐரோப்பா, ஆசியா, ஆப்பிரிக்கா... 

old-fashioned (a) - காலத்திற்கு 
ஒவ்வாத, பழைய வழகத்தில்‌ 
நம்பிக்கையுள்ள 

oleander - (n) - நச்சுமூலிகை. 

old [level - பொது அளவு. 

olegraph (ஈ) - எண்ணெய்‌ வண்‌ 
ணப்படம்‌. 

olfactory (8) - முகர்வு சார்‌01180- 
tory nee - முகர்‌ நரம்பு 

«ligarchy (6) - குழு ஆட்சி, 01:- 
garchical (a) - குழு ஆட்சி 
ஈரர்‌௦1920்‌ (nN) - குழு ஆட்சி 
உறுப்பினர்‌ 


olive tree (n)-- ஆலிவ்‌ மரம்‌ 
0146-0066 - ஆலிவ்‌ பச்சை 0!- 
ive branch - ஆலிவ்கிளை, 
அமைதி இலச்சினை 0146 ௦ 
() - ஆலிவ்‌ எண்ணெய்‌ 

Olympic (a) - ஒலிம்பிக்‌ மலைக்‌ 
குரிய, ஒலிம்பிக்‌ விளையாட்டு 
கள்சார்‌. Olympic (ற) - 
ஒலிம்பிக்‌ விளையாட்டுகள்‌ 
Olympiad (n) - ஒலிம்பிக்‌ 
விளையாட்டுக்‌ கொண்டாட்டம்‌ 

ombudsman (ஈ) - பொது மக்‌ 
கள்‌ குறை ஆய்வாளர்‌. 

0608 (ஈ) - கிரேக்க மொழியின 
இறுதி எழுத்து. 

omelet (n) - பொரித்த முட்டை. 

௦ (ஈ) - சகுனம்‌, புட்குறி, 
முன்னம்‌ 0றரஈ௦ப5 (8) - 
வருவதை அறிவிக்கும்‌ 

omission (nN) - விடுபடல்‌, விடு 
பாடு, விடுபட்டது 0missive (8). 
o£ (4) - விடு, தவிர்‌, விலக்கு 

omnibus (n) - பேருந்து (8) பல 
வகையான. 

omnipotent (a) - எல்லாம்‌ வல்ல 
(இறைவன்‌) ௱nipotence (ஈ) 
- எல்லாம்வல்லதிலை. 

omnipresent (a) - எங்கும்‌ நி 
துள்ள (கடவுள்‌) ஈழ! 
ence (ஈ) - எங்கும்‌ £ிஃ 
துள்ளமை. 

omniscient (a) - எல்லாம்‌ அரிந்த. 
omniscience (1) - எல்லாம்‌ 
அறிந்த நிலை 

omnivorous (a} - அல. 
உணவுகளையும்‌ 
(காகம்‌) 


ஈத்நுவகை 
உண்ணும்‌ 


on 433 


opaque 


on (prep) - மேல்‌, மீது, (804) 
முன்னோக்கி , மேவே. 

once (adv) - ஒரு தடவை; ஒரு 
காலத்தில்‌, ஒரு சமயத்தில்‌. 

once (con) - ஆனதும்‌, just the 
once (1) - ஒரு சமயம்‌. 

oncoming (8) - முன்னேறி வரும்‌, 
அணுகும்‌ (8) - அணுகுகை, 
வருகை. 

one (pron) - ஒன்று, ஒருவர்‌, 
ஒருவன்‌, ஒருத்தி, ஒரு பொருள்‌ 
1௦ 006 - ஒருவரும்‌ இல்லை. 

one (n) - எண்‌ 1. 016 act play - 
ஓரங்க நாடகம்‌. 006 another - 
ஒருவருக்கொருவர்‌. 

one-man show - ஒருவர்‌ நடக்‌ 
கும்நிகழ்ச்சி, ஒருவரேசெய்யும்‌ 
செயல்‌ 

one-off (8) - ஒருதடவை நிகழும்‌ 

one - sided (a) - ஒருதலை யான. 
onesidedly (adv). 

one-time (a) - முன்னாள்‌ (நடிகர்‌). 

one-to-one (2) - ஒத்த (வீதம்‌) 

one-track mind (n) - ஒரு வழி 
உளளம்‌ 

one way (8) - ஒரு வழிப்‌ போக்கு 
வரத்து 

onerous (2) - பொறுப்புள்ள, 
பளுவுள்ள. 

016561 (prof) - ஒருவரே, தானே 

0100410 (8) - தொடர்ந்து நடை 
பெறும்‌ (வாதம்‌) 

onion (n) - வெங்காயம்‌. 

on line (a) - இயங்கும்‌ (X off-line 

onlooker (n) - 
பாாப்பவா 


வேடிக்கை 


only (8) - ஒரே, ஒன்றும்‌ மட்டும்‌, 
ஒரே ஒரு (804) - மட்டு, தான்‌ 
(௦011) ஆயினும்‌, விதி விலக்காக 

onomatopoeia. (n) - பொருள்‌ 
ஓசை இசைவு அணி i585, 
cuckoo, onomatopoeic (a) - 
இவ்வணிசார்‌. 

onrush (n) - முன்னோக்கிய 
ஓட்டம்‌ 

onset (n) - தொடக்கம்‌, தாக்குதல்‌ 

onshore (8) - நிலக்காற்று சார்‌; 
கரைக்கு அருகி லுள்ள 

019106 (8) - பந்து பின்பக்க (% 
offside). 

onslaught (ஈ) - தாக்குதல்‌, 
மோதல்‌ 

onstage (3) - மேடையில்‌ (X 0ff- 
stage) 

onto (prep) - மேல்‌. 

ontology (n) - மெய்ப்பொருள்‌ 
மூல ஆராய்ச்சி. 0010100151 (n) 
- அவ்வாராய்ச்சியாளர்‌. 

௦ (1) - பளு, பொறுப்பு 0ஒர- 
ous (a). 

onwards (904) - முன்‌ னோக்கி 

onymous (a) - பெயருள்ள (% 
anonymous). 

onyx (0) - பன்னிற மணி 

0026 (9) - ௧௪, ஒழுகு (1) - தகவு. 
ஒழுக்கு, சேறு. 002 (8). 

opacity (0) - ஒளி ஊடுருவாமை 

opal (1) - பன்னிற ஒளிர்‌ மணி 

opaque (a) - ஒளி ஊடுருவா, 
தெளிவற்ற. 0றaquely (adv). 


op art 


434 


operator 


op கார்‌, optical art - ஒளி நயத்‌ 
தைப்‌ பயன்படுத்தும்‌ ஒவியக்‌ 
கில்‌ 


௦p! - மன்னரே குறிப்பிட்டுள்ள 


! (நூல்‌). 

:C - Organisation of 

lum Exporting Coun- 
ஓபக்‌, பெட்ரோலிய 
வற்றுமதி நாடுகள்‌ அமைப்பு 

006 (v) - இற, தொடங்கு (8) - 
இறந்துள்ள, திறந்த வெளியான 
(0) - திறந்த வெளி 006 
(adv) (x shut) 

றவர்‌ (2)- இறந்த வெளி (அரங்கு) 

open-and-shut (a) - நேர்மை 
யான, தெளிவான 

opencast (a) - திறந்த வெளிச்‌ 
சுரங்கம்‌. 

open cheque - சீறாக்காசோலை. 

open day - பொதுமக்கள்‌ வருகை 
நாள்‌. 

open heart surgery - இறந்த 
இதய அறுவை. 

open letter - 
அறியும்‌ கடிதம்‌. 

open minded - 
முள்ள. 

open prison - திறந்த வெளிச்‌ 
சிறை. 

open question - கருத்து வேறு 
பாடுள்ள சிக்கல்‌ 

open sea - திறந்த கடல்‌. 

open university - திறந்த வெளிப்‌ 
பல்கலைக்கழகம்‌ 

open verdict - குற்றவாளியைக்‌ 
குறிப்பிடாத/சாவுக்கான காரணம்‌ 
காட்டாத தீர்ப்பு 

open work - இடைவெளிவிட்ட 
வேலைப்பாடு. 


ines 


அனைவரும்‌ 


இறந்த மன 


opener (1) - இறக்கும்‌ கருவி. 

opening (1) - இறப்பு, வாயில்‌, 
தொடக்கம்‌, பூத்தல்‌, (8) - 
முதல்‌, தொடக்க, 0றening 

ceremony - இறப்பு விழா. 

opening night - புதிய நாடகத்‌: 
தொடக்க இரவு. 

opening time - திறக்கும்‌ நேரம்‌ 

opera (n) - இசை நாடகம்‌. 
operahouse - இசை நாடக 
அரக்கு Opera glasses - 
இடை. நாடக அரங்கு இருகண்‌ 
நோக்கி. 

operate (4) - இயக்கு, அறுவை 
செய்‌, 006806 (8) - அறுவை 
செய்யக்கூடிய. 

operating system - இயக்கு 
ஏற்பாடு (கணி). 

operating table - அறுவை மேடை 

operating theatre - அறுவையகம்‌ 

operation (n) - இயக்கம்‌, 
வேலை செய்தல்‌, நடவடிக்கை, 
அறுவை, வணிக நிறுவனம்‌, 
கூட்டல்‌, கழித்தல்‌, பெருக்கல்‌, 
வகுத்தல்‌ ஆகியவை, 

operating room - 
வடிக்கை அறை 

0081811002! (a) - பயனுக்கு 
ஆயத்தமாய்‌ உள்ள, ஓடவிடும்‌ 

operative (8) - பயனுள்ள, இயங்‌ 
கும்‌, நடைமுறைக்கு வரும்‌. 

oprative word - சிறப்புச்சொல்‌, 
சுட்டுச்‌ சொல்‌ 

operative (ஈ) - கை வலைத்‌ 
தொழிலாளி. 

operator (n) - இயக்குபவர்‌, 
இயக்கர்‌. 


போர்‌ நட 


ophthalmic 


435 


option 


ophthalmic - கண்ணியல்சார்‌. 
ophthalmayic surgery - கண்‌ 
அறுவை 6pthalmology (nN) - 
கண்ணியல்‌. ௦pthalmologist 
(॥) * கண்ணியலார்‌ 0றற- 
thalmia (n) - கண்நோய்‌. 001- 
thalmoscope - (nN) கண்‌ 
ணோக்கி ophthalmic techni- 
an () - கண்ணியல்‌ தொழில்‌ 
நுணுக்கர்‌. 

opiate (n) - மயக்க மருந்து. 

opine (9) - கருது, கருத்துரை 
கூறு. ஹரா (ஈ) - கருத்து, 
அறிவுரை, மதிப்பீடு. 

opinion poll - கருத்து வாக்‌ 
கெடுப்பு. 

opinionated (a) - விடாப்பிடி 
யான, விட்டுக்‌ கொடுக்காத. 

றர (0) - அபின்‌. 

opponent (nN) - எதிரி, எதிராளி, 
பகைவர்‌. 

opportune (a) - உரிய நேரத்தில்‌, 
கனிந்த, 0pportunity (adv): 
opportunism (n) - ஆதாய 
உடைமை, சந்தர்ப்பவாதம்‌, 
வாய்ப்புடைமை. 0றportunist 
(॥) - வாய்ப்புடைமையர்‌, 
சந்தர்ப்பவாதி. ௦றறortunity (n) 
* வாய்ப்பு, தறுவாய்‌. 

oppose (௫) -- எதிர்‌. 0000580016 
(8) - எதிர்க்கக்கூடிய 0000860 
(8) - எதிரான. 

opposite (a) - எதிர்‌(ப்பக்கம்‌), 
முரணான, வேறுபட்ட. 
opposite (prep) - எதிர்ச்‌ சொற்‌ 
கள்‌, எதிரானவை. 0165 0000- 


site number - ஒத்த வேலை, 
நிலையுள்ளவர்‌. 0000811101 
(0) - எதிர்ப்பு, போட்டியாளர்‌, 
எதிர்க்‌ கட்சி. 

oppress (4) - ஒடுக்கு, அடக்கு. 
oppression (ஈ) - ஒடுக்கல்‌. 
oppressor (ஈ) - ஒடுக்கி 
யாள்பவர்‌: 0றppressed (a) - 
ஒடுக்கப்‌ பட்டவர்‌. 0000658100 
(1) - ஒடுக்கல்‌. 0ppressive (a) 
- கொடிய, நேர்மையற்ற, 
தொல்லை தரும்‌ ஒ. 5பppress. 

opprobrium (n) - அவமதிப்பு, 
இழிவு. 0றprobrious (a) - 
இழிவு ஏற்படுத்தும்‌. 0றறர்௦ம்ர்‌- 
ously (adv). 

ops - operations - நடவடிக்‌ 
கைகள்‌. 

opt (v) - முடிவுசெய்‌, தேர்ந்தெடு. 

optic (8) - கண்சார்‌, பார்வை சார்‌. 
optics (ஈ) - ஒளி இயல்‌, 
பார்வை இயல்‌. 

optical illusion (ஈ) - இல்‌ 
பொருள்‌ ஒளி தோற்றம்‌. 0014- 
ian (1) - கண்ணாடி செய்பவர்‌. 

optimism (nN) - நல்லதே நடக்கும்‌ 
என்னும்‌ கொள்கை. 00/84 
(1) - இக்‌ கொள்கையர்‌. 0ற4- 
ஈistic (a) - இக்‌ கொள்கை 
யுள்ள. 

optimum (8) - மிகச்‌ சிறந்த. 004- 

- mum temperature - மிகச்‌ 
சிறந்த வெப்ப நிலை. . 

option (n) - விடுப்புஉரிமை, 
தேர்வுரிமை. ௦றtiona! (a) - 
விருப்பத்திற்குரிய. 00110021 
$ப0)60(- விருப்பப்பாடம்‌. 


opulent 


opulent (a) - பெருஞ்செல்வ 
முள்ள. யச (॥) - பெருஞ்‌ 
செல்வம்‌. 

or (cj) - அல்லது. 

oracle (n) - தெய்வமொழி, குறி 
கேட்டல்‌ அருளுரை, தெளிவற்ற 
விடை, விடையளிக்கும்‌ குருக்‌ 
கள்‌, தக்க அறிவுரை கூறுபவர்‌. 
oracular (a) - மறை பொருள்‌ 
உள்ள. 

01௮! (8) - வாய்மொழி (த்‌ தேர்வு). 
o£! (0) - வாய்‌ மொழித்‌ தேர்வு. 

orange (n) - சச்சிலிப்பழம்‌. (8) - 
சிவந்த மஞ்சள்‌ (நிறம்‌). 01- 
ange squash (n) - கிச்சிலிப்‌ 
பழச்சாறு. 

orangutan (n) - வாலில்லாக்‌ 
குரங்கு: 

oration (n) - சொற்பொழிவு, 
பேச்சு. 012101 (॥) - பேச்சாளர்‌. 
oratorical (a) - பேச்சு சார்‌. 018- 
௦ரy (ற) - சிறுகோயில்‌, 
பேச்சாற்றல்‌. 

orb (ஈ) - உலக உருண்டை. 
orbicular (a). 

00 (ஈ) - சுற்றுவழி (கோள்‌, 
செயற்கைநிலா) நோக்கு, செல்‌ 
வாக்கு. (4) - சுற்று வழியில்விடு. 
orbital (a) - சுற்றுவழிசார்‌. 01- 
bital techniques - சுற்றுவழி 
நுணுக்கங்கள்‌. . 

orchard (0) - பழத்‌ தோட்டம்‌. 

orchestra (n) - இசைக்குழு 0 
chestral (a) - இசைக்‌ குழுசார்‌. 


436 ore 


orchid (n) - மலர்ச்செடி வகை. 

ordain (m) - ஆயராக்கு, குரு 
வாக்கு, ஆணையிடு. 

ordeal (n) - கடுந்தேர்வு, 
துன்பம்‌. 

order (n) - ஒழுங்கு, வரிசை, 
கட்டளை, ஆணை (% 01801- 
der) (v) - ஆணையிடு, கட்டளை 
வழங்கு. 0106160 (a) - 
நன்கமைந்த (வாழ்க்கை) 
appointment order - அமர்‌ 
வாணை. 0061 book - 
கட்டளைப்‌ பதிவேடு. 0108: 
10 - கட்டளைப்‌ படிவம்‌. 01- 
061 080௭ - அலுவல்‌ நிகழ்ச்சி 
நிரல்‌. 

orderly (a) - நன்கமைந்த, நயத்‌ 
தகுநாகரிமுள்ள, (11) - மருத்துவ 
உதவியாளர்‌. 0061111685 (8) 
- ஒழுங்கு. 

oral (8) - வரிசையான. 0101- 
ஈ௮| ரியா - வரிசை எண்‌. 
ஒன்று, இரண்டு, மூன்று. ஓ. 
cardinal number. 

ordinance (n) - அவசரச்‌ சட்டம்‌. 

ordinary (a) - வழக்கமான, 
பொதுவான (X ஒxtraordinary). 
ordinarily (adv). ordinary 


seaman - 8ழ்நிலைக்‌ 
கடலோடி. 

ordination (n) - குருவர்மத்து 
விழா. 


ordnance (n) - போர்த்தள 
வாடங்கள்‌. 

orபொe (ஈ) - எச்சம்‌, சாணம்‌, 
இழிமை. 


ore (1) - தாது, கனிமம்‌. 


organ 


437 


ornate 


098 (1) - உறுப்பு, அமைப்பு, 
கருவி. இசைக்‌ கருவி. 0108118( 
() - இசைக்கருவி வாசிப்பவர்‌. 

008௦ (8) - கரிமம்சார்‌, உறுப்பு 
சார்‌. (% inorganic) ஒரே 
தொகுதியாய்‌ அமைந்த, 
இயற்கை உர. ௦ரஏanically 
(804). 

organic chemistry - கரிம வேதி 
இயல்‌. 

organic disease - உறுப்பு 
நோய்‌. 

organic horticulture - இயற்கை 
உரத்‌ தோட்டக்கலை. 

organism (nN) - உயிரி, அமைப்பு. 

organization (n) - அமைத்தல்‌, 
அமைப்பு, ௦ரஏanizationat (a) 
- அமைப்பு சார்‌. 002126 (0) - 
தொகுதியாக அமை, 
இயங்கவை. 008260 (9) - 
ஒழுங்காய்‌ அமைந்த, தொழிற்‌ 
சங்கம்‌ சார்‌. 008126 (n) - 
அமைப்‌ பாளர்‌. 

௦ரasm (1) - சிற்றின்ப உச்சநிலை. 

orgy (n) - orgies (pl) - 
வெறியாட்டம்‌, களியாட்டம்‌. 
orgiastic (a) - வெறியாட்ட 
முள்ள. 

orரel (nN) - நீட்டியுள்ள பலகணி, 

ot (a) - 8ழ்த்திசை சார்‌. (1) - 
கீழ்த்த்சை நாடுகள்‌. ஓ. 
occident. oriental (n) - 
கீழ்த்திசை நாட்டவர்‌. (8) - 
ழ்த்திசை நாடுசார்‌. 0118112161 
(ஈ) - கீழ்த்திசை ஆராய்ச்சி 


யாளர்‌. 


orient, orientate (v) - கவனத்‌ 
தைத்‌ திருப்பு, வடிவமை, திசை 
வாக்கம்‌ கொள்‌, புதிய சூழ 
லுக்கு ஏற்றவாறு ஆக்கங்கொள்‌. 
orientation (n) - புத்தாக்கம்‌. 
orientation course - புத்தாக்‌ 
கப்படிப்பு. 

orientated (8) - மையமாக j0b 
oriented cuurse - வேலைமை 


யப்படிப்பு. 
orienteering (n) - வழிகாணல்‌ 
(நாடு வழி நடத்து சென்று) 


orifice (n) - துளை. 

ogi (0) - தோற்றம்‌, துவக்கம்‌, 
படைப்பு. 011015 - ஒருவர்‌, 
பெற்றோர்‌, குடும்பப்பின்னணி. 

00/02! (2) - தொடக்கத்திலிருந்து, 
மூலமான. (1) - மூலம்‌, தலை 
வாய்‌, முதல்நூல்‌, படி. 01101- 
nality (nN) - முதன்மைத்‌ 
தன்மை. 0018] (adv). 

originate (4) - தொடங்கு. 0110- 
nator (1) - தொடங்கி யவர்‌, 
மூலவர்‌. 

011016 (n) - பொன்‌ குருவி. 

ரபா (ஈ) - மார்கழி விண்மீன்‌ 
தொகுதி. 

0150ஈ (1) - வணக்க வழிபாடு. 

ornament (n) - அணிகலன்‌, 
அணிமணி. (4) - அணி, பூணு. 
ornamental (a) - அணி 
வேலைப்பாடுள்ள. 018௦- 
tation- (nN) - அணிமணி 
வேலைப்பாடு, அழகுவேலைப்‌ 
பாடு. 

ornate (a) - செழுமையாக அழகுப்‌ 
படுத்தப்பட்ட, சிக்கலான நடை 

்‌ யுள்ள. 


ornithology 


438 


ourself 


ornithology (nN) - பறவை இயல்‌. 
ornithologist (n) - பறவை 
இயலார்‌. 

001009 .(॥) - மலை இயல்‌. 
orometer (n) - மலை உயர 
மானி. 

ohn (0) - அனாதை, பெற்றோர்‌ 
இல்லாத குழந்தை. 0ாறரகா- 
806 - அனாதை இல்லம்‌. 01- 
phan (4) - அனாதையாக்கு. 

orthodox (a) - பழமைப்‌ பாங்‌ 
குள்ள, மரபுமாறா. 0110000)6/ 
(1) - பழமை, விதித்தது 
மாறாமை. 

orthography (n) - எழுத்து முறை 
இயல்‌. 

orthopaedics (n) - முட 
நீக்கல்‌. 0ரthopaedist (Nn) - 
முடநீக்கியலார்‌. 

Oscar Award - ஆஸ்கார்‌ விருது 
(திரைப்படம்‌). 

oscillate (5) - ஊசலாடு, அலை. 
oscillation (8) - அலைவு. 
oscillator (n) - அலைவு 
இயற்றி, அலைவாக்கி. 0$0110- 
graph (Nn) - அலைவு வரைவி. 
oscilloscope (n) - அலைவு 
நோக்கி. 

0816 (ஈ) - கூடைப்பிரம்பு. 

osmosis (ஈ) - ஊடுபரவல்‌. 05- 
motic pressure - ஊடுபரவ்‌ 
ழுத்தம்‌. 

osseous (8) - எலும்பாலான. 
ossicle (ஈ) - சிறு எலும்பு. 
ossify (4) - எலும்பு வயமாக்கு. 
ossification (n) - எலும்‌ 
பாக்கல்‌. 


ostensible (a) - புறப்பகட்டான, 
வெளியே தெரிறெ,. மெய்ப்புக்‌ 
கான. 05tentation (6) - 
புறப்பகூட்டு.பகட்டாரவாரம்‌ 
ostentatious (a). 

osteology (n) - எலும்பியல்‌. 
osteopathy (n) - எலும்புப்‌ 
பண்டுவம்‌. 05teopath (ஈ) - 
எலும்புப்‌ பண்டுவர்‌. 

ostler (n) - குதிரை இலாயக்‌ 
காரன்‌. 

ostracize (4) - சாதிக்‌ கட்டுச்‌ 
செய்‌, ஒதுக்கிவை. 05racism 
(॥) - ஒதுக்கி வைத்தல்‌. 

ostrich (n) - நெருப்புக்‌ கோழி. 

other (pron) - பிறர்‌, மற்றவர்‌, 
மற்றது. (8) - வேறான, மற்ற. 

other than - தவிர, வேறுபட்ட. 

otherwise (adv) - அல்லா விட்‌ 
டால்‌. 016156 (a) - 
வேறுபட்ட நிலையில்‌. 

other worldly (a) - மறுமை 
எண்ணும்‌, உலகியல்‌ பற்றற்ற. 

ofiose (9) - தேவையற்ற, பயனற்ற 
(கருத்து, மொழி). 

otter (n) - நீர்நாய்‌. 

otto (n) - அத்தர்‌. 

ought (4) - கடமையாகு, வேண்‌ 
டியதாகு, பா. 8ப0(. 

ounce (ஈ) - அவுன்ஸ்‌, வீசங்‌ 
கல்லெடை. 

௦பா (pron) - நம்முடைய, நமது. 

ourself (pron) - ourselves (pl) 
- நாமே, நாங்களே, எங்களையே, 
நம்மையே. 


oust 


௦ய5ீ (4) - நீக்கு, துரத்து. 

004 (adv) - வெளியே. (016) - 
வெளியில்‌, தொலைவில்‌. (1) - 
வேலையலிருந்து நீங்கியவர்‌. 
ஆட்டத்திலிருந்து நீங்கியவர்‌. 
0ப1-80-00ம்‌ (2) - முழுதும்‌, 
அற. 0ப13 (0) - கடிதத்தட்டு. 

outback (n) - தொலை உள்‌ 
நாட்டுப்‌ பகுதி. 

outbid (v) - அதிக விலைக்குக்‌ 
கேள்‌. 

outboard motor (n) - படகுப்‌ 
பின்புற மின்னுந்தி. 

outbrave (n) - போட்டியிட்டு 
வெல்‌. 

outbreak (n) - தோன்றுதல்‌, 
தொடங்குதல்‌. 

outbuilding (n) - புறக்கட்டிடம்‌. 

outburst (ஈ) - வெடித்தல்‌, 
சட்டென்று வெளிப்படல்‌. 

௦பtast (8) - துரத்தப்பட்ட 

outcaste (n) - புறச்சாதி. 

outclass (4) - மேம்படு, விஞ்சு. 

outcome (ஈ) - விளைவு, பயன்‌. 

outcry (॥) - கூக்குரல்‌, கூச்சல்‌. 

outdated (a) - காலத்துக்கு 
ஒவ்வாத, 

outdistance (4) - வெற்றி கொள்‌. 

01100 (4) - செயலில்‌ மேம்படு. 

outdoor (nN) - புறமனை (விளை 
யாட்டு). 0ப10001$ (adv). 

௦ப££ா (8) - வெளிப்புற (வான 

்‌ வெளி), 

outermost (a) - புறக்கோடியான. 

outface (4) - தலைகுனியச்‌ செய்‌. 


439 


outlast 


outfall (n) - வடிகால்‌, நீர்‌ விழு 
மிடம்‌. 

outfield (nN) - மட்டையடிப்‌ 
பவருக்கு அப்பாலுள்ள பகுதி, 
இதிலுள்ள ஆட்டக்காரர்கள்‌, 
புறக்களம்‌. ௦பfielder (ஈ) - 
புறக்கள ஆட்டக்காரர்‌. 

ouffight (1) - நன்கு சண்டை. செய்‌. 

௦யரீீ (ர) - உடை, ஆடை அணி 
மணி, துணைக்கருவி, தள 
'வாடம்‌. ௦பரfitter (ற) - 
இவ்வணிமணி வழங்குபவர்‌, 

outflank (V) - சுற்றிமுன்‌ செல்‌, 
தாண்டிச்‌ செல்‌, மேம்படு. - 

௦யrி0W (1) - வழிந்தோடுதல்‌ (4) 
- வழிந்தோடு. ௦பflow (Vv) - 
வழிந்தோடு, 

outfox (9) - தந்திரத்தால்‌ வெல்‌. 

outgeneral (8) - படைத்‌ திறத்‌ 
தால்‌ வெல்‌. 

0ப19௦10 - புறப்படும்‌ (கப்பல்‌), 
விட்டுச்‌ செல்லும்‌ (குடி 
இருப்பவர்‌), பதவி விலகும்‌ 
(தலைவர்‌), நட்புள்ள. 0ப190- 
ings (॥) - செலவு. 

outgrow (4) - எல்லை மீறி வளர்‌. 
outgrowth (n) - புற வளர்ச்சி, 
இயற்கை வளர்ச்சி, விளைவு. 

outhouse (n) - புற வீடு. 

௦பt£iறg (ஈ) - வெளியுலா, புற 
உலா. 

outlandish (a) - அயற்பண்‌ 
புள்ள, வேடிக்கையான. 

outlast (V) - நீடித்து வாழ்‌, ஒ. ப! 
live. 


outlaw 


440 


outspoken 


outlaw (n) - சமூகத்திலிருந்து 
ஒதுக்கப்பட்டவர்‌.சட்டத்தின்‌ 
காப்பிழந்தவர்‌. (4) - ஒதுக்கிவை. 

outlay (ஈ) - மூலதனம்‌. முதலீடு. 

outlet (0) - வடிகால்‌ (X inlet) 

outline (0) - எல்லைக்‌ கோடு, 
சுருக்கம்‌, வரைச்‌ சட்டம்‌. () - 
எல்லை வகு, சுருங்கக்‌ கூறு. 

outlive (4) - விஞ்சி வாழ்‌. 

outlook (4) - பார்வை, தோற்றம்‌, 
வருங்கால வாய்ப்பு. 5எientific 
01௦0 - அறிவியல்‌ பார்வை. 

outlying (8) - தொலைவிலுள்ள. 

outmanoeuvre (4) - எதிரியை 
விடத்திறம்‌ படச்‌ செய்‌. 

outmarch (94) - விஞ்சிக்கட. 

outmoded (a) - வழக்கத்தில்‌ 
இல்லாத. 

outnumber (4) - எண்ணிக்கை 
யில்‌ விஞ்சு. 

out-of-date (8) - காலத்திற்குப்‌ 
பொருந்த.த. 

out-of (prep) - வெளியில்‌, 
விட்டுச்‌ செல்லல்‌, இருந்து, 
நடுவே. 

out-of-the-way (a) - வழக்கத்தில்‌ 
இல்லாத, தொலைக்‌ கோடி 
யிலுள்ள. 

outparts (0) - புறப்‌ பகுதிகள்‌. 

outpatient (n) - புறநிலை 
நோயாளி. (% inpatient) 

outplay (V) - எதிரியை விட நன்கு 
விளையாடு. 

outpoint (6) - அதிகப்‌ புள்ளிகள்‌ 
எடுத்துத்‌ தோற்கடி.. 

outpost (ஈ) - புறக்காவல்‌, 
புறஅரண்‌. 


outpour (0)- பெரும்‌ H 
pouring (n) - emi: 2 a 
பாடு. 

பற! (ற) - உற்பத்தியான, க றன்‌ 
வெளிப்பாடு (கணி) (v! - 
தகவல்‌ அளி. 0ப(0ப1-064/106 
(॥) - வெளிப்பாட்டுக்‌ வீ 
யமைப்பு. 

outrage (4) - அவமானப்‌ படுத்த 
(1) - அவமானப்‌ படுத்தல்‌. 0ய 
806005 (a) . 

outreach - (4) - தாண்டிச்‌ செல்‌. 

outrigger (ஈ) - நீட்டிக்‌ கொண்‌ 
டிருக்கும்‌ சட்டம்‌ (கப்பல்‌). 

outright (adv) - 
முழுவதும்‌, நேர்மையாக. (8) - 
ஐயத்திற்டெமின்றி, தெளிவான. 

outrival (V} - போட்டியில்‌ நன்கு 
செய்‌. 

௦utrபற (9) - ஓட்டத்தில்‌ விஞ்சு. 

outsell (6) - அதிகம்‌ விற்பனை 
செய்‌. 

outset (n) - தொடக்கம்‌. 

outshine (V) - புகழ்விஞ்சு, மேம்‌ 
படு. 

outside (ஈ) - வெளிப்புறம்‌. (8) - 
வெளிப்புற. (0180) - வெளிப்‌ 
புறத்தில்‌. 0ப18106 (ஈ) - அய 
லார்‌. (% inside) 

0ப15126 (8) - அளவை விடப்‌ 
பெரிய. 

outskirts (n) - புறப்‌ பகுதிகள்‌ 
(நகரம்‌). 

outsmart (4,8) - அதிகத்‌ தந்‌ 
தரத்துடன்‌ இரு. 

outspoken (a) - 
படையாகப்‌ பேசும்‌. 


உடனே, 


வெளிப்‌ 


outspread 


441 


overcast 


outspread (a) - பரவிய, 
விரிந்த. 

outstanding (a) - தலைசிறந்த, 
நிலுவையுள்ள. 

outstation (n) - புறவிடம்‌, 
தொலைவிட (க்‌ காசோலை). 

outstay (9) - நீண்ட காலம்‌ தங்கு. 

outstretched - விரிந்த 
(கைகளுடன்‌) 

outstrip (4) - விஞ்சு, மேம்படு. 

௦யியாஈ (0) - விளைச்சல்‌ அளவு, 
விளைவு. 

outvote (4) - பெரும்பான்மை 
வாக்கு பெற்று வெல்‌. 

outward (a) - புற(ப்பயணம்‌) 
outwardly (adv) - பரப்பில்‌. 
தெளிவாக. ௦பtward-bound 
(8) - வெளியே செல்லும்‌. 

outwear (V) - நாட்பட உழை. 

outweigh (4) - மிகுந்திரு. 

0utwit (v) - அறிவால்‌ வெல்‌, 
ஏய்‌. 

outwork (n) - புறவேலை. 0ப- 
worker (0) - புறவேலை செய்‌ 
பவா. 

001401 (2) - பயனில்‌ இல்லாத, 
பழுதடைந்த. 

048 (0) - கருமுட்டை. 049] (2) - 
முட்டை வடிவ. 04/8௫ (ஈ) - 
கருப்பை. 04816 (8) - முட்டை 
வடிவ. 

ovation (n) - பெரு வரவேற்பு, 
கைகொட்டி ஆர்ப்பரிப்பு 

oven (0) - அடுப்பு. Ovenware (n) 
* வெப்பத்தாங்கும்‌ ஏனங்கள்‌. 


over (adv, prep) - மேலே, மிகுதி 
யாக, குறுக்கே, முடிந்துபோன. 
over and above - தேவைக்கு 
மேலாக. head Over. ears - 
தலைக்குப்‌ புற,ஆர்வமிகுதி, 
over and over again - 
மீண்டும்‌ மீண்டும்‌. 

overact (9) - மிகையாக நடி. 

overall (a) - முழுதும்‌ தழுவிய. 
(0) - முழு மேலங்கி, முழுப்‌ 
படுக்கைக்கட்டு. 

வா (8) - வீசிஎறியும்‌ (பந்து). 

overarch (V) - மேலே வளைவாக 
அமை. 

overawe (4) - பெருமதிப்பும்‌ 
அச்சமும்‌ கொள்‌. 

overbalance (V) - சமநிலை 
இழந்து வீழ்‌, நடுநிலை இழ. 

overbear (v) - விஞ்சிக்‌ 8ழ்ப்‌ 
படுத்து. வீறாப்புக்‌ காட்டு. 0/6 
bearing (a) - ஆதிக்கம்‌ 
செய்யும்‌. 0Verbearingly (adv). 

06110 (4) - அதிக விலைக்குக்‌ 
கேள்‌ (ஏலம்‌). 

overboard (adv) - வெளியே 
(கப்பல்‌) 

overbook (4) - அதிகம்‌ பேருக்கு 
முன்பதிவு செய்‌. 

overburden (9) - மிகுசுமை ஏற்று. 

overcapitalize (4) - மிகு முதலீடு 
செய்‌. 0vercapitalization (n) - 
மிகுமுதலீடு செய்தல்‌. 

overcast (9) - மூடு (முகிலால்‌), 
மங்காலாக, இருளடை. 


overcharge 


442 


overpopulated 


overcharge (8) - அதிக விலை 
குறி, அதிகச்‌ சுமையேற்று. (% 
undercharge). overcharges 
() - மிகுபற்று, கட்டணம்‌. 

overcoat (n) - புறமேல்‌ சட்டை. 

overcome (4) - வெற்றியடை, 
வெல்‌, அடக்கியாள்‌. 

overcompensate (4) - மிகை 
யாக ஈடுசெய்‌. 

overconfidence (1) - மட்டுக்கு 
மீறிய தன்னம்பிக்கை. 

overcrop (4) - விடாது தொடர்ந்து 
பயிரிடுவதனால்‌ நிலைத்தை 
வறிதாக்கு. 

overcrowded (a) - மிகைக்‌ 
கூட்டமுள்ள, நெரிசலான. 
overcrowding (ஈ) - மிகு 
கூட்டம்‌. 

overdo (4) - அளவுக்கு மீறிச்‌ செய்‌. 

overdose (9) - அளவுக்கு மேல்‌ 
மருந்து. 

overdraft (n) - மேல்பற்று. 0461- 
draw (V) - அதிகம்‌ பணம்‌ எடு, 
மேல்‌ பற்றுகொள்‌. 0Verdrawal 


(1) - மிகு எடுப்பு. 

overdue (a) - கொடுபடாமல்‌ 
இருக்கும்‌, இன்னும்‌ வர 
வேண்டிய. 


overestimate (4) - அளவுக்கு 
மேல்‌ மதிப்பிடு. 

overflow (4) - வழிந்தோடு. 0Ver- 
ரி௦W jr - வழிந்தோடும்‌ ஜாடி. 
overflowing (a) - வழிந்‌ 
தோடும்‌, செழிப்பான. 

overgrow (4) - மண்டு, அளவுக்கு 
மீறிவளர்‌. 0461010810 (n) - 
மிகு வளர்ச்சி (உடல்‌ நலத்திற்‌ 
குக்‌ கேடான) 


overhang (4) - மேல்‌ தொங்கு. 

overhaul (4) - முழுதும்‌ பிரித்‌ 
தமை, பிரித்துப்‌ பழுதுபார்‌. 

overhead (a, adv) - தலைக்கு 
மேல்‌. 

overhead charges - மேற்‌ 
செலவுகள்‌. 

overhead tank - மேல்நிலைத்‌ 
தொட்டி. 

overhear (9) - ஒட்டுக்கேள்‌. 0/61- 
hearing (n) - ஒட்டுக்கேட்டல்‌. 

overland (8,807) - நிலவழியாக. 

overlap (4) - மற்றொன்றின்‌ மீது 
படிந்திடு, மேற்கவிந்து செல்‌. 

overlay (4) - மேல்‌ பதி, (1) - 
மேல்பதித்தல்‌. 

overleaf (a) - மறுபக்கத்தில்‌. 

overload (9) - மேற்பட்ட சுமை. 

overlook (4) - மேலிருந்து பார்‌, 
புறக்கணி. 

overlord (ஈ) - ஆண்டை. 

overmaster (4) - அடக்கு. 0Ver- 
mastering (n) - அடக்கல்‌. 

overmatch (6) - போட்டியிட்டு 
வெல்‌. 

overnice (a) - தேவைக்கு மேல்‌ 
மிகுவிருப்பமுள்ள. 

ovemight (adv) - முன்னிரவில்‌, 
சற்றே முந்தி. 

overpay (V) - கூடுதலாகப்‌ பணம்‌ 
கொடு. 0verpayment (nN) - 
மிகுகொடுபாடு. 

overpopulated (8) - மிகுமக்கள்‌ 
பெருக்கமுள்ள. 0Verpopula- 
tion (n) - தெரகைமக்கள்‌ 
பெருக்க மிகுதி. 


overpower 


443 


ovemwelm 


overpower (9) - அடக்கு, வெற்றி 
கொள்‌. 

overproduction (n) - மிகு 
உற்பத்தி, விளைவு. 

overprice (9) - அளவுக்கு மீறி 
விலைகுறி. 

overafe (4) - அளவுமீறி மதிப்பிடு. 

overreach (4) - அளவுக்கு மீறி 
அடைய விரும்பித்‌ தோல்வி 
யுறு. 

override - புறக்கணி, ஒதுக்கித்‌ 
தள்ளு. 

overriding (a) - அதிகச்‌ சிறப்‌ 
புள்ள, இன்றியமையாத. 

overrule (9) - மேலுரிமையால்‌ 
தள்ளுபடி செய்‌. 

overrun (4) - படை எடுத்து அழி. 

overseas (adv) - கடல்‌ கடந்த 
நாடுகளில்‌. (௮) - வெளிநாடு 
சார்‌; கடல்கடந்து பரவிய. 01/61- 
seas bank - Indian Over- 
5685 Bank. இந்தியக்‌ (கடல்‌ 
கடந்த) வங்கி. 

overseamen (n) - கடல்‌ கடந்த 
வர்‌. 

oversee (4) - கவனி, கண்காணி. 
overseer (1) - மேல்பர்ர்ப்‌ 
பவர்‌. 

overshadow (4) - இருளடை, 
மறையச்‌ செய்‌. 

overshoot (1) - இலக்குக்கு 
அப்பால்‌ சுடு, மிகைப்படுத்து. 

oversight (n) - கவனக்குறைவு. 

oversize (n) - விஞ்சளவு. 0ver- 
81260 (8) - விஞ்சளவுள்ள. 


oversleep (4) - மட்டுமீறித்‌ 


, தூங்கு. (0) - மட்டுமீறியதூக்கம்‌. 


overspend (9) - வரவுமீறிச்‌ 
செலவழி. 

overspread (/) - மேலே பரப்பிவை. 

overstate (4) - மிகைபடக்கூறு. 
overstatement - மிகைக்‌ 
கூற்று. 

overstay (V) - நீண்டகாலம்‌ தங்கு. 

overstep (4) - மீறு. 

overstock (n) - தேவை மீறிய 
இருப்பு. 

overstrain (9) - மட்டுமிஞ்சி இழு. 
(9- மட்டுமிஞ்சியஉழைப்பு. 

oversturf (4) - அளவுமீறித்‌ இணி. 

0497 (2) - ஒளி மறைவில்லாத, 
வெளிப்படையான. 

overtake (V) - மீறி மேல்‌ செல்‌. 

overtax (4) - அளவு மீறி வரிவிதி. 

overthrow (4) - தோற்கடி, ழே 
தள்ளு. . 

overtime (n) - மிகைநேரம்‌. 046 
06 wok - மிகை நேர வேலை. 

overtone (n) - குறிப்பு (இசை) 

overture (n) - தொடக்கம்‌, முன்‌ 
னுரை. 

overturn (V) - கவிழ்‌, குடைசாய்‌. 

overvalue (V) - மிகை மதிப்பிடு. 
overvaluation (n) - மிகை 
மதிப்பீடு. 

overwealy ()- மிகுகளைப்‌ படை. 

overweening (a) - இறுமாந்த, 
அளவுமீறிய தன்னம்பிக்கை 
யுள்ள. 

overwhelm (v) - மீறு, மிகு. 0Ver- 
whelming majority (n) - மிகு 
பெரும்பான்மை. 


overwind 


overwind (4) - அளவுக்கு மீறிச்‌ 
சுற்று. 

overwork - அளவுக்குமீறி 
வேலைசெய்‌. (1) - அளவுக்கு 
மீறிய வேலை. 

overwriting (n) - எழுதிய 
தன்மேல்‌ எழுதல்‌. 

oviform (8) - முட்டை வடிவ. 

ovine (8) - செம்மறிஆடு போன்ற. 

oviparous (a) - முட்டையிடும்‌. 
ovoid (a) - முட்டைவடிவ. 
ovule (n) - சூல்‌. 0vular (a) - 
சூல்வடிவ. 

ovum (Nn) - கருமுட்டை. 

owe (V) - கடப்பாடுகொள்‌. 

owing (8) - செலுத்த வேண்டிய. 
owing to - காரணத்தினால்‌. 

owl (n) - ஆந்தை. 011586 (a) 
0416 (n) - ஆந்தைக்குஞ்சு. 

௦ (4) - கொண்டிரு, உடைய 
வராக இரு. 04 (௮) - சொந்த 
மான, தனக்கேஉரிய, உடந்தை 
யான. 6 (ஈ) - சொந்தக்‌ 
காரர்‌. Ownership (ற) - 
உடைமை, தன்னுரிமை. 

ox (n) - oxen (pl) - எருது. OXDOW 
(॥) - நுகத்தடி. 

oxide (n) - ஆக்சைடு, உயிரி, 
கூட்டுப்பொருள்‌. 010126 (4) - 
ஆக்கசிஜன்‌ஏற்றம்‌ செய்‌. 0%- 
dization (ஈ) - ஆக்சிஜன்‌ ஏற்றம்‌ 
செய்தல்‌. 0Xரபizer (ஈ) - 
ஆக்சிஜன்‌ ஏற்றி. 

oxonian, Oxon (n) - ஆக்ஸ்‌ 

போர்டு பல்கலைக்கழப்‌ பட்டம்‌ 

பெற்றவர்‌. 


444 


pacific 


oxygen (n) - ஆக்சிஜன்‌, உயிர்‌ 
வனி. 
oxymoron (ஈ) - முரண்‌ அணி. 
oyster (n) - சிப்பி, கிளிஞ்சல்‌. 
oyster fam - சிப்பிப்‌ பண்ணை. 
02016 (n) - ஒருவகை உயிர்வளி. 
ozone layer (ஈ) - ஓசோன்‌ 
அடுக்கு. (வான வெளியில்‌) 
ஞாயிற்றிலிருந்து வரும்‌ பூற 
ஊதாக்‌ கதிர்வீச்சைத்‌ தடுத்து 
நிறுத்துவது. 


P 


P - parking : நிறுத்துமிடம்‌. 

0 - page : பக்கம்‌. PP - pages : 
பக்கங்கள்‌. 

pa (ஈ) - அப்பா (குழந்தை 
வழக்கு), 0.8. ஓராண்டிற்கு. 

pace (1) - காலடியளவு, தாண்டு 
மளவு, நடைவிரைவு நடை. (94) 
- அடிமேல்‌ அடிவைத்துநட, 
முன்னும்‌ பின்னும்‌ நட, 
விரைவை உறுதிசெய்‌. 

pace (prep) - பொறுத்தவரை. 

pace-maker (n) - ஓட்டக்காரர்‌, 
மாதிரி, இதயமுடுக்கி. 

pachyderm (n) - தடித்த தோல்‌ 
விலங்கு - யானை. 

pacific (a) - அமைதிவிரும்பும்‌. 
pacifically (adv) Pacific 
0௦68 - பசிபிக்‌ பெருங்கடல்‌. 
pacifism (nN) - அமைதிக்‌ 
கொள்கை. pacifist (ஈ) - 
அமைதிக்கொள்கையர்‌. 


pacify (v) - அமைதிப்படுத்த, 
அமைதிநிலைநாட்டு. 

pacification (n) - அமைதியை 
நிலைநாட்டல்‌. 

pack (9) - கட்டு, குப்பியில்‌ அடை, 
கூடு, நிரம்பு, கெட்டியாகு 
(பனி), தூக்கிச்‌ செல்‌. 

pack (1) - கட்டு, சிப்பம்‌, கட்டு 
பொருள்‌ (சாக்கு), தொகுதி, 
அட்டைப்பெட்டி, குழு, டது 
மூட்டை. 

package (n) - கட்டு, பொட்‌ 
டணம்‌, பெட்டி. 

package (4) - கட்டு. package 
068! (N) - முன்மொழிவுகள்‌. 
packaging (n) - கட்டு 
பொருள்‌. package holiday, 
£௦பா - கட்டணச்சுற்றுலா, 020- 
age store - மதுக்கடை. 

pack-animal.- பொதிவிலங்கு 
(குதிரை, கழுதை]. 

packer (n) - கட்டுபவர்‌, கட்டும்‌ 
எந்திரம்‌. 

packice - பனிக்கட்டி. 

pack saddle -‘sட்டுச்சேணம்‌. 

pack-thread - கட்டுநூல்‌, கயிறு. 

packet (n) - பொட்டலம்‌, 
சிப்பம்‌, அதிக அளவு பணம்‌. 


packing (n) - கட்டுதல்‌, அடைத்‌ |. 


தல்‌, கட்டும்‌ பொருள்‌ (அட்டை). 


pact (n) - உடன்படிக்கை, ஒப்‌ 
பந்தம்‌. 

080 (॥) - அட்டை, மெத்தை, 
திண்டு (4) - இணி. 


padding (ஈ) - அடைபஞ்சு. 
29 


paddle (1) - துடுப்பு, கலக்கி (9) - 
கைகால்களை அடித்து நீரில்‌ 


விளையாடு, 
தள்ளு. 

paddle-boat - துடுப்பாழிப்‌ 
படகு. 

paddle-steamer - துடுப்பாழி 
நீராவிக்கலன்‌. 

paddle-wheel - துடுப்பாழி. 

paddling pool - குழந்தைகள்‌ 
அடித்து விளையாடும்‌ ஆழ 
மற்ற குட்டை. 

paddock (n) - குதிரைக்களம்‌, 
பந்தயக்‌ குதிரை அல்லது ஊர்தி 
நிற்குமிடம்‌. 

paddy (n) - நெல்‌. paddy-field - 
நெல்‌ வயல்‌. 

paddy (n) - 8ற்றம்‌. 

padlock (n) - தாழ்ப்பாள்‌, பூட்டு. 
(9) - தாழ்ப்பாள்‌ அமை. 

padre (n) - ஆயர்‌, குரு. 

0868 (n) - வெற்றிப்பாடல்‌, 
புகழ்பாடல்‌. 

paediatrics (n) - குழந்தை 
மருத்துவம்‌. pediatrician (6) - 
குழந்தை மருத்துவர்‌. 02600- 
philia (0) - குழந்தை நாட்டம்‌. 

080 (॥) - பணியாள்‌, பக்கம்‌ 
(வரலாறு) (6) - புத்தகப்‌ பக்கங்க 
ளுக்கு எண்ணிடு, 0308 (n) - 
தொலைஅழைப்பி. ற./ker - 
பக்கம்‌ பண்ணி. 

pageant (n) - வண்ணமிரு 
காட்சி, வண்ணமிகு ஊர்வலக்‌ 
காட்சி. pageantry (ஈ) - கண்‌ 
கவர்காட்சி. 


துடுப்பினால்‌ 


paginate 


446 


pallet 


paginate (V) - பக்க எண்ணிடு. 
pagination (n) - பக்க எண்ணி 
டல்‌. 

080008 (ஈ) - கோவில்‌, கூர்ங்‌ 
கோபுரம்‌. 

pail (n) - வாளி, றரப। (8) - வாளி 
யளவு. 

pain (nN) - வலி, நோவு, அலுப்பு 
ஏற்படுத்துபவர்‌. 

pains (nN) - முயற்சி, பிள்ளைப்‌ 
பேற்று வலி. 

painstaking (a) - கவனத்துடன்‌, 
முயற்சியுடன்‌. 

paint (n) - வண்ணக்குழைவு. (4) 
- வண்ணம்‌ பூசு. விபர (1) - 
ஓவியம்‌, சித்திரம்‌. றவா£சா () 
* ஓவியர்‌, படகுக்‌ கயிறு. 

paint-box - வண்ணக்‌ குவளை. 

paint-brush - வண்ணத்தூரிகை. 

paintwork (0) - வண்ண வேலைப்‌ 
பாடு. 

pair (n) - இரட்டை, இணை. (6) - 
இணை, ஒன்று சேர்‌. 

pal (1) - கூட்டாளி, நண்பன்‌. (9) - 
நண்பனாகு. pally (௮) - நட்‌ 
புள்ள. 

palace (n) - அரண்மனை, 
மாளிகை. palatial (a) - 
அரண்மனைபோன்று. 

paladin (n) - வீரன்‌. 

palaeography (n) - தொன்மை 
எழுத்தியல்‌. 

palaeontology (1) - தொல்லுயிரி 
இயல்‌. 

palaeontologist (n) - தொல்‌ 
லுயிரி இயலார்‌. 


0818602010 (a, n) - தொல்லூழி. 

palaeolithic (a) - தொல்‌ கற்‌ 
கால. 

palanquin (n} - பல்லக்கு: 

palatable (a) - wனத்திற்கினிய. 
palatably (adv). 

palatal (8, n) - அண்ண ஒலி. 

palate (n) - அண்ணம்‌. palatine 
(॥) - அண்ண எலும்பு. 

palatinate (n) - ஆட்சிஉரிமைப்‌ 
பகுதி. 

palaver (n) - அமளி, உரையா 
டல்‌. 

pale (1) - வெளிறிய, மங்கலான. 
paley (adv). 

pale (4) - வெளிறு, மங்கலாகு. 
pallor (n) - வெளிறல்‌. 

0916 (n) - வேலி, எல்லை, வேலிக்‌ 
கால்‌. 

palette (n) - வண்ணம்‌ குழைக்‌ 
கும்‌ தட்டு. (ஓவியர்‌). ற௮laette 
[6 - வண்ணங்‌ குழைக்குங்‌ 
கத்தி. 

palfrey (n) - மட்டக்‌ குதிரை. 

palisade (ஈ) - கழி, வேலி, 
கம்பிவேலி, வேலிக்கால்திசு 
(தாவரஇலை). palisades 
(॥) - செங்குத்துப்பாறைகள்‌ 
(ஆறு). 

pall (v) - சுவையற்றதாகு. 031 (1) 
- பிணச்‌ எல, படலம்‌ (இருள்‌). 
pall - bearer - பிணப்பெட்டி 
தூக்குபவர்‌. 

paltet(n) - சரக்கு உயர்ந்து 
மேடை, வைக்கோல்‌ மெத்தை. 


palliate 


447 


panel 


palliate (v) - தணி (வலி), 
பொறுத்தருள்‌. ஓிiation (7) - 
தணித்தல்‌, மன்னித்தல்‌. 

palliative (nN) - வலி தணிப்பி 
(மருந்து), தீங்குகுறைப்பி. 

palm (Nn) - அங்கை, உள்ளங்கை, 
பனை (4) - உள்ளங்கையில்‌ 
மறை, உள்ளங்கையால்‌ அடி. 
palmy (a) - palmoil - பனை 
எண்ணெய்‌. Palm Sunday - 
குருத்தோலை ஞாயிறு. 081 
015686 - தாளி நோய்‌, பஈன 
நோய்‌. 

palmate (a) - உள்ளங்கை வடிவ. 

palmer (n) - புண்ணிய வழிப்‌ 
போக்கர்‌. 

palmistry (n) - கைவரி நூல்‌. 
palmist (n} - கைவரி நூலார்‌. 

palmyra (n) - பனைமரம்‌. 

palpable (a) - எளிதில்‌ புலப்‌ 
படக்கூடிய, தொட்டு உணரத்‌ 
தக்க. palpably (a). 

palpitate (v) - நடுங்கு, துடி. 
palpitation (n) - நடுங்கல்‌, 
துடித்தல்‌. 

palsy (n) - நடுக்கு வாதம்‌, பக்க 
வாதம்‌. 

palsied, (a) - பக்க வாதமுள்ள. 

paltry(a) - சிறுஅளவுத்‌ (தொகை), 
சிறப்பற்ற, பயனற்ற. 

ply (8) - வெளுத்த, மங்கலான. 

08928 - புல்‌ சமவெளிகள்‌. 

pamper (4) - செல்லங்கொடுத்‌ 
துக்‌ கெடு. 

pamphlet (n) - துண்டுவெளி 
யீடு. றamphleteer (nN) - துண்டு 
வெளியீடு எழுதுபவர்‌. 


றக (॥) - தாலம்‌, தட்டு, சட்டி. 
pancake (n) -தோசை, அடை, 
pancake landing - நெருக்கடி 
இறங்கல்‌. (8) - சரளைக்‌ 
கற்களைக்‌ கழுவு, கடுங்குறை 
கூறு, அகல்‌ கோணப்‌ படம்‌ பிடி. 

panacea - அனைத்து நோய்‌ 
நீக்கி, 

Pan'- Americanism (n) - 
அமெரிக்கக்கண்ட நாடுகளின்‌ 
ஒற்றுமை உணர்ச்சி. 

panchayat (n) - ஊராட்சி. 
panchayat board - ஊராட்சி 
மன்றம்‌, கழகம்‌. panchayat 
பார - ஊராட்சி ஒன்றியம்‌. 

pancreas (nN) - கணையம்‌ 
(சுரப்பி). 

pancreatic (a) - கணையம்‌ சார்‌. 

panda (ஈ) - கரடி போன்ற பெரு 
விலங்கு (னா). 

panda car - பெரும்‌ சுற்று ஊர்தி 
(காவலர்‌). 

pandemic (a) - முழுதுமாகப்‌ 
பரவு (நோய்‌) ஒ. endemic, 
epidemic. 

pandemonium (n) - பெருங்‌ 
குழப்பம்‌. 

pander (v) - இழிசுவை நிறை 
வேற்று. (11) - காமத்தரகன்‌ 

pane (1), - கண்ணாடித்தகடு, 
பலகணிச்சட்டம்‌. 

panegyric (n) - புகழ்மொழி. 

panel (1) - மரச்சட்டம்‌, தகடு, 
குழு. (4) - சட்டம்‌ அமை. 021௦ 
beater - ஒடுக்கு எடுப்பவர்‌ 
(ஊர்தி). panel truck - ஈரக்கு 
ஒப்படைப்பு ஊர்தி. 


pang 


ஓanஏ (ஈ) - தாளா வலி, கொடுந்‌ 
துன்பம்‌. 

pan-handle (n) - நீட்டு நிலப்‌ 
பகுதி. (4) - பிச்சை எடு. 

panic (ஈ) - பேரச்சம்‌, பரபரப்பு. 
panic stations - எச்சரிக்கை 
நிலை. panicky (a) - அச்‌ 
சப்படும்‌. panic-stricken (a) - 
அச்சநிலை. 

panjandrum (n) - கற்பனைப்‌ 
பெருமகன்‌, தற்பகட்டாளர்‌. 

pannier (n) - ஒரிணை தொங்‌ 
குபை (ஊர்தி, குதிரை) 

panoply (n) - கவசம்‌, பகட்டுக்‌ 
காட்சி. panoplied (a). 

panorama (n) - கவின்மிகு 
காட்சி ஓவியம்‌. காட்சி. றகா- 
oramic (a). 

panpipes (n) - நறுக்கமை 
இசைக்கருவி. 

pansy (n) - பூஞ்செடி வகை, 
ஓரினப்புணர்ச்சியாளர்‌. 

pant (4) - பெருமூச்செறி, அவா 
கொள்‌ (பழிவாங்கு)(॥) - பெரு 
மூச்சு. pantingly (adv). 

pantaloon (n) - கோமாளி, நீள்‌ 
கால்சட்டை. 

pantheism (n) - உலகே கடவுள்‌ 
என்னுங்கொள்கை. pantheist 
(॥) - இக்கொள்கையர்‌. 

pantheon (n) - கடவுள்‌ கோயில்‌, 
மக்கள்‌, கடவுளர்‌... 

panther (n) - சிறுத்தைப்புலி 

panties (ஈ) - மகளிர்‌ இறுக்க 
ஆடை. டி 

pantihose (1) - இறுக்க ஆடை. 

pantile (n) - மை ஒடு, மங்களுர்‌ 
ஓடு. 


448 


papier-mache 


pantograph (ஈ) - படிவரை 
கருவி, மின்வாங்கி, 

pantomine (n) - ஊமைக்கூத்து, 
அவிநயக்‌கூத்து. 

pantry (6) - சமையல்‌ பொருள்‌ 
அறை. 

pants (1) - நீள்கால்சட்டை. 

றap (ஈ) - அரைக்கெட்டிநிலை 
உணவு (குழந்தை, முடியாதோர்‌), 
பயனற்ற படிக்கும்‌ பொருள்‌. 

papa (0) - அப்பா. 

papacy (n) - போப்பாண்டவர்‌ 
பதவி, போப்பாண்டவர்‌ஆட்சி. 
papal (8) - போப்புக்குரிய. 

paper (0) - தாள்‌, செய்தித்தாள்‌, 
ஆவணம்‌, வினாத்தாள்‌. 01 08- 
றர - கொள்கை அளவில்‌, 
எழுத்தில்‌. ௮ 080௦1 tiger - தாள்‌ 
புலி, வெற்றுப்புலி. (4) - சுவர்‌ 
தாள்‌ ஒட்டு. papery (a) - 
தாள்போன்று. 

paper-back - தாளட்டை. (ப்‌ 
பதிப்பு) 

paper boy - தாள்போடும்‌ 
சிறுவன்‌. 08081 ஏரா - தாள்‌ 
போடும்‌ சிறுமி. 

paper-chase - தாள்தட வழி 
ஒட்டம்‌. 

paper-ciip - தாள்கவ்வி. 

paper-knife - தாள்‌ (நறுக்கு) 
கத்தி. 

paper-mi| - தாள்‌ ஆலை. 

paper-money - தாள்‌ பணம்‌. 

paper-weight - தாள்பறக்கா 
எடை. 

paper-work - 
(அலுவலகம்‌). 

papier mache (n) - கான்‌ 
பரப 


எழுத்துவேலை 


papist 


449 


paramour 


papist (nN) - உரோமன்‌ கத்‌ 
தோலிகர்‌. 

paprka (ஈ) - இனிப்பு (சிவப்பு) 
மிளகு வகை. 

papyrus (n) - தாள்புல்‌, புல்‌ 
வகை. 

par (ஈ) - சரிநிகர்‌, சரிவீச்சு எண்‌ 
ணிக்கை (குழிப்பந்தாட்டம்‌) 
par of exchange - சரிநிகர்‌ 
செலாவணி. 0 8 par with - 
சரிநிகர்‌ நிலையில்‌. 

parable (n) - நீதிக்கதை. 

parabola (n) - மாலை வளைவு, 
யரவளை. 

parabolic (a) - பரவளைவுள்ள. 

parachute (n) - விண்குடை, 
குடை. 

parachutist (n) - விண்குடையர்‌. 

parade (nN) - படை அணிவகுப்பு 
9. marchpast. parade 
ஏர௦பாப்‌ - அணிவகுப்புத்‌ இடல்‌. 
un. identification parade. 

றaradigm (ஈ) - மாதிரி, மேற்‌ 
கோள்‌ வாய்பாடு. verb para- 
வீர - வினை மேற்கோள்‌ 
வாய்பாடு. 

paradise (n) - விண்ணுலகம்‌, 
சொர்க்கம்‌, துறக்கம்‌ (% 61). 

paradox. (1) - முரண்‌, முரண்‌ 
கூற்று. paradoxical (a) - முர 
ணான. 

paraffin (0) - வெண்மெழுகு. 

paragon (n) - சிறந்த எடுத்துக்‌ 
காட்டு, முன்மாதிரி. 

. paragraph mark - பத்திக்குறி, 
சிற்றறிக்கை (செய்தித்தாள்‌). 
(4) - பத்திபிரி. ஓ.$12122. 

parakeet (n) - சிறுகிளி. 


paralipsis (n) - பாவனைக்‌ 
குறிப்பணி. 

parallax (n) - இடமாறு தோற்‌ 
றம்‌. றா ௦ - இட மாறு 
தோற்றப்பிழை. 

parallel (n) - இணைகோடு. (8) - 
இணையான, ஒருபோக்கான. 
(9) - ஒத்திர. 

parallelogram (n) - இணைகாரம்‌, 
இணைவகம்‌. parallelogram 
of 100065 - இணைகர விசை 
கள்‌. 

paralyse (4) - பக்கவாதத்திற்கு 
உட்படு, செயலறு. paralysis 
(8) - பக்கவாதம்‌. paralytic (8) 
- பக்கவாதமுள்ள. (1) - பக்க 
வாத நோயாளி. 

paramagnetism (n) - ஒரு 
முனைக்காந்தம்‌. 0818௱80- 
netic (8) - ஒருமுனைச்‌ காந்த 
முள்ள. 

paramedical (8) - மருத்துவ 
உதவிசார்‌. (71) - மருத்துவ உதவி 
யாளர்‌. 

parameter (1) - சாராமாறி, 
சுட்டளவு, வரம்பு. 

paramilitary (6) - துணைப்‌ 
போர்ப்படை சார்‌. றகா௮௱ர;- 
tary force - துணைப்‌ போர்ப்‌ 
படையினர்‌. 

paramount (a) - முதன்மை 
யான, எல்லாவற்றிற்கும்‌ 
மேலான. றaramountcy (n) - 
முதன்மை. 

paramour () - கள்ளக்காதலர்‌. 


parapet 


450 


parity 


parapet (n) - கைப்பிடிச்சுவர்‌. 

paraphernalia (n) - உடைமை 
கள்‌, துணைக்‌ கலங்கள்‌. 

paraphrase (8) - பொழிப்புரை. 
(/)- பொழிப்புரை எழுது. 

parashooter (n) - குதிகுடையா 
ளரை எதிர்த்துச்‌ சுடுபவர்‌. 

parasite (n) - ஒட்டுண்ணி. 0219- 
siti (॥) - ஒட்டுண்ணி 
வாழ்வு. parasitically (adv). ஓ 
saprophyte. 

parathyroid (n) - துணைத்‌ 
தொண்டைச்சுரப்பி.ஒ. thyroid. 

parasol (n) - குடை. 10/21 para- 
501 - வெண்கொற்றக்‌ குடை. 

paratroops (n) - குதிகுடைப்‌ 
படைவீரர்கள்‌. 

parboil (4) - வேகவை, புழுக்கு. 
parboiled rice - புழுங்க லரிசி. 
பா. raw rice. 

parcel (n) - சிறுகட்டு, சிப்பம்‌, 
பொட்டலம்‌. (4) - பொட்டலங்‌ 
கட்டு. parcel bomb - அஞ்சல்‌ 
குண்டு. 081061 post - சப்ப 
அஞ்சல்‌. 

parcener (n) - பங்காளி உறவு. 

parch (9) - உலரச்செய்‌, வறு, 
வாட்டு, வெடிக்கவை. 

parchment (n) - தாள்போன்ற 
தோல்‌. 

080 (॥) - சிறுத்தை (பழைய 
வழக்கு]. 

021001 (0) - மன்னிப்பு, பொறுத்‌ 
தருளல்‌ (4) - மன்னி. 020019- 
ble(a)- மன்னிக்கக்‌ கூடிய. 081- 
ner (nN) - பாவ மன்னிப்புச்‌ 
ஒட்டு விற்பனையாளர்‌. 


0௨% (\)- வெட்டு (ரசம்‌), தோலைச்‌ 
ஜவு, உரி, குறை (செலவு) 02/- 
ings () - உரிப்புகள்‌, சீவல்கள்‌ 

parent (n) - பெற்றோர்‌ (தாய்‌, 
தந்தை) 0861 plant - தாய்‌ 
செடி. றகாசாtal (8) - பெற்‌ 
றோருக்குரிய. parentally (adv} 
- parenthood (n) - பெற்றோர்‌ 
நிலை 

parent company - தாய்‌ நிறுமம்‌ 

Parent - Teacher Association 
PTA பெற்றோர்‌ ஆசிரியர்‌ கழகம்‌. 

parental care - பெற்றோர்‌ பாது 
காப்பு 

parental love - தாயன்பு. 

parenthesis (n) - இடைத்‌ 
தொடர்‌, செருகுகொடர்‌, வட்ட 
வடிவ அமைப்புகள்‌. 11 றகா6- 
thesis - வட்ட அடைப்புக்குள்‌. 
parenthetical (a) - வட்ட 
அடைப்புக்குறிசார்‌ றarentheti- 
cally (adv). 

par excellence (adv) - ஒப்புயர்‌ 
வற்ற 

pari passu (804) - இணையாக 

Parish (n) - துணை மறை மாவட்‌ 
டம்‌, துணை மறை மாவட்டத்‌ 
தார்‌ parish pump - உள்ளூர்‌ 
அலுவல்சார்‌. 

parishioner (n) - துணை மறை 
மாவட்டத்தார்‌ 

parish clerk - துணை மறை 
மாவட்ட எழுத்தர்‌. 

parity (n) - ஒப்பு, சரிநிகர்‌, சரிநிகர்‌ 
செலவாணி parity of ex- 
change - சரிநிகர்‌ செலாவணி 
அலுவலக (அரசு) வீதம்‌ 


park 


park - பூங்கா. 200logical park - 
விலங்கியல்‌ பூங்கா. (8) - 
நிறுத்துமிடம்‌ (ஊர்தி), விட்டுச்‌ 
செல்‌ (மூட்டை முடிச்சு). உட்‌ 
கார்‌. 

parkland - புல்வெளி. 

parkway - பூங்காச்‌ சாலை. 

parking (n) - நிறுத்தல்‌ (ஊர்தி 
நிறுத்துமிடம்‌). 

parking-lot - ஊர்தி நிறுத்தும்‌ 
பூங்கா. 

parking meter - நிறுத்துகட்டண 
மானி (ஊர்தி) 

parking ticket - தவறுதலாக 
நிறுத்தியதற்குத்‌ தண்ட அறி 
விப்பு. 

parlance (n) - சொல்‌ வழக்கு !6- 
gal parlance - சட்டச்‌ சொல்‌ 
வழக்கு 

parley (n) - போர்‌ஒப்பந்தப்‌ பேச்சு 
(4)- போர்‌ஒப்பந்தம்‌ பேசு. 

parliament (n) - நாடாளு 
மன்றம்‌, மக்களவை. 081112- 
ment election - நாடாளு 
மன்றத்‌ தேர்தல்‌ றகrliamentary 
bate - நாடாளுமன்ற வாதம்‌ 
parliamentarian (n) - 
நாடாளுமன்ற நாவலர்‌. 

parlour (n) - வரவேற்பறை, 
கூடம்‌, நிலையம்‌, ஸeauty 
parlour - அழகு நிலையம்‌ 
parlour game - வீட்டுச்‌ சொல்‌ 
விளையாட்டு 

parlous (8) - தீய, இடர்மிக்க. 

parochial (a) - திருச்சபைத்‌ 
துணை மறைமாவட்ட, குறு 
இய parochialism (nN) - குறு 
இய பான்மை 


451 


parson 


parody (1) - போலி, தழுவுதல்‌, 
ஏளனம்‌, 

parody (v) - வேடிக்கையாகப்‌ 
பின்பற்றிச்‌ செய்‌. 

parodist (n) - போலியாகச்‌ செய்‌ 
பவர்‌. 

parole (n) - உறுதிமொழி விடு 
விப்பு (கைதி) (4) - இவ்வுறுதி 
மொழி பேரில்‌ விடுவி. 

paronym (1) - பகுதித்‌ தொடர்‌ 
புடைய சொல்‌ 

paroxysm (n) - உணர்ச்சி பொங்‌ 
கல்‌, பீறிடல்‌. 

parquet (n) - மரச்சதுரத்‌ தரை 

parricide (n) - தந்தைக்‌ கொலை, 
இக்கொலை செய்பவர்‌. 

parrot (n) - கிளி, கிளிப்பிள்ளைப்‌ 
போல்‌ செய்பவர்‌ (4) - திரும்‌ 
பத்‌ திரும்பக்‌ கூறு. றலா௦! fash- 
100 - இளிப்பிள்ளைபோல்‌ 


செய்தல்‌. 
parry (4) - தடு, தவிர்‌. (1) - 
தடுத்தல்‌ கட்டுதல்‌ 


parse .(v) - சொல்‌ இலக்கணம்‌ 
கூறு (1) - சொல்‌ இலக்கணம்‌ 
கூறல்‌. 

0856௦ (0) - பார்செக்‌, விண்மீன்‌ 
தொலை அலகு (19% 101? 
மைல்கள்‌) 

parsimony (1) - செட்டு, கஞ்சத்‌ 
தனம்‌ ்‌ 

ஓ. economy, miserliness 

parson (n) - ஆயர்‌, சமயகுரு. 
parsonage (n) - ஆயர்‌ 
இல்லம்‌. 


part 


452 


parturition 


part (n) - பாகம்‌, பகுதி, உறுப்பு, 
உறுப்பினர்‌, நாடகப்‌ பாடப்‌ 
பகுதி. party (804) - பாதி. 
partly (adv) - ஓரளவுக்கு (% 
whole) 

part exchange - பகுதிச்‌ செலுத்‌ 
துகை; பரிமாற்றம்‌ 

part of speech - சொல்‌ வகை 
கள்‌. 

part-owner - பகுதிஉரிமையாளர்‌ 
part-ownership - பகுதி 
உரிமை 

part-singing - பகுதிப்‌ பாடல்‌ 

0811-5000 - பகுதிப்‌ பாடல்‌ 
(பகுதிகள்‌ கொண்டது) 

parttime - பகுதிநேரம்‌ ( ரப 
time) 

parttime job - பகுதி நேர வேலை 
parttime worker - பகுதிநேர 
வேலையாள்‌. 

partake (v) - கலந்து கொள்‌, 
உணவு கொள்‌. 

parthenogenesis (n) - கருவுறா 
(கன்னி) இனப்‌ பெருக்கம்‌ - 
இழின உயிர்‌ 

partial (8) - பாதியளவு. ஒருதலை 
யான, (X impartial) partiality 
(1) - ஒரு தலை, சார்பு காட்டல்‌ 
partially (adv) பாதியளவுள்ள 

participate (v) - கலந்து கொள்‌ 
participant (n) - கலந்து கொள்‌ 
பவர்‌றarticipation (nN) - கலந்து 
கொள்ளல்‌ 

participle (n) - எச்சவினை - 
கொண்டு இருக்கிறான்‌, இருந்‌ 
தான்‌ participial (a) - எச்ச 
வினைசார்‌. 


paticle (n) - துகள்‌, இம்மி றகா- 
ticle physics - துகள்‌ இயற்‌ 
பியல்‌ 

parti-coloured - பல்வண்ண 
முள்ள 

particular (a) - குறிப்பிட்ட, 
தலைப்பட்ட, சிறப்பான உன்‌ 
னிப்புள்ள. 1 றஅா£iபேar - 
குறிப்பான (% 060813). 

particular (௫) - உண்மை, தகவல்‌, 
விளக்கம்‌. 

particularity (n) - தனிப்பட்ட 
தன்மை, துல்லியம்‌ 

particularize (4) - குறிப்பிட்டுக்‌ 
கூறு, இனங்காட்டு ற௮ஙீபேaர்‌- 
zation ,(n) - இனங்‌ காட்டல்‌ 
particularly (adv) - சிறப்பாக 

பார (॥) - பிரியாவிடை, 
வாகுபிரித்த (முடி) 

parting shot - வெறுப்புக்‌ குறிப்பு 
ஓ parthian shot 

partisan (n) - ஆர்வலர்‌, ஒரு 
தலைச்சார்பாளர்‌, போராளி, 
(8) - ஒரு தலையான ஓன!ர5கn- 
ship (n) - தலைச்சார்பு. 

partition (n) - பிரிவினை, பிரிந்த 
பகுதி, தடுப்பு (\) - பிரிவினை 
செய்‌, பிரி. 

partner (nN) - பங்காளர்‌, கணவன்‌ 
அல்லது மனைவி, இணைந்து 
ஆடுபவர்‌ (\) - இணைந்து ஆடு 
பவராக இரு. partnership (nN) 
* கூடடாணமை. 

partridge (n) - கெளதாரி 

parturரfion (n) - ஈனுதல்‌, குட்டி 
போடுதல்‌, பிள்ளை பெறல்‌ 


party 


party (0)- கட்சி, கூட்டம்‌, தரப்பு, 

- விருந்து. 

party line - தொலை வடக்கம்பி, 
ஆரசியல்‌ கட்சியின்‌ அலு 
வலாண்மைக்‌ கொள்கைகள்‌ 

party politics - கட்சி அரசியல்‌ 

party spirit - கட்சியுணர்வு, பற்று. 

pan) wal - பிரிப்புச்சுவர்‌ (சொத்து) 

par value (n) - முகப்பு வலை. 

par-venu (n) - நடீர்ப்‌ பணக்‌ 
காரன்‌ 

pass (4) - வெற்றிபெறு (தேர்‌ 
வில்‌), கடந்துசெல்‌, அனுப்பு, 
கழி, மறை, நிறை வேற்று, 
தண்டனை வழங்கு. 

pass (ஈ) - வெற்றி(தேர்வு), 
நுழைவுச்சீட்டு, பயணச்சீட்டு, 
செலுத்தல்‌, கணவாய்‌, அசைவு 
(கை). 

0858-0001 - பற்று வரவுக்‌ கைச்‌ 
சாத்து. 

pass-degree - தேர்வுநிறைவுப்‌ 
பட்டம்‌. 

pass-key -உட்செல்திறவு கோல்‌, 
முதன்மைத்‌ திறவுகோல்‌. 

pass-laWw -வரம்புச்சட்டம்‌. 

0855-4010 - குறிப்புச்சொல்‌. 

passeny (n) - வழிச்செல்பவர்‌. 

passable (a) - கடக்கக்கூடிய 
(சாலை), போதிய. றassably 
(adv). 

passage (n) - கழிதல்‌ (காலம்‌), 
கடந்துசெல்லல்‌ (ஊர்தி), உட்‌ 
செல்‌ உரிமை, பயணச்‌ ட்டுக்‌ 
கட்டணம்‌. 

passage-way (n) - இடைவழி, 
ஊடுவழி, வழி(மூக்கு),நூல்‌ 
பகுதி. 

passenger (0) - பயணி. 


453 - 


Pass-over 


passim (adv) - இங்குமங்கும்‌, 
முழுதும்‌ (நூல்‌). 

passing (adv)-வழிச்செல்‌, சிறிது 
நேரமுள்ள, தற்செயலான. 

passing (1) - கழிதல்‌ (நேரம்‌), 
முடிவு, இறப்பு. 

passion (ஈ) - உளளஎழுச்சி - 
வெறுப்பு, விருப்பு, காதல்‌, 
விருப்பம்‌, ஆர்வம்‌ the 085- 
$0 - இயேசுபெருமான 
இறப்புத்துள்பம்‌. 

passion flower - ஒளிர்நிறப்பூச்‌ 
செடி. 

passion fruit - ஒளிர்நிறப்பூச்‌ 
செடிப்‌ பழம்‌ (உண்ணத்தக்கது) 

passion play - இயேசுபெரு 
மான்‌ இறப்புத்துன்ப நாடகம்‌. 

Passion Sunday - 40 நாள்‌ 
உண்ணா நோன்பின்‌ ஐந்தாவது 
ஞாயிறு. 

Passion Week - ஐந்தாம்‌ 
ஞாயிறு, குருத்தோலை ஞாயிறு 
ஆகிய இரண்டிற்கும்‌ இடைப்‌ 
பட்ட வாரம்‌. 

passionate (a) - உளஎழுச்சி 
மிக்க, உணர்ச்சியை, பற்று 
மிக்க, பாசமுள்ள, கவரத்தக்க. 
passionately (adv). 

passive (9) - 8ழ்ப்படிதலுள்ள, 
வினை குறைவான, செயலற்ற, 
ஊக்கங்குறைந்த passive 
940106 - செயப்பாட்டுவினை 
9. active. 

passive (n} - செயப்பாட்டு 
வினை . passively (adv) pas- 
sive resistance - ஒத்துழைப்பு 
மறுப்புத்தடை. 

Pass-over (1) - யூதர்‌ விடுதலை 
விழா. 


passport 


454 


patent - office 


passport (n) - கடவுச்சீட்டு, 
அடையும்‌ வழி. 

ast (a) - கழிந்த, கடந்த, பழம்‌, 
இறந்தகால. 0851095161 - 
வல்லுநர்‌. 

past (nN) - கடந்த காலம்‌, பழங்‌ 
காலம்‌, கடந்த கால வாழ்க்கை, 
இறந்தகாலம்‌. 

past (prep) - அப்பால்‌, கடந்து, 
பின்‌, வரையறைக்கு அப்பால்‌. 

past (adv) - ஒரு பக்கத்திலிருந்து 
மற்றொரு பக்கத்திற்கு. 

pasta (Nn) - வடவம்‌ போன்ற 
பொருள்‌. 

paste (n) - பசை, கூழ்‌, பிசைந்த 
மாவு. (4) - பசையினால்‌ ஒட்டு. 
paste-board - தாள்‌ அட்டை. 

paste-up - ஒட்டுபகுதி (நூல்‌) 

pasteurize (4) - பாலை இள 
சூடாக்கு 

pasteurization (n) - பாலை 
இளஞ்சூடாக்கல்‌. 

pastime (0) - பொழுது போக்கு, 
விளையாட்டு. 

pastor (ஈ) - ஆயர்‌, கோவலர்‌. 

pastoral (a) - நாட்டுப்புற வாழ்‌ 
விற்குரிய, முல்லைநிலத்திற்‌ 
குரிய, ஆயர்வேலைக்குரிய.. 

pastoral (ஈ) - நாட்டுப்புறப்‌ 
பாடல்‌, முல்லைப்பாட்டு. 
pastoral letter - ஆயர்‌ கடிதம்‌. 

pastry (n) - மாப்பணியாரம்‌. 
pastry cook - மாப்பணியாரம்‌ 
செய்பவர்‌. 

pasture (nN) - மேய்ச்சல்‌ வெளி, 
(4) - மேயவிடு. றasturage (n) 
- மேய்ச்சல்‌ நிலம்‌, மேய்ச்சல்‌ 
உரிமை. ' 


pasty (a) - பசையான, வெளிறிய 
(॥) - பணியாரம்‌. 

pasty faced - வெளிறிய தோல்‌. 

pat (804) - தயக்கமின்றி உடன்‌ 

pat (8) - உரிய, மிகச்சரியான, மிக 
விரைவாக. 

pat (v) - மெல்லத்தட்டு, 
பாராட்டு, தட்டிச்சரிசெய்‌. 

pat (n) - மெல்லத்தட்டு; தட்டு 
வதால்‌ ஏற்படும்‌ ஓசை, உருட்‌ 
டிய தொகுதி. 

patch (n} - ஒட்டு, பட்டை, 
நிறப்பகுதி, சிறு விளைநிலம்‌, 
பணியாற்றும்‌ பகுதி patch- 
pocket- ஒட்டுப்பை 

patch (9) - ஒட்டுபோட்டுத்தை, 
ஓட்டுப்‌ பொருளாகப்‌ பயன்‌ 
படுத்து, பழுதுபார்‌. 

patch-work (0) - ஒட்டுத்தையல்‌ 
வேலை. ஒட்டுவேலை. patchy 
(a) . patchily (adv) 

pate (n) - தலை, மண்டை ஓடு, 
இறைச்சிக்கறி உருண்டை. 

patella (4) - முழங்காற்சில்‌, 

patent (a) - தெளிவான. patently 
(adv). 

patent (ஈ) - உரிமை முத்திரை 
(கண்டு பிடிப்பு). 02181 (8) - 
இம்முத்திரைக்குரிய. 

patent (v)- உரிமைமுத்திரை பெறு. 

patentee (n) - உரிமை முத்திரை 
யுள்ளவர்‌. 

patent leather (ஈ) - பளபளப்புத்‌ 
தோல்‌ 

patent - office (0) - உரிமை முத்‌ 
திரை அலுவலகம்‌. 


pater families 


pater families (n) - தந்தை, 
குடும்பத்தலைவர்‌. 

paternal (a) - தந்தைக்குரிய; 
தந்த வழி ஓ. material. pater- 
nally (adv). 

paternalism (n) - விருப்ப 
உரிமையன்றி வேண்டியதை 
அளித்து மக்களைக்‌ கட்டுப்‌ 
படுத்தும்‌ கொள்கை. 

paternity (n) - தந்தைமை, 
தந்தைவழி. 

pater-noster (n) - இறை வழி 
பாடு. 

path (n) - வழி, பாட்டை. 02ம்‌- 
ரீறer () - புதியது காண்பவர்‌, 
அடுத்த வானூர்தியை வழிப்‌ 
படுத்தும்‌ வலவன்‌. 

pathetic (a) - இரக்கமுள்ள, 
வகுத்தப்படும்‌, மிகப்போதாத. 
pathetically. (adv): pathetic 
fallacy - தற்குறிப்பேற்றம்‌. 

pathological (a) - நோய்‌ இயல்‌ 
சார்‌, உடல்‌ நோயால்‌ உண்டா 
கும்‌, பொருத்தமற்ற patho- 
logically (adv).  - 

pathology (n) - நோய்‌ இயல்‌; 
pathologist (n) - நோய்‌ 
இயலார்‌. 

pathos (1) - இரக்கச்சுவை, 
அவலச்சவை. 

patience (nN) - பொறுமை, 
அமைதி. றient (8) - பொறு 
மையான. ஓatiently (adv). 

patient (n) - நோயாளிர-patient 
- அக்கநோயாளி 0பர-ற௮ரரeா - 
புறநோயாளி. 


455 


patronymic 


patina .(n) - பச்சைக்களிம்பு 
(வெண்கலம்‌) 

patois - (॥) - தஇசைமொழி, 
நாட்டுப்புறமொழி. 

patriarch (n) - குடும்பத்‌ 
தலைவர்‌.ஒ. 121720. மதிப்‌ 
பிற்குரிய பெரியவர்‌. Patriarch 
(ஈ) - உயர்நிலைப்பேராயர்‌. 
patriarchial (a) - மனிதக்‌ 
கட்டுப்பாடுள்ள, தந்தைவழி, 
patriarchy (n) - குடிமுதல்‌ 
வராட்சி. 

patrician (n) - உயர்குடியினர்‌ 
ஓ. plebeian. 

patricide (n) - தந்தைக்கொலை, 
தந்தையைக்‌ கொல்பவர்‌. 

patrimony (n) - தந்தைவழி 
உடைமை, திருச்சபை பெறும்‌ 
அறக்கொடைச்சொத்து. 08(1- 
monial (a) 

patriot (n) - நாட்டுப்பற்றாளர்‌. 
patriotic (a) - நாட்டுப்‌ 
பற்றுசார்‌. patriotism (nN) - 
நாட்டுப்பற்று. 

patrol (n) - காவல்‌ செய்‌, சுற்றித்‌ 
திரி, (॥) - காவல்மேல்‌ சுற்றி 
விடுதல்‌. ற21701-ஈ,8ஈ - சுற்றி 
வரும்‌ காவலர்‌. 

patron (ஈ) - புரவலர்‌, ஆதர 
வாளர்‌, வாடிக்கையாளர்‌ 09- 
tronage (0) - புரத்தல்‌, ஆதரவு 
அளித்தல்‌. patronize (ம) - 
ஆதரவளி. patronizing (a) - 
ஆதரவளிக்கும்‌. 

patronymic (a) - தந்தைவழிப்‌ 

பெயர்‌. 


pasty 


456 


payer 


pasty (0) - எளிதில்‌ ஏமாறுபவன்‌. 

patter (V):- பட பட என்ற பேசு, 
விரைந்து வழிபாடு செய்‌, 
சடசடஎனப்பெய்‌ (1) - படபட 
எனப்பேசுதல்‌, . வழிபாடு 
செய்தல்‌, விரைந்த காலடி 
ஓசை, தட்டும்‌ ஒசை. 

pattern (ஈ) - கோலம்‌, மாதிரி, 
இலக்கு, எடுத்துக்காட்டு (\) - 
மாதிரியாகக்‌ கொள்‌. 

pattern-maker (n) - மாதிரி 
வடிவமைப்பாளர்‌. 021161 
shop (nN) - மாதிரிகள்‌ செய்யு 
மறை. 

paucity (0) - போதாமை, குறைவு. 

paunch (n) - இரைப்பை, 
தொந்தி. றaunchy (2). 

pauper (ஈ) - ஏழை, வறியவர்‌. 
pauper suit (n) - ஏழை வழக்கு. 
pauperism (n) - ஏழ்மை. 

pause (n) - இடைநிறுத்தம்‌, 
நிறுத்தல்‌ இசைக்குறி, தயக்கம்‌ 
(4) - நிறுத்து,தயங்கு. 

pave (4) - பாவு, தளம்‌ பதி, 
சூழ்நிலை உருவாக்கு. வழி 
யாமை, றaving stone (Nn) - 
பாவுகல்‌. 

pavement (n) - நடைபாதை, 
பாவிய தளம்‌. 

pavement artist (ற) - நடை 
பாதை ஓவியர்‌. 

pavilion (n) - கூடாரம்‌, ஆடு 
களம்‌, அணிமாடம்‌. 

paving (ஈ) - பாவிய தளம்‌. 

08 (॥) - விலங்கின்‌ காலடி, () - 
நகங்களால்‌ இறு, குளம்பினால்‌ 
தேய்‌, நாகரிகமின்றித்‌ தொடு 
(பெண்‌). 


றaw (0) - அடைகோல்‌, தடுகோல்‌. 

pawn (0) - ஆள்‌, காலாள்‌ (வட்‌ 
டாடல்‌), அடைமானப்‌ பொருள்‌, 
ஈடு, அடகு (4) - அடைமான 
மாக வை. றawn-broker (0) - 
வட்டிக்கடைக்காரர்‌. றawnee 
(॥) - ஈட்டுக்குக்‌ கடன்‌ கொடுப்‌ 
பவர்‌. 

pawn - shop - அடகுக்கடை. 

pawn-ticket - அடகுச்சீட்டு. 

pay (4) - கொடு, செலுத்து, 
ஆதாயமளி (1) - சம்பளம்‌, 
ஊதியம்‌. 03/8016 (8) - கொடுக்‌ 
கக்கூடிய 

pay - bill - சம்பளப்பட்டியல்‌. 

pay - claim - சம்பளக்‌ கோரிக்கை. 

pay-day - சம்பள (ஊதிய) நாள்‌. 

pay - dit  கனிவளமண்‌. 

pay - (080 - முகப்பெட்டை 
(வானவெளிக்கலம்‌) குண்டு 
வெடிப்பாற்றல்‌, ஏற்றுசுமை 
(கப்பல்‌). 

pay-master - ஊதியம்‌ வழங்கு 
பவா. 

pay - packet - ஊதிய உறை. 

pay - phone - காசுபோட்டுப்‌ 
பேசும்‌ தொலைபேசி. 

pay-r௦| - சம்பளப்‌ பட்டியல்‌. 

pay-slip - ஊதிய விவரச்சட்டு. 

payee (n) - பணம்‌ பெறுபவர்‌. 

payer (0) - பணம்‌ கொடுப்பவர்‌. 
paid - பற - செலுத்திய. 03/-85- 
you-earn 


PAVE 


PAYE - ஈட்டுவதிலிருந்து கொடு 
(வருமான வரி). pay-bed - 
பணம்‌ செலுத்தும்‌ படுக்கை 
(மருத்துவமனை). ஓyரறஏ- 
006510 - பணம்‌ அளித்து 
உறைந்து உண்பவர்‌. pay-off - 
கையூட்டு, தண்டனை, உச்சக்‌ 
கட்டம்‌ (கதை) 

payment (ஈ) - கொடுபாடு, 
கொடுத்தபணம்‌, வெகுமதி, 

payola (n) - ஊக்க விற்பனை 
ஊதியம்‌. 

PC - தனிக்கணிப்பொறி, காவலர்‌. 

PC - விழுக்காடு, அஞ்சல்‌ 
அட்டை. 

PDT - Pacific Day light Time - 
பசிபிக்‌ பகற்பொழுது நேரம்‌. 
PE - physical education; உடற்‌ 

கல்வி 

PET - Physical education 
teacher - உடற்கல்வி ஆசி 
ரியர்‌. 

pea (0) - பட்டாணிச்செடி. 062- 
0166 (8) - பட்டாணிப்பச்சை, 
ஒளிர்பச்சை. 

pea-shooter - 
செலுத்துகுழல்‌ 

pea-S0Up - பட்டாணிச்‌ சாறு. 

pea-souper - அடர்‌ மூடுபனி. 

peace (n) - அமைதி, அமைதி 
உடன்படிக்கை, அமைதிநிலை, 
இணக்கம்‌ peaceable (a) - 
அமைதிநாடும்‌ peaceably 
(adv). 


பட்டாணி 


457 


pear tree 


peace corps - அமைதிப்படை 

peaceful (a) - அமைதியான, 
அமைதி நிலையிலுள்ள. 06806 
fully (adv). 

peace-loving - அமைதிநாடும்‌. 

peace-maker - அமைதி நிலை 
நாட்டுபவர்‌. 

peace-offering - 
அன்பளிப்பு. 

peace-pipe - புகைக்கும்‌ குழாய்‌. 

peace-time - அமைதிக்காலம்‌. 

peach (n) - காற்றுக்‌ கனிவகை. 

peacock (n) - மயில்‌, peahen 
(॥) - பெண்மயில்‌ றeacock 
blue (8) - மயில்‌ நீலம்‌, 

peak (6) - மலையுச்சி, கொடு 
குடி, உச்சியளவு (4) - உச்சி 
நிலை அடை. 

peaky (a) - நோயுற்ற, வெளிறிய 

peak current - உச்சிமின்‌ 
னோட்டம்‌. 

peak hour - உச்சிநேரம்‌. 

peak voltage - உச்சிமின்னழுத்‌ 
தம்‌. 

peal (0) - மணி ஒலி (உரத்த), 

சைக்கோலம்‌, ஓசை முழக்‌ 

கம்‌ (4) - மணிபோல்‌ ஒலி. 

peanut (nN) - பட்டாணி வகைச்‌ 
செடி, நிலக்கடலை peanuts - 
சிறுஅளவுத்தொகை. 

peanut-butter - நிலக்கடலை 
வெண்ணைய்‌. 

peanut - ௦॥ - நிலக்கடலை எண்‌ 
ணெய்‌. 

pear tree - பேரிக்காய்‌ மரம்‌. 


அமைதி 


pearl 


pearl (ஈ) - முத்து, செயற்கை 
முத்து, துளி, மதிப்புள்ளபொருள்‌. 
pearly (a). 

pearl button - முத்துச்சிப்பி, 
பொத்தான்‌. 

pearl-diver - முத்துக்குளிப்பவர்‌. 

pearl essence - முத்துச்சாறம்‌. 

pearl-oyster - முத்துக்கரு 

pearl-fishery - முத்துத்தொழில்‌, 
குளித்தல்‌. 

peasant (n) - உழவன்‌, காட்‌ 
டான்‌, வோளாண்‌ கூலியாள்‌. 
peasantry (n) - உழவர்குடி, 
வகுப்பு. 

pease pudding - பட்டாணிப்‌ 
பிட்டு. 

peat (nN) - சிதைகுவியல்‌, இளம்‌ 
நிலக்கரி. 0680 (8). 

pebble (n) - கூழாங்கல்‌ 0600 
(a) pebble-dash - கூழாங்கல்‌ 
காரை. 

060098011௦ (ஈ) - சிறுகுற்றம்‌. 

peccary (1) - பன்றிபோன்ற 
விலங்கு. 

peck (4) - கொத்து (1) - கொத்து 
தல்‌, முத்தம்‌. 

peckish (a) - பசியுள்ள. 

pectoral (a) - தோள்சார்‌, மார்பு சார்‌ 

pectorals(n) - .மார்ப்புத்‌ 
தசைகள்‌ 

pectoral cross - மார்புக்‌ குறுக்கு 

pectoral fin - மார்புத்துடுப்பு 
(மீன்‌). 

pectoral girdle - 
வளையம்‌ ஓ. pelvic girdle. 


458 


தோள்‌ |. 


pedicel 


peculate (9) - கையாடல்‌ செய்‌, 
ஓ. misappropriate. pecula- 
tn (॥) - கையாடல்‌. 

peculiar (a) - வியத்தகு, 
வேடிக்கையான, வேற்றுமை 
யான, இறுக்கான, நலமந்ற. 

peculiarity (n)- கோட்டப்பண்பு, 
சிறப்பியல்பு, மாறுபட்ட. 06- 
culiarly (adv). 

pecuniary (a) - பணம்‌ சார்‌. 
pacuniary-aid - பண உதவி. 

pedagogue (n) - ஆசிரியர்‌. 
pedagogy (n) - பயிற்றியல்‌ 
pedagogic (a) - pedagogi- 
cally (adv) 

pedal(n) - கால்மிதி (கோல்‌) - 
கால்மிதிகுப்பைத்‌ தொட்டி 
pedal (a) - கால்மிதிசார்‌. 

pedant (n) - விதிவழியர்‌, கல்வி 
யறிவைக்‌ காட்டுபவர்‌. 06020- 
tic (a) - pedantically (adv) 
pedantry (n) - விதிவழிக்‌ 
கண்டிப்பு, நடப்பு. 

060016 (9) - வீடுவீடாகச்சென்று 
விற்பனை செய்‌, கருத்து 
வழங்கு. 060016 () - வீடு 
வீடாகச்சென்று விற்பவர்‌. 

pedestal (n) - பீடம்‌, நிலை 
மேடை. 

pedestrian (a) - கால்நடையர்‌, 
ஓ. ௱otorist. (a) - கற்பனை 
யற்ற, மந்தமான. 

pedestrian crossing - கால்‌ 
நடையர்‌ கடப்புவழி. ஓ. 081- 
can crossing. 

pedestrian precinct - கடை 
வளாகம்‌ (ஊர்தி செல்லாதது) 

pedicel (n) - காம்பு. 


pedicure 


459 


pelt 


pedicure (n) - காலடிப்‌ பண்டுவம்‌. 

pedigree (n) - கால்வழி. 

pediment (n) - கதவு (முகப்பு) 
வேலைப்பாடு. 

pedlar (n) - அலைந்து திரிந்து 
விற்பவர்‌. 

pedometer (n) - நடை அளவு 
மானி. 

peduncle (n) - காம்பு .ஓ. pedicel 

066 (9) - சிறுநீர்கழி (0) - சிறுநீர்‌. 

peek (4) - கரவாகப்பார்‌.ஒ. 0660 
(1) - பார்வை. 

peel (0)- பட்டை, தோல்‌.ஓ.ராப்‌, 
skin, zest (4) - தோலுரி, உதிர்‌. 

peeler (n) - தோலுரிப்பி. றeel- 
iறஏs (1) - உரித்த பகுதிகள்‌. 

peep (4) - துருவிப்பார்‌, தோன்று 
பா. 0௦06 துருவிப்‌ பார்த்தல்‌ 
066-016 (ஈ) - பார்க்குந்‌ 
துளை. 

Peeping Tom - உளவாளி. 

0660-8408 - படக்கண்காட்சி. 

peep (n) - 8ச்ஒலி. 

peer (n) - நிகரானவர்‌, இணையா 
னவர்‌, ஒத்த அகவையினர்‌, 
பெருமகன்‌. 

peerage (n) - ஒப்புயர்வாளர்‌, 
ஒப்புயர்வாளர்‌ நிலை, ஒப்பு 
யர்வாளர்‌ நூல்‌. 0661 group - 
ஒத்த அகவையினர்‌. peer (4) - 
நெருக்கமாகப்பார்‌. 

peeress (nN) - பெண்‌ ஒப்புயர்‌ 
வாளா. 

peerless (a) - ஈடுஇணையற்ற. 


peeve (0) - fற்றமூட்டு, தொல்லை 
கொடு. 

peevish (a) - 8ற்றமுறும்‌. 

peg (n) - முளை, மர ஆணி, 
ஆப்பு. (\) - முளையடி, முளை 
யில்‌ மாட்டு. 060 aW2y - விடா 
மல்‌ உழை. 069 - board - 
முளைப்பலகை. 

perjorative (a) - குறைகானும்‌. 

Pekinese (n) - சேச்சிறுநாய்‌. 

pelagic (a) - மிதந்து செல்லும்‌, 
கடல்‌ அருகில்‌ வாழும்‌. 

pelf (ஈ) - பணம்‌. 

pelican (n) - நாரை வகை. 061- 
can crossing - கால்‌ நடையர்‌ 
கடப்பு வழி.ஒ. pedestrian 
crossing, Zebra crossing. 

pellagra (ஈ) - தோல்‌ வெடிப்பு 
நோய்‌. 

061656 (1) - மாதர்‌ சட்டை வகை. 

pellet (ஈ) - சிறு உருண்டை 
குண்டு, று மாத்திரை. 

police (n)- தோல்போன்ற படலம்‌. 

pell-mell (adv) - குழப்பமாக, 
தாறுமாறாக. 

pellucid (a) - மிகத்தெளிவாக. 

pelmet (n) - மறைப்பு. 

pelota (n) - கூடைப்பந்து போன்ற 
ஆட்டம்‌. 

Pelmanism (n) - பெல்மனின்‌ 
நினைவாற்றல்‌ வளர்ப்புக்‌ கலை. 

pelt (n) - விலங்குத்தோல்‌. 

pelt (4) - கல்லால்‌ அடி, கனமாகப்‌ 
பெய்‌, ஓ. stone. 


pelvis 


pelvis (n) - இடுப்பு. pelvic girdle 
* இடுப்பு வளையம்‌ ஓ. 06010- 
ral girdle. 

pen (॥) - எழுதுகோல்‌, தூவி, 
எழுத்துத்தொழில்‌, பட்டி, 
குண்டுதாக்காத தங்கிடம்‌ (நீர்‌ 
மூழ்கிக்கப்பல்‌) 

pen (9) - எழுது. pen and ink (a) 
மையால்‌ வரையப்பட்ட 
(படம்‌) 

pen -friend, pal - தரவிநண்பன்‌. 

pen-knife - தூவிக்கத்தி, பைக்‌ 
கத்தி. 

றா - எழுத்தாளர்‌, நூலா 
சிரியர்‌ 

pen-name (n) - புனைபெயர்‌. 

penmansip - எழுத்தாண்மை 

pen-pusher -அலுப்பு தட்டும்‌ 
வேலை செய்பவர்‌. 

pen-pushing - அலுப்புதட்டும்‌ 
வேலை. 

penal’ (a) - தண்டனைக்குரிய, 
குற்றத்திற்குரிய. 

penal code - குற்றச்சட்டத்‌ 
தொகுப்பு. g 

penal servitude - சிறைத்‌ 
தண்டனை (கடும்வேலை]) 

penalize (4) - தண்டி, கண்டி. றூ- 
nalization (n) - தண்டித்தல்‌. 

penalty (1) - தண்டனை, தண்டத்‌ 
தொகை, துன்பம்‌, இடர்‌. 

penalty area - ஒறுப்புப்பகுதி 
(கால்‌ பகுதி) 

penalty clause - ஒறுப்புப்பிரிவு. 

penalty kick - ஒறுப்பு உதைப்பு 
(காப்பாற்றூ) 


460 


penis 


penance (1) - நோன்பு, தவம்‌, 
கழுவாய்‌ 

pencil (n).- எழுதுகோல்‌, பென்‌ 
சில்‌, வரைகோல்‌ (9) - எழுது, 
copying pencil - படிஎடுப்பு 
வரைகோல்‌. 

colour pencil - வண்ணவரை 
கோல்‌. 

0804-0856 - வரைகோல்‌ உறை. 

pencil-sharpner - வரைகோல்‌ 
சீவி. 

pendant (ஈ) - குண்டலம்‌, பதக்‌ 
கம்‌, கொடி (8) - தொங்கும்‌. 

pending (a) - முடிவுறாத, 
நிலுவையில்‌ இருக்கும்‌ நிகழும்‌ 
(060) - வரை, காத்திருக்கும்‌. 
பொழுது. 

pendulous (a) - தொங்கும்‌. 

pendulum (n) - ஊசல்‌. 

penetrate (V) - ஊடுருவிச்செல்‌, 
துழாவு, கண்டறி. penetrating 
(8) - ஆராயும்‌, துருவிப்பார்க்‌ 
கும்‌, உரத்த (குரல்‌). றenetrat- 
ingly (adv) 

penetration (n) - ஊடுருவல்‌, 
துருவிப்‌ பார்த்தல்‌. 

penetrative (a) - ஊடுருவும்‌, 
துருவும்‌ (பகுப்பு) 

penguin (ஈ) - பென்குயின்‌, 
தென்முனைப்பறவை. 

pen-holder (n) - தூவிப்பிடி. 

penicillin (n) - பெனிசிலின்‌, 
ஊசிமருந்து. 

peninsula (n) - தீவக்குறை. 
peninsular (a) - தவக்‌ 
குறையுள்ள. 

penis (n) - ஆண்குறி. 


penitence 


461 


percent. 


penitence (n) - வருத்தம்‌, 06 
tent (a) - வருந்தும்‌ (॥) - 
வருந்துபவர்‌. penitently (adv). 

penitential (a) - வருந்துவதற்‌ 
குரிய, கழுவாய்க்குரிய, 061/- 
tentially (adv). ம 

penitentiary (n} - சிறைச்சாலை 
"(2)- இருத்தும்‌, கழுவாய்க்குரிய. 

pennant (n) - pendant. 

pennate (a) - சிறகுள்ள. 

penniless (8) - ஏழையான, காசு 
பணமற்ற. 

penny (0) - பென்னி (ஆங்கில 
நாணயம்‌) 

penology (1) - குற்றவியல்‌. 

pension (0) - ஒய்வூதியம்‌, உணவு 
விடுதி (4) - ஓய்வூதியம்‌ அளி. 
pensionable (8) - ஓய்வூதியம்‌ 
கிடைக்கும்‌. றensioner (ஈ) - 
ஓய்வுதியம்‌ பெறுபவர்‌. 

pensive (a) - சிந்தனையில்‌ 
மூழ்கும்‌. pensively (adv) 

pent (a) - சிறைப்பட்ட, அடைப்‌ 
பட்ட உணர்ச்சி). 

pentacle (n) - ஐங்கோணச்‌ 
சக்கரம்‌. 

pentad (n) - ஐந்தன்‌ தொகுதி. 

pentagon (n) - ஐங்கோணம்‌ 

- pentagonal (a). - 
pentameter (n) - ஐஞ்‌ சரடிச்‌ 
செய்யுள்‌ 

pentastich (0) - ஐம்பாச்‌ செய்யுள்‌. 

pent-house (n) - வீடு (தள). 

pent-up (a) - ஒடுங்கிய (உணர்ச்‌ 
சிகள்‌) 

penultimate (a) - ஈற்றயல்‌. 


30 


penumbra (1) - குறைநிழல்‌ 
பகுதி.ஓ. பாமக 

penurious (a) - வறுமையுள்ள, 
கஞ்சத்தனமுள்ள. றூரபர (1) - 
வறுமை, இல்லாமை. 

eon (1) - ஏவலாள்‌, பணியாள்‌. 

people (1) - மக்கள்‌, மக்களினம்‌, 
(9)- குடியேற்ற. 

pep (॥) - எழுச்சி, ஊக்கம்‌ (4) - 
ஊக்கமூட்டு0£ pl! - நரம்பூக்க 
மருந்து 060 (816 - ஊக்க 
உயர்வுப்பேச்சு. 

pepper (n) - மிளகு. (4) - மிளகு 
சேர்‌. 

peppery (a) - மிளகுச்சுவை 
யுள்ள, சினமுறும்‌. 

pepper-mil! - மிளகுப்பொடி 
யாக்கி. 

pepper-pot - மிளகுத்தூள்‌ கலம்‌. 

peppermint - நாரத்தை வில்லை, 
நாரத்தை போன்ற செடி. 

peptic (a) - செரித்தலுக்குரிய. 
peptic ulcer - குடற்புண்‌. 

per (prep) - கு, இத்தனை 100 
miles per hour - ஒருமணிக்கு 
இத்தனை மணி. 

peradventure(adv) - 
வேளை, தற்செயலாய்‌. 

perambulate (v) - சுற்றித்திரி, 
உலாவு.றerambulation (n) - 
உலாவுதல்‌, றermabylator (n) 
* தள்ளுவண்டி (குழந்தை). 

per annum - ஓராண்டுக்கு. 

per caplita income - தணியாள்‌ 
வருமானம்‌ 

percent - நூற்றுக்கு 


ஒரு 


perday 


perday - ஒரு நாளைக்கு. 

perceive (v) - கவனி, உற்று 
நோக்கக்கூடிய. றerceivable (a) 

percentage (n) - (நூற்று) விழுக்‌ 
காட்டளவு, வீதம்‌. 

percentile (n) - நூற்றுமானம்‌ 

perceptible (a) - உணரக்கூடிய, 
உற்று நோக்கக்‌ கூடிய. 061060- 
tibly (adv). 

perception (n) - புலனறிவு, 
நுண்புலம்‌, அறிதல்‌ 

preceptive (a) - அறியக்கூடிய. 
நுண்ணிய புலனறி. 06060- 
tively (adv) 

perch (n) - பறவை அமரிடம்‌, 
அமர்சட்டம்‌ (கூண்டு), உயர்‌ 

இருக்கை, நீள அளவுகோல்‌. 

(5./ஃகெஜம்‌, 5.03 மீ) 4 

perch (n) - ஒருவகை நன்னீர்‌ மீன்‌. 

perchance (adv) - ஒருகால்‌, 
தற்செயலாக. 

percipient (a) - தெளிவாக 
அறியும்‌, நுணுகி அறியும்‌. 

percolate (9) - வடிக்கட்டு, கசி, 
பரவு. 

percolation (ஈ) - கசிதல்‌, பரவல்‌ 
percolator (n) - வடிக்கட்டி. 

percussion (ஈ) - தட்டுதல்‌, 
மோதுதல்‌, கொட்டு. 

percussionist (1) - தட்டி வாசிப்‌ 
பவர்‌ (இசைக்‌ கருவி - முழவு) 

percussion cap - தாக்கு கவிகை... 

percussion instrument - தட்டி 
வாசிக்கும்‌ இசைக்‌ கருவி! - 
முழவு. 

percutaneous (a) - மேல்தோல்‌ 

மூலமான. 


462 


perforce 


perdition (n) - பேரழிவு, நரக 
தண்டனை. 

peregrinat (V) - பயணம்‌ மேற்‌ 
கொள்‌. 

peregrination (n) - பயணம்‌. 

peremptory (a) - பணிவகை 
வற்புறுத்தும்‌, கண்டிப்பான. 
peremptorily (804) 

peremptory writ - எதிர்வாதி 
வழக்கு மன்றத்திற்கு வரும்‌ 
கட்டளை. 

perennial (a) - என்றுமுள, 
நிலைத்துள்ள. நிலையான (1) - 
பல பருவப்பயிர்‌ - மா. 06[6- 
nially (adv). 

perfect (a) - நிறைவான, முழு 
மையான, மிகச்சிறந்த (உணவு), 
துல்லிய, செம்மையான. peா- 
fectly (adv) - perfect (ம) - 
நிறைவாக்கு. perfection (n) - 
நிறைவு, செம்மை perfection- 
15 (ஈ) - நிறைவு விரும்புவர்‌. 

perfect pitch - முழுஉரப்பு 
(இசை). 

perfect tense - வினைமுடியும்‌ 
வாக்கியம்‌. அவன்‌ நன்கு படம்‌ 
வரைந்திருக்கிறான்‌. 

perfidy (n) - வஞ்சகம்‌. 06ரி010ப5 
(8) - வஞ்சகமான. 

perforate (v) - துளையிடு. 
perforation (0) - துளையிடல்‌. 
perforator (ஈ) - துளையிடுங்‌ 
கருவி. 

perforce (adv) - தவிர்க்க 
இயலாத. 


perfom. 


463 


peritoneum 


perform (v) - செய்‌, வினை 
யாற்று, நடி, வேலைசெய்‌, 061- 
ரள (1) - நடிகர்‌. 6ர்‌0ா- 
ing arts - நடிப்புக்கலைகள்‌. 

performance (n}) - செய்தல்‌, 
ஆற்றுதல்‌, நிகழ்ச்சி, அருஞ்‌ 
செயல்‌, செயற்பாடு. 

perfume (n) - நறுமணம்‌, நறு 
மணப்பொருள்‌ (4) - நறுமண 
மூட்டு, றரீப௱er (ற) - நறு 
மணப்பொருள்‌ செய்பவர்‌. 061- 
ர்யறளு (1) - நறுமணப்பொருள்‌ 
செய்யுமிடம்‌. 

perfunctory (a) - கடமைக்‌ 
குச்செய்யும்‌. 

perfunctorily (adv). 

pergola (0) - கொழுகொம்பு (செடி) 

perhaps (adv) - ஒருகால்‌, ஒரு 
வேளை. 

perianth (n) - இதழ்வட்டம்‌ 
(அல்லி, புல்லி) பா. 560௮, 
petal, 

periapt (n) - மத்திரக்கவசம்‌. 

pericardium (n) - இதய மேலுறை, 
சூழுறை. 

pericarp (n) - கனியுறை 

pericranium (n) - மூளைச்‌ 
சூழுறை. _ 

perigee (n) - புவியண்மை நிலை 
(வானவெளிப்‌ பொருள்‌,கலம்‌) 
2. apogee. 

perihelion (n) - கதிரவன்‌ அண்‌ 
மைநிலை, (வான வெளிப்‌ 
பொருள்‌) ஓ. ௮phelion 

peril (0) - இடர்‌, துன்பம்‌ (4) - 
இடுக்கண்‌ உண்டாக்கு 06ரி0ப$ 
(8) - இடருள்ள. perilously 
(adv). 


perimeter (n) - சுற்றளவு 

period (n) - வரிசை, அலைவு 
நேரம்‌, காலம்‌, பிரிவேளை, 
வீட்டுவிலக்கு, முற்றுப்புள்ளி, 
சுற்றுநேரம்‌. . 

periodic - அலைநேர, பருவ 
முறைசார்‌, ஒழுங்குமுறைசார்‌. 
periodically. 

periodic law - தனிம வரிசை 
விதி. 

periodic motion - அலைவு இயக்‌ 
சம. 

periodic table - தனிம வரிசை 
அட்டவணை. 

periodical (n) - பருவ இதழ்‌. 

peripatetic (a) - ஓரிடத்திலிருந்து 
மற்றோரிடத்திற்குச்‌ செல்லும்‌. 

periphery (n) - சுற்றளவு, 
விளிம்பு சுற்றியுள்ள எல்லைக்‌ 
கோடு. peripheral (a) - புற 
நோக்கு (நரம்புமண்டலம்‌). 

periphrasis (n) - மிகைபடக்‌ 
கூறல்‌. 

periscope (n) - சூழ்நோக்கி 
(நீர்மூழ்கிக்கப்பல்‌). 

perish (4) - இற, அழி, perish- 
8016 (8) - அழுகக்கூடிய (காய்‌ 
கறி). perishables - அழுகு 
பவை. 061560 - மிக இட 
ரூள்ள. ஓerishing (8) - மிகக்‌ 
குளிரான. 

peristalsis (n) - அலைஇயக்கம்‌ 
(குடல்‌). 

peristyle (ர) - சுற்றுத்தாண்‌ வரிசை. 

peritoneum (n) - சூழ்தெளி 
படலம்‌ (வயிறு) 


pertonitis 


464 


pertonitis (n) - வயிற்றுப்படல 
அழற்சி, 

peri (॥) - பொய்மயிர்க்‌ 
குல்லாய்‌. 

periwinkle (n) - பசுமை மாறாத்‌ 
தாவரம்‌, சிப்பிவகை. 

perjure (v)- பொய்ச்சான்றுகூறு. 
perjurer (n) - பொய்ச்சான்று 
கூறுபவர்‌. றூர்பா (॥) - பொய்ச்‌ 
சான்று. 

perk (4) - மகிழ்ச்சியடை, அழகு 
டன்மிளிர்‌(॥) - மேல்வரும்படி, 
கூடுதல்‌ நன்மை. 

perlite (n) - கண்ணாடிப்பாறை. 

permanent (a) - நிலையான 
(முகவரி) (% temporary) 

permanganate (ஈ) - பர்மாங்‌ 
கனேட்‌, வேதிப்பொருள்‌. 

permeate (4) - ஊடுருவிச்செல்‌ 
permeable (a) - ஊடுருவும்‌ 
permeability (1) - ஊடுதிறன்‌ 
பா. OSMOSIS. 

permissible (a) - அனுமதிக்‌ 
ஒச்கூடிய. permissibly (adv). 

permission (n) - அனுமதி, 
இசைவு. 

permissive - அளவுக்குமீறி 
உரிமைதரும்‌. 

permissively (adv). 

ளர்‌ (4) - அனுமதி, இசைவளி, 
டடமனி (1) - அனுமதிச்சீட்டு. 

permutation (n} - உறுப்பு 
மாற்றுக்‌ கோவை. 

பernufte (5) - உறுப்புமாற்றுக்‌ 
காலை! உண்டாக்கு. 


1005 (௮) - மிகுகேடு விளை 


peroration (n) - தொகுத்துக்‌ 
கூறல்‌, தொகுப்புரை, நீண்ட 
சொற்பொழிவு. 

peroxide (n) - பெராக்சைடு, 
வேதிப்பொருள்‌. 

perpendicular (n) - செங்குத்துக்‌ 
கோடு. (௮) - செங்குத்தான. 

perpetrate (9) - குற்றஞ்செய்‌, 
குற்றமிழை. 

perpetration (n) - குற்றஞ்‌ 
செய்தல்‌. 

perpetual (a) - நிலைத்த, ஓயாத, 
முடிவில்லாத விட்டுவிட்ட. 
perpetual motion - நிலைத்த 
இயக்கம்‌. 

perplex (v) - குழப்பமடையச்‌ 
செய்‌, இகைக்கச்செய்‌. 061- 
plexed (a) - இசைக்கும்‌. றer- 
plexity (n) - இகைப்பு, சிக்கல்‌. 

perquisite (n) - மேல்வரும்படி. 

persecute (9) - துன்பப்படுத்து, 
தொல்லைப்படுத்து.. 

persecution (ஈ) - தொல்லை 
தருதல்‌, persecutor (ஈ) - 
தொல்லைதருபவர்‌. 

persevere (v) - விடாமுயற்சி 
செய்‌. peseverance (ஈ) - 
விடாமுயற்சி. presevering 
(௮) - விடாமல்‌ முயலும்‌. 
perseveringly (adv). 

persist (v) - நிலைத்திரு, 
பிடிவாதமாய்‌ இரு, ஓersis- 
tence (0) - பிடிவாதம்‌. 061518- 
tently (adv). 

person (0) - மூவிடம்‌(இலக்‌), ஆள்‌. 


persona 


465 


pervert 


persona (n) - ஆள்பண்பு. 

persona grata - ஏற்கத்தக்கவர்‌. 

persona non-grata - ஏற்கத்‌ 
தகாதவர்‌. 

personable (8) - நல்லதோற்ற 
முள்ள. 

personage (n) - தகுதியுள்ள 
ஆள்‌, சிறப்புள்ளவர்‌. 

personal (a) - தனித்த, தனி, 
ஆளைக்குறிக்கும்‌, உடல்‌ சார்‌. 
personally (adv) 

personal assistant, P A - நேர்‌ 
முக உதவியாளர்‌. 

personal column - தனிப்‌ பத்தி. 

personal pronoun - தனிப்‌ 
பெயர்ப்பதிலி. 

personal property - தனிச்‌ 
சொத்து, உடமை. 

personality (n) - ஆளுமை, ஓ. 
originality. புகழ்மிக்கவர்‌ 06- 
$018/1(/65 - தனியாள்‌ தாக்‌ 


குகை. personality cult -. 


தனியாள்‌ வழிபாடு. 

personalize (8) - தனிப்பட்ட 
வருக்கு உரியதாக்கு. 

personify (4) - உருவகம்‌ செய்‌. 
personification - உருவகம்‌ 
செய்தல்‌. 

personnel (ஈ) - பணியாளர்‌ 

. தொகுதி. 

perspective (n) - தொலைத்‌ 
தோற்றம்‌, நோக்கு, உரிய நிலை. 

perspicuous (a) - தெளிவர்க 
வெளிப்படுத்தும்‌. றerspicuously 
(adv). 

perspire (v) - வியர்‌. perspira- 
0௦ (0) - வியர்வை. 


persuade (4) - இணங்கச்செய்‌, 
தூண்டு. 

persuasion (n) - இணங்கச்‌ 
செய்தல்‌, நம்பிக்கை, துணிவு. 

persuasive (a) - அமைதி தரும்‌. 
persuasively (adv). 

pert (8) - துடுக்கான, நாகரிகங்‌ 
காட்டாத. pertly (adv) 

pertain (4) - சேர்ந்திரு, தொடர்‌ 
புடையதாய்‌ இரு, உரியதாய்‌ 
இரு. 

pertinacious (a) - பிடிவாத 
மாய்‌இரு, அழுத்தமாய்‌ இரு. 
ஓ. obstinate. pertinaciously 
(adv). 

pertinent (a) - பொருத்தமான, 
ஏற்ற (வினா) (% றன்ன). 
pertinently (adv) 

peர£்பா்‌ (4) - குலை, தடுமாறச்‌ 
செய்‌. perturbation (n) - 
குலையச்செய்தல்‌. 

penke (0) - பொய்மயிர்க்‌ குல்லாய்‌. 

peruse (4) - அறப்படி, மேற்‌ 
போக்காகப்படி, பார்‌. 

perusal (n) - படித்தல்‌, பார்த்தல்‌. 

pervade (4) - முழுவதும்‌ பரவு. 
pervasive (a) - முழுதும்‌ 
பரவியுள்ள. றervasively.(adv) 
pervasion. (n) - முழுதும்‌ 
பரவல்‌. 

perverse (a) - தவறிநடக்கும்‌ 
(குழந்தை), பொருத்தமற்ற, 
மிகையான. perversely (adv). 
perversion (n) - இரிபு. 

pervert (ம) - இயல்புதவறு, 
நெறிவறு (1) - இயல்புதவறி 
யர்‌. perversion (ஈ) - நெறி 
தவறல்‌. பா. றerverse. 


pervious 


466 


peticoat 


pervious (a) - ஊடுருவிச்செல்லும்‌. 

065618 (nN) - பெசட்டா, ஸ்பெ 
யின்‌ பண அலகு, நாணயம்‌. 

pesky (a) - தொல்லைதரும்‌ 
(கொசு). 

pessary (nN) - கருத்தடைக்‌ கருவி 
(பெண்‌). 

pessimism (n) - தீதே நடக்கும்‌ 
என்னும்‌ கொள்கை. ஓessim 
181 (ஈ) - இக்கொள்கையர்‌. 
pessimistic (a) - இக்‌ 
கொள்கையுள்ள (% 01/௱(5- 
tic). 

pest (n)- பூச்சிபொட்டு, தொல்லை 
தருபவர்‌, தரும்‌ பொருள்‌, 
கொள்ளை நோய்‌, தொற்றி. 065 
௦௦௦! - தொற்றிக்‌ கட்டுப்‌ 
பாடு.றersticide - தொற்றிக்‌ 
கொல்லி. றesto-logy (6) - 
தொற்றிஇயல்‌. ஓ. parasite, 
saprophyte. 

pester (v) - தொல்லைகொடு, 
அலைக்கழி. 

pestilent (a) - கொள்ளை நோய்‌ 
போன்ற, எரிச்சலூட்டும்‌. 0651- 
lence. 

pestle (n) - உலக்கை. 

pet (n) - அன்புடன்‌ வளர்க்கும்‌, 
குழந்தை அல்லது விலங்கு, 
பிடித்தவர்‌, அன்புக்குரியவர்‌. (4), 
- பாசத்துடன்‌ நடத்து, முத்த 
மிட்டுத்தழுவு. 

pet name - செல்லப்‌ பெயர்‌. 

pet shop - செல்ல விலங்குகள்‌ 
விற்குமிடம்‌. 

pet-sபbject- மிகப்பிடித்த பொருள்‌. 


petal (0) - அல்லி.ஒ. 860௮1. 

petalous (a) - அல்லியுள்ள. 

peter (4) - மங்கு, மறை. St.Peter 
- தூயபேதுரு. 

petiole (ஈ) - இலைக்காம்பு. 064- 
01816 (8) - இலைக்‌ காம்புள்ள. 

0144 (a) - சிறிய, நேர்த்தியான 
அமைப்புள்ள. 

petite (a) - நேர்த்தியான உடற்‌ 
கட்டுள்ள (பெண்‌). 

petition (ஈ) - மனு, வேண்டு 
கோள்‌, வழிபாடு. (4) - மனுச்‌ 
செய்‌, போடு, வேண்டு. 
petioner (1) - மனுதாரர்‌. 

petrify (6) - கல்லாகச்செய்‌, 
உணர்ச்சிஇழ. 

pertrifaction (1) -கல்லாதல்‌. 

petro-chemical (nN) - பாறை (கல்‌) 
எண்ணெய்‌, பொருள்கள்‌, 
பெட்ரோ - வேதிப்‌ பொருள்கள்‌. 

petrodollar (n) - பெட்ரோ 
டாலா. 

petrol(n)-பெட்ரோல்‌,கல்‌ நீர்மம்‌. 

petrolbomb-பெ_்ரோல்‌ குண்டு. 

petrol station - பெட்ரோல்‌ 
நிலையம்‌. 

petrol tank - பெட்ரோல்‌ கலம்‌. 

petroleum (1) - பெட்ரோலியம்‌, 
கலமம. 

petroleum jelly - பெட்ரோலிய 
(கல்ம) இழுது. 

petrology (1) - ‘பாறை இயல்‌, 
கல்லியல்‌. 

petrologist (n) - பாறை இயலார்‌. 

peticoat (n) - பாவாடை. 


pettifogging 


467 


pheasant 


pettifogging (a) - உப்புசப்பற்ற, 
தேதைவயற்றதில்‌ கவனஞ்‌ 
செலுத்தும்‌ (வாதம்‌). pettifog- 
087 (॥) - உருட்டுபுரட்டு செய்‌ 
பவர்‌. 

pettish (a) - சடுசிடுப்பான. 06(- 
tishly ( adv) 

petty (a) - சிறிய, மட்டமான. 
-pettily (adv). 

petty cash - சில்லறைத்தொகை. 

petty cash book - சில்லறைப்‌ 
பண ஏடு. 

petty construction - சிறுகட்டு 
மானம்‌. 

petty expenses - சில்லறைச்‌ 
செலவுகள்‌. 

petty larceny - சிறுதிருட்டுப்‌ 
பொருள்‌. 

petty officer - தகுதிவரிசை 
இல்லாத கடற்படை அலுவலர்‌. 

petty shop - பெட்டிக்கடை, 
சில்லறைப்‌ பொருள்‌ கடை. 

petulant (a) - வெடுவெடுப்‌ 
பான. றetulance (nN) - வெடு 
வெடுப்பு. 

pew (n) - நிலை நீள்‌ இருக்கை 
(திருச்சபை) 

pewter (n) - பியூட்டர்‌, உலோகக்‌ 
கலவை. ன்‌ 

PG - parental guidance பெற்‌ 
றோர்‌ வழிகாட்டல்‌, பணம்‌ 
வழங்கும்‌ விருந்தாளி 0081 
graduate - முதுகலைப்‌ 
பட்டதாரி. 

phaeton (n) - நான்குசக்கரக்‌ 
குதிரைவண்டி. 


phagocyte (n) - விழுங்கணு 
(வெள்ளணு). , 

phalanx (n) - காலாட்படை, 
வரிசை, விரல்‌ எலும்பு. 

phallus (n) - இலிங்கம்‌, ஆண்‌ 
குறி. 

phantasy (n) - fantasy. 

phantom (n) - பேய்‌, மாயத்‌ 
தோற்றம்‌, இல்யொருள்‌ 
தோற்றம்‌, மயக்கம்‌. 

pharisee (n) - யூதர்‌ குரு போலிச்‌ 
சமயவாத. 

pharmaceutical (8) - மருந்திய 
லான. 

pharmaceutics (n) - மருந்தாளு 
மியல்‌. 

pharmacist (n) - மருந்து 
கலப்பவர்‌, வேதிப்பாளர்‌.ஓ. 
chemist. 

pharmacology (n) - மருந்தியல்‌ 
pharmacological (a). 

pharmacopoeia (n) - மருந்து 
விளக்க நூல்‌. 

pharmacy (n) - மருந்தாளு 
மியல்‌, மருந்தகம்‌. 

pharos (n) - 
விளக்கம்‌. 

pharyngitis (n) - தொண்டைய 
ழற்சி. 

pharyngal (a) - தொண்டைசார்‌. 

phase (n) - நிலை, உடலநிலை, 
இனப்பெருக்க நிலை,கட்டம்‌, 
பிறை. phase diagram - 
கட்டப்படம்‌. phases of 
௦௦ - திங்கள்‌ பிறைகள்‌. 

pheasant (n) - வான்கோழி. 


கலங்கரை 


phenol 


468 


phonograph 


phenol (n) - பினாயில்‌, கார்‌ 
பாலிகக்காடி. 

phenology (n) - பருவ இயல்‌. 

phenomenon (n) - இயல்‌ 
நிகழ்ச்சி, ஏற்பாடு, குறிப்பிடத்‌ 
தகுந்த நிகழ்ச்சி, பொருள்‌. 116- 
nomenal (a) - மிகச்சிறந்த , 
குறிப்பிடத்தக்க, இயல்‌ 
நிகழ்ச்சி போன்ற. றர6ா௦௱- 
enally (adv) 

phew (inter) - பூதா! 

phial (0) - நுண்குப்பி (மருந்து) 

philander (ஈ) - காதல்‌ பித்து 
கொண்டு அலை. philanderer 
(1) - காதல்‌ பித்தன்‌. 

philanthropy (0) - மாந்தநலம்‌, 
ஈகை. 

philanthropic (a) - ஈகையுள்ள, 
philanthropically (adv). phi- 
lanthropist (n) - ஈகையாளர்‌. 

philately (n) - அஞ்சல்தலை 
திரட்டல்‌. 

philatelic (a) - philatelist (n) - 
அஞ்சல்‌ தலை திரட்டுபவர்‌. 

phil-harmonic (a) - இசை ஈடு 
பாடுள்ள. 

philippic (1) - வசைமாரி, அர்ச்‌ 
சனை. பா. tirade. ்‌ 

philistine (a) - கலைப்பண்பற்ற, 
நாகரிகமற்ற (॥) - கலைப்பண்‌ 
பற்றவர்‌. 

phloem (n) - பட்டைத்திசு. 

philology (n) - மொழிஇயல்‌. 
philologist (n) - மொழிஇய 
லார்‌. 

philomel (n) - இராக்குயில்‌. 


philosophy (n) - -மெய்யறி 
வியல்‌, தத்துவஞானம்‌. ஓஙர- 
losopher (ஈ) ‘- மெய்யறி 
வாளர்‌. philosopher's stone 
- சிந்தாமணி. 

philtre (n) - காதலைத்‌ தூண்டும்‌ 
மருந்து. 

phlegm (n) - கோழை, எழுச்சி 
யின்மை. 

phlogiston (n) - கற்பனை இயை 
புப்பொருள்‌ (இடைக்கால 
அறிவியல்‌) 

phobia (n) - அச்சம்‌, மருட்சி. hy- 
drophobia - நீரச்சம்‌ (வெறி 
நாய்க்கடி). 

phone (n) - தொலைபேசி (V) - 
தொலைபேசியில்‌ பேசு. 

phone directory (n) - தொலை 
பேசித்‌ தகவல்‌ நூல்‌. 

phone booth - தொலை பேசிச்‌ 
சாவடி. 

phone-in, call-in (n) - வினா 
விடை பரப்பு நிகழ்ச்சி 
(வானொலி, தொலைக்காட்சி) 

phone (nN) - தனிஒலி. 

phoneme (n) - ஒலியன்‌ ஓ. 10 
pheme. 

phonetics (n) - ஒலிப்பியல்‌. 
phonetician (n) - ஒலிப்பிய 
லார்‌. 

phoney (a) - போலியான, 
பொய்யான. (1) - போலி. 

phonogram (n) - தொலைபேசி 
வரையம்‌. 

phonograph (n) - ஒலி மீட்புக்‌ 
கருவி. 


phonolgy 


469 


pica 


phonolgy (n) - 
phonetics. 

phonological (8) - ௩௦௭௦100181 
(॥) - ஒலிப்பியலார்‌. 

phosgene (n) - 
வளி (போர்‌) 

phosphate (ர) - பாஸ்பேட்‌ உப்பு. 

phosphor (n) - விடி வெள்ளி, 
ஒளிர்பொருள்‌. 

phosporescence (ஈ) - நின்‌ 
றொளிர்தல்‌. 

phosporescent (a) - நின்றொளி 
ரும்‌. 

phosphorus (nN) - பாசுவரம்‌, 
அலோகம்‌. 

photocel! (n) - ஒளிமின்கலம்‌. 

photocopy (n) - ஒளிநகல்‌ (9) - 
ஒளிநகல்‌எடு. 

photocopier (n) - ஒளிநகலாக்கி. 

photoelectric (a) - ஒளிமின்சார்‌. 

photograph (n) - ஒளிப்படம்‌, 
புகைப்படம்‌. (4) - ஒளிப்படம்‌ 
எடு. photographer (n) - 
ஒளிப்படம்‌ எடுப்பவர்‌.ஒ. கோ- 
eraman 

photography (n) - ஒளிப்பட 
வியல்‌. 


ஒலிப்பியல்‌. ஓ. 


பாஸ்ஜீன்‌, நச்சு 


photon (n)- ஒளியன்‌. photonics 
(॥) - ஒளியன்‌ இயல்‌ (இயற்‌ 
பியல்‌) 

photometer (n) - ஒளிமானி. 

photosensitive (a) - ஒளி ஏற்புள்ள. 

photosphere (n) - ஒளிவெளி. 

photostat - ஒளிநகல்‌, படி. 

photosynthesis (n) - ஒளிச்‌ 
சேர்க்கை photosynthesize - 
ஒளிச்சேர்க்கை நடைபெறச்‌ 
செய்‌. 


phrase (n) - சொற்றொடர்‌ () - 
சொற்றொடரில்‌ அமை, 
pharase book - சொல்‌ 
வழிகாட்டி (பயணி) 

phraseology (n) - சொல்முறை, 
பாங்கு.  . 

phrenetic (a) - 
குள்ள. 

மண்டன (॥) - மண்டை 
ஓட்டியல்‌. pherenologist (n) - 
மண்டை ஓட்டியலார்‌. 

hut (0) - 'பட்‌' என்னும்‌ ஒலி. 

phylum (n) - பெரும்‌ பிரிவு 
(உயிரியல்‌). 

physical (a) - இயற்பியல்சார்‌, 
உடல்சார்‌, பருப்பொருள்‌ சார்‌, 
நேரில்‌. (॥) - மருத்துவ ஆய்வு. 

physician (n) - மருத்துவர்‌. 

physicist (n) - இயற்பியலார்‌. 

physics (0) - இயற்பியல்‌. 

physiognomy (n) - முகத்‌ 
தோற்றம்‌. 

physiology (n) - உடலியல்‌, 
உடல்செயலியல்‌. 

physiologist (n) - உடலியலார்‌. 

physiotherapy (n) - உடல்‌ 
பிடிப்புப்பண்டுவம்‌. 

physiotherapist (n) - 
பண்டுவர்‌. 

physique (n) - உடற்கட்டு. 

pi - பை (கணக்கு), 22/7, 3.14 ' 

pia mater (n) - குழாய்ப்‌ படலம்‌ 
(மூளை). 

piano (n) - இசைக்கருவி, 

piazza (n) - வெளிமுற்றம்‌, 
தாழ்வாரம்‌. 

0108 (n) - சிறிய அச்செழுத்து 

- வகை. 


வெறிப்‌ போக்‌ 


பிடிப்புப்‌ 


picador 


picador - காளையடக்கு வீரர்‌. 

picaresque (a) - வன்முறைசார்‌ 
(இலக்கியம்‌) 

pick (v) - பொறுக்கு, தெரிந்தெடு, 
(॥) - கொத்தும்‌ கோடரி 100ம- 
010 பற்குத்தி. 

pick-a-back (adv) - தோளில்‌. 
சுமந்து செல்லும்‌ (1) - முதுகில்‌ 
சுமந்து செல்லல்‌. 

picket (n) - பொறுக்கி (பொறுக்‌ 
கும்‌ கருவி) 

picket (ற) - மறியல்‌, கண்‌ 
காணிப்புக்காவலர்‌, முளை, 
கழி (9) - மறியல்‌ செய்‌, கண்‌ 
காணிப்புக்‌ காவலரை நிறுத்து, 
வேலிக்கழிநடு, முளைநடு. 

picketing (n) - மறியல்‌. 

pickings (n) - எளிதில்வரும்‌ 
ஆதாயம்‌. 

pickle (n) - ஊறுகாய்‌, குறும்புக்‌ 
குழந்தை (4) - ஊறுகாய்போடு. 

pick-me-up (n) - ஊட்டக்குடிநீர்‌. 

pick-pocket (nN) - முடிச்‌ சவிழ்‌ 
கள்ளன்‌, பையடித்திருடன்‌. 

pick-up (1) - எடுப்பி (ஒலிமீட்‌ 
புக்கருவி) 

pick-up-truck (0) - கொண்டு 
செல்‌ ஊர்தி. 

picnic (1) - மனைப்புறச்சோறு, 
இன்பஉலா (4) - இன்ப உலா 
செல்‌. picnicker (nN) - இன்ப 
உலா செல்பவர்‌. 

picric acid (n) - பிக்ரிகக்காடி 
(காயம்‌, வெடிமருந்து). 

pictograph (n) - சித்திரம்‌, சித்த 
எழுத்து. 

pictorial (a) - படவிளக்கமுள்ள 
(॥) - படவிளக்கஇதழ்‌. 


470 


pied-a-tere 


picture (nN) - படம்‌, ஒவியம்‌, (14) - 
படம்‌ வரை. 

picture-book - படச்சுவடி. 

picture-card - பட அட்டை. 

picture-gallery - படக்கலைக்‌ 
கூடம்‌. 

picture-post-card - பட அஞ்சல்‌ 
அட்டை. 

picturesque (a) - படம்‌ பேல, 
ஓவியம்‌ போல, அழகிய. 

pidgin (0) - கலவைமொழி (கலப்‌ 
பினால்‌ ஏற்படுவது) 

pie (nN) - பழம்‌ அல்லது 
இறைச்சியுள்ள கறி; தம்படிச்‌ 
சாசு, கலந்துள்ள அச்செழுத்து 
சள. 

piebald (a) - கடுமையும்‌, 
வெண்மையும்‌ கலந்த (குதிரை) 

pie-chart (n) - வட்டப்பகுதிப்‌ 
படம்‌. 

piece (n) - துண்டு, நூல்‌, பாடல்‌, 
நாணயம்‌, தொலைவு (4) - 
ஒன்று சேர்‌, ஒட்டுப்போடு. 

piece de resistance - செம்‌ 
பகுதி. 

piece goods (n) - துண்டள 
வுப்பொருள்கள்‌ (துணிமணி) 
piecegoods merchant - 
துண்டளவுப்‌ பொருள்‌ வணிகர்‌. 

piece-meal (n) - துண்டு 
துண்டாக, சிறிதுசிறிதாக. 

piecework (0) - அளவு வேலை, 
கூலிவேலை. piece-worker 
(1) - அளவு வேலையாள்‌. 

pied (a) - கருமையும்‌ வெண்மை 
யுங்கலந்த. 

pied-a-terre (n) - அளவீடு, 
அடுக்குவீடு. 


pier 


pier (n} - துறைமுக அணைகரை, 
ஓடத்துறை, துறைமுக அணை 
வகம்‌, வளைவுதாங்குதூண்‌, 
பலகணி இடைச்சுவர்‌. 

pierce (9) - ழி, ஊடுருவு; துளை 
யிடு. 


piercing (a) - ஊடுருவும்‌, தாக்கு. 
piercingly (adv). piercer (n) - 
துளைப்பி. 

piety (0) - இறைப்பற்று, பெற்‌ 
றோரிடம்‌ பற்று. 

pious (8) - இறைப்பற்றுள்ள. 

piezo - electricity (1) - அழுத்த 
மின்சாரம்‌. 

pig (0) - பன்றி.ஒ.0027, hog, 
5045, Swine.’ பன்றிஇறைச்‌சி, 
மட்டமான ஆள்‌, இடர்மிகு 
வேலை, உலோகக்கட்டி ஓ. ॥- 
901. (4) - மீதூண்‌. 

piggery (॥) - பன்றிப்‌ பட்டி, 
பண்ணை. 

piggish (8) - பன்றிபோல. 

piggy (0) - பன்றிக்குட்டி. 

pig-headed (a) - உறுதியான. 

10-10ஈ (ஈ) - வார்ப்பிரும்பு. 

pigskin (nN) - பன்றித்தோல்‌. 

pigsty (1) - பன்றிப்பட்டி. 

pigeon (0) - மாடப்புறா. 

pigeon-breastéd (a) - குவிந்த 
மார்புள்ள. 

pigeon-hearted (a) - கோழை 
யான. 

pigeon-hole (1) - புறாக்கூடு. 

pigeon's milk (0) - புறாப்பால்‌. 

pigeon-toed (a) - உள்நோக்கி 
வளைந்த (விரல்‌). 

piglet (n) - பன்றிக்‌ குட்டி. 


471 


pillion 

pigment (n) - நிறம்‌, நிறப்‌ 
பொருள்‌. pigmentation (n) - 
நிறமாதல்‌ 

pigtail (n) - சடைப்பின்னல்‌, 
சடை: 

pike (nN) - வேல்‌, ஈட்டி, ஈட்டி 
வடிவமீன்‌, குன்றுச்சி, ஓikஒ- 
8197 (0) - வேல்‌ (மரப்‌) பிடி. 

pilaster (n) - அணி வேலைப்‌ 
பாட்டுத்‌ தூண்‌ (நீண்டுநிற்பது) 

pie (n) - குழித்தரண்‌, குவியல்‌, 
தொகுதி, அடுக்கு. 

pile driver (n) - குழித்தூண்‌, 
இறக்கி (எந்திரம்‌) 

pie (9) - அடுக்கிவை, குவித்து 
வை, முளையுடன்‌ இணை. 

piles (n) - மூலநோய்‌. 

pif (9) - சிறுஅளவில்‌ திருடு. 
pilferer (n) - சிறுஅளவில்‌ 
திருடுபவர்‌. pilferage (ஈ) - 
சிறுகச்சிறுகத்‌ திருடல்‌. 

piஏர் (0) - புனிதப்பயணி. றரி- 
ஏர்aஏe () - புனிதப்பயணம்‌. 

pi! (1) - மாத்திரை, ஊக்கு 
பொருள்‌. 

pill-box (n) - மாத்திரைப்பேழை, 
தரைக்‌ 8ழ்தலம்‌ (வீரர்‌), வட்டத்‌ 
தொப்பி. 

271806 (nN) - கொள்ளை ஓ. 
loot,plunder 

pilager (n) - கொள்ளையர்‌ () - 
கொள்ளையடி, திருடு. 

pillar (n) - தூண்‌, கம்பம்‌. 

piிlar box - பொது அஞ்சல்‌ 
பெட்டி. 

உரி (6) - பின்னிருக்கை : 
உந்துவிசை வண்டி. 


pillory 


pillory (n) - தண்டிக்கும்‌ ம்ரச்‌ 
சட்டகம்‌ (குற்றவாளி) 

pillow (n) - தலையணைத்திண்டு. 
pillowcase - தலையணைஉறை. 

pilot (nN) - வானூர்தி வலவன்‌, 
விமானி,வழிகாட்டி, முன்‌ 
னோடி (9) - வலவனாகப்‌ பணி 
செய்‌, திட்டம்மூலம்‌ ஆய்வு 
செய்‌. 

pilot - boat - வலவன்‌ படகு. 

pi௦t fh - வலம்போகும்‌ மீன்‌. 

pilot-light - முன்னோடி விளக்கு. 

pilot-officer - 
படைத்தலைவர்‌. 

pilot project - முன்னோடித்‌ 
திட்டம்‌. 

pரறற (1) - காமத்தரகன்‌ (9) - 
காமத்தரகுவேலை செய்‌. 

6 (௫) - முகப்பரு, பரு. 

pimpled (a) - பருவுள்ள. 

pin (n) - குண்டூசி, முனை, ஆணி 
(9) - குண்டுசியால்‌ இணை, 
நம்பியிரு. 

piர-bal| - குண்டுசிப்பந்தாட்டம்‌. 

piர-b0X - குண்டுசிப்பெட்டி 

pin-௦௦0 - அஞ்சல்‌ குறியீட்டெண்‌. 

pin-cushion - குண்டுசித்திண்டு. 

pin-money - சிறுவாடு, சேமிப்புப்‌ 
பணம்‌ 

pinpoint (n) - குண்டூசி முனை) 
- வரையறு, இடங்காண்‌. 

pinprick (௫) - தொல்லை. 

pinstripe - குறுயெ வரி. 

pin-table - குண்டுசிப்பந்தாட்ட 
மேடை. 

PIN number - அடையாள எண்‌. 

pinafore (n) - மேலாடை. 


வானப்‌ 


472 


pince-nez (n) - வில்‌அமைப்பு 
மூக்குக்கண்ணாடி. 

pincers (n) - இடுக்கி, சாமணம்‌. 

pincer movement - போர்ப்‌ 
படைத்தாக்குதல்‌ (எதிரிமேல்‌) 

pinch (n) - கிள்ளுதல்‌, சிட்டிகை 
pinched (a) - வருந்தும்‌ 
(வறுமை) (4) - கிள்ளு, கடி 
(செருப்பு), திருடு. 

pine (n) - தேவதாருமரம்‌, அதன்‌ 
கட்டை. 

0116-௦௦06 - தேவாரு மரக்கனி 
pin-needie - தேவதாரு இலை 
(ஊசிவடிவஇலை) 

pine (9) - வருந்து (இறப்பு), 
விரும்பு. 

pineal gland (n) - கூம்புச்சுரப்பி 

pine-apple (n) - அன்னாசிப்‌ 
பழம்‌, மரம்‌. 

pinfold (nN) - மாட்டுத்தொழுவம்‌. 

ping (॥) - மோதல்‌ ஒலி (கரண்டி) 
(4) - - இவ்வொலி உண்டாக்கு. 

ping-pong (ஈ) - மேடைப்பூப்‌ 
பந்து. 

ர்‌ (॥) - சிறகு (வெளிப்‌ 
பகுதி), பறக்கும்‌ இறகு, பற்‌ 
சக்கரம்‌ (பெரியதில்‌ பொருந்‌ 
தும்‌) (\) - இறுகப்பிணை, கட்டு 
(கைகள்‌), சிறகை வெட்டு. 

pink (n) - இளஞ்சிவப்பு, இடது 
சாரிக்கருத்துள்ள. 0114-96. (n) 
- விழிவெண்படல அழற்சி (0) - 
இலேசாக வெட்டு, வெடி ஓசை 
உண்டாக்கு (ஊர்தி). 

ஊளை (॥) - சலவையாளர்‌. 


pinnace 


pinnace (n).- போர்க்‌ கப்பலின்‌ 
சிறுபடகு. 

pinnacle (0)- உயர்முனைப்‌ பாறை, 
சிறுமுனை அணிவேலைப்பாடு 
(கட்டிடம்‌), உச்சி (புகழ்‌) 

pinnate (a) - இறகுவடிவ (இலை). 

pint (n) - பிண்ட்‌. முகத்தல்‌ அளவு 
1/8 கேலன்‌, 0.6. 68 லிட்டர்‌. 
pint-sized (a) - மிகச்சிறிய. 

pioneer (௩) - முன்னோடி, 
முனைவர்‌ (4) - முன்னோடி 
யாகச்செயல்படு, புதியது புனை, 
புதிய வழிகாண்‌. 

pip (॥) - விதை (நாரத்தை வகை), 
நேரச்சைகை (வானொலி) 
புள்ளி (விளையாட்டுச்‌ சட்டு) 
விண்மீன்‌ வடிவக்குறி (போர்ச்‌ 
சீருடை) 

pip 0) - அடி. 

pipa} (0) - அரசுமரம்‌. 

pipe (0) - குழாய்‌, குழல்‌. 

pipeclay - புகைக்குழாய்க்‌ களி 
மண்‌. 

pipe-cleaner - புகைக்குழாய்த்‌ 
துப்புரவாக்கி. 

pipe - dream - ஈடேறாத்திட்டம்‌, 
எண்ணம்‌. 

pipedine - குழாய்த்தொடர்வரிசை. 

pipe (V) - குழாய்வழிச்செலுத்து, 
கம்பி வழிச்செலுத்து, குழலில்‌ 
வாசி, குழல்‌ ஊதி அழை 
(கப்பல்‌), வரிச்சுமை, கச்சை 
அமை. 

piper (0) - குழல்‌ ஊதி, குழல்‌ 
வாசிப்பவர்‌, பெருவங்கியக்‌ 
கலைஞர்‌ஃ 


473 


pitprop 

pipette (n) - பிட்பெட்‌, குமிழ்கூர்‌ 
குழாய்‌. 

pq! (2) - துடுக்கான, கார 
மான. பாடு (adv). 

01006 (॥) - தன்மானம்‌, சுய 
மரியாதை. (4) - மானத்தைக்‌ 
கெடு, ஆர்வத்தைத்தூண்டு. 

pirate (nN) - கடற்கொள்ளைக்‌ 
காரன்‌. ஓiரacy (nN) - கடற்‌ 
கொள்ளை, எழுத்தாளர்‌ 
திருட்டு. 

pices (0) - மீன்‌. Pisces (0) - மீன்‌ 
இராசி 

piscatology (ஈ) - மீன்பிடிப்‌ 
பியல்‌. 

piscivorous (a) - மீன்கனைத்‌ 
இன்னும்‌. 

pish (interj) - 8 

piss (0) - சிறுநீர்‌, (4) - சிறுநீர்‌ 
கழி. 

pistil (6) - சூலகம்‌ (பூ). 

pistol (1) - கைத்துப்பாக்கி. 

piston (1) - தண்டு (எந்திரம்‌) 06- 
101 100 (1) -தண்டுக்கோல்‌. 

ஓர்‌ (0) - குழி, குறி, நிலக்கரிச்‌ 
சுரங்கம்‌, நாடகமேடை தாழ்‌ 
பகுதி, நரகம்‌, கண்ணிக்‌ 
குழிகள்‌. (4)- குழியடை, கல்லை 
நீக்கு (பூ) 8-0 - அக்குள்‌. 

pial - படுகுழி, இடர்‌. 

pit-head - சுரங்கவாயில்‌. 

pit-றony - சுரங்கக்குழி, மட்டக்‌ 
"குதிரை. 

pit-prop - முட்டு. 


pitch 


474 


placement 


pitch (n) - 8o.pitch-black (8) - 
முழுதும்‌ கறுப்பான. ஓiஎh- 
pine (nN) - தேவதாரு மரக்‌ 
கட்டை. 

pitch (௫) - விளையாட்டுத்திடல்‌, 
இலக்கு முளை இடைப்பகுதி 
(மரப்பந்தாட்டம்‌), விளை 
யாடும்‌ பகுதி, ஆடுகளம்‌, 
சுண்டி எறிதல்‌, உரப்பு (இசை) 
செறிவு, உயர்நிலை, கப்பல்‌ 
அசைவு. 

pitch (V) - கூடாரமடி, குரலுக்கு 
ஏற்றாவறு அமை, ஏற்றவாறு 
தெரிவி,  இடித்துத்தள்ளு, 
மேலுங்கழும்‌ அசையச்செய்‌, 
சுண்டி எறி, கூறு. 

pitched (a) - சரிவான (கூறை), 
pitched battle (n) - கடுஞ்‌ 
சண்டை, போர்‌. 

pitch - blende (n) - யுரேனியத்‌ 
தாது. 

pitcher (n) - குடம்‌, பந்து எறிபவர்‌ 
(தளப்பந்து). 

pitch-fork (n) - கவைக்கோல்‌ 
(4) - இக்கோலால்‌ தூக்கி எறி. 

piteous (a) - piteously (adv) 

pith (nN) - உட்சோறு (செடி), 
சாறம்‌, நெட்டி. 

pithy (8) - செறிவான, சோறுள்ள. 
pithily (adv) pith-hat - 
நெட்டித்தொப்பி. 

pitiable (a) - இரங்கத்தக்க, 
இழிதக்க, pitiably (adv). 

pர£ரீப! (8) - இரக்கம்‌ உண்டாக்‌ 
கும்‌, இழிவிற்குரிய ஓர£ர£பlly 
(adv). 

pitiless (a) - இரக்கமற்ற, 
கொடிய. 


பர்கா () - சுரங்கத்‌ தொழி 
லாளி. 

pitsaw (n} - பெரிய அறுப்பு 
வாள்‌. 

pittance (n) - மிகச்சிறு பகுதி 
(கூலி). 

pituitary gland (n) - மூளைச்‌ 
சுரப்பி. 

pity (n) - இரக்கம்‌, (4) இரங்கு. 

pitying (8) - இரக்கங்காட்டும்‌ 
pityingly (adv). 

pivot (n) - சுழலச்சு, மையப்பகுதி 
(4) - அச்சுமீதுசுழலு. 

pivotal (a) - சுழலச்சிற்குரிய, 
பெருஞ்சிறப்புள்ள. 

pie (n) - குறளி, பேய்‌ (குழந்தை 
கள்‌ கதை) 

placable (a) - எளிதில்‌ அமை 
இற, மன்னிக்கும்‌ இயல்புள்ள 
(x implacable) 

placard (n) - விளம்பர முழக்க 
அட்டை, விளம்பரம்‌ (ம) - 
விளம்பரம்‌ செய்‌, முழக்கம்‌ 
செய்‌. 

placate (4) - அமைதிப்படுத்து, 
தணி. ஓlacatory (8) - அமைதி 
யுண்டாக்கும்‌. 

place (1) - இடம்‌ (பார்க்கும்‌), 
பகுதி (நூல்‌, நாடகம்‌) இருக்கை, 
வரிசை, பதவிநிலை, பயில்‌ 
வாய்ப்பு, உரியநிலை இடம்‌, 
இடமதிப்பு (கணக்கு), வீடு. 

place (4) - ஓரிடத்தில்வை, 
நிலையளி, மதிப்பீடு, கட்டளை 
யளி, அமர்த்து. 

placement (0) - பணியமர்வு. 


place-bet 
place-bet - இடப்பந்தயம்‌ 
(குதிரைப்பந்தயம்‌). 


place-kick - குறிப்பிட்ட இட 
உதைப்பு. 

0806-ஈ௭- தட்டு வைக்கும்‌ பாய்‌. 

place-name - இடப்பெயர்‌. 

place-setting - காய்கறி பரி 
மாறல்‌. 

place value - இடமதிப்பு 

placenta (1) - கொப்பூழ்க்கொடி, 
நஞ்சுக்கொடி. 

placid (a) - அமைதியான. ற॥ac- 
idly (adv). 

placket (n) - 
சட்டைப்பை. 

plagiarize (9) - கருத்தைத்‌ திருடு 
(நூல்‌). 

plagiarism (௩) - கருத்துத்‌ 
திருட்டு. plagiarist (n) - 
கருத்துத்திருடர்‌, 

plague (1) - கொள்ளைநோய்‌, 
தொல்லை தரும்‌ பொருள்‌ (1) - 
தொல்லை கொடு, துன்பம்‌ 
உண்டாக்கு, துன்புறு. 


மகளிர்‌ சட்டை, 


plaid (n) - கம்பளச்‌ சால்வை. 

plain (a) - தெளிவான, எளிதான, 
வெளிப்படையான, வெறுமை 
யான (வெற்று), அழகற்ற 
plainly (adv). 

plain-clothes - பொது உடை. 

plain-dealing. - நேர்மையான. 

plain fிour - தூய மாவு 

plain-spoken - வெளிப்படை 
யாகப்‌ பேசும்‌. 

plain (n) - சமவெளி. றlains5man 
(1) - சமவெளிவாசி, 


475 


planet 


plain-chant, song (n) - பல 
குரலுக்குரிய பாட்டு,. குழுப்‌ 
பாட்டு 

plaint (n) - குற்றச்சாட்டு. 

plaintiff (n) - வழக்காடுபவர்‌, 
வாதி (x defendant). 

plaintive (a) - வருத்தமான. 

plait, braid (n) - சடைப்பின்னல்‌ 
(v)- பின்னு. 

plan (0)- திட்டம்‌, ஏற்பாடு, நிலப்‌ 
படம்‌, கட்டிடப்படம்‌, (4) - 
திட்டமிடு, அமை, ஏற்பாடு செய்‌. 

planning (0) - திட்டமிடல்‌. ற|கா- 
ning commission - இட்ட 
ஆணையம்‌. 

planchet (n) - நாணயம்‌ செய்‌ 
தகடு. 

panchette (n) - எழுத்துவரை 
பலகை (இறந்தோர்‌ ஆவி 
யால்‌) 

plane (ஈ) - மட்டம்‌, தளம்‌, 
இழைப்புளி, வானூர்தி, தட்டை 
யான, ஒரே மட்டமான ॥ா- 
clined plane - சாய்தளம்‌. 

plane (v) - இழை, நீக்கு, 
வழுக்கிச்‌ செல்‌, (வானூர்தி). 

plane geometry (n) - *தளவடிவக்‌ 
கணிதம்‌. 

plane - sailing - தளநிலைக்‌ 
கணக்கீடு (கப்பல்‌). 

plane table - வரை தளமேடை. 

planet (n) : கோள்‌ (செவ்வாய்‌). 
planetary (8) - கோளுக்குரிய. 

.. planetarium (n) - கோளகம்‌ 
(கோள்‌ உற்றுநோக்கம்‌). 


plangent 


476 


platlet 


plangent (a) - முழக்கமிடும்‌, 
வருத்தம்‌ தெரிவிக்கும்‌ (ஒலி) 
plangently (adv). 

plank (nN) - பலகை, திட்டநெறி 
முறை, இறக்கிவை. planking 
() - பாவுபலபை. 

plankton (n) - மிதப்புயிரிகள்‌ 
(நீர்நிலை). 

plant (n) - தாவரம்‌, மரவடை, 
எந்திரத்‌ தொகுதி, கருவித்‌ 
தொகுதி, உற்பத்தி நிலையம்‌, 
குற்றவாளிக்கும்பல்‌ ஆள்‌. . 

plant (4) - நடு. treeplanting - 
மரம்‌ நடல்‌, அமை (தோட்டம்‌), 
ஒளித்துவை, உளவறியச்சேர்‌, 
நிறுவு, நிலைநிறுத்து, இடு 
(முத்தம்‌), கொடு (அடி) 
planter (n) - தோட்ட உரிமை 


யாளர்‌, உற்பத்தி எந்திரம்‌, 
தொட்டி. 

plantain (n) - வாழைப்பழம்‌, 
வாழை. 


plantation (n) - தோட்டம்‌ 
(தேயிலை, கரும்பு, காப்பி) 
தோப்பு. 

plantigrade (n) - நடப்பன (மாடு). 

plaque (n) - பதிப்புக்‌ கல்‌, 
பாசிப்படிவு (பல்‌), ஊத்தை. 

plash (n) - குளம்‌, குட்டை, நீரில்‌ 
குதித்தல்‌ (14) - நீரில்‌ குதி.பா. 
pond. 

plasma, plasm (n) - தெளிநீர்‌ 
(தெளியம்‌ - குருதி), 01000 
plasma - குருதித்‌ தெளியம்‌,' 
முன்கணியம்‌, கணிமம்‌ 018518 
physics -கணிம இயற்பியல்‌ 
plasma state - கணிம நிலை. 
பொருளின்‌ நான்காம்‌ நிலை 
யான மிகு வெப்ப நிலை. 


plaster (1) - காரை, சாந்து 0185-- 
ter of Paris - பாரிஸ்‌ சாந்து. (9) 
- காரை புசு. சலையால்‌ மூடு 
(புண்‌) plasterer (6) - காரை 
புசுபவர்‌. 

plaster-board - காரையட்டை. 

plastercast - காரை வார்ப்பு. 

plastic (n) - குழைமம்‌, வார்ப்‌ 
பியம்‌, பிளாஸ்டிக்‌ (8) - இளக 
லான, உருவாக்கத்தக்க, குழை 
மத்தாலான, ஒட்டும்‌. plastics 
(8) - குழைமவியல்‌ plasticity 
(ஈ) - குழைமத்திறன்‌, வார்ப்‌ 
பியத்திறன்‌. 

plastic-bomb - குழைம வெடி 
குண்டு. 

plastic explosive - குழைம 
வெடிபொருள்‌. 

plastic surgery - ஒட்டறுவை, 
குழைம அறுவை. 

plasticine (ஈ) - களிமண்‌ போன்ற 
பொருள்‌ (மாதிரிகள்‌ செய்ய). 

plate (nN) - தட்டு, தகடு, தாலம்‌, 
கலம்‌. 

plateful (ஈ) - தட்டளவு. 

plate (v) - முலாம்‌ பூசு, தகடு 
வேய்‌. 

plater-glass - கண்ணாடித்தகடு. 

plate-rack - உணவுத்தட்டுகள்‌, 
அடுக்குப்பேழை. 

plateau (ஈ) - மேட்டுநிலம்‌, 
மேட்டுச்‌ சமவெளி. 

plate-layer (n) - இருப்பூர்திவழிக்‌ 
கம்மியர்‌. ” 

platlet (n) - தகட்டணுக்கள்‌ 

்‌ (குருதி). 


platform 


477 


playwright 


platform (n) - பேச்சுமேடை, 
மேடை (இருப்பூர்தி நிலையம்‌) 
எள ரி - மேடைத்‌ 
தமிழ்‌. . அரசியல்‌ கட்சிக்‌ 
கொள்கை, தேர்தல்‌ அறிக்கை. 

plating (1) - முலாம்‌ பூசதல்‌, 
தகடுவேய்தல்‌. 

platinum (n) - பிளாட்டினம்‌ 
(உலோகம்‌). 

platinum blonde - வெண்ணிற 
மயிர்‌அழகி. 

platinum jubilee - பவள விழா. 

platitude (n) - பொதுக்குறிப்பு, 
மெய்மை. 

platitudinous (a) - பொதுக்‌ 
குறிப்புசார்‌. 

platonic (a) - பிளேட்டோ சார்‌, 
மெய்க்காதல்‌ சார்‌, கருத்திய 
லான, பிளேட்டோ என்பார்‌ 
சிறந்த கிரேக்க மெய்யறி 
வாளர்‌. 

platoon (n) - படைப்பகுதி, 
பட்டாளம்‌. 

platter (n). - உணவுத்தட்டு, 
பதிவிசைத்தட்டு. 

plaudit (ஈ) - புகழ்ச்சி, ஆரவாரம்‌, 
புகழுரை. 

plausible (a) - நம்பக்கூடிய, 
சரியான, சூதுமதியுடன்‌ வாதி 
டும்‌. plausibly (adv). 

play (n) - நாடகம்‌, விளையாட்டு, 
ஆட்டம்‌ 

playable (a) - ஆடத்தக்க (9) - 
விளையாடு, வாசி, இசை, 
play-theory - விளையாட்டுக்‌ 
கொள்கை. 


31 


play-act (V) - நடி 

play back - மீட்புக்கருவி, பின்‌ 
னணிப்பாடகர்‌ 

play bill - நாடகச்‌ சுவரொட்டி. 

play boy - நுகர்ந்து மகிழும்‌ இளை 
ஞன்‌. 

play-by-play - தெளிவிளக்க உரை 

“(ஆட்டம்‌ - ஒலிபரப்பு) 

play-fellow - விளையாட்டுத்‌ 
தோழன்‌ (குழந்தை). 

play-goer - நாட்கம்‌ பார்பவர்‌. 

playground - விளையாட்டுத்‌ 
திடல்‌. 

playgroup - விளையாட்டுக்‌ 
குழாம்‌ (குழந்தைகள்‌). 

playhouse - இரையரங்கு, நாடக 
அரங்கு. 

playlet - சிறுநாடகம்‌, குட்டி 
நாடகம்‌. 

playoff - ஒரேயளவு ஆட்டம்‌, 
ஒத்தஅளவு ஆட்டம்‌. 

play-out (a) - களைத்துப்போன, 
முடிந்த, பயனற்ற. 

play-pen - விளையாட்டுக்‌ 
கொட்டில்‌. 

playroom - விளையாட்டறை 
(குழந்தை). 

plaything - விளையாட்டுப்‌ 
பொருள்‌. 

playtime - விளையாட்டு நேரம்‌. 

playway (1) - விளையாட்டு வழி. 
playway education - விளை 
யாட்டு வழிக்கல்வி. 

playwright - நாடக ஆசிரியர்‌. பா. 
dramatist. 


player 


player (n) - ஆட்டக்காரர்‌, விளை 
யாடுபவர்‌, நடிகர்‌, வாசிப்பவர்‌, 
இசைப்பவர்‌. 

playfப| (3) - விளையாட்டு ஆர்வ 
முள்ள, வேடிக்கையான. ஓly- 
fully (adv). 

playing-card - விளையாட்டுச்‌ 
சீட்டு. 

playing-field - விளையாட்டுக்‌ 
களம்‌, ஆடுகளம்‌. 

01828 (n) - சதுக்கம்‌, வளாகம்‌. 

pea (Nn) - வேண்டுகோள்‌, வழக்‌ 
காடல்‌, கோரிக்கை. 

pleach (V) - பழுதுபார்‌. (வேலி) 

plead (V) - எடுத்துச்சொல்‌, வழக்‌ 
குரை, வற்புறுத்து, வேண்டு. 
pleadingly (adv). 

pleading (n) - குற்றமறுப்புரை. 

pleasant (a) - இனிய, மகிழ்ச்சி 
யான. (% பnpleasant) 

pleasantry (n) - வேடிக்கை, 
விளையாட்டுப்பேச்சு. 

pease (v) - இன்பமுண்டாக்கு, 
மனநிறைவுண்டாக்கு 01695- 
10 (8) - இனிய. pleased (8) - 
மகிழ்ச்சியுள்ள. 

pleasurable (a) - இன்பந்தரும்‌. 

pleasure (n) - இன்பம்‌, 
மகழ்ச்சி, (4) - இன்பமளி. 

pleassure-boat - இன்பப்படகு. 

pleassure-craft - இன்பப்படகு, 
சலம்‌. 

pleasure-ground - பொதுக்‌ 
கேளிக்கை இடம்‌ (கேளிக்கை 
யகம்‌) 

pleasure-seeking (8) - இன்பம்‌ 

நாடும்‌. 


478 


pleura 


pleat (n) - plait 

plebeian (n) - பொதுமகன்‌, 8ழ்‌ 
மகன. 

plebiscite (n) - பொது வாக்‌ 

கெடுப்பு. 


- plectrum (n) - மீட்டுங்கோல்‌ 


(இசைக்கருவி). 

pledge (n) - உறுதிமொழி, ஈடு, 
அடகு.(4) - ஈடுவை, சூள்‌ உரை, 
உறுதிமொழி கூறு. 

pleiades (1) - கார்த்திகை நாள்‌ 
மீன்‌. 

Pleistocene (n) - பனி ஊழி, 
(நிலவளரியல்‌) 

plenary (a) - அனைவரும்‌ கலந்து 
கொள்ளும்‌ (கூட்டம்‌), முழு 
மையான (அதிகாரம்‌). 

plenipotentiary (n) - முழு 
உரிமை வாய்ந்த அரசியல்‌ தூதர்‌ 
(8) - முழுஉரிமை வாய்ந்த. 

plenitude (n) - நிறைவு. 

plenty (1) - ஏராளம்‌, போதுமான 
அளவு 

plenteous, plentiful (a) - 
நிறைய. plentifully (adv). 

plenum (0) - நிறைந்த இடம்‌, 
அவை. 

pleonasm (ஈ) - ஒரு பொருள்‌ 
பன்மொழியடுக்கு, கூறியது 
கூறல்‌ ஓ. tautology. pleonas- 
tic (a) 

plethora (n) - விஞ்சிய அளவு. 
un. abudance, plenty. 

pleura (n) - நுரையீரல்‌ உறை 
pfeurisy (n) - நுரையீரல்‌ உறை 
அழற்சி. 


plexus 


plexus (n) - வலைப்பின்னல்‌ 
(குழாய்‌, நரம்பு) பா. Network. 

piable (8) - எளிதில்‌ வளையக்‌ 
கூடிய, கவரக்கூடிய (110/0) 

plight (n) - பரிதாபம்‌, இரங்கத்‌ 
தக்கநிலை, துயர்‌ 

Plimsoll line - பிளிம்சால்‌ கோடு 
(கப்பல்‌). 

plinth (n) - தூணின்‌ பீடம்‌ 
plintharea - பீடப்பரப்புறlinth 
beam - பீடத்தூண்‌. ஓிராh-wa॥! 
- பீடச்சுவர்‌. 


Pliocene (n) - பாலூட்டி வாழ்‌. 


ஊழி (நிலவளரியல்‌) 

plod (6) - மாடுபோன்று உழை, 
தட்டுத்தடுமாறி நட, மெது 
வாகச்செய்‌. 010008 (ஈ) - 
மெதுக்கை, plodding (ற) - 
மெதுவாகச்‌ செய்தல்‌. 

plonk (ஈ) - கனமாக விழும்‌ 
பொருள்‌ஒலி (/) - 'தொப்‌' என்று 
விழச்செய்‌. 

pop (ஈ) - மெதுவாக விழும்‌ 
பொருள்‌ ஒலி (4) - மெதுவாக 
விழச்செய்‌. 

plosive (ஈ) - வெடிப்பொலி 
(ஒலிப்பியல்‌). 

plot (nN) - மனை, சிறுநிலம்‌, 
கதைக்கரு, சூழ்ச்சி. plotter (n) 
- சதிகாரர்‌, சூழ்ச்சியாளர்‌. 

plot (6) - குறி, படம்‌ வரை, 
சதிசெய்‌. 

plough (n) - கலப்பை, உழு 
படை, (4) - உழு. 

ploughman (1) - உழுபவர்‌, உழ 
வர்‌. plough-share (ற) - 
கொழு. 

ploy (8) - திசைதிருப்பல்‌. 


479 


pluck (9) - பறி, திரட்டு, கொய்‌, 
இழு, மீட்டு (1) - நெஞ்சுரம்‌, 
இழுப்பு. plucky (8) - pluckily 
(adv). 

plug (n) - முளை, செருகி, 
அடைப்பான்‌(4)- அடை, செரு. 
plughole - செருகு துனை. 

plum (nN) - உலர்ந்த கொடி 
முந்திரிப்பழம்‌, சதைக்கனி. 
பிய pயdiற9 - பழப்பிட்டு. 

plumage (n) - இறகுத்தொகுதி. 

பாம்‌ (॥) - குண்டு (௮0) - துல்லி 
யமாக, சரியாக (4) - குண்டுநூல்‌ 
கொண்டு ௮௭. 

plumline (n) - குண்டுநூல்‌. 
plumber (n) - குழாய்க்கம்‌ 
மியர்‌. பாமர (0) - குழாய்‌ 
ஏற்பாடு, குழாய்‌ வேலை. 

plume (0) - இறகு. (8) - இறகைக்‌ 
கோது, பெருமிதங்கொள்‌. 
பாராட்டிக்கொள்‌. 01ப௱60 
(8) - இறகால்‌ அழகுசெய்யப்‌ 
பட்ட. 

plummet (n) - தூக்கு நூல்‌ 
குண்டு, ஆழம்‌ பார்க்கும்‌ 
குண்டு. 

plummy ( 8) - நல்ல, விரும்பிய, 
வாயில்‌ ஒன்றை வைத்துக்‌ 
கொண்டு பேசும்‌. 

plump (௮) - சதைப்பற்றுள்ள, 
கொழுத்த () - சட்டென விழச்‌ 
செய்‌, போடு (1) - விழும்‌ கன 
ஒலி. 

plumule (n) - சிறுஇறகு, 
முளைக்‌ குருத்து .ஓ. ஈadicle. 


plunder 


480 


pocket-money 


plunder (4) - கொள்ளையிடு, 
இருடு (॥) - கொள்ளையிடல்‌, 
திருடல்‌, கொள்ளைப்‌ பொருள்‌ 
plunderer (n) - கொள்ளைக்‌ 
காரர்‌. 

plunge (4) - அமிழ்த்து, மூழ்கு, 
ஆழ்‌, பாம்‌ (0) - மூழ்கல்‌. (1) - 
மூழ்குபவர்‌, மேல்‌8ழ்செல்லும்‌ 
கருவி, உலக்கை. 

pluperfect (n) - இறந்தகால 
முடிவினை (வாக்கியம்‌) He 
had done the work - அவன்‌ 
தன்‌ வேலையைச்‌ செய்யலா 
னான்‌ (செய்திருந்தான்‌). 

plural (n) - பன்மை, மரம்‌ ஒருமை 
மரங்கள்‌ பன்மை. ஓ॥பாஅlism 
(0) -.பன்மைக்கொள்கை. ஓ॥ப- 
alist (1) - பன்மைக்‌ கொள்‌ 
கையர்‌. றிபாிity (6) - பன்மை 
நிலை, சார்புப்‌ பெரும்பான்மை, 
பன்மைப்பதவிநிலை. 

plus (prep) - கூட்டல்‌ 4+ 4 = 8. 
மேலும்‌ (% ஈறப5). 

ய (௮) - அளவுக்குமேல்‌; 
சுழிஃகுமேல்‌, நேர்க்குறியான, 
கூட்டல்‌ குறியான. 4 என்பது 
சூட்டல்‌ அளவு. 

plus (n) - கூட்டல்‌ குறி (+), 
நேர்ப்பண்பு, ஆதாயம்‌, நன்மை 
105-100 - குழிப்‌ பந்தாட்டக்‌ 
காரர்‌ அகன்றகால்‌ சட்டை. 

plush (n) - துணிவகை. 


plutocracy (n} - செல்வராட்ச,, 


பெருஞ்‌ செல்வர்கள்‌. 01ப100191 
(ஈ) - பெருஞ்செல்வர்‌. 

plutonium (nN) - புளுட்டோ 
னியம்‌, உலோகம்‌. 


ply (4) - வலி, உழை, சென்றுவா 
(ஊர்தி) ஓட்டு (7) - ஓட்டு, புரி 
plywood (1) - ஓட்டுபலகை. 

PM - Prime minister - பிரதமர்‌, 
தலைமை அமைச்சர்‌.ஒ.Chief 
minister. 

pm - posi meridiem - பிற்பகல. 

pneumatic (8) - காற்றுநிரம்பிய, 
இறுக்கிய காற்றால்‌ வேலை 
செய்யும்‌. றpறeumatically 
(adv). pneumatic bones - 
காற்றெலுபுகள்‌ 

pneumonia (n) - நுரையீரல்‌ 
அழற்சி. 

PO - postal order - அஞ்சல்‌ 
ஆணை.ஒ. money order. 

poach (V) - வதக்கி எடு, வேக 
வைத்து எடு அவித்து எடு 
(முட்டை) திருட்டுத்தனமாக 
வேட்டையாடு (காட்டு 
விலங்கு), அத்துமீறி (எல்லை 
மீறி) செல்‌, திருடு. 

poacher (0) - அவிப்பி (கருவி), 
இருடுபவர்‌, திருட்டு வேட்டை 
யாடுபவர்‌ (காட்டு விலங்கு]. 

pock (n) - அம்மைக்‌ கொப்புளம்‌ 
pock - mark, pit (n) - அம்மைத்‌ 
தழும்பு, வடு. 

pocket (n) - பை, (சட்டைப்‌), பை 
போன்ற கலம்‌ (ஊர்தி), பணம்‌, 
தனிக்குழு, குழி. (4) - பையில்‌ 
வை, திருட்டுத்தனமாக கெக்‌ 
கொள்‌. 

pocketful (n) - பையளவு. 

pocket-book - பையடக்கச்சுவடி. 

pocket-knife - பைக்கத்தி. 

pocket-money - கைச்செலவுப்‌ 


பணம்‌. 


pod 


000 (1) - பருப்புக்‌ கனி(துவரை) 
(4) - இக்கனி விதை எடு. 

0009) (9) - குறுகியும்‌ பருத்து 
முள்ள. 

podium (ஈ) - நிகழ்ச்சி மேடை .ஓ. 
pulpit, platform. 

poem (1) - செய்யுள்‌, பாடல்‌ ஓ. 
verse, prosody, 

poet (n) - கவிஞர்‌, புலவர்‌. 006- 
ess (1) - பெண்பால்‌ புலவர்‌. 
poet laureate - அரசவைக்‌ 
கவிஞர்‌. 0088) (॥) - கவிதை, 
கவிதைமொழி, பாட்டுநடை. 

poetic,poetical (a) - கவிதை 
சார்‌. poetically (adv). +» 

poetic justice - கவிதை நேர்மை. 

poetic licence - கவிதை உரிமை. 

poetic works.- கவிதை நூல்கள்‌. 

poetics (n) - யாப்பிலக்கணம்‌. 

poetry (n) - கவிதை.ஒ. 01086, 
verse. அழகுணர்ச்சி, முழு 
உணர்ச்சி. றoetize (4) - செய்யு 
ளாக்கு, கவிதைபாடு. 

poignant (8) - வருந்தும்‌, இரங்க 
வைக்கும்‌. 

poignancy (ஈ) - வருத்தம்‌, 
இரக்கம்‌, உருக ,வைக்கும்‌, 
நெ௫ழ்ச்சி செய்யும்‌. 

point (4) - குறிபார்‌, கூராக்கு, 
சுட்டு, தெளிவாகக்‌ காட்டு. 

.. றinted (2) - கூரிய, குறிப்பிடும்‌. 
point-blank (a,adv) - குறுகிய 

* எல்லையில்‌, நேரடியான. 

pointer (n) - குறிகாட்டி, குறி 
காட்டும்‌ கோல்‌, அறிவுறை, 

வேட்டை நாய்‌, வருங்காலத்‌ 
தைக்‌ காட்டும்‌ பொருள்‌. 


481 


polarize 


pointless (a) - பொருளற்ற. 
pointlessly (adv). 

pointsman (n) - இருப்பு வழி 
பிரியுமிடத்தை இயக்குபவர்‌. 

00156 (4) - சமநிலையில்‌ நிறுத்து. 
(॥) - சமநிலை, தயக்கநிலை, 
தன்னடக்கம்‌. 01860 (8). 

001801 (1) - நஞ்சு, இனிமையற்ற 
உணவு. 

poison (8) - நஞ்சிடு, கெடு, 
பாழ்படுத்து. 

poisonous (a) - நஞ்சுள்ள. 
poisnously (adv). 

poison-pen letter - எரிச்ச 
லூட்டும்கடிதம்‌. 

poke (v) - இடித்தல்‌, குத்துதல்‌, 
(இலேசாக). 

poke (1) - இலேசாகஇடி, கிளறு, 
துளையிடு, நுழையவிடு, கேலி 
செய்‌. 

poker (n) - நெருப்புக்கிளறி, 
சீட்டாட்டம்‌. 

poker face (1) - அசடுவழியும்‌ 
முகம்‌ poker work (nN) - வடிவ 
மைப்பு வேலை. 

poky (8) - சிறிய (வீடு) 

polar (a) - புவிமுனை சார்‌, காந்த 
முனை சார்‌. polarity (ஈ) - 
முனைபடுதிறன்‌ ; அணி சேர்‌ 
தல்‌.றolar bear (Nn) - வட 
முனைக்கரடி, வெண்கரடி. 00- 
[ar fights - முனை ஒளிகள்‌. 
polar regions - முனைப்‌ பகுதி 
கள்‌(வட முனை, தென்‌ முனை) 

polarize (4) - முனைப்படச்‌ செய்‌, 
முனைப்படுதிறன்‌ அளி, அணி 
சேர்‌. polarization (ற) - 
முனைப்படல்‌, அணிசேர்தல்‌. 


pole 


482 


pollen count 


pole (ஈ) - முனை (நிலமுனை, 
காந்தமுனை), முரண்படு நிலை, 
கம்பம்‌ 0016 star, polaris (n) - 
முனை விண்மீன்‌, வடமீன்‌. 
pole (V)- படகு வலி. 

pole-axe (n) - நீள்பிடி கோடரி. 

pole-cat (n) - £ரி இன விலங்கு. 

pole-vault (n) - கழை ஊன்றித்‌ 
தாண்டல்‌. 

pole - vaulter (n) - கழை ஊன்றித்‌ 
தாண்டுபவர்‌. 

polemic (a) - வாதம்‌ சார்‌ (॥) - 
வாதஉரை வழக்குரை. 0016- 
105 (0) - வாதநூல்‌ polemicist 
(॥) - வாத வல்லுநர்‌. 

police (nN) - காவல்‌ துறை, காவ 
லர்‌, காவல்‌ துறையினர்‌. 001106 
(4) - ஒழுங்கை நிலைநாட்டு. 

police constable PC (n) - காவலர்‌. 

police dog - காவல்‌ துறை நாய்‌. 

police force - காவல்‌ துறை. 

police man - ஆண்‌ காவலர்‌. 00- 
lice-woman - பெண்‌ காவலர்‌. 

police station - காவல்‌ நிலையம்‌. 

policy (n) - கொள்கை, முறி, முறி 
மம்‌ (காப்பீடு). 

policy maker - கொள்கை வகுப்‌ 
பவர்‌. policy holder - முறிம 
தாரர்‌, முறிமர்‌. 

polish (v) - மெருகிடு, பள 
பளப்பு, மெருகுப்பொருள்‌. 
polished (a) - boot polish - 
புதைமிதி மெருகு. 

polite (a) - இணக்கமுள்ள, 
நாகரிகமுள்ள . 

politeness (n} - இணக்கம்‌, 
நாகரிகம்‌. 


politic (a) - தீர்ப்புத்திறம்‌ உள்ள, 
அறிவார்ந்த. 

political asylum - அரசியல்‌ 
புகலிடம்‌. 

political economy - நாட்டுப்‌ 
பொருளியல்‌. 

political geography - நாட்டுப்‌ 
புவிஇயல்‌. 

political prisoner - அரசியல்‌ கைதி. 

political science - அரசியல்‌ 
அறிவியல்‌, அரசியலியல்‌. 

politician (n) - அரசியல்‌ வாதி. 

politicize (4) - அரசியலாக்கு. 

politics (1) - அரசியல்‌, அரசிய 
லியல்‌, 

party politics - கட்சி அரசியல்‌. 
political (a) - நாடு, அரசுசார்‌. 
politically (adv). 

polity (n) - அரசுமுறை, ஒழுங்‌ 
கமைந்த நாடான சமூகம்‌. 

pol| (n) - வாக்கு, வாக்குப்பதிவு, 
வாக்குச்‌ சாவடி, கணிப்பு. 0றர- 
1௦0 ஓol। - கருத்துக்‌ கணிப்பு. 

poll tax - தலைவரி. 

poll (v) - வாக்களி, கருக்துக்‌ 
கணிப்பு செய்‌, கொம்பு சீவு. 

polling (n) - வாக்களிப்பு, 
கணிப்புசெய்தல்‌. 

polling booth, station - 
வாக்குச்சாவடி. polling day - 
தேர்தல்‌ நாள்‌, வாக்களிக்கும்‌ 
நாள்‌. 

pollen (ஈ) - மகரந்தத்‌ தூள்‌, 
பூந்துத்தூள்‌. 

pollen count (ஈ) - மகரந்தத்‌ தூள்‌ 
எண்ணிக்கை. 


pollinate 


pollinate (v} - பூந்துச்‌ சேர்க்கை 
உண்டாக்கு. 

pollination (n) - பூந்துச்சேர்க்கை. 

pollster (ஈ) - கருத்துக்‌ கணிப்‌ 
பாளர்‌. ன்‌ 

pollute (4) - மாசுபடுத்து, தூய்மை 
யைக் கெடு, நச்சுப்படுத்து. pol- 
tant (0) - மாசுபடுத்தும்‌ 
பொருள்‌. ற௦॥lபtion (n) - 
மசாக்கல்‌. 

polo (7) - குதிரைமேல்‌ ஏறி ஆடும்‌ 
பந்தாட்டம்‌. 

polonium (0) - பொலோனியம்‌, 
உலோகம்‌. 

polyandry (n) - ப கணவர்‌ 
மணம்‌. றolyandrous (8) - பல 
மகரந்தத்தாள்கள்‌ உள்ள்‌. 

polyanthus (n) - மலர்ச்செடி 
வகை. 

polyester (n) - பாலியஸ்டர்‌, 
செயற்கை இழை (துணி). 

polygamy (n) - பல மனைவி 


மணம்‌, வாழ்க்கை, ற௦lyg2- ' 


ஈist () - பல மனைவியுள்‌ 
எவர்‌. 

polyglot (8) - பலமொழி பேசும்‌, 
பலமொழிகளில்‌ எழுதப்பட்ட 
(॥) - பன்மொழியாளர்‌. 

polygon (n) - பல்கோணம்‌ ற0- 
lygonal (a) - பல்கோண 

ள்ள. 

polyhedron (n) - பலபடி. 

polymer (n}- பலபடி. polymer- 
ization (n) - பலபடியாக்கல்‌. 


polymorphous (a) - பல 
நிலைகளைக்‌ கொண்ட 
(வளர்ச்சி). 


483 


pontoon 


polysyllable (n) - பல அசைச்‌ 
சொல்‌. 

polytechnic (n) - தொழில்‌ நுட்பக்‌ 
கல்லூரி. 

polytheism (n) - பல தெய்வ 
வணக்கம்‌. 

polytheist (n) - பல தெய்வங்‌ 
களை வணங்குபவர்‌. 

pomade (n) - நறுமணக்‌ களிம்பு. 

pomegranate (n) - மாதுளைக்‌ 
கனி. 

pomiculture (n) - பழ வளர்ப்பு 

pommel (1) - வாள்‌ கைப்பிடிக்‌ 
குமிழ்‌, சேணவட்டப்‌ பகுதி. 

pomp (n) - பகட்டு. றompous 
(8) - பகட்டான, தற்பெருமை 
யான. 

pom-pom (ஈ) - சிறுகம்பளி 
உருண்டை (தொப்பி) 

pompon (n) - அழகுக்குஞ்சம்‌. 

pond (0) - குட்டை, குளம்‌. 000 
1ரீ6 - குட்டை உயிரினம்‌. 

ponder (4) - நன்கு சிந்தித்துப்‌ 
பார்‌. ponderous (a) - கனத்த, 
பளுமிகுந்த, எழுச்சியற்ற. 
ponderously (adv). 

00/80 (n) - குத்துவாள்‌. 

pontiff (n) - பேராயர்‌, தலைமை 
ஆயர்‌. he pontiff - போப்‌ 
பாண்டவர்‌ றontifical (a) - 
pontificate (n) - போப்‌ 
பாண்டவர்‌ பதவிக்காலம்‌. 

pontoon (ஈ) - பரிசல்‌, ஓடம்‌, 
படகு. pontoon bridge - 
படகுப்பாலம்‌. 


pony, 


pony (1) - மட்டக்குதிரை. 

poodle (n) - சிறுதாய்‌. 

pooh (interi) - 2 pooh-pooh (v) 
5 புறக்கணி, கேவலப்படுத்து. 

0௦01 (ஈ) - மடு, சிறுகுட்டை, 
நீர்த்தேங்கல்‌, நீச்சல்‌ குளம்‌, 
நிதிக்குவை, பொதுக்குவை (9 - 
நிதிசேர்‌. 001000 - பந்தாட்‌ 
டக்களம்‌ பா. 0000. 

006 (ஈ) - கப்பல்‌ பின்‌ பகுதி, 
உயர்ந்த கப்பல்‌ தளப்பகுதி. 

000060 (8) - மிகக்களைத்துள்ள. 


0௦0 (8) - ஏழ்மையான, மிகக்‌, 


குறைந்த, போதாத, தரங்‌ 
குறைந்த, இறமற்ற, இரக்கத்திற்‌ 
குரிய, கண்டனத்திற்குரிய, the 
poor - ஏழையர்‌. 0௦0 188 - 
ஏழையர்சட்டம்‌. poor-spirited 
(௮) - கெட்ட. poorly (8) - 
நலமற்ற. றoverty (7) - ஏழ்மை. 

pop (1) - இறப்பொலி, (தக்கை), 
சாராயமல்லாக்‌ குடிநீர்‌, அப்பா, 
முதியவர்‌, பாப்பிசை. 00 811 - 
மக்கள்கவர்கலல. 00 festival 
- பாப்பிசை விருந்து. 000 
ஏர௦்பற - பாப்பிசைக்‌ குழு. 000 
(4) - திறப்பொலி எழுப்பு, வறு, 
சுடு. 000-00௫ - சோளப்பொரி. 
000-0பா - விளையாட்டுத்‌ 
துப்பாக்கி. 

Pope (n) - போப்பாண்டவர்‌. 
popery (n) - உரோமன்‌ 
கத்தோலிகச்‌ சமயம்‌. றopish 
(9) - கத்தோலிகச்‌ சமயத்திற்‌ 
குரிய. 000600 (௩) - போப்‌ 
பாண்டவர்‌ ஆட்சி. 

popinjay (n) - பகட்டன்‌. 

poplar (0) - மரவகை. 


484 


pork pie 


poplin (n) - அரைப்பட்டு. 

poppa (ஈ) - அப்பா. 

poppet (ஈ) - அன்பே. 

poppy (0) - கசகசாச்செடி. POppY- 
cock (0) - மடமை. 

populace (ஈ) - பொதுமக்கள்‌. 

popular (8) - மக்கள்‌ விரும்பும்‌, 
புகழ்மிக்க, மலிவான, பெரு 
வழக்கான. ற௦றபlar front - 
இடதுசாரிமுன்னணி. 000ப121- 
iy (0) - புகழ்‌, செல்வாக்கு 
popularize (v) - எளிமை 
யாக்கு, மக்களிடையே பரவச்‌ 
செய்‌. popularly (adv). 

populate (9) - குடியேறு, வாழ்‌. 
population (n) - மக்கள்‌ 
தொகை. றopulation explo- 
sion - மக்கள்‌ பெருக்கம்‌. 

populism (nN) - பொதுநல 
அரசியல்‌. றopulist (ஈ) 
பொதுநல அரசியல்வாதி. 

populous (a) - பெரும்‌ மக்கள்‌ 
தொகை உள்ள. 

porcelain (n) - பீங்கான்‌, சீன 
மட்பாண்டம்‌. 

porch (n) - தெருவாய்‌, கட்டிட 
முகப்பு. 

porcine (a) - பன்றிபோல. 


. porcupine (nN) - முள்ளம்‌ பன்றி. 


pore (n) - துளை(॥) - ஆய்ந்துபார்‌. 

porous (a) - porosity (n). 

pork (0) - பன்றி இறைச்சி. 001167 
(॥) - இறைக்சிப்பன்றி. 
porkling (n) - பன்றிக்குட்டி. 
porky (a) 

pork butcher (n) - பன்றி 
இறைச்சி விற்பவர்‌. 

pork pie (ஈ) - பன்றிக்கறி. 


porphyry 


porphyry (n) - சிவப்பு நிறப்‌ 
பாறை. (அணிகலன்‌). 

porpoise (ஈ) - திமிங்கலம்‌ 
போன்ற விலங்கு. 

porridge (n) - கூழ்‌. 

porrindge: (0) - சிறுவட்டில்‌. 

001 (7) - துறைமுகம்‌, துறைமுக 
நகரம்‌, தளம்‌ (வானத்‌ தளம்‌) 
கப்பல்‌ வாயில்‌, கலப்பக்கம்‌, 
இன்தேறல்‌. 

port of call.- கப்பல்‌ தங்குமிடம்‌ 
(கப்பல்‌, வானக்கலம்‌). 

port - hole (n) சாளரம்‌ (கப்பல்‌, 
வானக்கலம்‌). 

port trust board - துறைமுக 
ஆட்சிவாரியம்‌. 

portable (8) - எளிதில்‌ எடுத்துச்‌ 
செல்லத்தக்க. 

portage (n) - சுமைகூலி, கட்ட 
ணம்‌. 001161 (1) - சுமப்பவர்‌. 

portal (n) - வாயில்‌. றortal vein - 
வாயில்‌ சிரை (கல்லீரல்‌). 

portculis (Nn) - கோட்டை 
நுழைவுத்தடுப்பு. 

portend (4) - தீயதை முன்னறியச்‌ 
செய்‌. 

portent (n) - தீயதை முன்னறிதல்‌ 
portenteus (a) - portentously 
(adv). 

portfolio (n) - பை, துறை 
(அமைச்சர்‌), முதலீட்டுத்‌ 
தொகுதி. 

portico (n) - வாயில்‌ முகப்பு, 
நுழைமாடம்‌. 

portion (0) - பங்கு, உணவுவளவு, 
ஊழ்‌ (4) - பங்குபிரி. 

portly (8) - கொழுத்த, பருத்த. 


485 


positivism 
portmanteau (nN) - பயணப்‌ 
பெட்டி, மூட்டைக்கட்டு. 
portrait (ற) - உருவப்படம்‌, 
புகைப்படம்‌, சொல்லோ 
வியம்‌, ஒவியம்‌. 002081 (॥) 
- படம்‌ வரைபவர்‌. portraiture 
(1) - உருவப்படம்‌ வரைதல்‌. 
portrait painter (n) - ஓவியம்‌, 
படம்வரைபவர்‌, படக்‌ கலை 


ஞர்‌. 
portray (V) - படம்‌ வரை, பிடி, 
சொல்லோவியம்‌ தட்டு, 


பாகத்தை நடி. றலrtrayal (n) - 
படப்பிடிப்பு, சொற்புனைவு. 

pose (9) - நடி, தோரணையுடன்‌ 
நில்‌, திகைக்கவை (1) - நிற்கும்‌ 
நிலை,தோரணை. ஓ0$er (॥) - 
இகைக்கச்‌ செய்யும்‌ வினா. 

poseur (nN) - செயற்கையாக 
நடப்பவர்‌. 

posh (8) - நேர்த்தியான, சொகு 
சான. 

posit (4) - உய்மானமாகக்‌ கூறு. 

position (ஈ) - நிலை, பதவி, 
கருத்து, தகுதி நிலை, வேலை, 
ஆடும்‌ நிலை. (8) - நிலைப்‌ 
படுத்து, இடத்தைக்குறி, காண்‌. 
positional (a). 

positive (a) - தெளிவான, இட்ட 
மான,துணிவுள்ள, உதவும்‌, நல 
நோக்குள்ள, முழுதுமான, நேர்‌ 
நிலையுள்ள, நேர்க்குறி (*), 
முன்னேற்ற முள்ள, நேர்மின்‌ 
னேற்ற நேர்ப்பட நிலை. 0081- 
tive (0) - புகைப்படப்படி. நேர்‌ 
நிலைப்‌ பண்பு றositively (adv) 
- positive pole - நேர்முனை. 

positivism (n) - நேர்க்காட்சி 
வாதம்‌. 


positivist 


486 


postilion 


positivist (n) - இக்கொள்கையர்‌. 

positron (n) - தேர்மின்னேற்ற 
றைத்‌ துகள்‌, நேரியன்‌. 

posse (1) - ஒழுங்குநிலைநாட்டு 
பவா, காவலா. 

possess (4) - பெற்றிரு, உடை 
மையாகக்‌ கொண்டிரு, அடக்கு 
possessor (n) - உடையவர்‌. 
possession (a) - உடமைக்‌ 
குரிய றossesive Case- 
ஆறாம்‌ வேற்றுமை. 

possibility (ஈ) - இயலுமை. 

possible (a) - இயலக்கூடிய, 
நடக்கக்கூடிய. 

possibly (adv) - ஒருவேளை. 

post (ஈ) - தூண்‌, கம்பம்‌, துவங்‌ 
கும்‌. முடியுமிடம்‌, பதவிஇடம்‌, 
அலுவல்‌ இடம்‌அஞ்சல்‌. 

post (4) - விளம்பரப்படுத்து, 
ஒட்டு, அமர்த்து, நிறுத்து. 0051- 
ig (॥) - அமர்வு, அஞ்சலில்‌ 
போடு, பதிவு செய்‌, படிப்‌ 
படியாகப்‌ பயணஞ்‌ செய்‌. 0051 
haste - அதிக விரைவுடன்‌. 

post-bag - அஞ்சல்பை. 

post-box - அஞ்சல்பெட்டி. 

0081-0210 - அஞ்சல்‌ அட்டை. 

post code - அஞ்சல்‌ குறியீட்டு 
எண. 

post-free - இலவச அஞ்சல்‌. 

post-man - அஞ்சல்காரர்‌. 

post-mark - அஞ்சல்‌ முத்திரை. 

post-office - அஞ்சல்‌ அலுவல 
கம்‌, அஞ்சலகம்‌. ங்‌ 

post - paid - முன்னரே அஞ்சல்‌ 
கட்டணம்‌ செலுத்திய. 

post - town - அஞ்சல்‌ நகரம்‌. 


postage (n)- அஞ்சல்‌ கட்டணம்‌. 
postage stamp - அஞ்சல்‌ 
தலை. 

postal (8) - அஞ்சல்‌ சார்‌. 

postal application - அஞ்சல்‌ 
விண்ணப்பம்‌. 

postal charge - அஞ்சல்‌ கட்‌ 
டணம்‌. 

postal code - அஞ்சல்‌ குறியீட்‌ 
டெண்‌. பா. 00006 

postal order - அஞ்சல்‌ ஆணை, 
பா. money order. 

post date (4) - பின்‌ நாளிடு. றOS{- 
dated (8) - பின்னாளிட்ட (% 
predate). 

poster (nN) - சுவரொட்டி. 00816 
0010பா - சுவரொட்டி நிறம்‌. 

pnosterior (a) - பின்‌ பக்க (ற) - 
பின்‌ பக்கம்‌. பின மட்டை. (% 
anterior). 

posterity (n) - அடுத்த தலை 
முறை, பா. 9eneration. 

postern (ஈ) - பின்புறக்‌ கதவு, 
நுழைவு. 

postfix (n) - விகுதி. (4) - விகுதி 
சேர்‌(X prefix). 

postgraduate (n) - முதுகலைப்‌ 
பட்டதாரி. 

posthumous (a) - இறப்புக்குப்‌ 
பின்‌ (பிறக்கும்‌ குழந்தை, 
ஏற்படும்‌ புகழ்‌, வெளியிடப்‌ 
படும்‌ நூல்‌). posthumously 
(adv). 

postilion (ஈ) - குதிரைமீது 
அமர்ந்து வண்டி ஓட்டுபவர்‌. 


postmaster 


487 


pother 


postmaster (n) - அஞ்சல்‌ பொறுப்‌ 
பாளர்‌, அஞ்சலக அலுவலர்‌. 

postmeridiem, pm (adv) - 
நண்பகலுக்குப்பின்‌, பிற்பகல்‌. 
(x ante meridiem). 

postmortem (adv) - இறப்புக்‌ 
குப்‌ பின்‌. (1) - இறந்த உடல்‌ 
ஆய்வு, நடந்தபின்‌ நிகழும்‌ 
உரையாடல்‌. 

postnatal (a) - குழந்தைப்‌ 
பிறப்புக்குப்பின்‌, பிறந்த குழந்‌ 
தைக்‌ குரிய (% prenatal). 

postpone (4) - தள்ளிவை, 
ஒத்திப்போடு. postponement 
(॥) - தள்ளிவைத்தல்‌. 

postposition (nN) - உருபு. 

postscriptp (n) - பிற்குறிப்பு 
(கடிதம்‌), பிற்சேர்ப்பு உண்மை 
கள்‌. 

postulate (ஈ) - எடுகோள்‌. (0) - 
எடுகோளாக்கூறு. ற௦$(பlator 
(॥) - எடுகோளாளர்‌. ஓ. hy- 
pothesis, proposition. 

posture (ஈ) - நிற்கும்‌ நிலை, 
தோரணை, நோக்கு, மனப்‌ 
பான்மை. (4) - தோரணை 
யுடன்‌ நில்‌. 005(ப3] (9). 

postwar (a) - போர்ப்பிற்கால (% 
pre-war). 

posy (n) - பூச்செண்டு. 

pot (n) - பானை, தொட்டி, பெருந்‌ 
தொகை, பந்தயத்தொகை... 

potbelly (n) - பானைவயிறு, 
தொந்தி, 001 (4) - தொட்டியில்‌ 
நடு, சிறுநீர்‌ கழிக்கவிடு, கொல்‌. 
potted (8) - தொட்டியில்‌ 
வளர்க்கப்பட்ட, சுருக்கிய வடி 
வம. 


pothole (0) - ஆழ்துளை (பாறை). 

potholing (0) - ஆழ்துளை தேடல்‌. 

pothouse (1) - சாராயக்‌ கடை. 

pot hunter (0) - ஆதாயந்தேடி, 
வேட்டையாடுபவர்‌. 

potluck (1) - பானை உணவு 

potplant (n) - தொட்டிச்‌ செடி. 

potshot (1) - குறியின்றிச்சுடல்‌, 
போனபோக்கில்‌ செய்தல்‌. 

potable (a) - குடிக்கத்தக்க (நீர்‌) 

potash (nN) - பொட்டாசிய உப்பு. 

potassium (n) - பொட்டா 
சியம்‌. கார உலோகம்‌. 

potation (n) - குடித்தல்‌, குடி 
பொருள்‌. 

potato (n) - உருளைக்‌ கிழங்கு. 
potato crisp, chip - உருளைக்‌ 
கிழங்கு வறுவல்‌. 

potboiler (n) - பணத்திற்காகவே 
செய்யப்பட்ட வேலைப்பாடு. 

potboy (nN) - சாப்பாடு விடுதிச்‌ 
சிற்றாள்‌. 

potent (a) - ஆற்றல்‌ வாய்ந்த, 
அமைதிதரும்‌, ஆண்மையுள்ள. 
potency (6) - ஆற்றல்‌, 
“ஆண்மை. (% 100160). 

potentate (n) - நேரடி ஆட்சி 
யாளர்‌, கோனாட்‌சி. g 

potential (a) - இயலக்கூடிய, 
ஆற்றலுள்ள, நிலைத்த, பயன்‌ 
படும்‌. (X kinetic) potentiality 
(॥) - ஆற்றலாண்மை, உள்‌ 
ளார்ந்த இயல்பு. potentially 
(adv). 

pother (ஈ) - குழப்பம்‌. (v) - 
குழப்பு. 


potion 


488 


pox 


potion (1) - குடிநீர்‌, கியாழம்‌. 

potter (n) - குயவர்‌. pottery (n) - 
வனை தொழில்‌. றotterer (n) - 
ஒரு வேலையையும்‌ முடிக்காத 
வன்‌. potter's whee! - குயவர்‌ 
ஆழி. 

potty (a) - ஆர்வமுள்ள, மடமை 
யான. 

potty (0) - குழந்தை சழிநீர்க்‌ கலம்‌. 

potty-trained (a) - இறுநீர்‌ 
கழிக்கும்‌ பழக்கமுள்ள. 

pouch (n) - பை, தொங்குதோல்‌. 
(6) - பையில்‌ போடு, பை 
உண்டாக்கு. 

poulterer (ஈ) - கோழி விற்பவர்‌. 

poultice (ஈ) - வீக்கத்திற்குக்‌ 
கட்டும்‌ மாவு. 

poultry (n) - கோழிப்பண்ணை 
(வாத்து) 

pounce (4) - சட்டெனப்பாய்‌ 
(புலி), பிழைகாண்‌. (1) - பாய்‌ 
தல்‌. 

pound (5) - பவுண்டு, பட்டி. (9) - 
பட்டியில்‌ அடை, இடி, அடி. 

pounder (௭) - உலக்கை, குழவி. 

ஓ௦பா (4) - ஊற்று, கொட்டு, 
பொழி, இச்சு. 

pourparfer (n) - உடன்படிக்கை 
செய்து கொள்ளுமுன்‌ நடை 
பெறும்‌ பேச்சு. 

point (6) - உதட்டைப்‌ பிதுக்கு, 
வெறுப்புக்‌ காட்டு. (॥) - 
வெறுப்பு, சிடுசிடுப்பு. 

poverty line (n) - வறுமைக்‌ 
கோடு. poverty stricken - 
வறுமையால்‌ வாடும்‌. poverty 
(180 - வறுமை வலை. 


powder (n} - தூள்‌, பொடி. (4) - 
தூளாக்கு. 00406160 (a) - 
தூளாக்கப்பட்ட. bleaching 
powder - சலவைத்‌ தூள்‌. 

powder-puரீ - தூள்‌ அப்பு குஞ்‌ 
சம்‌. 

00461 - ஆற்றல்‌, திறன்‌, திறமை, 
அடுக்கு விசை, 
candle power - வத்தித்திறன்‌, 
electric power - மின்னாற்‌ 
றல்‌. horse power - குதிரைத்‌ 
திறன்‌. Steam power - 
நீராவியாற்றல்‌. Water power - 
நீராற்றல்‌. 

powered (a) - விசையால்‌ இயங்‌ 

கும்‌. 

power-boat - விசைப்‌ படகு. 

power-cut - மின்வெட்டு. 

power-dive - 
பாய்வு. 

power-house - ஆற்றல்‌ நிலை 
யம்‌, ஆற்றல்‌ வாய்ந்தவர்‌. 

powerloom - விசைத்‌ தறி. 

powerplant - மின்‌ உற்பத்தி எந்‌ 
திரம்‌. 

powerpoint - மின்னாற்றல்‌ கூடு. 

power politics - ஆற்றல்‌ 
(வலிமை) அரசியல்‌. 

powerstation - மின்‌ நிலையம்‌. 

powerful (a) - ஆற்றல்‌ வாய்ந்த, 
வலுவான கட்டுப்பாடுள்ள. (% 
poweless} 


00% (ஈ) - அம்மை, சின்னம்மை, 


(கணக்கு), 


செங்குத்துப்‌ 


பெரிய அம்மை. 


practicable 


practicable (a) - இயலக்கூடிய, 
நடைமுறைக்குரிய. 

practical (a) - செய்முறைசார்‌, 
செய்வதற்குரிய, நடைமுறைக்‌ 
கேற்ற. (x theoretical). (ஈ) - 
செய்முறை. 0901081165 - 
நடைமுறைக்‌ கூறுகள்‌. 0[904- 
cally (adv). 

practical joke - நடைமூறை 
வேடிக்கை. 

practical joker - நடைமுறை 
வேடிக்கை செய்பவர்‌. 

practice (n) - பயிற்சி, தொழில்‌ 
நடத்தல்‌. 

practise (V) - பயிற்சி செய்‌, 
பழகு. practitioner (n) - 


பயிற்சிசெய்பவர்‌, தொழில்‌ 
செய்பவர்‌. 

pragmatic - நடைமுறைக்‌ 
கொள்கைசார்‌. 


pragmatism (nN) - நடைமுறைக்‌ 
கொள்கை. 

pragmatist (n) - நடைமுறைக்‌ 
கொள்கையர்‌. 

praise (9) - புகழ்‌, பாராட்டு, 
வணங்கு, தொழு, புகழ்ச்சி. 
praiseworthy (a) - புகழ்ச்சிக்‌ 
குரிய. 

prance (9) - துள்ளு, பாய்‌. (1) - 
துள்ளல்‌, பாய்தல்‌. 

prank (1) - குறும்பு. prankster 
(॥) - குறும்புசெய்பவர்‌. 

prte (4) - பிதற்று. (0) - பிதற்றல்‌. 

prattle (4) - மழலைபேசு. (0) 2 
மழலைப்‌ பேச்சு. 02106 (ஈ) - 
குளறிப்பேசுபவர்‌. 


489 


precious 


pw (1) - இறால்‌. 

pray (4) - வேண்டு, இறைஞ்சு, 
தொழு. ஓாதyer (॥) - வழிபாடு, 
தொழுகை. 

preach (4) - சமய உரையாற்று, 
எடுத்துக்கூறு, தேவையற்ற 
ஒழுக்க அறிவுரை கூறு, போதி, 
preacher (ஈ) - சமய உரை 
யாளர்‌, போதிப்பவர்‌. 

preamble (n) - முன்னுரை. 

precarious (a) - உறுதியற்ற, 
நிலையற்ற. precariously 
(adv). 

precaution (n) - முன்‌எச்சரிக்கை, 
முன்‌ஏற்பாடு. 

precautionary (8) - முன்‌எச்சரிக்‌ 
கையான. 

precede (9) - முன்‌ செல்‌, நிகழ்‌, 
முற்படு. 

precedence (n) - முற்பாடு, 
முந்துகை, முன்னுரிமை. 016- 


060110 (a) - முந்தும்‌. 
precedented (a). 
precept (n) - விதி, வழி 


காட்டுநெறி, ஒழுக்க அறிவுரை. 
preceptor (n) - ஆசிரியர்‌. 

precession (ஈ) - முன்‌ நிகழ்வு 
(வானநூல்‌). 

precinct (n) - எல்லை, வரை 
யறை. 

precious (a) - மதிப்புள்ள, 
விலை உயர்ந்த, மிக விருப்பம்‌, 
செயற்கையான, கருதத்தக்க. 

precious (n) - அன்பே, ஆர 
முதே. preciously (adv). 


precipice 


precipice (n) - செங்குத்துப்‌ 
பாறை, கொடும்பாறை. 

precipitate (n) - வீழ்படியச்‌ செய்‌. 
விரைவுபடுத்து, வீசிஎறி, குழப்‌ 
பத்திற்குள்ளாக்கு, வீழல்‌ உண்‌ 
டாக்கு. 

pricipitate (0) - வீழ்படிவு. வீழல்‌ 
(பனி, மழை) 

precipitate (a) - விரைந்த, கவன 
மற்ற. 0160101816 (adv). 

precipitation (n) - வீழ்படியச்‌ 
செய்தல்‌, வீழல்‌, வீழ்ச்சி, 

precipitous (a) - மிகச்‌ செங்குத்‌ 
தான. precipitously (adv). 

precis (0) - சுருக்கிவரைதல்‌. (9) - 
சுருக்கி வரை. 

precise (a) - தெளிவான, துல்லி 
யமான, சரியான. precisely 
(adv). precision (n) - துல்லி 
யம்‌, நுட்பம்‌. 

preclude (4) - விலக்கு, தடு. றe- 
clusive (a). preclusion (n) - 
விலக்கல்‌. 

precocious (a) - பிஞ்சிலே 
பழுத்த, அகவைக்கு மீறிய 
அறிவுள்ள. ஓecocity (ஈ) - 
அகவைக்கு மீறிய அறிவு. 016- 
cociqusly (adv). 

precognition (ஈ) - முன்னறிவு, 
முன்னுணர்வு. 

preconceive (4) - முன்னறி. 016- 
conception - முன்னறிதல்‌. 
preconceived (a). 

precondition (n) - முன்நிபந்‌ 
தனை. 

preconsider (n) - முன்னரே 
கருது, ஆராய்வு. 


490 


predisposition 


precursor (n) - முன்னே. 

predate (Vv) - முன்நாள்‌ குறிப்பிடு 
(x postdate). predated (a) 

predator (ஈ) - கொன்று இன்னி 
(விலங்கு), 
சுரண்டுபவர்‌. ஓredatory (a). 

predecease (4) - முன்ன ரர இற. 

predecessor (n) - முன்னவர்‌, 
முன்னது. (5ப0065801). 

predestination (n) - ஊழ்வழி 
நடத்தல்‌. றredestine (v) - 
ஊழ்வழி முடிவுசெய்‌. 

predetermine (V) - முன்னரே 
உறுதிசெய்‌, ஏற்பாடு செய்‌ 0[6- 
determination (n) - முன்னே 
உறுதிசெய்தல்‌. 

predictable (a) - ஒன்றைப்பற்றி 
சொல்லக்கூடிய. 

predicament (n) - இடர்‌ ்படான 
நிலை. 

predicate (ஈ) - பயனிலைப்‌ 
பகுதி. 

predicate (9) - உறுதிப்படுத்து, 
ஒன்றை அடிப்படையாகக்‌ 
கொள்‌. predicative (8) 

predict (4) - முன்கூட்டியே கூறு. 
predictable (a) - முன்‌ 
கூட்டியே கூறத்தக்க. 0160101- 
ably (adv). prediction (8). 

predictor (n) - முன்னறிவிப;புச்‌ 
கருவி. 

predilection (n) - முன்னுரிமை. 

predispose (6) - அணியப்‌ 
படுத்து, இலக்காக்கு. 

predisposition (6) - அணியப்‌ 
படுத்தல்‌, இலக்காதல்‌. 


கொள்ளையர்‌ 


predominate 


491 


premature 


predominate (v) - கட்டுப்‌ 
படுத்து, உயர்வு பெற்றிரு. ாூ- 
dominant (8) predominance 
(n). 

preeminent (a) - Sஉயர்ந்த, 
மிகச்சிறந்த. preeminence (n) 
preeminently (adv). 

preenption (n) - முதலில்‌ 
விலைக்கு வாங்கும்‌ உரிமை. 
preempt (v) - இவ்வுரிமை 
பெறு. preemptive, (a). 

preen (v) - இறகுகளால்‌ 
அலகைக்கோது, தலைவாரி 
அழகுடன்‌ தென்படு, தன்னத்‌ 
தானே பாராட்டிக்கொள்‌. 

prexist (9) - முன்னரே வாழ்ந்திரு. 
prexistence (n) - முன்வாழ்‌ 
வாழ்க்கை. prexistent (8). 

prefab (n) - முன்னரே கட்டப்‌ 
பட்ட வீடு. ஓrefabricate (v) - 
முன்னரே கட்டு. ஓரefabrica- 
௦ (ர) - முன்னரே கட்டல்‌. 

preface (n) - முன்னுரை, முக 
வர. prefatory (a). 

prefect (n) - தலைமாணாக்கர்‌, 
தலைமை ஆட்சியாளர்‌. ஓாஒ- 
fecture (n) - இவ்வாட்சியர்‌ 
ஆளும்‌ பகுதி. 

prefer (v) - தேர்ந்தெடு, மிக 
விரும்பு. 0761918016 (a) - மிக 
விரும்பும்‌. preferably (adv). 
preference (0) - முன்னுரிமை, 
முன்விருப்பம்‌. preferential 
(8). 

preferment (6) - மேல்‌ பதவி 
உயர்வு. 

prefigure (v) - கற்பனை செய்‌, 
முன்கூட்டிக்கூறு. 


prefix (4) - அறிமுகமாகச்‌ சேர்‌, 
முன்னொட்டு சேர்‌. (0) - முன்‌ 
னொட்டு, பட்டப்‌ பெயர்‌. (% 


surf). 


pregnant (a) - கருவுற்றுள்ள, 


நிரம்பவுள்ள. 

pregnancy (ஈ) - கருவுறல்‌, 
கருப்பேறு. 

prehensible (a) - பற்றிப்‌ 
பிடிக்கும்‌. prehension (n) - 
பற்றிப்பிடித்தல்‌. 

prehistoric (a) - வரலாற்றுக்‌ 
காலத்திற்கு முந்திய. 

prehistory (n) - வரலாற்றுக்கு 
முந்திய காலம்‌. 

prejudge (4) - விசாரனை இல்‌ 
லாமல்‌ .ஜீர்ப்பளி, தவறான 
கருத்துக்கொள்‌. 

prejudice (n} - தப்பெண்ணம்‌, 
தற்சார்பு, வார்ப்பெண்ணம்‌ (1) - 
தப்பெண்ணங்‌ கொள்‌, நலிவு றச்‌ 
செய்‌. prejudicial (a) - 
வார்ப்பெண்ணமுள்ள. ஓா€ரப- 
diced (a). 

prelate (n) - உயர்‌ஆயர்‌. prelacy 
(1) - உயர்‌ ஆயர்‌ பதவி. 

preliminary (a) - தொடக்க, (0) - 
தொடக்கவினை செயல்‌. 

prelude (n) - தொடக்க நிகழ்ச்சி, 
முன்கூட்டு நிகழ்ச்சி, குறுகிய 
இசைப்பகுதி. 

premartial (a) - திருமணத்‌ 
திற்குமுன்‌ நடைபெறும்‌. 

premature (a) - முன்னரே 
முதிர்ச்சியடையும்‌. றரe௱a- 
turely (adv). 


premedlitate 


492 


prescient 


premeditate (4) - முன்னரேதிட்ட 
மிடு. premeditation (N) - முன்‌ 
னரே திட்டமிடல்‌. 

premier (a) - முதன்மைச்‌ சிறப்‌ 
புள்ள (1) - பிரதமர்‌, தலைமை 
அமைச்சர்‌. premiership (n) - 
பிரதமர்‌ பத்விக்காலம்‌. 

premiere (Nn) - முதல்பொது 
நிகழ்ச்சி, முதல்‌ இரவுநிகழ்ச்சி 
(படம்‌, நாடகம்‌).(9)- இந்நிகழ்ச்சி 
யைக்‌ காட்டு. பா. 060பர. 

premise (ஈ) - கருதுகோள்‌, 
தொடக்க வாசகம்‌. 

premises (0) - வளாகம்‌, இடம்‌, 
கட்டிடம்‌. 

நாளர்ப௱ (0) - தவணைத்‌ தொகை, 
முனைமம்‌, பூரிப்பூதியம்‌. 0[6- 
mium bond - முனைம 
முறிமம்‌ (காப்பீடு). 

premonition (n) - முன்‌ எச்‌ 
சரிக்கை, முன்னுணர்வு. 0[6- 
monitory (a). 

prenatal (8) - பிறப்புக்குமுன்‌ (% 
postnatal) 

preoccupation (ஈ) - மறதி, 
உளைச்சல்‌, ஒன்றைப்பற்றி 
நினைப்பவர்‌, நினைக்கும்‌ 
பொருள்‌. preoccupy (8) - 
உளைச்சல்‌ கொள்‌. 06000ப- 
pied (a) - உளைச்சலுள்ள. 

preordain (9) - முன்னரே உறுதி 
செய்‌. 0060002101 (ஈ) - முன்‌ 
னரே உறுதிசெய்தல்‌. 

preparation (n) - முன்னேற்பாடு, 
ஆயத்தம்‌, முன்னுழைப்பு, 
மருந்து. preparatory (a) - 
அறிமுக. preparatory school 
- அணியப்‌ பள்ளி (7-13 அகவை). 


prepare (v} - ஆயத்தமாகு, 
ஒழுங்குசெய்‌. prepared (9) - 
ஆயத்த: என. 

prepay (8) - முன்னரே பணங்‌ 
கொடு. prepayment. 

preponderate (4) - மிகு செல்‌ 
வாக்கு அல்லது சிறப்பு பெறு. 
preponderant (a) prepon- 
derance (n). preponderantly 
(adv). 

preposition (ஈ) - வேற்றுமை 
உருபு. 01, at. prepositional 
(8. 

prepossess (8) - சுவர்‌, நல்‌ 
லெண்ணம்‌ ஏற்படுத்து. 0(6- 
possessing (a) - கவர்ச்சி 
யான. 

preposterous (a) - அறிவுக்கு 
ஒவ்வாத, அறிவற்ற. ஓரep05- 
terously (adv). 

prerequisite (n) - முன்தேவை. 

prerogative (ஈ) - சிறப்புரிமை. 

presage (n) - தக்குறி. (4) - முன்‌ 

presbyter (n) - திருச்சபை குரு, 
ஓயர்‌, மூத்தோர்‌. 

presbyterianism (n) - மூத்தோர்‌ 
ஆட்சிக்‌ கொள்கை. திருச்சபை 
குழு ஆட்சி. presbytery (n) - 
குருமார்‌ அவை, குருவீடு, ஐயர்‌ 
வீடு. 

prescient (8) - வருவது உணரும்‌. 
prescience (ஈ) - வருவது 
உணர்தல்‌. 


prescribe 


prescribe (v) - மருந்து எழுது, 
வரையறைசெய்‌. 

prescription (n) - மருந்து எழுது 
தல்‌, வரையறை, ஓrescriptive 
(8) - விதி செய்யும்‌, கட்டளை 
யிடும்‌, வழக்கத்தால்‌ ஏற்கச்‌ 
செய்யும்‌. prescriptively (adv). 

prescript (ஈ) - சட்டம்‌, விதி, 
கட்டளை. 

presence (0) - இருத்தல்‌, நிற்கும்‌ 
நிலை, உடனிலை, உருத்தோற்‌ 
றம்‌ ( absence). presence- 
chamber (0)- கொலு மண்டபம்‌. 
present (a) - இருக்கும்‌, உள்ள. 
present tense - நிகழ்‌ காலம்‌. 
the present day - தற்காலம்‌. 
the present - தற்காலம்‌, 
(நிகழ்காலம்‌, இறந்த காலம்‌, 
எதிர்காலம்‌). 

present (n) - அன்பளிப்பு, பரிசு. 
present (4) - அளி, கொடு, றாe- 
$entable (a) - அளிக்கத்தக்க, 
நல்ல தோற்றமுள்ள. 0[6861- 
tation (1) - தற்பொழுது, விரை 
வில்‌. 

presentee (n) - உயர்‌ பணிக்‌ 
காகப்‌ பரிந்துரைக்கப்பட்டவர்‌. 

presentiment (n) - வருவது 
உணரல்‌, முன்னுணர்வு. 

preservation (n) - பாதுகாப்பு, 
நீடித்த நிலை. preservative 
(8) - பாதுகாக்கும்‌ (7) - பாது 
காக்கும்‌ பொருள்‌, பாதுகாப்பி. 
preserve (1) - பாதுகாத்து 
வை, தக்கவை. றரeserve (0) 
* பாதுகாத்த பழம்‌, பாதுகாப்புப்‌ 
பகுதி, தனி உடைமை. 0[6- 
server (n) - பாதுகாப்பவர்‌, 
பாதுகாப்புப்‌ பொருள்‌. 


32 


493 


press - officer 


preside (4) - தலைமைதாங்கு, 
கட்டுப்படுத்து. presidency (n) 
- தலைமை, தலைமைப்‌ பதவி. 
president - தலைவர்‌, குடியர 
சுத்தலைவர்‌. 006510810௮ (8). 

presidium (n) - செயலாண்‌ 
மைக்குழு (சோவியத்து). 

press (4) - அழுத்து, நெருக்கு, 
வற்புறுத்திச்‌ சொல்‌. (1) - 
அழுத்துங் கருவி, அச்சுப்பொறி, 
இதழியலார்‌ (செய்தியாளர்‌), 
அச்சுக்‌ கூடம்‌, நடத்தப்படும்‌ 
பங்கு, கூட்டம்‌, நெரிசல்‌, 
நெருக்கடி, நிலையடுக்கறை. 

press act - செய்தித்தாள்‌ சட்டம்‌. 

press agent - செய்திமுகவர்‌. 

press agency - செய்தி முகமை 
யகம்‌. 

press association - செய்தி 
யாளர்‌ கழகம்‌. 

press baron - செய்தித்தாள்‌ 
உரிமையாளர்‌, கோமகன்‌. 

press box - செய்தியாளர்‌ இடம்‌. 

press communique - செய்திய 
றிக்கை. 

press conference, meet - 
செய்தியாளர்‌ கூட்டம்‌. ள்‌ 

press cutting - செய்தித்தாள்‌ 
நறுக்கு. . 

press gallery - செய்தியாளர்‌ 
மேடை. 

press-gang - ஆள்திரட்டும்‌ 
கும்பல்‌ (படை). 

press - man - செய்தியாளர்‌. 

press - officer - செய்தி அலு 
வலர்‌. 


press photographer 


494 


previous 


press photographer - செய்தித்‌ 
தாள்‌ புகைப்‌ படக்காரர்‌. 

press release - செய்திக்‌ குறிப்பு. 

press-stud - துணிஒட்டி. 

pressing (a) - சடுதியான, 
வற்புறுத்தும்‌. (7) - பதிவிஎசத்‌ 
தட்டு. 

pressure (0) - அழுத்தம்‌, நெருக்‌ 
கடி. pressure, pressurize (6) - 
துண்டு, ஒரே அழுத்தத்தில்‌ வை. 

pressure cooker - அழுத்தச்‌ 
சமையற்கலம்‌. 

pressure group - செல்வாக்குக்‌ 
குழு, குழாம்‌. 

pressurised water reactor - 


அழுத்த மூட்டிய நீர்‌ அணு உலை. 
prestidigitator (n) - செப்படி 
வித்தைசெய்பவர்‌. 


prestidigitation (n) - செப்படி 
வித்தை. 

prestige (n) - தன்‌ மதிப்பு, மதிப்‌ 
புரிமை, அருமதிப்பு. 

prestigious (a) - அருமதிப்புள்ள. 

presume (4) - எண்ணு, நினை, 
துணிந்து செய்‌. presumable 
(a) presumably (adv) pre- 
sumption (nN) - உய்மானம்‌. 

presumptive (a) - நம்பிக்கையில்‌ 
அமைந்த, இருக்கக்கூடிய. 


presumptuous (8) - துணி, 


வுள்ள, தன்னம்பிக்கை உள்ள. 
presumptuously. 

presuppose (V) - உய்த்தறி, இருக்‌ 
கலாம்‌ என எண்ணு, கொள்‌. 
presupposition (n) - உய்த்த 
றிதல்‌. 


pாetax (a) - வரிகழிப்பதற்கு 
முன்னுள்ள. 

pretence (n) - ஏமாற்றல்‌, 
பகட்டு. 

pretend (4) - நடி, பாசங்குசெய்‌. 
pretender (n) - நடிப்பவர்‌, 
பாசாங்குசெய்பவர்‌. ஓரeten- 
$10ஈ (॥) - நடிப்பு, பாசாங்கு. 
pretentious (a) - உரிமை 
கொண்டாடும்‌, பகட்டான. 

preterite (a) - இறந்த கால. 

preternatural (a) - இயல்பு 
கடந்த, வழக்கத்திற்கு மாறான. 
பா. Supernatural. 

pretext (n) - சாக்குப்போக்கு, 

pretty (a) - அழகான, கவர்ச்சி 
யான, நேர்த்தியான, நல்ல. 
prettily (adv). 

prevail (v) - நிலவு, பரவலாக 
இரு, தோற்கடி. prevailing (a) 
- பரவலாக உள்ள, அடிக்கடி 
வீசும்‌ (காற்று). prevalent (a) - 
பரவலாக நிகழும்‌. 08/21/8006 
(n). 

prevaricate (9) - மழுப்பிப்பேசு, 
தட்டிக்‌ கழி. prevarication (n) 
- தட்டிக்கழித்தல்‌. றrevaricator 
(॥) - தட்டிக்‌ கழிப்பவர்‌. 

prevent (v) - நிறுத்து, தடு. 0ா6- 
ventable (a) - தடுக்கக்கூடிய. 
prevention (n) - தடுத்தல்‌. 0௨ 
vente (a) - தடுக்கும்‌. றreven- 
tive (n) - தடுப்பு மருந்து. 016- 
ventive detention (n) - 
தடுப்புக்காவல்‌. preventive 
medicine - தடுப்பு மருந்து. 

previous (a) - முந்திய, முற்‌ 
பட்ட. previously (adv). 


prewar 


prewar (2) - போருக்கு முந்திய. 
prewar period (n) - போருக்கு 
முந்திய காலம்‌. 

prey (ஈ) - இரை, பலியாபவர்‌. 
(4) - தொந்தரவு செய்‌, 
வேட்டையாடு, இரையாக்கு, 
பலியிடு. 

ஓா்£ (1) - விலை, மதிப்பு. (9) - 
விலைகுறி, கேள்‌. 011060 (௮) - 
விலையிடப்பட்ட. 0௦3 (2) - 
அதிகவிலையுள்ள. 

price control - விலைக்கட்டுப்‌ 
பாடு. 

price-fixing (0) - விலை உறுதி 
செய்தல்‌. 

price-list (n) - விலைப்பட்டி. 

price-policy. (ஈ) - விலைக்‌ 
கொள்கை. 

price tag (0) - விலைச்சட்டு. 

price war (1) - விலைப்போர்‌ 
(போட்டிவிலை]. 

pick (॥) - குத்துதல்‌, முள்தைத்‌ 
தல்‌, குத்துதுளை, குத்துவலி. 
(9) - முன்னால்‌ குத்து, குத்தி 
வலியுண்டாக்கு. 1000 (0) - 
குத்துதல்‌. 

prickle (n) - கூர்முள்‌, குத்தும்‌ 
வலி. (4) - குத்திவலி 
யுண்டாக்கு. prickly (a) - 
முள்ளால்‌ மூடிய, எரிச்சலூட்டக்‌ 
கூடிய. prickly heat - வேர்க்‌ 
குரு. ஓரickly pear - சப்பாத்தி. 

pாரபச (1) - செருக்கு, ஆணவம்‌, 
இறுமாப்பு, பெருமிதம்‌. (4) - 
செருக்குக்‌ கொள்‌. 


495 


primate 

priest (n} - ஆயர்‌. பா. bishop 
archibishop. priesthood (n) 
* ஆயர்‌ பதவி, நிலை. pரiest- 
06 (8) - ஆயர்போன்று. 
priestly (a) - ஆயர்க்குரிய. 

010 (0) - தருக்கர்‌, இறுமாப்புள்‌ 
ளவர்‌. 010018॥ (8) . 

றர (8) - அல்லாததை வெறுக்‌ 
கும்‌, முறையாக உள்ள. றா்/ly 
(adv). 

prima ballerina (n) - தலைமை 
நடனப்‌ பெண்‌. (குழுநடனம்‌). 

primacy (n) - முதன்மை நிலை. 

றா donna (nN) - தலைமைப்‌ 
பாடகி (இசை நாடகம்‌). 

prima facie (adv) - முதல்காரண 
முள்ள. 

றர (8) -- முதலாவதான, 
தலைமயான. 

றா்றகா) (8) - தொடக்க நிலை 
யிலான, முதலாவதான, அடிப்‌ 
படையான. primary teachers 
- தொடக்கநிலை ஆசிரியர்கள்‌. 
(secondary) primarily (adv). 
primary election - தொடக்கத்‌ 
தேர்தல்‌ (வேட்பாளர்‌ 
பொறுக்குதல்‌). 

primary colour - முதன்மை 
நிறம்‌. 

primary education - தொடக்கக்‌ 
கல்வி. 

primary school - தொடக்கப்‌ 
பள்ளி. 

pர்௱ate (n) - தலைமைப்‌ பேரா 

யர்‌, மனிதக்குரங்கு. 


prime 


496 


printed matter 


pர்ஸe (8) - மிக இன்றியமையாத, 
முதன்மையான, அடிப்படை 
யான, நேர்த்தியான. 

prime cost - அடிப்படை விலை. 

prime meridian - முதன்மை 
மையவரை. 

prime minister - பிரதமர்‌, 
தலைமை அமைச்சர்‌. 

prime mover - அடிப்படை 
ஆற்றல்‌ ஊற்று, திட்டமூலவர்‌. 

prime number - முதன்மை எண்‌, 
பகா எண்‌. 

prime time - முதன்மை நேரம்‌ 
(ஒலிபரப்பு - ஒளிபரப்பு: அதிக 
மானவர்‌ கேட்பது, பார்ப்பது). 

டர (0) - பெருவலு, பேரழகு, 
பேராற்றல்‌; பெருநிறைவு. 
தொடக்கப்பகுதி. 

pe (6) - செயற்படச்‌ செய்‌, 
ஆயத்தமாக்கு, இசைதிருப்பு. 

primer (n) - முதல்‌ புத்தகம்‌, 
பாலபாடம்‌, முதல்‌ பூச்சு, 
வெடிக்க வைக்கும்‌ பொருள்‌ 
அளவு. 

ர்வ! (8) - தொடக்க கால, 
மிகப்‌ பழங்கால, இயல்பூக்கஞ்‌ 
சா. 

primitive {a) - தொல்கால, 
எளிய, சிக்கல்‌ இல்லாத. (1) - 
(மறுமலர்ச்சிக்‌ காலத்திற்கு 
முற்பட்ட) ஓவியர்‌, சிற்பி. 

ன வரைபடம்‌, 


வியர்‌, 


தற்க 
primitiveiy (adv). 
primogeniture (n) - தலைக்‌ 
குழந்தை, மூத்த மகன்‌ சொத்‌ 
துரிமை 


pா்௱orial (8) - தொடக்கத்‌ 
திலிருந்து நிலவும்‌. 010101- 
ally (adv). 

prim rose (n) - மஞ்சள்‌ மலர்‌ 
வகை. 

prince (0)- இளவரசன்‌, இளங்கோ, 
மிகச்‌ சிறந்தவர்‌, பெருமகனார்‌. 
princely (adv). 

princess (n) - இளவரசி, 

principal (a) - தலைமையான, 
முதன்மையான. (1) - முதல்‌ 
வர்‌, முதன்மைப்பாகர்‌; முதல்‌, 
அசல்‌, முகவர்‌, குற்ற முதன்‌ 
மையர்‌. principally. 

principal boy - தலைமை ஆண்‌ 
வேடம்‌ (ஊமைக்கூத்து). 

pricipal parts - முதன்மைப்‌ 
பகுதிகள்‌. 

principality (n) - சிற்றரசர்‌ நாடு, 
கோமக்கள்‌ ஆட்சி. 

principle (ஈ) - நெறிமுறை, 
வழிகாட்டுநெறி. 

principled (a) - நெறியான. (X 
unprincipled). 

print (n) - அச்செழுத்து, பதிவு, 
படம்‌, அச்சிட்ட ஆடை. (4) - 
அச்சிடு, பதிவு செய்‌ பிரித்து 
எழுது, வடிவமை. printable 
(8) - அச்சிடத்தக்க. ஓார£r () 
- அச்சிடுபவர்‌. printer's devil - 
அச்சுப்பிழை, அச்சக ஏவலர்‌. 
printing (n) - அச்‌டெல்‌, படி 
எண்ணிக்கை. 

printed circuit - அச்சுவரிச்சுற்று 

printed matter - அச்சிட்ட 
செய்தி. 


printing ink 


printing ink - அச்சுமை. 

printing press - அச்சு எந்திரம்‌, 
பொறி. 

டராம - அச்சுச்‌ செய்தி, அச்சுப்‌ 
பாடு: 

டார்‌ (8) - வரிசைப்படி முன்‌ 
வரும்‌ (1) - மடத்துத்தலைவர்‌ 
prioress (0) - மடத்துத்‌ தலைவி. 

priority (6) - முதன்மை, முன்‌ 
னுரிமை. 

ற்ப (0) - துறவி மடம்‌, கன்னியர்‌ 
மடம்‌. 

prise (4) - நெம்பித்திற. 

ஓர (0) - முப்பட்டகம்‌. 016- 
றக்‌ (a) - முப்பட்டக வடிவ 
முள்ள, தெளிவான, வாளவில்‌ 
போன்ற. 

prison (n) - சிறை, சிறைச்‌ 
சாலை. 015009 (॥) - கைதி, 
prison camp - போர்க்‌ 
கைதிகள்‌ பாசறை. 

pristine (nN) - தூய, பழுது படாத்‌, 

. புதிய, புத்தம்‌ புது, பழைய. 

privacy (n) - தனிநிலை, தனியாக 
இருக்கும்‌ நிலை, தலையிடா 
நிலை. 

pate - தனியாருக்குரிய, மறை 
வான, ஒரிருவர்மட்டும்‌ பேசும்‌, 
அமைதியான, அலுவல்‌ சாரா, 
தனிப்பட்டமுறையில்‌. றரivate 
(1) - போர்வீரர்‌ (தாழ்நிலை). 
privates - மறையுறுப்புகள்‌. 
privately (adv). (x public). 

private company - தனியார்‌ 
நிறுமம்‌. 

private enterprise - தனியார்‌ 

துறை. (% றublic enterprise). 


497 


pate eye - தனிப்பட்ட துப்‌ 
பறிபவர்‌. 
private member - தனிப்பட்ட 


உறுப்பினர்‌. (அமைச்சர்‌ 
அல்லாதவர்‌) private 
member's bill - தனிப்பட்ட 
உறுப்பினர்‌ மசோதா. 


privateer (n) - கொள்ளையர்‌, 
கொள்கைக்‌ கப்பல்‌. 

privation (n} - வறுமை, நல்‌ 
குரவு, இல்லாது வருந்துதல்‌. 

privilege (n) - உரிமை, பேறு, 
சலுகை. 

privileged (a) - உரிமைபெற்ற 
(வகுப்பு). 

pry (8) - மறையான, உடந்தை 
யான. 

prvies (nN) - கழிப்பிடம்‌, மறை 
விடம்‌. 

privily (adv) Privy Council - 
மன்னர்‌ அவை, உயரவை. 

026 (ஈ) - பரிசு, வெற்றிப்‌ 
பொருள்‌, அரும்பொருள்‌. 

prize (8) - வெல்லும்‌. 0126 day - 
பரிசளிப்பு நாள்‌. ஓரize-fight - 
காசுக்காக நடைபெறும்‌ குத்துச்‌ 
சண்டை. prize fighter - 
இசச்சண்டை செய்பவர்‌. 

prize - prise. 

pros and cons -.வெட்டி ஒட்டிப்‌ 
பேசுதல்‌. 

probable (a) - நிகழ்க்கூடிய, 
நடக்கக்கூடிய (7) - தேர்ந்தெடுக்‌ 
கக்கூடிய ஆள்‌, பொருள்‌. 0௦0- 
ably (adv) - உறுதியாக. றா௦b- 
ஸரி (௩) - நிகழ்தகவு. (% 1ஈ- 
probability). 


probate 


498 


prodigal son 


pbafe (0) - விருப்ப முறிச்சான்று.. 
(4) - சான்று காண்பி. 

probation (ஈ) - தகுதிகாண்‌ 
பருவம்‌, 
பருவம்‌ (இளங்குற்றவாளி). 
probationary (a) - தகுதி 
காண்பருவமுள்ள. 0(008- 
toner (1) - தகுதி காண்‌ பருவச்‌ 
செவிலி. probation officer - 
கண்‌ காணிப்புப்‌ பருவ அலு 
வலர்‌. 


கண்காணிப்புப்‌ 


probe(n) - துருவி. Space Probe 
- வான வெளித்துருவி (4) - 
துருவிப்பார்‌, ஆராய்‌. 

probity (n) - 
நாணயம்‌ 

problem (n) - சிக்கல்‌, வினா 
problematic (a) - சிக்கலுள்ள, 
problematically (adv) - 
சிக்கலுள்ள, 0100169108) 
(adv) problem child - 
தொல்லைக்‌ குழந்தை, 
சிக்கல்‌ குழந்தை பா.18$ப6, 
question 

proboscis (n) - துதிக்கை, தும்‌ 
பிக்கை, குழல்வாய்‌ (வண்‌ 
ணத்துப்பூச்சி) 

procedure (n) - நடவடிக்கை, 
செய்முறை 

proceed.(n) - மேல்செல்‌, நடத்து, 
தொடர்‌ 

proceedings (n) - நடவடிக்கை 
கள்‌. 


நேர்மை, 


proceeds (ற) - 
விற்பனைத்தொகை 


ஆதாயம்‌, 


process (n) - செய்முறை, 
முறை, வினைமுறை வழக்கு, 
அழைப்பாணை, எலும்புமுள்‌ 
() - செயல்முறைக்குட்படுத்து, 
பக்குவப்படுத்து, பதனம்செய்‌, 
இயக்கு, ஊர்வலமாக நடந்து 
செல்‌, processor (nN) - 
முறையாக்கி, மதிப்பீட்டாளர்‌. 

procession (ஈ) - ஊர்வலம்‌, 
கூட்டம்‌. 0006581008! (a) - 
ஊர்வலம்‌ சார்‌. 

proclaim (8) - அறிவி, வெளிப்‌ 
படுத்து, பறைசாற்று. 

proclamation (n) -அறிவிப்பு, 
பறைசாற்றல்‌. 

proclivity (n) - நாட்டம்‌, போக்கு 

procrastinate (v) - தாமதப்‌ 
படுத்து, சுணக்கப்படுத்து, 
ஒத்திப்போடு pocrastination 
(॥) - தள்ளிப்போடல்‌ 

proconsul (ஈ) - அயல்நாட்டுத்‌ 
தூதர்‌ 


‘procreate (9) - இனப்பெருக்கம்‌ 


செய்‌, பிறப்பி, procreation (n) 

procure (8) - வாங்கு, பெறு, 
கொள்முதல்‌ செய்‌. விலை மகள்‌. 
தேடிக்கொடு. pocurement 
(॥) - கொள்முதல்‌, பெறுதல்‌. 
procurer (n) - பரத்தைத்‌ தரகர்‌. 

pா௦d (4) - குத்து, தூண்டு, (1) - 
குத்து, தூண்டல்‌ றா௦ப (1), 

prodigal (a) - தெண்டச்‌ செலவு 
செய்யும்‌ 

prodigality (n) - தெண்டச்‌ 
செலவு, வீண்செலவு 

prodigal son - கெட்டுத்‌ திரும்பி 


யவர்‌. 


prodigious 


499 


profligate 


prodigious (a) - அளவில்‌ 
அதிகமுள்ள, வியப்புக்குரிய 
prodigiously (adv) 

prodigy (n) - அருத்திறமுள்ளவர்‌, 
அரும்பொருள்‌, வியத்தகு 
பொருள்‌. 

produce (9) - உண்டாக்கு, உற்‌ 
பத்திசெய்‌, உருவாக்கு, தயார்‌ 
செய்‌, காட்டு, ஏற்பாடு செய்‌ 
நீட்டு (கோடு), (0) - உற்பத்திப்‌ 
பொருள்‌, ' விளை பொருள்‌ 
(நெல்‌) 

producer (1) - உற்பத்தியாளர்‌, 
தயாரிப்பாளர்‌, இயக்குநர்‌ 
(இசை நடனம்‌) 

product (n) - விளைபொருள்‌, 
உற்பத்திப்‌ பொருள்‌, பெருக்‌ 
கற்பலன்‌. 

production (ஈ) - உற்பத்தி, 
தயாரிப்பு, உற்பத்திப்‌ பொருள்‌ 
production line - உற்பத்திக்‌ 
தொகுதி. 

producte (9) - உற்பத்தி செய்யும்‌, 
பயனுள்ள, productively (adv) 
= productivity (n) - உற்பத்தித்‌ 
இறன்‌. productivity agree- 
றா - உற்பத்தித்தற உடன்‌ 
பாடு (தொழிற்சாலை). 

profane (n) - சமயச்‌ சார்பிலா, 
புனிதமற்ற, இறை, இழிவு, 
இழிவு (14) - இழிவுபடுத்து, 
புனிதம்‌ நீக்கு, மதிப்பு குறைபட 
நடத்து profanely (adv) - பா. 
secular. 

profess’ (4) - உரிமை கொண்‌ 
டாடு,தெரிவி,அறிவி, றா௦ 
185560 (8)- உரிமை கொண்டா 
டும்‌, தெரிவிக்கும்‌ 0001655607 
(adv). 


Profession (n) - செய்தொழில்‌ 
professional (a) - தொழில்‌ 
சார்‌ (0 amateur) professional 
ர்‌௦ய - தொழில்‌ முறைத்தவறு. 
professional tax - தொழில்‌ 
வரி. professional (n) - 
தொழிலர்‌, வாழ்க்கைத்‌ தொழி 
லா. 


peofessor (nN) - பேராசியர்‌, 
ஆசிரியர்‌. professorship (n) - 
பேராசிரியர்‌ பதவி, நிலை. 

proficient (a) - இறமையுள்ள, 
திறனுள்ள 0011016003) (n) - 
திறமை proficiency prize- 
இறமைப்பரிசு ஓroficiently 
(adv) - (x inefficient) 

pாofரிe (ஈ) - பக்கத்‌ தோற்றம்‌, 
புறத்தோற்றம்‌, வாழ்க்கைக்‌ 
குறிப்பு, (4) - தோற்றத்தைக்‌ 
காட்டு, வாழ்க்கைக்‌ குறிப்பு 
எழுது. 

profit (n) - ஆதாயம்‌, நன்மை, 
profitless (a) - ஆதாயமற்ற. 
profitlessly (adv) profit and 
loss account - ஆதாய 
இழப்புக்‌ கணக்கு றார்‌ காரா 
- ஆதாய வரம்பு. profit sharing 
- ஆதாயப்‌ பகிர்வு (9) -பட்டறி, 
நன்மை?பறு ஓrofitable (a) - 
ஆதாயமுள்ள ஓரofitability (n) - 
ஆதாய நிலை. 

profiteer (n) - கொள்ளை இலா 
பம்‌ அடிப்பவர்‌. (4)-கொள்ளை 
இலாபம்‌ அடி. 

profligate (8) - ஒழுக்கங்கெட்ட, 
வீண்‌ செலவு செய்யும்‌ (॥) - 
ஒழுக்கக்கேடன்‌, ஊதாரி. 


proforma (ஈ) - முன்பட்டியல்‌, 
முன்‌இடாப்பு. 

profound (a) - ஆழ்ந்த அறி 
வுள்ள, பெரிய நுண்மாண்‌ நுழை 
புலமுள்ள. pofoundly (adv) 
profundity (n) - நிறைய றிவு, 
நிறைதன்மை, ஆழம்‌ 

profuse (8) - தாராளமான, அதி 
அளவுள்ள, நிரம்ப, விஞ்சிய, 
profusely (adv) - profusion 
() - நிரம்பிய தன்மை. 

progenitor (n) - மூதாதையர்‌, 
மூலவர்‌, முதல்வர்‌. 

progeny (n) - கால்வழி, எச்சம்‌. 

prognosis (ஈ) - முன்னறிதல்‌, 
பார்வை 

prognosticate (9) - முன்கூட்‌ 
டியே கூறு, வருவது உரை. றா௦0- 
nostication (ஈ) - வருவது 
உரைத்தல்‌ 

programme (௫) - நிகழ்ச்சிநிரல்‌, 
நிகழ்‌, நிரல்‌, தட்டம்‌ (4) - நிகழ்‌ 
நிரல்‌ செய்‌ (கணிப்பொறி, 
இட்டமிடு, றாogrammer (0) - 
நிகழ்ச்சியாளர்‌, நிகழ்நிரல்‌ 
செய்பவர்‌ (கணிப்பொறி). 

programmed course - திட்ட 
மிட்டபடிப்பு 

programmed learning - திட்ட 
மாட்ட கற்றல்‌, தானே கற்றல்‌. 

programme music - கதை 
பொதி இசை. 

programme note - இசை 
விளக்கக்‌ குறிப்பு. 


500 


proletariat 


progress (n) - முன்னேற்றம்‌, 
தேர்ச்சி, (4) - முன்னேறு, தேர்ச்சி 
பெறு. progression (ஈ) - 
முன்னேற்றம்‌, பெருக்கம்‌, 
தொடர்ச்சி அrithmetic pro- 
gஏரession - கூட்டுத்‌ தொடர்ச்சி. 
geometric progression - 
பெருக்குத்‌ தொடர்ச்சி 0௦ 
gress report - தேர்ச்சி 
அறிக்கை. 00001988146 (n) - 
முன்னேறும்‌ (8) - முற்போக்‌ 
குக்‌ கருத்துள்ளவர்‌ 0109165- 
sively (adv). 

prohibit (4) - தடு, விலக்கு, தவிர்‌ 
prohibition (n) - மதுவிலக்கு, 
தடை. prohibitory (7) - தடை 
செய்‌, ஓrohibitionst தடை 
செய்ய விரும்புபவர்‌. ற[01/01- 
Ve (a) - தடுக்கும்‌. prohibitively 
(adv) - prohibitory (a) - தடுக்கு 

project (n) - திட்டம்‌, ஏற்பாடு 
project method - திட்டமுறை. 
(ம) - விழச்செய்‌, திட்டமிடு, 
எறி, நீட்டு, சிந்தி. 

projectile (0) - வீழ்பொருள்‌ (8) - 
வீழ்த்தும்‌. 

projection (n) - நீட்சி, நீட்சிட்‌ 
பொருள்‌, நீட்டிக்‌ காட்டல்‌, 
மதிப்பீடு. Projection (n) - 
படம்‌ வீழ்த்துபவர்‌ ஓா௦jection 
700௬ - படம்‌ வீழ்த்தும்‌ அறை 
projector (8) - பட வீழ்த்தி 
படங்காட்டி. 

prolapse (n) - உறுப்பு நழுவல்‌ 
(\) - உறுப்பு நழுவுமாறு செய்‌. 

proletariat (n) - உழைக்கும்‌ 
வகுப்பு, தாழ்‌ வகுப்பு, 01016 (0) 
- இவ்வகுப்பு உறுப்பினர்‌. 


proliferate (v) - பெருகு 
(அணுக்கள்‌) 0116812001 (1) - 
பெருகல்‌, பெருக்கம்‌. 

proliflic (a) - இனப்பெருக்க 
வளமுள்ள prolifically (adv) 

pாoliX (8) - மிகைப்படக்‌ கூறும்‌ 
prolixity (n). 

prologue (n) - அறிமுகப்பகுதி, 
அறிமுகம்‌, அறிமுக நிழ்ச்சி. 

prolong (6) - நீட்டு, prolonga- 
பா (ஈ) - நீட்டல்‌. prolonged 
(8) நீட்டிய. 

promenade, prom (n) - உலாவு 
வழி, குழுநடனம்‌ (4) - உலாவு, 
premenade concert, -நின்று 
பார்க்கும்‌ நிகழ்ச்சி றா௦ற- 
enade deck- உலாவுகப்பல்‌ 
தளம்‌. ்‌ 

preminent (a) = நீட்டிக்‌ கொண்‌ 
டிருக்கும்‌ (கன்னங்கள்‌) தெளி 


வாகத்‌ தெரியும்‌, சிறந்த. 
prominece (n) - சிறப்பு 
prominently (adv). 


promiscuous (a) - கவனமாகத்‌ 
தேர்ந்தெடுக்காத, பலருடன்‌ 
கலவி கொள்ளும்‌, கலந்துள்ள 
promiscuity (n) - pro 
miscuously (adv). 

promise (nN) - உறதிமொழி, நம்‌ 
பிக்கை தரும்செய்தி, (4) - வாக்‌ 
குறுதியளி, நம்பிக்கைக்கு இட 
மளி. 

promising (a) - நம்பிக்கை 
யுள்ள, உறுதியுள்ள. ஒர௦௱5; 
ingly (adv). 

promissory (a) - உறுதிகூறும்‌ 
promissory note - உறுதிக்‌ 
கடன்முறி. 


501 


promote (ம) - உயர்த்து, முன்‌ 
னேற உதவு, விளக்கப்படுத்து (% 
demote) promoter (n) - 
உயர்த்துபவர்‌, நிஇ வழங்குபவர்‌, 
ஆதரவாளர்‌. றா0௱040ஈ (ஈ) - 
பதவி உயர்வு, ஊக்கம்‌, உதவி 
promotional (a). 

prompt (8) - உடனுக்குடன்‌ செய்‌ 
யும்‌, காலந்தவறா. றா௦௱ழ!।- 
(ப06 (॥) - காலந்தவறாமை, 
promptly (adv). prompt (v}.- 
தூண்டு, நினைவுறுத்துங்‌ 
குறிப்பு அளி (நாடகம்‌). றாompt 
(ஈ) - தினைவுறுத்தம்‌ குறிப்புச்‌ 
சொல்‌, 

promulgate (V) - பரவச்‌ செய்‌, 
தெரியச்‌ செய்‌, அறிவி, 000௱ப!- 
gation (ஈ) - பரவச்‌ செய்தல்‌, 
அறிவிப்பு. 

01006 (9) - குப்புறப்படுத்துள்ள, 
நிலைத்‌ தாக்குலுக்கு (நோய்‌) 
உள்ளாகும்‌. ஒ. 5பறinூ. 

pong (॥) - கவை கூர்பகுதி, 
முனையுள்ள 000060 (a) - 
முனையுள்ள. 

pronoun (0) - பெயர்ப்பதிலிறா0- 
௦a! (8) - பெயர்ப்‌ பதிலி 
சா. ட 

pronounce (4) - ஒலி, அறிவி, 
தெரிவி, தீர்ப்புக்கூறு, கருத்துக்‌ 
தெரிவி, pronouncement (6) 
- அறிவிப்பு. ponounceable 
(a) - pronounced (a) திட்ட 
மான, முனைப்பான. 

pronunciation (n) - ஒலிப்பு, 
உச்சரிப்பு. 


proof 


502 


propitious 


0௦௦4 - சான்று, மெய்ப்பு, இட்ட 
வலு, அச்சடிப்பு, நிறுவல்‌, 
0௦௦4 (8) - பாதுகாப்பு 
அளிக்கும்‌, எதிர்க்கும்‌. 00௦ (9) 
- மெய்ப்பி, சான்றுகாட்டு. 081- 
ley proof - தட்டச்சுப்படி806 
proof - பக்க அச்சுப்படி 062 
0௦௦1 : மறு இருத்தப்படி 2- 
chine proof - ஏந்திரப்படி. 

proof-read (4) - அச்சுப்பிழை 
இருத்து. 

proof - reading - அச்சுப்பிழை 
இருத்தல்‌. 

proof-reader - அச்சுப்படி இருத்து 
பவர்‌. 

pop () - தூண்‌, கம்பம்‌, தாங்கு 
தல்‌, உதவுதல்‌. (4) - உதவு, ஆத 
ரவு அளி, சாய்ந்திரு, முட்டுக்‌ 
கொடு. prop 10015 - தூண்‌ 
(தாங்கு) வேர்கள்‌. பா. 814 
roots. 

propaganda (n) - பிரசாரம்‌, 
கொள்கைப்பரப்பல்‌ 0002- 
ganda secretary - கொள்கை 
பரப்புச்‌ செயலாளர்‌. றாopa- 
gandist (nN) - கொள்கை 
பரப்புவர்‌, பிரசாரகர்‌ 0008- 
980126 (9) - கொள்கை பரப்பு. 

propagate (4) - பெருக்கு, இனப்‌ 
பெருக்கம்‌ செய்‌, பரப்பு 
(கொள்கை), செலுத்து (ஒளி) 
propagation (n) - இனப்‌ 
பெருக்கம்‌. propagator (ஈ) = 
பெருக்கி, பரப்புபவர்‌. /60618- 
tive propagation - விதையிலா 
(உறுப்பு) இனப்‌ பெருக்கம்‌. 


propel (4) - முன்தள்ளு. 00006- 
14ம்‌ (ஈ) - முன்தள்ளு பொருள்‌, 
இயக்கி. propeller (n)- 
முன்தள்ளி (வானூர்தி) றரope- 
ling pencil - முன்தள்ளு எழுது 
கோல்‌. 

propensity (ற) - நாட்டம்‌, 
போக்கு. 

proper (a) - உரிய, தகுந்த, 
விதிப்படியான, மதிக்கத்தக்க, 
நிறைவான, முழுமையான (% 
improper). proper. fraction 
தகுபின்னம்‌. 010061 name - 
ஆட்பெயர்‌, ஊர்ப்பெயர்‌. 

property (6) - சொத்து, 
உடைமை, நிலபுலன்‌, பண்பு, 
நுகர்பொருள்‌ (நாடக மேடை) 
propertied (a) - சொத்துள்ள 
physical property - இயற்‌ 
பியல்‌ பண்பு. Chemical prop- 
ert) - வேதிப்பண்பு. 

prophecy (n) - வருவது 
உரைத்தல்‌, prophesy (v) - 
வருவது உரை. prophet (n)- 
வருவது உரைப்பவர்‌, றா௦- 
phetic (a). 

prophylactic (n) - நோய்த்‌ தடுப்பு 
மருந்து, தீவினைத்‌ தடுப்பு. 010- 
phylaxis (n) - தடுப்புப்‌ 
பண்டுவம்‌. 

propinquity (n) - இட கால 
அணிமை, தகுதியறிவு. 

propitiate (4) - அமைதிப்படுத்து, 
ஆறுதல்‌ கூறு; சீற்றங்குறை 
(தெய்வம்‌). றா0018110ஈ (n)- 
propitiator (n). 

propitious (2) - ஏற்ற, தகுந்த. 


proponent 


proponent (n) - முன்மொழிப்வர்‌. 

proportion (0) - பின்னம்‌, அளவுப்‌ 
பொருத்தம்‌, கதவு, வீதப்‌ 
பொருத்தம்‌ றரoportions (n) - 
அளவுகள்‌, பருமன்கள்‌. 0[0- 
portioned (a) - பருமனுள்ள 
proportional (a) - வீதப்‌ 
பொருத்தமுள்ள. 0[000110- 
ally (adv). proportional rep- 
resentation PR (n) - வாக்கு 
வீதப்பொருத்தப்‌ பகராண்மை 
proportionate (a) - விதப்‌ 
பொருத்தமுள்ள. 

proposal (ஈ) - முன்மொழிவு, 
கருத்து. 

propose (4) - முன்மொழி, கருது, 
விரும்பு, இருமணம்‌ செய்ய 
விருப்பந்தெரிவி. 000089 (0) 
- முன்மொழிபவர்‌ (% 860000, 
seconder). 

proposition (ஈ) - துணிபுரை, 
முன்மானம்‌, சிக்கல்‌, இடர்‌ 
தேற்றக்கூற்று(9)- கலவிகொள்ள 
நேரிடையாகக்‌ கேள்‌. 

propound (8) - முன்வை, முன்‌ 
மொழி. 

proprietary (a) - நிறுவனச்‌ சார்‌ 
பான, சொந்த உரிமை சார்‌ 
பான, proprietor (nN) -.உரிமை 
யாளர்‌. proprietorship (nN) - 
உரிமை நிலை, ஓpரoprietress 
(1) பெண்‌ உரிமையாளர்‌. 00- 
prietorial (a). 

propriety (n) - தகுதிடடைமை, 
ஒழுங்குடைமை. ஓரopriety of 
conduct - பண்புடைமை 
(குறள்‌) 0100161065 - நடத்தை 
அல்லது விதி விளக்கங்கள்‌. 


503 


prosody 


propulstion (n) - முன்னியக்கம்‌ 
(ஏவுகணை).ஒropulsive (8). 

pro rata (a, adv) - வீதப்படி, 
தகவுப்படி 

prorogue (v) - இடைக்‌ 
காலமாக நிறுத்திவை. ஒத்தி 
வை (சட்டமன்றம்‌, நாடாளு 
மன்றம்‌) 0101009110 (n) - 
ஒத்தி வைத்தல்‌ 

prosaic - கற்பனை வளமற்ற, 
ஊக்கமற்ற, கவர்ச்சியற்ற, 010- 
saically (adv). 

proscribe (4) - விலக்கு, தள்ளி 
வை, தீயது என அறிவி, 010- 
scription (n) - தள்ளி 
வைத்தல்‌ 

prose (8) - உரைநடை (% 00- 
etry) 

prosecute (9) - குற்றஞ்சாட்டு, 
தண்டி, ஈடுபாடு (போர்‌) 
prosecutor (n) - வழக்‌ 
குரைஞர்‌. றபblic prosecutor - 
அரசு வழக்குரைஞர்‌. றா௦5- 
ecution (n) - தண்டித்தல்‌, 
வழக்குரைஞர்‌ குழாம்‌; 
கடமை நிறைவேற்றல்‌. 

proselyte (n) - சமயம்‌ மாறிய 
வர்‌, கட்சி மாறியவர்‌. 0ா0561/- 
026 (4) - மாறச்‌ செய்‌. பா. ௦01- 


prosody (0) - செய்யுள்‌ இலக்க 
ணம்‌, யாப்பிலக்கணம்‌ - 0050 
dist (ஈ) - இவ்விலக்கணம்‌ செய்‌ 
பவர்‌. 


prospect 


504 


prospect (n) - காட்சி நிலை, உளக்‌ 
கற்பனை, வெற்றிவாய்ப்புள்ள 
வேட்பாளர்‌. வரும்‌ வாடிக்கை 
யாளர்‌, கனிவளங்‌ காணல்‌. 
prospects - வெற்றி வாய்ப்பு, 
பார்வை. (9) - கனி வளந்‌ தேடு 

prospector (n) - 
கனிவளங்காண்பவர்‌. றா05- 
pecting (nN) கனி வளங்காணல்‌ 

prospective (a) - வருங்கால 
வாய்ப்புள்ள. 

prospectus (n) - 
அறிக்கை, தொகுப்பு. 

prosper (v) - வளம்‌ பெறு, 
வெற்றிபெறு. 

prosperity (ஈ) - வளம்‌, வாய்ப்பு, 
பேறு. 

prosperous (a) - வளமுள்ள. 
prosperously (adv). 

prosthesis (n) - செயற்கை 
உறுப்பு, செயற்கை உறுப்பு 
மாற்றீடு, prosthetic (a). 


தகவல்‌ 


prostitute (n) - விலைமகள்‌ (V) - { 


விலைமகளாக வாழ்‌, திறமை 
களைத்‌ தவறாகப்‌ பயன்படுத்து, 
கொச்சைப்படுத்தும்‌. 010$1ப- 
tion (ஈ) - பரத்தமை, விலை 
மகள்‌ தொழில்‌; பயனற்றது 

prostrate (a) - குப்புறப்படுத்‌ 
துள்ள, காலடி பணியும்‌, காலில்‌ 
விழும்‌. (4) - காலில்‌ விழுந்து 
வணங்கு. றா0$(18(10ஈ (nN) - 
காலில்‌ விழல்‌. 

prosy (a) - உப்புசப்பற்ற. ஒrosily 
(804). 


protoganist (n) - கதைத்‌ தலை 
வன்‌, தலைமை நிலையாளர்‌; 
வரிந்து கட்டிப்‌ பேசுபவர்‌; 
ஆதரவாளர்‌. 

protean (a) - மாறும்‌ 

protect (4) - பாதுகாப்புசெய்‌, 
காப்பாற்று, ஆதரவளி. 

protection (n) - பாதுகாப்பு, 
ஆதரவு. protection Money - 
பாதுகாப்புப்‌ பணம்‌, கப்புப்‌ 
பணம்‌. protectionism (n) - 
உள்நாட்டுப்‌ தொழில்களைப்‌ 
பாதுகாத்தல்‌. றரotectionist 
(॥) - இப்பாதுகாப்புக்‌ கொள்‌ 
கையர்‌ protective (a) - பாது 


காக்கும்‌ (॥) - காப்புறை 
(கருத்தடை) protectively 
(adv). 


protective custody - பாதுகாப்புக்‌ 
கைதி. 

protector (8) - பாதுகாவலர்‌, 
பாதுகாப்புப்‌ பொருள்‌. pரotec- 
tor of emigrants - குடி 
பெயர்வோர்‌ காப்பாளர்‌ ஓா0- 
tector of immigrants - குடி 
புகுவோர்‌ காப்பாளர்‌. 

protectorate - பாதுகாப்பிலுள்ள 
நாடு. குடியெற்ற நாடு. 

protege (n) - ஆதரவளிப்பவர்‌ 
protegee (n) - ஆதரவளிக்கும்‌ 
பெண்‌. 

protein (n) - புரதம்‌ (ஊட்டத்‌ 
சத்து) 

pாotem - தற்காலிகமாக, இடைக்‌ 
கால 


protest 


505 


proviso 


protest (n) - எதிர்ப்பு, மறுப்பு (4) 
- எதிர்ப்பு தெரிவி, குற்றச்‌ 
சாட்டிற்கு மறுப்புக்‌ கூறு 00- 
tester (nN) - எதிர்ப்பவர்‌. 

protestant - புராடெஸ்டண்ட்‌. 
கிறித்துவப்‌ பிரிவிகளில்‌ ஒரு 
வகையர்‌. 

protestation (n) - மறுத்துரைத்‌ 
தல்‌. 

proteus (n) - அடிக்கடி மாறும்‌ 
இயல்புள்ளவர்‌. பா. பாற! 

protocol - நிகழ்ச்சி விதிமுறை 
கள்‌, அலுவலக முறைமை, 
தூதரக உடன்பாட்டின்‌ முதல்‌ 
படி. 

proton (6) - முன்னணு (அணு) (( 
electron). 

protoplasm (n) - முன்கணியம்‌; 
உயிர்‌ முதல்பொருள்‌ 

prototype (n) - மூலமாதிரி, 
முதல்‌ மாதரி. 

protract (v) - நீட்டு, காலங்‌ 
கடத்து, 08040 (1) -நீட்டித்‌ 
தல்‌, protractor (nN) - கோண 
அளவி. 

protrude (4) - நீட்டச்‌ செய்‌ றா௦- 
trusion (n) -நீட்சி, பா. protru- 
sive (a) 

protuberant (a) - உப்பியுள்ள, 
முனைப்பான. ற01ப06[- 
ances (0) - உப்பிய பகுதி. 

றா௦ப0 (8) - செருக்குடைய, 
தற்பெருமையுள்ள ஓர௦udly 
(adv). 

prove (v) - மெய்ப்பி, சான்று 
வாட்டு. provable (8) - மெய்ப்‌ 
பிக்கக்‌ கூடிய. provably (adv). 


proven (a) - மெய்ப்பிக்கப்‌ பட்ட, 
விளக்கிக்காட்டிய. 

provender (n) - கால்நடைத்‌ 
தீவனம்‌. 

proverb (n) - பழமொழி. றrover- 
bial (a) - பழமொழி சார்ந்த, 
நன்கு அறியப்பட்ட 010461 
bially.(adv). 

provide (9) - அளி, வழங்கு. 0॥0- 
41060 (௮) - நிபந்தனைபேரில்‌, 
என்பதன்‌ பேரில்‌. றரovider (n) 
- வழங்குபவர்‌. 

providence (n) - இறையாற்றல்‌ 
providential இறையாற்றல்‌ 
சார்‌. P.escape (a) - தெய்‌ 
வாதினமாகத்‌ தப்பித்தல்‌. 

provident (8) - வைப்பதற்குரிய 
provident fund - வருங்கால 
வைப்பு நிதி. 

province (n) - மாநிலம்‌, துறை, 
எல்லை, ஆட்சிப்‌ பகுதி. றா௦ரா- 
cial conference - மாநில 
மாநாடு. provincialism (ஈ) - 
மாநில மனப்பான்மை, பற்று. 

provision (n) - வழங்கல்‌, 
அளித்தல்‌, இடமளித்தல்‌, நிபந்‌ 
தனை, 0101418100 - மாளிகை 
provision (v) - வழங்கு 
(உணவுப்‌ பொருள்‌). 

provision store - மளிகைக்‌ 
கடை. 

provisional (a) - இடைக்கால, 
தற்காலிக, றrovisionally (adv) 

proviso (ஈ) - காப்பு வாசகம்‌, 
வற்புறுத்தும்‌ இளவியம்‌. றா௦V- 
500 (8) - காப்பு வாசகமுள்ள. 


provoke 


506 


psychic 


provoke (9) - தூண்டு, எரிச்ச 
லூட்டு. provoking (8) - எரிச்ச 
லூட்டல்‌, provocation (0) - சன 
மூட்டல்‌ றrovocative (a). 

provost (nN) தலைவர்‌, (கல்லூரி, 
நகர்மன்றம்‌). 

pW () - கப்பல்‌ முன்புறம்‌. 

prowess (n) - சிறப்புத்‌ திறம்‌, 
வீரத்திரம்‌. 

prowl (4) - இரைதேடி அலை, 
இருடத்தேடி அலை. 01041 (n) 
- தேடி அலைதல்‌. றரowler - 
தேடி அலையும்‌ விலங்கு, 
ஆள்‌. 

proximate (a) - மிக அருகிலுள்ள 
(xfar) 

proximity (n) - அண்மை. 

proximo (8) - அடுத்த மாதத்து. 

proxy (n) - அடுத்தவருச்காகச்‌ 
செயற்படுவர்‌, செயற்படும்‌ 
உரிமை, பகராள்‌. 

0ாப06 (ஈ) - இயல்பு மீறி நடப்‌ 
பவர்‌. றாப06று (ஈ) - இயல்பு 
மீறி நடத்தல்‌ மாப05ர (௮). 

prudent (a) - தீர்மானுத்துடன்‌ 
நடக்கும்‌, கருத்தடன்‌ நடக்கும்‌ 
prudence (n)- முன்னறிவு, 
அறிவுடமை. 

prune (ஈ) - உலர்த்திய பழம்‌. 

pாயாe (9) - கத்தரி, கழி, வெட்டு, 
குறை, ஓாபாராஏ (ஈ) - கழித்தல்‌, 
pruning hook, shears - 
கத்தரிக்கும்‌ கருவி. 

prurient (8) - பாலினப்‌ பொருள்‌ 
களில்‌ அதிக நாட்டமுள்ள. 


Prussian blue - ஆழ்திலம்‌. 

prussic acid - பிரசிக்காடி , அச 
நச்சுள்ளது. 

pரy (9) - துருவிப்பார்‌ (ஒருவர்‌ 
சொந்த அலுவல்கள்‌) 

5௮m (0) - பாசுரம்‌, வழிபாட்டுப்‌ 
பாடல்‌ ஓ$௮lmist (ஈ)- பாசுரம்‌ 
பாடுபவர்‌. 

psalter (n) - புகழ்பாடல்‌ தொகுதி 
(விவிலியம்‌). . 

psephology (n) - வாக்கியல்‌ 
0860010918 (ஈ) - வாக்கி 
யலார்‌. 

pseud (ஈ) - போலி, pseudo (a) 
- உண்மையற்ற, போலியான, 
பொய்யான, ற5eudopodia - 
பொய்க்கால்‌ pseudonym - 
புனை பெயர்‌ 

pshaw (interj) - # 

psyche (n) - உள்ளம்‌, ஆன்மா. 
உள்ளுயிர்‌. 

psychedelic (a) - இல்பெ..௩ள 
தோற்றம்‌ உண்டாகும்‌ 
(மருந்து). தெளிவான நிறமுள்ள, 
ஒலியுள்ள. 

psychiatry (n) - உளநேபய்ப்‌ 
பண்டுவம்‌. ற5yChiatrist (nN) - 
உளநோய்ப்பண்டுவர்‌, 
நோய்‌ மருத்துவர்‌. 

psychic (a) - இயற்கை விடுக 
ளுக்கு அப்பாற்பட்ட செயல்‌ 
சார்‌; தொலைவில்‌ உணர்தல்‌, 
இயற்கையைக்‌ கடந்த ஆற்ற 
லுள்ள (॥) - இவ்வாற்றலுள்‌ 
ளவர்‌. 


மன 


psychologty 


507 


publicity 


psychologty (n) - உளவியல்‌. 
. psychological (a) - உளவியல்‌ 
சார்‌. psychologist (ஈ) - 
உளவியலார்‌. ற5ychopathist 
(॥) - உளநோய்‌ மருத்துவர்‌. 
psychosis (8) - உளநோய்‌. 
psychotherapeutics - உள 
நோய்ப்‌ பண்டுவம்‌ ஓ$yCh௦- 
therapy (0) உளநோய்ப்‌ பண்டு 
வம்‌, மருத்துவம்‌. 

pub (ஈ) - கள்ளுக்கடை, சாராயக்‌ 
கடை, மதுக்கடை. 

puberty (0)- பூப்பு, பருவமடைதல்‌. 

public (6) - பொது மக்களுக்‌ 
குரிய, பலரறிந்த. (7) - பொது 
மக்கள்‌. publicly (adv). 

public address system - 
பொது அறிவிப்பு அமைப்பு. 

public company - பொது நிறுமம்‌. 

public convenience - பொதுக்‌ 
கழிப்பிடம்‌. 

pயblic debt - பொதுக்கடன்‌. 

public endowment - பொது 
அறக்கட்டளை. 

public house - மதுக்கடை. 

public health - பொது அறிவிப்பு. 

public notification (n) - பொது 
அறிவிப்பு. 

public nuisance - பொதுத்‌ 
தொல்லை. 

public opinion - பொது மக்கள்‌ 
கருத்தும்‌. 

public opinion poll - பொது 
மக்கள்‌ கருத்துக்‌ கணிப்பு. ” 

public ownership - பொது 
உரிமை உடமை. 


public prosecutor - அரசு 
வழக்குரைஞர்‌. 

Public Record Office- பொது 
ஆவண அலுவலகம்‌. 

public relations officer, PRO - 
பொதுமக்கள்‌ தொடர்பு அலுவர்‌ 

public resort - பொது மகிழ்‌ 
விடம்‌. 

public safety - பொதுப்‌ பாது 
காப்பு. 

public school - பொதுப்பள்ளி. 

public sector - பொது (அரசுத்‌) 
துறை. (X private sector) 

public service - பொதுப்பணி 
public service commission 
- பொதுப்பணித்‌ தேர்வாணை 
யம்‌. 

public transport - பொதுப்‌ 
போக்குவரத்து. 

public utility - பொதுப்பயன்‌ 
பாடு 

public works department - 
பொதுப்பணித்துறை. 

publican (n) - மதுக்கடை 
மேலாளர்‌. 

publication (n) - வெளியீடு, 
இதழ்‌, நூல்‌, வெளியிடல்‌, 
publicist (n) - செய்தித்தாள்‌, 
விளம்பர முகவர்‌ 0ப0!10 share 
(9) - வெளியீடு. றபblish (n) - 
வெளியீட்டாளர்‌. 

publicity (n) - விளம்பரம்‌. றபம- 
licity agent - விளம்பர முகவர்‌. 
publicize (v) - விளம்பரப்‌ 
படுத்து. 


puck 


puck (ஈ) - வன்தட்டு, குறளி, 
குழந்தை, 

pucker (n) - மடிப்பு, சுருக்கம்‌, (4) 
- சுருங்கச்செய்‌, மடிப்‌ புண்டாக்கு. 

puckish (a) - குறும்புள்ள. 

ஓபபபiறஏ (0) - பிட்டு, களி. 

puddle (n) - தேங்குநீர்‌ (மழை). 

pudenda (n) - பெண்‌ பிறப்புறுப்‌ 
புகள்‌. 

pudgy (8) - பருத்துள்ள, கொழுத்த 

pueரிe (8). - குழந்தைத்‌ தன்மை 
யுள்ள, முதிரா. 

ஐயர்‌ (ஈ) - காற்றுவீச்சு, மூச்சு, 
புகைப்படம்‌, புகையை உள்‌ 
ளிழுத்தல்‌. 

powder puff - பூக்குஞ்சம்‌ (V) - 
சுருளாக வெளியிடு, பெருமூச்சு 
விடு. றபர்‌ (2) - புடைப்பான, 
மூச்சுத்‌ திணறும்‌. 

pug, pugilist (n) - சப்பை மூக்கு 
நாய்‌, குத்துச்‌ சண்டைக்காரர்‌ 
pugnose - சப்பை மூக்கு, றப 
ஏரி (ஈ)- குத்துச்சண்டத்‌ 
தொழில்‌. 

pugnacious (a) - சண்டையிடும்‌ 
ஆர்வமுள்ள. 

pugnacity - 
நாட்டம்‌. 

puke (4) - வாந்தி எடு.(॥)- வாந்தி. 

pul! (9) - இழு (1) - இழுப்பு ( 
push). 

pulley (n) - கப்பி, உருளை. 

pulmonary (a)- துரையீரல்சார்‌ 
pulmonary artery - நுரையீரல்‌ 
தமனி. pulmonary vein - 
்‌ நுரையீரல்‌ சிரை. 


சண்டையிடும்‌ 


508 


puncture 


றய (0) -கூழ்‌, குழம்பு, (4) - 
கூழாக்கு றபlpy (2). 

pulpit (n) - சொற்பொழிவு 
மேடை. 

pulsar (n) - துடிமீன்‌ 

pulsate (nN) - துடி, ஒழுங்காக 
விரிந்து சுருங்கு. றப/௮tion 
(நாடித்‌ துடிப்பு, ulative (8) 
pulse (n) நாடி (4) துடி. 

pulses (ஈ) - கூலவகைகள்‌ 

pulverize -(n) பொடியாக்கு, 
தூள்செய்‌, pulverizer (nN) 
பொடி யாக்கி, 

puma (n) - 
(விலங்கு). 

pumice (4) நுரைப்புக்கல்‌ . 

pumme! () குத்து, அடி. 

யாம (॥) இறைப்புக்‌ குழாய்‌, 
எக்கி. (4) செலுத்து, ஏற்று, அடி. 

pumpkin (0) - பூசணிக்காய்‌. 

pun (॥) சிலேடை. (4) சிலேடை 
யாகப்‌ பேசு. 


மலை அரிமா 


யா்‌ (ஈ) பானகம்‌, துளைக்‌ 
கருவி, முத்திரைக்‌ கருவி, (1) 
துளையிடு, punched card- 
துளையிட்ட அட்டை. 

punctual (a) காலந்தவறாத, 
punctually (adv) punctuality 
(॥) காலந்தவறாமை. 

punctuate (n) நிறுத்தக்‌ குறியீடு, 
இடைமறி, றயா01ப8(௦ (1) - 
நிறுத்தக்‌ குறி. 

puncture (n) கழிதல்‌, துளை 
ஏற்படல்‌, (4) கிழி, துளை 
ஏற்படுத்து. 


pundit 


509 


pursy 


pundit () - கற்றறிவாளர்‌ பா 
scholar. 

pungent (n) - நெடி மணமுள்ள, 
புண்படுத்தும்‌. றப (0) 

punish.(c) - தண்டி, punishable 


(8) தண்டனைக்குரிய றபார5ர்‌- ' 


ment (n) - தண்டனை 

punitive (a) தண்டனைக்குரிய, 
ஒறுக்கும்‌. 

put (7) பரிசல்‌, ஓடம்‌, முதலுதை 
(பந்து) (9) படகு ஓட்டு. 

றயார்ச்‌ (0) சிந்தனையற்றவன்‌. 

py (8) - சிறிய, நலிந்த. 

pup (0) -குட்டி நாய்‌, பூனை. 

pupa (Nn) கூட்டுப்‌ புழு. 

pupil (n) - கண்மணி, கற்பவர்‌, 
சிறார்‌. 

puppet (n) - பொம்மை, றபppe- 
teer (1) பொம்மலாட்டக்காரர்‌, 
puppet show - பொம்ம 
லாட்டம்‌. 

puppy (1) - நாய்க்குட்டி, பகட்‌ 
டன்‌ puppy love - பிஞ்சுக்‌ 
காதல்‌ 

purchase (4) விலைக்கு வாங்கு, 
கொள்முதல்‌ செய்‌, (॥) கொள்‌ 
wதலPurchaser (1) - வாங்கு 
பவர்‌ (% 561). 

pபாe (8) - தூய, குற்றமற்ற, 0ப- 
ஈர்‌ (6) தூய்மை, purely (adv) 
pur) (v) - தூய்மையாக்கு, 00- 
rificCation (1) தூப்மையாக்கல்‌. 
purist (n) - தூய நெறியாளர்‌ 
(மொழி).றமஸ() -தூயநெறி. 

purgaftion (0) - தூய்மையாக்கல்‌, 
குடல்‌ தூய்மை. 


33 


purgatory (n) - தவளை நீக்கம்‌, 
கழுவாய்‌ தேடல்‌, துயர்மிகு 
இடம்‌, றபாஏtபாரத! (௮). 

0106 (4) - தூய்மையாக்க, குற்றம்‌ 
நீக்கு, பேதியாகு, நீக்கு, 
கழுவாய்‌ தேடு. 

puriton (n) - தூய்மை நெறியினர்‌. 

puritanical (a) - Puritanically (adv). 

puritanism (n} - தூய்மை நெறி. 

நபர்‌ (0) - குஞ்சைத்தைப்பு, (1) 
குஞ்சம்‌, கரை. 

purlieus (n) - எல்லைப்‌ பகுதி. 

purloin (4) - இருடு. 

pple (n) - கருஞ்சிவப்பு, ஊதா. 

purport (4) -பொருள்படு, (1) 
பொருள்கருத்து. 

purpose (n) - நோக்கம்‌, 
எண்ணம்‌. (4) செய்ய நினை, 
purposeful (a) - நோக்க முள்ள 
purposefully (adv) purposely 
(20) வேண்டுமென்ற, 0பா56- 
யர குறிப்பிட்ட நோக்கத்‌ 
திற்காக அமைக்கப்பட்ட. 

றபா (4) - உறுமு (பூனை). 

purse (Nn) - பணப்பை, பரிசுத்‌ 
தொகை, பணமுடிப்பு (ட) 
உதட்டைப்‌ பிதுக்கு. 

pபாser (॥) - கப்பல்‌ கணக்கர்‌. 

pursue: (v) - தொடர்‌, பெற 
முயல்‌, விரட்டு. 

purSபer (1) - விரட்டுபவர்‌, றப 
$ய1 (0) தொடர்வு, விரட்டல்‌, 
தொழில்‌. 

பாலு (8) - தடித்த, மூச்சடக்க 
முடியாத. 


purulent 


510 


quack 


puாபிen! (8) - சீழ்‌ பிடித்த. 

purvey (ம) - உணவுப்‌ பொருள்‌ 
வழங்கு (வணிகர்‌). 

purveyance (n) - இப்பொருள்‌ 
வழங்கல்‌, றபrveyor (॥) - இப்‌ 
பொருள்‌ வழங்குபவர்‌. 

purview (n)'- நோக்கு, எல்லை. 

pus (n) - ழ்‌. 

push (4) - தள்ளு, தாக்கு, 

push (1) - தள்ளு, தாக்கு, றப5h- 
tart (4) -தள்ளி ஓடவிடு, 
(வண்டி), றப5h (॥) - தள்ளல்‌, 
தாக்குதல்‌, முயற்சி செய்‌, 
pushpy (a) முனைப்பான, 
முயற்சியுள்ள, றபher (n) 
ஆதாயந்‌ தேடுபவன்‌. 

push-bike - மிதிவண்டி. 

push-button - அழுத்த பித்தான்‌. 

push-cart - தள்ளுவண்டி. 

push-chair - தள்ளு நாற்காலி. 

pusillanimous - கோழையான, 
பயந்த. 

puss, pussy (n) - பூனை. 

pustule (ஈ) -பரு, கொப்புளம்‌. 

pu ()- வை, போடு, பொருத்து, 
வகைப்படுத்து, தெரிவி. 

ஓப! in - இடைமறித்துச்‌ சொல்‌. 

ஓப! பற - தங்க வை. 

put up with - சமாளி. 

ஓப ௦॥ -ஏற்று. 

றப! ௦ப£ - அணை. 

putt, put (4) - பந்தைக்‌ குழியில்‌ 
வீழ்த்து. 

putting the shot - குண்டெறி 
தல்‌. 

putative (a) - புகழ்‌ வாய்ந்த, பா 
valuable. 


putrefy (v) - அழுகு putrefaction 
(॥) அழுகல்‌. 

putrescent (8) - அழுகும்‌ 0ப- 
trescence (nN) அழுகல்‌. 

pu (8) - அழுகல்‌. 

puzzle (n)- புதிர்‌, விடுகதை (4) 
இிகைக்ச வை, ஆழ்ந்து நினை, 
தீர்வு காண்‌. 

pygmy (0) -குள்ளர்‌. 

pyjamas (0) - தளர்‌ கால்‌ சட்டை 

pyorrhoea (1) - பற்சீழ்வடிவு. 

pyramid (n) - கூம்பு, pyramidal 
(௮) - கூம்பு வடிவ. 

pyre (n) - சதை, ஈமத்‌ தீ. 

pryrites (n) - கந்தகக்‌ கல்‌. 

pyromania (n) - தீ வெறி, றyro- 
maniac (n) - 2 வெறியர்‌. றyா- 
technics (n) - வாணவேடிக்கை 

pyrotechnical (n) - இவ்‌ 
வேடிக்கை சார்‌. 

pyrotechnist (n) - 
வேடிக்கை செய்பவர்‌. 

Pyrrhic victory - அருவெற்றி. 

python (1) - மலைப்பாம்பு. 

pyx (0) - புனித ரொட்டிக்‌ கலன்‌. 

pyஃis (1) - சிறுபெட்டி, பேழை 


Q 


Q - பெestion - வினா. 

பack (1) - போலி மருத்துவர்‌, 
குவாக்‌ என்னும்‌ வாத்து ஒலி, (4) 
- போலி மருத்துவராக நடி, 
வாத்து ஒலி எழுப்பு. 


வாண 


quadragenarian 


511 


quantity surveyor 


quadragenarian (n} - நாற்பது 
அகவையர்‌. 

quadragesimal (a) - நாற்பது 
நாட்கள்‌ நீடிக்கும்‌ 0ப20180681- 
௱a (1) - நாற்பது நாளில்‌ முதல்‌ 
ஞாயிறு. 

quadrangle (1) - நாற்கோனம்‌, 
நாற்சதுர முற்றம்‌. 080780 ப- 
far (a) 

qபadrant () - கால்‌ வட்டம்‌, 
கோணமானி. 

quadraphonic (a) - நான்கு 
செலுத்து வழிகள்‌ கொண்ட 
(ஒலி). quadraphony (n) - 
இவ்வகை ஒலிப்பதிவு. பபால, 
quad (n) - quotation சதுரக்கட்‌ 
டை. (அச்சு) ஒ. பெ௦(கtion. 

quadrate (a) - சதுரமான 

quadratic equation (n) - இரு 
படிச்‌ சமன்பாடு. 

quadrennial (8) - நான்கு ஆண்டு 
களுக்கு ஒரு முறை நிகழும்‌. 

quadrilateral (a) - நாற்பக்க 
முள்ள. 

Quadrille (ஈ) - நால்வர்‌ சீட்டாட்‌ 
டம்‌. 

quadruped (n) - நாற்கால்‌ 
விலங்கு (ஆடு). 

ப20பற!6 (a) - நான்கு மடங்‌ 
கான (0) - நான்கு மடங்கு 5இன்‌ 
நான்மடங்கு 20. (4) - நான்கால்‌ 
பெருக்கு 

quadruplet, quad (n) - நான்கு 
குழந்தைகளில்‌ ஒன்று (ஒரு 
பேற்றில்‌). 

quadruplicate (ஈ) - நாற்படி 
original, duplicate, triplicate 
(v)- நான்கு மடங்காக்கு. 


பெர்‌ (0) - மிகு குடிபொருள்‌ 

quag, quamire (n) - சதுப்பு 
நிலம்‌. Qபaggy (8) - ஓ. bog, 
swamp, mire. 
ப (ஈ) - கெளதாரி போன்ற 
பறவை. () - அஞ்சு, நடுங்கு. 
பெல்‌ (8) - பழமை வாய்ந்த, 
வியப்பான Qபintly (adv). 
quake (0) - நிலநடுக்கம்‌ (V) - நில 
நடுக்கம்‌ உண்டாக்கு, நடுங்கு. 
qualification (n) - தகுதி, (பட்‌ 
டம்‌) கட்டுப்படுத்தும்‌ காற்று 
qualify (4) - தகுதியாக்கிக்‌ 
கொள்‌, தகுதிபெறு, தழுவு 
பெசி!ரி60 (8) - தகுதியுள்ள, 
வரையறையுள்ள. 0ப௮ரிஎ (1) 
- தழுவு சொல்‌, தகுதியுள்ளவர்‌ 

qualitative (a) - பண்பறி. பப- 
tative analysis - பண்பறி 
பகுப்பு. Qபalitative, qualita- 
tively (adv). 

quality (nN) - பண்பு, தன்மை, 
மதிப்பு, சிறப்புப்‌ பண்பு. 

alm (॥) - உளைச்சல்‌, அச்சம்‌. 
qualmish (a) 

quandary (n) - இருதலைக்‌ 
கொள்ளி எறும்பு. 

quantify (v)- அளவைக்குறிப்பிடு. 
quantification (n) - அளவைச்‌ 
குறித்தல்‌. 

quantitative (8) - அளவறி பெகா- 
titative analysis - அளவறி 
பகுப்பு. ஓ. Qualitative 

quantity (n) - அளவு, எண்‌ 
ணிக்கை 

quantity surveyor (Nn) - அள 
வறிமதிப்பீட்டாளர்‌ 


quantum 


512 


quatrain 


மொர்ப௱ (1) - சிப்பம்‌ (அளவு). 

quantum leap - சடுதி முன்‌ 
னேற்றம்‌. 

பெரா jப௱ற - சிப்பத்தாவல்‌. 

quantum mechanics - சப்ப 
விசை இயல்‌. 

quantum number - சிப்ப எண்‌. 

quantum state - சிப்ப நிலை. 

quantum statistics - சப்பப்‌ 
புள்ளி இயல்‌. 

quantum theory - சிப்பக்‌ 
கொள்கை. 

quarantine (n) - தொற்றுத்‌ 
தடுப்பு. (/)- தொற்றுத்தடுப்பில்‌ 
வை. quarantine 1180 - 
தொற்றுத்‌ தடுப்புக்கொடி 
(கப்பல்‌). 

பபா (/) - கருதுகோள்துகள்‌, 
அடிப்படைத்துகள்‌. 

பபா! () - வாய்ச்சண்டை. (\) - 
இச்சண்டையிடு. quarrel- 
8016 (8) - சண்டையிடும்‌. 

பெறு (6) - வேட்டை விலங்கு, 
தேடப்படும்‌ ஆள்‌ பொருள்‌, 
கல்வெட்டு குழி. (\) - வெட்டிக்‌ 
கல்‌ எடு, 

quarrying (nN) - கல்வெட்டி 
எடுத்தல்‌. 

பர - குவார்ட்‌. நீர்ம அலகு. 1.14 
லிட்டர்‌. 

பலர்‌ (0) - கால்‌, கால்மணி, 


மூன்றுமாதம்‌, கால்பருவம்‌, | 


திசை, மாவட்டம்‌, மக்கள்‌, 
பின்பகுதி (கப்பல்‌). (211605 - 
இருப்பிடம்‌, குடியிருப்பு. [1620 
quaffers - தலைமை இடம்‌. (4) 
- நான்கு பகுதிகளாகப்‌ பிரி, 
தங்க இடமளி. 


quarter day (n) - கால்பருவ 
முதல்‌ நாள்‌. 

quarter deck (n) - கப்பல்‌ மேல்‌ 
தளப்பகுதி, 

quarter-final (n) - கால்‌ இறுதி 
seminal (n) - அரை இறுதி. 

quarterlight (nN) - சாளர 
முக்கோணப்‌ பகுதி (ஊர்தி). 

quartermaster (6) - பட்டாளப்‌ 

பொறுப்‌ 
பாளர்‌, குறிகை அலுவலர்‌ (கப்‌ 
பற்படை/. 

quarter sessions (n) - கால்‌ 
பருவ அமர்வு நீதிமன்றம்‌. 

quarterstaff (ஈ) - கம்பம்‌, கழை 
(போர்க்‌ கருவி). 

quarterly (a) - கால்பருவ, 
காலாண்டு. (॥) - காலாண்டு 
இதழ்‌. 

quartet (ஈ) - நால்வர்‌ இசை, 
நால்வர்‌, நான்கு பொருள்கள்‌. 

யaாt௦ (1) - கால்மடிப்பு, நான்‌ 
காக மடித்த அளவு (8 பக்கம்‌). 

Qபaார்‌z (॥) - கல்மம்‌, படிக்கல்‌. 
quartz clock - கல்மக்‌ கடிகா 
ரம்‌. பதா 18 - கல்ம 
விளக்கு. 

பகா (1) - தோற்ற விண்மீன்‌ 

குவாசி ஸ்டெல்லார்‌ 
ஆப்ஜக்ட்‌ என்பதின்‌ சுருக்கம்‌. 

quash (8) - தள்ளுபடி செய்‌, 
ஒடுக்கு. 

quater-centenary (n) - நானூ 
றாண்டு விழா. 

quatrain (௭) - பரலடிர்‌ செய்யுள்‌, 
நாலடியார்‌. 


பண்டகசாலைப்‌ 


கள்‌, 


quaterfoil 


quaterfoil (n) - நாற்பகுதி இலை. 
(ஓவிய வேலைப்பாடு). 

quaver (4) - குரல்‌ நடுங்கு, நடுக்‌ 
கத்துடன்‌ பாடு. (1) - நடுங்கும்‌ 
குரல்‌. 0ப3/6ர (8) - நடுங்கும்‌. 

ay () * கப்பல்‌ தங்குமிடம்‌ 
(சரக்குகளை ஏற்றி இறக்க). 
quayside (nN) - கப்பல்‌ 
தங்குமிடப்‌ பக்கமுள்ள நிலம்‌. 

queasy (a) - நோயுறும்‌. பே62- 
sily (adv). 

queen (n) - அரசி. Queenly (8) - 
அரசி போன்ற. (4) - காயை 
மாற்று. 

queen bee - அரசித்‌ தேனி, 

queen consort - அரசன்‌ 
மனைவி, அரசி. 

queen dowager - விதவையான 
அரசி. 

queen mother - அரசியன்‌ தாய்‌, 
அன்னை. 

Queen's English - அரசி 
ஆங்கிலம்‌,செம்மை ஆங்கிலம்‌. 

eer (8) - வேடிக்கையான, 
வியப்பான, ஐயமுண்டாக்கும்‌, 
நலமற்ற: (9) - இட்டத்தைத்‌ 
தவறாக்கு. Qபeerly (adv). 

பே! (9) - அடக்கு , ஒடுக்கு. 

quench (4) - தணி (நெருப்பு), 
அமைதிப்‌ படுத்து, துவை, முடி. 

querulous (a) - குறைகூறும்‌, 

எரிச்சலூட்டும்‌. qபerulously 

(adv}).query (n) - வினா, 

வினாக்குறி (4) - வினவு, ஐயந்‌ 

தெரிவி. 


513 


quicken 


est (1) - தேடல்‌, நாடல்‌. (1) - 
தேடு, நாடு. (4) - வினவு, 
ஐயந்தெரிவி. questionable 
(a) - questioner .(n) - 
வினவுபவர்‌. 

question (n) - வினா, சிக்கல்‌, 
தலைப்புப்‌ பொருள்‌, ஐயம்‌. 

question mark - வினாக்குறி. 

question master, quiz master 
(1) - புதிர்‌ போடுபவர்‌. 

question time.- வினா நேரம்‌. 

questionnaire (ஈ) - வினாத்‌ 
தொகுப்பு. 

queue (1) - நேர்வரிசை. (4) - வரி 
சையில்‌ நில்‌. 

quibble (n) - தடை, குற்றங்‌ 
காணல்‌, மழுப்பல்‌ குறிப்பு. (4) 
* ஒன்றுமில்லாததற்கு வாதிடு. 

0ப/0(8) - விரைவான, விரைந்த, 
விரைந்து செய்யும்‌, விழிப்‌ 
“பான, சுறுசுறுப்பான, திறமை 
யுள்ள. பபickly (adv). 

பயரk (ற) - இளஞ்சதை (நகத்‌ 
திற்கே அடுத்தது). 

quick-change (a) - விரைந்து 
உடை மாற்றும்‌ (நடிகர்‌). 

quick-freeze (a) - விரைந்து 
உறையும்‌ (உணவு). 

quick march - விரைந்து செல்‌ 
(அணிவகுப்பு). 

quick-step-விரைந்த அடி வைப்பு. 

quick-tempered (a) - எளிதில்‌ 
சினங்‌ கொள்ளும்‌. 

quick-witted (a) - நுண்ணறி 
வுள்ள. 

quicken (9) - விரைவுப்படுத்து, 
சுறுசுறுப்பாக்கு. 


001016 (N) - விரைந்து செய்யப்‌ 
படும்‌ பொருள்‌. 

quicklime (0) - கட்ட சுண்ணாம்பு. 

quicksand (n) - புதைமணல்‌. 

quick-silvér (n) - பாதரசம்‌. 

பரப (ஈ) - புகையிலை நறுக்கு 
(மெல்லும்‌). 

quid pro quo (n) - சரிக்குச்‌ சரி 
கொடுத்தல்‌. ஈடு. 

quiescent (ஈ) - அமைதியான, 
செயலற்ற (% 801146) quies- 
cence (n). 

பெர்‌ (8) - அமைதியான, அசை 
வற்ற. (॥) - அமைதி, அசை 
வின்மை. (4) - அமைதியாக்கு, 
ஆற்று. Qபieten (ம) - 
அமைதியாக்கு. பetly (adv). 
(xnoisy). 

questism (nN) - அமைதிப்‌ 
போக்கு (சமயம்‌). 

quietitude (ஈ) - அமைதி, அசை 
வின்மை. 

Quietus (nN) - சாகவிடுதல்‌. 

பெய்‌! (0) - முன்மயிர்‌ (குடுமி). 

பெ! (ஈ) - இறகு. பெரி! 6 : 
இறகு எழுதுகோல்‌, தூவி, முள்‌ 
(முள்ளம்‌ பன்றி). 

பய (1) - மெத்தை, இண்டு () - 
மெக்தைபோல்‌ தை. 

பகர (8) - ஐந்திற்குரிய. 

(ப௮te (a) - ஐந்து சிற்றலை 
யுள்ள இலை. 

quincentenary (n) - ஐந்நூறாம்‌ 
ஆண்டு விழா. 

quindecennial (ஈ) - பதினைந்‌ 
தாம்‌ ஆண்டு முடிவுவிழா. 


quinine 
(மருந்து). 
Quinquayesima (nN) - 5 நாட்க 
ளுக்கு முன்னுள்ள ஞாயிறு. 
Quinquennial (a) - ஐந்து 
ஆண்டுகளுக்கு ஒரு முறை 
நிகழும்‌, ஐந்து ஆண்டுகள்‌ 
நீடிக்கும்‌. 

ரப்பா (nN) - ஐந்தாண்‌ 
டுத்தொகுதி. 

quinsy (n) - தொண்டைப்புண்‌. 

quintessence (ஈ) - கருப்‌ 
பொருள்‌, நிறைவான எடுத்துக்‌ 
காட்டு. 

quintessential (a) - quin- 
tessentially (adv). 

quintet (n) ஐவர்‌ இசை. 

quintuplet (n) - ஒருபேற்றில்‌ 
பிறந்த ஐந்து குழந்தைகளில்‌ 
ஒன்று. 

பற (9) - குத்தலாகப்‌ பேசு. (1) - 
குத்தல்‌ பேச்சு. 

வபர (ஈ) - குயர்‌ (25 தாள்‌). 

பய (॥) - வேடிக்கையாக 
அழைத்தல்‌, திருமதி மூர்த்தி, 
நேர்ச்சி, ஒத்தியைபு. 

qயi5ிinஏ (௭) - காட்டிக்‌ கொடுப்‌ 
பவர்‌, மாற்றான்‌ கையாள்‌. 

0ய/( (4) - வெளியேறு, வேலை 
செய்வதை நிறுத்து, கைவிடு. 
quitter (0) - வேலை செய்யாது 
மழுப்புபவர்‌. 

quitrent (n) - விடுவரி. 

quitrent assessment (n} - விடு 
வரி மதிப்பீடு. 

யர (2) - முற்றிலும்‌, முழுதும்‌. 


(n) - 


குயினைன்‌ 


quiver 


பென (6) - அம்பறாத்ததுணி, 
அதிர்வொலி. (14) - நடுங்கு, 
அதிர்வுறச்செய்‌. 

004016 (nN) - கோமாளிவீரர்‌, 
வேடிக்கைப்‌ பண்புள்ளவர்‌. 
quixotic (a) quixotically (adv): 

பெ (॥) - புதிர்ப்போட்டி. (4)- இப்‌ 
போட்டி நடத்து. 0ப12 19510 - 
புதிர்ப்‌ போட்டி நடத்துபவர்‌. 

0ப/22108| (8) - வினவும்‌ முறை 
யில்‌. 

quod vide - 0.4. - பார்க்கவும்‌. 

0014 (1) - எறிவளையம்‌. 0ப01($ 
* எறிவளயை ஆட்டம்‌. 

பாபா (0) - குறைவெண்‌, சிற்‌ 
றெண்‌ (கூட்டம்‌). 

0018 (1) - பங்கு வீதம்‌, உரிய 
பங்கு. 

quotation (ஈ) - மேற்கோள்‌, 
விலைப்புள்ளி, மேற்கோள்‌ 
குறி, சதுரத்துண்டு (அச்சு). 

qe (4) - மேற்கோள்‌ காட்டு. 
quotable (a) - மேற்கோள்‌ 
காட்டக்‌ கூடிய. 

quoth(v)- சொன்னான்‌, கூறினான்‌. 

quotient (n) - சவு. intelligent 
0ப0491( - நுண்ணறிவு ஈவு. 

QV” பார்க்கவும்‌. 


R 


ரabbit (n) - குழிமுயல்‌, மட்ட 
ஆட்டக்காரர்‌. (9) - நீட்டி வள 
வள என்று பேசு. ரabbit-hutch 
- குழிமுயல்‌ கூண்டு. [20014 
punch - கழுத்தில்‌ குத்துதல்‌. 
rabbit-warren - வளைகள்‌ 
நிரம்பிய நிலம்‌. 


515 


racialist 


rabble (n) - கும்பல்‌. the rabble 
- பொது மக்கள்‌. rabble rouser 
- மக்களைத்தட்டி எழுப்புபவர்‌ 
(உணர்ச்சியைத்‌ தூண்டுபவர்‌). 

[8010 (8) - வெறிபிடித்த. 

rabies (0) - நாய்க்கடி. [9010 (% 
antirabic). 

£806 (nN) - ஓட்டப்பந்தயம்‌, 
ஓட்டம்‌, போட்டி. இனம்‌, கால்‌ 
வழி. (4) - பந்தயத்தில்‌ பங்கு 
பெறு, போட்டியிடு, விரைந்து 
செல்‌. 

78060810 - ஓட்டப்பந்தய நிகழ்ச்சி 
யட்டை. 

racecourse - குதிரைப்பந்தயக்‌ 
திடல்‌. 

racegoer - குதிரைப்பந்தயம்‌ 
பாாப்பவா. 

racehorse - பந்தயக்‌ குதிரை. 

race-relations - இனவழித்‌ 
தொடர்பு. 

race-meeting - குதிரை ஓட்டப்‌ 
பந்தயத்‌ தொடர்‌. 

ரace-riot - இனக்கலவரம்‌. 

race track - ஊர்தி ஓட்டத்தடம்‌. 

ரacer (n) - குதிரை, படகு, ஊர்தி 
(பந்தயம்‌). 

19010 (1) - ஓட்டப்பந்தயம்‌. 

raceme(n)-நுனிவளர்‌ 
கொத்து. 

ரacial (n) - இனத்திற்குரிய. 2- 
cialism (nN) - இனவேற்றுமை, 
உயர்வு, இனவெறுப்பு. 

racialist (n) - இன வெறுப்‌ 
பாளர்‌. racially (adv). 


பூங்‌ 


rack 


516 


radio-astronomy 


(80% (n) - அடுக்குநிலை; பற்‌ 
சட்டம்‌, சித்ரவதைக்கருவி. (4) 
- சித்ரவதை செய்‌, துன்பமுண்‌ 
டாக்கு (காய்ச்சல்‌). 

rack-railway - பற்சக்கர இருப்பு 
வழி. (மலைச்சரிவு). 

ரack-ரent - அத்துமீறிய வாடகை. 

racket (n) - பந்துமட்டை, அமளி, 
நேர்மையற்ற முறையில்‌ பணம்‌ 
பெறுதல்‌, தொழில்‌. (Y) - இரைச்ச 
லிட்டுச்செல்‌, கட்டற்ற சமூகச்‌ 
செயல்களில்‌ ஈடு படு. 

racket-press - பந்துமட்டைச்‌ 
சட்டம்‌. 

racketeer (n) - நேர்மையற்ற 
முறையில்‌ பணம்‌ பறிப்பவன்‌. 
racketeering. (n) - இம்முறை 
யில்‌ பணம்‌ பறித்தல்‌ 

rackety (a) - இரைச்சலுள்ள, 
ஆரவாரமுள்ள. 


acy (9) - ஊக்கமுள்ள, எழுச்‌ 


சியூட்டும்‌ (பேச்சு), நாகரிக 
மற்ற. 

ர (॥) - ரேடார்‌, வானொ 
லியால்‌ இடமறிதலும்‌. எல்லை 
காணலும்‌. மின்னணுக்‌ கருவிய 
மைப்பு. 4 * 

£2 tற- ரேடார்கண்ணி (போக்கு 
வரத்துக்கண்காணிப்பு) 

(801௮! (a) - ஆரம்போன்ற, கதிர்‌ 
கள்‌ போன்று அமைந்த. (n),- 
ஆரமுறையமைந்த டயர்‌ (கட்டு). 
radially (adv) - radial sym- 
metry - 
lateral. 


ஆரச்சமச்சீர்‌ ஓ. 


ரaரant (8) - கதிர்‌ வீசும்‌ (பக 
லவன்‌) ஒளிர்வான (கண்கள்‌), 
ஆற்றல்வீசும்‌ (வெப்பம்‌). [20- 
806 - கதிர்வீச்சு. radiantly 
(adv). 

radiate (v) - கதிர்வீசு (ஒளி, 
வெப்பம்‌), உணர்ச்சியை வெளிப்‌ 
படுத்து, ஆரம்போன்று பரவு. 
radiation (n) - கதிர்‌ வீச்சு, 
கதிர்வீசும்‌ பொருள்‌. [801210 
belts - கதிர்‌ வீச்சு வளை 
யங்கள்‌. radiation sickness 
(1) - கதிர்வீச்சு நோய்‌. 

radiator (n) - வெப்பக்‌ கதிர்வீசி 
(அறை), வெப்ப எந்திரக்‌ குளிர்‌ 
கருவியமைப்பு. 

ail (3) - வேர்வரு, அடிப்‌ 
படையான, முழுதுமான, 
புரட்சிவிரும்பும்‌. 180108] (1) - 
புரட்சிக்‌ கருத்தாளர்‌, சமத்‌ 
தொடுகோடு (கண) படி மூலி 
(வேதி). 

radicalism (n).- புரட்சிக்‌ கருத்து 
டைமை. radically (adv). 

radicle (n) - முளைவேர்‌. ஓ. 01ப- 
mule. 

ரai௦ (॥) - வானொலி, ஒளி 
பரப்பு, கதிர்‌ அல்லது கதிர்வீச்சு. 
(ம) - வானொலி (மின்காந்த 
அலை) மூலம்‌ செய்தியனுப்பு. 

radioactive (a) - கதிரியக்க 
முள்ள. 

radioactive element (n) - 
கதிரியக்கத்‌ தனிமம்‌. 

radioactivity (n) - கதிரியக்கம்‌. 

radio-astronomy (ஈ) - கதிரிய 
வானியல்‌. 


radio-car 


8010-097 (1) - வானொலி ஊர்தி. 

radio-carbon (n) - கதிரியக்கக்‌ 
கரி. 

radio-controlled (a) - வானொ 
லிக்‌ குறிபாடுகளால்‌ கட்டுப்‌ 
படுத்தப்படும்‌. 

radio-frequency - வானொலி 
அதிர்வெண்‌. 

radio-gram (n) - வானொலி 
வரைசெய்தி (வரையம்‌). 

radiograph (n) - கதிரிய வரைவு. 
radiographer (6) - கதிரிய 
வரைவளார்‌. radiography - 
கதிரிய வரைவியல்‌. 

radioisotope (ஈ) - கதிரியக்க 
ஓரிடப்பொருள்‌. 

raidology (n) - கதிரியல்‌. [801- 
ologist (0) - கதிரியலார்‌. 

radiometer (n) - கஇர்வீச்சுமானி. 

radiotherapy (ஈ) - கதிரியப்‌ 
பண்டுவம்‌. 

radiotherapist (n) - sதிரியப்‌ 
பண்டுவர்‌, மருத்துவர்‌. 

radish (n) - முள்ளங்கி. 

radium (1) - ரேடியம்‌: கதிரியக்கத்‌ 
தனிமம்‌. 

ஈadius (0) - ஆரம்‌, ஆர்‌எலும்பு. 

1801% (7) - வேர்‌, மூலம்‌. 

[8001 (8) - ரேடான்‌: கதிரியக்க 
வளி. 

ஈரி (0) - பரிசுச்சீட்டு, குலுக்குச்‌ 
சீட்டு, பெருந்தொகை. (4) - 
இச்சீட்டில்‌ பரிசாகப்‌ பொருள்‌ 
அனி. . 

ஈர (7) - கட்டுமரம்‌, தெப்பம்‌. (4) 
* தெப்பத்தில்‌ ஏற்றிச்செல்‌. 


517 


railway 


afer (0) - கைம்மரம்‌, உத்திரம்‌ 
ரaftered (a) - கைம்மரமுள்ள. 

80 (1) - கந்தை, வேடிக்கை, 
உரத்தஇசை. (4) - இண்டல்‌ 
செய்‌, வேடிக்கைசெய்‌. 

180060 (8) - கந்தலான,.சிதைந்த. 
raggedly (adv). rag-and- 
bone man (6) - கந்தைப்‌ 
பொருள்‌ வணிகர்‌. 

890-020 (7) - கந்தைப்பை. 

(801806 (n) - மகளிர்‌ ஆடை 
வணிகம்‌. 

ragamபrீர (0) - கந்தை ஆடைச்‌ 
சிறுவன்‌. 

rage (1) - சீற்றம்‌. (4) - சற்றங்‌ 
கொள்‌, விரைவாகப்பரவு 
(நோய்‌). [8010 (8) - அதிக 
வலியுள்ள. 

180-180 (1) - இழிமக்கள்‌. 

190-006 - இரைச்சல்‌ இசை. 

id (ஈ) - தாக்குதல்‌, இடீர்‌ 
சோதனை, சடுதி வருகை 
யிட்டுப்பார்த்தல்‌. (4) - தாக்கு, 
திருடு. 

£ail (1) - தடுப்புச்சட்டம்‌, தாங்கு 
கம்பி, இருப்புத்தண்டவாளம்‌, 
இருப்புவழிப்போக்குவரத்து. 
(4) - சட்டத்தால்‌ கம்பியால்‌ 
அடை, குறைகூறு. 

railhead (n) - இருப்பு வழித்‌ 
தலைப்பகுதி. 

ஈailroad (n).- இருப்புவழி. 

ஈதiiறஏ () - கம்பிவேலி. 

raillery(n)-நகைச்சுவை வேடிக்‌ 
கை. 


away (n) - இருப்புவழி. 


ரailwayman’- இருப்புவழிப்‌ 
பணியாளர்‌. 


raiment 


518 


rancour 


raiment (n) - ஆடை. 

ரain (0) - மழை. (9) - பெய்‌. 

[விரு - மழையுள்ள. 

rainbow - வானவில்‌. 

ரaincoat - நீர்ப்புகாச்சட்டை, 
மழைக்காப்புச்சட்டை. 

raindrop - மழைத்துளி. 

ஈகiறf॥! - மழைப்பொழிவு. 

rainforest - மழைக்காடு. 

raingauge - மழையளவி, மழை 
மானி. 

rain-proof - நீர்ப்புகா. 

rain-water - மழைநீர்‌. 

raise (V) - உயர்த்து, தூக்கு, 
எழுப்பு, நிறுத்து. 

isin (॥) - உலர்ந்த கொடி 
முந்திரிப்பழம்‌. 

raison d'etre (nN) - நேர்மைப்‌ 
படுத்துவதற்குரிய காரணம்‌. 

£aj (॥) - ஆட்சி. 

rajah (n) - அரசர்‌. 

ke (Nn) - பரம்புச்சட்டம்‌, நீள்‌ 
கூட்டுமாறு, தீயவாழ்வு வாழ்‌ 
பவன்‌.(\)-கூட்டு, கிளறு. [96- 
of (॥) - ஆதாயப்பங்கு, கழிவு. 

ரவி (6) - பேரணி, நலம்பெறல்‌, 
வீச்சுத்‌ தொடர்‌ (கெலிப்பு எண்‌. 
தொடங்கு முன்‌), ஊர்திப்‌ 
போட்டி. (4) - ஏளனம்செய்‌, 
கூடு, கூட்டு, திரள்‌, நலம்‌ பெறு, 
வலுப்பெறு, எழுச்சிகொள்‌, 

£௮: (॥) - செம்மறியாடு, மேட 
ராசி, தகர்ப்புப்பொறி. (1) - 
இடி, தக்ர்‌, தாக்கு, வற்புறுத்து. 

am jet (nN) - பீச்சுவகை எந்திரம்‌. 


RAM - ரேம்‌. வரம்பற்ற அணுக்க 
நினைவகம்‌, விஅநி (கணி). 
Ramadan - இரம்சான்‌. ஈகைத்‌ 
இருநாள்‌. 

ramble (a) - இரி,நட ஓ. hike. ஏறு 
செடி (1) - நடத்தல்‌. [8 
(ஈ) - திரிபவர்‌, நடப்பவர்‌, ஏறு 
கொடி 00 (8) - ஒழுங்‌ 
கற்றுள்ள, நீண்ட தண்டுடன்‌ 
ஏறும்‌, தொடர்பற்ற. 

ramify (0) - ளை விடு, பல்கிப்‌ 
பரவு. [9ொரி௦204௦ (0) - களைத்‌ 
தல்‌. 

(ர (0) - சரிவு, இயங்குபடிக்‌ 
கட்டு (வான ஊர்தி). 

rampage (7) - சீற்றம்‌ (1) - சீற்றத்‌ 
துடன்‌ செல்‌. 

ரகamறகா[ (௮) - கட்டுக்கடங்காத, 
விரைந்து பரவிய, செழித்து வள 
ரும்‌, பின்காலில்‌ நிற்கும்‌ (சின்‌ 
னம்‌). 

ரaறpaா்‌ (ஈ) - அலங்கம்‌, பாது 
காப்பு 

ரa-ர௦0 (॥) - இடிப்புக்கோல்‌ 
(துப்பாக்கி). 

ramshackle (8) - பெரும்பாலும்‌ 
சிதையும்‌ 

ranch (ஈ) - பெரும்பண்ணை 
(கால்நடை). 

rancher (n) - பெரும்‌ பண்ணை 
யார்‌. 

72010 (8) - ஊசிப்போன. பா. 
stale. 

ரanc௦Uா (ற) - தீராப்பகை. 1கா- 
corous (a) - rancorously 
(adv). 


rand 


519 


rapid transit 


ரப (1) - ரேண்ட்‌: பண அலகு | ஈகா50" (1) - பிணைப்பணம்‌ (4) 


தென்‌ ஆப்பிரிக்கா. 

Rand D - ஆராய்ச்சியும்‌ வளர்ச்சி 
யம்‌, ஆவ. 

ரகா (8) - வரம்பற்ற (தேர்வு) 
randomly (adv) - random 
900655 - வரம்பற்ற அணுக்கம்‌ 
random access memory, 
RAM - வரம்பற்ற அணுக்க 
நினைவகம்‌. 

randy (8) - சிற்றின்பமுள்ள,காம 
முள்ள. randily (adv),. 

ranee (n) - அரசி. 

range (ஈ) - மலைத்தொடர்‌, 
தொகுதி,எல்லை, திறந்தவெளி 
(4) - வரிசையில்‌ நிறுத்து, அணி 
வகு, ௮ணியில்வை, மாறுபடு, 
தரி, சுடு. 

[8௮062 - காட்டு மேற்பார்வை 
யாளர்‌, படைவீரர்‌. anger - 
முதுசாரணி. ரேஞ்சர்‌ தங்களை 
ஆராய்ந்த அமெரிக்க நிலா. 

ரank (1) - வரிசை, தரம்‌, தகுதி 
நிலை (9) - தரவாரியாகப்‌ பிரி, 
வை, தகுதிநிலையில்‌ வை. the 
ரan% 80 ரி - பொதுப்படை 
வீரர்கள்‌, ஓர்‌, அமைப்பின்‌ 
பொது உறுப்பினர்கள்‌ [21/0 
014௦8 - உயர்தகுதஅலுவலர்‌. 

[87 (8) - செழித்து வளரும்‌, மீண்‌ 
டும்‌, நெடிமணமுள்ள (புகை 
யிலை), முழுது மான, தவறாத 
rankly (adv). 

rankle (4) - தீராக்‌ கசப்பு உண்‌ 
டாக்கு. 

ரansack (9) - துருவிப்பார்‌, 
கொள்ளையிடு. 


- பிணை கைதியாகவைத்துப்‌ 
பணம்‌ கேள்‌, அச்சுறுத்திக்‌ 
கோரிக்கைகள்‌ பெறு (தொழிற்‌ 
சங்கம்‌). 

ஈகா! (4) - உரக்கப்பேசு, சத்தம்‌ 
போடு, கண்டி. 

ரanter (n) - கண்டிப்பவர்‌. 

£82 (॥) - தட்டல்‌ (ஒலி), வள 
வளப்பேச்சு, கண்டிப்பு (4) - 
அடி, தட்டு,கண்டி, இடித்துரை, 
வளவள என்ற பேசு, சட்டெனக்‌ 
கூறு,தட்டித்தெரிவி. 

rapacious (a) - பேராசை 
யுள்ள, பறிக்கும்‌, ஆசையுள்ள, 
கொள்ளையிடும்‌. ரapaciously 
(804) - rapacity (n) - பேராசை, 
கொள்ளையிடும்‌ விருப்பம்‌. 

rape (9) - கற்பழி. [806 (n) - 
கற்பழிப்பு, தீவனப்பயிர்‌ [20181 
(॥) - கற்பழிப்பவர்‌. 

rapeseed (n) - சக்கை (கொடி 
முந்திரி) விதைகள்‌. 

ரaற (8) - விரைந்த, சரியும்‌, 
உடன்‌ நிகழும்‌. 

rapidity (n) - விரைவு rapidly 
(adv). 

ரapiப5 (1) - விரைந்த நீரோட்டம்‌. 
(ஆறு). 

18210 16 - விரைந்து சுடும்‌ 

rapid transit - விரைந்த சுரங்கப்‌ 
போக்குவரத்து MRTS - பறக்கும்‌ 
தொடர்வண்டி - சென்னை 
(mass rapid transport sys- 
tem) - விரைந்த மக்கள்‌ போக்கு 
வரத்து அமைப்பு) 


rapier 


ரapier (n) - கொடுவாள்‌, பட்டாக்‌ 
கத்தி 

rapier thrust - நகைமொழி 

rapine (n) - கொள்ளை, வலிந்து 
பற்றுகை. 

rapport (॥) - நல்லுறவு. 

rapprochement (ஈ) - நட்பு 
றவைப்‌ புதுப்பித்தல்‌. 

rapscallion, rascal (n) - படவா, 
போக்கிரி... 

[801 (8) - தோய்ந்த, உளமொன்‌ 
றிய (உன்னிப்பு). 

rapture (nN) - உவகை, கழி 
பேருவகை, பெருமகிழ்ச்சி 

rapturous (a) rapturously (adv) 

1216 (8) - அரிதான, வழக்கத்திற்கு 
மாறான. ஈarely (adv) - 
அரிதாக. [816 ea - அருமண்‌. 

rarity (nN) - அருமை, அரிய 
பொருள்‌. 

126 (3) - வேகாத. 

rarefy (Vv) - அடர்த்தி குறையச்‌ 
செய்‌. [816160 (௮) - அடர்த்தி 
குறைந்த (வளிகள்‌), நுண்ணிய, 
நேர்த்தியான. 

[எர (8) - மிகுஆவலுள்ள. 

rascal (n) - போக்கிரி. rascally 
(adv). 

sh (n) - தடிப்பு (தோல்‌), சட்‌ 
டென்று தோன்றுதல்‌. 

ரash (8) - கவனமின்றிச்செய்யும்‌ 
ஏனோதானோ என்று செய்யும்‌. 
rashly (adv). 

rasher (nN) - பன்றி இறைச்சித்‌ 
துண்டு. 


520 


ration 


| £8$ஜ (0) - அரம்‌, அராவொலி (9) 


- அராவு, சிராய்த்து எடு, வெறுப்‌ 
பொலி உண்டாக்கு. 

raspberry (1) - பழவகை. 

£t (0) - எலி, நேர்மையற்றவன்‌ 
(4)- எலிவேட்டையாடு, உடன்‌ 
பாட்டை மீறு, காட்டிக்கொடு, 
£atter (ஈ) - எலி பிடிக்கும்‌ 
விலங்கு (பூனை). 

rat (n) - (interi) - வெறுப்புக்‌ 
குறிப்பு. 

£at fink (n) - அருவ்ருப்புள்ள 
ஆள்‌, உளவுதெரிவிப்பவன்‌. 

1816 (0) - வீதம்‌, அளவு, தீர்வை. 
(4) - விலை மதிப்பிடு, கருது, 
மதிப்பீடுசெய்‌, தகுதிபெறு. 

table (a) - மதிப்பிடக்கூடிய, 
வீதத்திற்குரிய. 

rather (adv) - சற்று மிகுதியாக. 

ratify (4) - செல்லத்தக்கது என 
ஏற்றுக்கொள்‌. 

ratification (n) - அவ்வாறு ஏற்றுக்‌ 
கொளல்‌. 

ரஅting (ஈ) - வகைப்பாடு, வரிசை 
யாக்கல்‌, மதிப்பிடல்‌ (பார்ப்ப 
வரைவைத்து), அளவிடல்‌, கப்‌ 
பல்‌ பணியாளர்‌. 

811௦ (ஈ) - வீதம்‌, விழுக்காடு, 
தகவு. 

ratiocinate (4) - காரணகாரிய 
முறையில்‌ விளக்கு. 
rotioncination (௫) - காரண 
காரிய முறையில்‌ விளக்கல்‌. 

rations (1) - உணவுபங்8டு, பாத்‌ 
தடு. 

ration (n) - உணவுப்பொருள்கள்‌. 
(4)- பங்கீடு செய்‌, பாத்தீடு செய்‌ 


rational 


ரational (a) - பகுத்தறிவுள்ள, 
அறிவுள்ள. ( 2100௮) 

rationality (n) - பகுத்தறிவு, 
அறிவுடமை. 

rationale (n) - அடிப்படைக்‌ 
காரணம்‌. : 

rationalism (n)-- பகுத்தறிவு 
டைமை. 

rationalist (n) - பகுத்தறிவுவாதி, 
பகுத்தறிவாளர்‌. ரationalistic 
(8) - பகுத்தறிவுள்ள. 

rationalize (4) - நேர்மைப்‌ 
படுத்து, முறையாக்கு, 8ரமை. 
rationalization (n) - நேர்மைப்‌ 
படுத்தல்‌, முறையாக்கல்‌, 
சீரமைத்தல்‌. 

ratine (n) - ஏறுகயிறு (கப்பல்‌) 

ratsbane (ஈ) - எலிநஞ்சு. 

rattailed (a) - மயிரில்லாத 
வாலுள்ள. 

ரattan (0) - பிரம்பு, கைத்தடி. 

ஈaftat (n) - தட்டொலி. 

rattle (4) - கடகடஎனப்பேசு, அச்‌ 
சுறுத்து, (1) - கிலுகிலுப்பை, கல 
கலஎன்னும்‌ ஒலி, கொம்பு 
வளையம்‌, [81410 (2) - மிக. 

rattle-brain (n) - ஆராயமால்‌ 
பேசுபவர்‌. 

rattlesnake (n) - சதங்கை ஒலிப்‌ 
பாம்பு 

ratte-trap (n) - வண்டி, சளசள 
வெனப்‌ பேசுபவர்‌. 

ஈat-rap (0) - எலிப்பொறி. 

raucous (8) - கடுங்குரலோசை 
யுள்ள. 18ப00ப51/ (adv) 

raunchy (a) - சிற்றின்ப ஈடு 

பாடுள்ள. ரaunchily (adv). 


521 


ravage(n) -அழித்தல்‌, கொள்ளை. 

the ravages - அழிவுகள்‌. 

1916 (0) - ஆர்வப்புகழ்ச்சி, எழுச்சி 
யுள்ள நடனம்‌ (9) - பிதற்று, 
ஆர்வத்துடன்‌ பேசு, எழுது. [8)/- 
ings (1) - பிதற்றல்கள்‌. 

rave! (9) - சிக்குறச்செய்‌ (நூல்‌), 
சிக்கலவிழ்‌. 

raven (௭) - அண்டங்காக்கை, 
பா. 004 (8) - கருமையாகவும்‌ 
பள பளப்பாகவும்‌ உள்ள. 

revening (a) - பசியால்‌ இரை 
தேடும்‌ (ஓநாய்‌). 

revenous (a) - பசியுள்ள. 
revenously (adv). 

ravine (n) - பள்ளத்தாக்கு. 

ravish (9) - பெருமகிழ்ச்சிகொள்‌, 
கற்பழி. பா. rape. ravishing 
(8) - அழகான. ravishingly 


£aW (8) - பச்சையான, வேகாத, 
பகுக்கப்படாத, பட்டறிவற்ற, 
ஆறாத (புண்‌), புண்ணுள்ள, 
பண்பற்ற, உண்மையான, 
குளிர்ச்சியாக உள்ள, ஓரம்‌ 
அடிக்கப்படாத. [84 ௱materi- 
als - கச்சாப்பொருள்கள்‌. 
rawfruit - snw.raw-rice - 
பச்சரிசி (% parboiled rice). 

raw-boned (8) - எலும்புந்தோலு 
மான. 

rawhide (n) - பதப்படுத்தாத்‌ 
தோல்‌. 

£y () - கதிர்‌, கதிர்மீன்‌ (4) - கதிர்‌ 
வீசு. 

ayn (॥) - செயற்கைப்பட்டு. 

1226 (4) - தரைமட்டமாக்கு, முழு 
வதும்‌ அழி. 


razor 


522 


realigin 


1920 (1) - மழிப்புக்கத்தி. [8201 
blade - மழிப்புதகடு. 18201- 
608 (1) - கூரிய பிரிவு, சிக்கல்‌ 
நிலை. [8201-88 (a) - 
மிகக்கூரிய. ர்‌ 

(922 () - கேலிசெய்‌. (1) - கேலி. 

(92216 (4) - மகிழ்ந்து கொண்டாடு. 

1922081922 (nN) - கவர்ச்சியும்‌ 
தூண்டலும்‌, ஆடம்பர விளம்‌ 
பரம்‌. 

ர - பார்வை. 

reach (4) - எட்டிப்பிடி, அடை, 
போய்ச்சேர்‌. (॥) - கைவிரிக்கு 
மளவு, எல்லை, பரப்பு, அடை 
யும்‌ நிலை. 

reachable (a) - அடையும்‌. 

react (4) - வினைப்படு, துலங்கு. 

reaction (1) - வினை, துலங்கல்‌, 
எதிர்ப்பு. 1690140190 (8) - பிற்‌ 
போக்கான. 

ரactant (nN) - வினைப்படுத்தி. 

reactivate (4) - மீண்டும்‌ செயற்‌ 
படுத்து. 

reactor (7) - அணுஉலை, வினை 
படுபொருள்‌. 

1680 (4)- படி, வாசி, பார்‌, படித்துக்‌ 
காண்‌, அறி, கொள்‌ (1) - படித்‌ 
தல்‌, படிப்பதற்கேற்றது. [680 
(8) - நன்குகற்ற. readable (a) 
- படிக்கக்கூடிய. எளிதில்‌ புரியும்‌ 
readability (n) - படிக்கும்‌ 
தகைமை. 

(680 0 - படிப்பதற்குமட்டும்‌ 
ready-only memory, ROM - 
படிப்பதற்குமட்டுமுள்ளநினை 
வகம்‌. ஒ.RAM 


ரead-0ப! (॥) - படித்தறிதகவல்‌ 
(கணி) 

readdress, redirect (4) - இருப்‌ 
பியனுப்பு, முகவரி மாற்றி 
எழுதி அனுப்பு. 

ரeader (1) - படிப்பவர்‌, வாசகர்‌, 
வாசகம்‌. 

reader - வாசகர்‌, publishers 
ரeader - பதிப்பாளர்‌ வாசகர்‌, 
அச்சுப்படி திருத்துபவர்‌. [680- 
ership (Nn) - வாசகர்‌ பதவி, 
வாசகர்‌ எண்ணிக்கை. 

68040 (ஈ) - படிப்பு, வாசிப்பு, 
நன்குபடிப்பறிவுள்ளவர்‌, பாட 
வேறுபாடு, பொருள்கொளல்‌, 
படிக்கும்‌ பகுதி, அறிவித்தல்‌, 
படித்துக்காட்டல்‌, வாத முதல்‌ 
நிலை. 

reading-age - படிக்கு அகவை 

reading-desk - படிப்புமேடை. 

reading glasses - படிப்புக்‌ கண்‌ 
ணாடி. 

reading lamp - படிப்பு விளக்கு. 

reading room - படிப்பகம்‌. 

readjust (9) - மீண்டும்‌ சரிசெய்‌ 
readjustment (6) - மீண்டும்‌ 
சரிசெய்தல்‌. 

ready (a) - ஆயத்தமாயுள்ள, 
முடிக்கப்பட்ட, விருப்ப 
மாயுள்ள, விரைந்த, எளிதில்‌ 
கிடைக்கக்கூடிய. [68010 
(adv). 

ரealigin (9) - மீண்டும்‌ வரிப்‌ 
படுத்து, புதிய அணிகள்‌ [6- 
alignment (n) - மீண்டும்‌ 
வரிப்படுத்தல்‌, புதிய அணி 
யமைத்தல்‌. 


realism 


ரealism (nN) - இயல்புடைமை, 
மெய்யுடைமை. ஓ. (எla55- 
cism, romanticism, ideal- 
ism, realist (n) - இயல்பு 
டைமையர்‌. realistic (a) - 
இயல்புடைமை கொண்ட. 16- 
alistically (adv). 

reality (n) - உண்மைநிலை, 
உண்மைப்பொருள்‌, 

realize (v) - பட்டறி, உணர்‌, 
மாற்று. ரealizable (a) - real- 
ization (n) - உணர்தல்‌, 
விற்றுப்பணமாக்கல்‌. 

ரealm (ஈ) - உலகம்‌, அரசு, பகுதி, 
துறை ஓ. field, province, do- 
main. 

realpolitik (n) - மெய்ம்மை அரசி 
யல்‌ வழி. 

realtor (1) - பண்ணை முகவர்‌. 

realty (n) - இயற்சொத்துமுகமை. 

ream (n) - ரீம்‌. 480-500 தாள்கள்‌. 
24-25 குயர்‌. 

1682 (9) - அறுவடைசெய்‌, பயன்‌ 
பெறு 

reaper (n) - அறுவடைசெய்‌ 
பவர்‌, செய்யும்‌ எந்திரம்‌. 

reappear(V) - மீண்டும்‌ தோன்று. 
reappearance (n) 

reappoint (4) - மீளமர்வு. 

reappropriation (ஈ) - திரும்பப்‌ 
பெறுதல்‌. 

reappropriate (4) - திரும்பப்‌ 
பெறு. ்‌ 

க (4) - வளர்‌, கல்விபுகட்டு, 
பின்காலில்‌ நில்‌. (॥) - பின்‌ 
பகுதி. [621-051 (8) - மிக 
வும்‌. 1687-4810 (௮0) - பின்‌ 
னோக்கிய. பின்னலான. 


523 


rebate 


ரear-admiral (n) - கடற்படைத்‌ 
தலைவர்‌. 

7691-0080 (1) - பின்புறக்‌ காவல்‌ 
படை. 

ரear/m (1) - மீண்டும்‌ படை. 
திரட்டு. [62ம்‌ (ற) - 
மீண்டும்‌ படை திரட்டல்‌ (% 05- 
arm, disarmament). 

rearrange (4) - மீள்‌ஒழுங்கு 
செய்‌. 

reascend (4) - திரும்ப ஏறு. 

ரeason (ஈ) - காரணம்‌, ஏது, 
நோக்கம்‌. (4) - பகுத்தறி. 169- 
8084) (1) - பகுத்தறிதல்‌ பா. 
rational. reasonable (a) - 
சரியான, பொருத்தமான, பகுத்‌ 
தறிவிற்கு ஒத்த. 

reassemble(V)- மீண்டும்‌ பூட்டு. 

reassert (1) - மீண்டும்‌ உறுதி 
யாகக்‌ கூறு. 

reassertion (nN) - மீண்டும்‌ உறுதி 
யாகக்‌ கூறல்‌. 

reassign (4) - மீண்டும்‌ பங்கிட்‌ 
டுக்‌ கொடு. 

reassignment (n) - மீண்டும்‌ 
பங்கிட்டுக்‌ கொடுத்தல்‌. 

reassume (4) - மீண்டும்‌ மேற்‌ 
கொள்‌. ரeassumption (ஈ) - 
மீண்டும்‌ மேற்கொள்ளல்‌. 

reassure (9) - மீண்டும்‌ உறுதி 
கூறு. 

reassurance (n) - மீள்‌ உறுதி. 

reave (4) - கொள்ளையிட்டுப்‌ 
பாழாக்கு. 

rebate (n) - தள்ளுபடி (விற்‌ 

பனை) (9) - தள்ளுபடிகொடு.. 


rebel 


524 


recherche 


rebel (9) - Aளர்ச்சிசெய்‌, கலகம்‌ 
செய்‌ (1) - கலகக்காரர்‌, கிளர்ச்சி 
செய்பவர்‌. rebellion (ஈ) - 
இளர்ச்சி. rebellious (a) - 
கிளர்ச்சி செய்யும்‌ (கூட்டம்‌). 

rebirth (0) - மறுபிறவி 

ரebom (8) - மீண்டும்‌ பிறந்துள்ள, 
புதுத்தோற்றமுள்ள. 

rebound (4) - எதிர்த்தடி, எதிர்த்‌ 
தள்ளு (0) - எதிர்தடித்தல்‌, 
எதிர்த்துள்ளல்‌. 

reburீ (ஈ) - கட்டெனத்தடுத்தல்‌, 
மறுதலிப்பு (4) - மறுதலி. 

ரebயi (9) - மீண்டுங்கட்டு. 

rebuke (4) - இட்டு, கண்டி (0) - 
இட்டு, கண்டிப்பு. 

ரபீ (ஈ) - பின்னுக்குத்தள்‌, 
எதிர்த்துத்தாக்கு. 

rebutment (n) - பின்தள்ளல்‌, 
எதிர்த்துத்தாக்கல்‌. 

recalcitrate (4) - கட்டுப்பாடு 
மீறு. recalcitrant (a) - கட்டுப்‌ 
பாடுமீறும்‌.ரecalcitrance (n) - 
கட்டுப்பாடு மீறல்‌. 

ரecall (V) - திரும்ப அழை, நினை 
வூட்டு. 

right to recall - இரும்ப அழைக்‌ 
கும்‌ உரிமை (1) - திரும்ப 
அழைத்தல்‌. 

ரகா! (4) - பின்வாங்கு, மாறு, 
பின்னடை, பணிஅமர்வு நீக்கு. 
recantation (ற). 

recapitulate (v) - தொகுத்துக்‌ 
கூறு. 

recapitulation (n) - தொகுத்துக்‌ 
கூறல்‌. 


recapture (9) - திரும்பக்கைப்‌ 
பற்று (॥) - திரும்பக்கைப்‌ 
பற்றல்‌. 

recast (6) - இருத்தியமை, 
இரும்பக்கணக்கிடு. 

recede (4) - பின்வாங்கு [6065- 
810 (0) - பின்னடைவு. [6065- 
sive (2) - ஒடுங்கும்‌ (பண்பு) (% 
dominant). 

receipt (n) - வரவுச்சீட்டு, வர 
வினம்‌ (% expenditure) (9) - 
வரவுச்சீட்டுக்கொடு. 5பாரy 
receipts (n) - சில்லறை வரவு 
கள. 

receive (4) - பெற்றுக்கொள்‌, உள்‌ 
ளத்தில்‌ ஏற்றுக்கொள்‌, வர 
வேற்பளி, ரeceiver (ஈ) - 
பெறுங்கருவி (வானொலி, 
செவிக்குழல்‌, தொலைபேசி) 
சொத்துப்பேணுநர்‌ (வழக்கு) 

receivership (n) - சொத்துப்‌ 
பேணுகை. 

recension (1) - திருத்திய பதிப்பு 

cent (a) - அண்மைக்கால ( % 
ancient) Lir.modem. 

receptacle (n) - கொள்கலம்‌, 
கொள்ளகம்‌. 

reception (n) - வரவேற்பு 
(விழா). ரeception commit- 
166 (n) - வரவேற்புக்‌ குழு. 

receptive (a) - எளிதில்‌ புரிந்து 
கொள்ளும்‌, ஏற்கும்‌. 

recharge (9) - இரும்பத்தாக்கு, 
மீண்டும்‌ மின்னேற்றஞ்செய்‌, 
மீண்டும்‌ வெடிமருந்து இணி, 
மீண்டும்‌ காவலில்‌ வை. 

recherche (n) - மிகச்சிறந்தது. 


recipe 


525 


reconvert 


recipe (n) - ஒன்றை அடையும்‌ 
முறை, கமையல்‌ குறிப்பு. 

recipient (n) - வாங்குபவர்‌, 
பெறுபவர்‌, பெறுநி. . 

reciprocal (a) - பரிமாற்று, ஒத்த 
reciprocate(v)- reciproca- 
401 (0) - பரிமாறல்‌. 160010- 
cating engine (n) - மாறிமாறி 
இயங்கும்‌ எந்திரம்‌ ரeciprocity 
(0) - பரிமாற்றுப்பண்பு. 

601191 (nN) - நிகழ்ச்சி (நாடக), 
விளக்கம்‌, ஒப்புவித்தல்‌, பதி 
வான இசை. recitation (n) - 
ஒப்புவித்தல்‌, ஒப்புவிப்புப்‌ 
பகுதி, வினாவிற்குரிய விடை. 

16016 (/) ஒப்புவி, பட்டியலிட்டுக்‌ 
கொடு. 

reckless (a) - கவனமற்ற, 
கவலை இல்லாத, 

reckon (4) - கணக்கிடு, மதிப்பிடு, 
முடிவு செய்‌. [600091 (n) - 
கணக்கிடுவதற்குரிய அட்ட 
வணை, பொறி. [6000 (6) 
- கணக்கிடல்‌, மதிப்பிடல்‌. 

reclaim (9) - சாகுபடிக்கு ஏற்ற 


தாகச்செய்‌, பிடி, சர்‌ிருத்து,' 


புதுப்‌ பொருள்‌ உண்டாக்கு. 
reclamation (n) - ஏற்பு. 
recline (9) - சாய்ந்துபடு, சாய்‌. 
recluse (n) - துறவி 
recognition (n) - நினைவுணரல்‌, 
நினைவு கூர்தல்‌, ஏற்பு; அடை 
யாளம்‌ காணல. 
recognizance (1) - நன்னடைக்‌ 
கைப்பிணையம்‌. 
recognize (4) - நினைவிற்குக்‌ 
கொண்டுவா, ஏற்றுக்கொள்‌, 
தெரிந்துகொள்‌. 


94 


16001 (1) - பின்னுந்தம்‌, எதிர்த்‌ 
தாக்கல்‌. (4) - எதிர்த்துத்‌ தாக்கு. 

recoliect (4) - நினைவுபடுத்து, 
சிந்தனை செய்‌. [6001604015 
- சிந்தனைகள்‌. 

recommence (9) - மீண்டும்‌ 
தொடங்கு. 

recommed (n,¥) - பரிந்துரை, 
பேசு. 

recommended retail price - 
பரிந்துரைக்கும்‌ சில்லறை 
விலை. 

recompose (9) - மீண்டும்‌ அச்‌ 
சுக்கோப்பு செய்‌, மீண்டும்‌ சேர்‌. 

reconcile (4) - மீண்டும்‌ நட்பு 
கொள்‌, இர்‌, உடன்படச்‌ செய்‌, 
வேண்டாவிருப்பாக ஏற்றுக்‌ 
கொள்‌. [6001012016 (a) rec- 
onciliation (n) - சரிக்கட்டல்‌. 

recondite (a) - தெளிவற்ற, புரி 
யாத (பொருள்‌) 

recondition (v) - செப்பம்செய்‌. 
(எந்திரம்‌). 

reconnaissance (1) - நோட்ட 
மறிதல்‌, உளவறிதல்‌. [. 5அtellite 
(1) - உளவறிநிலா. (போர்த்‌ 
துறை). ரeconnoitre (4) - உள 
வறி. 

reconsider (9) - மீண்டும்‌ ஆராய்‌. 
reconsideration (n) - மீண்‌ 
டும்‌ ஆராய்தல்‌. 

reconstitute (6) - மீண்டும்‌ 
பழைய நிலைக்குக்‌ கொண்டு 
வா, சீரமைப்புசெய்‌. [6001- 
struction (ஈ) - ரமைப்பு. 

reconvert (4) - மீண்டும்‌ மாற்றி 
யமை. ரeconvertion (0) - மீண்‌ 
டும்‌ மாற்றியமைத்தல்‌. 


reconvey 


526 


recuperate 


reconvey (V) - மீண்டும்‌ கொண்டு 
செல்‌. 

record (9) - பதிவு செய்‌, குறி, () 

பதிவேடு, ஆவணம்‌, பதி 
விசைத்‌ தட்டு, புதுக்குறிப்பு. 
record-breaker - புதுக்குறிப்பு 
உண்டாக்கியவர்‌. [60010- 
breaking - புதுக்‌ குறிப்பு 
உண்டாக்கல்‌. record-holder - 
புதுக்குறிப்பு படைத்தவர்‌. 
record-player - புதுக்குறிப்பு 
படைத்தவர்‌. ரecord-player - 
பதிவிசை மீட்பி. 

recorder (n) - பதிவுக்கருவி, 
புல்லாங்குழல்‌ போன்ற கருவி. 
recording (n) - பதிவு. 

recount (V) - திரும்ப எண்ணு. 

recoup (9) - நலம்‌ பெறு. 1600ப20- 
en () - நலம்‌ பெறல்‌. 

recourse (n) - உதவி நாடல்‌, புக 
லிடம்‌. 

recover (Vv) - நலம்‌ பெறு, மீண்‌ 
டும்‌ பெறு, கட்டுப்பாட்டைக்‌ 
கொள்‌, பிடி. recoverable (a). 

recover (V) - புதிய உறை போடு. 

recovery (n) - மீட்பு, பிடித்தம்‌, 
நலம்‌ பெறல்‌. 

(609211 (8) - இழிந்த, கோழை 
யான. (॥) - இழிஞன்‌, 
கொள்கையை விட்டவன்‌. 

recreate (9) - புத்துயிர்‌ கொடு, 
எழுச்சியளி, புதியதாக்கு. 160- 
reative (a) - recreation (n) - 
பொழுது போக்கு, மன மகிழ்வு. 

recreational (a) recreation 
ஏர௦பாப்‌ - மனமகிழ்ந்திடல்‌. 
recreation room - மனமகிழ்‌ 
அறை. 


recriminate (v) - எதிர்குற்றஞ்‌ 
சாட்டு. 

recrimination (n) - எஇர்க்குற்றச்‌ 
சாட்டு. 

recrudesce (4) - மீண்டும்‌ 
தோன்றல்‌. ரecrudescent (a). 

recruit (4) - ஆள்சேர்‌, உறுப்பினர்‌ 
சேர்‌, புதிதாகச்சேர்ந்தவர்‌. 
recruitment (n) - ஆள்சேர்ப்பு. 

rectangle (n) - நீள்சதுரம்‌, செவ்‌ 
வகம்‌. * 

rectangular (a) - நீள்சதுர 
மான. 

rectify (v) - இருத்து, தூய்மை 
யாக்கு, மாற்று. ரectifiable (a) 
- திருத்தக்‌ கூடிய. 

rectification (n) - திருத்தம்‌, இருத்‌ 
தல்‌, 

rectifier (n) - இருத்தி, 

rectilinear (a) - நீள்கோட்டுக்‌ 
குரிய. 

rectitude (n) - நேர்மை. 

recto (n) - வலப்பக்கம்‌. ஒ. VerS0. 

rector (n) - ஊர்‌ சமயக்குரு, கல்வி 
நிலையத்தலைவர்‌. ரectory (n) 
- சமய குருவீடு. 

rectum (n) - மலக்குடல்‌. 16012] 
() - மலக்குடல்‌ சார்‌. 

recumbent (8) - படுத்துள்ள, 
சாய்ந்துள்ள. 

recuperate (8) - குணமடை, 
மீண்டும்‌ பெறு (இழந்த 
பணம்‌). recuperation (n) 
recuperative (a). 


recur 


£60பா (4) - தொடர்‌, மீண்டும்‌ 
நிகழ்‌, நினைவுக்குக்‌ கொண்டு 
வா. recurrence (n) - recur- 
rent 

(a) recurring decimal - தொடர்‌ 
தசமதானம்‌. போர nter- 
est - தொடர்வட்டி. 

recycle (V) - மீண்டும்‌ பதப்‌ 
படுத்து. 

060 (8) - சிவந்த (1) - சிவப்பு. 

redden (V) - சிவப்பாக்கு. [60- 
dish (8) - சிவந்த. 

red-cabbage - சிவப்பு முட்‌ 
டைக்கோசு. 

[60-08 - சிவப்புக்‌ குல்லாய்‌, 
இருப்பு வழிசுமைதூக்குபவர்‌. 

red blooded (a) - ஆற்றலுள்ள, 
பால்விருப்பமுள்ள. 

ர சோ - வெளியனுப்பும்‌ 
அட்டை. ஓ. yellow card. 

ர carpet - செங்கம்பளவிரிப்பு. 

red corpuscle - சிவப்பணு. 

Red Crescent - செம்பிறைச்‌ 
சங்கம்‌ (முகமதியநாடு) 

Red Cross - செஞ்சிலுவைச்‌ 
சங்கம்‌. 

ர ரி80 - சிவப்புக்கொடி, செங்‌ 
கொடி, (பொதுவுடைமையர்‌). 

redhanded - கையுங்களவுமாய்‌. 

redhead - செம்முடியர்‌ (பெண்‌) 

red-herring - மீன்‌ வகை. 

red hot (a) - பழுக்கக்‌ காய்ந்த. 

Red Indian - செவ்விந்தியர்‌. 

ரed [ead - ஈயச்செந்தூரம்‌. 

red-letter day - சிறப்புநாள்‌. 


527 


redound 


160-0600௭ - மிளகாய்ப்‌ பம்‌. 

(60-1806 - சிவப்புநாட.ா. 

red wood - செம்மரம்‌. 

redeem (4) - மீள்‌, காப்பாற்று, 
கடன்தீர்‌, பொருள்‌ அல்லது 
பணமாக்கு, நிறைவேற்று, 
விடுவி, ஈடுசெய்‌. [60660- 
able (a) - the Redeemer - 
காப்பவர்‌, மீட்பர்‌, இயேசு. 

redemption (n) - கடன்‌ தீர்த்தல்‌. 
redemptive (a). 

redeploy (9) - புதிய பணி அளி. 
redeployment (n) - புதுப்‌ 
பணியளித்தல்‌. 

redevelop (9) - திருத்தியமை. 
redevelopment (n) - இருத்தி 
யமைத்தல்‌. 

rediffusion (n) - மறுஅஞ்சல்‌ 
செய்தல்‌. 

redirect (V) - இருப்பியனுப்பு 
(கடிதம்‌) 

rediscover (V) - மீண்டும்‌ கண்டு 
பிடி. 

redistribute (6) - வேறுபட்ட 
வழியில்‌ அளி. redistribution 
(1) - வேறுவழியில்‌ அளித்தல்‌. 

160௦ (4) - மீண்டும்‌ செய்‌, அணி 
செய்‌. (அறை). 

redolent (a) - நறுமணமுள்ள, 
நினைவூட்டும்‌. ரedolence (1). 

redouble (4) - இரட்டிப்பாக்கு. 

ரedoubt (n) - இறுதிப்பாதுகாப்பு 
அரண்‌. 

redoubtable (a) - மிகக்கொடிய, 
அஞ்சக்கூடிய. 

பயா (4) - திருப்பித்தாக்கு, 
புகழ்சேர்‌. 


redress 


528 


reference marks 


redress (4) - குறைதீர்‌. சமனிலை 
யாக்கு. [60685 (nN) - குறை 
தீர்ப்பு. 

reduce (v) - குறை, ஒடுக்கு, 
இறக்கு, நிலைதாழ்‌, எளிமை 
யாக்கு.[60ப01016 (8) - ஒடுக்கக்‌ 
கூடிய. reducing agent - 
ஒடுக்கி. 

rece (॥) - குறைப்பி (குழாய்‌). 

reductio an absurdum (n) - 
பொருத்தாமையை மெய்ப்‌ 
பித்துக்‌ காட்டல்‌. 

reduction (n) - ஒடுக்கல்‌, குறைத்‌ 
தல்‌. 

reduction division - ஒடுங்‌ 
கல்பிரிவு. 

redundant (a) - மிகையான, 
நீக்கப்பட்ட, ரedundacy (n) - 
மிகை, நீக்கல்‌. redundantly 
(adv). 

reduplicate (9) - இரட்டிப்பாக்கு. 

reduplication (n) - இரட்டிப்‌ 
பாக்கல. 

₹:-604௦ (0) - மீண்டும்‌ எதிரொலி. 

1660 (1) - நாணல்‌, நறுக்கு. eedy 
(a). re-edify (4) - மீண்டும்‌ 
அறிவுகொளுத்து. 

edit (4) - மீண்டும்‌ பப்பி. 

re-educate (4) - மீண்டும்‌ கல்வி 
புகட்டல்‌ 

ef (ஈ) - கப்பல்‌ பாய்ப்பகுதி 
(அடி, நுனி), பாறைத்‌ தொடர்‌. 
(2) - கப்பல்‌ பாயைமடித்துச்‌ 
கருக்கு. 

ரeEfer (n) - இறுக்கமான மார்‌ 
(பாடை. 


reek (Nn) - தய வாடை, அடர்‌ 
புகை.(புகைப்‌ போக்கி) (4) - 
தீநாற்றம்‌ அடி, ஐயத்திற்கு இட 
மளி, புகை கிளப்பு. 

166] (n) - சுற்றி, உருளை (நூல்‌, 
படம்‌). (4) - சுற்று, தள்ளாடு, 
விடு விடுவெனப்படி. 

re-elect (4) - மீண்டும்‌ தேர்ந்‌ 
தெடு. 

re-election(n) - மறுதேர்தல்‌. 

re-embark (0) - மீண்டும்‌ கப்ப 
லில்‌ செல்‌, மீண்டும்‌ ஈடுபடு. [6- 
embarkation (n) 

re-enact (V) - மீண்டும்‌ சட்டமி 
யற்று. reenactment (nN) - மீண்‌ 
டும்‌ சட்டமியற்றல்‌. 

re-enter (4) - மீண்டும்‌ நுழை, 
மீண்டும்‌ தேர்வு எழுதப்பெயர்‌ 
கொடு. ரe-entry (nN) - மீள்‌ 
நுழைவு, மிளூதல்‌. 

re-establish (8) - மீண்டும்‌ 
விசாரி. 

re-examination (n) - மீண்டும்‌ 
விசாரித்தல்‌. 

refer (9) - பார்க்க, குறிப்பிடு, அறி 
வுரை நாடு, மீண்டும்‌ தெளிவு 
கேட்டு அனுப்பு. referable (a) 
reference (nN) - பார்வை, 
குறிப்புதவி. ர055-reference 
(॥) - மாட்டெறிவு, குறுக்குக்‌ 
குறிப்பு. 

reference book - குறிப்புதவி, 
பார்வை நூல்‌. 

reference library - பார்வை 
(நூல்‌) நூலகம்‌. 

reference number - பார்வை எண்‌. 

reference marks - பார்வைக்‌ 
குறிப்புகள்‌ (அடிக்குறிப்பு). 


referral 


529 


refrigerate 


referral (n) - அறிவுரை கேட்டல்‌, 
அறிவுரை கேட்கப்படுவர்‌ 
(மருத்துவர்‌). 

referee (n) - நடுவர்‌. பா. பmpire, 
நற்சான்று பகர்பவர்‌. (4) - நடு 
வராகப்‌ பணியாற்று. 

referendum (6) - பொது வாக்‌ 
கெடுப்பு. 

ரefீறe (ம) - தூய்மையாக்கு, 
நேர்த்தியாக்கு, பண்படுத்து. [6- 
1060 (௮) - பண்பட்ட, நேர்த்தி 
யான. [84 (॥) - தூய்மை 
யாக்கி. ரefinery (0) - தூய்மை 
பாக்கும்‌ தொழிற்சாலை. 

refinement (Nn) - பண்படுத்தல்‌, 
நேர்த்தியாக்கல்‌ 

ஊர (ம) - பழுதுபார்த்துப்‌ 
பொருத்து. (1) - பழுதுபார்த்துப்‌ 
பொருத்தல்‌, 

reflate (6) - பணப்பெருக்கம்‌ 
செய்‌. [618110 (ஈ) - பணப்‌ 
பெருக்கம்‌. ஓ. பிeflate, inflate. 

reflect (4) - பிரதிபலி, மறிப்பு 
செய்‌, சிந்தனைசெய்‌, நிலை 
யைத்‌ தெரிவி. ரeflection (n) - 
பிரதிபலிப்பு, சிந்தனை. reflec- 
tive (a) reflectively (adv). re- 
flector (n) - மறிப்பி, பிரதி 
பலிப்பு. 

reflecting telescope - மறிப்புத்‌ 
தொலைநோக்கி. 

reflex action (n) - மறிவினை, 
அனிச்சைச்‌ செயல்‌. ஈeflex 
angle - மறிப்புக்கோணம்‌. [6- 
flex camera - மறிப்பு ஒளிப்‌ 
படப்பெட்டி. eflexive (0) - தற்‌ 
சுட்டுச்சொல்‌, தன்னைத்‌ தானே. 

ரefிoat (9) - மீண்டும்‌ மிதக்கவிடு 
(கப்பல்‌). 

reforest (4) - மீண்டு காடாக்கு.. 


reform (9) - இருத்து, சீர்திருந்து, 
மீண்டும்‌ தோன்றச்‌ செய்‌, 
தகுதிவரிசை பெறு (படை 
வீரர்‌). 

ரர (॥).- திருத்தல்‌, சீர்திருத்‌ 
தம்‌. 

reformer (n) - சீர்திருத்தவாதி, 

reformation (n) - இருத்தல்‌, he 
Reformation (n) - சமயச்சர்‌ 
இருத்த இயக்கம்‌. 

reformative (a) - சர்திருத்தும்‌. 

reformatory school - இளைஞர்‌ 
சீர்திருத்தப்பள்ளி. 

reforming (n) - சராக்கல்‌. 

refract (4) - ஒளி விலகு. [6480- 
tin (0) - ஒளிவிலகல்‌. (61180- 
tive index - ஒளி விலகல்‌ எண்‌. 
refracting telescope - ஒளி 
விலகுதொலைநோக்‌&... 

refractory (a) - உழ்ப்படியாத, எளி 
இல்‌ உருகாத. (॥) - விலக்கி 
(வெப்பம்‌ நீக்கும்‌ போருள்‌]. 
refractory furnace - வெப்பத்‌ 
தடை உலை. ரefractcry brick - 
வெப்பத்‌ தடைக்கல்‌. 

refrain (n) - பல்லவி. (17) - நீக்கு, 
தவிர்‌. 

refresh (1) - புத்துமிர்கொடு, 
புதுத்தெம்பளி, :.யிர்ப்பி, 
புதுப்பி, வரவேற்பளி. 

refreshment (n) - சிற்றுண்டி, 
புதுத்தெம்பு. 

refrigerate (4) - குளிரூட்டு. [6- 
frigerant (n) - குளிரூட்டி 
(பொருள்‌). refrigerator (n) - 
குளிரூட்டும்‌ எந்திரம்‌, குளிர்ப்‌ 
பதனி. 


refs, 


registered trade mark 


120௮ (V) - எரிபொருள்‌ நிரப்பு. 

161406 (0) - புகலிடம்‌, அடைக்‌ 
கலம்‌. 

refugee (nN) - அகதி, புகலிடம்‌ 
தேடுபவர்‌, தஞ்சமடை பவர்‌. 
refugee home - புகலகம்‌ 
அகதிகள்‌ இல்லம்‌. ஓ. ரepatr- 
ate. 

ரஒர்பிஏent (8) - ஒளிர்வான, பள 
பளப்பான. 

refulgence (1) - ஒளிர்வு. 

ர௦(பார்‌ (4) - இருப்பிக்கொடு. 1- 
fundable (a) 

refusal (n) - மறுப்பு. 

refurbish (V) - துப்புரவுசெய்‌. 

refuse (9) - மறு (x agree). 

[61056 (ஈ) - கழிவு, குப்பை. 

£61ப(6 (4) - தவறுஎன்று காட்டு, 
மறு. 

refutable (a) - மறுக்கக்கூடிய. 

refutation (1) - மறுப்பு. 

regain (9) - இரும்பப்பெறு. 

regal (a) - அரசருக்குரிய. 

160916 (4) - சுவையான விருந்தளி, 
நகைச்‌ சுவையளி. 

regalia (ஈ) - அரசுரிமை அணி 
மணிகள்‌, (முடி, செங்கோல்‌) 

regard (8) - மதி, உற்றுப்பார்‌, 
கருது, கவனி (1) - கவனம்‌, 
மதிப்பு, ரeஏaா5 - அன்பு 
வணக்கங்கள்‌. 1602101655 (a) 
- கவனிப்பின்றி. regarding 
(ஓாeற) - பொறுத்தவரை. 

ரeஏatta பா) - படகுப்‌ பந்தயம்‌, 
போட்டி. 

regency {n) - பசுராளர்‌ ஆட்சி. 
regent (n) - பகராளர்‌. 


regenerate (4) - புத்துயிர்கொடு, 
ராக்கு, புத்துணர்வு அளி, 
மேம்படு. 1606068040 - மீட்‌ 
பாக்கம்‌-கடற்பஞ்சு. [6087619- 
tive (a). 

regicide (n) - அரசனைக்‌ கொன்‌ 
றவர்‌, அரசர்கொலை. 

regime (n) - ஆட்சி. 

regimen (1) - உடல்‌ நல விதிகள்‌. 

regiment (nN) - படைப்பகுதி. 
.regimentation (n) - படை 
யாக்கம்‌. regimental (a) - 
படைத்துறை சார்‌. ரegimen- 
tls - படைத்துறைச்‌ சீருடை. 

region (ஈ) - மண்டலம்‌, நிலப்‌ 
பகுதி, வட்டாரம்‌. regional (8) 
- வட்டாரம்‌ சார்‌. [60100௮ ர॥- 
spector - மண்டல ஆய்வாளர்‌. 

regional geography - வட்டாரப்‌ 
புவி இயல்‌. [601081 18- 
90906 - வட்டாரமொழி. ॥6- 
gional manager -. மண்டல 
மேலாளர்‌. regionally (adv). 

register (4) - பதிவு செய்‌, முறை 
யிடு (குறை)குறி, வெளிப்‌ 
படுத்து, பதிவஞ்சலில்‌ அனுப்பு. 

register (॥) - பதிவேடு, பதிவி, 
(கருவி) குரல்‌ எல்லை, சொல்‌ 
வள எல்லை (மொழிஇயல்‌), 
சரியாக்கி (அடுப்பு). register 
01106 - பதிவலுவலகம்‌. 

registered nurse - பதிவு பெற்ற 
செவிலி... 

registered post - பதிவஞ்சல்‌. 

registered trade mark - பதிவு 
வ்ணிகக்குறி. 


registrar 


531 


reissue 


registrar (n) - பதிவாளர்‌. 16015- 
tration (0) - பதிவு. 

registration number (n) - 
பதிவெண்‌. [601500 (॥) - பதி 
வேடு உள்ள இடம்‌. registry 
011106 (1) - பதிவாளர்‌ அலு 
வலகம்‌. 

(608 (8) - ஆளும்‌. 

regress (4) - பின்னடை.60165- 
8100 (ஈ) - பின்னடைவு, பிற்‌ 
போக்கு. regressive (a) - பிற்‌ 
போக்கான. 

regret (0) - வருத்தம்‌. regrets - 
மன்னிப்பு, பொறுத்தருள்கை. 
ரegretfப। (a) - வருந்தும்‌. [6- 
gretfully (adv). regret (v} - 
வருந்து. regrettable (a) - re- 
grettably (adv). 

regroup (1) - மீண்டும்‌ அணி 
அமை. 

regular (8) - ஒழுங்கான, நெறி 
முறைக்குட்பட்ட, சமச்சீருள்ள, 
இயல்பான, வழக்கமான, முழு 
மையான, (% 160/2) 

regularity (n) - ஒழுங்கு 
(வருகை). regularly (adv). 

regularize (4) - ஒழுங்குமுறைப்‌ 
படுத்து, வரன்‌ முறைப்படுத்து. 
regularization (n) - ஒழுங்கு 
முறைப்படுத்தல்‌. 

regulate (v) - ஒழுங்குபடுத்து, 
சரியாக்கு. regulator (ஈ) - 
ஒழுங்குபடுத்தி. regulation (n) 
- கட்டுப்பாடு, விதிமுறை. 
rules and regulations - 
சட்டங்களும்‌ விதிமுறைகளும்‌. 


regurgitate (v) - எதுக்களி, 
பிறர்கருத்தைத்‌ தன்‌ கருத்தாகக்‌ 
கூறு. regurgitation (n). 

rehabilitate (4) - மறுவாழ்வளி, 
பதவியில்‌ மீண்டும்‌ அமர்த்து. 
rehabilitation (n) - மறு 
வாழ்வு. 

rehash (4) - கருத்துக்களைப்‌ 
புதிய பாங்கில்‌ கூறு. 

rehearsal (n) - ஒத்திகை, வெள்‌ 
ளோட்டம்‌ ஓ. (118 பற. [6- 
hearse (4) - ஒத்திகை பார்‌. 

ஈரா (॥) - ஆட்சி. (4) - ஆள்‌, 
ஆதிக்கம்‌, செலுத்து. 

reimburse (v) - செலவு ஈடு 
செய்‌. reimbursement (v) - 
செலவீடு. 

ரin () - கடிவாள வார்‌. [65 - 
தடைப்பட்டை, ஆட்சி (\) - 
ஆள்‌. 

reincamate (4) - மீண்டும்‌ பிற. 
reincarnation (n) - மநு 
பிறப்பு. 

reindeer (n) - கலைமான்‌. 

reinforce (4) - வலிவடையச்‌ 
செய்‌, வற்புறுத்து, படைவலுப்‌ 
பெருக்கு. reinforcement (1) - 
வலுப்படச்‌ செய்தல்‌. [61ா- 
forcements (ஈ) - கூடுதல்‌ 
படை. 

reinforced concrete, ferro-con- 
crete (ஈ) - வலுவூட்டிய காரை. 

reinstate (V) - பதவியில்‌ மீண்டும்‌ 
அமர்த்து. reinstatement (ஈ) - 
பதவியில்‌ மீண்டும்‌ அமர்த்தல்‌. 

reissue (9) - மீண்டும்‌ வழங்கு. 
(1) - மறுஅச்சு. 


reiterate 


532 


religion 


reiterate (v) - இரும்பத்திரும்பக்‌ 
கூறு, வற்புறுத்து. ரeiteration 
(7) - வற்புறுத்தல்‌. 

reject (v) - ஏற்கமறு, புறக்கணி, 


வெறுத்து ஒதுக்கு. rejection (n) |. 


- புறக்கணித்தல்‌, புத்தூக்கம்‌ 
அளித்தல்‌, 

rekindle (6) - களறு, ஊக்குவி. 

relapse(V) - மறுகூர்பாய்‌, பழைய 
நிலை அடை (॥) - பழைய 
நிலை அடைதல்‌. 

relate (4) - தொடர்புப்படுத்து, 
கூறு, பிரிவுகொள்‌. related (a) 
* தொடர்புள்ள, ஒரே வகுப்‌ 
பிலுள்ள. 

ஸ்‌ (1) - தொடங்பு, உறவு, சார்பு. 

relationship (॥) - தொடர்பு, உறவு. 

relative (8) - ஒப்பு, தொடர்புள்ள, 
சார்புள்ள, உறவுள்ள. ரelative 
density - ஒப்படர்த்தி. relative 
humidity - ஒப்பு ஈரநிலை. 16॥2- 
tive, pronoun - இடச்சுட்டுப்‌ 
பதிலி, யார்‌. ரelatvity (N)- சார்புக்‌ 
கொள்கை, ஐன்ஸ்டின்‌. ரelativ- 
ஷன (௩) - சார்புடைமை. 
relatively (209. 

lax (6) - தளர்த்து, தொல்லை 
யைக்குறை, நெருக்கடியைக்‌ 
குறை, ஓய்வுகொள்‌. relax- 
ation (n) - தளர்த்தல்‌, ஓய்வு. 
relaxed: (a) - நெருக்கடியற்ற. 
relaxing (a) - தளர்விக்கும்‌. 

relay (n) - அஞ்சல்‌, இடை 
மாற்றீடு (கருவி), ஓ. Shift. re- 
lay race (1) - அஞ்சல்‌ ஓட்டம்‌. 
relay (4) - அஞ்சல்‌ செய்‌, வாங்‌ 
இயனுப்பு, விரி (கம்பளம்‌), 
இடத்து (கம்பிவடம்‌). 


release (4) - விடுவி, தளர்த்து, 
இயங்குமாறு செய்‌. (11) - விடு 
தலை, வெளியீடு. 

relegate (8) - நிலையிறக்கம்‌ 
செய்‌ (பதவி), 8ழ்‌ நிலைக்கு 
மாற்று. relegation (1) - இறக்‌ 
கம்‌ செய்தல்‌. 

relent (6) - கடுமையைக்‌ குறை, 
நெருக்கடியைக்குறை, மேம்‌ 
படு. relentless (a) - கண்டிப்‌ 
பான. relentlessly (adv). 

relevant (a) - பொருத்தமான, 
தகுந்த. (% irrelevant). rel- 
evancy (n). 

ரiable (a) - நம்பத்தகுந்த. (81- 
ability (n}) - நம்புமை. 

reliance (ஈ) - நம்பிக்கை, சார்பு. 
ரiant (8) - காத்திருக்கும்‌. 

relic (0) - எச்சம்‌, அழுகும்‌ உடல்‌. 

ரeiief (0) - துயர்தணிப்பு, வலித்‌ 
தணிப்பு, உதவி, தணிவு, அலுப்‌ 
பைக்‌ குறைப்பது, பணி 
மாற்றல்‌, மாற்று ஊர்தி, (61161 
௱8 - தணிவுப்படம்‌ - [6164 
080 - புறவழிச்‌ சாலை. [9167 
401 - துயர்தணிப்புப்பணி. 

relief and rehabilitation - துயர்‌ 
தணிப்பும்‌ மறுவாழ்வும்‌. 

relieve (9) - தணி, குறை; உதவு, 
நீக்கு, மாற்று, விடுவி. relieved 
(3) - வலிதணிந்த. 

reliever (0) - விடுவிப்பவர்‌, மாற்‌ 
றாள்‌. . 

religion (ஈ) - சமயம்‌, மதம்‌, 
செல்வாக்கு, பற்று. 1621101005 
(9) - சமயச்சார்புள்ள, கடப்பா 
டுள்ள. religiously (adv). 


relinquish 


533 


remission 


relinquish (v) - விடு, துற 
(உரிமை, பழக்கம்‌), விடுவி. 

reliquary (n) - புனித எச்சக்கொள்‌ 
கலம்‌. 

ரelish (4) - விரும்பு, நுகர்‌ (1) - 
இன்பம்‌, நுகர்வு, கவர்ச்சி, பசி 
யூட்டி. 

relive (4) - மீண்டும்‌ நினைவு 
கொள்‌. 

relocate (v) - வேறிடத்திற்குச்‌ 
செல்‌. ரelocation (nN) - வேறி 
டத்திற்கு மாற்றல்‌, 

reluctant (8) - விருப்பமற்ற. ( 
willing). 

reluctance (n) - விருப்ப 
மின்மை. reluctantly (adv). 

ரely (4) - சார்ந்திரு, நம்‌.பிஇரு. 

ரர (0) - எஞ்சிஇரு, தங்கு, 
பின்தங்கு, ஒரே நிலையில்‌ இரு. 
(நின்று கொண்டிரு). 

remainder (1) - மீதி, மிச்சம்‌. 
எஞ்சி இருப்பவர்‌, விற்காப்‌ 
படிகள்‌. (1) - விற்காத படிக 
ளைக்‌ குறைத்த விலைக்கு விற்‌ 
பனை செய்‌. 

remainder theorem - மீதித்‌ 
தேற்றம்‌. rain mer- 
chant - பழைய நூல்‌ வணிகர்‌. 

rains (Nn) - எச்சமிச்சங்கள்‌ 
(உணவு), தொழில்‌ பொருள்‌ 
கள்‌, இடிபாடுகள்‌, சவம்‌, 
இறந்த உடல்‌. 

remake (n) - மீண்டும்‌ செய்யப்‌ 
பட்ட பொருள்‌. (4) - மீண்டும்‌ 
செய்‌. 


ரகப்‌ (4) - காவலில்‌ வை. (1) - 
காவல்‌ வைத்தல்‌, சிறையில்‌ 
அடை. remand centre - 
இளங்குற்றவாளிகள்‌ மையம்‌. 

ரதாk¢ (ம) - குறிப்பிடு, 
உற்றநோக்க. (1) - குறிப்பு, 
குறிப்புரை. remarkable (8) - 
குறிப்பிடத்தக்க. 

ரகா (9) - மறுமணம்‌ செய்து 
கொள்‌. 

remarriage (0) - மறுமணம்‌. ஓ. 
intercaste marriage. 

remedy (n) - ஆற்றுமருந்து, 
கழுவாய்‌, மாற்று. remedial 
(4) - போக்குவதற்குரிய, குணப்‌ 
படுத்தும்‌, இருத்தும்‌, குறை 
நீக்கும்‌. 1606018016 (a) - 
போக்கு, நீக்கும்‌. (4) - இருத்து. 

remember (4) - நினைவுகொள்‌, 
நனைவுகூர்‌, கொடு (பணம்‌). 
remembrance (n) -‘ நினைவு 
கூர்தல்‌, நினைகூர்பொருள்‌. 
Remembrance Sunday - 
நிளைவுகூர்ஞாயிறு. 

ரர (\) - நினைவூட்டு. (1) - 
நினைவூட்டுக்கடிதம்‌, பொருள்‌. 

reminisce (9) - பழங்காலத்தை 
நினை. 

reminiscene (n) - பழங்கால 
நினைவுகள்‌. 

reminiscent (n) - நினைவூட்டும்‌, 
தெரிவிக்கும்‌. ரeminiscently 
(adv). 


. ர (2) - கடமையில்‌ தவறும்‌. 


remissly (adv). 
remission (n) - மன்னிப்பு, 
குறைப்பு, தள்ளுபடி. 


534 


renew 


ரi்‌£(V) - தள்ளுபடிசெய்‌, (கடன்‌, 
வழக்கு), தளர்த்து, செலுத்து, 
மேல்முடிவுக்கு அனுப்பு. 

remittance (n) - செலுத்துகை. 

remittent (a) - இடையிடையே 
குறையும்‌ (காய்ச்சல்‌). 

ரeறnant (Nn) - எச்சம்‌, மீதி. 
மிச்சம்மீதி, சுவடுகள்‌, துண்டுப்‌ 
பொருள்‌ (விற்பனை). 

remodel (4) - இருத்தியமை, 
மாற்றியமை. 

remonstrance (1) - எதிர்ப்பு. 
remonstrate (9) - எதிர்ப்பு 
தெரிவி. 

remorse (a) - தவறுக்கு 
இரங்கல்‌, கழிவிரக்கம்‌. 

remorseful (a) - (x remorse- 
less) 

remote (a) - தொலைவிலுள்ள, 
தொலை தொடர்பற்ற, சிறிய. 
remotely (adv). 

remote control - தொலைக்‌ 
கட்டுப்பாடு. 

remote sensing - தொலை 
யறிதல்‌, தொலையுணர்தல்‌ 
(புதிய அறிவியல்‌). 

£ஊ௱௦ய/0 (6) - மீள்வார்ப்புசெய்‌. 

ரபா (4) - திரும்பவும்‌ ஏறு, 
மீண்டும்‌ சட்டம்‌ அமை, (1) - 


புதுக்குதிரை. 
remove (4) - நீக்கு, இடம்‌ மாற்‌, 
விலக்கு. 


removable (a) - நீக்கக்‌ கூடிய, 
பிரிக்கக்‌ கூடிய. 


removal (n) - நீக்கல்‌, மாற்று. [6- 
moval van - மாற்றிக்‌ கொண்டு 
செல்‌ வண்டி. [60160 (a) - 
நீங்கிய, தொலைவிலுள்ள. [6- 
mover (n) - நீக்கி(மை). [6- 
move (0) - வேறுபாட்டளவு. 
வகுப்பு, பிரிவு. 

remunerate (V) - ஊதியமளி, [6- 
muneration (nN) - ஊதியம்‌. [6- 
munerative (a) - ஆதாய 
முள்ள, ஊதியமுள்ள (வேலை) 

renaissance (n) - மறுமலர்ச்சி. 

rename (0) - வேறுபெயரிடு. 
renascent (a) - மீண்டும்‌ மல 
ரும்‌, ஊக்கம்‌ பெறும்‌. 

ரப (4) - கிழி, பிள, பிடுங்கு. 

der (4) - அளி, கொடு, பணி 
யாற்று, நிகழ்ச்சியளி, மொழி 
பெயர்‌, முதல்பூச்சு பூசு, ரender- 
ing (8) - நிகழ்த்தும்‌, மொழி 
பெயர்க்கும்‌. 

rendezvous (n) - காணுமிடம்‌ (4) 
- காண்‌, கூடு. $0806 rendez- 
ஸ௦ப5 - வான வெளிக்‌ கப்பல்‌ 
இணைப்பு. 

rendition (n) - நிகழ்ச்சி அமை 
யும்‌ பாங்கு (இசை, நாடகம்‌). 

renegade (n) - கொள்கைமாறி, 
நிலைமாறி, கலகக்காரர்‌, சமூக 
விலக்குபெற்றவர்‌. 

ரeW (9) - புதுப்பி, புத்துயிர்‌ 
அளி, மீண்டும்‌ தொடங்கு (பய 
ணம்‌), renewable (a) - புதுப்‌ 
பிக்கக்கூடிய. [608௮] (ஈ) - 
புதுப்பித்தல்‌. 


renounce 


535 


renounce (4) - துற, கைவிடு.பா. 
give up. renouncement (n) - 
துறத்தல்‌. 

renovate (4) - புதுப்பி. ரreNova- 
tn (0) - புதுப்பித்தல்‌. [60- 
vator (1) - புதுப்பிப்பவர்‌. 

renown (n} - புகழ்‌, பெயர்‌. (6- 
nowned (3) - புகழ்பெற்ற. 

ரா! (0) - வாடகை, குடிக்கூலி, 
கிழிசல்‌. (4) - வாடகை கொடு. 
rentable (a) - வாடகைக்குக்‌ 
இிடைக்கக்‌ கூடிய. லா (॥) - 
வாடகை, கட்டணம்‌. [613 
value - வாடகை மதிப்பு. 

ர6ார்‌4ா66 - வாடகை இல்லாத. 
rent rebate - வாடகைத்‌ தள்ளு 
படி. 

renunciation (1) - துறத்தல்‌, 
துறவு, தன்மறுப்பு. 

reorganize (V) - மாற்றியமை. 

‘reorganization of. states - 
மாநிலங்களை மாற்றியமைத்‌ 
தல்‌. 

repair {n) - பழுது. (4) - பழுது 
பார்‌, செப்பனிடு. 

repairable (a) - செப்பனிடக்‌ 
கூடிய. 

reparation (n) - இழப்பீடு, கழு 
வாய, 

reparations (n) - போர்‌ இழப்பு 
ஈடு. 

repartee (n) - மறுப்புத்திறன்‌. 
இத்திறனுள்ள உரையாடல்‌, 
பேச்சுவார்த்தை. 

repast (nN) - உணவு, சாப்பாடு. 


repatriate (4) - தாயகம்‌ அனுப்பு 
(அகதிகள்‌). (॥) - தாயகம்‌ 
இரும்புவோர்‌. repatriation (n) 
- தாயகம்‌ அனுப்பல்‌. ரறatர்‌- 
ates bank - தாயகம்‌ இரும்பு 
வோர்‌ வங்கி. 

repay (4) - இருப்பிக்கொடு, 
செலுத்து. repayment (n) - 
இருப்பிச்‌ செலுத்துகை. ரepay- 
9016 (8) - திருப்பிச்‌ செலுத்தக்‌ 
கூடிய. 

(6068 (9) - தள்ளுபடி செய்‌, ஒழி. 
(7) - தள்ளுபடி, ஒழிப்பு. 16- 
pealing act - இருத்தும்‌ சட்டம்‌. 

repeat (9) - திரும்பச்‌ சொல்‌, செய்‌, 
ஒப்பி. 

repeatedly (adv) - அடிக்கடி... [6- 
peatable (8) repetition (n) - 
திரும்பத்‌ திரும்பச்‌ செய்தல்‌. 

repel (v) - விலக்கு. (% 81180). 
repellent (0) - விலக்கி. 

repent (4) - செய்த தவறுக்கு 
வருந்து. ரepentance (nN) - அவ்‌ 
வாறு வகுத்துதல்‌, கழுவாய்‌. 

repentant (8) - கழுவாய்‌ தேடும்‌. 
repercussion (n) - எதிரொலி, 
எதிர்விளைவு. 

repertory (n) - குறுங்கால நாடக 
நிகழ்ச்சி, களஞ்சியம்‌. 16061- 
tory company - குறுங்கால 
நாடக நிறுவனம்‌. repertory 
theatre - குறுங்கால நாடக 
அரங்கு. 

rephrase (v) - சுருக்கிக்கூறு, 
பொருள்விளங்கக்கூறு. 

repine (V) - -வெறுப்புகொள்‌, 
குறைபடு, (£ப்பேறு) 


replace 


536 


reprobate 


replace (4) - பழைய இடத்தில்‌ 
வை, மாற்றிச்செய்‌, இடத்தைப்‌ 
பிடி. replaceable (a) - மாற்‌ 
நீடு செய்யக்‌ கூடிய. ரeplace- 
ment (0) - மாற்றீடு 

replant (v),- திரும்ப நடு, பயிர்‌ 
செய்‌. 

replay (9) - மீண்டும்‌ ஆடு, 
போட்டுப்பார்‌ (பதிவானது). 
(1) -மீண்டும்‌ஆடல்‌, போட்டுப்‌ 
பார்த்தல்‌. 

replenish (1) - நிரப்பு (மீண்‌ 
டும்‌), மேலும்‌ இருப்பு பெறு. 
replenishment (ற. 

601616 (a) - நன்கு உண்ட, நன்கு 
இருப்பு வைத்துள்ள. repletion 
(॥) - நன்கு உண்ணல்‌, நல்ல 
சாப்பாடு. 

replica (n) - மாதிரி, படி, மறுபகர்‌ 
ப்பு. replicate (4) - பகர்ப்பு 
செய்‌. replication (N) - பகர்ப்பு 
செய்தல்‌. 

reply (4) - விடைகூறு, எதிர்‌ 
வினைப்படு. (॥) - விடை, 
துலங்கல்‌. 

report (6) - தெரிவி, கூறு, செய்தி 
யாளராகப்‌ பணியாற்று, குறை 
யீடுசெய்‌, வந்ததைத்‌ தெரிவி, 
அறிவி (வருமாறு). ரeportage 
(॥) - செய்தியளிக்கும்‌ பாங்கு. 
reportedly (adv). 

ரல (0) - அறிக்கை. வம்பளப்பு, 
பெயர்‌ (நற்பெயர்‌), வெடிப்பு 
(துப்பாக்கி). றrogress report 
- தேர்ச்சியறிக்கை. காப 16- 
00% - ஆண்டு அறிக்கை. 

repose (4) - இட, நம்பிக்கை வை, 
(1) - உறக்கம்‌, ஓய்வு, அமைதி, 
மனநிலை. ரeposeful (a). 


repository (n) - களஞ்சியம்‌, சுரங்‌ 
கம்‌. 

repossess (4) - மறுபடியும்‌ 
அடை. 

reprehend (4) - குறைகூறு, 
குற்றங்காண்‌. 

reprehensible (a) - reprehen- 
sion (0) - குற்றங்காணல்‌. 

represent (4) - குறி, விரித்துரை, 
தெரிவி (எதிர்ப்பு), அறிகுறி 
யாக இரு, எடுத்துக்காட்டாக 
இரு, விளைவாக அமை, பகர 
ளாக இரு, அளி (காசோலை). 

representation (n) - பகராண்‌ 
மை, குறித்தல்‌, முறையீடு, 
எதிர்ப்பு தெரிவித்தல்‌. 

representative (a) - எடுத்துக்‌ 
காட்டாக, பகராளர்‌ உள்ள (1) - 
பகராள்‌, உரிய எடுத்துக்காட்டு. 

repress (v) - ஒடுக்கு, அடக்கு. 
repression (n) - ஒடுக்கல்‌. [6- 
pressive measures - அடக்கு 
முறைகள்‌. repressed (a) - 
அடக்கிய (உணர்ச்சிகள்‌). 

reprieve (ம) - ஒத்திப்போடு, 
நிறுத்திவை (தண்டனை) (1) - 
ஒத்திவைத்தல்‌. 

reprimand (॥) - கண்டனம்‌ (4) - 
கண்டி. 

reprint (N) - மறுஅச்சு (நூல்‌). 

ரeprisa| (1) - பழிவாங்கல்‌. 

reproach (4) - கடிந்துகொள்‌, 
கடிந்து கொள்வதற்குக்‌ கார 
ணம்‌ கூறு. (1) - கடிந்து கொள்‌ 
எல்‌. ரeproachful (a). 

reprobate (n) - ஒழுக்கங்கெட்ட 
வர்‌, நெறியற்றவர்‌. 


reproduce 


reproduce (9) - இனப்பெருக்கம்‌ 
செய்‌, மீட்பு செய்‌, படிஎடு. [6- 
production (n) - இனப்‌ பெருக்‌ 
௧. reproductive (a) - இனப்‌ 
பெருக்கம்‌ செய்யும்‌. 18000ப0- 
tive organs - இனப்பெருக்க 
உறுப்புகள்‌. 

reproof (n) - கண்டனம்‌ [601046 
(4) - பழிகூறு, கண்டி. ரeproving 
(a) reprovingly (adv). 

reptile (1) - ஊர்வன - பாம்பு. 
reptilian(a)- ஊர்வன போன்ற. 

republic (n) - குடியரசு, republi- 
08 () - குடியரசுசார்‌. ரeறயம்‌- 
1௦8 (ஈ) - குடியரசுக்கட்சிக்‌ 
காரர்‌, குடியரசு ஆதரவாளர்‌. ஓ. 
democrat. republican’ party 
- குடியரசுக்‌ கட்சி. 

republish ()- மீண்டும்‌ வெளியிடு, 

repudiate (9) - மறு, கைவிடு, 
தள்ளு. 

repudiation (0) - மறுத்தல்‌. 

repugnant (a) - வெறுப்புண்‌ 
டாக்கும்‌, குமட்டல்‌ உண்டாக்‌ 
கும்‌. repugnance (ஈ) - 
வெறுப்பு. 

repulse (9) - துரத்து, விரட்டியடி, 
தள்ளு, விலக்கு, ஊக்கமிழக்கச்‌ 
செய்‌ (7) - தோற்கடித்தல்‌, புறக்‌ 
கணித்தல்‌, தள்ளுபடி. 

ரepயlsion (ஈ) - வெறுப்பு, விலக்‌ 


கல்‌, 


repulsive (a) - வெறுக்கும்‌, 


விலக்கும்‌. ரepulsively (adv). 
reputable (a) - நற்பெயருள்ள, 
புகழுள்ள. 
reputation (1) - நற்பெயர்‌, புகழ்‌. 


537 


resent 


repute (4) - புகழுள்ளவராக இரு, 
760060 (8) - புகழ்மிக்க. 16- 
putedly (adv). 

request (v) - வேண்டு. (1) - 
வேண்டுகோள்‌. request stop 
* வேண்டும்‌ நிறுத்தம்‌. 

requiem (n) - ஆன்ம இளைப்‌ 
பாறல்‌ இரங்கற்கூட்டம்‌, 
இதற்குரிய பாடல்‌. 

require (6) - தேவை, விரும்பு. 
requirement (0) - தேவை. 

requisite (1) - தேவை, வேண்டி 
யது. 

requisition (0) - எழுத்து மூலம்‌ 
ணேடுகோள்‌. (9) - இவ்‌ 
வேண்டுகோள்‌ செய்‌. 

ரய (4) - இரும்ப அளி, பழிக்‌ 
குப்பழி வாங்கு. ரஒபப£வ| (1) - 
திரும்ப அளித்தல்‌, பழிக்குப்‌ 
பழி. 

(65816 (nN) - மறுவிற்பனை. 

(65040 (4) - ‘தள்ளுபடி செய்‌, 
நீக்கு. 

rescue (4) - காப்பாற்று, விடுவி. 
(n) - காப்பாற்றும்‌ 

research (n) - ஆராய்ச்சி. () - 
ஆராய்ச்சி செய்‌. researcher 
(n) - ஆராய்ச்சியாளர்‌. 

resemble (4) - ஒத்திரு. ரresem- 
blance (n) - ஒத்திருத்தல்‌. 

resent (V) - எதிர்‌, சனங்கொள்‌. 
resentful (a). resentfully 
(adv). resentment (n) - 
எதிர்ப்பு. 


reserve 


538 


resistance 


reserve (4) - ஒதுக்கீடு செய்‌, முன்‌ 
பதிவு செய்‌, சேமித்து வை. [65- 
ervation (n) - ஒதுக்&டு, முன்‌ 
பதிவு செய்தல்‌. 
reserve bank - காப்பு வங்கி. (6- 
sere police - காப்புக்‌ காவல்‌ 
படை. reserve price - மிகக்‌ 
குறைந்த விலை. ரeServed for- 
est - காப்புக்காடு. ரeserved 
person - ஒதுங்கியிருப்பவர்‌. 
reserved seat - ஒதுக்கப்பட்ட 
இருக்கைகள்‌.  ரeseived 
costituency - தனித்தொகுதி 
(தாழ்த்தப்பட்டோர்‌). 
reservoir (n) - நீர்த்தேக்கம்‌, 
களஞ்சியம்‌. 
reset (4) - மீண்டும்‌ வினாத்தாள்‌ 
குறி. 
resettle (8) - புதிய இடத்தில்‌ 
குடியமர உதவு, மீண்டும்‌ குடிய 
மரச்செய்‌. resettlement (n} - 
புதுக்குடியிருப்பு. 
reshuffle (1) - மீண்டுங்கலை, 
மாற்றியமை. (1) - மீண்டும்‌ 
மாற்றியமைத்தல்‌. 
reside (9) - குடியிரு, தங்கு. [68/- 
dence (1) - வீடு, இருப்பிடம்‌. 
*168108( (n) - குடியிருப்பவர்‌, 
தங்கி இருப்பவர்‌, resident (n) 
- குடியிருப்பவர்‌, தங்கி இருப்‌ 
பவர்‌. resident physician - 
மனையுறைமருத்துவர்‌. 
resident (a) - வீடுள்ள. 
residency (n) - உறைவிடம்‌, 
துணைத்தூதுவர்‌ அலுவலகம்‌. 


residential (8) - வீடுள்ள, உறை 
விட. residential summer- 
000056 - உறைவிடக்‌ கோடைப்‌ 
படிப்பு. [. Qualification for vot- 
ers - வாக்காளர்களுக்குரிய 
உறைவிடத்தகுதி.[. பniversity 
- உறைவிடப்பல்கலைக்‌ கழகம்‌, 
அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ 
கழகம்‌. £.5C00| - உறைவிடப்‌ 
பள்ளி. 

residue (n) - எஞ்சுபொருள்‌. [6- 
sidual, residuary (a) - எஞ்‌ 
சியுள்ள. ரeeபபப௱ (1) - மீதி, 
எஞ்சுபொருள்‌, மண்டி. 

resign (9) - பணிவிலகு, எதையும்‌ 
ஏற்க ஆயத்தமாய்‌ இரு. [6- 
signed (a) - வருவதை ஏற்‌ 
பதற்குத்துணிவுள்ள, வேண்டா 
விருப்பான. ரesignation (ஈ) - 
பணிவிலகல்‌, பொறுமை, 
தாங்குமாற்றல்‌. ்‌ 

(6516 (9) - பின்‌ வாங்கு. resilient 
- வளைந்துகொடுக்கும்‌, சம 
நிலையுள்ள. ரesilence (ஈ) - 
வளைந்துகொடுத்தல்‌, உளச்‌ 
சமநிலை. resilently (adv). 

resin (n) - பிசின்‌. resinous (a) 
- பிசின்‌ போன்ற. 

resist (V) - தடு, சார்பற்ற தாகக்‌ 
கருது, சிதைவு படாமல்‌ இரு, 
ஆளாகாமல்‌ இரு (உணர்ச்சி). 

resister (n) - தடுப்பவர்‌, தடை 
யாளர்‌. ரesistable (8). 

resistance (ஈ) - தடை (மின்‌), 
செல்வாக்கு, தடுப்பாற்றல்‌, 
எதிர்ப்பு. esistant (8) - தடை 
வழங்கும்‌. [ப5( resistant - 
துருவைத்தடுக்கும்‌. 


resistor 


539 


responsive 


ரesistor (1) - மின்தடையளிப்பி 
(கருவி). 

1851 (4) - மீண்டும்‌ தேர்வு எழுது. 
(1) - மீண்டும்‌ தேர்வு எழுதுதல்‌. 

resolute (a) - உறுதியான, தீர்‌ 
மானமான. resolutely (adv). 

resolution (n) - தீர்மானம்‌, 
உறுதி, முடிவு, தீர்வு, பகுப்பு. 

resolve (9) - தீர்மானி, முடிவு 
செய்‌, தர்‌, பகு. resolvable (a) 
* தீர்க்கக்கூடிய. 

resolve (0) - உறுதி, தீர்மானம்‌. 
resolving power - பகுப்புத்‌ 
திறன்‌. 

resonant (9) - எதிரொலிக்கும்‌, 
ஓத்ததிக்கும்‌. ரesonance (0) - 
ஒத்ததிர்வு. resonance and 
tபறரறஏ - ஒத்ததிர்வும்‌ அதிர்வி 
யைவும்‌. resonantly (adv) 
resonate (V) - ஒத்ததிர்வு செய்‌. 
resonator (n) - ஒத்ததிர்வி. 

16501 (4) - மேற்கொள்‌, ஓரிடத்‌ 
தைஅடிக்கடி சென்றுபார்‌. (1) - 
புகலிடம்‌, மகிழ்விடம்‌. 

resound (4) - எதிரொலி உண்‌ 
டாக்கு, பெரிதும்‌ புகழ்படப்‌ 
பேசு. ஓ. reverberate. re- 
sounding (a) - எதிரொலிக்‌ 
கும்‌, குறிப்பிடத்தக்க, புகழ்‌ 
வாய்ந்த. ரesoundingly (adv). 

resource (n) - மூலப்பொருள்‌, 
கச்சாப்பொருள்‌, உதவும்‌ 
பொருள்‌, கருத்துவளம்‌. [6- 
800106 1116 - கருத்துவகைக்‌ 
கோப்பு. source personnel 
* கருத்தாளர்‌, 

resourceful (a) - திறமை வள 
முள்ள. ரeSOurcefully (adv). 


respect (n) - புகழ்‌, மதி, கருது, 
ஏற்றுக்கொள்‌. respecting 
(0160) - பொறுத்து. ரespect- 
8016 (8) - மதிப்பிற்குரிய. - * 
spectability (ஈ) - மதப்பு 
டைமை. respectably (adv). 
respectful (a) - மரியாதைக்‌ 
குரிய. respectfully (804)... 

respective (8) - உரிய(தத்தமக்கு) 
respectively(adv) - முறையே. 

respire (9) - மூச்சுவிடு. espira- 
நபா (ா) - மூச்சுவிடல்‌. 1680- 
ator (7) - மூச்சளிக்கும்‌ கருவி. 

respiratory chain - மூச்சுத்‌ 
தொடர்வினை. [.01081 - மூச்‌ 
சுறுப்பு, நுரையீரல்‌. [. 10௦1 
* மூச்சுநொதி. [. பல்லா! - 
மூச்சு ஈவு. 

respite (n) - தாமதம்‌, ஓய்வு. (4) - 
தாமதி, ஓய்வளி. 

resplendent (a) - ஒளிரும்‌, | 
நேர்த்தியான. ரesplendence 
(0) - ஒளிர்வு. 

respond (v) - விடைகூறு, 
விளைவு உண்டாக்கு, எதிர்‌ 
வினை உண்டாக்கு, 

respondent (a) - விடை சொல்‌ 
லும்‌, எதிர்வாதம்‌ செய்யும்‌. (॥) 
- எதிர்வாதி, 

response (n) - துலங்கல்‌, மறு 
மொழி. 

responsible (a) - பொறுப்புள்ள. 
(x irresponsible). responsi- 
ட்டி (0) - பொறுப்பு. 

responsive (8) - விடையளிக்‌ 
கும்‌, பரிவுள்ள, எளிதில்‌ கட்டுப்‌ 
படும்‌. responsively (adv). 


rest 


540 


resurface 


ரest (4) - ஒய்வுகொள்‌, தங்கு, 
அமைதிகொள்‌, அசையாமல்‌ 


இரு, மும்‌. resting place - கல்‌: 


லறை, இடுகாடு. 

est (n) - ஓய்வு, தாங்கி, மீதி, மற்‌ 
றவை. restful (a). rest area - 
சாலை ஓரநிறுத்தம்‌ (ஊர்தி). £. 
பா - ஓய்வுப்பண்டுவம்‌.[. பy 
- ஓய்வுநாள்‌. [. 0௫ - ஓய்வில்‌ 
லம்‌. £. 10056 - தங்ககம்‌. 

restart (4) - திரும்பத்தொடங்கு. 

restate (4) - இரும்பக்கூறு. 

restaurant (n) - உணவகம்‌. [65- 
taurant car (0) - உணவருந்தும்‌ 
வண்டி. restaurateur (ஈ) - 
உணவக மேலாளர்‌. 

restitution (n) - இருப்பிக்‌ கொடுத்‌ 
தல்‌, ஈடு செய்தல்‌. 

restive (a) - அமைதி இழந்த, 
அடங்காத. restively (adv). 

restless (a) - தொடர்ந்து இயங்‌ 
கும்‌, அமைதியற்ற, ஓய்வற்ற, 
தூக்கமற்ற (இரவு). restlessly 
(adv) restlessness (n). 

restock (4) - பொருள்களை 
மேலும்‌ வாங்கி இருப்புவை, 
வழங்குவதற்கு எடு. 

restoration (n) - திரும்பப்‌ பெறு 
தல்‌ (இருடிய பொருள்‌), பழைய 
நிலையடைதல்‌ (உடல்‌ நலம்‌), 
மீண்டும்‌ பழக்கத்திற்கு வரு 
தல்‌, சதைவைச்சரி செய்தல்‌, 8ர 
மைப்பு, மாதிரி. the Restora- 
tion(n)- கோளனாட்? மீண்டும்‌ 
நிலவியகாலம்‌. (பிரிட்டன்‌ 1660 
சார்லஸ்‌ || மன்னராதல்‌). 


restorative (a) - நலந்தரும்‌ 
(மருந்து). (7) - நலந்தரும்‌ 
உணவு, பண்டுவம்‌. 

restore (4) - இருப்பிக்‌ கொடு, 
பழைய நிலைக்குக்‌ கொண்டு 
வா, பழுதுபார்‌, புதுப்பி. [6- 
50018 (1) - புதுப்பிப்பவர்‌.' 

restrain (4) - அடக்கு, தடு. [6- 
straint (n) - அடக்கல்‌, தடை. 

restrict (4) - வரையறைப்படுத்து, 
கட்டுப்படுத்து. restriction (1) 
வரையறை, வரம்பு. [6- 
stricted (a) - வரையறை 
யுள்ள, வரம்புள்ள. ரestrictive 
(8) - வரம்புபடுத்தும்‌. 

restrictive clause - வரம்பு படுத்‌ 
தும்‌ இளவியம்‌, சென்னையில்‌ 
வாழும்‌ என்‌ நண்பர்கள்‌. [6- 
strictive practices - வரம்பு 
படுத்தும்‌ தொழில்கள்‌. 

restructure (4) - மாற்றியமை. 
restructuring (n) - மாற்றி 
யமைத்தல்‌. 

ர€$ய/( (॥) - விளைவு, பயன்‌, 
முடிவு. ஒxamination results - 
தேர்வு முடிவுகள்‌ வெற்றி, 
விடை. 

result (4) - உண்டாகு, விளைவை 
ஏற்படுத்து. ரe5பtதாt (ஈ) - 
விளைபயன்‌, தொகுபயன்‌. 

resume (v) - தொடர்‌, மீண்டும்‌ 
கொள்‌. (1) - கருத்துச்‌ சுருக்கம்‌, 
முன்பணிக்குறிப்பு. [65ப௱- 
tion (0) - மீண்டும்‌ செய்தல்‌. 

resurface (ம) - சாலையைப்‌ 
புதுப்பி, மேற்பரப்புக்குவா. 
மீண்டும்‌ தலைகாட்டு. 


resurgent 


resurgent (a) - சரமைக்கும்‌ 
(பொருளாதாரம்‌). resurgence 
() - சீரமைப்பு. 

resurrect (V) - புதுப்பி, உயிர்ப்பி 
(பழக்கவழக்கம்‌). ரeSபாரec- 
ந௦ (॥) - உயிர்த்தெழல்‌ (கல்‌ 
லறையிலிருந்து இயேசு), புத்‌ 
தெழுச்சி பெறல்‌. 

resusticate (4) - நனவுக்‌ கொண்டு 
வா, உயிர்ப்பி. esustication 
(॥) - உயிர்ப்‌ பித்தல்‌. 

ரetail (0) - சில்லறை விற்பனை. 
(x wholesale). (9) - சில்லறை 
யாக விற்பனை செய்‌, புரளி 
பற்றிக்‌ கூறு. 

retain (V) - வைத்திரு, தக்கவை, 
நினைவில்‌ வை, கொள்‌, பணங்‌ 
கொடுத்து வழக்குறைஞரின்‌ 
பணியைப்பெறு. retainer (ஈ)-- 
வழக்குரைஞருக்குக்‌ கொடுக்‌ 
கும்‌ கட்டணம்‌, குறைந்த 
வாடகை, நெடுநாள்‌ ஊழியன்‌. 
retaining wall - தாங்குசுவர்‌. 

retake (4) - மீண்டும்‌ கைப்பற்று, 
மீண்டும்‌ படம்‌ பிடி, மீண்டும்‌ 
தேர்வெழுது. (1) - மீண்டும்‌ 
எடுத்தல்‌, மீண்டும்‌ தேர்வெழு 
தல. 

retaliate (1) - பழிக்குப்பழி 
வாங்கு. retaliation (௫) - 
பழிக்குப்பழிவாங்கல்‌. ரetalia- 
£௦ரy (8) - பழிவாங்கு. 

retard (4) - தடைசெய்‌, மெதுவாக 
இயங்கச்‌ செய்‌. retardation (n) 
- வளர்ச்சிக்குறை, எதிர்முடுக்‌ 
கம்‌ (இய). ental retardation 
- மனவளர்ச்சி குன்றல்‌. [6- 
ராப (8) - வளர்ச்சிகுன்றிய. 


35 


541 


retort 


retell (v) - மீண்டுஙிகூறு. 

retention (n) - விடாமல்வைத்தி 
ருத்தல்‌, நினைவில்‌ வைத்தல்‌, 
தக்கவைத்தல்‌. ரententive (9) - 
நினைவில்‌ நிறுத்தும்‌, கொள்‌ 
ளும்‌ நிலை. ரetentively (adv) 
retentively (n) - தக்கவைக்குந்‌ 
திறன்‌. 

rethink (0) - மீண்டும்‌ சிந்தி, (ா) - 
மீள்‌ சிந்தனை. 

ரஜா! (9) - ஒதுங்கியுள்ள. (61- 
08106 (0) - ஒதுங்கி இருத்தல்‌. 

ன்னு (4) - வலைபோல்‌ 


ய்‌ ted (8) - வலைபோன்ற. 
reticllate venation - வலைப்‌ 
பின்னல்‌ நரம்பமைவு. 
reticulation (n) - வலைப்‌ 
பின்னல்‌. 


reticule ௫) - மகளிர்‌ 
சுருக்குப்பை. 
reticulum (n) -. இரண்டாம்‌ 


இரைப்பை - பசு. 

£etina (nN) - விழித்திரை (கண்‌). 

retinue (0) - பரிவாரம்‌, புடைசூழ 
வருபவர்‌. 

retire (v) - ஓய்வு பெறு, பின்‌ 
வாங்கு, தனிஇடத்திற்குச்செல்‌,. 
படுக்கச்‌ செல்‌, விலகு. 

retired (a) - ஓய்வுபெற்ற (ஆசி 
ரியர்‌). 

retirement (n) - ஓய்வு. retire- 
௱/ent age - ஓய்வு பெறும்‌ 
வயது. retirement benefits - 
ஓய்வு பெறும்‌ நன்மைகள்‌. 

retort (4) - சட்டென விடைகூறு. 
(॥) - சட்டென விடைகூறல்‌, 
வாலை. 


retouch 


retouch (4) - இருத்து, மேம்படுத்து 
(புகைப்படம்‌). 

retrace (4) - சென்ற வழியே 
செல்‌, நினைவுகூர்‌. 

retract (4) - திரும்பப்பெறு, உறுதி 
மொழிப்படி நடக்கத்தவறு, 
சுருக்கு. ஈetraction (n) retrac- 
tle roots - சுருங்குவேர்கள்‌. 

ரetread (V) - மீள்‌ கட்டுப்பட்டை 
இடல்‌. 

retreat (V) - பின்‌ வாங்கு, (X 80- 
49106) தனி இடத்திற்குச்‌ செல்‌. 
ஓ. ரரre. (0) - பின்‌ வாங்கல்‌. 
the retreat - பின்வாங்கு 
குறிகை, சைகை, தனிமையில்‌ 
இருத்தல்‌, இதற்குரிய இடம்‌. 
தனிமை ஓம்பல்‌. 

retrench (4) - குறைப்பு செய்‌ 
(பணம்‌, ஆள்‌). retrenchment 
(0) - குறைப்பு. 

ரetrial (0) - மறுவிசாரணை. 

retribution (n) - பழிவாங்கல்‌, இங்‌ 
தற்குத்‌ தண்டனை. ஈetributive 
(3) - பழிவாங்கும்‌. 

retrieve (4) - திரும்பப்‌ பெறு, 
மீண்டுங்காண்‌ (தகவல்‌ -கணிப்‌ 
பொறி), சரிசெய்‌ (இழப்பு), மீட்பு 
செய்‌. retievable (a) - மீண்டும்‌ 
காணக்கூடிய. [611621 (n) - 
மீண்டும்‌ பெறல்‌, மீட்பு. [6- 
triever (0) - மீட்பு நாய்‌. 

retroactive (a) - பின்னிருந்து 
விளைவுள்ள. ரetroactive ef- 
1604 - பின்‌ விளைவு. ரetroac- 
tively (adv). 

retrocede (4) - பின்‌ செல்‌. [640- 
cession (n). 


542 


return 


retroflex (n) - நரம்பொலி 
(ஒலிப்‌) 

retrograde (a) - பின்னியங்கும்‌. 
retrograde motion - பின்னி 
யக்கம்‌,பிற்போக்குக்‌ கொள்கை. 

retrogress (v) - பின்செல்‌, ரழி. 

retrogression (n) - பிற்போக்கு, 
சீரழிவு. 

retrogressive (a). retrogres- 
sively (adv). 

retro-rocket (n) - பின்னியங்கு 
ஏவுகணை, விரைவுக்குறைப்பு 
ஏவுகணை. 

restrospective (a) - பின்னோக்‌ 
கிப்‌ பார்க்கும்‌, பின்னோக்குப்‌ 
பலனுள்ள. [6510806010 (n) 
- பின்னோக்கிப்‌ பார்த்தல்‌. [61- 
rospectively (adv). 

retrovert (V) - பின்‌ இரும்பு. 

retry (4) - மீண்டும்‌ வழக்காடு. 

ரபா (9) - திரும்பு, திரும்பக்‌ 
கொண்டு வா, பரிமாற்றுசெய்‌, 
பின்னோக்கி அடி (பந்து - 
மட்டைப்பந்து), திருப்பம்‌ ௮ளி, 
தேர்ந்தெடு, விடை கூறு. [6(பா௱- 
8016 (8) - திருப்பி அனுப்பக்‌ 
கூடிய. returning officer - 
தேர்தல்‌ அலுவலர்‌. 

return (0) - திரும்புகை, திருப்பிக்‌ 
கொடுத்தல்‌, திருப்பம்‌, புள்ளித்‌ 
தாக்கல்‌, ஆதாயம்‌. ரபா j௦பா- 
ney, trip - இரும்புபயணம்‌. [6- 
turn ticket - திரும்பு பயணச்‌ 
சீட்டு. 


reunion 


543 


revetment 


ரபர0ா (ா) - பிரிந்தவர்‌ கூடல்‌, 
பழைய நண்பர்கள்‌ கூட்டம்‌. 

reunite (4) - பிரிந்தவரைக்‌ 
கூடுமரறு செய்‌. 

reuse (v) - மீண்டும்‌ பயன்‌ 
படுத்து. (11) - மீள்பயன்‌. [6ப5- 
able (a) - மீண்டும்‌ பயன்‌ 
படுத்தக்‌ கூடிய. 

revalue (ம) - மீள்‌ மதிப்பிடு, 
பரிமாற்று மதிப்பைக்‌ கூட்டு. (% 
devalue) revaluation (0) - மீள்‌ 
மதிப்பீடு. 

revamp (4). - புதுப்பி, மேம்‌ 
படுத்து. 

reveal (9) - வெளிப்படுத்து, புலப்‌ 
படச்‌ செய்‌. revelation (6) - 
வெளிப்பாடு. revealing (a) - 
வெளிப்படுத்தும்‌. ரeVealed re- 
19100 - கடவுள்‌ காட்டிய 
சமயம்‌. 

revel (9) - களியாட்டங்கொள்‌ (0) 
- களியாட்டம்‌. ரeveller (n) - 
களியாட்டக்‌ காரர்‌. revelry (0) - 
களியாட்டம்‌. 

revenge (4) - பழிக்குப்பழி 
வாங்கு, வஞ்சம்‌ தீர்‌. () - பழிக்‌ 
குப்பழி. ரevengeful (a) re- 
vengefully (adv). 

revenue (n) - வருவாய்‌, வருவாய்‌ 
இனங்கள்‌. ரevenue minister 
- வருவாய்த்‌ துறை அமைச்சர்‌. 

reverberate (9) - எதிர்முழக்கம்‌ 
செய்‌, எதிரொலி. ரeverberant 
(a) . reverberation (n) - எதிர்‌ 
முழக்கம்‌, எதிரொலி. 

reverbératory furnace - எதிர்‌ 
வெப்ப உலை. 


reverence (n).- உயர்மதிப்பு. 
reverence (4) - உயர்மதிப்பளி. 

reverend (a) - மதிக்கத்தக்க. (16 
Reverend - அருட்திரு. Re- 
vered Father - அருட்திரு 
தந்தை. Revered Mother - 
அருட்திரு அன்னை. 

reverent (a) - மதிப்பளிக்கும்‌. 
reverently (adv). reverential 
(a) reverentially (adv). 

reverie (1) - கற்பனை, ஆழ்சிந்‌ 
தனை, மனக்கோட்டை. 

reversal (n) - அகழ்‌, பரி 
 மாற்றுநிலை. 

reverse (8) - தலைத்‌, எதிர்‌. - 
verse gear - பின்செல்‌ பல்‌ 
லிணை. 

reverse (n) - தலைத£ழ்‌, எதி 
ரிடை, பின்பக்கம்‌, தீப்பேறு. 
reverse (4) - இடவலமாகத்‌ 
தரும்பு,!ன்னோக்கிச்‌ செலுத்து 
(ஊர்தி), எதிர்த்‌ திசையில்‌ 
இயங்குமாறு செய்‌ (எந்திரம்‌), 
நிலைகளைப்‌ பரிமாற்றிக்‌ கொள்‌, 
முடிவைத்‌ தலை8ழாக மாற்று. 
reversible (a) - மீள்‌ மாறும்‌. 
reversible change - மீள்‌ 
மாற்றம்‌. reversible reaction 
- மீள்‌ மாறு வினை. ரeversible 
1h - பின்‌ பல்லிணைகாட்டும்‌ 
விளக்கு (ஊர்தி). reversion 
(1) - மீள்‌ தோன்றல்‌. 

revert (9) - பழைய நிலையை 
அடை, தலைப்புக்குத்‌ திரும்பு, 
உரியவரிடம்‌ மீண்டும்‌ ஒப்படை 
(சொத்து), ரeversionary (8). 

revetment (n) - தடுப்புச்‌ சுவர்‌ 


revew 


544 


rhetorical 


review (n) - மதிப்புரை,மறு 
ஆய்வு, ஆண்டாய்வு, மதிப்‌ 
புரைப்‌ பகுதி, பார்வையிடல்‌ 
(படை) reviewer (nN) - மதிப்‌ 
புரையாளர்‌ . book [66ம்‌ - 
நூல்‌ மதிப்புரை. 

review (V) - மறு ஆய்வு செய்‌, 
ஆண்டாய்வு செய்‌, பார்வை 
யிடு (படை), திருப்பு 

revile (9) - இட்டு. 

revise (9) - பாடந்திருப்பு, திருப்‌ 
பிப்பார்‌, (7) -,இருத்திய அச்சுப்‌ 
படி, revision (ஈ) - பாடந்‌ 
இருப்பல்‌, மீள்பார்வை, திருத்‌ 
தல்‌ 

revisit (V) - மீண்டும்‌ பார்வையிடு 
(1) - மீண்டும்‌ பார்வையிடல்‌. 

revitalize (4) - புத்துயிர்‌ அளி. [6- 
vitalization (n) - புத்துயிர்‌ அளித்‌ 
தல்‌. 

revival (n) - மீண்டும்‌ நலம்‌ 
பெறல்‌, மீண்டும்‌ வழக்கத்திற்கு 
வருதல்‌, நாடகப்புத்தாக்கம்‌, புத்‌ 
தெழுச்சிக்‌ கூட்டம்‌ (கிறித்து 
வம்‌/ 

revivalism (1) - சமயநம்பிக்கை 
புத்தெழுச்சி உண்டாக்கல்‌ 6\- 
alist (0) - இவ்வெழுச்சி உண்‌ 
(டாக்குபவா. 

revive (4) - உயிர்ப்பி, மீண்டும்‌ 
நலம்‌ பெறு, வழக்கத்திற்குக்‌ 
கொண்டு வா, நாடகப்‌ புத்தாக்‌ 
அம்‌ செய்‌. 

revivify (n) - புத்துயிர்‌ அளி . 

revoke (4) - தள்ளு, ஆணையை 
மாற்று. 

revocation (n) - ஆணை மாற்‌ 
றல்‌. தள்ளுபடி செய்தல்‌. 


revolt (0) - Sளர்ச்சி, எதிர்ப்பு (4) - 
இளர்ச்சி செய்‌, கலகம்‌ விளைவி. 
revolting (a) - அருவருப்பு 
உண்டாக்கும்‌, அச்சமுண்டாக்‌ 
கும்‌. revoltingly (adv) revolu- 
tion (ஈ) - புரட்சி, சுற்று ஓ. 
01810 - சுழறுதல்‌. ரeVolution- 
ize (9) - புரட்சி செய்‌. [61/01ப- 
tionist. revolutionary (n) - 
புரட்சியாளர்‌. 

revolve (V) - சுற்று, சுழல்‌. [6/01/- 
ing (8) - சுழலும்‌. evolving 
stage - சுழல்‌ மேடை [6/014- 
ing credit - சுழல்‌ நிதி. reVolv- 
ing door - சுழல்‌ கதவு. 

revolver (n) - சுழல்துப்பாக்கி. 

revulsion (n) - மனமாற்றம்‌, 
வெறுப்பு. 

reward (n) - ஊதியம்‌, பரிசு, கைம்‌ 
மாறு. (9) - ஊதியங்கொடு, பரி 
சளி! rewarding (a) - செய்‌ 
வதற்கேற்ற, அமைதியளிக்கும்‌ 

rewire (V) - மீண்டும்‌ மின்‌ கம்பி 
இழு. 

reworG (9) - சுருக்கி எழுது . 

rewrite (4) - இரும்ப எழுது (1) - 
இரும்ப எழுதப்பட்டது. 

rhapsody (ற) - 
பொங்கும்‌ பாடல்‌. 

rhapsodize (4) - பேரார்வத்தடன்‌ 
பேசு, எழுது 

rheostat (0) - மின்தடை மாற்றி 

rhetoric (n) - பேச்சுத்திறன்‌. 

rhetorical - பேச்சுத்திறன்‌ 


வாய்ந்த. 


உணர்ச்சி 


rhesus monkey 


rhesus monkey (n) - ரீசஸ்‌ 
குரங்கு hesus factor (n) - ரீசஸ்‌ 
காரணி. 

rheum (n) - நீர்க்கோவை. 

rheumatic (n) - 
நோயாளி. 

£. 1வள - ஒல்வாதக்‌ காய்ச்சல்‌. 
rheumatism (0) - கீல்வாதம்‌. 

rhine-stone (8) - போலி வைரம்‌. 

rhinoceros (1) - ஒற்றைக்‌ கொம்‌ 
பன்‌. 

rhizome (n) - மட்டக்‌ கிழங்கு. 

rhododendron (n) - பசுமை 
மாறாக்‌ குற்றுமரம்‌. 

rhombus (n) - சாய்சதுரம்‌. ௦௱- 
boid (8) - சாய்சதுரம்‌ போன்ற, 
சாய்சதுரப்‌ போலி. 

rhyme (1) - எதுகை, எதுகைப்‌ 
பாடல்‌. Nursery rhymes - 
குழந்தைப்‌ பாடல்கள்‌. 

rhythm (0) - சந்தம்‌, தாளம்‌. ஸ்ரம்‌- 
௱ical (a) - சந்தம்‌ சார்‌ ரர 
method - கருத்தடை முறை 

ரீட்‌ (0) - விலா எலும்பு (மார்பு), 
எலும்புச்‌ சதை, இலை நரம்பு, 
குடைக்‌ கம்பி, பின்னலில்‌ 
உயர்ந்துள்ள வரி (4) - கேலி 
செய்‌. 

ribbon (௫) - நாடா. ribbon de- 
velopment - தொடர்‌ வீடுகள்‌ 
கட்டல்‌. 

rice (n) - அரிசி, சோறு. 1106-08- 
per (0) - சோற்றுத்தாள்‌ 001160 
106 - புழுங்கல்‌ அரிசி), [94 rice 
- பச்சரிசி, 


ஒீல்வாத 


545 


ridge 


Ch (௮) - செல்வமிக்க, பணக்கார, 
மிகுதியாக, நேர்த்தியான, வள 
மிக்க (மண்‌), செறிவான the 
ள்‌ - செல்வந்தர்‌, பணக்காரர்‌. 
(x poor) richly (adv) riches (n) 
- செல்வம்‌. 

Ritcher scale - ரிச்சர்‌ அளவு கோல்‌ 
(நிலநடுக்கச்‌ செறிவு 0-8). 

70% (0) - வைக்கோல்‌ போர்‌, குவி 
யல்‌. 

rickets (n) - கணை, ரிக்கட்ஸ்‌, 
உயிர்ச்சத்து, டி குறைவினால்‌ 
ஏற்படுவது. 

rickshaw (n) - கை இழுப்பு 
வண்டி. இப்பொழுது இல்லை. 
ஓ. pedicab. 

10 (6) - விடுவி, நீக்கு. 1100806 
(॥) - விடுதலை. 

ரபி (0) - விடுகதை, புதிர்‌ வினா, 
புரியாஆள்‌, பொருள்‌, சல்லடை, 
அரிகூடை. (4) - சலித்தெடு, பல 
துளைகள்‌ இடு, தாக்கு (நோய்‌). 

ரச (ஈ) - சவாரி, ஏறி ஓட்டல்‌, 
ஊர்திப்‌ பயணம்‌, பேருந்துப்‌ பய 
ணம்‌, நல்ல பயணம்‌, குதிரை 
சவாரித்‌ தடம்‌. [1067 (ஈ) - 
குதிரை ஏறிச்‌ செல்பவர்‌, வாணீ 
பப்‌ பயணி, கூடுதல்‌ குறிப்பு. 
நழுவுதுண்டு (தநாசு), கிளைக்‌ 
தேற்றம்‌, உட்பிரிவு, தேற்றம்‌. 
முன்மானம்‌ [10611658 (a) - 
சவாரி செய்பவர்‌ இல்லாத. 

1106 (4) - ஏறிச்செல்‌, சவாரி செய்‌. 

1006(0) - நுனி, முனை, விளிம்பு, 
மலைத்‌ தொடர்‌, உயர்வழுத்தப்‌ 
பகுதி (Y) - விளிம்புகள்‌ அமை. 


redicule 


redicule (n) - ஏளனம்‌, இகழ்ச்சி, 
கேலி (4) - ஏளனம்‌ செய்‌. 11- 
diculous (a) - ஏளனத்திற்‌ 
குரிய. 

16 (8) - பரவலான, பொதுவான 
(குற்றம்‌). 

ரீ (0) - இசைக்குறிப்புக்கோலம்‌. 

riff-raff (n) - குப்பை, இழி 
மக்கள்‌. 

ரரி (ர) - ஒரு வகைத்துப்பாக்கி. 

ரரி (॥) - துப்பாக்கி வீரர்‌. 
ரரிe-ரaஓe (1) - துப்பாக்கி 
எல்லை. ரifle-shot - சுடு 
எல்லை, தொலைவு. 

ரரி£ (ம) - சுருள்‌ காடி வெட்டு 
(துப்பாக்கிச்‌ சுழல்‌), இருடு, 
கொள்ளையடி. 

ரீ () - பிரிவு, வெடிப்பு, ரீ£ீ-அ॥- 
(6) - பிளை வுப்‌ பள்ளத்தாக்கு 

ர (4) - பாய்மரம்‌ பொருத்து 
(கப்பல்‌), துணிமணி, கருவி 
யளி, ஆடையணி, அமைப்பை 
உருவாக்கு, கள்ளத்தனம்‌ செய்‌ 
(தேர்தல்‌ வாக்களிப்பு, செயற்‌ 
கை விலைவாசி) [10 (1) - பாய்‌ 
மரம்‌ பொருத்துகை, கருவித்‌ 
தொகுதி, ஆடைபாணி 000 
() - பாய்மரக்கயிறு அமைப்பு, 
கள்ளத்தனம்‌, மோசடி. 

£(ஏ-௦ப£ (0) - ஆடைப்பாங்கு 

ரபர்‌! (௮) - சரியான, நேர்மையான, 
நேரான, வலப்பக்கமான, 
உண்மையான. (% wrong 
rightly (adv). (x wrongly). 

right angle - செங்கோணம்‌. 104 
ஈர - நேரிய உள்ள;முள்ள. 


546 


righteous 


right (adv) - நேரிடையாக, 
முழுமையாக, . உரியமுறை 
யில்‌, உடன்‌. ஒyes right, left, 
ரீ! - கண்வலப்பக்கம்‌, இடப்‌ 
பக்கம்‌, முன்‌. (துறை) 

right honourable - பட்டம்‌ 
(துறை). right reverened - 
பட்டம்‌ (ஆயர்‌). 

right (n) - சரி (X wrong), உரிமை 
(சட்ட), ight of way - மற்றொ 
ரவர்‌ நிலத்தில்‌ செல்லும்‌ 
உரிமை, ஓர்‌ ஊர்தி நின்று மற்‌ 
றொரு ஊர்தி, செல்லும்‌ 
உரிமை. [1/5 18506 - புதுப்‌ 
பங்குகளைக்‌ குறைந்த விலைக்‌ 
குக்‌ கொடுத்தல்‌ (நிறுமப்‌ பங்கு 
தாரர்களுக்கு) 

ரா (n) - வலப்பக்கம்‌, வலக்கை 
அறை, the Right - வலது சாரி 
rightist (n) - வலதுசாரிக்‌ கட்சி 
உறுப்பினர்‌. ரர bank - வலப்‌ 
பக்கக்‌ கரை ஓ. 1611. 

right-hand (a) - வலப்பக்கம்‌, 
right-handed (a) - வலக்கைப்‌ 
பழக்கமுள்ள. வலப்பக்க மரை. 
right-hander - வலக்கையைப்‌ 
பயன்படுத்துபவர்‌. [[0ஈ:- 
handman - வலக்கை, முதன்‌ 
மை உதவியாளர்‌. 

right turn (Nn) - வலப்பக்கம்‌. 
இரும்பு. 

right wing (n} - வலது சாரிக்‌ 
கட்சியினர்‌ ஓ. left-wing. 

right-winger - வலது சாரிக்‌ கட்சி 
உறுப்பினர்‌. 

righteous (a) - நேர்மையான, 
righteousness (n) - நேர்மை, 
rightful (a). rightfully (adv). 


id 

1910 (8) - உறுதியான, விறைப்‌ 
பான, வளையாத. 11910 (1) - 
விறைப்பு, உறுதி. 111 (20). 

ர்/ar௦ிe (0) - சிக்கலான நடை 
முறை, நீண்ட கதை, அறிக்கை. 

rigor mortis (n) - இறப்பு 
விறைப்பு (கைக்கட்டு, கால்‌ 
கட்டு) ௫ 

70007 (0) - கடுமை, கண்டிப்பு110- 
070ப$ (8) - கடுமையான ॥0- 
orously (adv). 

ரி6 (4) - எரிச்சலூட்டு. 

ரி! (0) - சிற்றாறு, ஒடை. 

ர்ஸ (॥) - விளிம்பு, கரை. (4) - 
விளிம்பு அமை. ரimless (8) - 
விளிம்பற்ற. [160 (௮) - 
விளிம்புள்ள. 

ர்e (0) - உறைபனி. 

ரர (0) - வெளிப்புறத்‌ தோல்‌ - 
எலுமிச்சை. ஓ. peel, shin, 
zest. rinderpest (0) - கோமாரி 
(கால்நடை). 

ரா (0) - வளையம்‌, வட்டம்‌, வட்‌ 
டரங்கு, கணையாழி, மணி ஒலி, 
உரத்த ஒலி. (4)-சுற்றி 
வளை, வட்டமிடு, வளையங்‌ 
கட்டு (புறா), மாட்டு (எருது), 
மணியடி, ஒலி எழுப்பு, 
தொலைபேசியில்‌ பேசு. 

ரரறஓ-ரீறஏer - மோதிர (கணை 
யாழி) விரல்‌. 

£.168061 - கலகத்‌ தலைவர்‌ [. 
ஈains - முதன்மை மின்‌ சுற்று, 
£.௱as£er - வட்டரங்குக்‌ காட்‌ 
சிப்‌ பொறுப்பாளர்‌, £.றய।| - 
இழுப்பு வளையம்‌. £.10௮0 - 
வளையச்சாலை [11/0 - படர்‌ 
தாமரை. 


547 
ரறஏet (0) - நீண்ட சுருள்‌ மயிர்‌. 


rise 


rinse (v) - நீரால்‌ கழுவு, (1) - 
நீரால்‌ கழுவல்‌. 

ர (6) - கலகம்‌, காட்சி, சிரிப்‌ 
பூட்டும்‌ பொருள்‌, ஆள்‌. (4) - கல 
கம்‌ செய்‌, ஓ.ரevolt, protest, 
demonstration. riotous (a) - 
ஒழுங்கற்ற கட்டுக்‌ கடங்கா. 10- 
ously (adv). riot police - 
கலகத்தை ஒடுக்கும்‌. காவலர்‌ 
(படை). 180(54/610- இக்காவலர்‌ 
கேடயம்‌. 

ர்‌ (9) - கிழி (சட்டை), கழித்துத்‌ 
இற (கடிதம்‌), கடுமையாகப்‌ 
பேசு,ஏமாற்று (1) - கிழித்த 
பகுதி, கிழிசல்‌, நீர்ப்பரப்பு. 

ர்ற-௦£ - குதிகுடை விடுவிக்கும்‌ 
கயிறு, நாண்‌. 

10-01 - இருடல்‌, ஏமாற்றல்‌, 10 - 
௦a (8) - காட்டுக்‌ 
கூச்சலுள்ள, பெரிய. 

10-58 - அறுப்புவாள்‌, [10-406 
- நீரோட்ட அலை. 

ரர்றகார்a (8) - ஆற்றுக்கரை 
வாழும்‌. 

ஈறாக ரரஓht - ஆற்றில்‌ மீன்‌ 
பிடிக்கும்‌ உரிமை. 

ற (8) - பழுத்த, முதிர்ந்த, 
தகுதியான (% ப௱ripe, raw), 
ripen (0) - பழுக்கச்‌ செய்‌. 

ர்றறிe (1) - சிற்றலை, இவ்வலை 
வடிவம்‌ (உலோகம்‌), ஏற்ற 
இறக்க ஒலி (4) - சிற்றலை உண்‌ 
டாக்கு. 

rise (9) - (rose, risen) - உயர்‌, 
எழு, எழுந்திரு, தோன்று (1) - 
உயர்வு, எழுச்சி, வளர்ச்சி, 
தோற்றம்‌, சிறுகுன்று. 


riser 


548 


roan 


ரசா () - வைகைறைத்‌ துயில்‌ 
எழுபவர்‌, படிக்கட்டுச்‌ செங்‌ 
குத்து. 

890 (ஈ) - கிளர்ச்சி, கலகம்‌ [15- 
ரர கோர - எழும்‌ ஓதம்‌. [18- 
ing fives - 5 வயதுக்‌ குழந்‌ 
தைகள்‌. the rising generation. 

ர்ரறஏ $பா - உதய சூரியன்‌! எழு 
ஞாயிறு ( x setting). 

ble (8) - ஏளனத்திற்குரிய. 

194 (0) - இன்னல்‌, இடர்‌, இடுக்‌ 
கண்‌, இடையூறு. (4) - இட 
ருக்குட்படுத்து, இடரை ஏற்றுக்‌ 
கொள்‌. risky (a) - riskily (adv). 

rite,ritual (n) - சமயச்‌ சடங்கு, 
வினைமுறை. 

ritually (adv) , ritualism (n) - 
சமயச்‌ சடங்குடைமை. 

ரர! (ற) - போட்டியாளர்‌, எதி 
ராளி (4) - ஒப்பிட்டுப்பார்‌. ॥1- 
vary () - போட்டி, எதிர்ப்பு. 

rive (9) - கிழி, பிள. 

ஙா (0) - ஆறு, ஓட்டம்‌, பெருக்கு. 

riverbed - ஆற்றுப்படுகை 
rhorse - நீர்க்குதிரை, [.3106 - 
ஆற்றுப்பக்கம்‌ . . valley - 
ஆற்றுப்‌ பள்ளத்தாக்கு. 

rivet (0) - தறியாணி, (4) - ஆணி 
தறி, நிலைத்திரு, கவர்ந்திழு 
(கதை). 

rivulet (n) - ஓடை, சிற்றாறு. 

£௦ (॥) - சாலை, நெறி, வழி, 
பாட்டை. 

08016 (1) - பாப்பிசைக்குழுவில்‌ 
பணியாற்றுபவர்‌. 


080 - block - சாலைத்‌ தடை 1. 
hog - கவனமற்ற ஓட்டுநர்‌. [. 
house - சாலை ஓர உணவகம்‌. 
£. ௱etal - சரளைக் கல்‌, [. 101167 
- சாலைசெப்பனிடும்‌ உருளை. 

. rolder majority - மிகப்பெரும்‌ 
பான்மை, !. 5௮fety - சாலைப்‌ 
பாதுகாப்பு. 

ர. 868186 - சாலையுணர்வு. [. 

show - சுற்றிவரும்‌ நாடக 
நிறுவனக்காட்சி. 


ர்‌ 


2X - சாலைவரி. [. 1651 - சாலைத்‌ 
தகைமை ஆய்வு. the roadway 
- ஊர்இவழி. 1080 Works - 
சாலைப்பணி. 

roadworthy - சாலைத்தகைமை 
யுள்ள. (ஊர்திசெல்வதற்‌ 
கேற்ற). [080 - worthiness - 
சாலைத்தகைமை. 01200 tரபk 
£080 - பெருநெடுஞ்சாலை. 
trunk road - பெருஞ்சாலை ஓ. 
highways. high road - உயர்‌ 
சாலை. பம 1030 - பொதுச்‌ 
சாலை. paved road - பாவு 
.சாலை, metal road - 
சரூளைக்கல்‌ சாலை. 10௮0- 
51680 (ஈ) - கப்பல்கள்‌ தங்கு 
மிடம்‌. A 

road-ways - சாலைவழிகள்‌ 
(பேருந்து). 

௦am (9) - சுற்றித்திரி, அலை, பல 
பொருள்பற்றிப்பேசு. (1) - திரி 
தல்‌, அலைதல்‌. 

roamer (n) - இரியும்‌ ஆள்‌, 
விலங்கு. 

(08 (8) - கலப்பு நிறமுள்ள 
(குதிரை) 


roar 


549 


rodomontade 


rar (4) - முழங்கு, உரக்கப்பேசு 
(॥) - முழக்கம்‌, கூச்சலிடல்‌, 
உரத்தஒலி. ்‌ 

roaring forties - புயல்வீசும்‌ அட்‌ 
லாண்டிக்‌ பெருங்கடல்‌ பகுதி. 
roaring success - பெரு 
வெற்றி. 

088 (4) - சுடு, வாட்டு, முறுக்கி 
எடு, வறு, வெயிலில்‌ காய்‌, ஏள 
னம்‌ செய்‌. 

ர௦ast (8) - வறுத்த, வாட்டிய (0) - 
சுடல்‌, முறுக்கல்‌, வறுத்தல்‌, 
புறமனைவிருந்து, ஏளனம்‌. 
095191 (0) - வறுப்பதற்குரிய 
கோழிக்குஞ்சு. 108840 (8) - 
மிக வெப்பமுள்ள. 

£௦ (4) - கொள்ளையடி, இருடு, 
இல்லாமல்‌ செய்‌. 106 Peter 
(to pay Paul).- கடைத்‌ 
தேங்காயை வழிப்பிள்ளை 
யாருக்கு உடை. [00087 (n) - 
கொள்ளைக்காரன்‌, திருடன்‌. 
robbery (6) - கொள்ளை, 
இருட்டு. 

robe (n) - ஆடை, Convocation 
£006 - பட்ட மளிப்பு விழா 
ஆடை (4) - ஆடையளி. lock 
robed judges - சுறுப்புடை 
நீதியரசர்கள்‌. 

£௦bin (ஈ) - சிறுகுருவி (சிவந்த 
மார்புள்ள). 


robot, automaton (n) - தொலை: 


இயக்கி, எந்திரமனிதன்‌. 1000- 
108 (8) - தொலை இயக்கு 
வியல்‌. robotic (a). ” 
ர00ப5( (8) - வீறுள்ள, ஒங்கிய 
உடல்‌ நலமுள்ள, பண்பாடற்ற. 


robustly (adv): 


rock (॥) - பாறை, பெருங்கல்‌, 
பாராங்கல்‌, கூழாங்கல்‌. 1000, 


rock-garden - 'பாறைத்‌ 
தோட்டம்‌. ர0CKY (8 - பாறை 
போன்ற) நிரம்பிய. 

rock-bottom - அடிமட்டம்‌, அடி: 
மட்டவிலை. [.000% - கடின 
இனிப்புத்துண்டு. [. 0/0 - 
பாறை ஏறல்‌. [-00/8181 - 
பாறைப்படிகம்‌. 

£.081061 - பாறைத்தோட்டம்‌. 1. 
plant - .பாறைச்செடி. £. 5௮! - 
பாறை உப்பு, சாப்பாட்டு உப்பு 
1.01 - கல்லெண்ணெய்‌. 

rock-steady (a) - நிலையான. 

00% (9) - அசைந்தாடு, தாலாட்டு, 
அதிரச்செய்‌, நிலைகுலைய 
வை. rocker (nN) - வளை 
சட்டம்‌. ௦/9 Chair - அசைந்‌ 
தாடும்‌ நாற்காலி., rocker 
wth - அசைந்தாடி நிறுத்தும்‌ 
போடும்‌ சொடுக்கி. rocking 
horse - அசைந்தாடும்‌ குதிரை 
சாய்ந்தாடும்‌ குதிரை. 

rock music (0) - அசைந்தாடும்‌ 
இசை. 

rock (v) - இவ்விசைக்கு ஆடு. ர0CK 
௮ £0! - அசைந்து உருண்டு 
ஆடும்‌ இசை. (4) - இவ்‌ 
விசைக்கு ஆடுபவர்‌. 

rocket (1) - ஏவுகணை. ர0cketry 
(॥) - ஏவுகணை இயல்‌. (4) - 
விரைவாக உயர்‌. 

£௦4 (0) - கோல்‌, குச்சி, கழிர௦yal 
00 - செங்கோல்‌. 

ர௦dent (0) - கொறிக்கும்‌ விலங்கு 
(அணில்‌). 

1000011806 (ஈ) - ஆரவாரப்‌ 
பேச்சு, வாய்‌ வீரம்‌. 


roe 550 


rook 


£௦ (ஈ) - சிறுமான்‌, முட்டைத்‌ 
தொகுதி, (பெண்மீன்‌ சூல்பை) 
106-000 - ஆண்மான்‌. 

0006 (ஈ) - போக்கிரி, குறும்பன்‌, 
முரடன்‌. 

rogue elephant - மதம்பிடித்த 
யானை. 

01510 (9) - குதியாட்டம்‌ போடு. 

016 (n) - நாடகப்பாகம்‌, பங்கு, 
016 play - நடித்துக்‌ கற்பித்தல்‌ 
(மனநலமற்றவர்‌). 

£௦! (ஈ) - சுருள்‌, மரபு வரிசை, 
புரளல்‌, உருளல்‌, பட்டியல்‌, 
அஇதிர்வொலி (4) - உருள்‌ சுருள்‌, 
மூடு, அசைந்தாடு. 

01-03 - வலுக்கட்டம்‌ (கூரை) 

£-௮॥! - பெயர்கூறி அழைத்தல்‌. 
roll of honour - சிறப்பாளர்‌ 
பட்டியல்‌. ௮acquittance roll - 
சம்பளப்பட்டி. 

ர௦lled -gold - பூச்சுப்பொன்‌. 1. 
086 - அரைத்த ஒட்ஸ்‌. 

ling ஈர - உருட்டாலை. [.01ஈ 
- குழவி. !., 510CK - புகைவண்டி 
எந்தரம்‌, பெட்டி ஆகியவற்றின்‌ 
தொகுதி. [. 51016 - ஊர்சுற்றி 8 
rolling stone gathers.no 
"$5 - அக்குதொக்கு இல்லா 
தவன்‌, கவலையற்று வாழ்‌ 
பவன்‌. 

roller (n) - உருளை 020 roller - 
சாலை செப்பனிடும்‌ உருளை. 

roller bandage - சுருள்‌ கட்டு. £. 
Caster - ஒருவகை இருப்பு 
வழி. £, 81916 - சறுக்குருளை. 
roller - skating - சறுக்குருளை 
விடல்‌. 


ரolfick (4) - களியாடு, கூத்தடி. 

rolling-stock - உருள்கலம்‌. 

romance (0) - கற்பனைக்கதை, 
காதல்‌ கதை, வீரக்கதை, நம்ப 
வைக்கும்‌ கதை, புனைமம்‌, (4) 
- மிகைப்படுத்து, புனைந்து 
கூறு. 

romantic (a) - எழுச்சியூட்டும்‌ (0) 
- எழுச்சியூட்டும்‌ நிலை விரும்‌ 
புவர்‌. ரomaticism (n) - 
புனைவு உடைமை, மிகை 
உடைமை. ஈomanticist (n) - 
புனைவு உடைமையர்‌. 
romanticise (v) - மிகைப்‌ 
படுத்து, புனைந்து கூறு. 

ரவ௱ற (9) - குதித்து விளையாடு, 
கூடி விளையாடு (குழந்தை, 
விலங்கு), எளிதாக வெற்றி 
பெறு. (1) - கூடி விளையாடல்‌. 
rompers - குழந்தை முழு 
உடை. 

Rontgen rays (1) - ராண்டஜன்‌ 
கதிர்கள்‌. 

௦௦d (1) - சிலுவை. 000 -screen 
(॥) - வளைந்த அல்லது கல்‌ 
திரை. 

roof (n) - கூரை. (4) - கூரையால்‌ 
மூடு, கூரைவேய்‌. [0010 (1) - 
கூரைபொருள்‌ . 1001-08108 
(॥) - கூரைத்தோட்டம்‌. 

roof-rack (n) - மூட்டை முடிச்சு 
சட்டகம்‌. 1001-00 - கூரை உச்சி. 
roof-tree (n) - (கிடைமட்ட) 
உத்திரம்‌. 

rook (1) - காகம்‌, 10019ூ/- காகக்‌ 
கூட்டம்‌, காகங்கள்தங்கும்‌ மரக்‌ 
கூட்டம்‌. பென்குயின்கள்‌ பெரு 
கும்‌ இடம்‌. 


551 


Rotary Club 


௦m (॥) - அறை, இடம்‌, 
வாய்ப்பு, நோக்கு (4) - அறை | 
யில்தங்கு. [00060 (௮) - அறை 
யுள்ள. 1006 () - அறையில்‌ 
தங்கி இருப்பவர்‌, அறையில்‌. 
roomful (n) - அறையளவு. 

roomy (8) - இடமுள்ள. £00ஈ- 
ing house - வாடகை அறை 
கள்‌ உள்ள வீடு. [00 -mate - 
அறைத்தோழன்‌. [0011 - $61- 
4106 - அறைப்பணி. 

௦௦st (n) - பறவைகள்‌ தங்கு 
மிடம்‌ (4) - தூங்கக்‌ இளையில்‌ 
அமர்‌, [009167 (॥) - சேவல்‌. 

100((1) - வேர்‌, (மரம்‌, பல்‌). 1001 
* குடும்ப உறவுகள்‌, அடிப்‌ 
படை, தலைவாய்‌, வேர்ச்‌ 
சொல்‌, வர்க்க மூலம்‌. 16இன்‌ 
வர்க்க மூலம்‌ 4 .700065$ (a) - 
வேரற்ற. 1001-0100 - வேர்ப்‌ 
பயிர்‌ - கேரட்‌, பீட்ருட்‌, குச்சிக்‌ 
கிழங்கு. 1001-460618016 - 
வேர்க்காய்கறி கேரட்‌, 
பீட்ரூட்‌. 

root - stock (n) - வேர்த்தண்டு, 
அடிமரத்தண்டு, தண்டுக்‌ 
கிழங்கு. £00! (4) - வேர்விடு, 
நிலை பெறு, அமை, வேருடன்‌ 
அழி. 

rope (7) - கயிறு. (4) - கயிற்றால்‌ 
கட்டு. பா. 6௦1. rope - send - 
பொறுமையின்‌ எல்லை. [006- 
கோர - கயிறு மீது நடத்தல்‌. 

rope-dancer - கயிறு மீது 
நடப்பவர்‌. ரpe-ladder - 
கயிற்று ஏணி. 10060) (1) - கயிறு 
ரிக்கும்‌ தொழில்‌. ர0pe-ways 
- கயிற்று வழிகள்‌. 


1089 (0) - தொழுகைமாலை, 
ஜெபமாலை. 


ர௦$e (ஈ) - ரோஜா, வன 
மல்லிகை, ரோஜா நிறம்‌ 
(இளஞ்சிவப்பு) 


056503) - பூச்செடி. ॥.0ய0 - 
ரோஜா மொட்டு. [.॥றற - காட்டு. 
ரோஜாகனி.[. 88461 - பன்னீர்‌. 
r. window - அணிவேலைப்‌ 
பாட்டு. வட்டச்சாளரம்‌ .W000 
- கருங்காலிமரம்‌. 

roseate (8) - ஆழ்‌இளஞ்சிவப்‌ 
புள்ள. 

rosemary (1) - நறுமணச்செடி. 

rosette (n) - ரோஜா வடிவத்‌ 
தொங்கல்‌. 

ர௦sin (n) - குங்குலியம்‌. 

05161: (ஈ) - பணிமுறைப்பட்டி 
communal roster (n) - இனச்‌ 
சுழற்சிப்பட்டி (\)- இப்பட்டியல்‌ 
அளி. 

rostrum (n) - சொற்பொழிவு 
மேடை, பேச்சு மேடை. 

08) (8) - இளஞ்சிவப்பான, 
ரோஜாநிற, மிகநம்பிக்கை 
தரும்‌. 

£0( (4) - அழுகு, சிதைவுறு, (1) - 
அழுகுதல்‌, கெடல்‌, தாவர 
நோய்‌, ஆட்டுக்கல்லீரல்‌ நோய்‌ 

019 (ஈ) - பட்டியல்‌, பட்டி. 

10190 (8) - வட்ட இயக்க, சுழல்‌ 
இயக்க. 

Rotary Club - சுழற்கழகம்‌. 


rotate 


552 


round 


rotate (9) - சுழல்‌. otation (ஈ) - 
சுழற்சி. 

rotation of crops - பயிற்சுழற்சி. 
rotation of the earth - 
புவிச்சுழற்சி. 10180 motion - 
சுழல்‌ இயக்கம்‌. 

016 () - நெட்டுரு மனப்பாடம்‌. 
rote-learing - மனப்பாடக்‌ 
கற்றல்‌. 

ர௦tor (1) - சுழல்‌ பகுதி (எந்திரம்‌) 

rotten (a) - அழுகிய (மூட்டை) 
ஒழுக்கஞ்சிதைந்த, மிகக்‌ 
கெட்ட. rottenly (adv). 

ரotter (n) - உருப்படாதவன்‌. 

ஈ£பாப (2) - வட்டமான, உருண்டை 
யான. 

ர௦பஏe (ஈ) - கன்னம்‌ பூசும்‌ செஞ்‌ 
சாயம்‌ (9) - இச்சாயம்‌ பூசு. 

00 (8) - சொரசொரப்பான, 
கரடுமுரடான, பண்பாடற்ற, 
தோராய, கடுமையான, நல 
மற்ற. oughly (80) - முரட்டுத்‌ 
தனமாக, தோராயமாக. (% 
smooth). rough and tumble - 
ஒழுங்கற்ற, கட்டுப்பாடில்லாத 
(சண்டை). rough*and ready - 
வேலை முடியாவிட்டாலும்‌ 
பயன்படுத்தக்‌ கூடிய. 

rough house - வன்தொல்லை, 
1.1 ப0- £ப்பேறு.[. 160%- கயவன்‌, 
வன்முறையாளன்‌. எண்ணெய்‌ 
தோண்டுமிடப்‌ பணியாள்‌. 
£.றகper - சொர சொரப்புத்தாள்‌, 
பயன்படுத்திய ஒருப்பக்கத்‌ 
தாள்‌. [016 - இருத்தாக்‌ குறிப்பு. 
£. sketch - திருத்தாப்படம்‌. 
£. 00097 - இருத்தல்‌ உள்ள படி 
£. Cast - கரட்டுக்‌ காரை (கட்டிட 
வெளிப்புறம்‌). 


rough (adv) - காட்டுத்தனமுள்ள. 
சினமுறு. 

£௦ய0 (ஈ) - குழிப்பந்தாட்டப்‌ 
பகுதி. ஓ. 18/88, இருந்தாப்‌ 
படம்‌, வன்முறையாளன்‌. 

rough (4) - வசதியின்றி வாழ்‌ 
roughen (4) - சொரசொரப்‌ 
பாக்கு. ர0ughage (0) - சக்கைப்‌ 
பொருள்‌ (செரிக்க உதவுவது). 

rough-hewn (a) - நன்கு 
வடிக்கப்படாத (சிலை). 

rough-shod (adv) - அரைகுறை 
யாகவிட்ட, முரட்டுத்‌ தனமான. 

ர௦பிette (1) - சூதாட்டம்‌ (பந்து 
அல்லது குண்டு குழியில்‌ 
விழுதல்‌]. 

ர௦பாப்‌ (8) - வட்டமான, நிறை 
வான, முழு. ௮ [0பா0 0028 - 
12. in roung figures - முழு 
எண்காணல்‌. ர௦undish (௮) - 
வட்டமான. ௦பndly (adv) - 
அற, முழுமையாக. [0பா0 
bracket - வட்ட அடைப்புக்‌ 
குறி, தனி நிலை மொழி 
அடைப்புக்‌ குறிகள்‌. 

round-eyed (a) - அகன்ற விழிகள்‌ 
உள்ள (வியப்பு) ர0und-head 
(॥) - நாடாளுமன்ற ஆதார 
வாளர்‌. ர௦பாப ர0bi॥ - கூட்டுக்‌ 
கையெழுத்து மனு. [0பா0 
ble - வட்டமேசை (மாநாடு) 
ரபா-tரற - சுற்றுப்பயணம்‌. 

ரபா (804) - வேறுபட்ட திசை 
யில்‌, முழுச்சுற்றை முடிக்கும்‌, 
சுற்றளவை அளக்கும்‌, சுற்று 
முறையில்‌ நீண்ட வழி. குறிப்‌ 
பிட்ட. 


rouid 


553 


rubberize 


பாப்‌ (ஈ) - சுற்று, அன்றாட 
முறை, நிலைகைத்தட்டல்‌, 
பார்வையிடல்‌. 

ரபா (ரep) - சுற்றி, தோராய. 

ர௦யா (4) - வட்டமிடு, சுற்றிவர, 
முடி, தேய்த்துக்குறை, ஒரிடத்‌ 
இல்‌ சேர்‌, £௦பா-பற (ற) - 
ஓரிடத்தில்‌ கூடுதல்‌, கருத்துச்‌ 
சுருக்கம்‌. 

பாப abou (8) - சுற்றி வளைத்து. 

round-about, merry-go-round 
(n) சுழல்‌ இராட்டினம்‌, 
போக்குவரத்து வட்டம்‌. 

ராப! (॥) - வட்ட அடையாளக்‌ 
குறி (வானூர்தி). 

roundelay (n) - கும்மி, கோலாட்‌ 
டம்‌, இதற்குரிய பாடல்‌. 

rounders (0) - இருவர்‌ ஆட்டம்‌ 
(மட்டை, பந்து). 

roundsman, men (0) - வணிகர்‌ 
வேலையாள்‌ (வாடிக்கையாள 
ருக்குப்‌ பொருள்‌ வழங்கு 
பவர்‌) 

rouse (v) - இளறு, தூண்டு, 
எழுப்பு.ஓ. ௮rouse. rousing 
(8) - எழுச்சியுள்ளவர்கள்‌, 
வீறுள்ள, ஊக்கமளிக்கும்‌. 

route (0) - வழி. (9) - குறிப்பிட்‌... 
வழியில்‌ செல்‌. [0016 map - 
வழிகாட்டும்‌ படம்‌. [0ப16 
சான்‌ - நீள்‌ அணிவகுப்பு. 

routine (n) - அன்றாட வழக்கம்‌, 
முறை. (8) - வழக்கமான, அன்‌ 
றாட routinely (adv) .routine 
07% (0) - அன்றாடவேலை. 

rove (4) - கற்றித்திரி, ஒருஇசையில்‌ 
பார்‌ roving commission - 
அலைந்து அலுவல்‌ பார்க்கும்‌ 
ஆணையம்‌. 70467 (1) - இர்பவர்‌. 


£0W (0) - வரிசை, படகுச்சுற்றுலா 
(9) - படகு வலி. 

ரா (1) படகு வலிப்பவர்‌. ஓ. 
roarsman. rowing boat - 
வலிப்புப்படகு. 

08 (1) - அமளி, கூச்சல்‌, வாய்ச்‌ 
சண்டை, தட்டுதல்‌ (4) - வாய்ச்‌ 
சண்டையிடு. 

rowdy (a) - இரைச்சலுள்ள, 
ஒழுங்கற்ற (॥) - போக்கிரி. 

rowlock (7) - துடுப்புதாங்குபிடி. 
ஓ. thole. 

02! (9) - அரசருக்குரிய, பெரு 
மித(1) - தாள்‌ அளவு (25 X20", 
அரசர்‌ குடும்பத்தினர்‌. ரyalist 
(॥) - அரசர்‌ கட்சி ஆத ரவாளர்‌. 
royally (adv). 

ர0yal blue - ஆழ்‌ ஒளிர்ந்த நீலம்‌. 

Royal Commission - அரசர்‌ 
ஆணையம்‌. ர௦yal highness - 
மேத்கு அரசர்‌, அரசி. r0yal jelly 
* அரச இழுது. 

royalty (n) - அரசாண்மையர்‌, 
உரிமை(ப்பங்கு)த்‌ தொகை. 

ஈயம்‌ (4)- தேய்‌, துடை. () - தேய்த்‌ 
தல்‌, இன்னல்‌, 

ரப - ரப்பர்‌, நொதுமம்‌, 
அழிப்பான்‌. 


rubber (n) - நீர்ப்புகா உறை 
(புதைமிதி) 
rubberize (2) - ரப்பர்‌ சேர்‌, பூசு 


rubbery (a) - ரப்பர்‌ போன்று. 
rubber band - நீட்சி வளை 
யம்‌. rubber 00005 - கருத்‌ 
தடைப்பொருள்கள்‌. [ப006£ 
plant - மரப்பால்‌ தாவரம்‌. £பம்‌- 
ter stamp - முத்திரைப்‌ பொறி, 
உடன்‌ஒப்புதல்‌ அளிப்பவர்‌. 
rubber-stamp (v) - ஆரா 
யாமல்‌ உடன்‌ ஒப்புதல்‌ அளி. 


rubber 


554 


rumour 


rubber (n) - மும்முறை ஆட்டம்‌ 
(ஒட்டு). 

rubber-neck (4) - உற்றுப்பார்‌() 
- உற்றுப்பார்ப்பவர்‌. 

ஈயறbih (1) - குப்பை, பயனற்ற 
கருத்துகள்‌. 

rubric (n) - தலைப்பு. 

ரயby (॥) - சிவப்புக்கல்‌. ரபமy- 
wedding - 4 ஆவது ஆண்டுத்‌ 
இரு மண விழா. 

£ப01 (0) - பொதுமக்கள்‌, தேவை 
யில்லா மடிப்பு (துணி) (9) - 
மடிப்பு விழு, சுருங்கு. 

ரபcCk$ack - சுமப்புப்பை, முது 
குப்பை, ஒ. knapsack , back- 
pack, haversack. 

ruckus (nN) - அமளி. 

ructions (n) - சீற்ற எதிர்ப்பு. 

0091 (௩) - சுக்கான்‌. 

ரப்பி) (8) - சிவந்த (கன்னங்கள்‌) 

£ய06 (8) - நாகரிகமற்ற, முரட்டுத்‌ 
தனமான. இழிவான வன்முறை. 
rudely (adv) (x gentle) rude- 
ness (n). 

rudiment (0) - அடிப்படைகள்‌, 
முதிர்ச்சியடையா நிலை, 
பயனற்ற உறுப்பு. 

rudimentary (a) - முதிர்ச்சி 
டையா, தொடக்க, அடிப்படை. 

ரய (4) - வருந்து (1) - பசுமை 
மாறாக்‌ குற்றுமரம்‌. பீப! (8). 

பரி (0) - கழுத்துச்சிறகு, கழுத்தணி 
(4)- துருப்புச்சீட்டு போடு. 

ரயி ()- முரடன்‌, கொடியவன்‌. 

£்ரரி€ (6) - சுருக்கம்‌ உண்டாகச்‌ 
செய்‌, கலக்கு, குழப்பு. (1) - 
குழப்பம்‌, £ப9 (॥) - கம்பளம்‌, 
விரிப்பு, தரைப்பாய்‌. 


Rugby football - ரக்பி கால்‌ 
பந்தாட்டம்‌. 

Rugby league - ரக்பி குழு. 
அணி 

Rugby union - ரக்பி கழகம்‌ 

rugged (8) - கரடுமுரடாண, 
சிதைந்த, வலுவான, நாகரிசு 
மற்ற, ruggedly (adv). 

ரபஏஏer (1) - ரக்பி கால்பந்து. 

ஈர (॥) - அழிவு, சிதைவு (6) - 
அழி, சிதை [ப110ப5 (8) 

ஙி (1) - விதி, சட்டம்‌, ஆட்சி, வரி 
ஒழுங்கு, வரைகோல்‌ (v) - 
ஆட்சிசெய்‌, விதிசெய்‌, கோடு 
வரை. 

foot-rule - அடிவரைகோல்‌. ப 
- ஆட்சியாளர்‌, வரைகோல்‌. 
£யிா0 (5) - தீர்ப்பு (தலைவர்‌) 
கோடுபோடுதல்‌ (8) ஆட்சி 
செய்யும்‌. 

ரபா (1) - வெல்லச்‌ சாராயம்‌. 

rumble (4) - உறுமு, கடகட என்று 
முழங்கு. (1) - உறுமல்‌, முழக்‌ 
கம. 

ரபாக! (॥) - அசைபோடும்‌ 
விலங்கு - பக. uminate (9) - 
அசைபோடு. 

rummage (n) - கலைத்துப்‌ 
போட்டுத்தேடு (1) - கலைத்துப்‌ 
போட்டுத்‌ தேடுதல்‌, பல்பொருள்‌ 
தொகுதி. mage. sale - 
பல்பொருள்‌ தொகுதி விற்‌ 
பனை (உதவி நிகழ்ச்சி). 

ற (8) - வியப்பூட்டும்‌ (1) - 
ஒருவகைச்சீட்டாட்டம்‌. 

ரயற௦பா () - புரளி, அம்பல்‌ 
செய்தல்‌ (4) - புரளிகளப்பு. 
பாபா (8) - புரளியான. 


ஈழ (1) - விலங்குபின்மட்டை, 
பறவை வால்‌ முனை. பறற 
$£eak - பின்மட்டை மாட்டுக்‌ 
கறி, எச்சம்‌. 

ஈழ (0) - மடிப்பு, சுருக்கம்‌ (4) 
- மடிப்புண்டாக்கு. 

ரபா (4) - ஓடு, பரவு, உருகு, 
நடத்து, ௧௪(7) - ஓட்டம்‌, ஓடிய 
தொலை, நெருக்கடி, ஆட்டம்‌. 

rn about (nN) - சிறிய ஊர்தி. £பா 
way (0) - வானூர்தி ஒடுந்‌ 
தளம்‌, வழி. [பா-0௦8 (0) - 
இயங்காமை, நடக்காமை, விரி 
வான பகுப்பு. 1ப802(6 (nN) - 
போக்கிரி, வாயச்சண்டை, 
நிகழ்ச்சிக்கு முந்திய காலம்‌. 
£பா-0ர (0) - கூடுதல்‌ ஓட்டம்‌ 
(இழுபறியை முடிவு செய்ய) 

run-through (n) - மதிப்புரை, 
கருத்துச்சுருக்கம்‌, ஒத்திகை[பா- 
பற- ஓட்டம்‌. 

ரபார (0) - ஏணிப்படி, குறுக்கு. 

ஈயா (॥) - ஒடுபவர்‌, ஒட்டக்‌ 
காரர்‌. தூதுவர்‌, செய்தி 
கொண்டுசெல்பவர்‌, உருளை 
படர்‌ கொடி. ங்றாசாஃ-பற - 
இரண்டாம்‌ நிலை பெற்றவர்‌ ( 
x winner - up) 

rupée (n) - உரூபாய்‌. 

ruptபாe (॥) - பிளவு, முறிதல்‌, 
தெறித்தல்‌, கிழிப்பு (4) - பிள, 
முறி, தெறி. 

ரபாக! (8) - ஊரக. ரபா! area - 
ஊரகப்பகுதி.ஒ. ரபstic (% மா 
ban) rural delivery - ஊரக 
அஞ்சல்‌ கொடுபாடு. £பா௮! 0௦- 
velopment - ஊரக வளர்ச்சி. 

ruse (n) - தந்திரம்‌. 


955 rut 


£ப5ர்‌ (Y) - விரைந்து செல்‌, படபட 
என்று செய்‌, தாக்கு, பிடி, 
அதிகக்‌ கட்டணம்‌ வாங்கு, (0) - 
விரைந்து செல்லுகை, பாய்‌ 
தல்‌, அலைமோதும்‌ கூட்டம்‌, 
சட்டென்று தேவை உண்‌ 
டாதல்‌ [ப$॥65 (॥) - திரைப்‌ 

- பூடத்தின்முதல்‌ பதிவு (தொகுப்‌ 
பதற்கு முன்‌), சதுப்புநிலத்‌ 
தாவரம்‌, 

rushhour (n) - நெருக்கடி நேரம்‌. 

ர5% (1) - வறுக்கி. 

£ப596( (8) - பழுப்புநிற(ம்‌). 

[ப (0) - துரு, பழுப்புநிறம்‌ (4) - 
துருப்பிடி. rusty (a) - rust- 
proof (8) - துருப்பிடிக்காத. 

ர்ப500 (8) - ஊரகம்‌ சார்‌, கிராமப்‌ 
புற, நாட்டுப்புற ஓ. ஈயா. பண்‌ 
படா. 1514௦ (0) - பட்டிக்காட்‌ 
டின்‌. ரustically (adv). rusticity 
(॥)- பட்டிக்காட்டுப்பண்பு. 

rusticate (v) - பல்கலைக்‌ 
கழகத்திலிருந்து வெளித்தள்ளு 
(தண்டனை), நாட்டுப்புறத்தில்‌ 
தங்கிவாழ்‌; குறுகிய அறிவிப்‌ 
பில்‌ வழங்கு. 

rustle (4) - சலசல என்று ஒலிசெய்‌ 
(0) - சலசல ஒலி. ரபா (1) - 
சலசல்‌ஒலி, கால்நடைத்திருட்டு. 

rustler (0) - கால்நடைத்திருடன்‌ 
(குதிரை) 

ரபர்‌ (0) - வண்டித்தடம்‌, பள்ளம்‌, 
பருவவேட்கை (9) - பள்ளங்க 
ளால்‌ குறி, பருவ வேட்கை 
ஏற்படு. 


ruth 


556 


sadden 


ruth (0) - இரக்கம்‌, uthless (a) - 
இரக்கமற்ற, கொடிய £ப- 
lessness (n) - இரக்க 
மின்மை. ruthlessly (adv). 

ரe (0) - கம்பு போன்ற கூலம்‌. 

௫௦4 (ஈ) - குடியானவர்‌, உழவர்‌ 
ryotwari areas - அரசுக்குடி 
நில உரிமையாளர்‌. [.18॥0 - 
அரசுக்‌ குடிநிலம்‌[.॥801- அரசுக்‌ 
குடிப்பகுதிகள்‌. 

£. tenure - அரசுக்‌ குடிஉரிமை 
முறை. 

ர. vரlage - அரசுக்குடி ஊர்‌. 
r.village service charges - 
அரசுக்‌ குடிமுறை ஊர்ப்பணியா 
ளர்‌ செலவுகள்‌. 


S 

sabbath (n) - புண்ணிய நாள்‌, 
வார ஓய்வு நாள்‌ (கிறித்துவர்‌ 
களுக்கு ஞாயிறு, யூதர்களுக்குச்‌ 
சனி, முகமதியர்க்கு வெள்ளி). 

sable (1) - சிறிய ஆர்க்டிக்பகுதி 
பாலூட்டி. இதன்‌ மயிர்‌ மதிப்பு 
மிக்கது. (௮) - கரிய, துயர்மிக்க. 

88001 (nN) - மதியடிக்கட்டை. 

sabotage (8) - அழிவு வேலை 
(4) - அழிவு வேலை செய்‌. 

saboteur (n) - அழிவு வேலை 
செய்பவர்‌. 

sabre (n) - கொடுவாள்‌, பட்டாக்‌ 
கத்தி (4) - வாளினால்‌ வெட்டு. 

sabre - rattling (0) - மிரட்டல்‌ 
முயற்சி. 

sac (Nn) - பை. 


saccharin (n) - செயற்கை 
இனிப்பு. 


* sacciform (8) - பை வடிவமுள்ள. 


sacerdotal (a) -.தருமாருக்குரிய, 
ஆயருக்குரிய. 

sachet (n) - பை, பொட்டலம்‌. 

sack (ரி) - கோணிப்பை, சாக்கு, 
மூட்டை, தளர்ச்சியான சட்டை, 
அழித்தல்‌. 

sackful (1) - கோணிப்பை அளவு. 
sack (4) - வேலையிலிருந்து 
நீக்கு, சுடு, திருடு, கொள்ளையடி. 

8901-1806 (n) - கோணிப்பை 


ஓட்டம்‌. 
sacrament (ஈ) - சமயவினை 
(கடவுள்‌ அருள்பெற). 


sacramental (a) - சமயவினை 
சா. 

sacred (9) - புனித, தூய 880160 
thread - பூணூல்‌. 

sacred bull - நந்தி. Sacredly 
(adv) 

sacrifice (n) - தியாகம்‌, தன்‌ 
மறுப்பு. (4) - தியாகம்‌ செய்‌. 
sacrificial (a) 

sacrilege (n) - 8ட்டுப்படுத்தல்‌, 
தெய்வ நிந்தனை, பழிச்செயல்‌. 

sacrilegious (a) 

sacrist, sacristan (ஈ) - கோயில்‌ 
மணியக்காரர்‌. 

sacrosanct (௦) - மாற்ற இயலாத. 

sacrum (ற) - திரிகம்‌, முது 
கெலும்பு, மூவகம்‌ 

590 (8) - வருத்தமுள்ள, துயருள்ள, 
பழிக்குரிய, வருந்தற்குரிய. 

580061 (4) வருத்தமுறச்செய்‌. 
sadly (adv). 


Saddle 


557 


5addle (॥) சேணம்‌, மேட்டு நில 
முகடு. (4) சேணம்பூட்டு, 
தடங்கல்‌ அணி. 

$630161 (0) - சேணம்‌ பூட்டுபவர்‌ 

saddlery (n) - சேணத்தொழிலகம்‌. 

saddle - bag (n) - சேணப்பை. 

saddle sore (a) - சேணப்‌ 
புண்ணுள்ள. 

saddle - stitching (n) - ஒட்டுத்‌ 
தையல்‌. 

Sadism (1) - துன்புறுத்தி இன்பம 
டைதல்‌ 

sadist. (n) - துன்புறுத்தி இன்ப 
மடை பவர்‌. 

5916 (8) - பாதுகாப்புள்ள, நம்ப 
கமான, எச்சரிக்கையுள்ள. 

safe (1) - இருப்புப்பெட்டி. 

safety (n) - பாதுகாப்பு. 

safe conduct - பாதுகாப்பு 
நடத்தை. 

5. deposit - பாதுகாப்பறை. 

$, house - பாதுகாப்பில்லம்‌. 5. 
061100 - பாதுகாப்புக்காலம்‌ 
(உடலுறவு). 

8. breaker - இருப்புப்பெட்டிக்‌ 
கள்ளன்‌. 

safeguard (n) - பாதுகாப்பு. (V) - 
பாதுகாப்பு அளி. 

safety belt (0) - பாதுகாப்புப்‌ பட்‌ 
டை, வளையம்‌. 82160 catch 
- பாதுகரப்புக்கருவியமைப்பு. 

5. பொர - தீப்பிடிக்காத்திரை 5. 
18௱ர - காப்பு விளக்கு. 

s. match (n) - காப்புத்தீக்குச்சி 5. 
று - ஊக்கு 

s. valve - காப்புத்தடுக்கிதழ்‌. 


36 


safflower (n) - குங்குமப்பூ. 

saffron (n) - மஞ்சள்‌, குங்குமம்‌. 
1 (8) - மஞ்சள்‌ நிறம்‌. 

5௮9 (4) - தொய்வடை, தளர்‌, 
சோர்‌. (71) - தொய்வு. 

$808 (1) - வீரகாவியம்‌, நெடுங்‌ 
கதை, 

sagacious (a) - அறிவுக்கூர்மை 
யுள்ள. 

sagacity (n) - அறிவுக்கூர்மை. 
sagaciously (adv). 

$806 () - அறிவாளி, பூண்டு 
வகை. 

Saggittarius (n) - தனுஇராசி, 
வில்‌ வீடு. 

$800 (1) - சவ்வரிசி. 

$i! (ஈ) - கப்பல்பாய்‌, கடற்‌ 
பயணம்‌ (9) - கப்பலில்‌ பயணம்‌ 
செய்‌, கப்பலைச்செலுத்து. 

sailor (றி - கப்பல்‌ஒட்டி. 

5 (॥) - நாயனார்‌, ஆழ்வார்‌. 
saintly (adv) Saint's Day - 
நாயனார்‌ நாள்‌. 58111400௦0 (n) 
துறவுநிலை. 

sake (॥) - காரணம்‌, காரியம்‌, 
நோக்கம்‌. for the sake of - 
பொருட்டு. 

salad (n) - பச்சடி. 

salamander (n) - உடும்பு வகை 
விலங்கு. 

salammoniac (n) - நவச்சாரம்‌. 

Salary (n) - சம்பளம்‌, ஊதி 
யம்‌. $8121160 (a) ஊதியம்‌ 
பெறும்‌. 


sale 


$916 (ஈ) - விற்றல்‌, விற்பனை. 

sales room - விற்பனை அறை. 
5ales-clerk - விற்பனை உதவி 
யாளர்‌. 88168 department - 
விற்ப்னைத்துறை. 

5./௮ர - விற்பனையாளர்‌. 8.51 
- விற்பனைத்திறன்‌. 

$.8[10 - விற்பனை வரவுச்சீட்டு. 
$,18/1 - விற்பனைஉயர்வுப்பேச்சு. 

5.12% - விற்பனை வரி. 

salient (a) - சிறப்புள்ள, முனைப்‌ 
பான, புறத்தே நோக்கியுள்ள 
(கோணம்‌). (॥) - புறநோக்கு 
கோணம்‌, படை. முன்பகுதி. 

saliferous (8) - உப்புமிக்க. 

saline (a) - உப்பான, உப்புகலந்த 

salinity (n) - உப்புத்தன்மை. 

saliva (n) - உமிழ்நீர்‌. Salivary 
01௮105 - உமிழ்நீர்ச்சுரப்பி. 

salivate (4) - உமிழ்நீர்‌ உண்டாக்கு. 

low (2) - மஞ்சளான, வெளிறிய. 

sally (0) - சடுதித்தாக்கு, சடுதிப்‌ 
பயணம்‌, நகைத்திறம்‌. (9) - சட்‌ 
டெனத்தாக்கு, புறப்படு. 

$almழா (0) - மீன்வகை. 

5௮101 (ஈ) - வரவேற்பறை, நிலை 
யம்‌, பெருமக்கள்‌ கூட்டம்‌. 

saloon (0) - கூடம்‌, கப்பலறை, 
தொடர்வண்டிப்பெட்டி. 

salt (1) - உப்பு, சுவை, காரம்‌. (8) 
- ப்பான. (4) உப்பிடு, 
உப்பிட்டு உலர்த்து. 581(-16105' 
- உப்பளம்‌. 

5.8 - உப்புப்பாத்தி. 5.fஅactory 
- உப்புத்‌ தொழிற்சாலை. 

$.115( - உப்புத்துறைப்பணியர்ளர்‌ 
பட்டியல்‌. 

salter (n) - உப்புவணிகர்‌.. 


558 


sanatorium 


saltern (n) - உப்பளம்‌. 
saltigrade (8) - துள்ளும்‌ கால 
மைப்புள்ள. (சிலந்தி). 
saltpetre (n) - வெடியுப்பு. 
salubrious (a) - உடல்நலத்திற்‌ 
கேற்ற. 5௮பbri்‌ty (1). 
salutary (8) - நன்மைதரும்‌... 
salutation .(n) - வணக்கமொழி, 
வணக்கச்சைகை அடையாளம்‌. 
salutory (a) 
salute (\) - வணக்கம்‌ தெரிவி. (0) 
- வணக்கம்‌. 
salvage (n) - அழிவிலிருந்து 
காப்பாற்றுதல்‌. அவ்வாறு காப்‌ 
பாற்றிய பொருள்‌. 581407 (0) - 
அழிவிலிருந்து காப்பாற்றுபவர்‌. 
salvarsan (n) - மேகநோய்‌ மருந்து 
வகை. 
salvation (n) - அருள்மீட்பு, 
வீடுபேறு, பேரின்பம்‌. 
salve (n) - வலிதணிக்கும்‌ 
மருந்து. 
salver (n) - தாம்பானம்‌, தட்டு. 
salvo (n) - பல பீரங்ககளை 
ஒன்றாகச்சுடுதல்‌, ஆர்ப்பரிப்பு, 
' கைக்கொட்டு. 
Samaritan (n) - உற்றுழிஉதவும்‌ 
அமைப்பு, உற்றுழிஉதவுபவர்‌. 
same (a,pron) - ஒரே 
மாதிரியான, முன்கூறப்பட்ட. 
sameness (n). 
58059 (ஈ) - காரத்தின்பண்டம்‌. 
கறக (1) - படகு (னா). 
sample (n) - மாதிரி (4) - மாதிரி 
எடு. 
காறி (ஈ) - மாதிரிப்பின்னல்‌ 
வேலை. 
sanatorium (n) - உடல்நலப்‌. 
பேணகம்‌. 


sanctify 


559 


sarcophagous 


sanctify (v) - தெய்வீகத்தன்மை 
பெறச்செய்‌. 5810110240 (n) - 
தெய்வீகத்தன்மை பெறச்செய்‌ 
தல்‌. 

sanctimonious (8) - மிகு 
மதிப்புக்‌ காட்டுகின்ற. 

sanctimony (1) - மிகு மதிப்புக்‌ 
காட்டல்‌. 

sanction (n) - இசைவாணை, 


தடைநடவடிக்கை, விலக்கு 
காரணம்‌. (4) இசைவளி, 
தடைவிதி, 


sanctity (0) - தெய்வீகத்தன்மை, 
திருவருள்‌. 

sanctuary (n) - புனித இடம்‌ 
(கோயில்‌). புகடலிடம்‌. 

$anctum (ஈ) - புனித இடம்‌. 
அமைதியிடம்‌, கருவறை. 

$n () - மணல்‌. 8805 (ற) - 
மணற்பரப்பு. 

$y (8) - மணற்பாங்கான. 

sa ()) - மிதியடி, செருப்பு வகை. 

$l (ஈ) - சந்தனம்‌. 8804!- 
14000 () - சந்தனக்கட்டை. 

sandal-wood powder - சந்த 
மரத்தூள்‌. 5andal-wood oil - 
சந்தனத்தைலம்‌. 

sandbag (n) - மணல்மூட்டை 

sandbar (ஈ) - கடற்கரை, மணல்‌ 
கரை 

sand-biind (2) - மங்கிய பார்வை 
யுள்ள. 

sand-dune (0) - மணல்மேடு. 

sand-fly (0) - மணல்‌ ஈ. 

sand-glass (0) - மணல்‌ வட்டில்‌. 

sand-paper (ஈ) - தேய்ப்புத்தாள்‌ 

sand-pit (1) - மணற்குழி. 


sand-storm (0) - மணற்புயல்‌. 

sand-sluice (n) - மணல்வாரி 
மதகு. 

sand-stone (n) - மணற்கல்‌. 

sandwich (n) - இடையீட்டுப்‌ 
பொருள்‌. 

sandwich course (n) - இடை 
யீட்டுப்படிப்பு. 

5816 (8) - தெளிந்த அறிவுநிலை 
யுள்ள. () insane). 

sang-froid (n) - இடரிலும்‌ 
அமைதி, 

யரர (8) - குருதிவெறியுள்ள. 

8810 ப/ர்‌6 (8) - குருதிச்‌ சிவப்‌ 
புள்ள, நம்பிக்கை நிறைந்த. 

sanitary (8) - துப்புரவான. $311- 
tation (0) - துப்புரவு. 

sanitary arrangements - துப்பு ரவு 
ஏற்பாடுகள்‌. 

sanity (n) - நல்லறிவு நிலை. 

$n (॥) - இல்லாத. 

$80 (1) - சாறு, ஆற்றல்‌, எழுச்சி. 
081-580 -கண்ணறைச்சாறு . 

sappy (a) sap (4) - வலுவிழ. 

$801000 - சர்ற்றுக்கட்டை.. 
520690 - அரைக்கிறுக்கள்‌. 

sapient (a) - அறிவுள்ள. 

sapling (n) - கன்று, 

sapphire (n) - நீலமணிக்கல்‌. 

saprophyte (n) - சாறுண்ணி 
(தாவரம்‌) saprophytic (8). 

Sarcasm (1) - ஏளனம்‌, பழிப்பு. 
sarcastic (a) . 

sarcophagous (n) - கல்சவப்‌ 
பெட்டி. 


Sardar 


560 


Savant 


Sardar (nN) - தலைவர்‌. சர்தார்‌ 
வேதரத்தினம்‌ 

$910106 (n) - சிறுமீன்‌ வகை. 

sardonic (a) - ஏளனமான, 
செயற்கையான (சிரிப்பு). 

$911 () - சேலை, புடவை. 

sarishtadar (ஈ) - பணியாளர்‌ 
முதல்வர்‌. 

sarsaparilla (nN) - நன்னாரி. 

$aாt௦ria| (8) - தையல்சார்ந்த. 

sash (n) - அரைப்பட்டிகை, 
கச்சை, பலகணிக்கண்ணாடிச்‌ 
சட்டம. 

sash-window - கண்ணாடிச்‌ 
சட்டப்‌ பலகணி. 

Satan (n) - சைத்தான்‌, தீயவன்‌. 
satanic (a) . 

satchel (ஈ) - புத்தகப்பை, 
தொங்குபை (மாணவர்‌) 

89160 (8) - தெவிட்டும்‌. 

satellite (ஈ) - நிலா, துணைக்‌ 
கோள்‌. Satellite state -துணை 
நாடு. 

satiate (4) - தெவிட்டச்செய்‌. (% 
insatiate). 

satiatble (a) satiety (n) - 
தெவிட்டல்‌. 

satin (0) - பட்டுத்துணி. 

satin-wood -. மென்மரம்‌ (அறை 
கலன்‌ செய்ய). 

satire (n) - வசையுரை, அங்கதம்‌. 

satirical (a) satirize (ம) - 
வசைபாடு. 

satisfy (4) - உளதிறைவுகொள்‌. 
satisfaction (௭) - உளநிறைவு. 

satsfactory (a) - நிறைவுள்ள. 


saturate (4) - நிறைவாக்கு. $91ப- 
ation (1) - நிறைவாக்கல்‌. 

saturated colour - நிறைவுறு 
நிறம்‌. 

saturated solution (n) - நிறைவுறு 
கரைசல்‌ (X பnsaturated) 

Saturday (n) - சனிக்கிழமை. 

$atuாnalia (॥) - களியாட்ட விழா. 

saturn (0) - சனி. 

saturnine (8) - இருண்ட, வருத்த 
முளள. 

satyr (n) - குதிரைமுகக்‌ கூளி, 
களிமகன்‌ 

sauce (6) - ஈவைக்கூட்டு, 
துடுக்கு, குறும்பு. (4) - சுவை 
சேர்‌, மரியாதைக்குறைவாய்‌ 
நட. 

sauce-boat. - 
கூட்டுக்கலம்‌. 

5906-02 - வேகும்கலம்‌. 

saucer (ஈ) - தட்டு, flying sau- 
௦8 - பறக்குந்தட்டு. 

$கuCy (8) - தூடுக்கு நடத்தை 
யுள்ள. 

$யாீer (0) - உலாவு, மெல்ல நட. 
(1) - உலாவுதல்‌. 5௮unterer (0) 
- உலாவுபவர்‌. 

கயா (ஈ) - பல்லி இன உயிர்‌. 

sausage (0) - காரப்‌ பணியாரம்‌. 

savage (a) - கொடிய, நாகரி 
ற்ற. (7) - காட்டுமிராண்டி. (9) 
- கடுமையாசத்தாக்கு. 

savagery (ஈ) - காட்டுமிராண்டித்‌ 
தன்மை. 

savannah (௫) - புல்‌ சமவெளி. 

savant (Nn) - சுற்றறிவாளர்‌. 


கூவைக்‌ 


save 


561 


scape-grace 


save (4)- காப்பாற்று, பாதுகாவல்‌ 
செய்‌, சேமித்துவை. $81/110'5 
9000பா( - சேமிப்புக்கணக்கு., 
saving's bank - சேமிப்பு 
வங்கி. 


591/10ப£ (0) - மீட்பர்‌, காப்பவர்‌. , 


the Saviour - 
பெருமான்‌. 

savoir-faire (n) - சமூக நாகரிக 
நடத்தை. 

savour (0) - சுவை, மணம்‌, காரம்‌. 

savoury (0) - காரத்‌ இன்பண்டம்‌. 
(X sweet). 

savour (9) * சுவைத்து மகிழ்‌ . 

Savoy (0) - முட்டைக்கோசுவகை. 

594 (9) - வளால்‌ அறு. (1) - வாள்‌; 
பழமொழி. 884-0ப51 - மரத்‌ 
தூள்‌. 584 horse - மரஅறுப்புச்‌ 
சட்டம்‌. 888: - மரம்‌ 
அறுக்கும்‌ ஆலை. 

$அyiாஏ (॥) - பழமொழி. பா. 
proverb. 

$ay-50 (॥) - சான்றிலாக்‌ கூற்று, 
அனுமதி, முடிவு செய்யும்‌ 
ஆற்றல்‌. 

8090 () - பொருக்கு (புண்‌), 
சொறி, போராட்டத்தில்‌ சேராதவர்‌. 
scabby (a) 

scabbard (7) - வாளுறை. 

scabies (n) - சொறி நோய்‌. 

scabious (a) - சொறிபிடித்த. 

scaffold (n) - தூக்குமேடை, 
சாரம்‌. (9) - சாரம்‌ கட்டு. 50914 
folding (n) - சாரம்‌. 

Scalar (nN) - அளவுப்பண்பு ஒ 
vector 


இயேசு 


‘scalpel 


$d (9) - சுடச்செய்‌, கொதிக்‌ 
கவை (பால்‌), கொதிநீரால்‌ 
துலக்கு. (71) - சுட்ட தோல்‌ புண்‌. 
scalding (a) . scald-head (n) 
- பொடுகு. 

$e () - செதில்‌, அளவுகோல்‌, 
படிவு, தராசு. (\) - செடல்‌ நீக்கு, 
உதிர்‌, உயர்த்து, குறை, ஏறு, 
எடையிடு. 

scalene (8) - பக்கங்கள்‌ ஒத்திராத 
(முக்கோணம்‌). 

scalp (1) - உச்சந்தலை, திலைத்‌ 
தோல்பகுதி, (4) - தலைத்தோல்‌ 


உரி. 
(n) - 
அறுவைக்‌ கத்தி. 
scalper (n) - சிற்பம்‌ செதுக்கும்‌ 
உளி. 
$C (0) - போக்கிரி, வஞ்சகன்‌. 
(4) - அரைகுறையாக வேலை 
செய்‌. scampish (8). 
scamper (9) - விரைவாக ஒடு. (0) 
- விரைவாக ஓடுதல்‌. 
$C (\) - அலகிடு, ஆராய்‌. 5கோ- 
பிற (0) - அலடடெல்‌, வரியிடல்‌. 
scandal (ஈ) - அவதூறு, அலர்‌ 
உரை, பழி. 
scandalous (a) scandal-mon- 
94 (0) - பழிதூற்றுபவர்‌, தூற்றித்‌ 
இரிபவர்‌. 5081081126 (ம) - 
தூற்று. 
scansion (0) - செய்யுள்‌ அலகடல்‌. 
$தா£ (௮) - குறைவாயுள்ள, 
போதாத. 
scape (n) - தண்டுக்காம்பு. 
scape-goat(n)- பலிகடா, ஏமாளி. 
scape-grace (1) - முரடர்‌. 


மருத்துவர்‌ 


scapula 


562 


scholastic 


5080ப/8 (ஈ) - தோள்பட்டை 
எலும்பு, தோள்பட்டையணி. 
scapular (a). 

5a (॥) - தழும்பு, வடு, வருத்தம்‌ 
(9) - தழும்பு படு, தழும்பு, 
உண்டாகி ஆறு. 

508106 (a) - குறைவாய்‌ உள்ள, 
அருகிய. 

scarcity (n) - குறைவு, அருமை. 
scarcely (adv) - அரிதாக... 

50816 (V) - அச்சுறுத்த, வெருட்டு.. 
scare-monger (n) - கிலி 
பரப்புபவர்‌. 

scare-crow (n} - சோளக்‌ 
கொல்லை பொம்மை, பூச்‌ 
சாண்டி, கண்‌ கழிப்பு உருவம்‌. 

scarf (ஈ) - கழுத்துக்குட்டை, 

ஆப்புருவ 
இணைப்பு. (4) - பொருத்து 
5087-5140 - மென்தோல்‌. 

scarlet (n) - நல்ல சிவப்பு. 
scarlet-fever (ஈ) - நச்சுக்‌ 
காய்ச்சல்‌. 

scathe (v) - சேதப்படுத்து, 
ஊறுபடுத்து. (॥) - சேதம்‌, 
தீங்கு, தேடு காயம்‌. 5cathing - 
புண்படுத்தும்‌ 5091161655 
(ஏ. 

scatter (ம) - தரவு. சிறு, தெளி. 
scatterbrain (n) - கவன 
மற்றவர்‌, தெம்மாடி. 

scavenger (n) - தோட்டி, துப்புர 
வுத்‌ தொழிலாளி. 5C௮Vange (v) 
- தோட்டிவேலை செய்‌ 

scenario (Nn) - நாடக மேடைக்‌ 
குறிப்புகள்‌, திரைப்படக்‌ கதை. 


மேல்துண்டு, 


50606 (ஈ) - காட்சி, தோற்றம்‌. 
scenery (n) - திரை ஒவியம்‌, 
| இயற்கைக்காட்சி. 806110 (8) - 
காட்சிக்குரிய. 
scent (4) - நறுமணமூட்டு, 
மோப்பம்‌ பிடி. (0) - மணம்‌, 
மோப்பம்‌. scented (a) - 
மணமூட்டப்‌ பெற்ற 
sceptic (a) - ஐயுறவான, சமயப்‌ 
பற்றற்ற (1) - ஐயுறவாளர்‌. 
scepticism (n) - ஐயுறவுக்‌ 
கொள்கை. 
sceptre (n) - செங்கோல்‌, ஆட்சி 
sceptred(a). 
schedule (n) - அட்டவணை, 
பட்டியல்‌, பணிநிரல்‌ (4) - அட்ட 
வணையில்‌ சேர்‌, ஏற்பாடு செய்‌. 
scheduled tribe - அட்டவணைக்‌ 
குடியினர்‌. 
schema (n) - படம்‌, குறிப்பீடு. 
schematic (8) - படவடிவ, 
scheme (n) - திட்டம்‌, ஏற்பாடு, 
(9) - இட்டமிடு. 5chemer () - 
திட்‌ டமிடுபவர்‌. 
schism (n) - பிளவு (கட்‌சி,. 
சமயம்‌). Schismatic (8). 
schist (n) - பிளவுப்பாறை. 
schizophrenia - உளப்பிறழ்ச்சி. 
schizo (0)- உளப்பிறழ்ச்சியாளர்‌. 
scholar (n) - மாணவர்‌, படிப்‌ 
பாளி, உதவிச்சம்பளம்‌ பெற்றுப்‌ 
படிப்பவர்‌. Scholarly (adv). 
scholarship (n) - புலமை, 
உதவிச்‌ சம்பளம்‌. 
scholastic (a) - மாணவருக்‌ 
குரிய, கலைப்பள்ளிக்குரிய, 
புலமை மிக்க. 5holasticism 
(॥) - மெய்யறிவியல்‌ கருத்‌ 
துடைமை. 


scholiast 


563 


scom 


scholiast (n} - பழம்பெரும்‌ நூல்‌ 
களுக்குக்‌ குறிப்புரை எழுது 
யவர்‌. 

School (1) - பள்ளி, கலைக்கூடம்‌, 
கல்லூரி, பல்கலைக்கழகம்‌, 
மாணவர்‌ஆசிரியர்குழாம்‌, துறை, 
படிப்பு, பட்டறிவு, கருத்துப்‌ 
புலம்‌. (4) - பயிற்சியளி, கற்பி. 

schooling (1) - கல்வி. 

school age - பள்ளி அகவை. 
8.00 - பள்ளி மாணவன்‌. 
846108 - பள்ளித்‌ தோழன்‌. 
$.08/8 - பள்ளி நாட்கள்‌. 5.911 
* பள்ளி மாணவி. 5.[eaver - 
பள்ளியை விடுபவர்‌. 8.ஈ23 - 
ஆசிரியர்‌. 5.788(67 - ஆசிரியர்‌. 
s.mistress - ஆசிரியை. 
5.teacher - பள்ளி ஆசிரியர்‌. 

school (ஈ) - மீன்‌ கூட்டம்‌. 

schooner (n)- இரட்டைப்‌ பாய்க்‌ 
கப்பல்‌. 

science (0) - அறிவியல்‌, அறிவுத்‌ 
துறை, இறன்‌, செயற்பாடு. 
scientist (1) அறிவியலார்‌. 

scientific attitude - அறிவியல்‌ 
பான்மை. 

scientific method - அறிவியல்‌ 
முறை. 

scimitar (ஈ) - கொடுவாள்‌, உடை 
வாள்‌. 

scintilla (n) - சிறிதளவு. 

scintillate (4) - பொறிவிடு, 
மின்னு, அறிவுடையவனாக இரு. 

5010ஈ (0) - குலக்கொழுந்து, 
ஒட்டு. 


50158015 (1) - கத்திரிக்கோல்‌. 
scissor-wise (a) - எதிரெதிர்‌, 
குறுக்காக. 

sclerosis (n) - இசு கடினமாதல்‌. 

scoff (4) - ஏளனம்‌ செய்‌, அவமதி, 
(॥) - ஏளனம்‌, அவமதிப்பு. 
scoffer (n) - அவமதிப்பவர்‌. 
scoffingly (adv). 

5௦0॥d (\) - இட்டு, குற்றங்கூறு. (7) 
- இட்டு, வசவு. 5C0பing (n) - 
தட்டுதல்‌. 

5000p (॥) - பெரியகரண்டி, செய்தித்‌ 
துணுக்கு, பெரும்‌ ஆதாயம்‌. (9) - 
கரண்டியினால்‌ துளையிடு. 
800006 (1) - குடையும்‌ கருவி. 

scooter, motor scooter (n) - 
விளையாட்டு ஊர்தி 
(குழந்தை), விர்விசைவண்டி. 

scope (1) - வாய்ப்பு, எல்லை. 

800018 (0) - துரிகை. பா. ௦05. 

scorching (4) - வாட்டு, சுடு. 
scorching (a) - வாட்டும்‌. 
scorch-mark (n) - சுடுகுறி. 

scorched earth policy - 
அனைத்தையும்‌ அழிக்கும்‌ 
கொள்கை (போர்‌) 

50016 (1) - இருபது, கெலிப்‌ புப்‌ 
புள்ளி, தேய்வு, பலபல. 50016- 
board - கெலிப்புப்புள்ளிப்‌ 
பலகை. $0016-0210- கெலிப்புப்‌ 
புள்ளி அட்டை. 800167 (n) - 
கெலிப்புப்‌ புள்ளியாளர்‌ 

80016 (4) - புள்ளி எடு, மதிப்‌ 
பெண்‌ பெறு, புள்ளியளி, 
வெட்டு, £று. 

8001 (1) - வெறுப்பு. (4) - வெறு. 
scomful (a) scornfully (adv) 


scorpio 


564 


scrofula 


800110 () - விருச்சிக (தேள்‌) 
இராசி (வீடு) 

scorpion (n) - தேள்‌. $COrpioid 
(8) - தேள்கொடுக்குப்‌ போன்ற. 

scotch (4) - சறிதுகாயப்படுத்து, 
ஒறு, புரளியை நிறுத்து (7) - சிறு 
காயம்‌, ஸ்காட்மொழி. 

8001-1166 - தீங்கற்ற, தண்டனை 
யற்ற. 

Scotland (ஈ) - ஸ்காட்லாந்து. 

.scoundrel (n) - போக்கிரி, 
இழிஞன்‌, கயவன்‌ 

$00பா (4) - தேய்த்துத்‌ துப்பர 
வாக்கு, அலைந்து திரி. 500ப- 
ாரர05 (0) - குப்பைகூளங்கள்‌. 

scourge (nN) -கசை, தண்டனைக்கு 
உரிய கருவி. (4) - தசையாலடி, 
தண்டனையளி. 

scout (0) - சாரணர்‌, உளவாளி (9) 
- தேடு, உயவறி. 5C0ப!-master 
- சாரண ஆசிரியர்‌. 

scowl (V) - புருவங்களை நெரி, 
(ஈ) - புருவத்தை நெரித்துப்‌ 
பார்த்தல்‌ 

scramble (nN) - சண்டை, சச்சரவு, 
கலகம்‌ (4) - பற்றி ஏறு. 

8082 (॥) - துண்டு துணுக்கு, 
துண்டுகள்‌ (4) - பயனற்றது 
என்று கழி. 50800 (8). 

5090-000%- துணுக்குச்‌ சேகரிப்புப்‌ 
புத்தகம்‌. 

scrape (9) - சரண்டு. (1) - காயம்‌, 
தட்டோசை, முட்டாள்தனம்‌. 

scratch (V) - பிறாண்டு, ஒறு, 
போட்டியிலிருந்து விலக்கு. (11) 
- பிறாண்டுகாயம்‌, றல்‌. 


scrawl (4) - கிறுக்கி எழுது (1) - 
கிறுக்கெழுத்து.. 

8068 (9) - கூச்சலிடு, வீறிடு. 
(॥) - கூச்சலிடல்‌, வீறிடல்‌. . 

screamer (n) - பறவை வகை. 

screech (9) - 8 (n) - £ச்சிடு 
குரல்‌. 

screen (1) - தட்டி, திரை, தடுப்பு, 
பெரிய சல்லடை, திரைப்படத்‌ 
துறை, திரைப்படம்‌, சல்லடை 
யில்‌ சலி, மறை, பாதுகாப்பான, 
ஆராய்ந்துபார்‌, (நோய்‌ குறை.) 
screenplay - திரைக்கதை. 
screentest- படத்தகுதி ஆய்வு. 

screw (nN) - இருகாணி, திருப்புகை, 
முன்தள்ளி, (9) -இருகு, முடுக்கு, 
screw-driver (n) - இருப்புளி. 

scribble (ஈ) - கிறுக்கல்‌, (V) 
கிறுக்கு Sribbling pad - 
திறுக்கும்‌ தாள்‌, மடல்‌. 

scribe (1) - எழுதுபவர்‌, சமய 
அறிஞர்‌. 


scrimmage (n) - வாய்ச்‌ 
சண்டை 

$௦ர௱ழ்‌ (4) - சக்கனமாகச்‌ செல 
வழி.5எர்றழy (a) 


Scrip (௩) - கூடுதல்‌ பங்கு 
(வணிகம்‌) 

script (ஈ) - கையெழுத்து, 
எழுத்து விடைத்தாள்‌, திரைப்‌ 
படக்‌ கதை, (4) * கதை எழுது. 
(படம்‌, தொலைக்காட்சி) 

scriptures (n) - புனித நூல்கள்‌ 
(விவிலியம்‌) 501012! (8) 

scrofula (6) - கண்ட மாலை 
நோய்‌ $0101ப10ப5 (3). 


scroll 


565 


5962-00 


501011 (ஈ) - தாள்‌ சுருள்‌, சுருள்‌ 
வடிவ மெடு, சுருள்‌ ஒப்பனை 
வேலைப்பாடு (9) - மேலுங்‌ 
ழும்‌ அசை (கணிப்பொறித்‌ 
திரையில்‌ படம்‌). 

scrooge (ஈ) - கஞ்சன்‌, மட்ட 
மானவன்‌. ்‌ 


scrotum (ஈ) - விதைப்பை, 

801ப0 (4) - அழுத்தித்துடை, தேய்‌ 
(॥) - 8ழ்மக்கள்‌, புதர்‌. () - 
துடைத்தல்‌ $801ப00 (8) 

scrubber (n) -துடைக்கும்‌ கருவி, 
விலைமகள்‌ 

$01ப096 (0) - பிடரி, பின்கழுத்து. 

scruple (ஈ) - சமகுன்றிமணி 
எடை, நேர்மை உணர்வு (4) - 
தயங்கு. 5Crupulous (a) - 
விழிப்புகள்‌ $ரupulously 
(adv) (x unscrupulous) 

scrutiny (n) - ஆராய்தல்‌ 
scrutineer (n) - ஆராய்பவர்‌. 

scrutinize (4) - ஆராய்ந்துபார்‌. 

$பே08 (0) - ஆழ்நீர்‌ மூச்சுக்‌ கருவி. 

$0ப0 (4) - நேராகாவும்‌ விரை 
வாகவும்‌ நகர்ந்து செல்‌ (கப்பல்‌). 

scuff (n) - றல்‌, குறி, (9) - குறி 
உண்டாக்கு. 

scuffle (0) - வாய்ச்சண்டை, (4) - 
இச்சண்டையிடு. 

ய! (0) - படகுத்‌ துடுப்பு, (4) - 

துடுப்பினால்‌ படகைத்‌ தள்ளு, 
ser (1) துடுப்பு வலிப்பவர்‌, 
துடுப்புள்ள படகு. 

scullery (n) - அடுக்களைப்‌ 
பின்புறம்‌. 

scullion (n) - சமையல்‌ உதவி 
யாளர்‌. 


sculptor (n) - Aற்பி, SCulptress 
(॥) - பெண்சிற்பி. $0ப]01ப6 () 
- சிற்பம்‌ (4) - சிற்ப வேலை 
செய்‌ 5பேழ£்பாக। (2). 

$0ப௱ (1) -அழுக்கு, நுரை, கழிவு, 
அழுக்கெடு, கடைத்தெரு, 

$௦ோர்‌ (ஈ) - தோல்‌ செதில்கள்‌, 
பொடுகு, பொருக்கு, 5Cபாfy 
(a) 

$0பாரி0ப5 (3) - வசைசார்‌, கொச்‌ 
சைத்‌ தனமான. $போரிஙு (ர) 

scuy (n) - சொறிநோய்‌ வகை, 
கரப்பானநோய்‌ வகை. 

scutage (8) - கடமை மாற்றுப்‌ 
பணம்‌. 

scutcheon (n) - பெயர்‌ பொறித்த 
பலகை, சாவித்‌ துளையை 
மறைக்கும்‌ தகடு. 

scuttle (9) - கப்பலை மூழ்கடி, 
விரைந்தோடு. 

cutie (ஈ) - கரிக்கூடை, மூடி 
யுடன்‌ கூடிய துளை (வீடு, 
கப்பல்‌) விரைந்தோடல்‌. 

scutum (1) - கேடயம்‌. 

scythe (n) - அரிவாள்‌, (4) - 
அரிவாளால்‌ வெட்டு. 

$68 (॥) - கடல்‌ - அரபிக்கடல்‌, 
அலை. 

sea-air, breeze - கடற்காற்று 

sea - anemone - கடற்சாமந்தி 

sea-bed - கடலடி. 

569-010 - கடற்பறவை. 

$69-00810 - கடற்கரை. 

sea-bome (a) - கடல்வழிகள்‌. 

sea-cow (1) - கடற்பசு. 


sea-farer 


566 


seclude 


5689-121௭ - கடலோடி. 
569-140 - கடல்‌ ஓடல்‌. 
568-100 - கடற்கரை மூடுபனி. 
569-1000 - கடல்‌உணவு. 
sea-horse - கடற்குதிரை. 
sea-level - கடல்‌ மட்டம்‌. 
568-101 - கடல்‌ அரிமா. 
8698-௮ - கடலோடி. 
$ea-mark - கடற்குறி. 
sea-plane - கடல்‌ ஊர்தி. 
$ea-poாt - கடல்துறை. 
sea-shore - கடற்கரை. 
868-8௮1 - கடற்சுவர்‌. 

5698-43) - கடல்வழி. 

$e2-weed - கடற்பாசி. 

sea-worthiness - கடற்பயணத்‌ 
தகைவு. 

5eal (n) - கடல்‌ நாய்‌, 56910 (1) 
- கடல்‌ நாய்‌ வேட்டை, 
முத்திரை (4) - பொறிப்பிடு, 
w.Sealing wax - முத்திரை 
அரக்கு. 

568 (॥) - தையல்விளிம்பு, 
மடிப்பு, பலகை சேருடும்‌ 
இடை வெளி, (4) -தைத்துச்‌ 
சேர்‌,விளிம்பு அமை. 

seamless (a) - விளிம்பற்ற. 

seamstress (n) - தையற்காரி. 

5681 (8) - தையலுடன்‌ கூடிய, 
மட்டமான, வெளிக்காட்டத்‌ 
தகாத. 

seance (n) - ஆவியாளர்கூட்டம்‌. 

sea-nymph (n) - கடல்‌ அணங்கு. 

sear,sere (v) - சுட்டெரி, 
பாதிக்கச்‌ செய்‌. 


search (4) - தேடு, ஆய்ந்துபார்‌, 
(0) - தேடுகை, தேட்டம்‌ 56810 
fe - தேடுகூலி 8620-01 - 
துருவு விளக்கு $ஒarch-warrant 
- சோதனை ஆணை. 

sea-robber (ஈ) - கடற்கொள்‌ 
ளையன்‌. 

season (॥) - பருவம்‌, தக்க 
காலம்‌ (4) - பக்குவப்படுத்து, 
சுவையாக்கு, seasonal 
பருவஞ்‌ சார்ந்த Seasonal 
£6001( - பருவ அறிக்கை 
seasonally (adv). seasoning 
- பக்குவப்‌ பொருள்‌. 

season-ticket (n) - பருவப்‌ 
பயணச்‌ சட்டு. 

eat - இருக்கை, இடம்‌, 
அமருமிடம்‌, பின்‌ மட்டை, 
(9)- அமர்‌, உட்கார்‌, Seating (n) 
- இருக்கை front seat 
- முன்னிடம்‌ back seat - 
பின்னிடம்‌ eating arrange- 
றா - இருக்கை ஏற்பாடுகள்‌ 
seating capacity - அமரு 
.மளவு. 

sea urchin (n) - கடல்‌ முன்‌ 
ளெளி 

secant (a) - வெட்டும்‌ () - 
வெட்டுக்கோடு. 

secede (9) - பிரி, விலகு, 86065- 
5101 (ஈ) - விலகல்‌, பிரிதல்‌. 
right to secede - பிரித்து 
போகும்‌ உரிமை. 

seclude (V) - தனித்திரு, ஒதுங்கி 
இரு. secluded (a) - தனித்‌ 
துள்ள $601ப5101 (1) - தனித்‌ 
இருத்தல்‌, ஒதுங்கிய இடம்‌. 


Second 


567 


sedan 


$0 (8) - இரண்டாவதான, 
அடுத்த (0101) - இரண்‌ டாவது. 
(॥) - துணையாள்‌, துணைவர்‌, 
வினாடி, விகலை $5econdly 
(adv) 

second-best (a) - இரண்டாம்‌ 
சிறந்த. 

sécond chamber - மேலவை. 

second class - இரண்டாம்‌ 
வகுப்பு. 

second coming - இரண்டாம்‌ 
வருகை (இயேசு). 

second degree - இரண்டாம்‌ 
நிலை. 

second floor - இரண்டாம்தளம்‌, 
மாடி. 

second guess - இரண்டாம்‌ 
நிலை உய்மானம்‌. 

second-hand (a) - பழைய (1) - 
நொடி முள்‌ (கடிகாரம்‌). 

second-rate (a) - இரண்டாந்தரம்‌, 
second sight (Nn) தொலை 
நோக்கு. ஓ. farsight 

second (4) - வழிமொழி, உதவு 
secqnder (1) - வழிமொழிபவர்‌ 
propose, proposer. 

secondary (a) - இரண்டாம்‌ 
நிலை, Secondary school - 
இரண்டாம்‌ நிலை பள்ளி, ரர 
school. secondarily (adv). 

secret (a) - இரகசியமான, ஒளி 
மறைவான (1) - இரகசியம்‌, 
ஒளி மறைவு, மறைபொருள்‌, 
மறைசெய்தி. .secrecy - 
ஒளிமறைவு 0th of secrecy- 
ஒளிமறைவுக்‌ காப்புறுதி. 


secretariat (n) - செயலகம்‌. 

secretary (n) - செயலர்‌, Secre- 
tary - general - பொதுச்‌ 
செயலர்‌. H 

secrete (4) - சுர, Secretion (n) - . 
சுரப்பு. 5eCretive (8) - சுரக்கும்‌ 

sect (4) - உட்பிரிவு, சமயப்பிரிவு 
sectarian (a) - உட்பிரிவுக்‌ 
குரிய சமயப்‌ பொறையற்ற. 560- 
சரளா (0) - குறுகிய உட்பிரிவு 
பற்றுள்ளமை, வகுப்புப்‌ பிரிவுப்‌ 
பான்மை. 

section (0) - பகுதி, கருத்து 

sectional (a). section (4) - பிரி, 
பகுதியாக்கு. section head - 
பகுதித்‌ தலைவர்‌ , 

sector (ஈ) - வட்டக்‌ கோணப்‌ 
பகுதி, துறை ஓயblic sector - 
பொதுத்‌ துறை, ஓivate sector 
- தனியார்துறை. 

secular (a) - மதச்‌ சார்பற்ற 
secularism (n) - மதச்சார்‌ 
பின்மை. 

Secure (8) - பாதுகாப்பான, 
நம்பகமான(\)-ஒட்டு, பொருத்து, 
security (n) பாதுகாப்பு, ஈடு, 
பிணை. 

secured creditor - ஈட்டுக்‌ கடன்‌ 
காரர்‌ 5ஒCபார்‌) bond - ஈட்டுறுதி 
security deposit - ஈட்டு 
வைப்புத்‌ தொகை personal 
security - சொந்த ஈடு Cash 
security - பண ஈடு Security 
யாப! - பாதுகாப்பவை. 

sedan (ஈ).- மூடுபல்லக்கு, 
மூடுவண்டி, தூக்கு நாற்காலி. 


sedate 


568 


selenography 


sedate (4) - அமைதியாக்கு, தணி 
sedation (n) - sedative (n) - 
தணிப்பு மருந்து. 
sedentary (8) - உட்கார்ந்திருகும்‌. 
sedge (॥) - கோரைப்புல்‌ வகை. 
sediment (nN) - படிவு, வண்டல்‌. 
sedition (n) - அரசுப்பகைமை, 
சட்ட எதிர்ப்புக்‌ குற்றம்‌. 
seduce (4) - தவறான நெறியில்‌ 
இறங்கு. கற்பு நெறி தவறு, 
கெடு, கவர்‌. Seduction (0) 
sedulous (ஈ) - ஊக்கமுள்ள, 
விடாமுயற்சியுள்ள, ஒப) (0) 
$66 (ம) பார்‌, காண்‌, தெரிந்து 
கொள்‌, ஆராய்‌.866 (1) - ஆயர்‌ 
மாவட்டம்‌. 
eed (1)-விதை, வித்து, மூலம்‌ (4) 
விதைதெளி, விதைநீக்கு, 
தெரிந்தெடு. 
8660-060-பாத்தி, நாற்றங்கால்‌. 
5660-0091 - விதையுறை. 
seedling (0) -நாற்று, இளஞ்செடி. 
seek (9) -தேடு, அடையமுயலு 
Seem (4) -தோன்று, காணப்படு 
seeming (a) -தோன்றும்‌, 
போலியான $eeming (Nn) - 
வெளித்தோற்றம்‌, போலி 
seemingly (adv) தோற்றத்திற்‌ 
கேற்ப. 
seemly (a) - 
seemliness (n) 
seep (1) - ஒழுகு, ௧௪ (1) - 
கசிந்தொழுகி அமைந்தகுட்டை 
seepage (n) - ஒழுகுதல்‌, 
ஒழுகிய நீர்‌. 


தகுதியான 


seer (n) -முனிபுங்கவர்‌, சேர்‌, 
நாழி, படி. 

seesaw (1) - மேல்‌ கழ்‌ ஆடும்‌ 
பலகை 

seethe (v) - கொதி, கொந்தளி. 

segment (ஈ) - வட்டத்‌ துண்டு, 
வட்டு. (4) - துண்டுகளாகப்‌ 
பிரி. segmentation (ஈ) - 
துண்டாதல்‌. 

segregate (8) - தனிமைப்‌ 
படுத்து, பிரித்து வை. (8) - 
தனிப்படுத்திய 5egregation 
(॥) - தனிமைப்படுத்தல்‌, ஒதுக்கி 
வைத்தல்‌. ஓ. fragmentation. 

seigneur (1) உயர்திருவாளர்‌, 
பெருநிலக்கிழார்‌. 

seismic (a) - நிலநடுக்கம்‌ சார்‌ 

seismograph (ஈ) - நிலநடுக்க 
வரைவி. 

seismology (ஈ) - நிலநடுக்க 
இயல்‌. 

seismologist (n) நிலநடுக்க 
இயலார்‌. 

seize (4)- கைப்பற்று, சட்டப்படி 
பற்று. 

seizure (n) - கைப்பற்றுதல்‌, 
கைப்பற்றிய பொருள்‌. 

seldom (n) - அரிதாக. 

select (v) - தெரிந்தெடு. () - 
தெரிவி. Selective (a) 

selenium (n) - செலினியம்‌, 
உலோகம்‌. 

selenography (n) - தங்கள்‌ 
வரைவியல்‌. 


self 


569 


semicircle 


self (pron) (Opl selves) - தான்‌, 
(1) - உள்ளுயிர்‌, ஆன்மா, தன்‌ 
முனைப்பு. 

self-assurance (n) - தன்னுறுதி, 
தன்னம்பிக்கை. 

self-centred (a) - தன்‌ காரிய 
ஈடுபாடுள்ள. 

self-command (n) - தன்னடக்கம்‌ 

self-conceit (n} - இறுமாப்பு, 
செருக்கு. 

self-confidence (n) - தன்னம்‌ 
பிக்கை. 

self-conscious (a) - தன்னை 
யறிந்த, தற்பெருமையுள்ள. 

self-contained (a) - அடக்க 
முள்ள, தன்னுள்‌ அமைந்த. 

self-contradiction (n) - தானே 
முன்னுக்குப்‌ பின்‌ முரணாதல்‌. 
selt - contradictory. (a) 

self-control (n) - தன்னடக்கம்‌. 

self-defence (ஈ) - தற்பாதுகாப்பு. 

self-denial (0) - தன்‌ மறுப்பு, 561- 
denying தன்னை மறுக்கும்‌. 

self-evident (a) - தானே 
விளங்கும்‌. 

self-govemment (0) - தன்னாட்சி. 

self-importance (0) - தற்பெருமை. 

self-interest (1) - தன்னலம்‌ (X 
altruism) 

selfish (8) - தன்னலமுள்ள. 
selfishness (n) - தன்னலம்‌ 
(xunselfish) 

selfless (8) - தன்னலமற்ற. 

self-made (8) - தன்‌ முயற்சியால்‌ 
உயர்ந்த. 


self-opionated (a) - கருத்துச்‌ 
செருக்குள்ள. 

self-possessed (a) - தன்னடக்க 
முள்ள, அமைதியான. 

seff-praise - தற்புகழ்ச்சி. 

self-prbtection (n) - தற்பாது 
காப்பு. 

self-realization (n) - தன்னை 
யறிதல்‌, 

self-reliance (n) - தற்சார்பு. 

self-respect - மானம்‌, தன்‌ 
மானம்‌, சுயமரியாதை. 

Self-Respect Movement - 
சுயமரியாதை (தன்மான) 
இயக்கம்‌. 

self-sacrifice (n) - தனமறுப்பு, 
தற்பலி, 

self-same (8) - அதே. 

self-seeking (a) - தன்னலத்‌ 
தையே நாடும்‌. 

self-sufficient (n) - தன்னிறை 
வுள்ள. 

self-wiled (8) - விடாப்பிடியான. 

561 (4) - விற்பனை செய்‌; காட்டிக்‌ 
கொடு. 

seller (ஈ) - விற்பவர்‌. 

semantic (a) - சொற்பொருள்‌. 
மாறுபாடு சார்‌. Semantics (n) 

semaphore (ஈ) - கைகாட்டி 
மரம்‌. 

semasiology (n} - சொற்‌ 
பொருளியல்‌ (மொழி இயல்‌) 

semblance (n) - தோற்றம்‌, 
போலி. 

semen (n) - விந்து. 5erinal| (2). 

semicircle (n) - அரைவட்டம்‌. 

semicircular (a). 


semicolon 


570 


separatist 


semicolon (n) - நிறுத்தற்‌ 
குறியான அரைப்புள்ளி. 

semifinal (n) - அரை இறுதியாட்‌ 
டம்‌. 

seminary (nN) - கல்விச்‌ சாலை. 

semitone (n) - இசைக்‌ கலையில்‌ 
மைய இசை. 

semiology (n) - 
அறிகுறிஇயல்‌. 

senate (n) - ஆளவை. 861907 
(0) - ஆளவையர்‌ Senatorial (a) 
senate house - ஆளவையகம்‌. 

send (4) - அனுப்பு, Sender (n) - 
அனுப்புவர்‌. 

5800-௦014 (0) - வழியனுப்பு விழா, 
பிரியா விடை. 

seneschal (n) - காரியவாதி. 

senile (a) - மூப்படைந்த, 
தளர்ச்சியடைந்த. Senility (n) 

$0 (8) - முதுநிலையான. (0) 
- முதுநிலை. eniority list - 
முதுநிலைப்‌ பட்டியல்‌ (% 
junior) . 

568 (ஈ) - நிலவாகை இலை 
(பேதி மருந்து). 

sensation (n) - புலனறிவு, 
கலவரம்‌, பரபரப்பு. 

sensationalism (n) - புலனறிவுக்‌ 
கொள்கை. 

sensationalist (n) - புலனறி 
வாளர்‌. 

sense (n) - புலன்‌, ஐம்புலன்‌, 
கருத்து, சொற்பொருள்‌. 88156 
0108 - புலனுறுப்பு. செவி 

senseless (a) - அறிவற்ற, 
பொருளற்ற. 


நோய்‌ 


sensibility (௫) - உணர்ச்சியறிவு, 
புலனறிதிறன்‌. 

sensible (a) - புலன்களால்‌ 
அறியத்தக்க. 

sensitive (2) - நுண்ணுணர்வுள்ள. 

sensitivity (n) - நுண்ணுணர்வு. 

sensory (a) - உணர்ச்சிசார்‌. 

sensory newe - உணர்ச்சி நரம்பு. 

sensual (a) - புலன்‌இன்பமுள்ள, 
சிற்றின்பத்திற்குரிய.5NSUalist 
(1) - புலன்‌ இன்பமுள்ளவர்‌. 

sensuous (8) - புலனுணர்வுள்ள. 

sentence (n) - வாக்கியம்‌, 
முற்றுத்தொடர்‌, தீர்வு, தண்டனை 
(9)- தீர்ப்புக்கூறு, தண்டனையளி. 

sententious (a) - பொருள்‌ 
செறிவுள்ள. 

sentiment (n) - பற்று, பற்றீடு. 
sentimental (a) - பற்றீடுள்ள. 
sentimentalism (0) - பற்றீட்டுக்‌ 
கொள்கை. $entimentalist (n) 
* பற்றீட்டுக்‌ கொள்கையர்‌. 

sentinel, sentry (n) - சாவல்‌ 
வீரன்‌, காவலாளி. Sentry-bOx - 
காவல்‌ கூண்டு. 

sepal (ஈ) - புல்லி. 

separate (1) - தனித்த, வேறான 
(1) - தனியாக்கு, பிரி. $608- 
rable (a) - பிரிக்கக்‌ கூடிய. 
separator (n) - பிரிக்கும்‌ 
கருவி. Separation (1) -பிரிப்பு. 

separates (ஈ) - உறுப்புக்‌ தன்‌ 
இனங்கள்‌. 

separatism (n) - பிரிவினைக்‌ 
கொள்கை. 

separatist (ஈ) - பீ ரவினைக்‌ 
கொள்கையர்‌. 


September 


571 


serum 


September (n}) - செப்டம்பர்‌ 
தங்கள்‌. 

septennial (8) - ஏழு ஆண்டு 
களுக்கு ஒருமுறையான, 
ஏழாண்டுக்‌ காலமான. 

septennium (0) - ஏழாண்டுக்காலம்‌ 

septic (a) - அழுகச்‌ செய்‌, புரை 
யோடும்‌. 5600௦ (87% - அழுகிய 
மலத்தொட்டி. 

septuagenarian (nN) - எழுபது. 
அகவையர்‌ (8) - எழுபது 
ஆண்டுள்ள. 

septum (n) - தடுப்புச்‌ சுவர்‌, 
இடைத் தடுப்பு (மூக்கு). 

septuple (a) - ஏழு மடங்கான, 
(0) - ஏழு மடங்கு. 

sepulchre (0) - கல்லறை, சவக்‌ 
குழி. 

sepulchral (8) - கல்லறைக்குரிய. 

seque! (ஈ) - விளைவு, பின்‌ 
தொடர்ச்சி. sequence (Nn) 
வரிசை, முறை $ஒqபUential (n). 

sequester (4) - பிரித்து வை, 
தனிப்படுத்து, கடனாளியின்‌ 
சொத்தைக்‌ கைப்பற்று, பறி 
முதல்‌ செய்‌ $60ப65(660 (a) - 
தனித்த, ஒதுக்கமான. 

sequestration (n) - ஒதுக்கல்‌. 

serai (0) - வழித்தங்கல்‌ மனை. 

seraph (n) - உயர்வான தூதர்‌ 
seraphic (a) - வான தூதர்‌ 
போன்று. 

serenade (n) - இரவுப்‌ பண்‌ 
(காதலன்‌) (4) - இப்பண்பாடு 

serendipity (n) - தற்செயல்‌ 
கண்டு பிடிப்புத்‌ திறன்‌ 


serene (nN) - அமைதியான. 
serenity (n) - அமைதி நிலை. 

ser (1) - அடிமை, ஊழியன்‌. 

serge (n) - முரட்டுக்‌ கம்பளம்‌. 

sergeant (0) - தலைமைஅலுவலர்‌. 

sergeant major - உயர்நிலைப்‌ 
படைத்தலைவர்‌. 

serial (a) - தொடர்பான, வரிசை 
யான () - தொடர்‌, வரிசை, 
serial novel - தொடர்புதினம்‌ 
battery in series - தொடர்‌ 
மின்கல அடுக்கு ( 08136). 
series (n) - வரிசை, ஒழுங்கு, 
கோவை, தொடர்ச்சி. 

sericomic (a) - விளையாட்டும்‌ 
வினையுங்கலந்த. 

sericulture (n) - பட்டுப்புழு 
வளர்ப்பு, பட்டுத்‌ தொழில்‌. 
sericulturist (0) - பட்டுப்புழு 
வளர்ப்பவர்‌. 

serious (a) - கடுமையான, 
விளையாட்டில்லாத இடர் நிரம்‌ 
பிய, கேடான. 

sermon (n) - சமயச்‌ சொற்‌ 
பொழிவு, அறிவுரை, பகட்டுரை 
sermonize (8) - சமய 
அறிவுரையாற்று, 

serous (3) - கொழுப்பு நீர்சார்‌. 

serpent (ஈ) - பாம்பு, வஞ்சகர்‌ 
serpentine like - பாம்பு 
போன்ற, நெளியும்‌. 

serpentine (ஈ) - பச்சைக்‌ கல்‌ 
வகை. 

serrate (8) - வாள்‌ போன்ற, 
பற்கள்‌ அமைந்த, 561816, 
serrated -(a) - படைநெருக்க 
மான erate margin - வாள்‌ 
பல்‌ விளிம்பு (இலை). 

56ர௱ (॥) - தெளிநீர்‌ (குருதி). 


servant 


servant (n) - வேலையாள்‌, 
பணியாள்‌. 

serve ()- பணிசெய்‌, தொண்டாற்று, 
உணவு பரிமாறு, அனுப்பு. 

server (N) - பரிமாறுபவர்‌. 

service (n) - பணி, உழைப்பு, 
தொண்டு, உதவி, கடமை, 
வழிபாடு, உணவு பரிமாறல்‌, 
பங்கு போடுதல்‌. 

serviceable (8) - பயன்படத்‌ 
தக்க, உதவியாய்‌ உள்ள. 

All India Service - அனைத்‌ 
இந்தியப்பணி 

Indian Administrative Service - 
இந்திய ஆட்சிப்‌ பணி 0/1 
565106 - பொதுவியல்‌ பணி 
divine service - சுடவுள்‌ 
வழிபாடு military serivce - 
போர்த்துறைப்‌ பணி. Service 
postage stamps - பணித்‌ 
துறை அஞ்சல்‌ தலைகள்‌ 
superior service - மேல்‌ 
நிலைப்பணி. inferior service 
- இழ்நிலைப்‌ பணி. 

service (4) - பேணிப்‌ பழுதுபார்‌, 
வட்டி செலுத்து. 

service area - பணிப்‌ பகுதி 
(பெட்ரோல்‌, சிற்றுண்டி). 

service - break - பணிமுறிவு. 

service-charge - பணிக்‌ 
கட்டணம்‌. 

service-man - போர்ப்படை 
வீரர்‌. 

service 1080 - சிறு சாலை. 

service station - பணி நிலையம்‌, 
பெட்ரோல்‌ நிலையம்‌. 

service woman - போர்ப்படை 
வீராங்கனை. 


572 


581126 


serviette - மேடைக்‌ கைக்‌ 
குட்டை. 

servile (a) - அடிமை இயல்பு, 
இழிவான, ஏவற்பணி இயல்‌ 
புள்ள, Serviity (ஈ) - அடிமை 
மனப்பான்மை. 

servitude (1) - அடிமைத்தன்மை. 

servo-mechanism (1) - கட்டுப்‌ 

படுத்தும்‌ வகை. 

sero-motor - கட்டுப்படுத்தும்‌, 
உந்தி. 

sesame (0) - எள்‌. 

sesquicentennial (n) - நூற்றைம்‌ 
பாதம்‌ ஆண்டு விழா. 

session (n) - அமர்வு, (காலை, 
மாலை), பருவம்‌ (பள்ளி, 
பள்ளியாண்டு, ஆளும்‌ அமைப்பு) 

sessions judge - அமர்வு நீதிபதி. 

sessions court - அமர்வு 
நீதிமன்றம்‌. 

sestet (n) - ஆறடிச்‌ செய்யுள்‌. 

set (v) - இடத்தில்‌ அமை, 
உறுதிப்படு, உறுதியாக்கு, ஏற்‌ 
பாடுசெய்‌, பொருத்து, அடை. 

set (8) - உறுதியான, மாற்ற 
முடியாத, 561080 - தடை, 
பின்னடைவு 86(-011- ஈடுசெய்‌, 
பொருள்‌, சரியீடு. 

et (1) - தொகுதி, கணம்‌. 

set-book (0) - விடை எழுதும்‌ ஏடு. 

set theory - கணக்‌ கொள்கை. 

set-to (n) - சண்டை, வாதம்‌. 

set piece (n) - அமைப்பு. 

set-square (n) - கோணமானி. 

settee (n) - நீண்ட சாய்மணை. 


573 


‘shade 


setting (1) - அமர்த்தல்‌, அடைதல்‌, 
உறைதல்‌, பின்னணி, அமைதி. 

settle (ஈ) - நீண்ட சாய்‌ ணக்‌ 
கட்டில்‌, 

settle (4) - குடியேறு, நிலை 
யாகத்‌ தங்கி வாழ்‌, தீர்‌, அமை 
திப்படு, முடிவு செய்‌, உறுதி 
செய்‌, நிலை நாட்டு, சொத்து 
எழுதியவை. 

settler (6) - குடியேறுபவர்‌ 

settlement (nN) - உடன்‌ 
படிக்கை, ஒப்பந்தம்‌, வழக்கு 
இணக்கம்‌, கடன்‌ தீர்ப்பு, தீர்‌ 
மானம்‌, நிலவரத்‌ திட்டம்‌, 
குடியேற்றம்‌. றeா௱anent 
revenue settlement - நிலவர 
வரியாட்சித்‌ ட்டம்‌. 

seven (n) - ஏழு. seventh - 
ஏழாவது. 

seventeenth (8) - பதினேழாவது. 

seventy (0) - எழுபது. Seventieth 
(8) - எழுபதாவது. 

sever (V) - பிரி, துண்டி, வேறாக்கு. 

severance (॥) - துண்டிப்பு. 
severable (a) - துண்டிக்கக்‌ 
கூடிய. 

several (a) - பல. severally 
(804) - பலவகையாக (X few). 

severe (a) - கடுமையான, 
கண்டிப்பான Severely (adv) - 
severity (n) - கடுமை. 

$€W - ஊசியால்‌ தை () - sewing 
(0) - தைத்தல்‌, Sewing Machine 
* தையல்‌ எந்திரம்‌, ewer (n) - 
தையல்காரர்‌. 


27 


sewage (n) - சாக்கடை (நீர்‌). 
| 994/8 (0) - 77க்கடை, வடிகால்‌ 


(9) - சாக்கடை அமை Sewerage 
ற. 

$6% (1) - உடலுறவு, பாலினம்‌, 
சிற்றின்பம்‌, பாலின்பம்‌. 

sex (a) - sexless. (a) - பால்‌ 
வேறுபாடற்ற $6% glands - 
பால்‌ சுரப்பிகள்‌ 5ஒXUality (n) - 
பால்‌ தன்மை. 

sexagenarian (n) - அறுபது 
அகவையர்‌. 5ஒXagenary (n). 

sexagesimal (a) - அறுபதாவது. 
அறுபதுகளாக அமைந்துள்ள. 

sexennial (a) - ஆறு ஆண்டு 
களுக்குரிய. 


.sextant (n) - கோண அளவுமானி. 


sextet (0)- அறுவருக்குரிய இசை. 

sexton (n) - கோயில்‌ மணியக்‌ 
காரர்‌, பிணக்குழி தோண்டு 
பவன்‌; கோயில்‌ வெட்டியான்‌. 

sextuple (a) - ஆறுமடங்கான (4) 
- ஆறு மடங்காக்கு. 

shabby (a) - கந்தையணிந்‌ 
துள்ள, இழிதோற்றமுள்ள. 
shabbily (adv) - shabbiness 
(॥) - இழிமாற்றம்‌. 

shack (n) - குடிசை. 

shackle (n)- தளை, (4) - விலங்கு. 
விலங்குமாட்டு, சிறைப்படுத்து. 

shade (ஈ) - நிழல்‌, சிறு வேறு 
பாடு, நிறத்திண்மை, ஆவி, மறை 
விடம்‌, பட ஒளிமறைவுப்பகுதி. 
(9) - நிழலிடு, மறைவிடம்‌ அமை, 
வண்ணத்‌ இட்பமாக்கு. 5h௮ding 
(7) - மறைவு (ஒளி) மூடாக்கு 
shady (a) - நிழலான, ஐயப்‌ 
படத்தக்க. 


shadow 


574 


Shawl 


shadow (n) - நிழல்‌, சாயை, 
இருள்‌ (4) - நிழலிடு, ஊகமாகத்‌ 
தெரிவி, நிழல்‌ போலத்‌ தொடர்‌. 
shadowy (8) - தெளிவற்ற. 

shaft (n) - அம்பு, கருவிக்‌ கைப்‌ 
பிடி, நீண்ட கோல்‌, சுரங்க வழி, 
கம்ப நடுப்பகுதி. 

shaggy (a) - முரட்டு மயிருள்ள. 
shagginess (n). 

shake (9) - குலுக்கு, நடுங்கு (1) 
- அசைவு, அதிர்ச்சி, நடுக்கம்‌ 
shaky (a) 

shale (n) - மாக்கல்‌ பாறை, Shaly 
(a). 

shall (au v) - துணைவினை, 
எதிர்காலம்‌ காட்டுவது. 

shallop (nN) - பளுவற்ற சிற்றோடம்‌ 

shallow (a) - ஆழமற்ற, அறி 
வற்ற (1) - ஆழமற்ற நீர்நிலை, 
குட்டை shallowness (Nn) 
(x deep) 

sham (V) - பாசாங்கு செய்‌ (2) - 
பொய்யான (1) - பாசங்கு, 
ஏய்ப்பு. 

shamble (4)- அருவருப்பாக நட. 

shambles (pl) - கொலைக்களம்‌, 
இறைச்சிக்கடை. 

shame (nN) - வெட்கம்‌, இழிவு, 
அவமதிப்பு (4) - அவமானப்‌ 
படுத்து அரப! (8) - shame 
fully (adv) - shame-faced (a) 
- கவனமாக உணர்ச்சியுள்ள 
shame facedly (adv). 

shammy (1) - மலையாட்டுத்‌ 
தோல்‌. 

shampoo (4) - கழுவு, அலகு, () 
- மயிர்‌ கழுவு குழம்பு. 


shamrock (n) - மூவிலைச்‌ 

்‌ செடிவகை, அயர்லார்ந்து 
நாட்டுச்‌ சின்னம்‌. 

shank (0) - கால்‌, கீழ்க்கால்‌. 

shanty (n) - சிறுகுடிசை. 

shape (6) - வடிவம்‌, தோற்றம்‌ (9) 
* வடிவாக்கு . 

shapeless (a) - வடிவமற்ற. தனி 
shapley (a) - அழகான, 
உள்ளத்துக்குப்‌ பிடித்த உருவ 
முள்ள. 

shard (n) - மட்கலத்தின்‌ உடைந்த 
சில்‌, ஓடு 

share (n) - பங்கு, கலப்பைக்‌ 
கொழு. (9) - பங்குபிரி share 
holder (1) - பங்காளர்‌. 

shark (n) - சுறாமீன்‌, எத்தன்‌. 

shark-skin - வழவழப்பான 
ஆடை. 

sharp (a) - கூரான, கூரிய, 
புண்படுத்தும்‌ உயர்‌ ஓசையுள்ள 
(x blunt). 

sharp (V) - கூராக்கு, உயர்த்து 
(இசை). போலி ஆட்டமாடு 

sharpen (0) - தட்டு. 

sharper (1) - எத்தன்‌. 

shatter (6) - உடை, தகடு, 
நொறுக்கும்‌. 

shave (4) - மழி, சீவு. Shaving (n) 
- சீவல்‌. 

shaveling (n) - புரோகிதன்‌, 
இளைஞன்‌. 

Shavian (8) - பெர்னர்ட்ஷா 
பாணியான. 

shaw (॥) - சிறுகாடு. 

shaw (n) - சால்வை. 


shay 


575 


shift 


shay (n) - குதிரை வண்டி வகை. 

she (pron) - அவள்‌. 

sheaf (n) - (sheaves) - கதிர்க்‌ 
கட்டு, கொத்து (4) - கட்டாக்கு. 

shear (4) - கத்தரி, ஒன்று 
மில்லாது நுடை. 

shears - பெரிய கத்தரிக்கோல்‌ 
shearling (n) - ஒருமுறை 
மயிர்வெட்டிய ஆடு. 

sheath (n) - உறை, கூடு, ஓடு. 

sheathe (4) - உறையிலிடு, 
கவசத்தால்‌ மூடு, மறை. 

sheave (n) - காடி. ஓ. 00006. 

shed (4) - கொட்டவிடு, சிந்து (0) 
- குடிசை. கொட்டகை. 081- 
hed - உந்து கொட்டகை, Cattle 
-shed - மாட்டுக்‌ கொட்டில்‌. 

sheen (ஈ) - பளபளப்பு, ஒளி 
மினுக்கம்‌. heeny (8). 

sheep (ஈ) - செம்மறியாடு, 
வலிமையற்றவர்‌, நாணுபவர்‌, 


sheepish (a) - நாணும்‌, ஏக்கம்‌' 


தெரிவிக்கும்‌. 

sheep-coat, fold (ஈ) - ஆட்டுக்‌ 
கடை, பட்டி. 

sheer (a) - கலப்பற்ற, செங்குத்‌ 
தான (8) நேர்வழியிலிருந்து 
விலகு 816615 - பாரந்தூக்கும்‌ 
கழுவி. 

sheet - தகடு, தாள்‌, விரிப்பு, 
கப்பல்‌. ஸbed-sheet - படுக்கை 
விரிப்பு, carbon sheet - 
கரித்தாள்‌ (1 -51661- வெள்‌ 
ளீயத்‌ தகடு. iர0n-sheet - 
இரும்புத்‌ தகடு. 

sheet-anchor (n) - பெரிய 
நங்கூரம்‌. 


shelf (ஈ) - நிலைப்பெட்டி, 
அடுக்கு. 

shell (n) - ஓடு, உறை, கவசம்‌, 
தோடு, சிப்பி, சங்கு, வெடி 
குண்டு, ஊற்றெண்ணெய்க்கல்‌ 
(4) - வெடிகுண்டால்‌ தாக்கு, 
மேலோட்டை உடை Shelly 
(a). 

shellac (n) - அரக்கு. 

shel - fish (n) - கிளிஞ்சல்‌, சிப்பி, 
உயிரி. 

shelter (nN) - உறைவிடம்‌, (4) - 
தஞ்சம்‌ புகு, பாதுகாப்பாகவை, 

ரி 


shelve (V).- அடுக்கில்‌ நூல்களை 
வை, தள்ளிவை (திட்டம்‌) 
shelving (n) - அடுக்கிற்குரிய 
பொருள்‌. 

shepherd (ஈ) - இடையன்‌. 
shepherdess - இடைச்சி. (v) 
ஆடுமேய்‌. The .0000 
Shepherd - நல்லாயன்‌ இயேசு. 

sheppy (nN) - ஆட்டுக்கிடை. 

sherbet (n) - இனிய குடிநீர்‌. 

sheriff (n) - மாநகர அண்ணல்‌ 
undersheriff (n) - மாநகர 
உதவி அண்ணல்‌. 

sheery (n) - ந்தேறல்‌. 

shibboleth (n) - சமூக மூட மரபு, 
மூடக்‌ கொள்கை. 

shield (n) - கேடயம்‌, கவசம்‌, 
ஆட்டப்‌ பரிசுச்‌ சின்னம்‌. 

shift (v) - இடம்‌ பெயர்‌, 
அப்புறப்படுத்து (1) - மாற்றுப்‌ 
பணி, சாக்குப்‌ போக்கு, மாற்றம்‌ 
shift school -: மாற்றுப்‌ 
பணிப்பள்ளி॥0/( 5hரீ£- இரவு 
மாற்றுப்‌ பணி shiftless (a) - 
சோம்பேறித்‌ தனமும்‌ ஆர்வ 
மின்மையுங்‌ கொண்ட. 


shifty 


576 


shoot 


shifty (a) - நம்புவதற்கு இயலாத, 
ஏமாற்றும்‌. 

shilly-shally (4) - தயங்கு. 

shimmer (6) - ஒளிவிடு. 
shimmer (1) - மின்னும்‌ ஒளி. 

shin (n) - 8ழ்க்கால்‌ முன்புறம்‌. (4) 
-மேலுங்கிழும்‌. Shin bone - 
ஒழ்க்கால்‌ வெளி எலும்பு $i 
pad - ஈீழ்க்கால்‌ காப்புப்பட்டை.. 

shine (v) - ஒளிவிடு, எழுச்சிக்‌ 
கொள்‌, மேம்படு. 5॥றரறஏ (ஈ) - 
பளபளப்பு, மினுமினுப்பு 
shiny (x dull). 

shingle (n) - கூரை வேய்பலகை, 
கூழாங்கல்‌, சரளைக்கல்‌ (4) - 
பலகையால்‌ கூரைவேய்‌, தலை 
மயிரைக்‌ கட்டையாக வெட்டு 
shingles - இடுப்புப்‌ படை 
நோய்‌. 

ம () - நாவாய்‌, கப்பல்‌. (4) - 
கப்பலில்‌ ஏற்றியனுப்பு. $நற- 
building - கப்பல்‌ கட்டுதல்‌. 
shpload (ஈ) - கப்பல்‌ சுமை 
யளவு. Shipment (nN) - கப்ப 
லில்‌ சாக்கு ஏற்றுதல்‌, கப்பல்‌ 
சரக்கு. 

shipping (n) - கப்பல்‌ தொகுதி, 
கப்பலில்‌ சரக்கு ஏற்றுதல்‌, 
கப்பல்துறை, கப்பல்‌ தொழில்‌. 

shipping agent - 
நுறை மக முகவர்‌. 

shipping fees - கப்பற்‌ கட்டணம்‌. 

8112-5806 (a) - ஒழுங்கான, 
நூப்மையான. 


கப்பல்‌ 


910 01௱ () - கப்பல்‌ மரப்புழு. 


shipwreck (0) - கப்பல்‌ சிதைவு 
(4) - கடலில்‌ அழி. 

shipwright (n) - கப்பல்‌ கட்டு 
பவர்‌. 

shipyard (n) - கப்பல்‌ கட்டுந்‌ 
துறை, தளம்‌. 

shராk (v) - தப்பித்துக்‌ கொள்‌, 
தவறவிடு, கடமை நழுவ விடு. 

shirt (0) - சட்டை. Shirting (n) - 
சட்டைத்‌ துணி. 5h - ரா! - 
சட்டை முன்புறம்‌. 

shirt - sleeve - சட்டைக்‌ கை. tail 
shiர- சட்டை. இடுப்புக்‌ கீழ்ப்‌ 
பகுதி. 

shiver (n) - சிதறு, நடுங்கு, 
அதிர்ச்சியடை (1) - நடுக்கம்‌. 
சிதறிய சிம்பு Shivery (8). 

shoal (ஈ) - கூட்டம்‌ (மீன்‌), 
திரள்‌, ஆழமற்ற இடம்‌ (ட) - 
கூட்டமாகச்‌ சேர்‌. 

shock (8) - அதிர்ச்சி, மோதுதல்‌ 
(4) - அதிர்ச்சியடையச்‌ செய்‌, 
இடுக்கிடச்‌ செய்‌, கடிர்களைத்‌ 
தொகு. (1) - கதிர்த்‌ தொகுதி, 
schocking (a) - அதிர்ச்சி 
யடையச்‌ செய்யும்‌. 

shoddy (n) - கத்தல்‌ நூல்‌ ஆடை, 
போலி (௮) - போலியான. 

shoe(n) - புதைமிதி, இலாடம்‌ (4) 
- இலாட.ம்‌ அடி 8006-0180 - 
கால்புதையணி இடுபவர்‌ 
shoe-horn (ஈ) - கால்‌ அணிய 
உதவுங்‌ கொம்பு. 

shoot (4) - எறி, சுடு, எய்‌, முளை, 
தண்டு, இளை. 


shop 


577 


shrew 


shop (n) - கடை. (4) கடையில்‌ 
சரக்கு வாங்கு. Shopping (1) - 
கடையில்‌ பொருள்‌ வாங்கப்‌ 
போதல்‌. 5hop-keeper (nN) - 
கடை முதலாளி. 

shop-site (ஈ) - கடைமனை. 
workshop (Nn) - பட்டறை. 

shore (n) - அணைசுவர்‌, கடற்‌ 
கரை(V) - தாங்கு Shore-line - 
கரைக்கோடு. 

short (8) - குட்டையான, சுருக்க 
மான, (॥) - குறில்‌ (எழுத்து 
அல்லது அசை) shorts (ஈ) - 
கால்சட்டை (% 1000). 

shortage (1) - குறைவு, பற்றாக்‌ 
குறை. 

short-circuit (Nn) - கிட்டச்சுற்று. 

short-coming (nN) - குறைபாடு, 
குற்றம்‌. 

short-cut (n} - குறுக்கு வழி. 

shorten (9) - சுருக்கு (X length) 

shorthand (n) - சுருக்கெழுத்து 
short hand writers - சுருக்‌ 
கெழுத்தாளர்கள்‌ (101020). 

short-handed (a) - போதிய 
உதவியாள்‌ இல்லாத. 

short-lived (a) - சிறிது காலமே 
உளள. 

shortly (adv) - விரைவிலேயே. 

short-sight (n) - கிட்டப்பார்வை 

short sighted - தொலை 
நோக்கற்ற (% far-sighted). 

short-tempered (a) - முன்‌ 
கோபமுள்ள. 

short wave (n) - குற்றலை. 

short-winded (a) - மேல்‌ மூச்சு 
வாங்கும்‌. 


Shot (n) - குண்டு (துப்பாக்கி, 
ஈயம்‌) சுடுகை, முயற்சி, வீச்சு. 

shotgun (ஈ) - சுடுதுப்பாக்கி. 
shot-put (n) - குண்டெறிதல்‌. 

shoulder (1) - தோள்‌, (4) - தோல்‌ 
மீது தாங்கு, தோளினால்‌ தள்ளு 
shoulder-blade (n) - தோள்‌ 
பட்டை எலும்பு. 

shoulder-strap - தோள்‌ கச்சை. 

shout (ஈ) - கூப்பாடு, ஆரவாரம்‌ 
(4) கூச்சலிடு, உரக்கப்‌ பேசு. 

shove (4) - முன்னுக்குத்‌ தள்ளு, 
செலுத்து. (1) - தள்ளுதல்‌. 

shovel (ஈ) - மண்வாரி. (V) 
தோண்டி எறி. 

$h௦OW - காட்டு, விளக்கிச்‌ சொல்‌ 
(॥) - காட்சி, கண்காட்சி, 
பகட்டுத்‌ தோற்றம்‌. 

show-case (n)- காட்சிப்பெட்டி. 

show-down (n) - இறுதிநிலை. 

show-girl (n) - ஆடுமகள்‌. 

show-man (n) - காட்சி நடத்து 
பவர்‌, கவர்ந்திழுப்பவர்‌ 81018 
manship (0) - கவர்ந்திழுத்தல்‌. 

show-off (4) - பகட்டாகக்காட்டு 
() - பகட்டு. 

show-room (nN) - காட்சியறை. 

shower (n) - மழைத்‌ தூறல்‌ (4) - 
மழை பொழி, சொரி. 

showy (a) - பகட்டான. கவரும்‌. 

shrapnel (n) - சிதறிய வெடி 
குண்டு பகுதி. 

shred (n) - இழிந்த துண்டு, 
துணுக்கு. (4) - துண்டுகளாகக்‌ 
கிழி, நறுக்கு. 

shrew (nN) - அடங்காப்பிடாரி, 
கலகக்காரி. 


shriek 


side-long 


shiek (0) - கத்து, கூச்சலிடு, வீறிடு. 
(1) - கத்தல்‌, வீறிடல்‌ 

shrift (n) - ஆயரிடம்‌ பாவ 
மன்னிப்பு வேண்டல்‌. 

ர! (8) - காதைத்‌ துளைக்கும்‌, 
இச்சென்ற. 

shine (n) - கோயில்‌, புனிதவகம்‌. 

shrink (4) - சுருக்கு. Shrinkage (n) 
- சுருக்கம்‌. 

shrve (V)- பாவமன்னிப்புக்‌ கொடு. 

shrivel (V) - சுருங்கு, மெலிவடை.. 

shroff (n) - காசாளர்‌. 

shroud (n) - பிணப்போர்வை. 
shrouds (n) - பாய்மரக்‌ 
கயிறுகள்‌. (4) - மூடு, மறை. 

hb (0) - குற்றுமரம்‌. Sஙம்by (8). 

shrug (4) - தோள்களை அசை 
(வெறுப்பு)(॥) - தோள்களைக்‌ 
குலுக்கு. 

shuck (1) - உமி, தோல்‌, (9) - உமி 
நீக்கு. 

shudder (ஈ) - நடுங்குதல்‌ (9) - 
நடுங்கு. 

shuffle (6) - இடம்‌ மாற்று, 
கலக்கு, காலடி தேய்த்து நடந்து 
செல்‌$॥பிஎ (). 

shun (1) - வெறுத்து ஒதுக்கு, 
தவிர்‌. 

shunt (Vv) - இருப்பு (ஊர்தி), 
ஒதுக்கி வை. 

shut (4) - மூடு, தாழிடு (% ௦08). 

shut-down (n) - கதவடைப்பு. 

shutter (n) - பலகணி மூடு - 
இறப்புக்‌ கதவுகள்‌. 


shuttie (ஈ) - தறியின்‌ ஓடம்‌, 
ஓடம்‌. 

space shuttle -விண்வெளிஒடம்‌. 

shuttle-cock (0) - இறகுப்பந்து. 

shy (8) - கூச்சமூள்ள, நாணும்‌ (4) 
- ஒதுங்கு, துள்ளு. 5hyness (n) 
- கூச்சம்‌ (6 வaring, brave). 

shyer (ஈ) - மிரஞங்குதிரை. 

Siamese twin - 
இரட்டையர்‌. 

816 (॥) - நெருங்கிய உறவுள்ள 
வர்‌. 

sibilant (ஈ) - “ஸ்‌: என்று ஓலி 
கூடும்‌ எழுத்து. 

sibling (௫) - பங்காளி (உடன்‌ 
பிறப்பு). 
81091 (॥) - குறிசொல்பவள்‌. 
sibylic (a) - குறிசொல்லும்‌. 
5106 (1) - பகடைக்‌ காயில்‌ ஆறு 
என்னும்‌ எண்‌. 

sick (8) - நோய்ப்பட்டுள்ள, 
வாந்தியுணர்ச்சியுள்ள, வெறுப்‌ 
yுடைய 5ickly (adv) - sicken 
(9) - நோயுறு. 

$106 (nN) - பக்கம்‌, விளிம்பு, 
விலாப்பக்கம்‌ (8) - ஒரு 
பக்கமான, களைத்த (9) - ஒரு 
கட்சியில்‌ சேர்‌, ஆதரி. 

side-board (ஈ) - பக்கச்‌ சுவர்‌ 
பலகை. 

5106-0211) - மிதிபொறி 
வண்டிப்பக்க இருக்கை. 

5106-0186 (n) - துணை உணவு 
பொறியல்‌, கூட்டு. 

side-light (n) - ஐயம்‌ போக்கும்‌ 
செய்தி. 

side-long (8) - சாய்ந்த, ஒரு 
பக்கம்‌ நீண்ட, பக்கம்‌ நாடிய. 


சியாம்‌ 


sidereal 


579 


silk 


sidereal (8) - விண்மீன்சார்‌. 51 

ரeal time - விண்மீன்‌ நேரம்‌. 

side-show (ர) -துணைக்‌ காட்சி, 
கவனம்‌ இருப்பும்‌ முயற்சி. 

side - slip (4) சறுக்கு. 

side - splitting (a) - சிரித்து வயிறு 
புண்ணாகும்‌. 

side - step (4) - பக்கமாக விலகு. 

side - track (n) -ஒளை வழி (4) - 
இளை வழியில்‌ செல்‌; கவனம்‌ 
இருப்பு Side - tract issues - 
இசை இருப்புச்‌ சிக்கல்கள்‌. 

side - walk (n) - நடைவழி. 

side - ward (8,804) - பக்கம்‌ 
நோக்கிய. 

sidle (4) -கெஞ்சிக்‌ கொண்டு ஒரு 
புறமாகக்‌ கோணி நட. 

siege (n) - முற்றுகை (6) - 
முற்றுகையிடு. 

sienna (Nn) - காவி மண்‌, செம்மண்‌. 

sierra (ஈ) - ஒழுங்கற்ற மலைத்‌ 
தொடர்‌. 

siesta (nN) - நடுப்பகல்‌ சிறுதுயில்‌ 
ஓய்வு. 

sieve (1) - சல்லடை, அரிதட்டு. 
(4) சல்லடையால்‌ சலி. 

sift (9) - சலித்தெடு, தர வாரியாக்‌ 
பிரி, நுட்பமாக ஆராய்‌. 

sigh (4) - பெருமூச்செறி. (1) - 
பெருமூச்சு. : 

sight (n) - பார்வை, காட்‌, 
துப்பாக்கியில்‌ குறிப்பார்க்கும்‌ 
அமைப்பு, (4) - அருகில்‌ சென்று 
பார்‌, கருவியல்‌ காண்‌. 5ightless 
(8) - குருடான, கண்ணுக்குத்‌ 
தெரியாத, 


sight-seeing (n) - பொழுது 
போக்குக்‌ காட்சி. 
sight - seer (ஈ) - பொழுது 
போக்குக்‌ காட்சி பார்ப்பவர்‌. 
8]0ஈ (॥) - குறி, அடையாளம்‌, 12 
இராசிகளில்‌ ஒன்று (8) - 
கையொப்பமிடு, சைகையால்‌ 
காட்டு. 
$ign௮! (॥) சைகை, குறி() எச்‌ 
சரிக்கை செய்‌, குறிகாட்டு. 
signalize (9) சிறப்படையச் செய்‌, 
குறிப்பிடத்தக்கதாகச்‌ செய்‌. 
signatory (4) உடன்‌ படிக்கையில்‌ 
கையொப்பமிடுபவர்‌. 
signature (n) - கையொப்பம்‌. 
sign-board (nN) - பெயர்ப்‌ பலகை 
signet (ஈ) - முத்திரை $1006( - 
ஏ (॥) - முத்திரை மோதிரம்‌ 
significance (ஈ) - றப்பு, 
உட்பொருள்‌. 5ர9ாரிகோ[ (8) . 
signify (v) - குறிப்பிடு, பொருள்‌ 
படு. 
sign-post (0) - கைகாட்டி மரம்‌. 
silence (n) - அமைதி, வாளா 
யிருத்தல்‌. (4) - அமைதிபடுத்து, 


silencer (n) ஒலிக்‌ 
குரைப்பி. 8181 (8). 
silhouette (ஈ)  - நிழற்படம்‌, 


இருண்ட நிழல்‌ வடிவத்தோற்றம்‌. 
(4) நிழற்படம்‌ போல்‌ அமை. 

$]100ஈ (1) - சிலிகன்‌, தனிமம்‌. 

silk (0) - uட்டு.Silken (a) பட்டி 
னாலான. $ர/KY (௮) - பட்டு 
போன்ற. 5ilk-worm (௬) 
பட்டுப்‌ புழு. Silk-cotton (n) - 
இலவம்‌ பஞ்சு. 


sill 


580 


sing-song 


ஓ] (ஈ) - வாயிற்படி, பலகணி 
அருகு. 

8147 (8) - மடத்தனமான. 

silt (ஈ) - வண்டல்‌, சேறு, (4) 
வண்டல்‌ அடை. 

5/8 (a) - சோலை சார்‌, நாட்டுப்‌ 
புறத்தற்குரிய. 

silver (n) - வெள்ளி, உலோகம்‌ 
silvery (a) - வெள்ளிபோன்ற, 
silversmith (ஈ) - வெள்ளிக்‌ 
கொல்லர்‌. silverware ‘(n) - 


வெள்ளி கலங்கள்‌. 5ileா- . 


tongued (a) - நாணயமுள்ள. 
silver jubilee (n) - வெள்ளி 
விழா. 811467 bromide (ஈ) - 
வெள்ளிப்‌ புரோமைடு (நிழற்‌ 
படம்‌). 
silviculture (n) - மரவளர்ப்பு, 
காடு வளர்ப்பு . 
ரிகா (8) - ஒத்த, ஒரேமாதிரி 
யாயிரு (% 055௮1). 
similarity (1) - ஒற்றுமை. 
simile (n) - உவமை, உவமையணி. 
similitude (nN) - போலிமை, ஒப்‌ 
புமை, வடிவமைப்பு (கண). 
ser (6) - வெதும்பு, உள்ளூரத்‌ 
துடி, சிரி, சினங்கொள்‌ 
simoom (nN) - பாலைவனக்காற்று. 
simper (V) - அருவருப்பாகச்‌ சிரி 
(॥) - அருவருப்புச்‌ சிரிப்பு 
mle (8) - எளிய, தனி 8௱1- 
city (Nn) - எளிமை, imple - 
hearted (8) - எளிய உள்ளமுள்ள. 
simple fraction - தனிப்பின்னம்‌. 
s.interest - தனிவட்டி. 5. ।2- 
எhine தனி எந்திரம்‌. 


simplify (ம) - எளிதாக்கு, தெளி 
வாக்கு, விடுவி, தீர்‌ றற॥ரீஎ- 
1௦1 (0) - எளிமையாக்கல்‌. 

simulate (V) - நடி, பகர்ப்பு செய்‌, 
simulation (1) - பகர்ப்பு. 

simultaneous - நமது காலத்தில்‌ 
நிகழும்‌, ஒருபடி 5iMUltaneous 
equation - ஒருபடிச்‌ சமன்பாடு. 

$i (0) - பாவம்‌, தீவினை, பழி. 
(4) - பாவஞ்செய்‌, தீவினை 
செய sinless (8) - sinner (n) - 
பாவி, தீவினையாளர்‌. 

since (adv) - இருந்தே, முதல்‌ 
கொண்டே, காரணமாக. (0060) 
- பின்னர்‌, பிறகு. 

sincere (a) - நேர்மையான, 
உண்மையான. sincerely 
(adv). sincerity (n). 

sine (pre) - இல்லாமல்‌ (1) - 
சைன்‌ நிலைஎண்‌. 806 die - 
காலவரையரையின்றி 5106 
பெ - இன்றியமையாக்கூறு. 

sinecure (ஈ) - ஊதியமிகுபணி, 
sinecurist (n) - ஊதியமிகு 
பணியாளர்‌. 

sinew (ஈ) - தசை நார்‌, தசைப்‌ 
பிடிப்பு, (8) - வலுப்புள்ள 

ஏ (4) - பாடு, புகழ்பாடு. 

singe (9) - தயால்‌ சுடு. (॥) 
சுட்டபுண்‌. 

single (a) - தனியான, ஒத்தை 
யான, மணமாகாத, (4) - தனியா 
கப்பொறுக்கி எடு, தனிமைப்‌ 
படுத்திக்‌ காட்டு single 
minded (a) ஒரே நோக்கமுள்ள. 

sing-song (a) - இழுத்திசைக்கும்‌ 
() - இழுத்த குரல்‌ படிப்பு. 
sing-song method - இழுத்த 
குரல்‌ படிப்பு முறை. 


singular 


581 


skewer 


றப (8) - ஒருமை. (8) - தனிப்‌ 
பட்ட, புதுமையான, வேறு 
பட்ட, தனிச்சிறப்புள்ள, 810ப- 
larity (0) - தனிச்சிறப்பு. 

sinister (a) - இடப்பக்க, தக்‌ 
குறியுள்ள. 

816 (9) - அமிழ்‌, களை (வேறு 
பாடு) (1) - சாக்கடை, கழிநீர்த்‌ 
திட்டம்‌. $1718016 (a) - sink- 
ர ரபா0- கடன்‌ தர்நிதி. 816 - 
hole - சாக்கடைக்குழி. 5k 
(7) - அமிழ்த்தி. 

sinப௦ப5 (8) - வளைந்து வளைந்து 
செல்கின்ற, நெளிவுசுளிவுள்ள. 
sinuosity(n) - வளைவுத்‌ 
தன்மை. 

$iறus (0) - பள்ளம்‌, குழி, பை. 

sip (4) - உறிஞ்சிக்‌ குடி, சுவைபார்‌. 

siphon (n) - வடிகுழாய்‌. 

si - ஐயா, ஓக்கா 

sire (n) - தந்தை, குடும்பத்‌ தலை 
வன்‌, ஐயா, 

siren (n) - சங்கு, அணங்கு. 

Sirius (n) - ஒரு விண்மீன்‌, அனல்‌ 
மீன்‌. 

sirloin (ஈ) - மாட்டிறைச்சி. 

ண்‌ (0) - பயலே, ஏடா (இழிவு). 

sister (ஈ) - சகோதரி, உடன்‌ பிறந்‌ 
தாள்‌. 

sister-in-law (ஈ) -மைத்துனி 85- 
terhood - உடன்பிறந்தநாள்‌ 
நிலை. 

sit (4) - உட்கார்‌, அமர்‌, தங்கு, 
அடைகாத்தல்‌ செய்‌. 5itter (1) - 
ஓவியத்திற்கு அமர்பவர்‌. 

sitting (nN) - அமர்கை, அமர்வு, 
தங்கல்‌. 


se (1) - இடம்‌, மனை, இடம்‌. 

sitபated (8) - குறிப்பிட்ட இடத்‌ 
திலுள்ள. 

situation (n) - நிலைமை, இருக்‌ 
குமிடம்‌, பணியிடம்‌. 

81% (ஈ) - ஆறு. 80 - ஆறாவது 
814010 - ஆறுமடங்கு 51%- 
shooter (n) - அறுகுழல்‌ துப்‌ 
பாக்கி. 

sixteen (n) - 16. sixteenth - பதி 
னாறாவது. 

sixty (0) - அறுபது Sixtieth- அறு 
பதாவது. 

size (n) - அளவு, கஞ்சிப்பசை (4) 
- பசைபோடு, அளவின்படி, 
தரம்‌ பிரி, 812110 (ஈ) - பசை 
யூட்டல்‌. 

skate (n) - பனிசறுக்குக்‌ கட்டை 
(4) - இக்கட்டையில்‌ சறுக்கிச்‌ 
செல்‌. 88167 (1) - இக்கட்டை 
யில்‌ சறுக்கிச்‌ செல்பவர்‌. 

skein () - நூல்கண்டு, வாத்துக்‌ 
கூட்டம்‌. 

skeleton (ஈ) - எலும்புக்கூடு, 
சட்டமற்ற தாங்கமைப்பு, 
குறைந்த அளவு. Skeleton key 
(1) - பல பூட்டுகளைத்‌ திறக்கும்‌ 
சாவி. 

sketch (n) - அமைப்புப்‌ படம்‌, 
வண்ணனை, எழுத்து, (8) - 
படம்‌ வரை, வண்ணனை அளி, 
எழுத்து, (9) - படம்‌ வரையும்‌ 
ஏடு. sketch map - கையால்‌ 
வரையும்‌ நாட்டுப்‌ படம்‌. 

skew (8) - ஒரு புறமாகச்‌ சாய்ந்த, 
கோணலான. 


skewer (n) - அகப்பைக்கோல்‌ 


ski 


582 


slant 


511 (0) - பனிக்கட்டி மீது செல்ல 
உதவும்‌ சறுக்குக்‌ கட்டை (4) - 
இக்கட்டை மீது செல்‌. 

skiff (n) - பளுக்குறைந்த ஓடம்‌. 

$k! (0) - திறன்‌, படம்‌ வரைதல்‌. 
skilful (a) skilled (a) - திற 
னுள்ள. 

skim (4)- மேலாகத்‌ தெளித்தெடு, 
மேற்பரப்பில்‌ மிதந்து செல்‌, 
வாரி எடு. $kரஈ௱ரlk (॥) - 
வெண்ணெய்‌ எடுத்த பால்‌. 
skimmer (n) - மத்து, கரண்டி. 

skin (ஈ) - தோல்‌. () - தோல்‌ உரி. 

skinny (8) - ஒல்லியான, மெலிந்த. 

skinner (n) - தோல்‌ வணிகன்‌. 
skin -deep (a) - அழமற்ற. 

skip (V) - தாவு.குதித்துக்‌ செல்‌, 
கயிறுதாண்டு. 

skipping (nN) - கயிறுதாண்டல்‌. 

skipper (n) - கப்பல்‌ தலைவன்‌, 
விளையாட்டுக்‌ கட்சித்‌ தலைவர்‌. 

skirmish (nN) - சண்டை, தூசி 
துடைப்போர்‌, (4) - சிறு கட்‌ 
டங்களாகப்‌ போரிடு, அடிதடி 
யில்‌ இறங்கு. 

skirt (ர) - பாவாடை, ஆடையின்‌ 
தழ்விளிம்பு, (4) - ஒரமாக ஒடு, 
எல்லையில்‌ இரு. 8018 (ஈ) - 
எல்லைப்பகுதி. 

“ ski (0) -நகைச்சுவைக்‌ கட்டுரை. 
skitter (Vv) - நீர்மட்டத்தைத்‌ 
தடவிக்‌ கொண்டு ஓடு, தூண்‌ 
டிலை இழுத்துச்‌ சென்று மீன்‌ 
பிடி. 

skittsh (n) - கூச்சமுள்ள. பா. Shy 
மிரளும்‌, விளையாட்டுத்‌ தன 
மான. 


skittles (n) - பத்தினால்‌ அடித்து 
விழச்‌ செய்யும்‌ மரமுனைகள்‌. 

skive (v) - தேய்த்து மெல்லிய 
தாக்கு. 814467 (9) - அராவுளி. 

skulk (v) - பதுங்கு, கடமை 
செய்வதில்‌ தவறு. 81ப16£ (1). 

sk! (0) - மண்டை ஓடு. 

skunk (n) - ரி இன உயிர்‌. 

sky (ஈ) - வானம்‌. 5kywards 
(904) - வானம்‌ நோக்கி. 

skylark (n) - வானம்பாடி. (4) - 
விளையாடு, வேடிக்கை செய்‌, 

skylight (n) - கூரைச்‌ சாளரம்‌, 
மோட்டு ஒளிவாயில்‌. 

skyline (n) - அடிவானத்தில்‌ 
குன்று முதலியவற்றின்‌ விளிம்பு. 

skypilot (n) - குருக்கள்‌. 

sky-rocket (n) - வாணம்‌. 

skyscraper (n) - வானளாவிய 
கட்‌ டிடம்‌. 

lab (॥) - பலகை, தகடு, படி 
முறைவீதம்‌. 

slack (a) - உறுதியற்ற, தளர்ந்த, 
கவனமற்ற (॥) - தொய்யும்‌ 
கயிற்றுப்பகுதி. slacks (2) - 
கால்‌ சிராய்‌. 88067 (4) - தொய்‌, 
தளர்ச்சியடை. slacker (ஈ) - 
சோம்பேறி. 

slag (1) - கசடு. 

slake (4) - அவி (நெருப்பு), 
அணை, தணி. 

512160 lime - நீற்றுச்சுண்ணாம்பு. 

5/8௱ (4) - தடாரென மூடு. 

slander (n) - அவதூறு, பழி. (4)- 
பழி கூறு. 

slant (n) - சாய்வு, சரிவு. (4) - 
சரிவாக, ஒருபுறமாகச்‌ சாய்‌. (௮) 
- சரிவான. Slantingly (adv). 


slap 


583 


slippery 


slap (9) - அடி, அறை, (1) - அறை. 

slash (V) - நீள்வாட்டில்‌ வெட்டு, 
தசையாலடி (॥) - நீள்வெட்டு, 
பிளவு. 

slate (n) - கற்பலகை, மாக்கல்‌. 

slatten (n) - ஒழுங்கற்றவள்‌. 

slaughter (n) - கொலைவதை (9) 
கொலை வதை செய்‌. 518ப00- 
ter-house - இறைச்சி வெட்டு 
மிடம்‌. 

slave (n) - அடிமை. (4) - அடிமை 
யாக உழை. 88௭ (॥) - அடிமை 
வணிகன்‌, அடிமை வணிகக்‌ 
கப்பல்‌. Slavery (1) - அடிமைத்‌ 
தளம்‌. 5|lavish (8) - அடிமை 
நிலையுள்ள. 

slaver (n) - உமிழ்நீர்‌(V) - எச்சில்‌ 
உமிழ்‌. 

slay (8) - கொல்‌. 

sled, sledge (n) - பனிக்கட்டிமீது 
வழுக்கிச்‌ செல்லும்‌ சறுக்கு 
வண்டி, 

sledge (n) - சம்மட்டி. 

sleek (a) - மழமழப்பும்‌ பளபளப்‌ 
பும்‌ உள்ள. (4) - மழமழப்‌ 
பாக்கு. 

sleep (n) - உறக்கம்‌, ஓய்வு, 
சாவு. 

asleep (a) sleepless (a) - 
உறக்கமற்ற. Sleeping partner 
- முதல்‌ மட்டும்‌ போடும்‌ 
பங்காளர்‌. sleeping pill - 
உறக்க மாத்திரை. 

sleeping sickness - உறக்க 
நோய்‌. sleep walking - 
உறக்கத்தில்‌ நடத்தல்‌. Sleeper 
(॥) - உறங்குபவர்‌, தண்டவாள 
அடிக்கட்டை. 


sleet (1) - ஆலங்கட்டி மழை, 
கல்மழை. (4) - ஆலங்கட்டி 
மழை பெய்‌. 

sleeve (n) - சட்டைக்கை. 

sleight (n) - செப்படிவித்தை. 

seuth (0) - வேட்டை நாய்‌, ஒற்றன்‌. 
(4) - துப்பறி வேலை செய்‌. 

slice (nN) - துண்டு, சீவல்‌ (4) - 
நறுக்கு. 

slick (a) - கைத்திறமையுள்ள 
தனித்த . (804) -- சரிநுட்பமாக, 
நேராக. 

slide (4) - வழுக்கிச்செல்‌, சறுக்கிச்‌ 
செல்‌, நழுவு. (7) - வழுக்குவழி, 
சரிவு, படவில்லை. 81106 Valve 
- நழுவுதடுக்கிதழ்‌. 

slight (8) - மிகச்‌ சிறிய, நுண்ணிய. 
(॥) - அவமதிப்பு, அசட்டை. (9) 
- அவமதி, புறக்கணி. 

$॥௱ (8) - ஒல்லியான, தந்திர 
முள்ள (% 51000). 

slime (n) - சகதி, சேறு. ிimy (a) 
- சேறான. 

sling (n) - கவண்‌, கவண்கயிறு, 

தொங்கல்‌ முடிச்சு. (4) - கவண்‌ 
கொண்டு எறி, தொங்கவிடு. 

slink (V) - பதுங்கிச்‌ செல்‌, தலை 
குனிந்து செல்‌. 

sip (9) - வழுக்கிச்‌ செல்‌, சறுக்கி 
விழு, பிறர்‌ அறியாமல்‌ செல்‌. 
(1) - வழுக்குதல்‌, தவறு, தாள்‌ 
நறுக்கு, துண்டு, துண்டுத்தாள்‌, 
சுள்ளி, கிளை. 510-101 - 
சுருக்கு முடிச்சு. 

slipper (n) - செருப்பு, மிதியடி (9) 
- செருப்பாலடி. 

slippery (a) - வழுக்கும்‌, பிடிப்‌ 
பற்ற, நம்பத்தகாத. 


slipshod 


584 


Siush 


slipshod (a) - வேலையில்‌ கவன 
மற்ற, ஒழுங்கற்ற. 

slipslop (8) - ஒழுங்கற்ற. (0) - 
சொற்களில்‌ தவறான பயன்‌ 
யாடு. 

511 (4) - தீள்வாட்டில்‌ று. பிள. 
(1) - பிளவு, கீறல்‌. 

slither (4) - ஆடியாடிச்‌ சறுக்கிச்‌ 
செல்‌. 

sliver (n) - சிம்பு. (4) - பிள. 

810006 (4) - உமிழ்நீர்‌ ஒழுகவிடு.. 

slogan (1) - முழக்கம்‌. 

sloop (ஈ) - ஒற்றைப்‌ பாய்மரக்‌ 
கப்பல்‌. 

slop (4) - சிதறு, கொட்டு. 81005 
(0) - கழுநீர்‌, கஞ்சி, 

slope (௭) - சாய்வு, சரிவு. (4) - சாய்‌ 
வாகு, சரிவாக்கு. Sopingly 
(adv). 

sloppy (8) - சேறான. 

slot (ஈ) - மான்சென்ற தடம்‌, 
அடிச்சுவடு, சிறுதுளை. (ம) - 
துளையிடு. 

sloth (nN) - மடி, சோம்பல்‌, கரடி 
இன உயிர்‌. 5/௦thரீப! (8) - சோம்‌ 
பலான. 

slouch (n) - தலையைத்‌ தொங்க 
விடல்‌, விளிம்பைக்‌ 8ழ்நோக்கிச்‌ 
சாய்த்தல்‌, அருவருப்பான 
தோற்றம்‌ அல்லது நடத்தை. (9) 
- தலையைத்‌ தொங்கவிடு, சாய்‌. 

slough (ஈ) - சதுப்பு நிலம்‌, சேறு, 
பாம்புச்சட்டை. 5loughly 

(adv) 


sloven (n) - ஒழுங்கற்றவர்‌, 
தூய்மையற்றவர்‌. slovenly 
(adv) - ஒழுங்கற்ற, கவனமற்ற. 

low (8) - தாமதமான, மெதுவாக. 
(4) - தாமதப்படுத்து. 5104- 
couach - மெதுக்கை. SIOW 
1806 - மெதுவண்டி வழி. 

slow motion - மெதுவாகப்படம்‌ 
எடுத்தல்‌. Slow down strike - 
மெது வேலை நிறுத்தம்‌. (% 
fast). 

slow-witted (a) - மந்த புத்தி 
யுள்ள. (% பபick-witted). 

slubber (8) - கவனமின்றி 
வேலையைத்‌ தவறாகச்‌ செய்‌. 

sludge (nN) - சேறு, பனிச்சகதி, 
சாக்கடைநீர்‌. 

9106 (ற) - முறுக்குதல்‌. 

$1ய9 (1) - கூடில்லாத நத்தை, 
சோம்பேறி, துப்பாக்கிக்‌ 
குண்டுவகை. 

sluggard (n) - சோம்பேறி, 

sluggish (a) - மந்தமான, சோம்‌ 
பலான. 

sluice (ஈ) - மதகு, மடை, (9) - 
மடை திறந்து வெள்ளம்‌ பெருகச்‌ 
செய்‌, மிகுந்த நீர்‌ ஊற்றிக்‌ கழுவு. 

ஒிப௱ (ஈ) - குடிசைப்பகுதி, சேரி. 

slum clearance board - குடிசை 
மாற்று வாரியம்‌. 

slumber (n) - தாக்கம்‌. (ம) - 
தூங்கு. 

$/ப௱ா (9) - சட்டென விலை 
இறங்கு. (1) - விலை இறக்கம்‌. 

slush (ஈ) - சேறு, அரை குறை 
யாக உருகிய பனிக்கட்டி. 
slushy (a). 


slut 


585 


smoking room 


slut (0) - ஒழுங்கற்றவன்‌, தூய்மை 
யற்றவன்‌. 

89 (2)- தந்திரமான, சூதான, வஞ்‌ 
சகமான. 

slyboots (n) - சூழ்ச்சிக்காரர்‌. 

smack (ஈ) - சுவை, வாடை, 
நாற்றம்‌, அடி, சுடக்கு, கொட்டு, 
முத்தம்‌, மீன்பிடி படகு. (9) - 
சுவைபார்‌, கமழ்‌, அதுக்கு 
(இதழ்‌), அடி, முத்தமிடு. 

5 (8) - சிறிய, வலிமையற்ற, 
அடக்கமான. (618106). 5௮௮- 
8॥௱$ - சிறுதிறப்போர்க்‌ ௧௬ 
விகள்‌. $m௱all change - சில்‌ 
லறை நாணயங்கள்‌. 5௱a॥- 
holder - சிறு அளவு நில உடை. 
மையாளர்‌. $1911-0010110 - 
சிறு அளவு நிலம்‌. $8॥- 
ஈர (8) - நொய்ந்த உள்ள 
முள்ள. 

$௱௮ி-ற௦O% - பெரியம்மை. $௱a॥! 
$e - சிறிய அளவு (தொழில்‌ 
கள்‌).88|| 1916 - அன்றாட 
அலுவல்‌ பேச்சு. 8௮-06 
(8) - சிறப்பிலா. 

$a! (8) - நன்கு உடையணிந்த, 
பார்ப்பதற்கு அழகான, அறிவுக்‌ 
கூர்மையுள்ள, விரைவான, நாக 
ரிக. 5௱கா8ா (8) - அழகாக 
வைத்துக்‌ கொள்‌. 8௮1௬ (804. 

$௱ா்‌ (1) - நோவினால்‌, தோல்வி 
யினால்‌ வருத்து (0) - உடல்‌, 
உள்ள வலி. 

$a (ட) - நொறுக்கு, தாக்கிச்‌ 
சிதற அடி. (॥) - மோதுதல்‌, 
முறிவு. உடைத்து நொறுக்‌ 
குதல்‌. 

$௱asந-பற (0) - பெருந்தோல்வி. 


smatter (n) - அரைகுறையறிவு. 
smatterer (n) - இவ்வறிவு 
உள்ளவர்‌. 

$௱ear (4) - பூசு, அப்பு, தடவு. 
smeary (a). 

sel! (0) - மணம்‌, மோப்பம்‌ (4) 
- முகர்‌ $௱௫ிly (8) - நாறும்‌. 

smelt (4) - உருக்கி உலோகத்தை 
எடு. வார்த்துருக்கு. $Melter (0) 
- உருக்குமிடம்‌. 

s௱ரிe (V) - புன்னகை கொள்‌ (1) - 
புன்சிரிப்பு. Smilingly (adv) 

smirch (4) - மேலே பூசு, அழுக்‌ 
காக்கு. 


| கார (2) - இனி (0) - இளித்தல்‌, 


sie (9) - பலமாக அடி, தாக்கு, 
வெட்டு. 

ரிம்‌ (0) - உலோக வேலை செய்‌ 
பவர்‌. 

smithy (0) - உலோக வேலை. 

smithers (pl) - சிறுதுணுக்கு 
கள. 

smock (ஈ) - மாதர்‌ உள்ளாடை, 
குழந்தை மேலாடை. 5M0Ck- 
11006 - தொழிலாளியின்‌ 
மேலாடை. 

smoke (0) - புகை, ஆவி, புகை 
போன்ற பொருள்‌. (4) - புகை 
பூட்டு, புகைபிடி. 

smoker (nN) - புகைபிடிப்பவர்‌. 
smoky (a) - புகையுள்ள. 
smokeless (a) - புகையற்ற. 
smoke screen - புகைத்‌ இரை. 

smoking room - புகைபிடிக்கும்‌ 
அறை. 


smooth 


586 


snipe 


smooth (a) - வழவழப்பான, 
ஒரே மட்டமான, அளவிலான. 
smoothen (v) - வழவழப்‌ 
பாக்கு. 5$Mooth-tongued (8) - 
தளுக்காகப்பேசும்‌. 

smother (V) - மூச்சடைக்கச் செய்‌. 

smoulder (v) - தீக்கொழுந்தின்றி 
எரி, கனிந்து எரி. 

smudge (V) - அழுக்கைப்பூசு, 
துடைத்து அழி, கறைப்படுத்து. 
(॥) - கறை, அழுக்குப்பூச்சு. 
smudgy (a) 

$௱பஏ (॥) - குறுகிய நோக்கமும்‌ 
தற்பெருமையும்‌ உடையவர்‌. 

smuggle (9) - (4) - கள்ளக்‌ கடத்‌ 
தல்‌ செய்‌. $1ப00160-00005 - 
கள்ளக்கடத்தல்‌ பொருள்கள்‌. 
810016 (ஈ) - கள்ளக்கடத்தல்‌ 
செய்பவர்‌. பார (ஈ) - 
கள்ளக்‌ கடத்தல்‌. 

$௱ய (ஈ) - அழுக்கு, கறை, கரிப்‌ 
பூட்டை (4) - இழிந்து பேசு. 

snearரி (ஈ) - கடிவாளம்‌. 

5180 (॥) - கட்டைக்கிளை, 
வெட்டுத்தறி, உடைந்தபல்‌, 
தடை. 5௮995 (8) - தடைகள்‌ 
நிறைந்த. 

$i - நத்தை. 

snake (ஈ) - unwyy.Snake-bite - 

பாம்புக்கடி. Nake-charmer - 
பாம்பாட்டி 

8 (8) - ஒடி, முறி, சட்டென 
வாயினால்‌ கவ்வு, சினந்து கூறு. 
(॥) - ஒடித்தல்‌, முறித்தல்‌, கவ்‌ 
வுதல்‌. 

snappish (8) - வெடுவெடுப்பான, 
உறுமும்‌. 


$ாapறy (8) - விட்டு விட்டுச்‌ 
செய்யும்‌. 

snapshot (V) - சட்டெனப்படம்‌ 
பிடி. (0) - சட்டெலப்‌ படம்‌ பிடிக்‌ 

$86 (1) - வலை, கண்ணி. (4) - 
கண்ணியில்‌ சிக்கவை, இடரில்‌ 
சிக்கவை. 

snarl (V) - உறுமு, சறிவிழுந்து 
பேசு. (1) - உறுமுதல்‌, 8ற்றம்‌. 
snraringly (adv), snarler (n). 

snatch .(v) - 
கைப்பற்று, () - கைப்பற்றல்‌, 
இடையிடையே வேலையில்‌ 
காட்டும்சுறுசுறுப்பு, சிறுதுண்டு 

snatchy (a) - இடைவிட்ட, 
தொடர்‌ பற்ற 

sneak (Vv) - பதுங்கிச்‌ செல்‌, 
கள்ளத்தனமாக நட (॥) - 
கோழை, ஒளிந்து நடப்பவன்‌ 
sneakingly (adv) 

sneakers (p!) - சந்தடிசெய்யாத 
மிதியடி 

seer (0) - இகழ்ச்சி செய்‌, எள்ளி 
நகையாடு. (11) - இகழ்ச்சி, ஏள 
னம்‌, நையாண்டி 5eeringly 
(adv) 

sneeze (V) - தும்மு, (ஈ) - தும்மல்‌ 

sniff (v) - உறிஞ்சி, மோப்பம்‌ 
பிடி. 

sந்ற (9) - கத்தரி, நறுக்கு (1) - கத்த 
ரித்தல்‌, நறுக்குதுண்டு (1) - 
snipping 

spe (॥) - ஒருவகைப்பறவை. 
(ஈ)-வேட்டையாடு, மறைந்து 
சூடு. sniper (n) 


சட்டெனக்‌ 


snippet 


587 


sobriety 


snippet (nN) - நறுக்கிய சிறுதுண்டு 
snippets (pl) - பல்பொருள்‌ 
துண்டுத்‌ தொகுப்பு கறippety 
(௫) 

snivel (9) -. சிணுங்கிய (0) - சளி 
பருகல்‌, சணுங்யெழுதல்‌, பொய்‌ 
பேச்சு. 

5100 (ஈ) - பிலுக்கன்‌, பகடி, 
எள்ளி நகையாடுபவன்‌, செருக்‌. 
கன்‌ $Nobbery (ஈ) - செருக்கு 
நடத்தை $N0bbish:(a) - snob 
8068! - செருக்கு வேண்டு 
கோள்‌. 

5௦9 (4) - முத்தமிடு, தழுவு 

snoop (9) - குற்றம்‌ கண்டுபிடி, 
துருவிப்பார்‌ 810006 (ஈ) - 
துருவிப்‌ பார்ப்பவர்‌. 

sn௦0fy (8) - கண்டனம்‌ தெரிவிக்‌ 
கும்‌snootily (adv) 

$002 4v) - சிறுதுயில்‌ கொள்‌ 

$1016 (4) - குறட்டைவிட்டுத்‌ 
தூங்கு (7) குறட்டை 

snort (ம) - மூச்செறி (ஈ) - 
வன்மூச்சு 

snout (n) - மூஞ்சி, அலகு, 
முகறை 

$ர௦W (0) - பனி (4) -பனிபெய்‌ 
810184 (8) - பனியுள்ள, வெண்‌ 
மையான. $॥0141116 - மலை 
மீது உருகாத பனி எல்லைக்‌ 
கோடு. 

8ம்‌ (4) - தடு, பேச்சில்‌ மடக்கு, 
அடக்கு, இழிவுபடுத்து (7) - 
மடக்குதல்‌, தடுத்தல்‌, இழிவு 
படுத்தல்‌ 

snub-nose (n)* சப்பை மூக்கு. 


snuff (4) - மூக்கினால்‌ உறிஞ்சு, 
மோப்பம்‌ பிடி, மூக்கால்‌ 
உறிஞ்சி இகழ்ச்சியைத்‌ தெரிவி. 
(॥)- புகையிலைப்‌ பிடி, மூக்குத்‌ 
தூள்‌, (4) - விளக்கின்‌ கரிந்த 
திரியைக்‌ கத்தரித்து ' நீக்கு. 
smurfers (01) - கரிந்த இரியை . 
வெட்டும்‌ கத்தரி. 

$ரபரி€ (8) - வலுவாத மூக்கை 
இழு. மூக்கினால்‌ பேசு 

$ப9 (8) - இன்ப, வாய்ப்பான, 
சொகுசான, வெதுவெதுப்பான, 
பாதுகாப்பான, சிற்றடக்கமான, 
snugly. 

snuggle (4) -. நெருங்கத்தமுவு. 

9 (6) - இவ்வாறு, அதுபோலவே, 
ஆகையால்‌, மிகவும்‌, அப்படி. 

soak (V) - ஊறவை, நனை 502- 
king (n) - ஊறவைத்தல்‌, 
soaker (n) - பெருங்குடியர்‌, 
நனைக்கும்‌ மழை. 

8082 (0) - சவர்க்காரம்‌ 50apy (8) 
- வழுவழுப்பான 80805ப05 
(1) - சவர்க்கார நுரை 50௮ற- 
stone (n) - மாக்கல்‌. 

soar .(V) - உயரப்பற, உயர்வு 
ஏற்படச்செய்‌ (விலை) ஒ.hover 

500 (7) - விம்மியழு. (1) - 
விம்முதல்‌ 50bbingly (adv) sob- 
ஜுர துயரக்கதை.. 

sober (8) - குடிவெறியற்ற, சீரிய, 
ஒளிர்வற்ற, மங்கலான, (9) - 
அமைதியாக்கு, சீரிய நிலை 
கொள்‌ 50ஸerly (adv) - sober- 
ஈர - சரிய சிந்தனையுள்ள. 

sobriety (0) - 8ரிய தன்மை, சீர்மை. 


sobriquet 


588 


sojourn 


sobriquet (ஈ) - புனைபெயர்‌. 

so-called (a) - அவ்வாறு 
குறிக்கப்பட்ட, பெயரளவான. 

sociable (a) - பழகும்‌ தன்மை 
யுள்ள. 

sociability (ஈ) - பழகும்தன்மை 
sociably (adv). 

$001௮ (8) - சமூகச்சார்பான, சமூக 
ஆர்வமுள்ள, சமூகப்‌ பண்புள்ள 
socialism (n). 

social science - சமூகஅறிவியல்‌. 
5360பரீடு - சமூகப்‌ பாதுகாப்பு 
s. services - சமூகப்‌ பணிகள்‌ 
s.wWorker - சமூகப்‌ பணியாளர்‌. 

society (n) - சமூகம்‌, சமுதாயம்‌, 
சங்கம்‌. C௦-0perative society - 
கூட்டுறவுச்‌ சங்கம்‌ 016011 500)- 
ety - கடன்‌ உதவிச்‌ சங்கம்‌ |॥- 
surance society - காப்புறுதிச்‌ 
சங்கம்‌ 

sociology (ஈ) - சமூகவாழ்வியல்‌, 
சமூகவியல்‌ 

socks (n) - காலுறை. 

socker, soccer (n} - காலால்‌, 
ஆடும்‌ பந்து விளையாட்டு. 

socket (n) - குடைகுழி, கூடு 091 
and socket joint - பந்து குழி 
மூட்டு Socket and Cylinder - 
கூடும்‌ உருளையம்‌ 

500 () - புல்தரை, மண்கட்டி. 

$008 (1) - உவர்க்காரம்‌, சோடா. 

soda water - உவர்க்கார நீர்‌5002 
ash - உவர்க்காரச்‌ சாம்பல்‌. 

s0dபen (9) - ஈரமான, மூடத்தன 
மான, குடிப்பழக்கமுள்ள ((4) - 
நனைத்து ஈரமாக்கு. 


sodium (n) - 
உலோகம்‌, உவர்மம்‌ 


சோடியம்‌, 


sodonly (n) - ஆண்‌ ஆணைப்‌ 
புணர்தல்‌, ஒரு பால்‌ உணர்ச்சி 
sodomite (1) - இப்புணர்ச்சி 
யாளர்‌. 

5018 (0) - சாய்வு மஞ்சம்‌, 
கட்டில்‌. 
soft (n) - 
உரமற்ற, முட்டாள்தனமான (% 
hard) softly (adv) - soften (6) 
- மென்மையாக்கு. 8014 ball - 
மென்பந்து, 5.Cபரrencey - 
மென்‌ செலாவணி 5.ாபஏ - 

மென்‌ மருந்து 

5ரீரபரீ - மென்கனி. 5.றearted (8) 
ன்‌ இளகிய உள்ளமுள்ள 
818800 - மெல்ல இறங்கல்‌ 
(வான வெளிக்‌ கலம்‌) (0188 
landing) s.option - மாற்றுக்‌ 
கருத்து $.ற௮late - மென்‌ 
அண்ணம்‌ 5.றedal (ம) - 
கடுமையைத்‌ தணி 5.50௮ற - 
மென்‌ சவர்க்காரம்‌ 5.ware - 
மென்பொருள்‌ (கணி) 5.) 000 - 
மென்மரம்‌. 5.Wer - மென்னீர்‌ 
(x-hard water) 

softner (ஈ) - மென்மையாக்கி. 

50i-iant (8) - தானே கூறிக்‌ 
கொள்ளும்‌, வெளிப்பகட்‌ 
டான. 

501! (ஈ) - மண்‌, நிலம்‌, நிலம்‌, 
அழுக்கு, கறை, (4) - அழுக்‌ 
கடையச்‌ செய்‌. 

$0]0பாஈ (ஈ) - ஓரிடத்தில்‌ தங்கல்‌ 
(9) - ஓரிடத்தில்‌ தங்கு50]0பmer 
- இவ்வாறு தங்குபவர்‌. 


மென்மையான, 


solace 


589 


someone 


solace (7) - ஆறுதல்‌ (4) - ஆறுதல்‌ 
கூறு. 

50191 (8) - கதிரவன்‌ சார்‌. 

80180 cell - கதிரவன்‌ மின்கலம்‌ 
$.016)ய5 - நரம்புத்‌ தொகுதி. 
5.5ystem - கதிரவன்‌ மண்டலம்‌ 
5,year - கதிரவன்‌ ஆண்டு. 

solder (4) - பற்றவை. (7) - பற்றாசு 

soldering iron - பற்றாசுக்கோல்‌ 
soldier (ஈ) - படைவீரன்‌, போர்‌ 
வீரன்‌. 

soldier of fortune - நாடோடிப்‌ 
போர்‌ வீரன்‌. 

5016 (n) - உள்ளங்களால்‌, 
செருப்பின்‌ அடிப்பகுதி (4) - 
செருப்பு அடித்தோல்‌ பொருத்து 
(8) - தனியான, ஒன்று மட்டிலு 
மான solely, (adv) 

solecism (n) - வழு (பேச்சு, 
எழுத்து, நடந்தைத்‌ தவறு) 

5010 (8) - வீறார்ந்த, சீரிய, 
பெருமித ஆர்ந்தமைந்த. 
solmnly (adv) - solemnity (n) 
- சடங்கு, விழா. 50leMmnize (9) 
- நடத்து, கொண்டாடு 5016- 
nization (n) 

solicit (4) - வேண்டு, மன்றாடு 

solicitor (n) - வழக்குரைஞர்‌ 
solicitation (ஈ) - வேண்டு 
கோள்‌. $0licitious (a) 

solicitude (ஈ) - ஆவல்‌, பரிவு, 
கவலை அக்கறை. 

50110 (a) - கெட்டியான, தண்மை 
யான, உறுதியான, (0) - திண்மம்‌, 
கெட்டிப்பொருள்‌. 80110] 
(adv) - solidiy (n) - தண்மை 
solidarity (n) - இட்பம்‌. SOlidify 
(4) -கெட்டியாக்கு. 


38 


soliloquy(n) - தனிமொழி (நாட 
கம்‌). 

soliloquize (n) - தனிமொழி 
பேசு.50liloquist (ஈ) - தனி 
மொழிபேசுபவர்‌. 

solitary (2) - தனித்த, (11) - துறவி. 

solitude (ஈ) - தனிமை, தனி 
வாழ்க்கை. 

solo (8) - (80108) - தனியாக 
இசைத்தல்‌ 501018 (n) 
தனியாக இசைப்பவர்‌. 

50181106 - கதிரவன்‌ நிற்றல்‌. 

soluble (a) - கரையக்கூடிய, 
விடை காணக்‌ கூடிய 50lubility 
(1) - கரைதிறன்‌. 

$01ப$ (8) - தனியான. 

solute (ஈ) - கரைபொருள்‌. 

solution (ஈ) - கரைசல்‌, தீர்வு. 

solve (4) - ர்‌, கரை, SOlvable (8). 

solvent (an) - கரைப்பான்‌ (நீர்‌) 

solvency (n) - கடன்தீர்‌ ஆற்றல்‌, 
தகைமை 

solvency certificate - கடன்‌ 
தர்தகைமைச்‌ சான்று (% 11501- 
vent) 

sombre (a) - 
எழுச்சியற்ற. 

some (a, pron, adv) - சில, சிலர்‌, 
சிறிதளவு, ஏதோ ஒரு, யரோ 
ஒருவர்‌, ஏறக்குறைய " 


மங்கலான, 


( somebody (n) - யாரோ ஒருவர்‌, 


குறிப்பிடத்தக்கவர்‌. 
somehow (adv) - ஏதோ ஒரு 

வழியில்‌, எப்படியாவது. 
someone (pron)- யாரோ ஒருவர்‌ 

(1) - குறிப்பிடத்தக்க ஒருவர்‌. 


somersault 


590 


sort 


somersault (n) - குட்டக்‌ 
கரணம. 

something (n) - ஏதோ ஒன்று, 
சிறிதளவு. 

sometime (adv) - ஏதோ ஒரு 
வேளையில்‌. 

sometime (adv) - சில சமயங்‌ 
களில்‌ 

somewhat (adv) - சிறிதளவு. 

somewhere (adv) - எங்கேனும்‌. 

somrnambulism (n) - தூக்கத்‌ 
தில்‌ நடத்தில்‌ ஒ. 5leep-walk- 
ing. somnambulist (n) - தூக்‌ 
கத்தில்‌ நடப்பவர்‌. 

somnolent (a) - தூங்கச்‌ 
செய்யும்‌ 50Molence (n). 

$0 (ஈ) - மகன்‌, பிள்ளை 501- 
1-8 மருமகன்‌ 

80181 (ஈ) - குரலினால்‌ ஒலிக்‌ 
கும்‌ எழுத்து. 500810) (nN) 

8010 (1) - பாடல்‌, சிறுவிலை. 

songster (ஈ) - பாடகன்‌, பாடும்‌ 
பறவை, கவிஞர்‌. 

sonnet (ஈ) - பரிபாடல்‌ வகை (14 
அடி). 

sonneteer (n) - 
பாடுபவர்‌. 

sonny, son (n) - சிறுமகன்‌, 
பாலகன்‌. 

sonorous (a) - உரத்து ஒலிக்‌ 
கும்‌, முழக்கமான 

sonority (n) - உரத்த ஒலிப்பு. 

$00 (804) - விரைவில்‌, உடனே 
(x slow) 

$00( () - புகை, புகைக்காரி. 
$00ty (8) - புகைக்கரி படிந்த, 
புகை உண்டாக்குகிற. 


பரிபாடல்‌ 


sooth (nN) - உண்மை 80010- 

ayer (॥) - குறிகாரர்‌, வருவது 
உரைப்பவர்‌. 

soothe (v) - நோவை ஆற்று, 
தணியச்‌ செய்‌. 

soothing (a) - 
செய்யும்‌. 

$00 (॥) - மோர்‌, ஊறவைத்த 
உணவு. பா. ஸப£ீer-nilk. 
soppy (a) 

sophism (n) - கிரேக்க மெய்‌ 
யறிவு விளக்கம்‌, போலிவாதம்‌, 
போலி அறிவு.அறிவுப்‌ பகட்டு 

sophist (n) - அறிவுப்‌ பகட்டர்‌. 

sophisticated (8) - சிக்கலான, 
உலகியலறிவுள்ள 

sophistry (Nn) - போலிவாதம்‌, 
வேண்டா வழக்குரை 

soporific (a) - தூங்கச்‌ செய்‌ 

soprano (n) - (sopranos) - உச்சி 
நிலைக்‌ குரல்‌, இக்குரல்‌ இசை 
ஞர்குழு 

sorcerer (N) - கனியக்காரன்‌ 501- 
௦60 பிலிசூனியம்‌, வினை 
வைப்பு 

801010 (2) - இழிந்த, மோசமான, 
கஞ்சத்தனமான. 

sore (8)- புண்‌ (8) - £ற்றமுள்ள, 

* கடும்‌ sorely (adv). 

sorrel (n) - புளிங்கரை வகை. 

sor௦W (1) - துயரம்‌, வருத்தம்‌ (\)- 
துயரப்படு. 

sorrowful, sorry (a) - வருத்த 
முள்ள 

sot (ஈ) - வகை, இனம்‌ (1) - பிரி, 
வகைப்‌ படுத்து, 50116 (॥) - 
பிரிப்பவர்‌ (அஞ்சல்‌) 


தணியச்‌ 


sortie 


591 


space age 


501116 (ஈ) - சட்டென்று தாக்குதல்‌ 
(வானூர்தி) 

sortilege (n) - இருவுளச்‌ சட்டு 

50-50 (adv) -ஓரளவுக்கு 

50 () - குடிகாரர்‌, அறிவிலி. 

sotto voce (804) - தணிந்தகுரலில்‌. 

souibriquet (n) - புனைபெயர்‌ 

5௦! (॥) - ஆன்மா, உள்ளுயிர்‌, 
உள்ளொளி. 

soulless (a) - உயிரற்ற, இரக்க 
மற்றம்‌high souled (8) - உயர்‌ 
பண்புள்ள. $0ப11)216 - உயிர்‌ 
நண்பன்‌ $0ப| - searching 
உள்ளுயிர்‌ ஆய்வு. 50-9 
* தூண்டும்‌, வியக்க வைக்கும்‌. 

$௦பா்‌ (ஈ) - ஒலி, (8) இட்ப 
முள்ள, ஆழ்ந்த. 

50யா0 (4) : ஒலிஎழுப்பு, தேர்ந்‌ 
தறி soundless (a) 

sound archives - ஒலிநாடா 
ஆவணக்களரி. 

8.081௭- ஒலித்தடை. 5.ஜீ£6!்‌- ஒலி 
விளைவு 8.01001 - ஒலிப்‌ புகா. 
s.recording - ஒலிப்பதிவு 
8.1780(- ஒலித்தடம்‌, வழி. 

s.Wave - ஒலியலை 

sounding board (ஈ) - ஒலி 
இரும்பும்‌ பலகை. 

soundings (n) - ஒலி அளவெடுப்‌ 
புகள்‌, கருத்தறிதல்‌. 

5௦பற (1) - குழும்பு, சாறு. 

$௦பா (8) - புளிப்பான, கனியாத, 
வெடுவெடுப்பான (1) - புளிப்‌ 
பாகு $0பா 000 - புளித்த 
மாவு. 50பாழப55 (0) - டு9டுப்‌ 
பான பேர்வழி (68661). 


source (1) - ஊற்று, மூலம்‌, 
தலைவாய்‌, பிறப்பிடம்‌. 

50056 (0) - உப்பிட்ட ஊறுகாய்‌ 
(\) - ஊறவை. 

$0பம்‌ - (0) - தெற்கு (2) - தெற்காக, 
southemer (n)- தென்னாட்டவர்‌. 
southward (a) - தெற்கு நோக்‌ 
இய, south - easterly (a) - 
தென்கிழக்கு நோக்கிய. 

souvenir (n) - நினைவு மலர்‌. 

sovereign (8) - தலைமை உரிமை 
யுள்ள, உயர்‌ ஆற்றலுள்ள, 
அரசாண்மையுள்ள $04/61- 
eignty (6) - இறையாண்மை; 
பேராண்மை, தனியாண்மை. 

804 (1) - பெண்பன்றி, நீண்ட 
இரும்புக்கட்டி, உலோகப்பாளம்‌ 
(4) - விதை தூவு 50Wer (॥) - 
விதைப்பவர்‌. 

SPCA - உயிர்க்‌ கொடுமைத்‌ 
தடுப்புக்‌ கழகம்‌, ௨.கொ.த.க 
Society for the Prevention of 
Cruelty to Animals. 

$08 (௫9- மருந்து நீர்‌ ஊற்று. 

space (nN) - இடம்‌, வெளி, வான 
வெளி, விண்வெளி. (4) - இடை 
வெளி அமை, இடம்‌ விடு. 
spacer (॥) - இடமடைப்‌ 
புக்காய்‌ $08010ப5 (8) - அகல 
மான, இட மகன்ற. 

Space age - வானவெளிக்காலம்‌ 
$.081 இடைவெளிச்‌ சட்டம்‌ 
(தட்டச்சு) 5. 27 - வானவெளிக்‌ 
கலம்‌ $ 8 - வானவெளி 
மனிதன்‌. 0006 - வானவெளித்‌ 
துருவி $. 5॥/0 - வானவெளிக்‌ 
கப்பல்‌ 5.5hப££/e - வானவெளி 
ஓடம்‌ 5.5௮0 - வான வெளி 


spade 


592 


special 


நிலையம்‌ 5.5பரீ - வானவெளி 
உடை $.1/816 - வான வெளி 
நடை 5. 0180046165 - வான 
வெளிக்கண்டுபிடிப்புகள்‌. 5. 
medicine - வானவெளி 


மருத்துவம்‌ 5. technology - . 


வானவெளித்‌ 'தொழில்‌ நுட்ப 
இயல்‌' 5. [686800 - வான 
வெளி ஆராய்ச்சி. 

spade (ஈ) - மண்வெட்டி (4) - 
மண்‌ வெட்டியால்‌ வெட்டு. 

spokes (ஈ) - ஆரக்கம்பி (மிதி 
வண்டி). 

508 (1) - சாண்‌, பால வளைவு 
அகலம்‌, இடைநேரம்‌, கால 
அளவு (4) - பாலம்‌ அமைத்து 
இணை; தாவு. 

596 (ஈ) - மின்னும்‌ சிறு 
தகடு. 

spanless (a) - அளவிற்கரிய. 

spanner (n) - இருகுமுடுக்கி, 
வில்லை முடுக்கி. 

spar (6) - மாச்சட்டம்‌, படிகக் கல 
வகை. 

spare (8) - மெலிந்க, நலிந்த, அரு 
கலான தலையான, பிற்காலத்‌ 
தேவைக்குரிய. 

spare (8) - மிக்கனமாகக்‌ 
கையாளு, செட்டாக வழங்கு, 
விடு, பரிவு காட்டு, பொறுத்‌ 
தருள்‌. 

sparing (2) - *ருங்கிய, குறை 
வான. 

sparingly (adv) - அரிதாக, சிறிதே. 

spare, sparepart - உஇரிப்‌ பகுதி, 
spare rib - இறைச்சி நீங்கிய 
விலா. அார்பு. Spare tyre - கூடு 


கல்ப 


$081% (ஈ) - தீப்பொறி, சுடர்‌ (4) - 
தீப்பொறி உண்டாக்கு. $0811- 
ing plug - $ப்பொறிச்‌ செருகி. 

sparkle (9) - மின்னு (1) - மின்‌ 
னுதல்‌. 

sparkling diamond - மின்னும்‌ 
வயிரம்‌. 

sparkler - வாணவெடி. 

sparrow (1) - சிட்டுக்‌ குருவி. 

502156 (8) - சிதறியுள்ள, அரிதா 
யுள்ள. 

$085௱ (॥) - வலிப்பு, துடிப்பு, 
அதிர்வு. 

spate (7) - வெள்ளம்‌, சட்டென 
வருதல்‌. 

spathe (n) - மடல்‌, பானை. 

spatial (a) - இடத்திற்கு£ய. 

spatter (4) - சிதறு, வாரித்தெளி. 

spawn (௭) - முட்டைத்‌ தொகுதி. 
(தவளை) (4) - முட்டையிடு. 

spay (4) - ௧௫ அழி. 

speak (9) - பேசு. Speaker (n) - 
பேச்சாளர்‌, பேரவைத்‌ தலை 
வர்‌, ஒலிபெருக்கி. 

speakership (n) - பேரவைத்‌ 
தலைவர்‌ பதவி. 

spear (0) - ஈட்டி. (4) - எறி, குத்து 

spearman (ஈ) - ஈட்டியாளர்‌ 
spearhead (1) - ஈட்டி முனை, 
தாக்குதல்‌ முன்னணி (1) - 
முனைந்துதாக்கு. 

506014! (a) - தனிப்பட்ட, சிறந்த 
specially (adv), specialist (n) 
- வல்லுநர்‌ ஓ. ஒXper!. special- 
ization (ஈ) - வல்லுமைபெறல்‌. 


speciality 


593 


spel! 


speciality (n) - தனிச்சிறப்பு, தனி 
நாட்டம்‌. 

special allowance - சிறப்புப்‌ 
படி 5.) - தனிப்‌ பணி. 
s.delivery - தனிப்பட்டுவாடா 
s.licence '- தனி உரிமம்‌ 
s.provision - தனி ஏற்பாடு 
$.5Choo! - தனிப்பள்ளி, 
$,8(ப06௫ - தனிமாணவன்‌ 
'5.(6st - தனித்‌ தேர்வு. 

species (I) - வகை, சிறப்பினம்‌ 
species name - Mெப்பினப்‌ 
பெயர்‌ (உயிரியல்‌). 

specific (a) - ஓர்‌ இனத்திற்குரிய, 
தெளிவாகக்‌ குறிப்பிட்டுள்ள, 
குறிப்பிட்ட. 8060140840 (n) 

, * தீனிக் குறிப்பீடு, விளக்கடு. 

specific gravity - ஒப்பெடை ஓ. 
relative density. 

specify (V) - குறிப்பிடு, சுட்டு. 

specimen (0) - மாதிரி; எடுத்துக்‌ 
காட்டு. 

specimen signature - மாதிரிக்‌ 
கையெழுத்து. 

specious (8) - நல்ல தோற்ற 
முள்ள, வெளித்‌ தோற்றத்தில்‌ 
சரியாய்‌ உள்ள. 

speck (n) - சிறு துகள்‌, புள்ளி, 
மாசு, 

speckle (n) - துகள்‌. 

spectacle (n) - காட்சி, பார்க்கத்‌ 
தகுந்த பொருள்‌, மூக்குக்‌ கண்‌ 
ணாடி spectacular (a) - 
சிறந்த, காட்சிக்குரிய. 

spectator (n) - காட்சியாளர்‌, 
பார்வையாளர்‌. 

spectral (a) - ஆவி உருவான, 

spectre (n) - ஆவி உரு. 


spectrum (n) - நிறமாலை 5றeC- 
troscope (n) - நிறமாலை. 
நோக்கி Spectroscopy (1) - 
நிறமாலை நோக்கியல்‌. 

speculate (4) - உய்மானம்‌ செய்‌, 
உய்மான வணிகம்‌ செய்‌ $ற6Cப- 
lation (nN) - உய்மானம்‌, 
உய்மான வணிகம்‌ speculative 
- உய்மான. 

speech (n) - பேச்சு. Speechless 
(9) - பேச இயலாத. 5றeech 
dy - பள்ளி ஆண்டு விழா 
speech therapy - பேச்சுப்‌ 
பண்டுவம்‌ 5றeech therapist - 
பேச்சுப்‌ பண்டுவர்‌. 

speed (n) - விரைவு. (1) - 
விரைந்து செல்‌ 80660 post - 
விரைவஞ்சல்‌ 80660 (a) - 
speedily (adv). 

speed-boat - விரைவுப்படகு, 
$.றdCகtor - விரைவுமானி. 
$.ர்it - விரைவு எல்லை, 
வரம்பு 5.80 - விரைவுக்‌ 
கண்ணி 5.W2)- விரைவு வழி 
speed-up - விரைவு உயர்வு. 

speleology - குகை இயல்‌. $06- 
leologist (n) - குகை இயலார்‌. 

spell (n) - கவர்ச்சி, மயக்கம்‌, 
நிலவும்‌ நேரம்‌ 5061 (ம) - 
எழுத்துக்‌ கூட்டு, பொருள்‌ 
கொள்‌. $061-01ஈ067 - ஆடாது 
அசையாது வைப்பவர்‌ 8061- 
bing - இவ்வாறு வைத்தல்‌ 
spell-bound - மு 
அமைதியுடன்‌. 506118 (n) - 
எழுத்துக்‌ கூட்டுபவர்‌ 506110 
(0) - எழுத்துக்‌ கூட்டல்‌. $061- 
ing. mistake - எழுத்துக்‌ 
கூட்டல்‌ பிழை. 


spelter 


594 


spirit 


506191 - துத்த நாகம்‌. 

spencer (n) - சிறு சட்டை வகை. 

spend (v) - செலவு செய்‌, 
பயன்படுத்து, கழி. 

spendthrift (n) - ஊதாரி, வீண்‌ 
செலவாளி. 

sperm (0) - கருமூலம்‌, விந்தனு. 

$068/ (8) - கக்கு, வாந்தி எடு. 

sphere (0) - கோளம்‌, உருண்டை, 
எல்லை (செல்வாக்கு), சமூகக்‌ 
குழு, Spherical (a) - 
கோளமான spheroid (ஈ) - 
கோளகம்‌ spherometer (ஈ) - 
கோளமானி. 

sphincter (n) - சுருக்குத்‌ தசை. 

sphinx (n) - கற்சிலை. 

spice (ஈ) - நறுமணப்‌ பொருள்‌, 
தாளிதப்‌ பொருள்‌ (4) - சுவை 
யூட்டு, 5010) (8) - சுவையுள்ள. 

spider (nN) - சிலந்தி, எட்டுக்கால்‌ 
பூச்சி. 

spigot (ஈ) - முனை ஆப்பு. 

spike (n) - முள்‌, கூலக்கதிர்‌$016 
disease - கூலக்‌ கதிர்‌ நோய்‌, 
spike (V) - ஆணி அறை, இம்‌ 
முள்ளினால்‌ காயப்படுத்து. 

றர! (4) - சிதறு, தெளி, சிந்து. 

றர (9) - கழல்‌, நூல்‌ நூற்பு செய்‌ 
(0) - சுழற்சி, நூற்பு நயம்‌ 5றரா- 
ஈiறg (॥) - நூற்றல்‌, சுழற்சி 5றர- 
ning. jenny - நூற்புக்‌ 
கதிர்ப்பெொறி ஓinning wheel - 
இராட்டை spin-off (n) - 
நன்மை, விளைபொருள்‌. 

$றபா 81% - மட்டப்பட்டு $பா 
$92 - மட்டச்‌ சர்க்கரை. 


spinach (ஈ) - பசளைக்‌ ரை. 

80௮! (ஈ) - முதுகெலும்பு சார்‌, 
தண்டு வடம்‌ சார்‌, 80105] ௦01- 
பா - முதுகெலும்பு. 5௮] 
0010 - தண்டுவடம்‌. 

spindle (n) - நூற்புக்‌ கதிர்‌. 

spine (n) - முள்‌, Spiny (8) - முள்‌ 
போன்ற. 

spinner (n) - பின்னுறுப்பு 
(பட்டுப்‌ புழு). 

spinney (n) - சிறுகாடு. 

spinster (n) - நூற்பவர்‌, 
மணமாகாத பெண்‌ 5ழinster 
hood (n) - மணமாகாத பெண்‌ 
நிலை. 

52! (8) - சுருண்டுள்ள (1) - 
சுருள்‌ (4) - சுருண்டு செல்‌ 
spirally (adv) . 

sறரe (ஈ) - தூபி, கோபுரம்‌, சுருள்‌, 
திருகு. 

spirit (n) - ஆவி, உள்ளுயிர்‌; 
ஆன்மா, அணங்கு, எழுச்சி, 
ஊக்கம்‌, சாராயம்‌ (4) - எழுச்‌ 
சியூட்டு 06121பா60 spirit - 
இயல்பு நீங்கிய சாராயம்‌ $0111- 
less (a) - எழுச்சியற்ற. 

spirit lamp - சாராய விளக்கு. 

spirit level - சாராய மட்டம்‌. 

sறரtபal (8) - ஆன்மிகம்‌ சார்ந்த. 
நன்னறிசார்ந்த Spiritually (adv) 
- spirituality (n) - ஆன்மிகம்‌, 
நன்னெறி. 

spiritualism (n) - ஆன்மிகக்‌ 
கொள்கை. 

spirit, spurt (9) - பீச்சு, பீறிடு (0) 


- பீச்சு. 


spit 


595 


s.light 


ஞ்‌ (4) - துப்பு, உமிழ்‌, குத்திவை 
(0) - துப்புதல்‌, உமிழ்தல்‌, 
இறைச்சி வாட்டும்‌ இரும்பு 
முள்‌, ஒடுங்கிய நிலப்பகுதி. 

spite (ஈ) - வெறுப்பு, பகை (4) - 
தொந்தரவு செய்‌. $[1(64ப| (3) - 
பகையுள்ள. in spite of - 
இருந்த போதிலும்‌, இருந்தும்‌. 

801416 (n) - உமிழ்ந்த எச்சில்‌. 

spittoon (V) - படிக்கம்‌. 

splash (v) - சிதறச்‌ செய்‌, நீரை 
வாரிஇறைத்து விளையாடு (0) - 
தெறிநீர்‌. $றlash board - நீர்க்‌ 
காப்பு plash-down - நீரில்‌ 
வான வெளிக்கலம்‌ இறங்கல்‌. 

splatter (v) - சளசள என்று ஒலி 
எழுப்பு. 

spleen (n) - 
கடுகடுப்பு. 

splendid (a) - சிறந்த, உயர்ந்த, 
நேர்த்தியான. 

splendour (8) - சிறப்பு, நேர்த்தி. 

splenetic (a) - சிடுசிடுப்பான. 

splint (a) - சிராய்‌, சிம்பு, (4) - 
சிம்பு வைத்துக்‌ கட்டு. 

splinter (4) - சிம்புகளாகப்‌ பிரி 
(1) - சிராய்‌, சிம்பு. 

split (8) - பிள, ஒறு (0) பிளவு, 
றல்‌. 

801 (9) - கெடு, சிதை, வீணாக்கு 
(1) - கைப்பற்றிய பொருள்‌, 
கொள்கை, ஊதியம்‌. 

spoilage (n) - அழிவு, சேதாரம்‌. 

spokesman (n) - செய்தித்‌ 
தொடர்பாளர்‌. 

spoliation (n) - கொள்ளையிடல்‌. 


மண்ணீரல்‌, 


spondee (n) - இரு நெடிகள்‌ 
அல்லது அழுத்த அசைகள்‌ 
நிறைந்த சர்‌. 

sponge (ஈ) - கடற்பாசி, கடற்‌ 
பஞ்சினால்‌ துடை.(6) - 8000- 
$01 (॥)-நடத்துபவர்‌. 8001801- 
ship (1) - நடத்துதல்‌. 

spontaneous (a) - தானே இயங்‌ 
கும்‌, இயற்கையான ( அார்‌।- 
ficial) - spontaneously (adv). 

spontanelty (ஈ) - தன்னிகழ்வு. 

spoon (n) - கர்ண்டி (4) - கரண்டி 
யால்‌ எடு $000ர்‌ப| (9) - கரண்டி 
யளவு. $poonfed (a) - 
செயற்கையாக வளர்க்கப்பட்ட. 

$ற௦0ா (॥) - மோப்ப அறிவழி, 
மோப்பத்தடம்‌. 

sporadic (a) - சிதறலாள, 
இடையீடான. $றoradically 
(adv). 

spore (n) - தல்‌. Spore mother 
091 - சிதல்‌ தாயணு. 

80016 (॥) - கேளிக்கை, போட்டி 
விளையாட்டுகள்‌ (4) - விளை 
யாடு 800118௱௮ - விளை 
யாட்டு வீரர்‌. 5றportsmanship - 
விளையாட்டு வீரர்‌ தன்மை 
sportive (a) - விளையாட்டு 
விருப்பமுள்ள. 

sot (1) - கறை, பொட்டு, களங்‌ 
கம்‌, இடம்‌ (4) - கறைப்படுத்து, 
புள்ளியிடு, கண்டுபிடி. - 

spotted (8) - புள்ளியுள்ள. 

$001 sh - உடன்‌ கொடுக்கப்‌ 
படும்‌ பணம்‌. 

$.check - சட்டென ஆய்ந்து 
பார்த்தல்‌. 

$.119௩ - இடநோக்கு விளக்கு, 
கவர்ச்சி நோக்கு. 


spouse 


596 


squalor 


spouse (n) - கணவன்‌ அல்லது 
மனைவி, வாழ்க்கைத்துணைவர்‌. 

$ற௦ப! (ஈ) - நீர்வழி மூக்கு, நீர்த்‌ 
தாரை, குழாய்‌ முனை (4) - தாரை 
யாக விழு, பீறிட்டு வெளிப்படு. 

sprain (0) - சுளுக்கு. 

52! (6) - சிறுமீன்‌ வகை. 

sprawl (8) - கைகால்களைப்‌ 
பரப்பு. 

spray (1) - தெளிப்பு, மரக்கிளை, 
செயற்கை அணிகலன்‌, மலர்க்‌ 
கொத்து 5013 ஓaiா! - தெளிப்பு 
வண்ணம்‌ $5றாஷு ஏபா - 
தெளிப்புக்‌ குழல்‌. 

spread (4) - பரவு, மலர்‌, தெறு 
(॥) - பரவல்‌ அகலம்‌ $0(680 - 
sheet - பரவுதாள்‌ (கணி). 

sprightly (a) - சுறுசுறுப்பான. 

50066 (0) - களியாட்டம்‌, வேடிக்கை. 

$றரர்ஏ (ஈ) - சிறுகளை. 

$றர்றஏ (V) - துள்ளு, பாய்ந்து செல்‌, 
முனைத்‌ தெழு, வெடிக்கச்‌ செய்‌, 
தப்ப உதவு (1) - இளவேனில்‌, 
துள்ளல்‌, குதித்தல்‌, பிறப்பிடம்‌, 
ஊற்று,சுனை, சுருள்‌, மீட்சி. 
spring (a) - springless (8) 

spring-balance - வில்தராசு, 
$.00910 - குதிபலகை... 

s.chicken - உண்பதற்கேற்ற இளங்‌ 
கோழி. 5.௪ - துப்புரவு செய்‌ 

5.016615 - இளம்‌ முட்டைக்‌ கோசு 
s.tide, line - இளவேனில்‌ 
காலம. 

sprinkle (v) - தெளி, தூவு, (1) - 
தெளித்தல்‌, தூவல்‌ ழrinkler (0) 
- தெளிப்பான்‌ 5றாரா&|iற (1) - 
சிறுஅளவு, சிறிது. 


sறரரறt (4) - விரைந்தோடு (சிறிது 
தொலைவு) (1) - விரைந்‌ 
தோடல்‌ 5றரா£எா (0) - விரைந்‌ 
தோடுபவர்‌, 

sprite (n) - பேய்‌. 

sprout (n) - முளை, தளிர்‌. 

spruce (8) - தாய ஆடை. அணிந்த, 
நாகரிகத்‌ தோற்றமுள்ள. (1) - 
ஒரு வகை மரம்‌. 

$றநு (8) - சுறுசுறுப்பான, எழுச்சி 
யுள்ள. 

spume (n) - நுரை. 

பா (ஈ) - குதிமுள்‌, தூண்டு 
கோல்‌, இளை மலைத்தொடர்‌(0) 
- தூண்டு, குதிமுள்ளினால்‌ 
குத்து, விரை வாகச்‌ செலுத்து. 

spurious (a) - போலியான, உண்‌ 
மையில்லாத (% சப). 

$றயா (9) - உதைத்துத்‌ தள்ளு (9) - 
வெறுப்பு. 

sputter (4) - கோழை, உமிழ்நீர்‌. 

Sy (9) - உளவுபார்‌ (0) - உளவு 
பார்த்தல்‌ Sறy-glass - சிறு 
தொலைநோக்கி. 

squabble (8) - சச்சரவு, (4) - உணவு 
பார்த்தல்‌ $0/-01888 - சிறு 
தொலை நோக்கி. 

squabble (n)- சச்சரவு (V)- சண்டை 
செய்‌, சச்சரவிடு. 

50080 (॥) - அணி, படை டரா 

$0ப80 - பறக்கும்‌ படை. 

squadron (ஈ) - குதிரைப்‌ படை 
வீரர்‌ தொகுதி, போர்க்கப்பல்‌ 
தொகுதி. 

$0ப2(10 (8) - இழிவான, அழுக்‌ 
கடைந்த 


squalor (n) - இழிவு. 


squall 


597 


stage fare 


$0ப2॥ (9) - உரக்கக்‌ கத்து (1) - 
உரக்கக்‌ கத்துதல்‌, கடுங்காற்று. 

squander (4) - வீண்‌ செலவு 
செய்‌. 3002106167 (॥) - வீண்‌ 
செலவு.செய்பவர்‌. 

$0ப816 (8) - சதுர வடிவமான, 
அகன்ற, (904) - நேரிடையாக, 
நேர்மையாக. 

squarely (adv) - நேர்மையான, 
செங்கோண உண்டாகுமாறு (1). 
- சதுரமாக்கு, நேராக்கு. 

square brackets - சதுர அடைப்‌ 
புக்குறிகள்‌ 5.0௮1Cஒ - நால்வர்‌ 
நடனம்‌ $.101- சதுர முடிச்சு 
8.60 - சதுரக்கால்‌ (மட்டைப்‌ 
பந்து) 5./ஒaSபாe - சதுர அளவு 
5.1001 - வர்க்க மூலம்‌, இருபடி 
மூலம்‌ [60 $0ப8(6 - செஞ்‌ 
சதுக்கம்‌. 

5qபக5h (9)- நசுக்கு, பிழி, நெருக்கு, 
அடக்கு, ஒடுக்கு (1) - பிரிவு, 
கூட்டம்‌ நெரிசல்‌, 5௮auashy (8) 

மென்மையான. 

$0ப8( (4) - உட்கார்‌, படு, வலிந்து 
குடி இரு (1) - உட்கார்தல்‌, 
வலியக்‌ குடி புகுதல்‌ $0ப21161 
(0) - தரையில்‌ அமர்ந்திருப்‌ 
பவா 

squawk (9) - கத்து, குறைகூறு. 

squeak, squeal (ஈ) - 8ச்சொலி, 
(4) - 8290. 

squeamish (a) - எளிதில்‌ 
நோயுறும்‌, எளிதில்‌ கோபங்‌ 
கொள்ளும்‌ 5Qபeamishly (adv). 

squeeze (4) - பிழி, நெருக்கு, 
நசுக்கு (7) - பிழிதல்‌, நெருக்கு 
தல்‌ 80ப6628 (1) - பிழிவி. 

squint (n) - ஓரக்கண்‌ (4) - ஓரக்‌ 
கண்ணால்‌ பார்‌. 


ம்‌ (0) - பெருஞ்‌ செல்வர்‌, நிலக்‌ 
கிழார்‌. 

sq (8) - நெளி, மன உளை 
வடை. 

squirrel (nN) - அணில்‌. 

யரர (9) - நீர்‌ சிதறு, பீறிடு. 

stab (0) - குத்து, புண்படுத்து (1) 
- குத்திய காயம்‌. Stabber (n) - 
குத்துபவர்‌. 

stable (8) - நிலைத்துள்ள, அசை 
யாத. (1) - குதிரை இலாயம்‌, 
கொட்டில்‌ (4) - கொட்டிலில்‌ 
அடை $(801/டூ7 - நிலைப்பு. 
stability vote - நிலைப்பு 
வாக்கு $t௮bilize (4) - நிலைக்‌ 
கச்செய்‌. 

stabilizer (ஈ) - நிலைநிறுத்தி. 

staccato (a) - விரைந்து 
தனியாகப்‌ பாட வேண்டிய. 

stack (n) - வைக்கோல்‌ போர்‌, 
குவியல்‌ (/) - குவியலாக அமை, 
போராகப்‌ போடு. 

$1801பா (0) - அரங்கம்‌ (விளை 
யாட்டு). 

staff (n) - staves (pl) - கைத்தடி, 
ஊன்றுகோல்‌, செங்கோல்‌, 
கொடிக்‌ கம்பம்‌, பணியாளர்‌ 
தொகுதி, 

stag (1) - ஆண்மான்‌, கலைமான்‌. 

stage (8) - நாடக மேடை, அரங்‌ 
கம்‌, நாடக்‌ கலை, படிநிலை, 
கட்டம்‌, நாடகம்‌ நடத்து. 

stage fare - படிநிலைக்‌ கட்டணம்‌ 
(பேருந்து) 5.௦ach, carriage 
- அஞ்சல்‌ வண்டி, $.081( - 
நாடகக்‌ கலை 8.70 - மேடைக்‌ 
கூச்சம்‌, அவைக்‌ கூச்சம்‌ 
s.direction - நாடக மேடை 
இயக்கம்‌. 


stagger 


598 


stand-up 


stagger (n) - தடுமாற்றம்‌. 5180- 
981119 (8) - வியப்பூட்டும்‌, 
அதிர்ச்சியூட்டும்‌. 

staging (0) - இடைக்கால மேடை, 
நாடகம்‌ வழங்கும்‌ பாணி$180- 
ர்ரஏ-ற$t -  நிற்குமிடம்‌ 
(வானூர்தி). 

staghound (n) - வேட்டை நாய்‌. 

stagnate (4) - தேங்கிநில்‌, சோம்‌ 
பேறியாகு. 880191 (8) - தேங்‌ 
திய. stagnation (nN) - தேக்கம்‌. 

staid (8) - அமைதியான. 

stain (௭) - கறை, களங்கம்‌ (4) - 
கறைப்படுத்து, சாயந்தோய்‌ 
stainless (a) - துரு ஏறா $tain- 
less steel - துரு ஏறா எஃகு, 
என்னும்‌ வெள்ளி. stained 
lass - சாயமேறிய கண்ணாடி. 

sai (0) - படிக்கட்டு, படி. 1815 
- மேடைப்படி, படிக்கட்டு வ 
case, Way - படிக்கட்டு. 

stake (nN) - மரமுனை, கழுமரம்‌, 
பந்தயம்‌. (4) - முளையில்‌ கட்டு, 
முளையடித்து எல்லை குறி, 
பணயம்‌ வை, பந்தயம்‌ வை. 

stake-out - உளவு பார்த்தல்‌. 
stalactite (n) - கூரை விழுது 
(பனிக்கட்டி) . 

stalagmlte (n) - தரைவிழுது 
(பனிக்கட்டி). 

stale (9)- ஊசிப்போன, நாட்பட்ட. 

stalemate (n) - தேக்க நிலை, 
முட்டுக்‌ கட்டை (4) - தேக்க 
நிலை உண்டாக்கு. 

stalk (n) - காம்பு, (4) - வீறாப்‌ 
புடன்‌ நடந்து செல்‌. stalking - 
horse - வேட்டைக்‌ குதிரை, 
போலிச்‌ சாக்கு. 


51811 (n) - கொட்டில்‌, கடை, 
இருக்கை வரிசை, (அரங்கு), 
அறை()- தொழுவத்தில்‌அடை, 
சட்டெனநில்‌, கட்டு மீறிச்‌ செல்‌ 
(வானூர்தி) தாமதப்படுத்து. 

stailion (1) - பொலிகுதிரை $(9/- 
॥௦1-0ய॥ - பொலிகாளை. 

stalwart (2) - வீரமுள்ள (1) - வீரம்‌. 

stamina (0) - உறுதி, நெஞ்சுரம்‌. 

stammer (9) - இக்கிப்‌ பேசு (0) - 
திக்கிப்‌ பேசுதல்‌. 

$tamற (॥) - காலினால்‌ மிதி, 
முத்திரை பொறி, (॥) - 
முத்திரையிடு, மிதி. 518 
vendor - முத்திரைவில்லை 
விற்பவர்‌. 

stamp act - முத்திரை வில்லைச்‌ 
சட்டம்‌. 

stamp duty - முத்திரை வில்லை 
வரி. 

stampede (n) - மிதிபடல்‌ (நெரி 
சல்‌). 

stanch, staunch (9) - நீர்க்‌ 
கசிவைத்‌ தடு (8) - உறுதியான, 
திட்பமான, பற்றுறுதியான. 

stanchion (n) - ஆதாரச்சட்டம்‌, 
உதைகால்‌, முட்டு. 

$tand (4) - உறுதியாக இரு, நில்‌ 
(॥) - நிலை, நிலையம்‌, அசையா 
நிலை, மாட்டி, மேடை, தங்கல்‌. 

stand-by - மாற்று. 

5190-11 - உதவியாளர்‌ (திரைப்‌ 
படக்காட்சி). 

51800-ப (௮) - நின்று கொண்டு 
(உண்ணல்‌, நடத்தல்‌). 


standard 


599 


state 


standard () - ட்டம்‌, அளவை, 


தரம்‌, பள்ளி நிலை, திட்ட அளவு, ' 


(எடை) சராசரி, ஓட்டு மரம்‌. 

5180910126 (1) - இட்டப்படுத்து, 
தரப்படுத்து Standardization 
(7) - தரப்படுத்தல்‌. 

‘standard-bearer - கொடி தாங்கிச்‌ 
செல்பவர்‌, முனைப்பான 
தலைவர்‌. 

standard lamp - கம்ப விளக்கு. 

standard of living - வாழ்க்கை 
தரம்‌. . ட 

standard time - இட்ட நேரம்‌ ஓ. 
local time. 

standing (0) - சமூக மதிப்பு, நிலை, 
கால அளவு. (8) - நிலைத்துள்ள 
(படை) நிலைத்‌ துள்ள பய 
னுள்ள, நிலையான, ஓடாமல்‌ 
செய்யும்‌. 

standing order - நிலை ஆணை. 

$.04/8001 - நிற்போர்‌ ஆரவாரம்‌. 

8.00 - நிற்கும்‌ அறை (அரங்கு) 

stand-pipe (ஈ) - செங்குத்துக்‌ 
குழாய்‌. 

stand-point (n) - கருத்துநோக்கு. 

standstill (n) - அசையாநிலை 

stannary (nN) - வெள்ளீயச்சுரங்கம்‌. 

$tanza (॥) - செய்யுள்‌ பத்தி. 

staple (0) - நாதாங்கி, தாழ்ப்பாள்‌, 
கொண்டி. 

stapler (0) - மடக்கி stapler pin 
- மடக்குமுள்‌. 

5191 (0) - விண்மீன்‌, உடுக்குறி, 
புகழாளி விண்மீன்‌, செல்‌ 
வாக்கு, (9) - விண்மீன்குறியிடு, 
சிறந்து விளங்கு, புகழ்பெறு. 

star-board யி - கப்பல்‌ வலப்‌ 
பக்கம்‌. 


starch (N) - ஸ்டார்ச்சு, மாச்சத்து, 
கஞ்சிப்‌ பசை. 

stardom .(n) - சிறந்த நடிப்பு 
நிலை. 

'taரess (3) - விண்மீனற்ற. 

starlet (n)- முன்னுக்குவரவேண்டிய 
நடிகை, குட்டி நடிகை. 

$tarரy (8) - விண்மீன்கள்‌ உள்ள. 

starry - eyed (a) - காதல்‌ புனை 
வுள்ள. 

star-fSh (nN) - நட்சத்திர மீன்‌. 

star-gazer (nN) - விண்மீன்‌ 
நோக்குபவர்‌. 

star-ஏa் (0)- விண்மீன்நோக்கல்‌. 

star-light (n) - விண்மீன்‌ ஒளி. 

$tar-sign (1) - விண்மீன்‌ இராசி. 

star-studded (a) - சிறந்த நடிகர்‌ 
கள உள்ள. 

star-turn (ஈ) - முதன்மை இனம்‌ 
(கேளிக்கை). 

sre (4) - உறுத்துப்பார்‌. (॥) - 
உறுத்துப்பார்த்தல்‌. 

start (4) - தொடங்கு, புறப்படு (॥) 
- தொடக்கம்‌, துள்ளல்‌. 

startle (v) - இடுக்கிடச்‌ செய்‌, 
இகைக்கச்‌ செய்‌. 51811100 (௮) - 
திடுக்கிடச்‌ செய்யும்‌. 

stave (Vv) - பட்டினிடை, 
இல்லாமல்‌ வருந்து. Starvation 
(॥) - பட்டினிடடத்தல்‌. 

starveling (n) - பட்டினியால்‌ 
வருந்துபவர்‌, சவலைக்‌ குழந்தை. 

state (nN) - நிலைமை, பதவி, 
நாடு, மாநிலம்‌, அரசு (॥) - 
விளக்கமாகக்கூறு. statewide 
(8) - நாடு தழுவிய. 


statement 


600 stay 


statement (n) - அறிக்கை வாக்கு 
மூலம்‌, ஆணைக்கூற்று (கணி). 
statebank - அரசு வங்கி. 5.Craft 
- அரசியல்‌ அறிவுடமை. $.616 
phant - அரசுயானை. 5.18 - 
அரசுத்துறைப்பட்டி. 5.9பeSE - 
அரசு விருந்தினர்‌. 5.ஓர50Ner - 
உயர்‌ அரசியல்‌ சிறையாளி. 
[191516 - அரசு மரியாதையுடன்‌. 
stately (adv) - வீறார்ந்த, பகட்‌ 
டார்வமான. 
statesman (n) - அரசியல்‌ 
அறிஞர்‌ ஓ. politician. states- 
manship (n) - அரசியல்‌ 
அறிவுடமை. statesmanlike 
(8) - அரசியல்‌ அறிஞர்‌ போல. 
static (a) - பொருள்களின்‌ நிலைய 
மைதிசார்ந்த, ॥, statics, 
பொருள்களின்‌ அசையாநிலை 
பற்றிய நூல்‌, நிலையியல்‌. 
station (ஈ) - தங்குமிடம்‌, நிலை 
யம்‌, (4) நிறுத்தி வை, பதவி 
யிலமர்த்து ॥. station-master 
(ஊர்தி) நிலைய முதல்வர்‌. 9. 
stationary நிலையாயிருக்கிற. 
railway station, ஊர்‌ இருப்புப்‌ 
பாதை ஊர்தி நிலையம்‌ 001106 
tation - காவல்‌ நிலையம்‌. 
polling station - தேர்தல்‌ 
சாவடி. pumping station - 
இறைப்பு நிலையம்‌. 
stationer (ஈ) - எழுதுவதற்கு 
வேண்டிய காள்‌ முதலியன 
விற்பவர்‌. $t௮[onery ஈ. தாள்‌ 
முதலிய எழுதுவதற்கான 
பொருள்கள்‌, (வாணிகம்‌) கருவி 
கலங்கள்‌. 


statistics n (pl) புள்ளி விவரங்‌ 
கள்‌, புள்ளி விவரக்‌ கணக்கு. (1). 
statistician, statist. a 
statistic(al) vital statistics n. 
வாழ்க்கைப்‌ புள்ளி விவரங்கள்‌, 
வாழ்வு மாள்வுப்‌ புள்ளி விவரங்‌ 
கள்‌, பிறப்பு இறப்புக்‌ கணக்கு. 

statue (n) உருவச்சிலை. $t௮tப- 
ay (2) - சிற்பஞ்சார்ந்த (பொருள்‌ 
கள்‌, கலைஞர்‌). statuesque 
(8) சிலைத்‌ தன்மையுடைய 
statuette (n) - சிலை உருவம்‌. 
(தனி) 

stature (1) - இயற்கை உயரம்‌, 
உயர அளவு. 

status (ஈ) - மதிப்பு நிலை, 
படித்தரம்‌. 

status quo., (ஈ) நடைமுறை 
நிலைமை, மரபு நிலைமை. 

statute (ஈ) - சட்டம்‌, நிலவரச்‌ 
சட்டம்‌, பட்டயம்‌, படிக்‌ 
கட்டளை. statutory, (8). 
சட்டத்தினால்‌ விதிக்கப்பட்ட, 
சட்டமுறையான. நtatute book 
(॥) - நிலவரச்‌ சட்டப்‌ புத்தகம்‌. 

staunch (a) - உறுதியான. 

stave (n) - (பீப்பாய்க்குரிய) 
வளைந்த பலகை, ஏணிப்படி, 
செய்யுள்‌, இசைகோடு வகை. 
(v). (staved or stove) துளை 
போடு, உடைத்து நொறுக்கு; 
(பீப்பாய்‌) பலகைகள்‌ பொருத்து, 
தாமதப்படுத்து, விலக்கு, தவிர்‌. 

512) (4) - தங்கு, நிற்கச்‌ செய்‌, தடுத்து 
வை; நில்‌, காத்திரு, நீடித்திரு, 
விழாமல்‌ தாங்கு. 1. தாங்கும்‌ 
ஆதாரம்‌, தங்குமிடம்‌, நிற்றல்‌, 
கப்பல்‌ பாய்மரக்‌ கயிறு (01.) 
மார்புச்‌ சட்டை. 


stead 


601 


step 


51680 (ஈ) - (ஆளின்‌) இடம்‌, 
பயனீடு. instead of, in one's 
81680, பகரமாக, பதிலாக. 

steadfast (a) - உறுதியான ॥. 
steadfastness. 

steady (8) - நிலையான, உறுதி 
யான, ஒழுங்காக நிகழ்கிற, 
அசையாத, பற்றுறுதியுள்ள. (1). 
steadiness steadily (adv). 

steak (nN) - இறைச்சித்துண்டு, 
beef-steak - மாட்டிறைச்சத்‌ 
துண்டு. 

steal v. (stole, stolen) திருடு, 
ஓசையின்றி நழுவிச்செல்‌, மறை 
வாகச்செல்‌. Stealth ஈ. stealthy. 
a. stealthily adv. stealthiness. n. 

steam (n) - நீராவி, ஆவி, V. 
நீராவியை வெளிவிடு. நீராவி 
யில்‌ வேகவை. நீராவியின்‌ 
ஆற்றலால்‌ இயங்கு. 5eamy. 8. 
steamboat n. நீராவி ஓடம்‌. 
steamer n. நீராவிக்‌ கப்பல்‌, 
நீராவியால்‌ சமைக்கும்‌ கலம்‌. 
steam roller n. (நீராவியால்‌ 
இயங்கும்‌) பொறி உருளை. 
steamship (n) - நீராவிக்‌ கப்பல்‌. 

steed (n) - குதிரை, போர்க்‌ குதிரை. 

steel (1) - எஃகு, எஃகுக்‌ கருவிகள்‌ 
4. ஸஃகைப்போல்கெட்டியாக்கு. 

steelyard (n) - துலாக்கோல்‌, 
வெள்ளிக்கோல்‌. 

steep 1 8. செங்குத்தான, செய்தற்‌ 
கருமையான. ॥. செங்குத்தான 
பாறை, 2. 4. ஊற வை. 1. ஊற 
வைத்தல்‌, ஊறவைக்கும்‌ நீர்மம்‌. 
(1) n. steepness. v. steepen. 


steeple (n) கோபுரம்‌, தூபி. 1. 
steeple-jack கோபுரத்தைப்‌ 
பழுது பார்ப்பவன்‌. 

steeplechase (n) - தாவி ஓட 
வேண்டிய குதிரை ஓட்டப்‌ 
பந்தயம்‌. 

50661 1. ॥. இளங்காளை மாடு. 
2.4. (கப்பல்‌, பொறிவண்டி) 
ஓட்டு, வழிகண்டு செல்‌, வழி 
செல்‌, வழி காட்டு. steerage, 
‘steering rod ॥.பொறிவண்டி 
இருப்புவிசை steerer ॥. 

stellar (8) - விண்மீன்களுக்குரிய. 
stellate, a - விண்மீன்‌ வடிவி 
லமைந்த. 

stem 1,(॥) - அடிமரம்‌, தண்டு, 
காம்பு, மரபு, கப்பலின்‌ முன்‌ 
பகுதி பா. $(61॥ சொல்லின்‌ 
பகுதியுறுப்பு 2. V. வெள்ளத்‌ 
தைத்‌ தடு; எதிர்த்து நில்‌. 

stench (n) - முடை நாற்றம்‌. 

5180௦1 (n) - செதுக்கு தகடு, 
எழுத்துப்‌ பதி தகடு. V. எழுத்து 
வெட்டிய தகட்டினால்‌ வரை 
stenciller n. 

stenography (॥) - சுருக்கெழுத்து 
முறை. stenographer (n). 
stenotypist - சுருக்கு தட்டச்சர்‌ 

stentorian (a) உரத்த குரலான. 
stentor ஈ. உரத்த குரலுள்ளவர்‌. 

step (N,V) - காலடித்‌ தொலை, 
காலடி, சிறுதொலை, ஏணியில்‌ 
ஒரு படி, நடக்கும்‌ தோரணை, 
அடிச்சுவடு, நடக்கும்‌ அடி 
யோசை, சிறு முன்னேற்றம்‌. 


step-brother 


602 


still-born 


step-brother (a) - மாற்றாந்‌ 
தாயின்‌ மகன்‌. 5ep-mother (n) 
- மாற்றாந்தாய்‌. 

step-up (8) - உயர்த்துறெ. 

stereotype (n) - அச்சுப்பதிவுத்‌ 
தகடு, இத்தகட்டுமுறை. 14. 
பதிவுத்தகடுசெய்‌, பதிவுத்‌ 
தகடாக்கு, பதிவுத்‌ தகட்டினால்‌ 
அச்சடி, மாறாநிலைப்படுத்து, 
மாற்ற முடியாமல்‌ செய்‌, சலிப்பு 
ஏற்படும்படி ஒரே மாதிரியாகச்‌ 
செய்‌. 8(60600/06£ nN. stereo- 
0060 2. - மாறுதலற்ற, பழமைப்‌ 
பட்டு வளர்ச்சியற்றுப்‌ போன. 

sterile (a) - மலடான, பலனளிக்‌ 
காத, புனைவு திறனற்ற, 5(௪ர- 
ity n, sterilize n.-se, நுண்ணிய 
நோய்ப்‌ புழுக்களை அழி. 
sterilzation,-sation. n (v) 
sterilizer,-ser (n) நோய்த்‌ 
தடை மருந்து. 

sterling (8) - மிகச்‌ சிறந்த குண 
முள்ள, தூய்மையான, உண்மை 
மதிப்புள்ள (பொன்காசு). 

stern 1 8. கண்டிப்பான, கடுமை 
யான. 21. கப்பலின்‌ பின்பகுதி. 
பா. bow (1) sternness n. 
sternly adv. (2) (sup deg.) 
sternmost (a). 

றப (॥) - மார்பின்‌ நடுஎலும்பு, 
மார்பெலும்பு, 51618] 8. 

stet (4) - (அச்சுத்துறைக்‌ குறிப்பு) 
அமைக (நீக்க வேண்டாம்‌). 

stethoscope (ஈ) - நெஞ்சுத்‌ 
துடிப்புமானி, நாடிமானி, 
stethoscopy n. 

stevedore (ஈ) - கப்பலில்‌ பாரம்‌ 
ஏற்றி இறக்குபவர்‌. 


stew (4) - வதக்கு, புழுங்கச்‌ செய்‌ 
॥. வதக்கிய உணவு, மனத்‌ 
துன்பம்‌, 

steward n. (fm.stewardess) 
மேற்பார்வை செய்பவர்‌. $tew- 
ardship n. 

stick v (stuck) 1. ஒட்டிக்‌ கொள்‌, 
விடாது பற்று, 2. (கத்து, அசைய 
முடியாதிரு). 3. ॥. மரக்கம்பு, 
தடி; கோல்‌ (1) 1. sticker. 
விடாமுயற்சியுள்ளவர்‌, ஒட்டிக்‌ 
கொள்ளும்‌ பொருள்‌, ஒட்டும்‌ 
தாள்‌. Sticky (8). 

stickler (0) - பிடிவாதக்காரன்‌. 

sticky (a) - ஒட்டிக்‌ கொள்கிற, 
பசை போன்ற, ஈரமான, 
stickness n. 

$(ரர்‌ (8) - வளையாத, விறைத்த, 
உறுதியான, தடித்த, கடுமை 
யான. 1. stiffness. stiffen v. 

stரி (4) - திக்குமுக்காடச்‌ செய்‌. 
(யை) அணைத்து விடு. 

stigma (ஈ) - நற்பெயருக்குக்‌ 
கேடு, மானக்கேடு, கறை, மலரின்‌ 
கல்முனை, சூல்முடி. 

stigmatize,-se (8) - கறைப்‌. 
படுத்து, குறிப்பிடு. 

stile (nN) - வேலிக்கடவு, ஈரேணி, 
தறி இறங்கும்படி மரம்‌. 

5(॥॥ 1 ௮. அசைவில்லாத, ஓசை 
யில்லாத, (011) செத்த, உயிரற்ற. 
4. அமைதியாக்கு, ஓசையில்‌ 
லாமல்‌ செய்‌ 2 904. இன்றும்‌, 
இன்னும்‌, இப்பொழுதும்‌, 
ஆயினும்‌ 3, சாராயம்‌ வடித்தல்‌, 
வடிக்கும்‌ பாண்டம்‌, வாலை V 
வாலையில்‌ காய்ச்சி வடி (1) 
stillness. 

still-born (a) - செத்துப்‌ பிறந்த. 


stilt 


603 


stodge 


silt (1) - பொய்க்கால்‌. 514160 a. 
செயற்கையான, ஓட்டுக்‌ கோப்‌ 
பான. 

stimulant 8,ஈ. ஊக்கமூட்டும்‌ 
(பொருள்‌), கிளர்ச்சி தரும்‌ 
(பொருள்‌) 1. 5॥1ப/26 தூண்டு. 
n. stimulation n. stimuiator 
a.,n. stimulative, ஊக்க 
மளிக்றெ (பொருள்‌). 

stimulus, n (01. stimuli) தூண்டு 
கோல்‌, தூண்டல்‌ பா. 
response. 

sting v. (stung) கொடுக்கினால்‌ 
கொட்டு, துன்புறுத்து. ॥. 
கொடுக்கு, கொட்டு நோவு, சுடு 
சொல்லினால்‌ ஏற்படும்‌ துயர்‌. 

stingy (8) - கஞ்சத்தனமுள்ள 
stinginess ஈ. 

stink v (stank or stunk, stunk} 
முடைநாற்றம்‌ வீசு, ॥. கெட்ட 
வாடை. 

stint (V) - அடக்கிச்‌ செலவழி. ॥. 
வரையறைக்குட்பட்ட அளவு, 
பியளவு Stintingly (adv). 
stintless (a). 

stipend (ஈ) - உதவிப்‌ பணம்‌, 
(பயிற்சி) உதவிச்சம்பளம்‌ 8. 1. 
stipendiary. 

stipulate (V) - உடன்படிக்கை 
செய்‌,கட்டுப்பாடுகோரிக்கொள்‌. 
stipulation n. stipulator n. 

stir (4) - அசையச்‌ செய்‌, களறி 
விடு, கலக்கு, தூண்டு. ॥. 
அலைவு, சிற்றலைவு, அனக்கம்‌, 
அரவம்‌, சிறு குழப்பம்‌. 


stirrup (n) - குதிரை ஏறும்‌ படித்‌ 
தட்டு, அங்கவடி. 

stitch (n) - தையல்‌, தையலிழை, 
4 தை. 

stithy (1) - கொல்லன்‌ உலை. 

54/6 ப சிறுகாசு. 

stock (4) - (உயிரற்ற) கட்டை, 
நிலவரப்‌ பொருள்‌, அடிமரம்‌, 
தறி, கைப்பிடி, கையிருப்பு, 
இருப்புச்சரக்க, பண்ணை 
உயிரினத்‌ தொகுதி. ॥. (01.) 
அரசாங்கப்‌ பங்குப்‌ பத்திரம்‌, 
கடன்‌ மூலதனப்‌ பங்குகள்‌, 
கப்பல்‌ கட்டுவதற்கான மரச்‌ 
சட்டம்‌, தண்டனைப்‌ பொறி 
வகை. 14. பொருள்களைச்‌ 
சேகரித்து வை, நிரப்பு. |1/6- 
51001. பண்ணைவிலங்குகள்‌ 
stock account இருப்புக்‌ 
கணக்கு. 8100% exchange - 
பங்குச்‌ சந்தை Stocks and 
shares - அரசுப்‌ பத்திரங்களும்‌ 
பங்குகளும்‌, பத்திரப்‌ பங்குகள்‌. 

stockade (n) - இருப்பு வேலிக்‌ 
கூடம்‌. வேலி அரண்‌ செய்‌. 

stock-broker (n) - பங்குத்‌ தரகர்‌, 
பங்குகள்‌ கடன்‌ பத்திரங்கள்‌ 
தரகர்‌. stock-exchange (n) - 
பங்கு மாற்று நிலையம்‌. 

stocking (n) - பின்னல்‌ காலுறை. 

stocky (a) - கட்டையாகவும்‌ 
வலிமையாகவும்‌ அமைந்‌ 
துள்ள. 

stockyard (n) - ஆடுமாடுகளின்‌ 
பட்டி. 

stodge n,v பெருந்தீனி (உட்‌ 
கொள்‌) stodgy a. stodginess 
n. 


stoic 


604 


store 


81010 (nN) - இன்பத்துன்ப 
நடுநிலைக்கோட்பாட்டாளர்‌. 
stoic(al) a. stoicism n. 

stoke (v) - நெருப்பைக்‌ கிளறி 
விடு. 510161 ஈ. களறுகோல்‌, 
நெருப்புக்‌ கோல்‌, 5106-1016 - 
॥. நீராவி இயந்திர உலைவாய்‌. 

stole 14. பா. steal. 2. ஈ. (கிறித்‌ 
துவக்‌ குருமார்‌) நீண்ட அங்கி. 

810110, a - மந்தமான, பளுவான. 
stolidity ஈ. 

stolon,n. - ஒடுவேர்த்‌ தண்டு, 
(நிலந்தொட்டதும்‌) வேர்விடும்‌ 
தண்டு. 

stoma n (pl. stomata) இலை 
நுண்துளை. 

stomach (ஈ) - இரைப்பை, பசிச்‌ 
சுவை, விருப்பம்‌ V. நிறை 
வுடன்‌ உட்கொள்‌, 1. stomach- 
90௦96, வயிற்று வலி, குடல்‌ 
வலி.2., ॥.5tomachic, செரி 
மானத்திற்கு உதவும்‌ (மருந்து). 

stomatitis (ஈ) - வாய்‌ அழற்சி. 

stone (n) - கல்‌, பாறை, 14 கல்‌ 
எடை, பழங்களின்‌ கொட்டை, 
மணிக்கல்‌, V. கல்‌ எறி, பழத்‌ 
இன்‌ கொட்டையை எடு. (8) 
stony இரக்கமற்ற, கற்கள்‌ நிரம்‌ 
பிய. phr. N.stone's throw, 
stone's cast, கல்‌எறி தொலை. 
stooge (n) - கோமாளியின்‌ துணை 
யாள்‌, கேலிக்கு இலக்கானவர்‌, 


இழிந்த காரியங்களுக்குப்‌ பயன்‌ 
படும்‌ தோழர்‌, இழிவான 
கையாள்‌. 


stook (ஈ) - கூலக்குவியல்‌, 
அம்பாரம்‌. V. கதிர்களைக்‌ குவி. 


5001 (1) - மலங்கழிக்குமிடம்‌, 


மலம்‌. 
5100 (4) - குனிவு, தாழ்ந்து கொடு. 
£. குனிவு, சாய்வு. 


500 (4) -தடு, நில்‌, தங்கு, அடை, 
நிறுத்து, முடிவு செய்‌, ॥. 
நிறுத்தல்‌, (பொறி வண்டி) 
நிற்குமிடம்‌, நிறுத்துமிடம்‌, 
இடைநிறுத்தம்‌, இடைநிறுத்த 
இடம்‌, ஓய்வு, தடை, முற்றுப்‌ 
புள்ளி, இசைக்‌ கருவி மெட்டு, 
(ஒலிநூல்‌) தடைஒலி, வல்‌ 
லெழுத்து. 81000806 n. 
நிறுத்தல்‌, தடங்கல்‌ 

stop-cock, Nn - குழாய்‌ அடைப்பு, 
அடைப்புக்‌ குமிழ்‌. 

800-090 (0) - தற்காலிக ஏற்பாடு, 
ஓட்டுமான வேலை. 

stopper, 500006 (6) - அடைப்பு, 
அடைப்பான்‌, ஆப்பு, மூடி. 1, 
அடைப்பினால்‌ மூடு, 

stop-watch (ஈ) - நிறுத்தவும்‌ 
ஓட்டவும்‌ அமைப்புடைய கைக்‌ 
கடிகாரம்‌, ஆணைக்‌ கடிக ரம்‌. 

storage,n (store) சேமிக்கு 
மிடம்‌, சேமித்து வைக்கும்‌ 
முறை சேமிப்புக்‌ கூலி, Storage 
battery, (மின்சார) சேமக்கலம்‌. 

store (4) - சேமித்து வை, திரட்டு. 
॥. சேகரித்த சரக்கு, களஞ்சியம்‌, 
கிடங்கு, பண்டக சாலை, மண்டி; 
சரக்கு விற்பனைக்‌ கடை. பா. 
storage n. store-house, 
store-room (n) - களஞ்சியம்‌, 
கிடங்கு. 


storey 


605 


strange 


storey, story n, (pl. storeys sto- 
£185) மாடி, தளமாடம்‌, நிலை 
மாடம்‌, மாடித்‌ தட்டு, மாடித்‌ 
தளம்‌, மாடி அடுக்கு, Storeyed, 
storied a. 

storiette, storyette, n. சிறுகதை. 

81011, ॥. கொக்கு, நாரை. 

$10௱, ஈ. புயல்‌, இடிமின்ன. 
லுடன்‌ சேர்ந்த மழை, சினக்‌ 
கிளர்ச்சி, கோட்டையைத்‌ 
தாக்குதல்‌, V. மூர்க்கமாக வீசு, 
கோபித்துச்‌ று, அரண்‌ முதலிய 
வற்றைத்‌ தாக்கு. Stormy a. 
புயலான, கொந்தளிக்கிற. 

storm-belt (n) - புயல்‌ வீசும்‌ 
பகுதி, 

$£௦ரy, 1.7. கதை, வரலாறு, சரிதை, 
2. பா. storey (1) storied a. 
வரலாற்றில்‌ கூறப்பட்ட, புகழ்‌ 
பெற்ற. 

5tout (2) - தடித்த, வலிமையான. 
stoutness n. 

stove, 1.4. பா. stave. 2. n. 
அடுப்பு, கணப்பு. 

stow (9) - அடுக்கிவை; உரிய 
இடத்தில்வை; பாதுகாப்பாகவை. 
stowage nN. பொருள்களை 
அடுக்கி வைப்பதற்கான கூலி, 
stowaway ஈ. கட்டணமில்‌ 
லாமல்‌ பயணம்‌ செய்வதற்காக 
(கப்பலில்‌) ஒளிந்திருப்பவர்‌. 

straddle (4) - காலை விரித்துக்‌ 
கொண்டு நட, கால்‌ விரித்து 
நில்‌. ॥. கால்‌ விரிந்த நிலை. 

strafe (n) - கடுந்தண்டனை V. 
வானிலிருந்து குண்டு வீசு. 


39 


.straggle (9) - சுற்றித்‌ இரி, (படை 
அணிவகுப்பிலிருந்து) விலகிச்‌ 
செல்‌, பிரிந்து செல்‌. $11800161 ॥. 

straight, a நேரான, நேர்மைக்‌ 
குணமுள்ள 804. நேர்மையாக, 
உடனே straightness n. 
straighten (ம) straight 
ராகாப்‌ ௮. கபடற்ற, ஒளிவு 
மறைவற்ற, 804. straight 
away. உடனே. 

strain 1.1. முழு ஊக்கம்‌ செலுத்தி 
உழை, கூடியவரை உழை, மட்டு 
மீறிப்‌ பளு ஏற்று, ஊக்கமழி, 
துன்புப்‌ படுத்து, மனத்‌ தாங்கல்‌ 
உண்டாக்கு, பழுதாக்கு, வடி 
கட்டு. ரசா ஈ. மிகு சோர்வு, 
களைப்பு, உழைப்புச்‌ சேதம்‌, 
பழுது, 2. பண்‌, தோரணை, 
பாணிவகை. 

strainer (n) - அரிப்பு, சல்லடை. 

strait (a) - ஒடுக்கமான, கண்டிப்‌ 
பான ஈ. கடல்‌ இடுக்கு, இடை 
கழிகடற்கால்‌; இடு கடல்‌. (ஓ.) 
இக்கட்டான நிலை, இடைஞ்‌ 
சல்‌. Straitness (n) straiten v. 
strait-laced a. மட்டுமீறிய 
கண்டிப்பான, குறுகிய நோக்க 
முள்ள. 

stand 1. ॥. இழைமுறுக்கு குழல்‌, 
சடை, புரி, அலகு, V. புரியை 
அறு. 2. ॥. கரை, எரிக்கரை, 
ஆற்றங்கரை, V. (கப்பல்‌) தரை 
தட்டு, (2) stranded (a) 
இடைஞ்சல்‌ நிலையிலுள்ள. 

strange (2) - முன்பு அறிந்திராத, 
புதுமை வாய்ந்த, வியப்பைத்‌ 
தருகிற. ‘strangeness n. 
stranger, அயலாளர்‌, ஏதிலார்‌. 


strangle 


606 


strict 


strangle v. கழுத்தை இறுக்கிக்‌ 
கொல்‌, திக்கு முக்காடச்‌ செய்‌. 
strangulation. n. 

strap (0) - தோல்பட்டை வார்‌, 4. 
தோல்பட்டை முதலியவற்றால்‌ 
இணை, கசையினால்‌ அடி. 

stratagem (n} - தந்திரம்‌, சூழ்ச்சி 
முறை. 

strategy (n) - படைத்‌ தலைமைத்‌ 
திறம்‌, போர்முறைத்‌ திறம்‌, நடை 
முறைத்‌ திறம்‌, திறமுறை, 8421- 
egist, n. starategic(al) a. 

straticulate (a) - படுகைகளாக 
அமைந்துள்ள, படி அடுக்கான. 
stratify (4) - படுகைகளாக 
ஆக்கு, பாளம்‌ பாளமாக ஆக்கு. 
n. stratification. 

stratosphere (0) - வளிமண்டலத்‌ 
தில்‌, 7கல்‌ தொலைக்கு மேலுள்ள 
பகுதி, மீவளி மண்டலம்‌. 

stratum n, (pl. strata), படுகை, 
பாளம்‌, மண்‌ படுகை, அடுக்கு. 

straw (n) - வைக்கோல்‌, துரும்பு, 
சிறு பொருள்‌. 

strawberry (ற) - செடிவகை, 
(அதன்‌) பழவகை. 

strawboard (n) - வைக்கோல்‌ 
அட்டை. 

stray (4) - அலைந்து திரி, வழி 
தவறு, தவறு செய்‌. 8. வழி 
தவறி அலைகிற. 1. இருப்பிட 
மில்லாதவர்‌. 

streak (ஈ) - இற்று, வரி, மென்‌ 
கோடு, கதிர்‌. 4. வரிகள்‌ 8ற்று. 
streaky a. 


stream (n) - நீரோட்டம்‌, காற்‌ 
றோட்டம்‌; நீர்த்தாரை, ஓடை, 
ஒழுக்கு. V. பெருகியோடு, 
காற்றில்‌ மித. ॥. 5168-16, 
சிற்றோடை, 80. imறers. 
streamer, ஈ. நீண்டகொடி 
அல்லது நாடா, ஒளிக்கதிர்‌. ॥, 
v.stream line, காற்றினால்‌ 
தடை ஏற்படாத வரி (அமை), 
நீர்‌ ஓடும்‌ பாதை. $tரeanliner, 
ஈ. தடைப்படா வரியுடையது. 

street (n) - தெரு, சாலை. Street 
walker (n) - தெருச்சுற்றி. 

strength n (strong) - வலிமை, 
வலு, (பள்ளி வகுப்பு மாணவர்‌) 
மொத்த எண்ணிக்கை, மொத்தத்‌ 
தொகை. v. strengthen - 
வலிமைப்படுத்து, உரமூட்டு. 

strenuous (a) - விடாமுயற்சி 
யுள்ள. $trenuousness. ॥. 

stress (1) - அழுத்தம்‌, இறுக்கம்‌, 
நெருக்கடி, முக்கியத்துவம்‌. V. 
அழுத்து, அழுத்திக்‌ கூறு, 
வற்புறுத்த. 

stretch (9) - இழு, கடத்து, நீட்டு, 
மிகைப்படுத்து. ॥. அகல்வெளி, 
stretcher (n) - தூக்குக்கட்டில்‌. 
நெடுகக்‌ கடக்கும்‌ பொருள்‌. 

strew v. (strewed, strewed or 
strewn) - சிதறு, தூவு. 

stricken, a. (strike) - அடித்‌ 
தடக்கப்பட்ட, இன்னலுக்‌ 
காளாக்கப்பட்ட, சோர்ந்த, 
(நோயால்‌) பீடிக்கப்பட்ட, 
வீழ்த்தப்பட்ட. 

strict (a) - கண்டிப்பான, கடுமை 
யான. 1. strictness. 


stricture 


607 


strut 


stricture (n) - கண்டனம்‌, (குழாய்‌ 
களின்‌) இடுக்கம்‌. 

stride v. (strode) - தாவி நட, 
தாண்டு, காலை அகல வைத்து 
நில்‌.. காலடித்தொலை, காலடி, 
நடை. 3106 (2) - எடுப்பான, 
உரத்த. 

strife (1) - சச்சரவு, பூசல்‌, கலகம்‌, 
சண்டை, போட்டி. 

strike v. (struck, struck or stricken) 
- அடி, குத்து, தாக்கு, துன்பத்‌ 
துக்காளாக்கு (பா. Stricken), 
(விளக்கு) ஏற்று, மணியடி, 
(கப்பல்‌ பாய்‌, கூடாரம்‌ முதலி 
யன) இறக்கு, (அச்சு) பதிப்பி, 
வேலை நிறுத்தம்‌ செய்‌, (பேரம்‌ 
பேசித்‌) தீர்மானி, (வேர்‌) ஊன்று, 
கருத்தில்‌) படு, தோன்று, ॥. 
வேலை நிறுத்தம்‌. ॥. பா. 
stroke. n. striker, a. striking - 
மனங்கவர்கிற, முனைப்பான, 
வியப்புத்‌ தருகிற, strikingly. 
adv. 

string (Nn) - மென்கயிறு, நூற்‌ 
கயிறு, (இசைக்கருவியின்‌) 
தந்தி, (வில்லின்‌) நாண்‌, வரிசை. 
4. (strung) (கயிறு தந்தி) இழுத்‌ 
துக்‌ கட்டு, தொடு, கோவைப்‌ 
படுத்து. Stringed. 9. 

stringent (a) - கண்டிப்பான, 
முடையான, இடுக்கமான. ॥, 
abs, stringency. 

stர்ற (4) - கழற்று, கிழித்தெடு, 
பறி, உரி, 1. ற்று, பூழி, இடுங்‌ 
திய நிலம்‌, தீரம்‌. 510 (1) - 
தற்று, கோடு, கரை, பட்டை, 
கசையடி, 14. கோடுகளிடு, 
பட்டை போடு. 


stripling (n) - பைதல்‌, பயல்‌, 
சிறுவன்‌. 

strive v. (strove, striven) - முயற்சி 
செய்‌, போட்டியிடு, போராடு. 

stroke 1 n. (strike) ‘அடி, வீச்சு, 
இழுப்பு, இன்ற(தல்‌), 8றல்‌, 
கோடு, மணி ஓசை, துடுப்பு 
வலிப்பு, இடீர்ப்பேறு (Stroke 
of fortune). 2. 4. மெல்லத்‌ 
தடவு, வருடு. (1) 8. $பா- 
stroke, வலிப்புநோய்‌, தலை 
யுடை, தலையிடி. 

stroll (4) - சுற்றித்திரி, உலாவு, ॥. 
உலாவுதல்‌, உலா. 

strong (8) - வலிமையான, உறுதி 
யான, வெல்ல முடியாத, தீவிர 
மான, Strength n. stronghold 
॥. அரண்‌ செய்யப்பட்ட இடம்‌, 
அரண்காப்பு, கோட்டை. 

strop () - (கத்தி தீட்டும்‌) தோல்‌ 
பட்டை. 4. (தோலில்‌ கத்தி) 
தட்டு. 

structure (n)- அமைப்பு, கட்டடம்‌, 
கட்டுமானம்‌. 5ரபடCபா2। ௮. 

struggle (4) - போராடு, சண்டை 
யிடு, வருந்தி முயற்சி செய்‌, 
துன்பத்தில்‌ உழலு, அல்லாடு. 
॥. போராட்டம்‌, கடுமுயற்சி. 

strum (9) - தந்திகளைத்‌ தட்டு. 

strumpet (ஈ) - விலைமகள்‌, 
வேசி, பரத்தை, குச்சுக்காரி, 
ஒழுக்கங்‌ கெட்டவள்‌. ஒடு 
காலி. 

ஷர, 1. 4. வீறாப்புடன்‌ நட. ॥. 
பகட்டு நடை. 2 உதைகால்‌. ॥.. 
உதைகால்‌ கொடுத்துத்‌ தாங்கு. 
struttingly (adv). 


strychnia 


608 


stupendous 


strychnia, strychnine. n. 
வச்சநாவி, சவ்வீரம்‌, நஞ்சு வகை. 
strychnia plant. அரளி. 

stubble (n) - (வயலின்‌) அரிதாள்‌, 
தூற்றுக்‌ கட்டை, குறுங்கட்டை, 
கொழு, முளை. 

stubborn (a) - பிடிவாதமான, 
முரண்பாடுள்ள, இணங்காத. 
stubbornnesss. n. 

stucco (ஈ) - காரை, V. காரை பூசு. 

$(ப0 1. ॥. குதிரைப்‌ பண்ணை. 
2.1. குமிழ்‌. 4. பதிந்து வை. (1) 
studbull, stud horse, பொலி 
காளை, பொலி குதிரை. 

student (n) - மாணாக்கர்‌. 

studio (ஈ) - கலைத்‌ தொழிலகம்‌, 
காட்சிப்‌ படம்‌ எடுக்கும்‌ நிலை 
யம்‌, கலையகம்‌, வானொலி 
நிலையம்‌. 

51ப01௦ப5 (8) - கற்பதில்‌ விருப்ப 
முள்ள, உழைப்பாளியான, கவன 
(மள்ள. 5tudiously. adv. stu- 
diousness n. 

study (n) - படிப்பு, கல்வி, கற்றல்‌, 
பாடம்‌, குழு ஆராய்ச்சி, கற்கு 
மிடம்‌, ஆராய்ச்சிக்‌ குழு, கலைக்‌ 
கழகம்‌, 01. 81ப0165, கற்றல்‌ 
படிப்பு முறை(கள்‌). படிப்புத்‌ 
துறைகள்‌, கல்வித்‌ துறைகள்‌, 
ஆராய்ச்சிகள்‌, கலைத்‌ துறை 
கள்‌. V. Studied, studied படி, 
ஆழ்ந்து ஆராய்‌, நன்கு கற்றறி, 
ஆராய்ந்து பார்‌, சிந்தனை செய்‌, 
studied, பயின்று மேற்‌ 
கொள்ளப்பட்ட, வலிந்த, 
study-circle (n) - ஆய்வுக்‌ குழு, 
கல்விக்குழு, ஆய்குழாம்‌. $tபdy 
ா௦௦௱, படிப்பறை, 51ப0/- 
1626, படிப்பு விடுப்பு. 


$tயரீ (ஈ) - பொருள்‌, சரக்கு, வீண்‌ 
பேச்சு, இடத்தையடைக்கும்‌ 
பொருள்‌, துணி, பயனற்ற 
பொருள்‌ 14. இணி, நிரப்பு, அளவு 
மீறி உணவு செலுத்து, 5(பரர), 8. 
காற்றோட்டமில்லாத, 51ப111- 
ness (n). 

stultify (V) - பயனற்றதாகச்‌ செய்‌, 
குன்றச்‌ செய்‌. ॥, stultification. 

stumble 4. (கால்‌) தடுமாறு, 
(வேலையில்‌) தவறு செய்‌, தற்‌ 
செயலாக எதிர்ப்படு, £. 
இடறுதல்‌, தவறு. 1, 81ப௱- 
bling-block, முட்டுக்கட்டை, 
இடையூறு. 

$tப௱ற (॥) - அடித்தறி, பயனற்ற 
கடைசித்‌ துண்டு, முளை, V. 
ஓசையுடன்‌ அடி வைத்து நட. 
(மரப்பந்தாட்டம்‌] முனை 
களைக்‌ கழே தள்ளு, பாடிப்‌ 
பேசிக்‌ கொண்டு செல்‌. 
$tய௱ாறy 8. குட்டையான, 
கட்டுருளியான. 

stun (4) - உணர்ச்சியறச்‌ செய்‌, 
செவிடுபடச்‌ செய்‌. 5(பாறராஏ 
(a) (n) stunningly (adv). 
stunner n. (stun) அதிர்ச்சி 
கரும்‌ ஒன்று, மிகுகவர்ச்சி 
கரமான மனிதன்‌. 

5(பா! 1.4. வளராமல்‌ தடை செய்‌. 
3. £௩. பகட்டு விளம்பரம்‌, 
அதிர்ச்சி தரும்‌ செயல்‌. (1) ௮, 
tuted, (வளர்ச்சி) தடைப்‌ 
பட்ட, குறுகிய. 

stupefy (4) - உணர்வு மழுங்கச்‌ 
செய்‌, கtupefaction n. 

stupendous (8) - மாபெரிய, 
பாரிய. 


stupid 


609 


subject 


5£பpiப (8) - அறிவற்ற. Stupidly, 
adv. stupidity n. 

stupor (0) - உணர்ச்சியிழத்தல்‌. 

sturdy (8) - முரடான, வலிமை 
யுள்ள, உறுதியுள்ள, இண்ணிய. 
sturdiness n. 

sturgeon (n) - மீன்வகை. 

stutter (v) - இக்கிப்‌ பேசு. ॥. 
தக்குதல்‌. 

ஷு (0) - (பன்றிப்‌)பட்டி, 
(குப்பைத்‌)தொட்டி. 

stygian (a) - 8ழுலகு சார்ந்த, 
நரகஞ்சார்ந்த. 

style (1) - எழுத்தாணி, (எழுத்து 
அல்லது பேச்சு) மொழி நடை, 
பாணி, நாகரிகம்‌, ஊரி, எழுத்‌ 
தாணி, (மலரின) சூல்‌ தண்டு, 
லம்‌ \. (பெயரிட்டுக்‌) குறிப்‌ 
பிடு. 5h, 8. நாகரிகமான, 
பகட்டான, புதுப்பாணி 
யிலுள்ள, 50/18( n. 

styptic a,n - குருதிப்‌ போக்கை 
நிறுத்துறெ (மருந்து). 

suave (a) - இதமான, இனிய 
குணமுள்ள, விரும்பத்தக்க 
suavity n. 1 

5ப0 - (முன்னிணைப்பு வடிவம்‌) 
£ழ்‌(ப்படியிலுள்ள), துணை 
(நிலையான) 'உதவி (நிலை 
யான). சார்ந்த. 

subaltem (8) - பணித்துறையில்‌) 
கீழ்த்தரமான ॥. துணைத்‌ 
தலைவர்‌. 

subaqueous (a) - நீரின்‌ முள்ள. 

subassistant (a) - உதவித்‌ 
துணை (நிலையான). ஈ. 
உதவித்துணைவர்‌. 


subclass (n) - உட்பிரிவு. $ப0- 
committee (n) - துணைக்குழு. 

sub-conscious (a) - உள்ளூறு 
நினைவுசார்ந்த, தன்னை 
அறியாத உள்‌ நினைவான, உள்‌ 
ளுணர்ச்சி சார்ந்த. 

sub-contract (n) - துணை 
ஒப்பந்தம்‌. 5ப்‌-contractor ஈ. 

sub-cutaneous (a) - தோலுக்குக்‌ 
8ழான., 

sub-divide, 4. மேலும்‌ பிரி. 1. 
sub-division, உட்பிரிவு, துணைக்‌ 
கோட்டம்‌, இளை மாவட்டம்‌. 

subdue (1) - அடக்கு, 8ழ்ப்‌ 
படுத்து, பழக்கி இணக்கு. 

$பம-edifor (ஈ) - (செய்தித்தாள்‌) 
துணையாசிரியர்‌. 

sub heads, n. pl. துணைத்‌ 
தலைப்புக்கள்‌, கிளையினங்‌ 
கள்‌. 

subject, a., 804. உட்பட்டு, 9. 
குடியாள்‌ ஆன, &ழ்ப்பட்ட, 
(10) உட்பட்டு, தனிக்கட்டுப்‌ 
பாட்டின்‌. ॥. ஆட்சிக்குட்‌ 
பட்டவர்‌, குடியாள்‌, குடியுரிமை 
யான (X sovereign) 2. 
தலைப்பு, செய்தி, பொருள்‌. 3. 
(இலக்‌.), எழுவாய்‌ 4, (மெய்‌ 
விளக்கவியல்‌) தன்னிலை, ௮௧ 
மெய்ம்மை, உளநிலை, 
object.) v. subject, 8ழ்ப்‌ 
படுத்து, உட்படுத்து. ॥, 5பம்‌- 
je'ction, ழ்ப்படுத்தல்‌, 
அடக்குதல்‌ 5பbjective a. அகப்‌ 
பொருளான, அகவியலான. 
அவரவர்‌ மனநிலை சார்ந்த (% 
objective.) subjectivity, ஈ. 
subjectivist. 


subjoin 

subjoin (96) - முடிவில்‌ இணை, 
பிற்சேர்க்கையாக அமை. 

sub-judge (7) - துணைநடுவர்‌. 

sub-judice (a) - வழக்கு முடியா 
இருக்கிற. 

subjugate (Vv) - (ஆட்சிக்கு) 
உட்படுத்து, 8ழ்ப்படுத்து. ॥. 
subjugation. subjugator ஈ. 

subjunctive (a) - (இலக்‌) வியங்‌ 
கோள்‌. 

sublease (n) - உட்குத்தகை. 

sublet (V) - 8ழ்க்‌ குடிக்கூலியாக 
விடு. 

sublimate (1) - உச்ச மேம்பாடு 
ஆக்கு, ஒரேயடியாக மாறு, 
உருகாது ஆவியாகு, நேரடியாகத்‌ 
இண்பொருளாகு, உறை, படி, 
புடம்போடு॥. படிமானம்‌, உறை 
பொருள்‌, புடமிட்டது. 8ப01- 
mation n. 

sublime (a) - விழுமிய, மதிப்‌ 
பார்வமுண்டு பண்ணுகிற, 
வீறமைதியுடைய. ॥. வீறமைதி 
நிலை, உயரிய கருத்து. $பம।- 
ity n. 

sublunar, sublunary (a) - 
நிலஉலகு சார்ந்த, இவ்வுலகை 
சார்ந்த. 

sub-magistrate (n) - குற்றவியல்‌ 
துணை நீதிபதி. 

submarine (a) - கடலின்‌ 8ழான. 
॥. நீர்‌ மூழ்கிக்‌ (கப்பல்‌). 

submerge (4) - நீரில்‌ மூழ்கு, 
வெள்ளத்தினால்‌ மூடப்பெறு. 
submergence, submersion n. 


610 


subscnbe 


submit (v) 1. ( 
அடங்கு, 
ரவை, முன்னிலைப்படுத்து, 


அப்பு, அனுப்பிக்கொடு, 
(1) 8. submissive (2) submis- 
sion n 

sub-montane (a) - மலைக்‌ 
கழதான. 

ப-தி! (8) - பொதுவான 
இயல்பில்‌ குறைந்த, இழிந்த, 
இழிநிலையான, தரங்‌ குறைந்த. 

subordinate (a) - 8ழ்ப்பட்ட, 
தணிந்த படியிலுள்ள, (பணித்‌ 
துறையில்‌) தாழ்ந்த; அடங்கிய, 
ழடங்கிய, உட்பட்ட, ॥. 8ழ்ப்‌ 
பட்ட பணியிலுள்ளவர்‌, 
இரண்டாந்தரப்‌ பணியாளர்‌, 
அடங்கியவர்‌, 8ழ்ப்படியி 
லுள்ளவர்‌. 4. 8ழ்ப்படுத்து, 
அடக்கு. 5பbordination ஈ. 

suborn (Vv) - உள்ளடக்கு, 
உடந்தையாக்கு. 11. $ப0012- 
tion. 

subpoena (n) - முறையின்றி 
அழைப்பு, 9. முறைமன்றத்‌ 
துக்கு வரக்‌ கட்டளையிடு. 

sub-registrar (n) - துணைப்‌ 
பதிவாளர்‌. 

subscribe (v) - கையொப்பமிடு, 
ஒழ்க்‌ குறிப்பிடு, இணக்கம்‌ 
தெரிவி, வரியாளாகு, செய்தித்‌ 
தாள்‌ வரியாளாகப்‌ பணம்‌ 
செலுத்து, குழு வரி செலுத்து, 
பங்கு வரி செலுத்து. $பம்‌- 
50110௦ ஈ. பங்கு வரியாளர்‌. 


subscript 


611 


subscript (n) - சிறிதாக எழுதப்‌ 
படும்‌ அடையாளக்‌ குறி. 

subscription n. (subscribe) - 
செய்தித்தாள்‌, கழகங்கள்‌, 
பொதுநல நிலையங்களுக்கான) 
கட்டணம்‌ செலுத்துதல்‌, 
கட்டணம்‌, பங்குவரி, .(பங்கு 
வரிகளாக இடும்‌) கையொப்பம்‌, 
கூட்டுக்‌ கோரிக்கையின்‌ &ழ்க்‌ 
கையொப்பம்‌. 

subsequent (a) - பின்னர்‌ 
வருகிற, அடுத்தபடியான, $ப0- 
sequence n. subsequently 
adv. 

subserve (v) - சார்பாயுதவு, 
உடந்தையாக உதவு. 5பbservi- 
லா! (8) - உதவுகிற, அடிமை 
போல்‌ நடக்கிற, 5பbservience 
ய்‌ 

subside (4) - தணி, அமைதியாகு, 
இழாகு. 1. ubsidence. 

subsidiary a. (subsidy) - உதவி 
யாயிருக்கிற, முக்கியமல்லாத. 
॥. துணைப்‌ பொருள்‌, உதவி 
யாள்‌; Subsidiary alliance n. 
(வரலாறு) துணைமைத்‌ 
தொடர்பு. 

subsidy (0) - பண உதவி, ஆதரவுத்‌ 
தொகை, ஆதரவுக்‌ கூலி, வரி, 
கப்பம்‌, திறை, ஊக்க உதவி. V. 
subsidize,-se. 

subsist (4) - உயிர்பிழைத்திரு, 
தொடர்ந்திரு. Sபbsistence n. 
பிழைப்பூதியம்‌, பிழைப்‌ 
பூதியம்‌. 

$ப050॥ (ஈ) - 8ழ்மண்‌. 


subspecies (1) - இன உட்பிரிவு. 

substance (n) * பொருள்‌, 
சுருக்கம்‌, செல்வம்‌2. 5ப0512- 
al, 1. திடமாயடைந்துள்ள. 2. 
உண்மையாயுள்ள. 3. போது 
மான அளவுள்ள. 5பbstantially 
adv. substantiality n. sub- 
stantiate V. உறுஇியாக்கு. 

substantive (n) - (இலக்‌.) 
எழுவாய்ச்‌ சொல்‌, (மூவிடப்‌ 
பெயருள்ஸிட்ட) பெயர்ச்சொல்‌). 

substitute (V) - பகரமாகவை, 
ஒன்றனிடத்தில்‌ ஒன்று வை, ॥. 
பகரமானவர்‌, பதிலாள்‌, பகர 
மானது, பதிலானது, பகரப்‌ 
பொருள்‌. 5பbstitution N. பகர 
அமைவு, பகர அமைப்பு. 

substratum n. (pl.-ta). ழா 
யுள்ள படுகை, ஆதாரம்‌, அடிப்‌ 
ய்டை.. 

substructure (n) - கடைகால்‌, 
அடிப்படை, 8ழ்க்கட்டுமானம்‌. . 

subsume (4) - உட்கொண்டிரு. 
subsumption n. 

subtenant (n) - 8ழ்வாரியக்காரர்‌, 
&ழ்க்குடிக்‌ கூலிக்காரர்‌, 8ழ்க்‌ 
குத்தகைக்காரர்‌, 5பbtene 
nancy n. 

subtend (8) - (வடிவியல்‌). 
எதிரிணையாயமைந்திரு. 

subterfuge (n) - மறைசெயல்‌, 
சூழ்ச்சி, குள்ளநரித்தனம்‌. 

subterranean, subterraneous 
9. தழ்நில, நிலவடியான, நில 
வறை போன்ற. 


Subtle 


612 


suffer 


5பbtle () - நுட்பமான, அறிவுக்‌ 
கூர்மையுள்ள, சூழ்ச்‌சித்திற 
முடைய, இரண்டகமான, 
subtlety n. subtly adv. 

subtract (9) - குறை, (கணக்‌ 
இயல்‌) (சிற்றெண்ணைப்‌ 
பேரெண்ணிலிருந்து) கழி. 1. 
subtraction. 

sub-treasury (ஈ) - களைக்‌ ௧௫ 
வூலம்‌. 

5(6பஸ்‌ (0) - சுற்றுப்புறம்‌, புறஞ்‌ 
சேரி, நகர்ச்சேரி, 5பம்பங்கா 9. 

subvention (0) - ஆதரவளித்தல்‌, 
(அரசியலார்‌) பணஉதவி. 

subvert (v) - தலைதழாக்கு, 
கவிழ்‌, புரட்டு. 5பbversion ஈ. 
subversive a. கவிழ்க்கிற, 
புட்ரித்தனமான. 

sub-voucher (n) - துணை 
சான்றுச்சட்டு. 

succeed (4) 1. வெற்றியடை, 2. 
பின்தொடர்‌, பின்மரபாகு, (அரசு 
நிலை, பணி) அடுத்து அமைவு 
பெறு (1) 8ப0068$ nN. வெற்றி. 
successful a. (2) successive 
2. அடுத்தடுத்த. 5பCceSS10nal| 
9. மரபுரிமை சார்ந்த. ௮. $ப௦- 
ceeding அடுத்தடுத்த. $ப௦- 
cessively adv. முறையாக. 
succession n. மரபுவழி 
யுரிமை, மரபுதொடர்ப்‌, பின்‌ 
மரபுரிமை, மரபுரிமைப்பேறு. 
n. successor, பின்‌ மரபினர்‌, 
கால்‌ வழியினர்‌, பின்தோன்றல்‌. 

succinct (a) - சுருக்கமான, செறிந்த. 

succour n,V. உதவி(செய்‌), 
உற்றிடத்துதவி (செய்‌). 


succulent (a) - சாறு நிரம்பி 
யுள்ள, கனிந்த 1. 5பcculence. 

succumb (8) - எதிர்ப்பைக்‌ 
கைவிடு, முயற்சியிழ, தோல்வி 
யுறு, 8ழ்ப்படி, சரணடை, இற. 

such (pron) (8) -அதேபோன்ற[து), 
முன்கூறியது போன்ற(து), அவ்‌ 
வகையான(து). 

suchlike a.,n. ஒருவர்‌ அல்லது 
ஒன்றைப்‌ போன்ற (பிறர்‌அல்லது 
பிறபொருள்கள்‌). 

$ப0% (V) - உறிஞ்சிக்குடி, உறிஞ்சு, 
உட்கொள்‌, (குழந்தை) பால்‌ 
குடி. உறிஞ்சுதல்‌ ॥. $ப0167 ॥. 
பால்குடி குட்டி, நீர்‌உயிர்வகை, 
உறிஞ்சுகுழல்‌. 

suckle (4) - (குழந்தைக்குத்‌ தாய்‌) 
பால்‌ கொடு, பால்‌ குடிக்கவிடு. 
suckling ஈ. பால்குடி குழந்தை, 
பாலன. 

suction n. (suck) உறிஞ்சுதல்‌, 
காற்றழுத்தத்தால்‌ வாங்குதல்‌. 

pipe வாங்கு குழாய்‌). 

sudden (a) - இடீரென நிகழ்கிற, 
உடனடியான, எதிர்பாராத. 5ப0- 
denly adv. உடனே, எதிர்‌ 
பாராமல்‌. 5பddenness n. 

$பe (4) - வழக்காடு, கெஞ்சிக்‌ 
கேள்‌, மாதினை) மணந்து 
கொள்ளும்படி கேள்‌. $ப1(01 1. 

et (॥) - கொழுப்பு. 

$பரிர6ா (4) - துன்பப்படு, படு, 
பொறு, தாங்கு, பாதிக்கப்‌ பெறு, 
பொறுத்திரு, செய்யவிடு, இணக்‌ 
கங்காட்டு. 5பfferer a. surfer- 
9016 n. பொறுக்கக்‌ கூடிய. 
sufference n. பொறுமை, 
இணக்கம்‌. 5பரீசராஏ 8.£. 
துன்பம்‌ (படுகிற). 


suffice 


613 


sully 


$பரரி06 (4) - போதுமானதாயிரு, 
தேவைக்குச்‌ சரியாயிரு. 5பரரட- 
சொ! (8) - போதுமான 5ஸரர- 
ciency n. 

ஒ்ீரீ% (ர) - பின்னிணைப்பு விகுதி. 
(பா. prefix). 

suffocate (4) - இண்றடி, மூச்சு 
முட்டவை, திக்குமுக்காடச்செய்‌, 
suffocation n. 

suffrage (ஈ) - வாக்குரிமை, 
தேர்வுரிமை, 1. $பரீர்2015(, நிறை 
வாக்குரிமைவாதி, பெண்‌ 
வாக்குரிமை கோருபவர்‌. 
women's sufrage ஈ. பெண்டிர்‌ 
வாக்குரிமைப்‌ பேறு, மாதர்‌ 
வாக்குரிமை, பiersal suf- 
ர806, அனைவர்‌ வாக்குரிமை, 
மன்பதை வாக்குரிமை. 

$பரீர்பத6 (6) - (நிறம்‌, ஈரம்‌ 
முதலியன) நன்கு பரவு. 1. 5பரீ- 
ரீப௦n. 

$ப097 (ஈ) - சர்க்கரை, V. இனிப்‌ 
பாக்கு Sugary a. Sugar-candy 
॥. கற்கண்டு $ப021-0816, 
கரும்பு. 

59st (4) - குறிப்பாகத்‌ தெரிவி, 
கருத்தைத்‌ தோற்றுவி. $ப0- 
gestive a. suggestion n. 

$ப10106 - தற்கொலை, தற்‌ 
கொலைசெய்து கொள்பவர்‌, 
தற்கொலையாளர்‌, 510108 8. 

8ப1 generis (8) - தனி முதன்மை 
யுள்ள, பிறிதின்‌ சார்பற்ற, தான்‌ 
தோன்றியான. $ப/ ]பார5 (8) - தன்‌ 
உரிமையினாலான, தன்னுரிமை 
யுடைய. 


sயit ஈ. (5ப6) வழக்கு, வேண்டு 
கோள்‌, மனு, காதல்‌ கோரல்‌, 
மணக்கோரிக்கை, விளை 
யாட்டுச்‌ சீட்டில்‌ ஒரு வரிசை, 
உடைத்தொகுதி, 4. தகுதி 
யாயிரு, பொருத்தமாயிரு. பயன்‌ 
படு. suitable a. full suit n. 
முழுஉடை, அங்கி. ௮றppeal 
$யர!. மேல்‌ வழக்கு, 011018] 
$ய/ முதல்‌ வழக்கு, முதல்‌ 
தடவை வழக்கு, pauper suit 
ஏலான்‌ வழக்கு 

suitcase (n) - கைப்பெட்டி. 

sயife (7) - உழையர்க்குழு, அடுக்‌ 
காயிருக்கும்‌ பொருள்களின்‌ 
கூட்டு, அறைத்‌ தொகுதி. 

$யரரறஏ (1) - உடுப்புத்துணி. 

suitor n (sue) - வழக்காடுபவர்‌, 
வாதி, மனுச்செய்பவர்‌, 
(பெண்ணின) காதல்‌ கோரு 
பவர்‌, மணங்கேட்பவர்‌. 

sulk (4) - முகறையை இழுத்துக்‌ 
கொண்டிரு, வெறுப்பு, சினங்‌ 
காரணமாகப்‌ பாராமுகமாயிரு. 
sulky a. 

[en (8) - சிடுசிடுப்பாயுள்ள. 
sullenness n. 

sully (9) - கறைப்படுத்து. 

sulphur (n) - கந்தகம்‌. Sulphate 
॥. - கந்தி கந்தக உப்பு. 
sulphide, கந்தகை. 
sulphureous, sulphuric a. 

sultan n. (fem, sultana) - 
(முஸ்லீம்‌ வழக்கு) அரசன்‌, 
sultanate n. அரசு. 

try (8) - புழுக்கமான, உள்‌ 
வெப்பமான, காற்று இறுக்க 
மான. ॥. $ப1(1655. 


sum 


614 


Superadd 


பா (॥) - கூட்டுத்தொகை, 
மொத்தம்‌, பணத்தொகை, 
(விடைகண்டறிய வேண்டிய) 
கணக்கு. 4. கூட்டுத்தொகை 
கண்டுபிடி 4. 5ப௱ பற, சுருக்க 
மாகக்‌ கூறு. 

$ப௱௱கா (8) - சுருக்கமான, 
விரைவில்‌ செய்யப்பட்ட, ॥. 
சுருக்கம்‌, பொழிப்பு 5ய௱- 
marily adV. சட்டென்று, உசாவு 
தலின்றி, நடைமுறைப்‌ 
படிகளில்லாமல்‌, மொத்தமாக, 
summarize,-se v. 

summation n (sum) - கூட்டுத்‌ 
தொகை கண்டு பிடித்தல்‌. 

$ப௱௱ள (॥) - கோடைக்காலம்‌, 
முதுவேனில்‌ 5ப௱mer-house 
n. வேனில்‌ மாளிகை, 
வேனிலகம்‌. 

summersault, n. (= somer- 
sault). 

பார்‌ (6) - உச்சி, பொருட்டு, 
முகடு. 

$ப௱௱௦ (4) - வரவழை, முறை 
மன்றம்‌ வர உத்தரவிடு, (கூட்டத்‌ 
திற்கு) அழைப்பு அனுப்பு. ॥. 
summons. (pl. summonses) 
முறைமன்ற அழைப்பு. 

summாப௱ bonum (1) - மிகச்சிறந்த 
நன்மை, உச்ச அளவு நன்மை. 

sumptuous (a) - நிறைவுடைய, 
குறைவற்ற, முழு உயர்வுடைய 
sumptuousness n. 

$பா . கதிரவன்‌, வெயில்‌ ॥. 
வெயிலில்‌ காய வை. 5பாரy 8. 
ஒளி பிறங்குறெ, உவகையுள்ள. 
sunniness n. 


sunrise (nN) - விடியல்‌ (காலம்‌). 

sunset (n) - கதிரவன்‌ மறைவு. 

sunshade (n) - வெயில்‌ தாங்கி, 
வெயில்‌ மறைப்புத்‌ (திரை), 
மேல்தட்டி, நிழற்குடை. 

sunshine (ற) - வெயில்‌, 
கதிரொளி. 

sunspot (nN) - செங்கதிர்க்கறை, 
(ஞாயிற்றுப்‌ பிழம்பிலுள்ள) 
கரும்புள்ளி. 

sயாbir (6) - தேன்‌ சிட்டு. 

$பாட்பா* (8) - வெயிலினால்‌ 
கறுத்த. 

sபாay (ஈ) - ஞாயிற்றுக்கிழமை. 

sunder (4) - இணைப்பை அறு. 

sundry (a) - பலவகைப்பட்ட, 
சில்லறையான. ॥. (ஓ. 5பா- 
065, சில்லறைப்‌ பொருள்கள்‌, 
சில்லறைச்‌ செலவுகள்‌. 

sun-flower (n) - சூரியகாந்தி 
(ச்செடி, மலர்‌). 

sunlight (n) - வெயில்‌. 

sunstroke (n) - கடும்வெயிலால்‌ 
ஏற்படும்‌ மயக்க நோய்‌. 

பற (9) - கரண்டியிலிருந்து 
உறிஞ்சு, மாலையுணவு சாப்பிடு. 
॥. ஒருவாய்‌ தேறல்‌. 

Sபறeர, (முன்னிணைப்பு விகுதி) 
மேலான, மிகுதியான, பொது 
நிலை கடந்த. 

superabound (4) - ஏராளமாயிரு. 

superadd (4) - மேலும்‌ மிகுதி 
யாக்கு. 


superannuate 


615 


Supervene 


superannuate (4) - நாட்டப்‌ 
பட்ட தெனத்‌ தள்ளு, வயதான 
மையால்‌ வேலையிலிருந்து 
விலக்கு, 2.தவிச்‌ சம்பளத்துடன்‌ 
ஓய்வு கொடு, 5பறperannuated 
௮. மிகவயதுமுதிர்ந்த, . தளர்‌ 
வயதுடைய, ஓய்வுவயது கடந்த. 
superannuation n. வயது 
முதிர்வு, நீர்‌ முதுமை, -படு 
கிழப்பருவம்‌. 

superb a. (superior, supreme), 
மிகச்சிறந்த. 

supercilious (a) - அடம்பிடித்த, 
தற்பெருமைமிக்க, அசட்டை 
செய்கிற, 5பperciliousness n. 

superficial (a) - மேலெழுந்த 
வாறான, ஆழமில்லாத, மேலீ 
டான, superficiality ஈ. 

superfine (8) - மிக மேன்மையான, 
மிக நுட்பமான, 

superfluous (a) - தேவைக்கு 
மேற்பட்ட, தேவையில்லாத. 
superfluity n. 

superimpose (9) - ஒன்றின்‌ மீது 
மற்றொன்றைவை, மேலும்‌ 
சுமத்து. 

superintend (V) - மேற்பார்வை 
செய்‌. Superintendence nN. $ப- 
perintendent a. மேற்பகர்வை 
யாளர்‌ (ஆன). 

superior (a) - மேம்பட்ட உயர்‌ 
வான, சிறந்த. 1. உயர்‌ பதவி 
வகிப்பவர்‌, துறவி, மடத்‌ 
தலைவர்‌, தலைவன்‌, தலைவி. 
superiority n. 


superlative (degree). 8. தலை 
சிறந்த, உச்ச, உயர்வான, (இலக்‌. 
உறுமிகுதி காட்டுகிற. 

superman (nN) - மனித வரம்பு 
கடந்த திறலோர்‌, மீமனிதர்‌. 

supermundane (a) - இவ்வுலத்‌ 
துக்கு அப்பாற்பட்ட. 

$பறern௮! (8) - நிலவுலகு கடந்த, 
வானுலகுக்குரிய. 

supernatural (a) - இயற்கை 
கடந்த, பொது இயல்பு கடந்த, 
தெய்வீகமான, Sபறernat 
பாச (8) இயற்கை கடந்த 
வற்றில்‌ நம்பிக்கை. $பறூா- 
naturalist n. 

supernumerary, a.n. தேவை 
யான எண்ணிக்கைக்கு மேற்‌ 
பட்ட (ஆள்‌). 

superphosphate (n) - மீ எரியகி 
(உப்பு). 

superphysical (Vv) - பருப்‌ 
பொருளமைதி கடந்த, உடல 
மைதி கடந்த. 

superscribe (4) - மேலே எழுது 
superscription ஈ. முகவரி. 

supersede (4) - (மற்றொன்றின்‌) 
இடம்‌ கைக்கொள்‌, தள்ளிவை, 
ஒதுக்கு. 5பpersession n. 

superstition (n) - மூடநம்பிக்கை. 
superstitious a. 

superstructure ஈ. மேற்கட்டு 
மானம்‌. 

supertax (n) - மேல்வரி, மிகைவரி. 

Supervene (V) - மீதாக நிகழ்‌, 
இடையூறாக நிகழ்‌, 1. $பறசா- 
vention. 


Supervise 


616 


surly 


supervise (4) - மேற்பார்வை 
யிடு. Supervisor (nN) - மேற்‌ 
பார்வையாளர்‌. $பறervision 
(॥) - மேற்பார்வை. 

Supine (8) - மல்லாந்து படுத்தல்‌, 
சோம்பேறியான. ஒ . றரone. 

supper (n) - இரவுச்சாப்பாடு. 

supplant (4) - மாற்றீடு செய்‌. 

பறற (8) - எளிதில்‌ வளையும்‌. 

supplement (n) - பிற்சேர்க்கை, 
நிரப்பு, கூடுதல்பணம்‌. 

supplementay angle (n) - மிகை 
நிரப்புகோணம்‌. 

supplementary questions (n) - 
கூடுதல்‌ வினாக்கள்‌. s 

suppliant (a) - இறைஞ்சும்‌, 
கெஞ்சும்‌. (॥) - இறைஞ்சுபவர்‌, 
வேண்டிக்கேட்பவர்‌. 

supply (4) - வழங்கு, அளி (1) - 
வழங்கல்‌, அளித்தல்‌. 5பpplies 
() - வழங்கல்கள்‌. 5பறறIரer (॥) 
- வழங்குநர்‌. 5பpply teacher - 
மாற்றாசிரியர்‌. பூதா கா 
பறற!) - தேவையும்‌ வழங்கலும்‌. 

யற்‌ (9) - தாங்கு, ஆதரி. (1) - 
ஆதரவு, $பறறoா£சr (1) - அதர 
வாளா. 

suppose (4) - எண்ணு, கருது, 
கொள்‌. 

supposition (n) - கருதுகோள்‌. 

suppository (0)- அடைப்பு மருந்து. 

suppress (6) - அடக்கு, 
ஒடுக்கு. Sபppresive (a) - 
ஒடுக்கும்‌. 5பppressor (௫) - 
ஒடுக்கியாள்பவர்‌.. 


supreme. (a) - தலைசிறந்த, 
முதன்மையான, உயர்‌ ஆணை 
உரிமையுள்ள . 5பpremacy (n) 
* மேலார்ந்த நிலை. 5பறpremely 
(adv). 

surchage (n) - மேல்வரி, 
மிகுவரி. (4) - மேல்வரி விதி, 

surcoat (n) - மேலங்கி, மேல்‌ 
சட்டை. 

$பா0 (1) - வல்லோசை, மெய்‌ 
ஒலி. (எழுத்து), பகுபடா எண்‌ 
(கணக்கு) 

sure (a) - உறுதியாக 5பாely 
(adv). 

surety (n) - ஈடு, பிணையாளர்‌, 
உறுதிப்பாடு (X ௦பம்‌ரீப।). 

$பார்‌ (0) - அலைநுரை. 

பீஸு (9) - மேற்பரப்பு. (9) - மேற்‌ 
பரப்பு அமை, மேற்பரப்புக்கு 
வா. $பார்‌506 ஈக! - தரைவழி 
அஞ்சல்‌. 8ப11806 tension - 
பரப்பு இழுவிசை. $பார206-10- 
அர - கரையிலிருந்து காற்றுக்கு. 

surfeit (4) - தெவிட்டச்செய்‌. (॥) 
* தெவிட்டுதல்‌. 

5பா06 (1) - பெரிய அலை, அலை 
உயர்ந்து தாழ்தல்‌. (4) - அலை 
போல்‌ முன்னோக்கிச்‌ செல்‌, 
சட்டெனத்தோன்று. 

$பாட60 (9) - அறுவை மருத்துவர்‌. 

surgery (n) - அறுவை மருத்‌ 
துவம்‌. 

பாக! (8) - அறுவை மருத்து 
வம்சார்‌. 066151 surgeon - 
பொது அறுவை மருத்துவர்‌. 

யார்‌) (8) - வெடுவெடுப்பான. 


surmise 


surmise (4) - உய்மானம்செய்‌. (1) 
* உயமானமை. 

$பாா௦யா! (4) - வெல்லு, நீக்கு, 
உயரநிறுத்து. 8பாரா௦பா(206 (8). 

surname (n) - துணைப்பெயர்‌, 
குடும்பப்பெயர்‌. 

$பாழ855 (4) - விஞ்சு. 5பாறa55- 
ரர (8) - விஞ்சும்‌. 5யாறக55- 
ingly (adv). 

suாplice (nN) - ஆயர்‌ வெண்ணி 
றத்தளர்‌ ஆடை. 

$பற1ய6 (1) - மிகை, கூடுதல்‌ 
உபரி. (2) - மிகையான. 

surplus budget - உபரிவரவு 
செலவுத்‌ திட்டம்‌ (% 0௭101). 

$பாறா$6 (0) - வியப்பு. (9)- வியப்‌ 
படை. 

$பாற1560 (8) - வியப்படையும்‌. 
5பாறார்$ாஏ (8) - வியப்புக்‌ 
கொள்ளும்‌. 5பாprisingly (adv) 

Sயாரal (2) - புனைவியலான. 

surrealism (n) - புனைவியல்‌ 
கொள்கை. 

surrealist (n) - புனைவியலார்‌. 

surrender (n) - சரணடை; சரண்‌ 
செய்‌; 8ழ்ப்படி. . 

surrender leave - சரண்செய்‌ 
விடுப்பு. (1) - சரண்அடைவு, 
கீழ்ப்படிதல்‌. 

surreptitious (8) - இருட்டுத்‌ 
தனமாக, ஒளிமறைவாக. 

பார௦பா (9) - சூழ்‌, சுற்றுவளை. 

surroundings (0) - சுற்றுச்சூழல்‌ 
ஓ. environment, ecology. 

பார்‌ (0) - மிகை வரி. 

surveillance (n) - கண்காணிப்பு, 
உளவு ஓ. 509. 


617 


swag 


Survey (6) - அளவை செய்‌, 
கவனமாகப்‌ பார்‌, ஆராய்‌. (1) - 
பொதுத்தோற்றம்‌, ஆராய்வு. 
land survey department - நில 
அளவைத்துறை. 5பரVeyor (n) 
- நில அளவையாளர்‌. 

survive (0) - பிழைத்திடு, உயிர்‌ 
வாழ்‌. 

Survivor (nN) - பிழைத்திருப்பவர்‌. 
sural (n) - பிழைத்திடுத்தல்‌; 
உயிர்வாழ்தல்‌. 

susceptible (a) - எளிதில்‌ பதியத்‌ 
தக்க, ஏற்குந்தன்மையுள்ள. 
susceptibility. 

suspect (1) - ஐயங்கொள்‌. 
suspicion (n) - ஐயங்கொளல்‌. 
suspicous (a) . 

Sபsறeாப்‌ (4) - தொங்கவிடு, 
இடைக்கால நீக்கம்‌ செய்‌. 
suspension (ஈ) - இடைக்கால 
நீக்கம்‌. 

Suspense (n) - ௭ஊசலாட்ட 
நிலை. $ப5pense account - 
அனாமத் துக்‌ கணக்கு. 

sustain (v) - தாங்கு (எடை), 
நிலைநிறுத்து, வருந்து, 
துன்புறு, கொள்ளத்தக்க 
தெனக்கொள்‌. 

sustenance (n) - ஊட்டம்‌. 

suture (n) - தையல்‌. (9) - தையல்‌ 
போடு. 

51820 (॥) - பஞ்சுத்துடைப்பி, 
பஞ்‌ சுத்துடைப்பு மாதிரி. (ட) - 
பஞ்‌ சால்‌ துடை. 

swaddle (9) - துணியால்‌ மூடு. 

5490 (1) - செதுக்கிய அணிகலன்‌ 
(பழங்கள்‌ பூக்கள்‌ சேர்ந்த கொத்‌ 
தைக்‌ கொண்டது). 


swagger 


618 


swindle 


swagger (9) - பெருமிதத்துடன்‌ 
நடந்து செல்‌. 5W௮ggering (n) 
- பெருமிதநடை 

swallow (n) - துக்கணாங்குருவி 
வகை. (4) - விழுங்கு, ஏற்றுக்‌ 
கொள்‌. 

$W௮௱ற (1) - சதுப்புநிலம்‌. (4) - 
அமிழ்ந்து போ, மேல்‌ விழுந்து 
அடக்கு. 5Wampy (8). 
5/8 (1) - அன்னம்‌, வாத்து. 
swan-song (n) இறுதிப்‌ 
படைப்பு, நிகழ்ச்சி ஓ. 060ப(. 
swap (9) - மாற்றிக்கொள்‌ (1) - 
பரிமாற்றம்‌. 

54/80 (ஈ) - பசும்புல்‌. 

$Waா௱ (0) - கூட்டம்‌, திரள்‌. 
swarms (ஓ!) - பெரும்‌ மக்கள்‌ 
கூட்டம்‌. (4) - கூட்டமாகச்‌ 
செல்‌, பெருங்கூட்ட மாகக்சுடு. 

swarthy (a) - கறுத்த தோலுள்ள. 


swash (v) - மோது (ற) - நீர்‌ 
மோதும்‌ ஒலி. 

swash-buckler (ஈ) - வீம்பன்‌, 
முரடன்‌. 


swat (V) - கடினமாக அடி. 
swathe (ஈ) - அறுவடைத்தாள்‌, 
புல்‌. (4) - கட்டால்போர்த்து. 
sway (9) - ஊசலாடு, தள்ளாடு, 
செல்வாக்கு பெறு. (॥) - 
ஊசலாட்டம்‌, செல்வாக்கு. 
swear (4) - உறுதிமொழி கூறு, 
வசைமொழி கூறு. 546216 (n) 
- வசையாளர்‌. 5846204010 - 


வசைமொழி. 
sweat (n) - வேர்வை. (4) - 
வேர்வை வெளிப்படுத்து. 


sweater (n) - கம்பளிச்சட்டை.. 


Swede (1) - ஸ்வீடன்‌ நாட்டவர்‌. 
sweep (4) - துடைப்பத்தால்‌ 
பெருக்கு. துப்புரவுசெய்‌, நகர்த்து, 
தூர்‌. 
sweeper (1) - பெருக்குபவர்‌, 
தூர்ப்பவர்‌, தடுப்பவர்‌ (கால்‌ 
பந்து] 
sweeping (a) - மிகப்பரந்த, 
மீவளைவுள்ள, முடிவான. 
sweepstake (ஈ) - குதிரைப்‌ 
பந்தயச்‌ சூதாட்டம்‌. 
$weet (8) - இனிய. (1) - இனிப்பு. 
weet stall - இனிப்பகம்‌. 
sweet heart (n) - காதலர்‌, 
காதலி, 
sweetmeat (n) - இன்பண்டம்‌. 
sweet potato (n) - சர்க்கரை 
வள்ளிக்கிழங்கு. 
swell (4) - வீங்கு, அலையெழு, 
பருமனாகு (1) - வீக்கம்‌. 5॥- 
ற (0) - வீக்கம்‌. 
swelter (4) - புழுங்கு. 
swerve (4) - வழிபிறழ்‌, இசை 
இரும்பு(7) - இசைமாற்ற அசைவு. 
swift (a) - விரைந்த. SWiftly (adv). 
(॥) - ஒருவகைப்பூச்சியுண்ணும்‌ 
பறவை. 
swiftness (n) - விரைவு. 
நரி! (6) - ழ்த்தரக்குடி, பன்றித்‌ 
தொட்டி நீர்‌. (9) - மட்டு மிஞ்சிக்‌ 
குடி. 
swim (4) - நீந்து. (7) - swimming 
- நீந்துதல்‌. $ற௱ரஏ பது ல 
நீச்சல்‌ குட்டை. 
swindle (V)- மோசடிசெய்‌. 5410- 
016 (ஈ) - மோசடி செய்பவர்‌. 


swine 


619 


syndicaiist 


swine (0) - பன்றி. 

swing (V) - ஊசலாடு, கைவீசிநட. 
(1) - ஊஞ்சல்‌, ஊசலாட்டம்‌ 

swingle (n) - சணலை அடித்து 
நார்‌ பிரிக்கும்‌ கருவி. 5Wingle 
tree (n) - நுகத்தடி. 

swirl (v) * சுழன்று ஓடு (n) - 
சுழன்ற ஓட்டம்‌. 

swish (8) - கசை அல்லது 
பிரம்பால்‌ அழி. (॥) - தசையடி. 

Swiss (n) சுவிட்சர்லாந்து 
நாட்டவர்‌. 

switch (1) - மிலாறு, சொடுக்கி 
(மின்‌), (4) - மாறு. $41(0 on 
(4) - ஏற்று. Switch off (v) - 
அணை. 

swivel (n) - சுழல்மூட்டு. 

swoon (ஈ) - மயக்கம்‌. (4) - மயக்க 
மடை. 

swoop (V) - பாய்ந்து இறங்கு, 
விரைந்து தாக்கு. (7) - பருந்துப்‌ 
பாய்ச்சல்‌, விரைந்து தாக்குதல்‌. 

54400 (0) - வாள்‌, வாள்‌ வலிமை. 

sword-craft (nN) - வாள்பயிற்சி. 
$Wலாப-௱/க (ஈ) - வாள்வீரன்‌. 

syce (1) - குதிரைக்காரன்‌. 

sycophant (n) - அண்டிப்‌ பிழைப்‌ 
பவன்‌. பிறர்‌ புகழ்பாடுபவன்‌. 

syllable (n) - ads Syllabify (v) 
- அசைபிரி. 

syllabus (ஈ) - பாடத்திட்டம்‌. 

syllepsis (n) - இருசொல்தழுவு 
அடை மொழிமயக்கம்‌ (அணி 
இயல்‌). 

syllogism (0) - முக்கூற்று முடிவு 
(வாய்வியல்‌) 

syllogistic (a) - முக்கூற்று 
முடிவுள்ள. 


sylph (n) - அணங்கு, வனப்‌ 
பழகி, 

symbiosis (n) - கூட்டுவாழ்வு. 

ராமல! (ஈ) - அறிகுறி, அடை 
யாளம்‌. . 

symbolism (n) - குறிமுறைமை. 

symbolic (a) - அறிகுறியாய்‌ 
உள்ள. 

symbolically (adv) symbolize 
(4) - குறிகாட்டு. 

symmetry (0) - சமச்சீர்‌. 

bilateral symmetry - இருபக்கச்‌ 
சமச்சர்‌. [80181 symmetry - 
ஆரச்சமச்சீர்‌. symmetric (8) - 
சமச்சீருள்ள. (% asymmetric ). 

sympathetic (8) - பிரிவுள்ள. 
sympathetic nervous system 
- பரிவு நரம்பு மண்டலம்‌. 5ர௱- 
pathetically (adv). sympathy 
(n) - பரிவு. Sympathize (v) - 
பிரிவுகொள்‌. 

symphony (n) - ஒருங்கிசை. 

symposium (n) - கருத்தரங்கு ஒ 
seminar, workshop. 

symptom (0) - அறிகுறி. 

synchronize (4) - ஒத்து நிகழச்‌ 
செய்‌.8ள்ா12240 (0) - ஒத்து 
நிகழச்‌ செய்தல்‌. 

syncopate (4) - இடையெழுத்‌ 
துக்‌ கெடுமாறு செய்‌. $)/1100009- 
tion (A) - இடை எழுத்துக்‌ 
கெடல்‌. ்‌ 

syncope (n) - இடைக்குறைச்‌ 
சொல்‌ மயக்கம்‌. - 

syndicalism (n) - தொழிலாளர்‌ 
ஆட்சிமுறை. 

syndicalist (n) - இவ்வாட்சி 
முறையர்‌, 


syndicate 


620 


tabulate 


syndicate (n) - செயலவை. ஓ. 
senate. 

synecdoche (n) - சனையாகு 
பெயர்‌, முதலாகு பெயர்‌ (இலக்‌). 

syndrome (1) - .நோய்க்குறியம்‌, 
கருத்துக்குறியம்‌. 

௦0 (1) - இருச்சபைக் கூட்டம்‌. 

synonym (n) - ஒரு பொருள்‌ 
சொல்‌. (X ௮ntonym). synony- 
mous (a). 

synopsis 
பொழிப்பு. 

syntax (0) - சொற்றொடரியல்‌. 

synthesis (n) - தொகுப்பு (X 
analysis). 

synthesize (v) - தொகு. 

syphilis (ஈ) - மேகநோய்‌. 

syringe (0) - பீச்சுகுழல்‌ (4) - நீரைப்‌ 
பீச்சு. 

system (n) - தொகுதி, வேர்த்‌ 
தொகுதி, மண்டலம்‌ எலும்பு 

முறை-பெந்தம்‌ 
கூக்கர்முறை. ஏற்பாடு-கட்டுப்‌ 
பாட்டு ஏற்பாடு. 

அமைப்பு - அமைப்புக்‌ கட்டுப்‌ 
பாடு. 

system's analysis (6) - அமைப்‌ 
புப்பகுப்பு.. 

system's analyst (n) - அமைப்புப்‌ 
பகுப்பாளர்‌. 

systole (n) - இதயச்சுருக்கம்‌. 


(n) - 


சுருக்கம்‌, 


மண்டலம்‌. 


T 


180 (॥) - நாடா, கழுத்துப்‌ 
பட்டைக்குரிய. 

tabard (॥) - மேலாடை. 

tabaret (n) - திரைத்துணி. 

tabby (1) - வரிநிறப்பூனை. 

tabernacle (1) - சிறுகோயில்‌. 

table (n) - மேடை, மேசை உணவுப்‌ 
பத்தி, மேசை உணவு, அட்ட 
*வணை, பத்தியஉணவு (4) - 
முன்வை (தீர்மானம்‌) 

table - cloth - மேசைத்துணி, 
t.kரரீ£€ மேசைக்கத்தி. (00210 - 
மேட்டு நிலம்‌ (. manners - 
உணவு உண்மரியாதை 1. a(t - 
மேசைப்பாய்‌. 1.5001 - மேசைக்‌ 
கரண்டி. !. 1% - மேசைப்பேச்சு. 
(உணவு நேரப்‌ பேச்சு) (. tennis 
- மேடைப்‌ பந்து, 1, tபார்றஓ - 
மேசை தரும்பல்‌  - Ware - 
மேடைக்கலன்கள்‌ 

tableau (n) - ஊமைக்கூத்து, 
மேடைக்கூத்து. 

tablet (n) - மாத்திரை 

tabloid (ஈ) - செல்வாக்குள்ள 
செய்தித்தாள்‌. 

taboo (0) - சமூகத்தடை, (9) - 


சமூகத்தடைச்செய்‌ (8000 
80105 - விலக்குச்‌ சொற்கள்‌ 
(இடக்கரடக்கல்‌) 


tabular (a) - அட்டவணைப்‌ 
படுத்திய. 

tabulate (4) - அட்டணைப்படுத்து. 
tabulator (n) - அட்டவணை 
யாளர்‌. 


tachograph 


621 


talker 


tachograph (n) - விரைவு 
வரைவி. (உந்து). 

tachometer (n) - விரைவுமானி. 

tacit (8) - உட்படையான (% 6): 
plicit). 

tacifயா (8) - சிறிதே பேசும்‌. 

tack (0) - தறியாணி, நீள்தையல்‌, 
பாலக்கயிறு, சாய்வழி - ஆணி 
தறி (விரிப்பு), நீள்‌ தையல்‌ செய்‌, 
கோணல்‌ வழியில்‌ செல்‌, 
கொள்கை. 

tackle (1) - கப்பித்‌ தொகுதி, ஒரு 
வேலைக்குரிய கருவி, திறமை 
யாகுக்கையாளுதல்‌, ()-கையாளு, 
ஒன்றைப்பற்றிப்‌ பேசு, தடுத்து 
மேற்கொண்டு செல்‌ (கால்பந்து) 
tackler (n) - திறமையான 
விளையாட்டாளர்‌. 

tact () -செயல்திறம்‌, நயம்‌ 190- 
ரீப! (௮) - செயல்திறமுள்ள. (801- 
1655 (௮) -செயல்திறமற்ற 

tactics (n) - நயமுறை, நட 
வடிக்கை. 

tactician (0) - நயமுறையாளர்‌. 

(90116 (8) - தொடுஉணர்ச்சியுள்ள. 

tad pole - தலைப்பரட்டை 

taffeta (nN) - பட்டுத்துணிவகை 

(50 (0) - கோப்பு நாடா அடையாள 
அட்டை தொங்குமுனை. 
அழுத்தச்‌ சொல்‌, சரம்‌ (வினா) 
()- அடையாளஅட்டை ஒட்டு, 
பின்தொடர்‌, இணை. 

tag day - கொடி நாள்‌ 

ti! (0) - வால்‌, பின்‌ தொடர்தல்‌. 

tai end area - கடை மடைப்பகுதி. 

tailless (a) - வாலற்ற. 


40 


tailpiece (n) - பிற்சேர்க்கை, 
அணியழகு (இயல்‌ இறுதி). 

ti-spin (ஈ) - பிற்பகுதிச்‌ கழற்சி 
(வானூர்த). 

tin (0) - பின்‌ வீசுகாற்று. 

tailings (n) - பதர்‌, உமி, தவிடு. 

tailor (nN) -தையற்காரன்‌ (4) - 
தை. 

tailoring (0) - தையற்கலை 

taint (0) - பழுதுப்பண்பு (4) - 
பழுதுப்பண்பு சேர்‌. taintless 
(8) - தூய. 

take (4) - எடு, கைப்பற்று, ஏற்றுக்‌ 
கொள்‌, கவர்‌, மரபு வழி பெறு. 

take (0) - எடுப்பு, மீனளவு. 

take-home pay (n) - வரி நீங்கிய 
ஊதியம்‌. 

take-off (n) - களம்பல்‌, விடல்‌ 
போலச்செய்தல்‌. 

take-over (0) - கட்டுப்பாட்டுக்குக்‌ 
கொண்டு வருதல்‌. 

taker (0) - பந்தயங்கட்டுபவர்‌. 

taking (a) - கவர்ச்சியான. 1௮1010 - 
-வரவினம்‌. 

talc (n) - பூசுதூள்‌ 

1௮16 (n) - கதை, வம்பளப்பு, கோள்‌ 
சொல்லல்‌, 1916 - bearer (n) 
கோள்‌ சொல்பவர்‌. 

talent (n) - இறமை. talented (a) 

- - இறமையுள்ள. t௮alentless (a) 

* திறமையற்ற, 

talisman (0) - தாயத்து. 

talk (॥) - பேச்சு. (9) - பேசு. 

talker (n) - பேசுபவர்‌. talkative 
(8) - சள சள என்று பேசும்‌. ₹2- 
bling point (n) - ஆய்வுக்குரிய 
பொருள்‌, கலந்துரையாடு. 


talking to 


622 


tapioca 


talking to - கண்டிப்பு, வசவு. 

talkies (n) - பேசும்‌ படங்கள்‌. 

tall (a) - உயரமான, நெட்டை 
யான 

tall story - நம்ப இயலாக்கதை 
tallboy (1) - உயரமான நிலை 
யடுக்கு. 

tallow (0) - விலங்குக்கொழுப்பு. 

tally (1) - கணிப்பு, கணிப்பெண்‌, 
அடையாள அட்டை. (4) - 
இசையச்‌ செய்‌, ஒத்துவரச்‌ 
செய்‌. 

talon (n) -பறவை நகம்‌. 

talluk (6) -வட்டம்‌. 

tamarind (0) - புளியமரம்‌, அதன்‌ 
பழம்‌. 

tamburine (n) - கஞ்சிரா. 

tame (8) - பழகிய, (4) - பணி 
வுள்ள, எழுச்சியற்ற, பழக்கு. 

tameable (a) - பழக்கக்கூடிய. 
tamer (Nn) - பழக்குபவர்‌. 
tamely (adv). ’ 

amp (॥) - இணி (புகையிலை). 

tamper (v) - உரிமையின்றிந்‌ 
தலையிடு, மாற்று. 

tan (॥) - தோல்‌ பதனிட உதவும்‌ 
பட்டை. பழுப்பு நிறம்‌. (4) - 
தோலைப்பதனிடு, பழுப்பு 
நிறமாக்கு. ஙா - தோல்‌ 
பதனிடல்‌. (81௭ (ஈ) - தோல்‌ 
பதனிடுபவர்‌. 

tandem (adv) - ஒன்றன்பின்‌ 
ஒன்றாக.(॥) - ஒன்றன்பின்‌ ஒன்‌ 
றாகச்‌ செல்லுதல்‌. 


tang (ஈ) - குறிப்பிட்ட சுவை, 
மணம்‌, tangy (8). 

tangent (1) - தொடுகோடு. (81- 
gent galvanometer - டேன்‌ 
ண்ட்‌ மின்னோட்டமானி. 

(801016 (8) - தொட்டு அறியக்‌ 
கூடிய, தெளிவாகத்‌ தெரியும்‌ 
tangibility (n). 

(கார16(4)-சிக்கலாக்கு, குழப்பு. 
(॥) -சிக்கல்‌. tanglesome (8) 

tank (0) - தொட்டி, குளம்‌, பீரங்கி 
வண்டி, 

tankful (a) - tank-bed - குளத்‌ 
தின்‌ அடி. 

tanker (n) - எண்ணெய்க்கப்பல்‌. 

tantalize (V) - ஆசை காட்டி 
ஏமாற்று, மலைக்கவை, நம்ப 
வைத்து கழுத்தறு.antalizingly 
(adv). 

tantamount (a) - சமமான, நிக 
ராய்‌உள்ள. 

tap (4) - இலேசாக அடி, தட்டு (0) 
* குழாய்த்திருகு (8) - துளை 
யிடு,வடி,முயன்று பார்‌, நாடிப்‌ 
யார்‌. 

tape (6) - நாடா,துணி,தார்‌. (806 
-16000061 நாடாப்பதிவி. (806 
- ஈeasuபாe - அளவை நாடா. 

taper (n) - மெழுகுத்திரி, சிறு 
விளக்கு (4) - ஒடுங்கிச்செல்‌, 
குவி, கூம்பு. 

tapering (8) - குவியும்‌. 

tapestry (n) - ஓவியத்திரை, 
திரைச்சீலை. 

tape-worm (n) - நாடாப்புழு. 

tapioca (n) - மரவள்ளிக்கிழங்கு, 
ருச்சிக்கழங்கு (மைதாமாவு). 


tapir 


tapi (0) - பன்றிபோன்ற விலங்கு 
வகை. 

tap-root (n) - ஆணிவேர்‌. 

tar (n) - 8ல்‌, கரிஎண்ணெய்‌, தார்‌. 
(\)-.8லடி. 

tarantula (n)- பெரிய சிலந்தி வகை. 

tardy (௮) - தாமதமாகச்‌ செயல்‌ 
படும்‌. 

tare’(n) - தள்ளுபடிஎடை. 

target (n) - இலக்கு. 

(சரி (ஈ) - பாதுகாப்பு வரி, காப்பு 
வரி, நிலைக்‌ கட்டணம்‌. 

tan (0) - மலை ஏரி, 

tarnish (0) - கறைப்படுத்து, நிறம்‌ 
மங்கச்‌ செய்‌. 

tarpaulin (9) - த்தான்‌ பாய்‌. 

உறு (V) - பின்தங்கு, காத்திரு. 

859 (7) - கணுக்கால்‌ எலும்புகள்‌. 

tartan (0) - பல்நிறக்‌ கம்பளித்‌ 
துணி. 

tartaric acid (1) - டார்டாரிக்‌ காடி. 

1851) - கடமை, பணி, வேலை. 

ask force- பணிநோக்கு அமைப்பு. 

task-master - வேலையளிப்பவர்‌, 

(8555 (1) - குஞ்சம்‌, தொங்கலணி. 

taste (nN) - சுவை. taste bud - சுவை 
யரும்பு (நாக்கு). (4) - சுவைத்துப்‌ 
பார்‌. 185(61ப| (8) - சுவையான. 
tasteless (a) - சுவையற்ற. 

tat (V) - பின்னல்‌ வேலைசெய்‌. 

tatter (1) - கிழிந்த துணி, கந்தல்‌. 
(4) - கந்தலாகக்‌ கிழி. 

tattle (n) - வம்புப்‌ பேச்சு (4) - 
வம்பு பேசு: 

tattoo (1) - பச்சை குத்தல்‌ (4) - 

பச்சை குத்திக்கொள்‌. 


623 


tear 


taunt (v) - குற்றங்கூறு, இடித்‌ 
துரை, இட்டு. (7) - வசை மொழி. 

Taunus (0) - ரிஷப (எருது) இராசி. 

1804 (8) - இழுத்துக்‌ கட்டப்பட்‌ 
டுள்ள, உறுதியான. t௮uten (4) 
- இழுத்துக்கட்டு. 

tautology (n) - கூறியது கூறல்‌ 
குற்றம்‌. 

tavern (n) - சாராயக்‌ கடை. 

188 (1) - கோலிவிளையாட்டு. 

tawny (8) - அலங்கோலமான. 


(8/0 (8) - பழுப்பு நிறமான. 


' tax -(n) - வரி. taxation - வரி 


விதிப்பு. (92016 (8) - வரிவிஇக்‌ 
கக்‌ கூடிய. (2)-09/61 (0) - வரி 
செலுத்துவோர்‌. 

taxi (ஈ) - வாடகை ஊர்தி, 

taxidermy (n) - பாடஞ்செய்தல்‌. 

taxonomy (0) - வகைப்பாட்டில்‌. 

(68 (1) - தேயிலை, தேநீர்‌. (69- 
panty - தேநீர்‌ விருந்து. 

teach (v) - பயிற்று, கற்பி. 
teacher (n) - ஆசிரியர்‌. 

teachable (a) - பயிற்றக்கூடிய. 

teaching (ஈ) - படிப்பினை, 
பாடம்‌ பயிற்றல்‌. 

teak (n) - தேக்குமரம்‌. 

team (॥) - குழு, அணி, (68௱ 
14011 - குழுப்பணி. 

teapoy (1) - சிறுமேடை. 

199 ()- கிழி, ஒறு, பிள. (0)- கிழிசல்‌ 
பிளவு. கண்ணீர்‌. (68110 (8) - 
பிளக்கும்‌. 1ஒரரீப| (3) - கண்ணீர்‌ 
விடும்‌. (621-085 - கண்ணீர்ப்‌ 
புகை. (621 012105 - கண்ணீர்ச்‌ 
சுரப்பிகள்‌. (821-002 - கண்ணீர்த்‌ 
துளி. 


tease 


tease (4) - தொந்தரை செய்‌, கேலி 
செய்‌, கிண்டல்‌ செய்‌. (ஈ) - 
கிண்டல்‌ செய்பவர்‌. நeasingly 
(adv). teaser (n) - சிக்கல்‌. 

teasel (n) - செடிவகை. 

teat (nN) - பால்‌ காம்பு, முலைக்‌ 
காம்பு. 

technical (a) - தொழில்‌ நுட்பம்‌ 
சார்‌. 

technica! terms - தொழில்‌ 
நுட்பச்‌ சொற்கள்‌. technicality - 
தொழில்நுட்பச்‌ சொல்‌. echn- 
cal hitch - பழுது, முறிவு. 

technical college - தொழில்‌ 
நுட்பக்கல்லூரி 

technician (1) - தொழில்நுட்பர்‌, 

technicolour - எடுப்பான 
வண்ணம்‌, டெக்னிகலர்‌. 

technique - நுட்பம்‌, உத்தி, 
திறப்பாடு. 

technocracy (n) - தொழில்‌ நுட்ப 
வல்லுநர்‌ ஆட்சி, தொழில்‌ 
தகைமையாளர்‌ ஆட்சி. 

technology (nN) - தொழில்‌ 
நுட்பம்‌, தொழில்‌ நுட்ப இயல்‌. 
technological (a) - தொழில்‌ 
நுட்பம்‌ சார்‌. technologist (nN) 
- தொழில்‌ நுட்ப இயலார்‌. 

te deum (n) - புகழ்ப்பாடல்‌, 
வெற்றிப்‌ புகழ்ப்‌ பாடல்‌. 

tedious (a) - சோர்வைத்தரும்‌, 
அலுப்பைத்தரும்‌. 1601005- 
0655 (6) - சோர்வு, அலுப்பு. 

teem (9) - நிறைந்து காண்‌. 

teens (n) - 10-20க்கு உட்பட்ட 
ஆண்டுகள்‌. 

teenager (n) - இளங்காளையர்‌. 
eening (a) - சிறுப்பிள்ளைத்‌ 
தனமான. ஓ. Childish. 


624 


telepathy 


teethe (4) - பல்முளை. teething 
(॥)- பல்‌ முளைத்தல்‌. teething 
problems - தொடக்கத்‌ 
தொல்லைகள்‌. 

teetotal (a) - குடி. ஒழித்தல்‌ சார்‌. 
(॥) - குடிஒழிப்பு. tetolism (n) 
- குடி ஒழிப்புக்‌ கொள்கை. 

tetotaller (ஈ) - இக்கொள்கையர்‌. 

teetotum (ஈ) - கைச்சுற்றுப்‌ 
பம்பரம்‌. 

tegmen (n) - விதை உள்ளுறை. 

tegular (a) - ஓடுகள்‌ சார்‌. 

ரபா ()- உயிரின மேல்‌ தோல்‌. 

telecast (1) - தொலை ஒளி பரப்பு. 

telecommunications - தொலைத்‌ 
தொடர்பு. 

telegram (n) - தொலை வரையம்‌ 
(செய்தி) 

telegraph (n) - தொலை வரி 
(செய்தி). (4) - தொலைவரி 
மூலம்‌ செய்தியனுப்பு. 

telegraphic (a) - தொலைவரி 
சார்‌. telegraphic address (n) 
- தொலைவரி முகவரி. 16160- 
raphist (n) - தொலைவரியர்‌. 
telegraph-pole - தொலை 
வரிக்‌ கம்பம்‌. 

telemechanics (n) - தொலை 
இயக்குமுறை. 

telemetry(n) - தொலை அளவை. 

teieology (8) - முடிவியல்‌. 1816- 
ologist (Nn) - முடிவியலார்‌. 

telepathy (n) - தொலைவில்‌ 
உணர்தல்‌. ஓ. ரemote-sensing. 


telephone 


telephone (n) - தொலைபேசி. 
(4)-தொலை பேசியில்‌ தொடர்பு 
கொள்‌. 

telphone booth, - தொலை 
பேசிக்‌ கூண்டு. 1. 01600௫ - 
தொலைபேசி விவர ஏடு. (. 6)6- 
change’ - தொலைபேசி 
இணைப்பகம்‌. (. ஈயம்‌ - 
தொலை பேசி எண்‌. (. 00618- 
(01 - தொலை பேசி இயக்கு 
பவர்‌ (இயக்கர்‌). 

telephoto (n) - தொலைப்‌ 
புகைப்படம்‌. 

telehpotolens - தொலைப்‌ 
புகைப்பட்ட வில்லை. (616- 
photography (n) - தொலைப்‌ 
புகைப்‌ பட இயல்‌. 

teleprinter (n).- தொலையச்சு. ஓ. 
telex. 

teleprompter (n) - தொலை 
வாசிப்புக்கருவி. 

telescope (॥) - தொலை 
நோக்கி. telescopic (a) - 
தொலைவில்‌ காட்டும்‌. 

teletext (n) - தொலைச்‌ செய்திப்‌ 
பரப்பு. 

teletypewriter (n)- தொலையச்சு. 

television (n) - தொலைக்காட்சி. 

televise (4) - ஒளிபரப்பு செய்‌. 

telex (n) - தொலை அதிர்வச்சு. ஓ. 
teleprinter. 

161 (9) - சொல்‌, கூறு. eller (n) - 
சொல்பவர்‌, எடையிடுபவர்‌, 
காசாளர்‌, 

tell-tale (ஈ) - கோள்‌ சொல்‌ 
பவன. 


625 


tenable 


tellurian (8) - இவ்வுலக வாழ்வுக்‌ 
குரிய. 

temerity (n) - துணிச்சல்‌. 

ற (॥) - இடைக்காலப்‌ பணியா 
ளர்‌ (4) - இப்பணிசெய்‌. 

temper (nN) - மனநிலை, பதன்‌, 
செவ்வி, துவைச்சல்‌. (4) - பதப்‌ 
படுத்து, துவை. 

temperament (0) - மனப்பாங்கு. 
temperamental (a) - 
உணர்ச்சிவயப்படும்‌. (6- 
peramentaily (adv). 

temperance (n) - தன்னடக்கம்‌, 
குடி ஒழிப்பு. 

temperate (n) - மட்டான தட்ப 
வெப்பமுள்ள. 

temperature - வெப்ப நிலை. 

tempest (n) - சூறாவளி, கடும்‌ 
புயல்‌. 

(66 (n) - கோயில்‌, நெற்றிப்‌ 
பொட்டு. 160௦ (1) -. இயக்க 
விரைவு, உணர்ச்சி விரைவு. 

temporal (a) - இம்மைக்குரிய, 
நிலையற்ற. (1) - பொட்டெலும்பு. 

temporality (n) - சமய மானியம்‌, 
ஆயர்மானியம்‌. 

temporary(a) - தற்கால, இடைக்‌ 
கால. temporary change - 
இடைக்கால மாற்றம்‌. 

temporize (9) - காலங்கடத்தும்‌ 
நோக்கத்துடன்‌ காரியஞ்செய்‌. 

tempt (4) - தூண்டு, ஆசைகாட்டு. 
temptation (n) - தூண்டுதல்‌. 

te (0) - பத்து, 16£h - பத்தாவது. 

tenfold (adv) - பத்துமடங்கு. 

tenable (a) - தாக்குபிடிக்கக்‌ 
கூடிய, குறிப்பிட்டக்‌ காலத்திற்‌ 
குரிய. 


tenacious 


tenacious (a) - உறுதியாகப்‌ 
பிடிக்கும்‌, விடாப்பிடியான 
(கொள்கை). tenacity (0) - பந்‌ 
றுகை, விடாப்‌ பிடி. 

tenancy (1) - குடிவாரம்‌, குடிநில 
உரிமை. (8121 (1) - வாடகைக்‌ 
குக்‌ குட்‌ இருப்பவர்‌. குத்தகை 
எடுத்தவர்‌. 

tenantry (n) - வாடகைக்குக்‌ குடி 
இருப்பவர்கள்‌, கீழ்வாரம்‌. 

tend (4) - பேணு, கவனி, பாது 
காப்புசெய்‌, நாடு, நடந்து கொள்‌. 

tendency (n) - போக்கு. tenden- 
tious (a). 

tender (9) - அளி, ஒப்பந்தப்புள்ளி 
கொடு. (1) - ஒப்பந்தப்புள்ளி, 
பேணுபவர்‌, சிறு கப்பல்‌. (60- 
091-100 - கற்றுக்குட்டி. 

der (a) - நொய்ந்த, இளம்‌, 
நுண்ணுணர்வுள்ள, இளகிய, 
அன்புள்ள. tender-hearted - 
இளகிய மனமுள்ள. 

tenderize (v) - மென்மையாக்கு, 
(இறைச்சி). tenderly (adv) - 
மென்மையாக. 

tendon (n) - தசை நாண்‌, கயிறு. 

tendrl (n) - பற்றுக்கம்பி (செடி). 

tenement (n) - நிலம்‌, வீடு, குடி 
யிருப்பு (மனை), தளவீடு. 

tenet (nN) - கொள்கை, நம்பிக்கை. 

tenner (1) - பத்துப்பொன்‌ தாள்‌. 

tennis (n) - வரிப்பந்து. tennis 
௦பா£ - வரிப்பந்து ஆடுகளம்‌. 

tenon (n) - பொருத்து முளை. (4) 
- முளைசெதுக்கிப்பொருத்து. 

tr (0) - போக்கு, வழி, குரல்‌ 
உரப்பு. 


626 


terminology 


tense(n) -வினைச்‌ சொல்‌ காலம்‌. 
(2) - விறைப்பாயுள்ள, தளர்த்த 
இயலாத. (9) - நெருக்கடிக்‌ 
குள்ளாகு. ensely (adv). 

tension - நெருக்கடி, இழுவிசை. 

tensor (0) - நீட்டு தசை, 

tent (0) - கூடாரம்‌, பாசறை, 

tentage (ஈ) - கூடார அமைப்பு, 
கூடாரச்‌ செலவு. 

tentacle (n) - 
(விலங்கு). 

tentative (a) - தற்கால, இடைக்‌ 
கால. tentatively (804), 

tenter (1) - ஆடை உலர்த்தும்‌ சட்‌ 
டம்‌. 

tenuous (8) - மெல்லிய. இளம்‌, 
சிறிது. tenuously (adv). 

£enure(N}- பதவிக்காலம்‌, உடைமை 
உரிமை, உரிமைக்‌ காலம்‌, 

16010 (a) - இளஞ்சுடான. 

tercentenary (1) - முத்தாதாம்‌ 
ஆண்டுவிழா. 

term (॥) - சொல்‌. களவி, உறுப்பு, 
பருவம்‌, 165 (0) - வரைய 
றைகள்‌. (4) - குறிப்பிடு. (86 
of reference - ஆராய்வெல்லை. 

termagant (n) - வம்புச்‌ சண்டை 
இடும்பெண்‌, அடங்காப்‌ பிடாரி. 

terminable (a) - முடிவுக்குக்‌ 
கொண்டு வரக்கூடிய. 

terminal (n) - முனை, முனை 
யம்‌. (8) - இறுதியான, பருவத்‌ 
இற்குரிய, கோடியில்‌ உள்ள. 

terminate (0) - முறி, முடிவுசெய்‌. 

termination (1) - முறிவு, முடிவு, 
விகுதி. 

teminology (6) - தொழில்நுட்பச்‌ 
சொற்கள்‌, உரிய சொல்லாட்சி. 


உணர்விரல்‌ 


terminus 


terminus (n) - முடிவிடம்‌. 
termite (n) - கரையான்‌. 
tern (ா) - கடற்பறவை வகை. 
(611806 (Nn) - மொட்டைமாடி, 
மேல்தளம்‌ (\) - தளமாக அமை. 
(ா9-0009 (0) - சுட்டமண்பாண்டம்‌. 
terra-fima (nN) - திண்ணிய நிலம்‌. 
terrain (n) - நிலப்பகுதி. 
£oraறin (0) - நன்னீர்‌ வாழ்‌ ஆமை. 
terrestial (a) - நிலத்திற்குரிய, 
நிலவுலகிற்குரிய. terrestial 
telescope - நிலத்தொலை 
நோக்கி. errestially (adv). 
terrible (a) - அச்சந்தரும்‌, அள 
வுக்கு விஞ்சிய. terribly (adv). 
terரier (n) - சிறுநாய்வகை. 
terரரீ (8) - மிகப்‌ பெரிய, வியத்‌ 
தகு, நேர்த்தியான. tலrரரy (4) - 
அச்சமடையச்‌ செய்‌. (801 (0) 
“அச்சம்‌. (வாரரி60 (௮) - அஞ்சிய. 
territorial (a) - நில ஆட்சிக்குரிய, 
நிலஞ்சார்‌. (811014 - நாட்டுக்‌ 
காவல்‌ படை வீரன்‌. teritorial 
Waters - நாட்டெல்லைக்குட்‌ 
பட்டகடற்பகுதிகள்‌. 
terrorism (nN) - பயங்கர வாதம்‌, 
கொடுஞ்செயல்‌ கொள்கை. 
terrorist (0) - கொடுஞ்செயல்‌ 
கொள்கையர்‌. 
terrorize (4) - அச்சுறுத்து, கொடு 
மைப்படுத்து. 
terse(a) - கடுமையான (நடை). 
teria) - மூன்றாவதான. 
tesselated (a) - வண்ணக்கற்கள்‌ 
பதிக்கப்பட்ட. 


627 


text-book 


test (n)- ஆய்வு, தேர்வு. ௮cidtest 
- அக்கினிப்‌ பரீட்சை, கடுந்தேர்வு. 
test case-அறுதியிடும்‌ வழக்கு, 
ஆய்வுமுடிவுச்‌ செய்தி. test 
0/6 - ஆய்வோட்டம்‌. 

test match - முதல்‌ தொடராட்‌ 
டம்‌. est pilot - ஆய்வு வலவர்‌. 
test-tube - ஆய்வுக்‌ குழாய்‌. 
test-tube baby - ஆய்வுக்‌ 
குழாய்க்‌ குழந்தை. 

testament (n) - மெய்ச்‌ சான்றுப்‌ 
பொருள்‌, இறுத விருப்பமுறி. 

testator (n) - இறுதி முறி. எழுதி 
வைத்தவர்‌. testatrix (ஈ) - 
இறுதி முறி எழுதிவைக்கும்‌ 
பெண்‌. : 

testicle (n) - விரை, விதை. 

testify (9) - சான்றுகூறு, உறுதியளி. 

testimonial (n) - நற்சான்றிதழ்‌. 
testimony (n) - சான்று. 

testis (n) - விதை, விரை. 

testy (a) - கடுகடுப்பான. 

tetanus (n) - வலிப்பு, இசிவு. 

teteatete (n) - இருவர்தனி உரை 
யாடல்‌. 

tether (n) -' கயிறு, சங்கிலி, (9) - 
கயிற்றினால்‌ கட்டு. 

tetragon(n)-நாற்கோண உருவம்‌, 
நான்முகி. 

tetrahedron (n) - நாற்பக்கக்‌ கன 
வடிவம்‌, நாற்சீரடி. 

186(0)- மூலபாடம்‌, மூலம்‌, பாடம்‌, 
தலைப்பு வாககம்‌, முழுப்பகுதி. 
textual (a) - பாடத்திற்குரிய. 

text-book - பாடப்புத்தகம்‌. text 
book committee - பாடநூல்‌ 
குழு. text-book maxim - பாட 
நூல்‌ மேற்கோள்‌. 


textile 


628 


therefore 


textile (n) - நெசவு, துகில்‌. 

texture (0) - நயம்‌, தரம்‌. textural 
(8). 

than (con) - காட்டிலும்‌. 

thank .(V) - நன்றிகூறு. thanks - 
நன்றி. than&Cரீப। (8) - நன்றி 
யுள்ள. thankless (a) - நன்றி 
யிலா. 

thanks-giving (nN) - நன்றி தெரி 
விப்பு, வணக்கவழிபாடு. 

that (a, pron) - those - அந்த, 
அது. (001) - என்று. 


thatch (4) - கூரைவேய்‌ பொருள்‌ |: 


(ஒலை). (4) - கூரைவேய்‌. 
thatching (4) - வேய்பொருள்‌. 
thaw (4) - பனி உருகு, கரை. (1) - 
உருகுதல்‌, கரைதல்‌. 
the (an) - குறிப்பிட்ட சுட்டு. the 
cow. ஓ. 2, 80. 
theatre (n) - அரங்கு, நாடகத்துறை. 
theatrical (a) - நாடகத்திற்குரிய, 
பகட்டார்வமுள்ள. 
thee (pron) --உன்னை (பழைய 
வழக்கு]. 
theft (n) - களவு, திருட்டு. 
their (pron) - அவர்களுடைய, 
அவைகளுடைய. 18% - அவர்‌ 
களுடையது, அவைகளுடையது. 
theism (0) - இறைக்கொள்கை, 
"ஆத்திகம்‌. 
‘ theist (n) - இறைக்கொள்கையர்‌, 
ஆத்திகர்‌. 


them (pron) - அவர்களை, அவை . 


களை. 

theme (n) - தலைப்பு, இசை 
இனிமை. 

theme park - கேளிக்கைப்பூங்கா. 


theme song - தலைப்புப்பாட்டு. 

themselves (pron) - அவர்களே, 
அவர்களையே, அவைகளே, 
அவைகளையே. 

them (adv, conj) - அப்பொழுது, 
பின்‌ அவ்வாறாயின்‌, ஆகை 
யால்‌. the then - அப்பொழுது 
இருந்த. 

thence (adv) - அவ்விடத்தி 
லிருந்து, அக்காரணத்தினால்‌, 
அப்பொழுதிலிருந்து. thence 
forth, forward (adv) - அச்‌ 
சமயத்திலிருந்து. 

theocracy (1) - ஆயராட்‌சி, 

(600016 (ஈ) - தளமட்ட அளவு 
மானி. 

theology (n) - இறை இயல்‌. 
theologist (ஈ) - இறை இயலார்‌. 

theorem (n) - தேற்றம்‌. 

theory (n) - கொள்கை. theoreti- 
08! (8) - கொள்கைசார்‌. (% 
practical). 

theorist (n) - கொள்கையர்‌. (060- 
126 (4) - கொள்கை வகு. 

theosophy (8) - இறையறிவு. 
theosophical - இறையறி 
வுள்ள. ஒ. philosophy. the- 
osophist (n) - இறையறிவாளர்‌. 

therapeautic ()-ஆற்றுமியல்புள்ள. 

therapeutics (n) - ஆற்றுமியல்‌. 

therapy (6) - பண்டுவம்‌ thera- 
pist (N) - பண்டுவர்‌. 

there (804) - அங்க, அவ்விடத்‌ 
இல்‌ (x here). 

thereabouts (adv) - அதனருகே. 

thereafter (adv) - அதன்பிறகு. 

thereby (adv) - அதனால்‌. 

therefore (adv) - ஆகையால்‌. 


therein _ 


629 


thin - skinned 


therein (204) - அவ்விடத்தில்‌. 

thereof (adv) - அதிலிருந்து, அது 
பற்றி. 

thereunder (adv) - அதன்கீழ்‌. 

thereupon (adv) - அதன்‌ விளை 
வாக. 

therm - தர்ம்‌, வெப்ப அலகு. 

thermal (a) - வெப்பஞ்சார்‌, 
theremal capacity - வெப்ப 
ஏற்புத்திறன்‌. thermal station 
“அனல்மின்‌ நிலையம்‌. 

thermal conductivity-வெப்பம்‌ 
கடத்து திறன்‌ 

thermal stress - வெப்பத்‌ தகைவு. 

thermion - வெப்ப அயனி 0௦- 
/i௦niC (8) - வெப்ப அயனி 
சார்‌. மளார்‌! valve - வெப்ப 
அயனித்‌ திறப்பி hermionics - 
வெப்ப அயனி இயல்‌. 

themister (n) - வெப்ப அயனிக்‌ 
கடத்தி. , 

thrmochemistry (n) - வெப்ப 
வேதி இயல்‌. 

thermocouple (n) - வெப்பமின்‌ 
இரட்டை. 

thermodynamics (n) - வெப்ப 
இயக்கவியல்‌ “ 

theremometer (n) - வெப்ப 
நிலைமானி 

thermosflask (n) - வெப்பக்‌ 
குடுவை. 

thermoscope (n) -வெப்பநிலை 
நோக்கி. 

theremostat () -வெப்பமாற்றி 

thesaurus. (1) -சொற்‌ களஞ்‌ 
சியம்‌, நிகண்டு. 


these (pron)- இவை, இவர்கள்‌. 

thesis (0) - ஆய்வேடு, ஆய்வடங்‌ 
கல. 

they (pron)-அவர்கள்‌, அவை. 

they'd - they had, they would, 

they'll - they will. 

they're - they are. 

they've - they have. 

thick (a) -தடித்த, அடர்ந்த, 
தெளிவற்ற. (thin) thicken (v) 
-அடர்த்தியாக்கு, 

thickness (n) -தடிமன்‌. 

thicket (n) - அடர்காடு. 

thick - head (0) - மடையன்‌. 

thick-skinned (8) - உணர்ச்சி 
யற்ற (% thick - skinned) 

thick-witted (a) - அறிவு மழுங்‌ 
திய 


thief (n) -திருடு, களவாடு. 

thigh (0) -தொடை. 

thimble (1) -விரல்‌ குமிழ்‌, உறை. 

thin (8) - மெலிந்த, நெருக்கமற்ற , 
தாள்‌ போன்ற, hரஙாer (ற) - 
நீர்த்ததாக்கி (வண்ணம்‌) thரா- 

. ness (n) -மெலிவு. (X thick) 

thine (pron) - உன்னுடைய, 
உன்னுடையது. 

thing (0) -பொருள்‌, காரியம்‌, (ஓ) 
உடைமைகள்‌, நிலைமகள்‌, 
சொத்து பணி, செயல்‌, 
உண்மை, உரியது. 

think (0) - நினை, எண்ணு, ஆராய்‌ 

thinkable (a) -எண்ணக்‌ கூடிய, 
thinker (n) - சிந்தனையாளர்‌. 

thin --skinned (a) - உணர்ச்சி 
மிகுந்து. (x thick skinned). 


third 


630 


throne 


thi (8) - மூன்றாவதான (1) - 
மூன்றில்‌ ஒரு பகுதி. thirdly 
(804)- மூன்றாவதாக. 

thirst (n) -நீர்வேட்கை, அவா, 
அவா கொள்‌, நீர்‌ வேட்கை 
கொள்‌. 

thirteen (n) -13. thirteenth (n) - 
பதிமூன்றில்‌ ஒன்று. 

thirty (n) - 30. thirteen -முப்பது 
களில்‌ thர£ஒen£h்‌ - மூப்பதாவது 

this (a, pron) - இது, இந்த. 

thistle (n) -முட்செடி. 

thither (adv) -அவ்விடத்திற்கு, 
அங்கு. thitherwards (adv) - 
அவ்விடம்‌ நோக்கி. 

tho - though. 

thole (9) -விருந்து. (1) -துடுப்பு 
முனை (படகு) 

thong (0) - தோல்வார்‌, சாட்டைத்‌ 
தும்பு. 

thorax (Nn) -மார்பு. 

thorium (1) -தோரியம்‌, தனிமம்‌. 

thorn (0) -பெருமுள்‌. ஓ. Spine 

thorny (8) -முள்ளுள்ள. 

thorough (a) - கண்டிப்பான, 
முழுநிறைவான. thoroughly 
(adv) 

thoroughfare (n) -. பொதுவழி 

thorough going (a) - அறக்‌ 
கண்டிப்பான 

those (a, pron) -அவை, அவர்‌ 
கள்‌, அந்த. 

thou (pron) - நீர்‌. 

though (001) - ஆயினும்‌, எனினும்‌. 

thought (n) - எண்ணம்‌, கருத்து, 
நினைவு. 

thoughful (8) - சிந்தனையுள்ள. ' 

thoughtless (a) -சித்தனையற்ற. 


thousand (n) -ஆயிரம்‌. 

thousandfold (a) -ஆயிரமடங்கு 

thousandth(a) -ஆயிரத்தாவது. 

thrall (n) -அடிமை பா. Slavery. 

thrash, thresh - அடி, தோற்கடி, 
கதிரடி 

threster (n) - சூடடிக்கும்‌ கருவி. 

thread (n) -நூல்‌, புரி, இழை, (\)- 
நுலைச்‌ செலுத்து. threadbare 
(8)-நைந்துபோன. 

threat (n) - அச்சுறுத்தல்‌ (9) 
அச்சுறுத்து. 

three (n)- 3. threefold (a) -மும்‌ 
மடங்கான. 

three-legged race - மூன்றுகால்‌ 
ஓட்டம்‌. 

three-ply (a) - மூன்று ஒட்டுள்ள 
threescore - அறுபது. 

threnode (n) -இரங்கற்பா. பா. 
elegy 

threshold (n) - வாயிற்படி, 
உறுத்து வாயில்‌, தொடக்கம்‌ 

thrice (adv) -மூன்றுதடவை. 

thrift (n) - சிக்கனம்‌ ,செட்டு. 
thirfty (a). 

thr! (0) -எலிர்ப்பு, எழுச்சி(4) - 
எழுச்சியூட்டு. hாரிler (ஈ)- 
மெய்சிலிர்க்கச்‌ செய்யும்‌ கதை. 

thrive (v) - வாழ்‌, வளர்‌, செழிப்பு, 
பெறு. 

throat (n) - தொண்ட throaty (a) 
- கரகரவென்று ஒலிக்கும்‌. 

throb (9) - துடி, நடுங்கு, (॥)- 
துடிப்பு. 

throe (n) - வேதனை, கடு நோவு. 

throne (n) - அரியாசனம்‌, அரசு 
கட்டில்‌, அரசு 


throng 


631 


tidy. 


throng (॥)-கூட்டம்‌ (4) -கூட்ட 
மாகச்‌ செல்‌. 

through, thro (prep) - குறுக்கே 
ஊடே , இடையே, முழுவதும்‌. 

throughout (prep, 804) - முழு 
வது, எங்கும்‌. 

throw (4) -எறி, (7) - எறிதல்‌ 

throw-ball - எறிபந்து. 

ஙா (0) - தறியின்‌ நூல்‌ தொங்கல்‌ 
(9) - தொங்கலுடன்‌ நெய்‌, மீட்டு, 
விரலால்‌ தாளம்‌ போடு. 


thrush (N)-இன்னிசைப்‌ பறவை 


வகை, 

thrust (nN) - தள்ளுதல்‌, குத்துதல்‌ 
இறுக்கம்‌ (இய). (9) - தள்ளு, 
குத்து. 

thud (0) - மெத்தெனவிழும்‌ ஒலி. 

thug (1) - வட இந்தியக்‌ கொள்‌ 
கைக்‌ கூட்டத்தினர்‌. 

thumb (॥) - கட்டைவிரல்‌, 
thumb impression - கட்டை 
விரல்‌ அடையாளம்‌, கைந்‌ 
நாட்டு. 

மயா (4) -அடி, மொத்து, (1) - 
மொத்துதல்‌, அடித்தல்‌. 

thumping (a). -பெரு அதிக 
thumping majority - அறுதிப்‌ 
பெரும்பான்மை. 

யாம (0) - இடி, இடியோசை 
(9) - உறுமு, உரக்கப்பேசு 

thunderbolt (n) - இடியேறு, 
மின்னேறு. 

thunder-struck (a) - திடுக்கிட்ட, 
வியப்பு, கொள்ள. 

thurible (0) - தூபத்தட்டு. 

Thursday (0) - வியாழன்‌. 


thus (adV)-இப்படியாக, இவ்வா 
றாக. 

thwart (8) -குறுக்காயுள்ள. (௮0, 
prep) குறுக்கே. (4) -குறுக்கிடு. 

thy (8) - உன்னுடைய 

thyme (n) - நறுமணச்செடி. 

thyroid (0) -தொண்டைச்சுரப்பி. 

thyself (pron) -நீயே, உன்னையே. 

428 (0)- மணிமுடி ()- முடிசூட்டு. 

0௦ (0) - தசைத்துடிப்பு நோய்‌. 

tick (1)- 'டிக்‌' ஒலி, சரிபார்த்த 
அடையாளக்குறி, கால்‌ நடை 
உண்ணி, கணநேரம்பற்று, () - 
டிக்‌ டிக்‌' ஒலி செய்‌, சரிபார்ப்புக்‌ 
குறி இடு. 40467 () - இதயம்‌. 
ticker-lape - தொலையச்சுத்‌ 
தாள்‌ நாடா. 

ticket(n)-பயணச்சீட்டு, நுழைவுச்‌ 
சீட்டு, ()- சட்டு எழுதிஒட்டு 

tickle (4)-இச்சு இச்சு செய்‌, சரிப்‌ 
பூட்டு (॥) -கிச்சு இச்சு, சரிப்‌ 
பூட்டல்‌. 

106 (ஈ) - ஏற்றவற்றம்‌ (கடல்‌) 
போக்கு, 

1106-80 -ஏற்றவற்ற்க்குறி (4)- 
உற்றுழி உதவு. 

10௮ (a) -ஏற்றவற்றம்சார்‌. 11021 
wave - ஏற்றவற்ற அலை. ன்‌ 

tiding's (pl) - செய்தி, ஓ. News, 
message, gospel. 

ய) (8) - ஒழுங்காக அமைந்த, 
ஒழங்காக வைக்கும்‌, கருதத்தக்க 
பெரிய. tidily (adv). tidy (n)- 
கொள்கலம (எழுதுகோல்‌...) 
(4) - ஒழுங்காக அமை, வை. 


tie 632 


t. card 


(16 (nN) - கழுத்துக்கட்டி, கட்டு 
நாடா, உத்தரம்‌, பிணைப்பு, 
வரம்பு, செய்பொருள்‌, இழுபறி, 
இழுபறி ஆட்டம்‌ 116-069 - 
குறுக்கு உத்தரம்‌. 116 - breaker 
- சமஎண்கெலிப்பு முடிவு. 

tiepin - கழுத்துக்கட்டி ஊசி. 

tie (V) - கட்டு, முடிச்சுபோடு, 
கொண்டை போடு. ied (a)- 
வேலை செய்ய வேண்டும்‌ 
என்னும்‌ நிபந்தனையில்‌ 

tie - dye (V) -முடிந்து சாயம்‌ தோல்‌ 

tie - up (॥) - இணைப்பு, பங்‌ 
காணமை 

சா (॥) - அடுக்கு, வரிசை. tered 
(8) - அடுக்காக உள்ள. 

ரீ (0)-சச்சரவு, சண்டை. 

tiffany (௫) - துணிவகை. 

யரர (0) -சிற்றுண்டி. 

tiger (n) - புலி. tigress (n) - 
பெண்‌ புலி. tigerish (a)- 
சற்றமுள்ள (1061 - moth - 
புலித்தோல்‌ வரிச்‌ சிறகு அந்துப்‌ 
பூச்சி. (106-091 - காட்டுப்‌ 
பூனை. ॥0(-10060- உதட்டை 
இறுக்கல்‌ (உணர்ச்சி) 

tight (a) - இறுக்கமான, சமப்‌ 
போட்டியுள்ள, நன்கு நீண்ட, 
பணமுடையுள்ள ॥0(-1006 - 
கழைக்‌ கூத்தாடி நடக்கும்கயிறு. 

tight - laced (8) - கண்டிப்பான 

tights (n)- இறுக்கமான சட்டை 

tile (ஈ) -ஒடு. (4) “ஒட்டினால்‌ மூடு 

பிறு (0) -ஓட்டுத்தொழிற்சாலை 
country tiles - நாட்டு ஒடு. 
Mangalore tiles -€மை ஒடு. 


till (pre, conj) -வரை. (1)- பணப்‌ 
பேழை ()-உழுதுப்பண்படுத்து 
(1/6 (0) -உழுபவர்‌, சுக்கான்‌ 
கைப்பிடி. 

ய (4) - ஒரு புறமாகச்சாய்‌, ஈட்டி 
யால்‌ தாக்கு (॥) - சாய்தல்‌, 
தாக்குதல்‌, ஈட்டிப்போர்‌ 

t।bal (0) - சிறுபறை. 

timber (n) - மரம்‌, மரக்கட்டை, 
மரங்கள்‌ . 

timbered (a) - மர உத்தரங்களா 
லான. 

timber toe (n) -மரப்போலிக்கால்‌ 
அணிந்தவர்‌. 

timbre (n)- நாதம்‌. 

timbrel (॥) - தோல்‌ கருவிவகை. 

t௱e (6) -காலம்‌, நேரம்‌, timely 
(804) -உரிய காலத்தில்‌ நிகழும்‌. 
(x untimely). 

time-bomb - 
வெடிகுண்டு. 

(. 0810 - வேலைநேர அட்டை. 
t. consuming (a) - நேரங்‌ 
கொள்ளும்‌. £. 60008பா6 - நேர 
வெளிப்படு. (. 1056 - குறித்த 
நேர௨௬௫(.1000ப160- நெடிய 
மரபுள்ள. ஙme-keeper - நேரங்‌ 
குறிப்பவர்‌. 1.129 - காலஇடை 
வெளி. (. ற - கால வரை, 
கால இடைவெளி (. 80916 - 
கால அளவு. 1. server - 
சமயத்திற்கேற்றபடி நடப்பவர்‌. 
t.sharing -நேரப்பகிர்வு (கணி) 
t. sheet - வேலை நேரஅட்டை 
ர. $iா௮| - நேர அறிவிப்பு 
ஒலிப்பு 1. ஸர - நேரஅளவுக்‌ 
கொடுக்க. 1. (8016 - கால 
அட்டவணை, பிரிவேளை, 
அட்ட வணை. 


குறித்தகால 


twarp 


633 


title-deed 


1.2 - காலத்தினுடைய (கதை) 
£. 44071 (8)-காலத்தால்‌ சிதை 
வுற்ற. 1. $பா6 -காலப்பகுதி. 

timeless (a) - காலமாற்ற ॥/- 
ரர (1) - கால இசைவு. 

ரா (8) - அஞ்சும்‌, அச்சப்படும்‌ 
(x grave). timidity (n) -அச்சம்‌ 

tmorous (a) -எளிதில்‌ அஞ்சும்‌. 

ரகர (0) -பறைக்தொகுதி. 

நர (7) -வெள்ளீயம்‌ (4) -வெள்‌ 
ளீயம்‌ பூசு. [8௦] (ற) - 
வெள்ளீயத்‌ தகடு. 

tincture (1) -சாராய மருந்துக்‌ 
கரைசல்‌, சுவடு. 

tinder (1) - எளிதில்‌ புற்றும்‌ உலர்‌ 
பொருள்‌. 

tinderbox - சச்சிமுக்கிக்கல்‌ 
பெட்டி. 

1106 (॥) - இலேசான நிறம்‌ (0) - 
இலேசான நிறமளி. 

41916 (n) -சிலிர்க்கும்‌ உணர்ச்சி 
(4) - உடல்‌ சிலிர்‌. 

ன (0) - தட்டிச்‌ செப்பனிடு 
பவன்‌. (4) - தட்டிச்செப்‌ 
பனிடும்‌. 

106 (9) -மணிபோல்‌ ஒலி. (1) - 
மணி ஒலி. 

11961 (0) - மின்னும்‌ தகடு (2) - 
பகட்டான. 

tinstone (a) -வெள்ளீயக்கல்‌. ([- 
ware tint (n) -சாயல்‌ நிறம்‌ - 
வெள்ளீயக்கலம்‌. 

நற (8) - மிச்சிறிய. iny-tots - 
சிறார்‌ (௦ large). 

மீ (0) -நுனி, முனை, சாய்வு, (9) - 
முனையில்‌ பொருத்து, தொடு, 
சாய்‌, கவிழ்‌, அன்பளிப்புத்‌ 
தொகை கொடு. 


1006 (1) -தோள்‌ குட்டை. 

10016 ()-அடிக்கடி குடி. (0) -சாரா 
யக்குடி. (1006 ()-சாராயக்‌ 
குடியர்‌. 

tறster () -பந்தயத்தில்‌ குறிப்பு 
கொடுப்பவர்‌. tநற5(1) -குறிப்பு 
கள்‌. 

ரறsy() - குடிவெறியிலுள்ள. 

(10106 (1) -கால்விரல்‌ நுனியில்‌ 
நிற்றல்‌. (4) - இவ்வாறு நட. 

top (8)-மிகச்சிறந்த, முதல்தர. 

1806 (1) -வசைமாரி. 

tie (6) - களைப்படை, சோர்‌ 
வுறு, 60 (௮) -களைப்‌ 
படைந்த, tireless (8)-களைப்‌ 
பற்ற. tiresome (8)-கடுமை 
யான, தொந்தரவு தரும்‌. 

17௦ (0) - கற்றுக்குட்டி.. 

tissue (n) - இச. கண்ணறைத்‌ 
தொகுதி. இசுத்தாள்‌. 

ரீ (7) - பழி. 44101 tat - பழிக்குப்‌ 
பழி. 

101 (ர) - துணுக்குகள்‌(உணவு, 
செய்தி). 

the (0) - பத்தில்‌ ஒரு பங்கு. 

(441216 - பாலின்பம்‌ உண்டாகு 
மாறு தொடு 

(106 (nN) - தலைப்பு, பட்டப்‌ 
பெயர்‌, உரிமை, உரிமைப்‌ 
பத்திரம்‌. (4) - பட்டப்‌ பெயர்‌ 

. கொடு. தலைப்பு கொடு. (ப! 
(8) -பெயரளவில்‌ மட்டுமுள்ள 
title and head - முகப்பும்‌ 
தலைப்பும்‌. titles and title - 
hoiders - பட்டங்களும்‌, 
பட்டக்காரர்களும்‌. 

titie-deed (n) -உரிமைப்பத்திரம்‌, 
முறி. 


title-page 


634 


tolerate 


title-page (n) - தலைப்புப்‌ பக்‌ 
கம்‌, முதல்‌ பக்கம்‌. 

title-role (nN) -தலைமைப்பாக 
நடிப்பு (நாடகம்‌). 

(1087 (v)- அடக்கிச்சிரி. (॥) - 
அடக்கும்‌ சரிப்பு, மனத்துக்குள்‌ 
சிரிப்பு. 

ரி (n) - சிறுதுணுக்கு. 

tittle latle (n) - வீண்வம்பு. ()- 
வீண்வம்பு செய்‌ 

£௦ (06)- நோக்கி 'கு' இசையில்‌ ஆக 

toad (n) - தேரை. 

toadstool (n) - நச்சுக்காளான்‌ 
வகை. 

toady (n) -அண்டிப்பிழைப்பவர்‌, 
இழிஞர்‌, (4) - இழிவாகக்‌ 
கெஞ்ச, பல்லைக்காட்டு. 

to and fro (adv) - இங்குமங்கும்‌, 
முன்னும்பின்னும்‌, போகவரக்‌ 
கட்டணம. 

(௦89 (Nn) -நெருப்பில்‌ வாட்டிய 
அப்பத்துண்டு. (4) -நெருப்பில்‌ 
வாட்டும்‌, வாழ்த்துக்‌ கூறிப்‌ 
பருகு. 

tobacco (0) -புகையிலை. tobac- 
conist (ஈ)- புகையிலை வணி 
கன்‌. 

obaggan - சறுக்கு வண்டி (பனிக்‌ 
கட்டி) பா. 54 

tocsin (ஈ) - எச்சரிக்கை மணி. 

today (n) - இன்று, (804) - இன்‌ 
றைய. 

toddle (4) - தள்ளாடி நட. 100018 
(॥)- தள்ளாடி நடப்பவர்‌. 

toddy (n) - toddy shop - கள்ளுக்‌ 


கடை. 


106 (n) - கால்விரல்‌, (V)- கால்‌ 
விரலால்‌ தொடு. 106-1010 (n) 
-பிடிப்பிடம்‌ (06-91 (0) - 
விரல்‌ நகம்‌. 

toffee (n) -இனிப்புவகை. toffee 
8006 - இனிப்பு தடவிய ஆப்‌ 
பிள்‌ 

(00 (4) -நன்கு உடை உடுத்து. 
togs(n) -துணிகள்‌. 

1003 (1) -தளர்‌ வெளியாடை. 

together (adv) - சேர்தாற்போல்‌, 
நெருங்கிய இசைவுள்ள, அதே 
சம்யம்‌, விடாமல்‌(3) -அமைந்த, 
செய்யக்‌ கூடிய. 

toggle (nN) - கயிறு நிலை இறுக்கி 
toggle-switch - நெம்பு 
கோலால்‌ இயங்கும்‌ சொடுக்கி 

1௦1 (6) -வருந்தி உழை. (1) -கடும்‌ 
உழைப்பு. (0167 (ஈ) -உழைப்‌ 
பாளி. 

101675 party - உழைப்பாளிக்‌ 
கட்சி. 

toilet (nN) - ஒப்பனைப்பொருள்‌. 
கழிவறை. 

toilet paper - கழிவறைத்தாள்‌, 
toiler - train (9) -கழிவறைச்‌ 
செல்லப்‌ பழக்கு. 101161 - water 
- நறுமண நீர்‌. 

toils (Nn) - வலைகள்‌, கண்ணிகள்‌. 

token (0) - அடையாள வில்லை, 
நினைவுக்குறி, அறிகுறி, (08 
வு - பணப்பொருள்‌. 

tolerable (a) - பொறுக்கக்கூடிய 
tolerance (n) - பொறுமை, 
பரும இணக்கம்‌ (% 11(0161- 
ance). 

tolerate (4) - பொறுத்துக்கொள்‌. 


toll 635 


101 (\) - விட்டுவிட்டு மணியடி, 
சாவு மணியடி. (1) - மணி ஒலி, 
சுங்கவரி, சாவு. (010816 - சுங்‌ 
கச்சாவடி. 

௦ (0) - யாரும்‌,எல்லோரும்‌, 
விட்டுவிட்டு, பூனை இன உயர்‌ 
(ஆண்‌). 

tomahawk (nN) - கைக்கோடரி. 

tomato (n) - தக்காளி. 

tomb (0) - கல்லறை.10051006 
(॥) - கல்லறைக்கல்‌. 

tomboy (1) - ஆண்பிள்ளை 
போல்‌ நடக்கும்‌ பெண்‌. 

ome (n) - பெரிய புத்தகம்‌. 

tom foolery (n) - வேடிக்கை. 

Tommy (n) - பிரிட்டன்‌ ப்டை 
வீரன்‌. 

tomorrow (adv) - நாளை. 

tomtom (ஈ) - பறை, தம்பட்டம்‌. 

ton (ஈ) - டன்‌ tonnage (n) - 
கப்பல்‌ ஏற்றும்‌ பார அளவு. 

1௦2 (8) - தொனிக்குரிய, உரப்புக்‌ 
குரிய. (வ) (0) - தொனி. 

one (n) - இசைக்கூறு, தொனி, 
குரல்‌ (4) - இசைக்கூட்டு, 
நிறத்தைச்‌ சீர்திருத்தியமை. 

10108 (॥) - இருசக்கர (ஆழி) 
வண்டி. 

tongue (n) - நா, மொழி, mother 

tongue - தாய்மொழி. (0006-1160 
(8) - பேச்சற்ற. 

tonic (0) - ஊட்டுமருந்து. 

tonight (adv) - இன்றிரவு. 

tonite (0) - வெடிமருந்துவகை. 
tonsil (n) - உள்நாக்கு. tonsilitis 
*(॥) - உள்நாக்கழற்சி. 


thut 


tonsure (nN) - மொட்டையடித்‌ 
தல்‌, மழித்தல்‌ (இருப்பத). 

£௦௦ (809) - மேலும்‌, கூட, போது 
மானதற்குமேல்‌. 

100 (0) - கைச்கருவி. 10015 80 
plants - கருவிகளும்‌ தள 
வாடங்களும்‌. 

1001 (ர) - கொம்பொலி (ட) - 
கொம்பொலி எழுப்பு. 

tooth (0) - பல்‌. toothed (a) - பல்‌ 
லுள்ள . 

1001061659 (1) - பல்லற்ற. 

tooth ache - பல்வலி. £. brush - 
பல்தூரிகை. 

t.றaste - பற்கசை. (.810% - பற்‌ 
குச்சி. 

t.powder - பல்தூள்‌. 

tooth-some (a) - சுவையான. 

£௦௦ (4) - கொம்பொலி எழுப்பு, 
ஓய்வாகச்செல்‌. 

top (ஈ) - ௨௪9, மேற்பரப்பு, 
சிறந்த வரிசை நிலை, மேல்‌ 
topless (a) - மார்பில்‌ சட்டை 
யின்றி (பெண்‌). (00 (௮) - 
உயர்நிலையிலுள்ள. 

top - boot - முழங்கால்‌ வரை 
யுள்ள புதைமிதி. 
0021 - மேற்பூச்சு (வண்ணம்‌) 
t.drawer - மீஉயர்‌ சமூகநிலை. 
t.dress (4) - மேலுரமிடு. 
tflight (adv) - அருஞ்செயல்‌ 
உயர்நிலையில்‌. 1.92 - மேல்‌ 
பல்லிணை (உந்து) 

hut - உயரத்தொப்பி, !.eavy (8) 
- உச்சியில்‌ பளுவான [.¢@ 0! - 
தொண்டை முடிக்க. 


topmost 


636 


toss 


topmost (a) - மிகஉயர்ந்த 1. 
notch (8) - முதல்தர£.£காkiறஏ 
(௮) - மிக உயர்‌ வரிசையிலுள்ள. 
t. secret (8) - மிக ஒளிமறை 

ide - நீருக்கு 
மேலுள்ள கப்பல்‌ பக்கம்‌, கால்‌ 
மேற்பகுதியிலிருந்து வெட்டிய 
மாட்டிறைச்சித்துண்டு. 

(.50॥ - மேல்‌ மண்‌. £.ten,twenty - 
நன்குவிற்கும்‌ 10/20 பாப்‌ 
பிசைத்‌ தட்டுகள்‌. 

1௦0 (4) - உச்சிமீது மூடு, வென்று 
மேலெழு, உச்சியை அடை, 
முதலில்‌ வா, உச்சியை வெட்டு. 

topping (n) - ஏடு. (00 - பம்பரம்‌. 

(00-ப (1) - மீண்டும்‌ குடித்தல்‌. 

topaz (1) - மஞ்சள்‌ நிறக்‌ கனிமம்‌. 

(006 (n) - தோப்பு. 

£opi (1) - வெயில்‌ காப்புத்தலைக்‌ 
கவசம்‌. 

topiary (0) - செடி சித்திரவெட்டுக்‌ 
கலை. 

topic (n) - தலைப்பு. (00102 (8) - 
தலைப்புக்குரிய. 

topography (ஈ) - நிலஉருவியல்‌. 
topographical (a) - நில 
உருவியல்‌ சார்‌. 

topping (nN) - முகடு (வெட்டல்‌) 
(8) - மிகச்சிறந்த. 

topple (8) - கவிழ்‌, ப்தவியி 
லிருந்து இறங்கு. 

toppling game - 
கவிழ்ப்பு. 

topsyturvy (a) - தலை8ழான, 
குழப்பமான. 


வான. 


ஆட்சிக்‌ 


torch (nN) - வட்டி, தீச்சுடர்‌. 1௦04- 
bearef - தீப்பந்தம்‌ பிடிப்பவர்‌, 
வழிகாட்டி (0104-1971 - துருவு 
விளக்கு. 

torment (n} - கடும்‌ சோர்வு. (4) - 
கடும்‌ நோவுண்டாக்கு. 

tornado (n) - பெரும்புயல்‌, 
சுழல்காற்று.. 

torpedo (n) - மின்மீன்‌, நீர்‌ 
மூழ்கிக்குண்டு (4) - நீர்மூழ்கிக்‌ 
குண்டால்‌ கப்பலைத்தாக்கும்‌, 
இட்டத்தைக்குலை. (010600 
boat - வெடிகுண்டுதாங்கிச்‌ 
செல்லும்‌ படகு. 

torpid (8) - உணர்ச்சியற்ற. 

torrent (nN) - பெருவெள்ளம்‌, 
பெருமழை. t௦ாராtial (8) 

1௦/0 (3) - வறட்சியுற்ற, உலர்ந்து 
போன. 

10110 2006 - வெப்பமண்டலம்‌. 

torsion (n) - முறுக்கு t.balance - 
முறுக்குத்தராசு. 

torso (0) - நடுவுடல்‌ பா. அரபா. 

tort (॥) - பொதுவியல்‌ தவறு 
(சட்டம்‌). 

tortoise (n) - ஆமை t.shell - 
ஆமை ஓடு. 

tortuous (a) - முறுக்கின, 
இருகிய. tortuously (adv). 

toர£பா (n) - சித்ரவதை, கடுந்‌ 
துன்பம்‌ (4) -கடுந்துன்பத்திற்‌ 
குள்ளாக்கு. 

Tory (0) - டோரி, பிரிட்டன்‌ பழமை 
விரும்பும்‌ கட்சியாளர்‌. 

(0$$ (V):- சுண்டி எறி, வீசி எறி, 
முட்டித்தூக்கி எறி (எருது), தலை 
வரிசை (வெறுப்பு). (1) - சுண்டி 
எறிதல்‌ (பூதலை) வீசியெறிதல்‌. 
toss-up - நாணயத்‌ தைச்‌ சண்டி 
எறிதல்‌. 


tot 637 
tourniquet (n) - குருதி நிறுத்தி 


10( (0) - குழந்தை, குழவி (1) - 
சேர்‌. 

total(n) - மொத்தம்‌; கூடுதல்‌ (8) - 
முழுவதும்‌. totality (ஈ) - 
முழுமை. 

totalitarian (n) - ஒருகட்சியாட்சி 
யாளர்‌, தனியாதிக்க ஆட்சியர்‌. 
totalitarianism (n) - ஒரு 
கட்சியாட்சிமுறை. 

totem (n) - குலமரபுச்சின்னம்‌ 
(இயற்கைப்பொருள்‌) totem 
pole - குலமரபுச்சின்னகம்பம்‌. 

totter (V) - தடுமாறு, தள்ளாடு. 

uch (V)- தொடு, தொடர்புகொள்‌, 
தலையிடு,உண்‌, குடி, புண்படுத்த 
(॥) - ஊற்றுணர்ச்சி, தொடுகை, 
சிறுவிவரம்‌, நுணுக்கம்‌ சுவடு, 
வேலைப்பாடு,தனித்திறன்‌. 

touching (a) - இரங்கத்தக்க, 
உள்ளத்தை உருக்கும்‌. 

touchstone (n) - உரைகல்‌, 
ஆய்வு. 

touchwood (n) - எளிதில்‌தப்பற்‌ 
நும்‌ செத்தை. 

touchy (8) - எளிதில்‌ சினங்கொள்‌ 
ளும்‌, கவனமாகக்கையாளக்‌ 
கூடிய (சிக்கல்‌) 

tough (8) - உறுதியான. toughen 
(4) - உறுதியாக்கு. 

10யா£ (0) - சுற்றுலா. 6000204008! 
£௦பா - கல்விச்சுற்றுலா. (4) - சுற்‌ 
றுலா செல்‌. 

1௦யர5௱ (௩) - சுற்றுலாத்துறை. 
tourist (ஈ) - சுற்றுலாசெல்‌ 
பவா. 

tournament (Nn) - பந்தய விளை 
யாட்டு. 


41 


town 


(கருவி) 
tousle (9) - தலைமுடியை அலங்‌ 
கோலமாக்கு. 

tout (4) - வாடிக்கையாளரைப்‌ 
பிடி, அதிகவிலைக்கு விற்‌ 
பனைசெய்‌ (॥) - அதிக 
விலைக்கு விற்பவர்‌. 

108 (9) - கயிற்றைக்கட்டிஇழு. 
(1) - கட்டி இழுக்கும்‌ கயிறு. 
towage (n)'- கயிறுகட்டி 
இழுத்தல்‌, இழுப்பு, இழுப்புக்‌ 
கூலி,சணல்கூளம்‌. 

104-0௦8 - இழுப்பதற்குரிய 
சட்டம்‌ (உந்து). 

1௨௦06 - இழுப்புக்கயிறு. 
(ர்‌ - இழுப்புவழி. 

towards(prep) - நோக்கி, நாடி. 

towel (n) - துண்டு (4) - துவட்டிக்‌ 
கொள்‌. 

towel rail - ஆடை உலர்த்தும்‌ 
சட்டம. 

tower (nN) - கோபுரம்‌, கூண்டு 
clock-tower - மணிக்கூண்டு (4) 
- உயர்ந்தோங்கு, மேலெழுப்பு. 

towering (2) - உயர்ந்தோங்கிய, 
முதல்தரமான. 

town ()-- நகரம்‌. நகரமக்கள்‌. 
0011-08 - பட்டினப்பாக்கம்‌ 
un.foreshore park-town - 
பூங்காநகர்‌. town-planning - 
நகர்திட்டமிடல்‌ town-plan- 
ning committee - நகர்‌ 
திட்டமிடும்குழுங௦Wா 8106 (n) 
- நகர்ப்புறம்‌. (0ாறகா (॥) - 
நகரத்தான்‌ 101415 101 - நகர 
மக்கள்‌. 10-1௮] - நகர்மன்றம்‌ 
town-extension - நகர்‌ விரிவு. 


town-crier 


638 


traffic 


town-crier (n) - பறையறிவிப்‌ 
பவர்‌, வள்ளுவர்‌. 

township (nN) - நீகரியம்‌. 

toxic (a) - நஞ்சான. 10) (ஈ) - 
நஞ்சு. 

toxicology (1) - நஞ்சியல்‌ (0)0- 
cologist (n) - நஞ்சியலார்‌. 

£௦y (0) - விளையாட்டுக்‌ கருவி, 
பொம்மை, (4) - மேலெழுந்த 
வாரியாகக்கருது, கவனமின்றிக்‌ 
கையாளு. (0/-8000 - விளை 
யாட்டுப்பொருள்‌ (பொம்‌ 
மைக்‌) கடை. 

trace (nN) - சுவடு, அடையாளம்‌, 
தடம்‌, சிறுஅளவு trace ele- 
ஈeா[ - சுவடறிதனிமம்‌. race 
(4) - பின்தொடர்‌,கண்டுபிடி, 
வண்ணனைசெய்‌, தோற்றங்‌ 
காண்‌, படிஎடு. 

tracing (nN) - படநகல்‌. tracing- 
paper-நகல்தாள்‌, குதிரைவார்‌. 
traceable (a) - வரையக்‌ 
கூடிய, பின்தொடரக்கூடிய. 

tracery (0) - அழகுவேலைப்பாடு 
(கல்‌). 

trachea (n) - மூச்சுக்குழல்‌ (19- 
cheotomy (n) - மூச்சக்குழல்‌ 
துளைப்பு. 

trachoma (n) - கண்ணிமை 
அழற்சி. 

track (ஈ) - தடம்‌,வழி track 
events - தடகள நிகழ்ச்சிகள்‌) 
- அடிக்கவடு பற்றிச்செல்‌, கயிறு 
கட்டிஇழு. tracking station - 
வழியறிநிலையம்‌ (செயற்கை 
நிலா). tack record - பழைய 
அருஞ்செயல்‌. 1[80%-5ப1( - 
தடகள விளையாட்டு உடுப்பு. 


(801 (n) - நிலப்பரப்பு, நீர்ப்‌ 
பரப்பு, கட்டுரை, சிறுநூல்‌. 

tractable (a) - எளிதில்‌ பழக்‌ 
கக்கூடிய, வழிகாட்டக்‌ கூடிய, 
பணிவுள்ள. 

traction (nN) - இழுத்துச்செல்லல்‌, 
இழுவைப்பண்டுவம்‌, பிடிப்பு 
traction engine - இழுப்பு 
எந்திரம்‌. 

tractor (ஈ) - இழுப்புப்பொறி. 
tractor-trailer - புழக்கமுள்ள 
இழுப்புப்பொறி. 

trad (0) - இரைச்சலிசை. 

11806 (ஈ) - வணிகம்‌, தொழில்‌, 
தொழிற்பிரிவு, தொழில்‌ நிறு 
வனம்‌ (4) - வணிகம்‌ செய்‌. 

(1806-0202 - ஏற்றுமதி இறக்குமதி 
இடைவெளி. 

(றக - வணிகக்குறி, சிறப்பியல்பு 
(ரவா6- வணிகப்பெயர்‌(0106 - 
வணிகவிலை (.560161- வணிக 
ஒளிமறைவு. 

desman - கடைக்காரர்‌, வீட்டில்‌ 
வணிகப்‌ பொருள்‌ வழங்கு 
பவர்‌. (.பார்‌௦ா - தொழிலாளர்‌ 
சங்கம்‌.(.பா!௦ா5( - தொழிலார்‌ 
சங்க உறுப்பினர்‌. ஸர்‌ - 
வணிகக்காற்று பா. ௦5001. 

tradition (0) - மரபு, வழக்கம்‌. 

traditional (a) - மரபுசார்‌. 
traduce (4) - பழித்துக்கூறு. 
traducer (0) - பழிப்பவர்‌. 

12711௦ (Nn) - போக்குவரத்து, 
போக்குவரவு (ஊர்தி), செல்‌ 
லும்‌ வணிகப்பொருள்‌ (4) - 
கள்ளவணிகம்‌ செய்‌. 


traffic indicator 


traffic indicator - போக்குவரத்து 
மின்னும்‌ ஒளிவிளக்கு (ஊர்தி) 
(180 - போக்குவரத்துப்‌ 
பிரிவு 1. 188) - போக்குவரத்துச 
நெரிசல்‌ ti! - போக்கு 
வரத்துக்‌ கட்டுப்பாட்டு விளக்கு 
t. warden - முறையற்ற ஊர்தி 
நிறுத்தலைக்‌ கண்காணிப்பவர்‌. 

trafficator (0) - போக்குவரத்த 
மின்னும்‌ ஒளிவிளக்கு. 

t.ontrol - போக்கு வரத்துக்‌ 
கட்டுப்பாடு. 

1 1ப/65 - போக்குவரத்து விதிகள்‌. 

tragedy (n) - கொடுநிகழ்ச்சி, 
கொடுமை, துன்பியில்‌ நாடகம்‌ 
(x comedy) -tragedian (n) - 
துன்பியல்‌ நாடக ஆசிரியர்‌. 
118010 (8) - துன்பம்‌ உண்டாக்‌ 
கும்‌ 1801-0060) - துன்பியல்‌ 
- இன்பியல்‌. 

tரail (n) - அடிக்க வடு,தடம்‌, 
காட்டு வழி,மோப்ப வழி. (4) - 
தரையில்‌ பட இழு, பின்தங்கு, 
இழ,விட்டுவிட்டவளர்‌ ரர 
blazer - முன்னோடி, புதுமை 
காண்பவர்‌. 

trailer (n) - இழுத்துச்‌ செல்லப்‌ 
படும்‌ வண்டி. 

train (Nn) - தொடர்வண்டி,புகை 
வண்டி, கூட்டம்‌, புடைசூழ்‌ 
வோர்‌, பரிவாரம்‌ பா. ரetinue, 
தொடர்‌ நிகழ்ச்சிகள்‌ படர்‌ 
ஆடைப்‌ பகுதி. 

train-bearer - படர்‌ ஆடைப்பகுதி 
தாங்குபவர்‌. (.௱௮ - தொடர்‌ 
வண்டி இயக்கும்‌ குழுவில்‌ 
ஒருவர்‌. .5ற௦ter -பூ கை வண்டி. 
(56 - மாதிரிப்‌ புகை வண்டித்‌ 
தொகுதி எண்ணுபவர்‌ (பொழுது 
போக்கு) 


639 


trans 


tin (V) - பயிற்சியளி, பழக்கு, 
குறிபார்த்துவை. 

trainer (nN) - பயிற்சியாளர்‌. 
trainee - பயிற்றுநர்‌. [வாராரு 
(0) - பயிற்சி. 

training college - பயிற்சிக்‌ 
கல்லூரி. 

t. institute - பயிற்றகம்‌. {.SChOO!- 
பயிற்சிப்பள்ளி. 

trait (0) - இயல்பு,குணம்‌. 

(2ரி0 (0) - காட்டிக்‌ கொடுப்பவன்‌. 

traitoress (0) - காட்டிக்‌ கொடுப்ப 
வள்‌. 

trajectory - வளைவழி (எறிபடை) 

118௱ - மின்‌ குறுதி ஊர்தி (ram way 
-மின்குறுகுஊர்த்திவழி. (18- 
wa) - மின்குறுகு ஊர்தித்துறை. 

trammel (V) - தடு, உரிமைநீக்கு. 

trammels (0) - தடைகள்‌. 

ற ()- அடிஓசையுடன்‌ நடந்து 
செல்‌, கடந்துசெல்‌, (11) வீடற்ற 
வன்‌, நீண்டநடை, ஓசையுடன்‌ 
அடி எடுத்து வைத்தல்‌, சரக்குக்‌ 
கப்பல. 

trample (v) - மிதி, துவை, 
அவமதி, டக்டக்‌ என நட. 

trampoline (1) - வீழ்தடுப்புக்‌ 
த்தான்‌. 

trance (1) - மெய்மறப்பு, மயக்க 
நிலை, கனவுநிலை. 

ராயர்‌! (8) - அமைதியான, 
அலைக்கழிவற்ற. tர௮ாQபரிity 
(0) - அமைதி. 

1785 - மொழிபெயர்ப்பு (இன்‌ 
னார்‌). 


transact 


640 


transition elements 


transact (4) - நடவடிக்கை மேற்‌ 
கொள்‌ (தொழில்‌) transaction 
(॥) - தொழில்‌ நடவடிக்கை 
transactions (pl) - நடவடிக்‌ 
கைகள்‌. 


transatlantic - அடலாண்டிக்‌ 
கடல்கடக்கும்‌,அட்லாண்டிக்கு 
கடலுக்கு இருபுறமுள்ள. 

transcend (4) - கடந்து செல்‌, 
விஞ்சு. 

transcendent (a) - மிகச்சிறந்த. 

transcendental (8) - மனித 


அறிவுக்கு அப்பாற்பட்ட. 
transcendentatlism (n) - 
அறிவுக்கு அப்பாற்பட்ட 
கொள்கை 


transcendentalist (n) - இக்‌ 
கொள்கையர்‌. 

trascendental meditation - ஆழ்‌ 
தியானம்‌. 

transcontinential - கண்டங்‌ 
கடந்த. 

transcreate (4) - மொழியாக்கு 
transcreation - மொழியாக்‌ 
கம்‌. ஓ. translation. 

transcribe (V) - பார்த்து எழுது. 
transcription (n) - பார்த்து 
எழுதுதல்‌. transcript (nN) - 


பார்த்து எழுதும்படி. 
transfer (4) - மாற்று (இடம்‌, 
உடைமை, தகவல்‌, வழி). 


transfer certificate - மாற்றுச்‌ 
சான்றிதழ்‌. transfer of learn- 
ஏ - கற்றல்‌ மாறுகை (1) - 
மாறுகை, மாற்றல்‌. transfer 
196 - மாற்றுக்கட்டணம்‌. 8818 
1151 - மாற்றுப்பட்டியல்‌ (கால்‌ 


பந்து ஆட்டக்காரர்கள்‌) ([815- 
162016 (a) - மாற்றக்‌ கூடிய. 
transferee (0) - இட மாற்றம்‌ 
பெறுபவர்‌. transferer (n) - 
இடமாற்றுபவர்‌. rasferred 
epithet - ஆகு பெயர்‌. 

transfigure (ம) - உருமாற்று. 
transfiguration (n) - ௨௫ 
மாற்றல்‌,ஆவித்தோற்றம்‌. 

transfixX (v) - குத்து, ஆசையாது 
நிறுத்து, நில்‌. transfixion (n) 
transform (4) - உருமாற்றம்‌. 

transformable (a) - உருமாறக்‌ 
கூடிய. 

transformer (n) - மின்மாற்றி. 

transfusion (n) - குருதிஏற்றல்‌. 
transfuse (V) - குருதிஏற்று. 

transgression (ஈ) - எல்லை 
மீறிச்செல்லல்‌. 

transgressor (॥) - எல்லை 
மீறுபவர்‌. 

transient (8) - சிறிதுகாலமே உள்ள. 
பா ephemeral (x.immortal). 

transistor (0) - படிகப்‌ பெருக்கி, 
டிரான்சிஸ்டர்‌. 1.12010 - படிகப்‌ 
பெருக்கி வானொலி. 

transit (nN) - வழிச்செல்லல்‌ 
(சரக்குகள்‌) குறுக்கே செல்லல்‌ 
(கோள்‌). transit camp - 
இடைக்காலப்பாசறை, முகாம்‌. 

transit visa - நாடுவழிச்செல்‌ 
கூடவுச்‌ சட்டு. 

transition (n) - நிலைமாறல்‌, 
சடுதிமாற்றம்‌. 

transition elements - மாது 
நிலைத்தனிமங்கள்‌. 1. (6௱- 
perature - மாறுவெப்பநிலை. 


tstate 


641 


transubstantiation 


tate - மாறுநிலை. 1.20௫ - 
மாறு நிலை மண்டலம்‌. 

transitive (a) - செய்ப்படு 
'பொருள்‌ உள்ள ஓ. intransitive 

transitory (a) - நிலையற்ற. 

translate (6) - மொழி பெயர்‌, 
செயல்படுத்து, உய்மானம்‌ 
செய்‌. 118191904௦ (॥) - மொழி 
பெயர்ப்பு. ஓ. transcreation 
translator (1) - மொழிபெயர்ப்‌ 
பாளர்‌. 

transliterate (n) - எழுத்துப்‌ 
பெயர்ப்புசெய்‌. translitera- 
௦ (0) - எழுத்துப்‌ பெயர்ப்பு 
(செய்தல்‌) 

transluscent (a) - ஒளிகசியும்‌(. 
transparent). 

transmigrate (V) - கூடுவிட்டுக்‌ 
கூடுபாய்‌ transmigration (nN) - 
கூடுவிட்டுக்‌ கூடுபெயர்தல்‌. 

transmit (v) - செலுத்து. 
transsmission - செலுத்தல்‌, 
அனுப்பல்‌, transmitter (n) - 
செலுத்தி. ஓ ரeceiver 

transmute (v) - முற்றிலும்‌ 
மாற்று (உலோகம்‌). tாகா$௱ப்‌- 
tation (8) - ஒர்‌ உலோகத்தை 
மற்றொரு உலோகமாக மாற்று 
தல்‌, உலோகமாற்றல்‌ பா. ௮॥- 
chemy. 

transoceanic - கடலுக்கு அப்‌ 
பாற்பட்ட. 

transom (ஈ) - கடை மட்டச்‌ 
சட்டம்‌ (கல்‌, மரம்‌). 

transparent (a) - ஒளிஊடுருவும்‌, 
தவறாத, வழுவாத, தெளிவான 

transparency (1) - ஒளி ஊடு 
ருவு (நிலை) ஒளிபுகு வில்லை, 
தகடு. tranSparently(adv) 


transpire (9) - நீராவிப்போக்கு 
செய்‌. 

transpiration (n) - நீராவிப்‌ 
போக்கு 

transplant (v) - பதியம்‌ செய்‌ 
(உறுப்பு). 

transplantation (n) - பதியஞ்‌ 
செய்தல்‌, நாற்றுநடுதல்‌. 

transpolar (a) - முனைப்‌ 
பகுதிகளுக்குக்குறுக்கே. 

transport (8) - கொண்டுசெல்‌ 
(சரக்கு), நாடு கடத்து. (185- 
portable (a). - கொண்டு 
செல்லக்கூடிய. transportation 
(॥) - போக்குவரத்து, நாடு கடத்‌ 
தல்‌. transported (a) - 
உணர்ச்சி மேலிட transporter 
(8) - போக்குவரத்து ஊர்தி. 
transport corporation - 
போக்கு வரத்துக்‌ கழகம்‌. (1816- 
pot (1) -போக்குவரத்து, ஊர்தி, 
கப்பல்‌, வானூர்தி. 

transport cafe - சாலை ஓர 
உணவகம்‌. 

transpose (V) - இடம்‌ மாறச்‌ செய்‌ 

transposition (n) - இடம்‌ மாறச்‌ 
செய்தல்‌. 

trans-sexual (n) - பால்மாறி 
(பால்நிலை மாறியவர்‌) 

trans-ship (1) - சரக்குமாற்று 
கப்பல்விட்டுக்‌ கப்பல்‌ 

transubstantiation(n)- பொருள்‌ 
மாற்றம்‌ (திருச்சபை வழிபாட்‌ 
டில்‌ அப்பமும்‌ செந்தேறலும்‌ 
இயேசுவின்தசை குருதி யாசின்‌ 
றன என்னும்‌ கத்தோலிகரின்‌ 
இருமாறுபாட்டுக்‌ கொள்‌ கை) 


transverse 


642 


tread-mil 


transverse (a) - குறுக்குவெட்டு 

(. section - குறுக்கு வெட்டுப்‌ 
பகுதி. 

transverse (adv) - குறுக்காக. 

transvestism (n) - பால்மாறி 
உடை அணிதல்‌ (பால்‌ போக்கு) 
transverstite (n) - பால்மாறு 
உடையணிபவர்‌ (ஆண்‌, பெண்‌ 
ணாக, பெண்‌ ஆணாக), 

trap (0) - வலை, கண்ணி, சூழ்ச்சி, 
வளைகுழாய்‌ (கழிவுத்தட்டம்‌), 
இருசக்கர  குதிரைவண்டி, 
வேட்டை நாய்க்‌ கூண்டு, கவண்‌ 
(4) - சிக்கு, நீக்கு, கண்ணியினால்‌ 
பிடி. 

trapdoor - அடிநிலைப்‌ புழைக்‌ 
கதவு. 

trap-shooting (n) - கவண்‌எறி 
சுடல்‌ (விளையாட்டு) 

trapeze(n)-~டற்பமிற்சி ஊஞ்சல்‌ 

trapezium,trapezoid (n) - சரி 
வகம்‌. 

trappings (0) - செல்வச்‌ செழிப்புப்‌ 
பொருள்கள்‌ (மாளிகை, ஊர்தி) 

trappy (8) - சூதான, மோசடியான 

trash () - செத்தை, குப்பை. 

trash can - குப்பைத்‌ தொட்டி 

trauma (॥) - புண்‌, காயம்‌, உள 
அதிர்ச்சி. 

travail (ற) - வருத்தம்‌ தரும்‌ 
முயற்சி, பிள்ளைப்‌ பேற்று 
வலி. 

travel (V) - பயணம்‌ செய்‌, செல்‌, 
விற்பனையாளராகச்‌ செல்‌, 
விரைந்து செல்‌. (॥) - பயணம்‌, 
travels (pl) - பயணங்கள்‌ இயக்க 
அளவு (பகுதி) travelled (a) - 
பயணம்‌ செய்துள்ள, பயன்‌ 
படுத்தப்படும்‌ சாலை 


traveller (n) - பயணி, விற்பனை 
யாளர்‌, நாடோடி. 

traveller's tales - பயணக்‌ 
கதைகள்‌ 

traveller's cheque - பயணிக்‌ 
காசோலை. 

travelling (a) - ஊர்விட்டு ஊர்‌ 
செல்லும்‌ 1. ௮llowance - 
பயணப்படி. 

[. Salesman - சுற்றும்‌ விற்பனை 
யாளர்‌. travel agent - பயண 
முகவர்‌. 

travel agency - பயணமுக 
மையகம்‌. 

travelogue (n) - பயணக்‌ கட்‌ 
டுரை, படம்‌ 

travel-sick - பயணநோயுள்ள 

traverse (a) - குறுக்கான (8) - 
குறுக்குச்‌ சட்டம்‌ (9) - கூட, செல்‌, 
சுழலு, மறுத்துக்கூறு. 

travesty (0) - கேலிக்கூத்து (4) - 
கேலிக்கூத்துக்கு இடமாக்கு. 

(வா! (0) - இழுப்புவலை. அரக - 
06 (0) - இழுவலைத்‌ தூண்‌ 
டில்‌; (4) - இழுவலைகொண்டு 
மீன்பிடி. awe (॥) - இழு 
வலைப்படகு. 

tray (0) - தட்டு, தாம்பாளம்‌. 

1620060௦08 - காட்டிக்‌ 
கொடுக்கும்‌. 

treachery (n) - காட்டிக்கொடுத்‌ 
தல்‌ பா. betray (adv.) treach- 
erously (adv). 

treacle (n) - கழிவுப்பாகு. பா. 
molasses. 

tread (n) - மிதி (॥) - மிதித்தல்‌. 

tரad-mil| (0) - மிதியாலை. 


treadle 


treadle (n) - மிதிகோல்‌. readle 
machine - மிதிகால்‌ எந்திரம்‌ 
(அச்சு). 

teas - பொருளர்‌. 

treason (0) - அரசப்பகை, ராஜ 
துரோகம்‌. reasonable (8). 

treasure (n) - புதையல்‌, ௧௫ 
வூலம்‌, அரும்பொருள்கள்‌, மதப்‌ 
பிற்குரியவர்‌ (4) - உயர்வாக 
மதிப்பிடு.ரreasurer (nN) - 
பொருளர்‌. 

treasure-house - 
பொருளகம்‌. 

treasure-hunt - புதையல்‌ தேடல்‌. 

treasure-trove - அரும்பொருள்‌ 
களஞ்சியம்‌ 

treasury (n) - கருவூலம்‌, ௧௫ 
வூலத்துறை. treasury bill - 
கருவூல உண்டியல்‌, அரசு 
முதலீடு. treasury stock - ௧௬ 
வூல இருப்பு. 

teat (4) - நடத்து, செயற்படுத்து 
பண்டுவம்‌ செய்‌, குறித்துப்பேசு, 
உடன்‌ படிக்கை ஏற்பாடுசெய்‌, 
விருந்தளி (1) - விருந்து. 

treatise (nN) - கட்டுரை, தனிநூல்‌. 

treatment (ஈ) - பண்டுவம்‌, நடத்‌ 
தும்‌ முறை. 

treaty (0) - உடன்படிக்கை, ஒப்‌ 
பந்தம்‌ 

treble (4) - மும்மடங்காக்கு (1) - 
ஒப்பந்தம்‌ 

treble (4) -மும்மடங்காக்கு (1) - 
மும்மடங்கு (8) - மும்மடங்‌ 
கான. treble chance -மும்‌ 
மடங்கு வாய்ப்பு. 


அரும்‌ 


643 


trephine 

tree (1) - மரம்‌, மரக்கட்டை, (\)- 
மரத்தில்‌ ஏறுமாறுசெய்‌, 1166- 
less (a) - மரமற்ற 

tree-fem - பெரும்பெரணி, மரப்‌ 
பெரணி. 

tree-house - மரக்கிளை வீடு. 

1166-16 - மரம்வளரா, நில 
மட்டம்‌ (மலை) 

(766100 - மரஉச்சி. 

trefoil (0) - மூவிலை மரம்‌. 

trek () - கால்நடையாகப்‌ பயணம்‌ 
செய்‌. 

trellis (n) - படர்பந்தல்‌, தட்டி 16- 
118 8016 - கொடிப்பின்னல்‌ 
முறை 

tremble (v) - நடுங்கு, பதறு, 
திடுக்கிடு. 

tremendous (8) - மிகப்பெரிய, 
மிகச்சிறந்தரemendously (adv). 

tenor (॥)- நிலநடுக்கம்‌, அதிர்ச்சி, 

trench (n) - அகழி, ஆழ்பள்ளம்‌, 
போர்க்காலப்‌ பதுங்கு குழி (4) - 
குழிதோண்டு. ர 

trench coat - மழை மேல்சட்டை 

trenchant (a) - ஊடுருவும்‌, கூரிய 

trencher (0) - மரத்தட்டு (உணவு) 

tend (0) - போக்கு, (4) - குறிப்‌ 
பிட்ட போக்குக்‌ காட்டு 1610 - 
setter - வழிகாட்டுபவர்‌, முன்‌ 
னோடி 1900 - setting - வழி 
காட்டல்‌ (முன்னோடியாய்‌ 
இருத்தல்‌) 

trepan (4) - துளையிடு (மண்டை 
ஓடு, கண்‌) (1) -துளை. 

trephine (n) - மருத்துவர்‌ உருளை 
வாள்‌. 


trepidation 


644 


trillion 


trepidation (n) - தடுமாற்றம்‌. 
trespass ()- அத்துமீறி நுழைதல்‌. 


trespassers (n) - அத்து மீறு 
பவர்கள்‌. 
tress (n) - கூந்தல்‌. 165565 - 


நீண்ட கூந்தல்‌, 

trestle (n) - தாங்குமரச்சட்டம்‌ 1. 
table- தாங்கு மரச்சட்ட மேசை. 

1180 (॥) -மூன்றன்‌ தொகுதி, 
மும்மை 

trial (n) - முயற்சி, வழக்கு 
விசாரணை ஆய்வு, தேர்வுப்‌ 
போட்டி, தொல்லை, துன்‌ பம்‌, 
tal ரபா - ஆய்வோட்டம்‌, 
வெள்ளோட்டம்‌ 

triangle (n) - முக்கோணம்‌. அர்கா- 
பா (8) - முக்கோணமுள்ள. 

(06 (n) - குலம்‌, குடி, கும்பு, 
scheduled tribes - பழங்குடி 
யினர்‌. (ஆதிதிராவிடர்‌) 

tribesman (n) - குலத்தைச்‌ 
சார்ந்தவன்‌. 

tribulation (n) - துன்பம்‌. | ad 
tribulations - துயரங்களும்‌ 
துன்பங்களும்‌. 

tரbunal (0) - தீர்ப்பாயம்‌. 

tributary (n) - களையாறு, கப்‌ 
பம்‌, திறை, கப்பம்கட்டும்‌ சற்ற 
ரசா. 

tribute (n) - புகழ்உரை, கப்பம்‌ 

tice (n) - கணப்பொழுது, 
நொடிப்பொழுது. 

triceps (n) - முத்தலைத்தசை. ஓ... 
biceps. 

(10% (n) - தந்திரம்‌ சூது (4) - 
ஏமாற்று, அணிசெய்‌. 

trickery (n) -ஏமாற்றல்‌. trickster 
(0) - ஏமாற்றுபவர்‌. 

tricky (a) - திறமுள்ள; ஏமாற்றும்‌. 


trickle (v) - துளிகளாக விழு, 
மெதுவாகச் செல்‌, (4) - துளிகள 
ஈகச்‌ சொட்டல்‌. trickle charger 
(1) - சீராக மின்னேற்றி 

tricolour (ஈ) - மூவண்ணம்‌, 
மூவண்ணக்‌ கொடி 

tricyle (n) - முச்சக்கர (மூவாழி) 
மிதிவண்டி ஓ. ஸicycle. 

trident (n) - மும்முனை, ஈட்டி, 
சூலம்‌ 

(ரதம்‌ (2) - தேர்ந்த, தேறிய 

triennial (8) - மூன்றாண்டுக ளுக்கு 
ஒரு முறையான £ர்ாப்பா௱ - 
மூன்றாண்டுக்காலம்‌. 

யர்ரி6(ா)-சிறுமதிப்புள்ள பொருள்‌, 
அற்பம்‌, சிறுஅளவுப்‌ பணம்‌, 
இனிப்பு.(4)- விளையாட்டாக 
நடத்து, (ரிரிஎ (ஈ) - விளையாட்‌ 
டாக நடப்பவன்‌. 

trifoliate (a) - மூவிலையுள்ள 

trifurcate (1) - மூன்றாகப்பிரி ஓ. 
bifurcate. 

tர்ரஏer (ஈ) - துப்பாக்கி வகை, 
முடுக்கி (4) - முடுக்கு. 

trignometry (6) - முக்கோண 
வியல்‌. tk () - மூவாழி மிதி 
வண்டிஓ 

trilateral (a) - முப்பக்க, முக்‌ 
கூட்டு ஒப்பந்தம்‌ ஓ. lateral. 

tரரிரறஏப௮! (8) - மும்மொழி 
அறியும்‌, பேசும்‌: 

ரர! (0) - நடுக்கக்‌ குரலுடன்‌ பேசு 
அல்லது பாடு (1) - குரல்‌ நடுக்‌ 
கம்‌. 

ரரி () - டிரிலியன்‌, பதினா 
யிரம்கோடி கோடி, நூறாயிரங்‌ 
கோடி. 


triogy 


645 


troth 


triogy (0) - முத்தொகுதி. (மூன்று 
நூல்‌ தொகுதி). 

ய்ர்௱ (9) - ஒழுங்குசெய்‌, நேர்ந்த 
யாக்கு, ஒப்பனை செய்‌, ஒழுங்‌ 
காகத்‌ கத்தரி. (7)-ஒழுங்கு, ஒப்‌ 
பனை, கத்தரிப்பு meter (1) - 


மூவகை ' அடி, மூவடிச்‌ 

செய்யுள்‌. ்‌ 
ர்ர்றாள (0) - அழுகு செய்பவர்‌, 

அழகுசெய்கருவி. 


tர்ற௱iறgs (॥) - கத்தரிப்புப்‌ 
பொருள்கள்‌, கூடுதல்‌ பொருள்‌ 
கள்‌. (1) - அணி செய்‌ 
பொருள்‌. 

trinity (ர) - மும்மை, முத்தெய்வத்‌ 
தொகுதி 

trinket (n) - சிற்றணிப்பொருள்‌. 

(8௦ (7) - மூவர்‌, முப்பொருள்‌. 

ரர்ற (4) - விரைவாக அடிவைத்து 
நட, ஓசைபடநட, ஆடிஒடு, (1), 
- பயணம்‌, இடறுதல்‌. 

tripartite (a) - முக்கூட்டு (உடன்‌ 
பாடு). 

tர்றe (1) - பசுவின்‌ இரைப்பை 
(உணவு) 

ய்ர்ழ6 (a) - மும்மடங்கான, முப்‌ 
பகுதியுள்ள (4) - மும்மடங்‌ 
காக்கு. 

triple injection - முத்தடுப்பு ஊசி. 

triple jump - முத்தாவல்‌ நீளத்‌ 
தாண்டல்‌. 

triplet (n) - மூவடியார்‌, முக்‌ 
குழந்தை, முத்தொகுதி. 

ர்ர்றிeX (a) - மூன்றாயுள்ள. 

triplicate (n) - முப்படி ஓ 0பேற!- 
cate. 

t்ர்றd (0) - முக்காலி. 


ரர்றறரறஏ (8) - சந்தத்துடன்‌ அடி 
வைத்து நடக்கும்‌, விரைவாக 
நடக்கும்‌. trippingly (adv) 

trisect (V) - மூன்று சரிபகுதிக 
ளாகப்‌ பிரி. (1) - மூன்று பகுதி 
களாகப்‌ பிரித்தல்‌. 

tristick (0) - மூவடிச்செய்யுள்‌ ஒ 
triplet. 

(106 (a) - பழகிப்போனதை 
பொதுவான, 

*ர்பாஜூ்‌ (4)- வெற்றி, |)- வெற்றி 
யடை. Victory பா. triumphant 
(8) - வெற்றிபெற்ற. ([1ப௱- 
phantly (adv) 

tர்பஸர்‌ (te) (0) - முக்கூட்டாட்சி 
யாளர்‌. 

tial (a) - பயனற்ற, நொய்தான 

triviality (nN) - பயனின்மை. -- 

trochee (n) - ஒரு நெடில்‌ ஒரு 
குறில்‌ இணைந்த சீர்‌. 

Trojan (8) - பண்டைய டிராய்‌ 
நகரத்திற்குரிய. 

troll (0) - குள்ளன்‌, அரக்கன்‌. 

trolley (n) - உருள்‌ வண்டி 
(பொருள்கள்‌). 

11000 (1) - கூட்டம்‌, படை வீரர்‌ 
கள்‌, குதிரைப்படை, (4)- கூட்ட 
மாகச்‌ செல்‌. 

trope(n)-செய்யுள்‌ அணி அமைதி. 

trophy (n) - வெற்றிச்‌ சின்னம்‌, 
கோப்பை. 

tropic (1) - வெப்பமண்டலம்‌!ர௦! 
(॥) - தவ்வு நடை, துள்ளுநடை 
(4) - துள்ளுநடை போடு. 101- 
ter (0) - துள்ளுடைக்‌ குதிரை. 

troth (n) - வாக்குறுதி, சொல்‌ 
லுறுதி. 


troubadur 


646 


trust fund 


troubadur (n) - பண்டை பிரஞ்சு 
நாட்டு வீரப்பாணன்‌, நாடோ 
டிப்பாடகன்‌. 

trouble (v) - தொல்லைகொடு (1) 
- தொல்லை(ர0பbjesome (a) 
- தொல்லைதரும்‌. trouble- 
ஈaker - தொல்லை தருபவர்‌. 1. 
shooter - தகராறு தீர்ப்பவர்‌, 
எந்திரக்‌ குறைகாண்பவர்‌. 

trough (n) - தொட்டி, பள்ளம்‌. 

trounce (9) - கசையினால்‌ அடி. 

troupe (0) - கலைஞர்‌ குழு. 

trousers (ஈ) -. கால்சட்டை 
trousering (1) - கால்சட்டைக்‌ 
கான துணி. 

trousseau (nN) - மணப்பெண்‌ 
உடை. 

trout (0) - மீன்வகை 

11061 (0) - கரணை (கொற்றன்‌) 

tn! (0) - ஊர்சுற்றி, சோம்பேறி. 

(706 (8) - இடைக்காலப்போர்‌ 
நிறுத்தம்‌. 

truck (0) -திறந்த சரக்கு வண்டி, 
சரக்குந்து, ்‌ உருள்வண்டி 
(பொருள்‌) ரமckeா (0) - சரக்‌ 
குந்து ஒட்டுநர்‌. [ப (1) - 
சரக்கு ஏற்றிச்‌ செல்லல்‌. 

truculent (a) - முரட்டுத்தனமான, 
இரக்கமற்ற. 

trudge (v) - சோர்ந்த நட (॥)- 
சோர்வு நடை. 

true (8) - உண்மையான, நேர்மை 
யான. trயly (804) - உண்மை 
யுள்ள. ர்ப£h (॥) - உண்மை. 

true-bred (a) - தூய பிறப்புள்ள 

true-hearted (a) - பற்றுறுதி 


உள்ள. 


true-love (n) - உண்மையாக 

அன்புசெய்பவர்‌, காமக்கிழத்தி, 
true nofth - உண்மை வடக்கு. 
(ய (॥) - விரிந்த தட்டு. 


.truism (n) - உண்மை. 


(யார (॥) - துருப்புச்சீட்டு, வெற்‌ 
றிச்‌ சட்டு, கொம்பொலி. (14) - 
நொண்டிச்சாக்கு கண்டுபிடி. 

t்பாற ௮ - துருப்புச்சீட்டு. 

trumpery (0) - பயனற்ற பகட்டுப்‌ 
பொருள்‌. 

trumpet (n) -ஊதுகொம்பு (9) - 
உரத்துக்கூவு. rmpeter (n) - 
கொம்பு ஊதுபவர்‌. 

truncate (Vv) - முனையை 
வெட்டு, சிதை, உறுப்பை 
வெட்டுராயாகton (1) 

truncheon (n) - குறுந்தடி, குண்‌ 
டாந்தடி, கட்டியக்‌ கோல்‌ 

trunk (௩) - நடுமரம்‌, நடுகடல்‌ 
நம்பிக்கை, பெட்டி ரபா ௮॥| - 
தொலைப்பேசி இணைப்பு 
அழைப்புர்பா¢ | - தலைமை 
இருப்புவழி. 

tரயss (॥) - வைக்கோல்‌ கட்டு, 
குடல்வாத நோயாளிப்பட்டை, 
உத்தரம்‌, (4) - சேர்த்துக்‌ கட்டு, 
உத்தரத்தால்‌ தாங்கு. 

(7ய5( (0) - நம்பிக்கை, பொறுப்‌ 
பாட்சித்‌ கழகம்‌, பொறுப்பு, 
trustworthy (a) - நம்பிக்கை 
யுள்ள. 

trust fund (n) - பொறுப்பு நிதி. (\) 
- நம்பு, நம்பிக்கை வை. 105166 
(॥) - அறங்காவலர்‌, பொறுப்‌ 
பாட்சியர்‌ 0011 அரப! - துறை 
முகப்பொறுப்பாட்சிக்‌ கழகம்‌. 
trusteeship (n)- பொறுப்‌ 
பாண்மைப்‌ பதவி. 


trustful 


(பர்பி! (8) - நம்பிக்கையுள்ள. 

பஸ்‌ () - நம்பகமான. 

truth (ர) - உண்மை, மெய்ம்மை 
truthfப| (a) - உண்மையான 
truthfully (adv). 

ர (9) - முயற்சிசெய்‌, தேர்ந்தறி, 
வழக்கு ஆராய்‌. £ரரராஏ (௮) - 
தொல்லைதரும்‌, அலைக்‌ கழிக்‌ 
கும்‌. 

tryst(n)-காணும்‌இடமும்‌ பொழு 
தும்‌ (9) - காண ஏற்பாடு செய்‌. 

tsetse (n) - நச்சு ஈவகை. 

(ஸம்‌ (॥) - நீர்த்தொட்டி, கொப்‌ 
பறையிமிடா, (4) - தொட்டியல்‌ 
வை, நீராடு. 

நபbby (௮) - தடித்த, உருளை 
போன்ற. 

tube (n) - குழல்‌, குழாய்‌. tபbing 
(7) - குழாய்‌. 

பம்பா (8) - குழாய்‌ போன்ற, (ப- 
bule (0) - சிறுகுழாய்‌ tube -well 
* குழாய்க்‌ கிணறு. 

tuber (n) - கிழங்கு. 

tuberculosis (8) - என்புருக்கி 
நோய்‌. 

tuberose (a) - கழலை நிறைந்த. 

tuck (4) - நெருக்கமாக இழு, சுருக்‌ 
குப்‌ போட்டுத்தை (1) - உடை 
மடிப்பு, கொய்சகம்‌. 

tucker (nN) - கொய்சமாக அமைந்த 
மாதர்‌ தோள்‌ ஆடை 

Tuesday (n) - செவ்வாய்‌ 

tuft (n) - குடுமி, கொண்டை, 
கொத்து, திரள்‌. (4) - கொத்து 
களால்‌ அணிசெய்‌ (பர (௮) - 
குடுமியுள்ள. 


647 


turbine 


யர (9) - இழு, முயற்சிசெய்‌, (1)- 
வலிந்து இழு, பர ௦4 21 - 
வடம்‌ இழுக்கும்‌ போட்டி. 

ர்பர்ப்௦ா (0) - தனிப்பாடம்‌. 

tip (0) - அணிஉருவப்‌ பூ வகை. 

tbe (4) - 8ழே விழு, உருள்‌, 
கொட்டு, தலை 8ழாக விழு (1)- 
விழுதல்‌, குட்டிக்‌ கரணம்‌. 

tumbler (1) - கழைக்கூத்தாடி, 
குவளை. 

நபா (8) - வீங்கியுள்ள. 

ரு (8) - வயிறு. 

யாபா (॥) - கட்டி. 

யாப (0) - குழப்பம்‌, சந்தடி 
tumultous (a) 

பாபிப5 (௩) - கல்லறை மண்‌ 
மேடு tப௱பிா (9) 

ரபா (0) - மிடா, 252 காலன்‌ அளவு 

யாக (0) - பனிச்சமவெளி. 

tne (4) - இசை, சுருதிசேர்‌ (1) - 
மெட்டு, சுருதி. 

பாஸ்‌! (8) - இனிய மெட்டுள்ள 
tuneless (a) - மெட்டிலா, 

- இசை இனிமையற்ற (பா6-பற 
(1) - இசைவு செய்தல்‌ (எந்த 
ரம்‌). 

tungsten (ஈ) - டங்ஸ்டன்‌, உலோ 
கம்‌ 

tunic (0) - உள்சட்டை 

tuning fork (n) - இசைக்கவை., 

tunnel (0) - சுரங்கப்பாதை, குகை 
(4) - குடைந்து வழியமை. 

நபற்க (0) - தலைப்பாகை 

நபற்ரப (8) - கலங்கான (பாடு 
(॥) - கலங்கல்‌ 

யற்ற (1) - விசையாழி. 


turbojenerator 


648 


tutor 


turbojenerator (n) - விசையாழி 
இயற்றி 

tயாஸ௦-jet (॥) - விசையாழிப்பீச்சு 
ஊர்தி. 

turbot (0) - மீன்வகை. 

(பற்யிள (8) - கொந்தளிப்பான, 
கலகம்‌ விளைவிக்கும்‌. 

ர்யார்‌ (0) - புல்நிலம்‌ the (பார்‌ - 
குதிரைப்பந்தயவெளி. 

1பா010 (8) - வீங்கியுள்ள, அலுப்பு 
தட்டும்‌, கடுமையான 

turkey (0) - வான்கோழி. turkey 
ed (ஈ) - சிவப்புச்‌ சாய வகை. 

turmeric (n)- மஞ்சள்‌. 

நயா (0) - குழப்பம்‌, அலைக்‌ 
கழிவு. 

பார (0) - திரும்பு, சுழலு, மாற்று, 
(॥) - திரும்புதல்‌, சுற்று, 
திருப்பம்‌. 

ர்பாா - bout - இருப்பம்‌, மாற்றம்‌. 

tயாகr௦பாப்‌ (0) - முழுமாற்றம்‌. 

tயார-௦௮t (nN) - கொள்கைமாறு 
பவர்கட்சி மாறி. 

turn-down(V) - வேண்டு கோள்ள 
மறு 

turer (1) - கடைசல்செய்பவர்‌. 
tபா௪ர (॥) - கடைசல்‌ தொழில்‌ 

tயாரரறஏ (0) - திருப்பம்‌, மாறுதல்‌, 
கடைசல்‌ பிடித்தல்‌. 

turning point (n) - இருப்பு 
மையம்‌ 

tui (॥) - கழங்கு வகை 

turnkey (8) -பயன்படுத்த ஆய்த்த 
மாய்‌ உள்ள (வீடு, தொழிற்‌ 
சாலை]. 


tபாற-௦ப£ (॥) - வருகையாளர்‌, 
உடையணியும்‌ பாங்கு. 

turnover (n) - விற்றுமுதல்‌, 
கவிழ்தல்‌. 

tunround (n) - சரக்குகளை ஏற்றி 
இறக்கல்‌. (கப்பல்‌, வானூர்தி) 

(பார - 501 (॥) - அகப்பைக்‌ கோல்‌ 

யபாற5te - சூழல்‌ சட்டம்‌, நுழை 
வாயில்சட்டம்‌. 

turpentine (n) - கற்பூறத்தைலம்‌. 


‘turpitude (n) - கயமை, இழி 


செயல்‌. 

turquoise (n) - நீலக்கல்வகை. 

பாள்‌ (n) - சிறுகோபுரம்‌, பீரங்கி 
மேடு, அடுக்கு 

turtle (0) - புறாவகை, கடலாமை 

turtle neck (n) - ஆமைக்கழுத்து 
(ஆடை). 

tusk (n) - யானைத்தந்தம்‌. tப5ker 
(॥) - ஆண்யானை 

tussle (n) - பூசல்‌, போர்‌ (9) - 
போராடு. 

tussock (0) - புல்குவியல்‌. 

tut(interi) - வெறுப்புக்குறி அடே 
போ! 

tutelage (n) - ஒருவர்‌, பாதுகாப்‌ 
பில்‌ இருக்கும்‌ நிலை. tப£।கr 
(॥) - பாதுகாப்பவர்‌. tutelary 
(8) - பாதுகாக்கும்‌ 

(பர () - ஆசிரியர்‌, பயிற்சி 
யளிப்‌ பவர்‌. 

tutorial college - தனிப்பயிற்சிக்‌ 
கல்லூரி. 

பரா (\) - கற்பி, பயிற்சி ஆசிரியராக 
இரு, துணைவன்‌ (உதவி நூல்‌) 
tutoress (n) - பெண்பயிற்சி 


யாளர்‌. 


7 649 


T.- தொலைக்காட்சி. 

148006 (n) - பிதற்றல்‌, குப்பை. 

twin (1) - இரண்டு. 

ர்‌ (0) - வில்‌ நாண்‌ ஒலி (9) - 
நாண்‌ ஒலி செய்‌. 

tweed (ஈ) - கம்பள ஆடை வகை. 

(866016 (n) - இசைக்கருவிக்‌ 
கம்பிஒலி. 

tweezers (n) - சிறுகுறடு. 

twelve (n) - வ. twelfth (a) - 
பன்னிரண்டாவது. 

twenty (n) - 20. twentieth (a) - 
இருபதாவது. 

twice (804) - இருதடவை, இரு 
மடங்கு. 

(810016 (4) - நோக்கமின்றித்‌ 
திருப்பு. 

1/9 () - சுள்ளி, கம்பு, இளை. 
(4) - உணர்‌, அறி. 

twilight (nN) - அந்திக்‌ கருக்கல்‌. 
twilight area - மங்கிய பகுதி. 

(811 (N).- சாய்வரித்துணி (4) - 
சாய்வரி அமையும்படிநெசவு 
செய்‌. 

ரஸா (௫) - இரட்டை (யர்‌) (2) - 
இரட்டையான. 

te (nN) - பின்னிச்செல்‌ (1) - 
முறுக்குதூல்‌. twiner (n) - 
பின்னுகொடி. 

twinge (nN) - சட்டெனத்தாக்கும்‌ 
நோய்‌, வலி. 

twink[e (v) - மின்னு, கண்சிமிட்டு 
(॥) - மின்னொளி. 

ஸரி (0) - சுழற்று, சுழலு, இருகு. 

twist (4) - முறுக்கு, பொருளை 
மாற்றிக்‌ கூறு. (॥) - முறுக்கு, 
திரிகு, புரட்டு. 


tyranny 

tw (V) - இட்டு,கண்டி. 

twitch (v) - சுண்டி இழு (1) - சுண்டி 
இழுத்தல்‌, இசிப்பு. 

twitter (4) - கலகல என்று ஒலி 
எழுப்பு. (1) - கலகலஒலி. 

two (n) - இரண்டு twofold (adv) 
- இருமடங்கான. 14/0-018- 
sional (8) - இருபரும. 

two-edged (a) - இருபொருள்‌ , 
இருகூரியமுனைகள்‌ உள்ள. 

t்றறகாப௱ (0) - செவிப்பறை 

type (n) - உருவமாதிரி, அச்‌ 
செழுத்து வகை () - மாதிரியாக 
அமை, தட்டச்சுசெய்‌, வகைப்‌ 
படுத்து. typist () - தட்டச்சர்‌. 
type-writer (n) - தட்டச்சுப்‌ 
பொறிype - writer - தட்டச்சு 
செய்‌. 

typemetal (n) - அச்சு உலோகம்‌. 

typescript (n) - தட்டச்சுப்படி. 

typesetter (n) - அச்சுமைப்‌ 
பவர்‌. 

typhoid,typhus (n) - முறைக்‌ 
காய்ச்சல்‌. 

typhoon (ஈ) - சூறாவளி. 

typical. (a) - மாதிரியாய்‌ உள்ள, 
வகை முதலான. 

typify (V) - மாதிரியாக அமை. 

typography (an) - அச்சுக்கலை. 

typographer (n) - அச்சுக்‌ கலை 
ஞா. 

tyranny (0) - கொடுங்கோன்லம, 

கொடுங்கோலாட்சி. t)ாகாரர- 

௮ (௮) - கொடுங்கோன்மை 

யுள்ள. ராகா (9) - கொடுங்‌ 

கோன்மைக்கு உள்ளாக்கு. 

நகாரம்‌ (0) - கொடுங்கோலன்‌. 

(அரசு). 


tyre 


650 


unbecoming 


tyre (n)- டயர்‌, வண்டிக்கட்டு. 6 
retreading plant - டயர்‌ 
சீரமைப்புத்‌ தொழிலகம்‌. 

tyro, tiro (n) - கற்றுக்குட்டி. 

Tzar (n) - சார்‌ மன்னர்‌, உருசியப்‌ 
பேரராசர்‌. 


U 


ubiquitous (a) - எங்கும்‌ பரவி 
யுள்ள, 0) () - எங்கும்‌ 
பரவி இருந்தல்‌ பா. 0௱றiஓாes- 
ent. 

0-008( (n) - ஜெர்மன்‌ நீர்மூழ்கிக்‌ 
கப்பல்‌. 

0009 (0) - மடி (பசு). 

ugh (interj) - பூ! (வெறுப்பு). 

யஏly (8) - அருவெருப்பான, அழ 
கற்ற (x beautiful). ugliness 
(॥) - அழகின்மை. 

ukase (n) - ருஷ்ய அரசுக்‌ 
கட்டளை. 

யlcer (1) - புண்‌ (வயிற்றுப்‌ புண்‌), 
ulcerous (8) - புண்ணாக்கும்‌. 

பக (ஈ) - முன்கை எலும்பு. 

பரா (2) - அப்பாலுள்ள, உள்‌ 
நோக்கமுள்ள. 

ப/t௱கte (௮) - இறுதியான, முடி 
வான. பltimately (adv). 

பltiatபm (॥) - இறுதி எச்ச 
ரிக்கை, இறுதிக்கெடு. - 

ப/ti௦ (804) - சென்ற மாதத்தில்‌. 

ultramarine (8) - கடலுக்கு அப்‌ 
பாலுள்ள. (1) - கருநீலம்‌. 

ultramundane (a) - மறுமை 
உலகுசார்‌. 


ultrasonics (8) - மீ ஒலிஇயல்‌, 
கேளா ஒலியியல்‌. 

ultral sound (n) - மீஒலி, கேளா 
ஓலி. 

ultra-violet (n) - புற ஊதாக்கதிர்‌ 
(x infrared). 

ultra vires (adv, a) - உரிமை வரம்‌ 
பிற்கு அப்பாலுள்ள. 

unalloyed (8) - கலப்பில்லாத. 

யாள்‌ (0) - அரபு மருத்துவ முறை. 

பாகார/௦ப5 (8) - ஒருமித்த. 

பாகர்‌) (8) - ஒருமித்ததன்மை. 

unappalied (a) - அஞ்சாத. 

unappeasable (a) - தணிக்க 
முடியாத. 

பாசா? (8) - கருவியில்லாமல்‌. 

unashamed (a) - வெட்கப்படாத. 

unassailable (8) - தாக்க முடியாத. 

unassuming (a) அடக்கமான. 

unauthorised (a) - சட்டப்படி 
உரிமையற்ற. 

unavailable (a) - கிடைக்காத (X 
available). 

unavailing (a) - பயனற்ற. 

unavoidable (a) - தவிர்க்க 
முடியாத, 

unaware (a) - அறியாத. 
unwares (adv) - எதிர்பாராமல்‌. 

unbalanced (8) - நடுநிலை 
யில்லாத. 

பாட்சா (4) - தடையை நீக்கு. 

unbearable (a) - பொறுக்க 
இயலாத. 

unbeaten (a) - தோற்கடிக்க 
இயலாத. 

unbecoming (2) - ஒவ்வாத. 


unbegot 


யாbegot (8) - என்றுமுள்ள. 

unbelief (n) - அவநம்பிக்கை. 
un-believer (nN) - நம்பாதவன்‌ 
(கடவுள்‌). 

unbending (a) - நெகிழ்ச்சி 
இல்லாத. 

பாஸiased (a) - நடுநிலையான. 

பாப (4) - கட்டவிழ்‌. 

unblemised (a) - மாசுபடாத, 
தூய்மையான. 

unblushing (8) - நாணமற்ற, 
துணிச்சலுள்ள. 

unbolt (1) - தாழைத்திற, 
தடையை நீக்குக. 

பாம்ளா(8) - பிறக்காத. 

unbosom (4) - உளந்திறந்து 
காட்டு. 

unbounded (a) - அளவற்ற. 

பார்பி (8) - கட்டுப்பாட்டில்‌ 
இல்லாத. 

unbroken (a) - உடையாத, 

unbroken (V) - பூட்டவிழ்‌. 

பாம்பா (4) - பளுவை நீக்கு, 
கவலையிலிருந்து நீக்குக. 

unbut (4) - இற. 

uncalled for (a) - அழைப்பற்ற, 
தேவையில்லாத. 

uncanny (8) - மாயமான. 

uncared - for (a) - புறக்கணிக்கப்‌ 
பட்ட. 

unceremonious (a) - முறையற்ற. 

unceasing (a) - நிற்காத. 

uncertain (a) - உறுதியற்ற. 

unchain (0) - தளையறு. 

unchanging (8) - மாறாத. 

uncharitable (a) - இரக்கமற்ற, 
நேர்மையற்ற. 


651 


unconstrained 


chaste (9) - கற்பில்லா. 
unchecked (a) - தடைப்படாத. 
unchristian (a) - இரக்கமற்ற. 
யாெரி (8) - நாகரிகமற்ற. 
uncivilized (a) - நாகரிகமற்ற. 
யnclasp (V) - பிடியைத்‌ தளர்த்து. 
unclaimed (a) - உரிமை கோரப்‌ 
படாத 
யா (0) - மாமன்‌, சிற்றப்பன்‌ 
Uncle Sam - அமெரிக்கா ஐக்கிய 
நாடு. 
Uncle Tow - கறுப்பர்‌. 
clean (a) - தூய்மையற்ற. 
unclose (v) - இற. 
unclothe (4) - ஆடையை நீக்கு. 
யால! (4) - சுருளைப்பிரி, 
uncomely (a) - அழகற்ற. 
பா௦லாரீபா£கீ (2) - வசதியில்லாத. 
uncommon (a) - வழக்க 
மில்லாத, கடுமையான, பா- 
commonly (adv). 
uncompromising (a) - சிறிதும்‌ 
விட்டுக்‌ கொடுக்காத. 
unconcern (0) - புறக்கணிப்பு. 
unconditional (a) - நிபந்தனை 
யற்ற. 
unconquerable (n) - வெல்ல 
முடியாத. 
unconscionable (a) - பகுத்‌ 
தறிவிற்கு ஒவ்வாத. 
unconscious (8) - மயக்கமுள்ள 
the unconscious (n) - அடி 
யுள்ளம்‌, consciously (adv) 
unconstitutional (a) - சட்டத்‌ 
இற்கு மாறான. 
unconstrained (a) - தன்‌ விருப்‌ 
புடன்கூடிய. 


uncontested 


uncontested (a) - போட்டியில்‌ 
லாத. 

uncontrolled (a) - அடங்காத. 

unconvinced (a) - அமைதி 
யடையாத. 

uncork (4) - திற. 

uncounted (8) - எண்ணமுடியாத. 

unco௦பfh (8) - அருவருப்பான. 

uncovenanted (a) - உடன்‌ 
படிக்கை செய்யப்படாத. 

uncover (4) - மேல்முடியைத்‌ 
திற. 

uncrowned (n) - முடி, சூடா. 

unction (n) - தைலம்‌ பூசல்‌. 

unctuous (a) - எண்ணெய்ப்‌ 
பிசுக்குள்ள. 

uncultivated (a) - பயிற்சியற்ற, 
பணபறற. 

பாபா! (9) - சுருளை நீக்கி. 

பா௦ப்‌ (8) - வெட்டப்படாத. 

பாகted (8) - தாள்‌ குறிப்பிடாத. 

பாபா£ed (௮) - துணிவுள்ள, 
பா. dauntless. 

undeceive (v) - 
எண்ணத்தை நீக்கு. 

undicided (a) - முடிவுசெய்யாத 

undemonstrative (a) - உணர்ச்‌ 
சியை வெளிக்காட்டாத. 

undeniable (a) - மறுக்க முடியாத. 

under (prep adv) - 8ழே குறை 
வாக (8) - தாழ்வான (% பற). 

underbid (6) - விலை குறைத்துக்‌ 
கேள்‌. 

underbred (8) - 8ழ்‌ இயல்புள்ள. 

underbuy (a) - மலிவாக வாங்கு. 


தவறான 


652 


unoemourishment 


undercharge (4) - குறைவாக 
விலை கூறு. 

underclothes (a) - உள்ளாடைகள்‌ 

பாயா! (0) -அடியோட்டம்‌ 
உள்ளோட்டம்‌. 

undercut (4) - விலை குறை, 


கீழிருந்து வெட்டு. 
underdog (4) - தோற்றவன்‌, 
இழானவன்‌. 
underdone (a) - பக்குவம்‌ 
இல்லாத. 


underestimate (v) - குறைவாக 
மதிப்பிடு. 

பார (4) - படு, பட்டறிவு பெறு. 

undergraduate (n) - பட்டம்‌ 
பெறாக்‌ கல்லூரி மாணவர்‌. 

underground (a) - தரை£ழ்‌, 
நிலத்தடி. 

undergrowth (n) - புதர்‌ வளர்ச்சி, 

underhand (a, adv) - நேர்மை 
யற்ற முறையில்‌. 

underlay (v) - 
கொடுத்து உயர்த்து. 

underlie (9) - 8ழரக அமைந்திடு, 
குறிப்பாய்‌ அமை. 

underline (v) - 8ழ்க்கோடிடு, 
வற்புறுத்து. 

underling (n) - இழிநிலை 
வேலையாள்‌. 

undermentioned (a) - சீழ்க்‌ 
குறிப்பிடப்பட்ட. 

undermine (4) - நலிவாக்கு. 

பாசோ! (8) - மிகக்‌ ஒழான. 

underneath - (prep, adv) - சீழ்‌, 
£ழிடத்தில்‌. 

undemourishment (0) - ஊட்டக்‌ 
குறை. 


அண்டை 


underpaid 


653 


undisturbed 


underpaid (8) - குறைவான கூலி 
கொடுக்கப்படும்‌. 

underproduction (n) - குறை, 
உற்பத்தி, 

underquote (4) - குறைவான 
விலை குறிப்பிடு. 

underrate (v) - குறைவாக 
மதிப்பிடு. 

underscore (n) - 8ழ்க்கோடிடு. 

undersea (a) - கடலுக்குக்‌8ழ்‌ - 
(9) 8ழ்ப்பக்கம்‌ பூசு. 

undersecretary (n) - துணைக்‌ 
செயலர்‌. 

undersell (4) - குறைத்து விற்‌ 
பளை செய்‌. 

undersigned (a) - இழ்க்‌ 
கையொப்பமிட்டுள்ளவர்‌. 

undersized (a) - அளவிற்குக்‌ 
குறைவான. 

understaffed (a) - குறைவான 
ஊழியர்கள்‌ உள்ள, பற்றாக்‌ 
குறை பணியாளர்‌ உள்ள. 

understand (4) - தெரிந்துகொள்‌, 
௮றி. 

understanding (a) - அறியும்‌. 

understate (4) - குறைத்துக்கூறு. 

understudy (n) - பழகும்‌ நடிகர்‌. 

undertake (4) - மேற்கொள்‌. 
undertaking (n) - மேற்கொள்‌ 
ளும்‌ பணி, முயற்சி. 

undertaking (n) - வேலை, 
உறுதிமொழி, தொழில்‌ 
நிறுவனம்‌. ஏ0Overnment பா- 
dertaking - அரசுத்‌ தொழில்‌ 
நிறுவனம்‌. 

undertaker (0) - பொறுப்பை மேற்‌ 
கொண்டவர்‌, வெட்டியான்‌. 


42 


undertone (n) - தாழ்குரல்‌, 
உள்ளுணர்ச்சி. 

undertow. (n) - 8ழோட்டம்‌. 

undervalue (n) - குறைத்து 
மதிப்பிடு. 

underwater (a) - நீருக்குக்கீழ்‌, 
நீர்£ழ்‌. 

underwear (0) - உள்உடுப்பு. 

underweight (a) - வழக்கமான 
எடைக்குக்‌ கீழுள்ள 

underworld (n) - $லகம்‌, 
குற்றவாளிக்‌ கூட்டம்‌. 

underwood (n) - தூர்வளர்ச்சி 

underwrite (v) - கழே கையொப்‌ 
பமிடு, ஈடுசெய்ய உறுதிமொழி 
கூறு. 

underserved (a) - தகாத, பொருந்‌ 
தாத. 

undesirable (a) - விரும்பத்‌ 
தகாத. 

undetected (8) - வெளிப்படாத 

undetermined (a) - உறுதி 
செய்யாத 

undeveloped (a) - வளராத. 

undeviating (8) - மாறாத. 

undigested (a) - செரிக்காத. 

பாரார்‌ (8) - மதிப்பில்லாத. 

undischarged (a) - விடுவிக்கப்‌ 
படாத. 0 

undisguised (a) - வெளிப்‌ 
படையான. 

undisciplined (a) - கட்டுப்‌ 
பாடற்ற 

undisputed (2) - எதிர்ப்பில்லாத . 


undisturbed (8) - அமைதியான. 


undivided 


654 


unfriendly 


பாரviபed (8) - பிரிக்கப்படாத. 

பால (4) - அவிழ்‌, நீக்கு, அழி. - 

undoing (n) -கழிவு, undone (a) 
-கவிழ்க்கப்பட்ட 

und௦பbled (a) - ஐயப்பாடற்ற. 

undress (4) - ஆடையை கவிழ்‌ 
undress (0) - பொதுஉடைபா- 
ப (8) -தகாக, தகுதிக்கு மிஞ்‌ 
சிய. 

undulate (4) - அலை அலையாக 
எழு. 

undulation (nN) - அலை அலை 
யாய்‌ எழல்‌. 

unduly (80) - மட்டுமீறி. 

பாஞ்ரார (8) - என்றுமுள, சாகா. 

unearned (9) - உழைத்து ஈட்டாத. 

unearth (v) - தோண்டி எடு. 

யாearthly (9) - இயற்கைக்கு மீறிய. 

uneasy (a) - சுமையற்ற, உள 
உளைவுள்ள. 

uneatable (a) - உண்ணத்தகாத. 

g.inedible. 

uneconomic (8) - ஆதாயமற்ற, 
uneconomical (a). 

uneducated (a) - கல்வியறி 
வற்ற, படிக்காத (% ஒducated) 

unemployed (a) - வேலை 
யில்லாதவர்‌, பயனில்‌ இல்லாத. 
the unemployed - வேலை 
யற்றோர்‌. பnemployment- 
வேலையில்லாமை. பா60ப8| 
(8) - சமமற்ற. பnequalled (a) 
- ஒப்பற்ற. 

unequivocal (a) - தெளிவான. 

மாளா (8) - குறிதவறாத. 

unethical (a) - நேர்மையற்ற. 


uneven (a) - சமமில்லாத, 
இரட்டைப்படையான ( 000) 

uneventful (a) - சிறப்பு நிகழ்ச்சி 
யில்லாத. 

unexceptionable (a)-குறைகூற 
இயலாத. 

unexceptional (a)- பொதுவான. 

unexpected (a)-எதிர்பாராத.the 
unexpected - எதிர்பாராதவை. 
unexpectedly (adv) - எதிர்‌ 
பாராமல்‌. 

urifailing (8) - தவறாத. 

பாரீன்‌ (8) - நேர்மையற்ற. 

unfasten (9) - அவிழ்‌. 

unfavourable (a) - மாறான, 
எதிரான. 

unfeeling (a) - இரக்கமற்ற, 
கொடிய மனமுள்ள. 

unfeigned (8) - உண்மையான. 

unfetter (v) - தடையகற்று, 
விலங்கை உடை. 

பாரி (2) - தகுதியற்ற. 

unflagging (a) - தளரா. 

பாரிரஎhing (8) - மனவுறுதியுடன்‌ 
நிற்கும்‌. 

unfold (V) - பிரி, திற. 

unfogettable (a) - மறக்க இய 
லாத. 

unformed (a) - வடிவமற்ற. 

பாரீபா்பா௮e (௮) - தீப்பேறுள்ள. 

unfounded (2) - அடிப்படையற்ற. 

unfrequented (a) - மனிதநட 
மாற்றமட்ட. 

unfriended (a) - நண்பர்கள்‌ 
இல்லாத. 

unfriendly (8) - நட்புணர்ச்சி 
யற்ற. 


unfruitful 


யாரீ£யரீரீப| (௫) - பயனற்ற . 

பார்பர்‌ (0) - விரி,ஏற்று, (கொடி) 

ungainly (a) அழகற்ற, அருவருப்‌ 
பான. 

ungetatable (a) - எளிதில்‌ 
அடைய முடியாத. 

மாரா (4) - கச்சையவிழ்‌ (8)- 
கட்டவிழ்ந்த . 

யாg௦dிy (8) - கொடிய, தீவகை 
யுள்ள, 

ungovernable (a) - 
கட்டுப்படுத்த முடியாத. 

ungracious (a) - நாகரிகமற்ற, 
அருளற்ற, 

பாஏாதtefபl (8) - நன்றியிலா. 

பா0ய2ா060 (9) - பாதுகாப்பற்ற. 

unhappy (a) - மகழ்ச்சியிலா. 
unhappily (adv). 

unharness (9) - சேணம்‌ நீக்கு. 

unhealthy (a) - உடல்நலமற்ற. 

பாரா (8) - இதற்கு முன்‌ இல்‌ 
லாத. 

unhinge (V) -முறுக்கவிழ்‌, சர்‌ 
குலை, உளச்‌ சமநிலை குலை. 

யாholy (8) - கொடிய, தீய, விந்‌ 
திய, அளவுக்கு மீறிய. 

unhoped for (a) - எதிர்பாராத, 
நினையாத . 

unhoused (a) - இருக்க வீடில்‌ 
லாத. 

unicameral (a) - ஒரே சட்ட 
அவையுள்ள. 

unicellular (a) - ஒரே கண்ணறை 
யுள்ள (உயிர்‌) - அமீபா. 

யாரா (0) - ஒற்றைக்‌ கொம்‌ 
புள்ள. 


655 


unitarian 


unidentified (a) -அடையாளம்‌ 
அறிய முடியாத. 

uniform (8) - ஒரே சீரான. 

(0) சீருடை. பாரீர்‌) (॥) -ஒரே 
தன்மை. 

பார) (4) - ஒன்றாக இணை. பாரி- 
cation (ஈ) - ஒன்றாக்கல்‌. 

unilateral (a) - ஒரு தலையான, 
ஒரு சார்பான. 

யாimaginable - கற்பனைக்கு 
எட்டாத. 

unimpeachable (a) - குற்றஞ்‌ 
சாட்ட முடியாத, நம்பத்தகுந்த. 

unintentional (a) - வேண்டு 
மென்றே செய்யாத. 

uninviting (8) - கவர்ச்சியற்ற, 
ஊக்கமிலாத. 

பார (0) - ஒன்றியம்‌, சங்கம்‌ 

(x disunion). unionist (n)- 
தொழிற்சங்கவாதி. பாரா (18(- 
மைய அரசுப்‌ பட்டியல்‌ பா! 
public service commission 
* மைய அரசுப்‌ பணி தேர்வா 
ணையம்‌ 

யார (8) - தனித்தன்மையுள்ள 

பா[$0ஈ (0) - இசைப்‌ பொருத்தம்‌, 
ஒத்திசைவு. 

பாப (௮) - வெளியிடப்‌ 
படாத, வழங்கப்படாத. 

unit (n)- ஒன்று, ஒருவர்‌, தெ ஈகுதி, 
அலகு, பொருந்தும்‌ அறைகலப்‌ 
பகுதிகள்‌ பார£ 0106 அலகு 
விலை. பீ 1ப5( - பொறுப்பு 
நிதியம்‌, அலகுக்‌ கட்டளை. 

unitarian (n) - ஒருமைக்கோட்‌ 
பாட்டினர்‌. 


unite 


656 


unmoved 


unite (v) - ஒன்றுபடு, இணை, 
கூட்டு, ஒற்றுமைப்படு.(% 015- 
unite). united (a) - ஒன்றுபட்ட 
(disunited). United Nations 
- ஜக்கிய நாடுகள்‌. United Na- 
tions Organization, UNO- 
ஐக்கிய நாடுகள்‌ அவை. 

பாடு (0) - ஒற்றுமை, ஒன்று என்‌ 
னும்‌ எண்‌, முழுமை நிலை. 

universal (8) - அனைத்து, எல்லா 
வற்றையும்‌ உட்படுத்திய, 
உலகளாவிய. 

universality (n) - உலகளாவிய 
தன்மை. 

universe (n) - 
விண்ணகம்‌. 

university (n) - பல்கலைக்கழகம்‌. 

பரப்‌ (8) - நேர்மையற்ற. 

பாடற (8) - தலைமயிர்‌ சீவாத, 
பண்படாத. 

பார (8) - அன்பிலாத (% kin) 

பாறி (௮) - அறியப்படாத (% 
known). 

unkowingly (adv) - அறியாமல்‌ (% 
knowingly). 

unlatch (v) - தாழ்திற. 

பாிawரீப! (௮) - சட்டம்‌ மீறிய (% 
awful). 

unlearn (9) - மற. unlearned - 
கற்காத (% learned). 

பாeash (6) - கட்டவிழ்த்துவிடு. 

unleavened (a) - புளிப்பு ஏறாத, 
கலப்பற்ற. 

unless (804,00)-ஓழிய, இல்லா 
விடில்‌. 

unlettered (a) - படிப்பில்லாத. 


கண்டம்‌, 


unlike (a) - ஒத்திராத (% 6). 

unlikely (adv) - நிகழ வாய்ப்‌ 
பிலாத, நம்பத்தகாத, வெற்றி 
பெற வாய்ப்பில்லாத. (X likely) 

unlimited (a) - எல்லையற்ற, 
வரம்பு மீறிய, கடன்‌ பொறுப்பு 
வரம்பற்ற. 

பா!௦80 (V)- பளு இறக்கு. (% 0௮0) 

unlock (4) - திற (பூட்டு). 

unloose (4) - தளர்த்து, விடுவி. 

unlucky (a) - தீப்பேறுள்ள, 
அதிர்ஷ்டமற்ற. (% lucky) 

unluckily (adv) 

பாக (2) - சீர்குலைந்த (விரிப்பு) 

பாள (4) - ஆண்மை குலையச்‌ 
செய்‌, ஊக்கமழியச்‌ செய்‌ பா- 
manly (adv). 

unmanned (a) - ஆளில்லா, 
தானாக இயங்கும்‌. 

unmannerly (adv) - நடத்தை 
இலா. 

பா௱ார்£ப்‌ (8) - இருமணமாகா 

unmask (V) - முகமூடியை எடு. 
உண்மை நிலையை வெளிப்‌ 
படுத்து. 

unmatched (a) - இணையற்ற. 

unmentionable (8) - அதிர்ச்சி 
தரும்‌. 

பா௱inபfப| (2) - எண்ணாத, 
மறக்கும்‌. 

பாற எப! (8) - இரக்கமற்ற. 

unmistakable (8)-பிழையற்ற, 
தெளிவான. 

பா௱ர£igated (8) - குறைவிலா, 
குன்றா. 

unmoved (a) - உளம்‌ உருகாத. 


யா௱௦0 (4) - நங்கூரம்‌ எடு 

unnatural (a) - இயற்கைக்கு 
மாறான. செயற்கையான பா- 
naturally (adv). 

unnecessary (a) - தேவை 
இல்லாத, பயனற்ற. 

unnere (4) - தற்கட்டுப்பாடு, 
ஊக்கம்‌ இழ. 

unnoticed (8) - கவனியாமல்‌. 

unnumbered (a) - எண்‌ போடாத 

unobtrusive (a) - கவளம்‌ 
ஈர்க்காத. 

unobtrusively (adv). 

unoccupied (a) - ஆள்‌ இல்லாத, 
கட்டுப்பாட்டில்‌ இல்லாத, சுறு 
சுறுப்பற்ற. 

unofficial (a) - பணித்துறை 
தொடர்பிலாத. 

unopposed (a) -தொடர்பிலாத, 
ஏகமனதாக. 

unorthodox (a) - மரபு சாரா, 
பழைய நெறிசாரா. 

unpack (V) - மூட்டையை அவிழ்‌, 
பிரி. 

யாற (8) - கொடுபடாத. 

unparalled (a) - சுவையற்ற, 
விருப்பற்ற. 

unparadonable (a) - இணை 
யற்ற, ஈடிலா. 

unpardonable (a) - மன்னிக்க 
முடியாத. 

unparliamentary (a) - நாடாளு 
மன்ற மரபு மீறிய. 

unpick (4) - எடு, தையல்பிரி. 

யnplaced (a) - போட்டியை 
முடிக்காத, மூன்றில்‌ ஒருவர்‌ 


657 


unreserved 


unpayable (8) - விளையாடத்‌ 
தகுதியற்ற. 

unpleasant (a) - இமையற்ற 

unpleasantly (adv). 

பாரிய (9) - மின்தொடர்பை 
அறு, தடை நீக்கு. 

unpopular (a) - மக்கள்‌ செல்‌ 
வாக்கற்ற. 

unpopularity (a) - மக்கள்‌ செல்‌ 
வாக்கின்மை. 

unpractical (8) - தடைமுறைக்கு 
ஒவ்வாத. 


‘unpractised (a) - பட்டறிவற்ற 


unprecedented (8) - மன்‌ நிகழ்ந்‌ 
இராத. 

unpredictable (a) - முன்னறிந்து 
கூற முடியாத, நிலையற்ற. 

unprejudiced (a) - சார்பற்ற. 

unpretending (a) - எளிமை 
யான. 

unprincipled (a) - நெறிமுறை 
இல்லாத, நேர்மையற்ற. 

பாபரி (8) - தகுதியில்லாத 

unquestionable (a) - உறுதி 
யான, மறுக்க இயலாத. 

யாquiet (8) - அமைதியற்ற, 
கொந்தளிப்பான. 

unravel (v) - சிக்கறு, தர்‌. 

யார (9) - உண்மையற்ற. 

unreasonable (a) - அறிவுக்குப்‌ 
பொருந்தாத. 

unrelenting - 
தொடர்ந்த 

unremitting (a) - இடைவிடாத. 

unreserved (8) - ஒதுக்கப்‌ 
பெறாத, முழுமையான. பார6- 
servedly (adv). 


இரக்கமற்ற, 


unrest 


658 


untenable 


uரrest (n) - ஒய்வின்மை, ஒழிச்ச 
லின்மை. 

unrestrained (a) - கட்டுப்‌ 
படுத்தப்படாத, வரம்‌ பெற்ற. 

unripe (8) - பழுக்காத (X ripe) 

unrivalled (a) - தெரிவு இலாத, 
இணையற்ற, ஒப்பிலா. 

யா! (4) - விரி (விரிப்பு). 

பா58/0 (8) - அடங்காத, மட்டு 
மீறிய. 

பராய) (8) - சொல்லப்படாத, 
தெரிவிக்கப்படாத 

ப$ (2)- பாதுகாப்பற்ற (% 5812). 

unsavoury (a) - வெறுப்பு தரும்‌, 
இழிவுதரும்‌. 

பாவு (4) - திரும்பப்‌ பெறு, 
மறுத்துக்‌ கூறு 

unscathed (a) - தீங்குறாத 

unsdientific (a) -.அறிவியல்‌ 
முறைசாரா, அறிவியல்‌ திட்டம்‌ 
இல்லாத. 

unscrew (4) - இருகைக்‌ கழற்று. 

unscrupulous (a) - தீமைசெய்‌ 
யத்‌ தயங்காத, நேர்மையற்ற. 

unseat (4) - இறங்கு, தோற்கடி. 

unseemly (a) - பார்க்க இயலாத, 
தெரியாத. 

unserviceable (a) - பயன்படுத்த 
இயலாத. 

unsettle (4) - நிலைகுலையச்‌ 
செய்‌. 

unshakeable (a) - மாற்ற 
இயலாத. 

unsheathe (4) - உறையிலிருந்து 
எடு (வாஸ்‌). 

unsightly (a) - பார்க்கத்தகாத. 


unskரிled (a) - திறமை தேவைப்‌ 
படாத. 

unsociable (8) - பழகுவதற்குத்‌ 
தகுதியற்ற. 

unsolicited 
கொடுக்கும்‌. 

unsophisticated (a) - எளிய, 
இயற்கையான, அடிப்படை 
யான. 

பா5௦பாப்‌ (8) - நலிந்த, குறை 
யுள்ள. 

பா$றaring (8) - தாராளமான. 
unsparingly (adv) - தாராள 
மாக, இரக்கமற்ற. 

unspeakable (a) - கூற இயலாத. 
unspeakably (adv). 

unstable (a) - நிலையற்ற. 

unsteady (a) - உறுதியற்ற, ஒழுங்‌ 
கற்ற. unsteadily (adv). 

unstinting (a) - வாரி வழங்கும்‌. 

unstring (V) - முறுக்கு தளர்த்து. 
unstrung (8) - ஊக்கம்‌ தளர்ந்த 

unstudied (8) - இயற்கையான. 

unsubstantial (a) - உறுதியற்ற, 
பொருள்‌ திலையற்ற. 

unsuitable (a) - தகுதியற்ற, 
பொருத்தமற்ற. 

பாயா (8) - தன்னம்பிக்கை 
யற்ற, அறியாத. 

unswerwing (8) - நிலையான. 

untangle (4) - சிக்கலிலிருந்து 
விடுபடு. 

untapped (a) - இன்னும்‌ பயன்‌ 
படுத்தப்படாத. 

untenable (a) - நிலைநிறுத்த 
முடியாத. 


(8) - தானே 


unthinkable 


659 


upcountry - 


unthinkable (a) - நினைக்கக்‌ 
கூடாத. 

பார) (8) - துப்பரவற்ற, ஒழுங்‌ 
க்ற்ற. 

une (V) - கட்டவிழ்‌. 

until (adv,prep) - வரை, வரை 
யிலும்‌. 

untimely (a) - அகால, உரிய 
காலத்தால்‌ நிகழாத. 

பாரி (8) - தளர்ச்சியுறா. 
untiringly (adv). 

unto (prep) - இடம்‌, வரை. 

பார (6) - சொல்லப்படாத, 
சொல்லொணா (துன்பம்‌). 

untouchable (8) - தீண்டத்தகாத. 
untouchables - தீண்டத்தகாத 
வா. 

untouchability (n) - தீண்டாமை 

untoward (8) - எதிர்பாராத, தீப்‌ 
பேறான. 

பா£ரied (8) - ஆய்ந்து பார்க்கப்‌ 
படாத. 

பாம்ப6 (8) - பொய்யான. பாரமா 
(0) - பொய்‌. 

untutored (a) - கற்பிக்கப்‌ 
படாத, இயற்கையான. 

பாப$60 (௮) - பயன்படுத்தாத. 

பாப$ப௮! (8) - வழக்கத்திற்கு 

* மாறான. பறப5பally (204). 

unutterable (a) - சொல்ல முடி 
யாத. 

unwanted (a) - தேவையற்ற. 

unvamished (a) - மெருகெண்‌ 
ணெய்‌ பூசப்படாத. 

unveil (v) - இறந்துவை, முகமூடிய 
கற்று, அறிமுகப்படுத்து. 


unwarrantable (a) - முறை 
கேடான, நேர்மையற்ற. 

பார (8) - விழிப்பற்ற, பா- 
warily (adv). 

மாள! (8) - உடல்‌ நலமற்ற, 

பாwept (8) - துயரப்படாத, 

unwieldly (a) - எளிதில்‌ கையாள 
முடியாத. 

பாணரிறஏ (8) - விருப்பமற்ற. 

மாவ்‌ (9) - சுற்றைப்பிரி, ஓய்வு 
கொள்‌. 

பார்ஙறஏ (9) - அறியாத்‌, வேண்டு 
மென்றே இல்லாத. 

யா0ா(60 (8) - வழக்கமில்லாத. 

unworkable (a) - நடை முறைக்கு 
ஒவ்வாத. 

unworldly (a) - ஆன்மீக, உலகி 
யல்‌ சாரா (X worldly). 

unworthy (a) - தகுதியில்லாத, 
மதிப்பற்ற. (X worthy) 

unworthiness (n) 

unwrap (4) - உறையை நீக்கு, இற 

unwritten (a) - எழுதப்படா. 

unwritten constitution - எழுதப்‌ 
படா அரசியலமைப்பு (இங்கி 
லாந்து]. 

unyielding (a) - உறுதியான. 

up (adv, prep) - மேலே உயரே, 
எதிர்த்து, நோக்கி (X 0014) - (v) 
* எழு, குதி. பற() - பந்தின்‌ 
வழிப்‌ பகுதி 

upbeat (n) - சந்தமிலா அடி. 

upbraid (V) - இட்டு, வை. 

upbringing (n) - வளர்ப்பு, 
பயிற்றுவித்தல்‌. 

upcountry (a) - உள்‌ நாட்டுக்‌ 
குரிய. 


update 


update (4) - காலத்திற்கேற்ற 
வாறு செய்‌. 

upend (4) - உயர்த்து. 

upgrade (4) - மேல்நிலைக்கு 
உயர்த்துரு (1) - ஏற்றம்‌. 

upheaval (n) - எழுச்சி, புரட்சி. 

மறர்ரி! (8) - ஏறும்‌, கடினமான (% 
downhill). 

uphold (2) - ஆதரி, நிலை நிறுத்து. 

upholster (6) - தட்டுமுட்டுப்‌ 
பொருள்கள்‌, தருவித்துக்‌ கொடு 
upholstery (n) - தட்டுமுட்டுப்‌ 
பொருள்கள்‌, தருவித்துக்‌ கொடு 
upholster (n) - இப்பொருள்‌ 
விற்பவர்‌ 

upkeep (n) - பேணுகை (1) - 
பேணு. 
ப (0) - மேட்டுநிலம்‌. 
பழர்ர்‌ (V) - உயர்த்து, கை தூக்கிவிடு 
(॥) - உயர்த்தல்‌. 
upmarket (n) - 
குடிக்குரிய (பொருள்கள்‌). 

upon (pre) - மேல்‌. 

பறறer (8) - மேலுள்ள (1) - புதை 
மிதி, காலடி மேற்பகுதி பறறeா- 
௮5௪ - மேல்‌ எழுத்தறை, 
அடுக்கு. (% lower case). 

upper chamber - ‘மேலவை (% 
lower). 

upper-cut (n) - மேல்‌ நோக்கிய 
குத்து, (குத்துசண்டை). 

uppermost, (a) - மிக உயரிய்‌ 
இடத்திலுள்ள. 

uppish (a) - செருக்குள்ள. 

upraise (4) - உயர்த்து, மேம்‌ 

படுத்து. 


660 


மேட்டுக்‌ 


uranus 


upright (a) - நேர்மையான, 
நேரான. 

பார (॥) - இளர்ச்சி, புரட்சி. 

பறா௦கா (0) - கூச்சல்‌, சந்தடி, அமளி 

ப0ா௦௦( (9) - வேடருடன்‌ பிடுங்கு. 

upset (4) - தலை8ழாக்கு, நிலை 
குலை. 

upshot (n) - வளைவு. 

upsidedown (a) - தலைகீழாக 

upstage (8) - அரங்கிற்குப்பின்‌. 

upstairs (0) - மாடி. 

யp$£ar்‌ (௭) - புதுப்பணக்காரன்‌ 

upstream (a) - நீரோட்டத்திற்கு 
எதிராக. 

upstroke (nN) - மேல்நோக்கிய 
வீச்சு. 

upsurge (0) - உயர்வு (விலை). 

upsweep (0) - மேல்வீச்சு. 

upswing (Nn) - போக்கு, மேம்‌ 
பாடு. 

uptake (1) - புரிந்து கொள்ளும்‌ 
திறமை, மேல்‌ செலுத்தும்‌ 
குழாய்‌, மேல்செலுத்தல்‌. 

upthrow (n) - மேல்‌ நோக்கு 
எறிதல்‌. ்‌ 

upthrust (n) - மேல்‌ நோக்கு 
அழுத்தம்‌. 

uptight (8) - படபடப்பாள, 
தொல்லையுறும்‌. 

uptodate (a) - நாகரிக, சரக்‌ 
குள்ள. 

பயா (0) - 8ழ்மேலாகப்‌ புரட்டு. 

பறtuாறed (௮) - 8ழ்நோக்கிய, 
மேல்நோக்கிய. 

பறWaா (8) - மேல்நோக்கிய. 

பாகரரப௱ (௫) - யுரேனியம்‌, அரிய 
உலோகம்‌. 

பாகாப5 (0) - யுரேனஸ்‌, கோள்‌. 


பற்சா 


661 


uxoriousness 


யற்சா (8) - நகர (% ரபா). 

பாம்கா6 (8) - எளிமையான, 
நாகரிகமுள்ள. 

urbanity (0) - நாகரிகம்‌. 

௦௦ ()- பையன்‌, பயல்‌, சிறுவன்‌. 

பாeter (1) - சிறுநீர்க்‌ குழாய்‌. 

பழ (0) - தூண்டு (7) - தூண்டுதல்‌, 
அவா, உந்தல்‌. 

பாடுளார்‌ (8) - அவசரமான, சடுதி 
யான, சட்டென, உடனடியான 
urgency (௫. 

Uric acid (n) - யூரிகக்‌ காடி. 

பாற (ஈ) - சிறுநீர்‌. பாகா (8) - 
சிறுநீர்சார்‌. பrinate (6) - 
சிறுநீர்கழி. பர! (1) - சிறுநீர்க்‌ 
கழிப்பிடம்‌ 

பா (0) - தாழி. . 

ப$ (0௦) - எம்மை, நம்மை, 
எங்களை, எனக்கு, நமக்கு, 
எங்களுக்கு. 

5906 (0) - வழக்காறு, பயன்பாடு. 

use (4) - பயன்‌. (4) - பயன்‌ 
படுத்து. ப561ப! (8) - பயனுள்ள. 
useless (a) - பயனற்ற. 0861 
() - பயனாளிப5ள programme 
(॥) - பயனாளி -நிகழ்வரை 
(கணி). 

usher (n) - வாயிலோன்‌, இடம்‌ 
காட்டுபவர்‌ (அரங்கு. (1) - 
அழைத்துச்‌ செல்‌, தொடங்கு. 

ப$091 (8) -- வழக்கான. (% பா- 
usual) usually (adv). 

பரா (॥) - கடும்‌ வட்டிக்குக்‌ 
கடன்‌ கொடுப்பவன்‌. ப5பர (1) 
* கடும்‌ வட்டிக்குக்‌ கடன்‌ 
கொடுத்தல்‌. 


ப$பாற (1) - தவறான வழியில்‌ 
கைப்பற்று (அரியணை, தலை 
வர்‌ பதவி). ப5பாறer (ஈ) - 
இதைச்‌ செய்பவர்‌. 

ய£5! (॥) - வீட்டுக்‌ கலன்கள்‌, 
கருவிகள்‌. _ 

uterus (n) - கருப்பை பterine (a) 
* கருப்பைசார்‌. 

பரிர்டு (0) - பயன்பாடு. பரிசாக 
(4) பயன்பாட்டு மதிப்புள்ள. 
utility room - பயன்பாட்டு 
அறை (வீடு). ப4426 (V) - பயன்‌ 
படுத்து. பரிiz௮ti௦n (॥) - பயன்‌ 
படுத்தல்‌ 

பற௦$! (8) - மிகப்பெரிய, 
மேலும்‌ (7) - மிகப்பெருமளவு, 
அளப்பரிய அளவு. 

010018 (1) - கற்பனை உலகம்‌, 
கனவுலகம்‌ (8) - கற்பனை யான 

££ (9) - வாயினால்‌ ஒலி எழுப்பு, 
கூறு 

utter, (a) - முழுவதும்‌. பtterly 
(adv) utterance (n) - பேச்சு. 
utterable (a) கூறக்கூடிய. 

யVயிa (0) - உள்நாக்கு, பVப/கr (8) 
* உள்நாக்குள்ள. பVயர£ர5 () - 
உள்நாக்கு அழற்சி. 

uxorious (a) - மனைவியை மிக 
விரும்பும்‌. 

uxoriousness (n) - மனை 
வியை விரும்பும்‌ தன்மை. 


vacant 


ட்‌ 


vacant (a) - காலியான, ஒன்று 
மில்லாத, வெறுமையான, 
வெறும்‌, கருத்தற்ற பா.6றழ[y. 
vacant possession - குடி 
இருப்போர்‌ இல்லாத நிலை. 
(வீடு வாங்க) 

vacancy (7) - நிரப்பப்படா இடம்‌, 
காலி இடம்‌, கருத்தின்மை 

vacancy remission (n) - குடி 
யின்மைத்‌ தள்ளுபடி 

vacate (4) - காலிசெய்‌ (வீடு) ௮- 
cation (0) - விடுமுறைக்காலம்‌. 
vacation judge - விடுமுறைக்‌ 
கால நீதிபதி. 5ய௱mer vaca- 
1௦1 - கோடை விடுமுறை. 

vaccine (n) - அம்மைப்பால்‌4/20- 
cinate (8) - அம்மைப்பால்‌ 
குத்து (இப்பொழுது இல்லை) 
vaccinator (n) - அம்மை 
குத்துபவர்‌. 

vacillate (4) -ஊசலாடு. Vacilla- 
tion (6) -ஊசலாட்டம்‌ 

vacuity (6) - வெறுமை. 
vacuous (8) -வெறுமையான 

vacuum (n) - வெற்றிடம்‌. 
vacuum flask - வெற்றிடக்‌ 
குடுவை. V.றபறற - வெற்றி 
டக்குழாய்‌ 

vade mecum (n) - எப்போதும்‌ 
கையில்‌ வைத்திருக்கும்‌ பொருள்‌. 

vagabond (n) - ஊர்ச்சுற்றி, 
நாடோடி பா. psy. 

vagary (1) - வழக்கதிற்கு மாறான 
போக்கு, இரிபுப்‌ போக்கு. 

990108 (॥) - அல்குல்வாய்‌. 49801- 
a! (a) - அல்குல்வாய்‌ சார்‌. 


662 


vampire 


vagrant (a) - நாடோடியான (1) 
நாடோடி. 

vague (a) - தெளிவற்ற (X Clear) 

vain (a) - வீணான, பயனற்ற, 
தற்பெருமையுள்ள. v௮ity ().- 
தற்பெருமை, பகட்டு, 

vainglory (n) - இறுமாப்பு, 
தற்புகழ்ச்சி 

vale (0) - பள்ளத்தாக்கு 

valedictory (a) - நிறைவு விழா 
சார்‌. 

v. address - நிறைவு விழா உரை. 

velediction (n) - நிறைவு விழா. 

valence, valency (n) - இணை 
திறன்‌. 

valet (0) - ஏவலாள்‌. 

valetudinarian (n) - உடல்‌ நலத்‌ 
இல்‌ அதிக அக்கறை செலுத்து 
பவா. 

valiant (a) - துணிவுள்ள, வீர 
முள்ள. 

valid (a) - செல்லத்தக்க. Validity 
() - செல்லத்தக்க நிலை. V௮॥'- 
date (4) - செல்லத்தக்கதாக்கு. 

valise (nN) - தூக்குப்பை. 

valley (n) - பள்ளத்தாக்கு. 

valour (n) -வீரம்‌, அஞ்சாமை. 

valorous (a) - வீர 

value (n) -மதிப்பு, Values - 
மதிப்புகள்‌. Valuable (a) - 
மதிடத்தக்க. Valuation (ஈ) - 
மதிப்பீடு. 

valve (n) - தடுக்கிதழ்‌, திறப்பி 

vamp (॥) - செருப்பின்‌ முன்‌ 
புறமேல்‌ தோல்‌ (1) - ஒட்டுப்‌ 
போடு, பழுதுபார்‌. 

vampire (ற) -குருதி உறிஞ்சும்‌ 

வெளவால்‌ வகை, சுரண்டு 

பவர்‌. 


van 


663 


vegetation 


va (॥) - முன்னணிப்படை, 
சரக்குச்‌ சிற்றுந்து. 

vanadium (n) - வெளாடியம்‌, 
உலோகம்‌. 

vandal (6) -அழிவு வேலையில்‌ 
ஈடுபடுபவர்‌. vandalism (n) - 
அழிவு வேலை. பா.5௮aஸbotage 

vane (॥) - காற்றாடி, காற்றாடித்‌ 
தகடு. 2 

vanguard - முன்னேறுபடை, 
தலைவர்கள்‌. ்‌ 

vanish (4) - மறைந்துபோ, பா. 
disappear. 

vanish (v) -வெற்றியடைச்செய்‌. 

vantage (n) -வாய்ப்பு, Vantage 
point - வாய்ப்புநிலை . 

vapid (8) - சுவையற்ற, எழுச்சி 


யற்ற. 
vapour (1) - ஆவி (Y) - ஆவியாகு. 
vapourization (n) - ஆவியாதல்‌. 
variable (8) - மாறக்கூடிய (1) - 
மாறி. (% Constant) variance, 
variation (n) - மாறுபாடும்‌ 
variant (n) - மாற்றுருவம்‌, 
பாடபேதம்‌. varied (a) - 
வேறுபட்ட, மாறுபட்ட. 
variegate (9) - வெவ்‌ வேறாக்கு 
variegate (a) - வெவ்வேறான 
variety (n) - ரகம்‌, வகை 
variorum (n) -முழுநிறை உரைப்‌ 
பதிப்பு, விருத்தியுரைப்‌ பதிப்பு 
various (a) - பலவகையான. 
valet (n) - வேலையாள்‌. 
varnish (nN) - மெருகெண்‌ 
ணெய்‌, பூசு எண்ணெய்‌, (1) - 
மெருகெண்ணெய்‌ பூசு. 
vary (4) - மாறுபடு, வேறாகு. 


vascular (a) - குழாய்சார்‌ 

vase (1) - மலர்க்குவளை 

vaseline (0) -களிம்பு. 

vassal (1) - பண்ணையாள்‌, 
அண்டியிருப்பவர்‌. 

vast (8) - மிகப்பெரிய, அகன்ற. 

vastness (n) - அகன்ற தன்மை 

vat (n)- தொட்டி.॥8( dyes - 
தொட்டிச்‌ சாயம்‌. 

4801 (0) - வில்வளை கூரை, நில 
வறை, கழை ஊன்றித்தாண்டல்‌. 
(4) கழை ஊன்றித்‌ தாண்டு. 
vaulter (8) - கழை ஊன்றித்‌ 
தாண்டுபவர்‌. 

vaulting-horse - 
பயிற்சி மரக்குதிரை. 

யா (௭) - தற்புகழ்ச்சி (9) - 
தற்புகழ்ச்சியாகப்‌ பேசு. 

veal (1) - கன்றின்‌ இறைச்சி 

vector (n) - நோய்க்‌ கடத்தி, இசைச்‌ 
சாரி. vector difference - 
இசைச்சாரி வேறுபாடு vector 
pாoduct - இசைச்சாரி பெருக்‌ 
கற்‌ பலன்‌ vector quantity - 
இசைச்சாரி அளவு. 

veer (4) - இசை இரும்பு, போக்கு 
மாறு, இடஞ்ழிவலஞ்‌ சுழியாக 
மாறு. 

460 - காய்கறி 

vegan (n) -சைவர்‌ 

vegetable (n) - காய்கறி, நடைப்‌ 
பிணம்‌ 

vegetarian (n) - சைவர்‌. eg- 
etarianism (nN) சைவம்‌, 
காய்கறி உணவு உண்ணல்‌. 

vegetate (4) - உப்பு சப்பற்ற 
வாழ்க்கை நடத்து 

vegetation (n) - தாவரங்கள்‌. 


தாண்டு 


vehement 


664 


veracious 


vehement (a) - காரசாரமான 
vehemence (n) - காரசாரம்‌. 
vehemently (adv). 

vehicle (n) -ஊர்தி, கருவி 

vehicle tax - ஊர்தவரி. பா. ளே, 
bus, vehicular (8) - ஊர்தி சார்‌. 

ve (॥) - தரை, மறைப்பு, (9) - 
இரையிடு, மறை. 

vein.(n) - சிரை, நரம்பு (இலை) 
வாறு - தாதுவரி, சிறப்பியல்பு, 
மனநிலை.veined (a) -நரம்‌ 
புள்ள 

velar (8) - அண்ணப்பின்‌ பகுதிக்‌ 
குரிய, அண்ணத்திலுறப்பிறக்கும்‌ 
61 

vellum (n) - பண்டைத்‌ தோல்‌ 
தாள்‌. 

velocity (n) - திசை விரைவு,ஒ. 
speed, acceleration 

velum (0) - அண்ணாமென்‌ பகுதி. 

velvet (n) - மென்பட்டு வகை. 
velvety (a) - பட்டுபோன்ற 
veleveteen (n) - செயற்கை 
மென்பட்டு: 

veal (8) - கையூட்டுபெறும்‌ /6- 
nally (adv) 

venation (a) - இலை நரம்பு. 

vend (4) -விலை கூறு. 460001 (ஈ) 
* விற்பவர்‌ 480066 (ஈ) - 
அமைவு, வாங்குபவர்‌. 460- 
ing machine - விற்பனைப்‌ 
பொருள்‌ எந்திரம்‌. 

vendetta (n) - குடும்பச்சண்டை, 
தீராப்பகை, சண்டை 

veneer (n) - படல அழகொட்டு,, 
நாகரிகத்‌ தோற்றம்‌, (1) அழ 
கொட்டு செய்‌. 

venerable (a) - மதிப்பிற்குரிய 
venerate (6) - WS. veneration 
()- மதிப்பு 


venereal (n). - பால்வினை 
நோய்கள்‌ 

venereal disease, V 0 - பால்‌ 
வினை நோய்‌ 

venetian blind (n) -மடக்குவரிச்‌ 
சட்டம்‌, பலகணித்‌ நிரை. 

vengeance (n) - பழிக்குப்‌ பழி 
வாங்குதல்‌, பழிதீர்த்தல்‌, 
vengeful (a) - பழிவாங்கும்‌ 
இயல்புள்ளம்‌ பா. 846106, 
revenge. 

veil (8) -மன்னிக்கக்கூடிய. 


- vension (nN) - மான்‌ இறைச்சி. 


vா௦௱ (1) - நஞ்சு, பகை Vா௦௱- 
௦ப5 (8) - நஞ்சுள்ள, பகைமை 
யுள்ள. Venomously (adv). 

venous blood - சிரைக்‌ குருதி. 

vt (॥) - திறப்பு, கழிவழி, 
(விலங்கு) (9) - இறப்பு அமை. 

ventilate (4) -காற்று போக விடு. 

ventilation (n) - காற்றோட்டம்‌ 

ventilator (n) - பலகணி, காலதர்‌ 

ventral (8) - வயிற்றுப்‌ புற ஓ. 005௮ 

ventricle (n) - 8ழறை (இதயம்‌), 
அறை (மூளை). 

ventriloquy (n)- தொலை மொழி 
(தொலைவில்‌ இருப்பதுபோல்‌ 
பேசுதல்‌) ஓ. Soliloquy. ven- 
triloquist (n) - தொலைமொழி 
பேசுபவர்‌ 

venture (n) - இட்டம்‌, முயற்சி, 
(ம) - முயற்சி மேற்கொள்‌, 
துணிச்சலாகச்‌ செய்‌ . 

venue (0) - கூடுமிடம்‌ 

Venus (n) - வெள்ளி, காதல்‌ 
தெய்வம்‌ 

veracious (a) - உண்மையான, 
வாய்மையுள்ள veractity (n) - 
உண்மை. 


veranda 


665 


verve 


468008 (ஈ) - தாழ்வாரம்‌. 

48ம்‌ (7) - வினைச்சொல்‌ verbal 
(௮) - வினைச்சொல்‌ சார்‌, வாய்‌ 
மொழியான, சொல்லுக்குச்‌ 
சொல்‌, verbalize (4) - கருத்தைச்‌ 
சொற்களில்‌ கூறு. 

verbatim (a) - சொல்லுக்குச்‌ 
சொல்‌. 

verbena (0) - ஒருவகைப்‌ பூண்டு. 

verbiage (1) - சொற்பகட்டு /81- 
bose (8) -சொற்பகட்டுள்ள. 

verdant (8) - பசுமையான. 

verdict (n) - gர்ப்பு. பா. judge- 
ment 

verdigris (n) - தாமிரக்‌ களிம்பு. 

verdure (n) - பசுமை. 

verge (n) - ஓரம்‌, முனை, கோடி, 
பூப்பாத்திவரப்பு (4) நெருக்கமாக 
இரு. 46961 (0) - இருச்சபைக்‌ 
காப்பாளர்‌, கோல்‌ ஏந்திச்‌ செல்‌ 
பவர்‌ (பேராயர்‌). 

verity (9) - உறுதி செய்‌, சரிபார்‌, 
ஒத்துப்பார்‌ eriable (a) - சரி 
பார்க்கக்‌ கூடிய Verification (n) 
- சரிபார்த்தல்‌. 

verily (adv) - உண்மையாக, 
உறுதியாக. 

verisimilitude (n) - உண்மை 
போன்ற தோற்றம்‌. 

verity (0) - உண்மை, மெய்ம்மை, 
veritable உண்மையான, சரி 
யாகக்‌ கூறப்படும்‌ 

vermicelli (n) - சேமியா. 

vermiform (4) - வால்‌ போன்ற, 
புழுப்‌ போன்ற, verniform 
றால்‌ - குடல்‌ வால்‌. 

vermilion (n) - சாதிலிங்கம்‌, 
ஒளிர்சிவப்பு. 


ன்‌ (0)- தீங்குயிர்‌ஓ. 5. பேன்‌, 
தீங்கிழைப்பவர்‌; குடிகேடர்‌. 
verminous (a) - தீங்குள்ள. 

vernacular (n) - தாய்மொழி, 
அவரவர்‌ மொழி, 

vernal (2) - இளவேனிலுக்குரிய. 

vemier (n)- வர்னியர்‌ அளவுகோல்‌. 

versatile (8) - இறமுள்ள, பன்முக. 
versatility (1) -பன்முகத்‌ இறமை. 

46186 (1) - செய்யுள்‌, பா, செய்‌ 
யுளடி. 

verses - கவிதை Versify(v) - 
செய்யுளாக்கு. versification 
(॥)- பாபுனைதல்‌. Versifier (n) 
* பாபுனைவர்‌. 

versed (8) - அறிவார்ந்த, நன்‌ 
கறிந்த. 

161810 (॥) - பதிப்பு, நாற்று, 
தழுவல்‌ மொழிபெயர்ப்பு பா. 
transcreation, translation. 

4650 (0) - இடப்பக்கம்‌ (நூல்‌ 
இரட்டைப்படைப்‌ பக்க எண்‌ 
உள்ளது. ஓ. ரecto. 

versus,vs (prep) - எதிராக 

vertebra (nN) - முள்‌ எலும்பு Ver- 
‘tebral column -முதுகெலும்பு. 

vertebrate - முதுகெலும்புள்ள 
விலங்குகள்‌, முதுகெலும்பிகள்‌ 
(Xinivertebrate). 

vertex (n) (vertices) - உச்சி, 
கோணடஉச்சி. 

vertical (a) - செங்குத்தான (X 
horizontal) (n) - செங்குத்துக்‌ 
கோடு. vஃrtically (adv). 

vertigo (n) - சமநிலை இழப்‌ 
புணர்ச்சி, 

vere (n) - ஊக்கம்‌, உயிர்ப்பு. 


very 


666 


vibratory 


very (adv) - அதிக, மிக. very high 
frequency, VHF - மீ உயர்‌ அதிர்‌ 
வெண்‌. 

very light (n) குறுகிய ஒளி 
(கப்பல்‌) 

vesicle (0) - பை, குழி, கொப்புளம்‌. 

vesicular (a) - குழியுள்ள, 
கொப்புளமுள்ள. 

vespers (n) - மாலை வழிபாடு. 

vespiary (n) - குளவிக்கூடு. 
vespid (n) - குளவிவகை. 

vessel (n) - குழாய்‌, கலம்‌ 
(கப்பல்‌, படகு]. 

vest (nN) - உட்கட்டை, கையிலா 
மேல்சட்டை; Vest-pocket (8) 
- பையடக்க. (4) அளி (உரிமை), 
சடங்கு ஆடை அணி. 6819 (8) 
- கற்புள்ள, தூய. (॥) - தூய 
கன்னி, வீட்டுத்‌ தெய்வம்‌ ஓஒ. 06- 
ந்‌. 

vested (8) - சட்ட உரிமையுள்ள, 
நிலைபெற்ற Vested interests 
- தன்னல ஆதாயம்‌. 

vestibule (n) - நுழைவு வாயில்‌, 
தலைவாயில்‌. 

vestige (n) - எச்ச உறுப்பு, எச்சம்‌. 

vestigial (a) - எச்சம்‌. 

vestments (0) - சடங்கு ஆடைகள்‌ 

vestry (n) ஆயர்‌ உடுப்பறை. 

vet - கால்நடை மருத்துவர்‌ பட்‌ 
டறிவுள்ளவர்‌, பழுத்தவர்‌ (4), 
கடந்த கால நிலையை ஆராய்‌ 
(நல்லவரா, கெட்டவரா). 

vetch (0) - பட்டாணிக்‌ குடும்பத்‌ 
தாவரம்‌. 


veteran (nN) - பட்டறிவுள்ளவர்‌, 
பழுத்தவர்‌, முன்னாள்‌ படை 
வீரர்‌. Veterans Day - முன்‌ 
னாள்‌ படைவீரர்நாள்‌, போர்‌ 
நிறுத்த நாள்‌. 

veterinary (8) - கால்நடை சார்‌. 

v. surgeon (n} - கால்நடை 
மருத்துவர்‌. 

veterinarian (n) - கால்நடை 
மருத்துவ வல்லுநர்‌. 

veto (n) - விலக்குரிமை தடை 
யுரிமை, தடைஉரிமக்காற்று. 
(4) - விலக்கு, தடைசெய்‌. 

vூ (4) - கோபப்படு, கவலைப்‌ 
படு. 

vexed question - வாட்டும்‌ 
சிக்கல்‌, வினா. vexation (n) - 
வருத்தம்‌ exations (9) - வருத்‌ 
தப்படுதல்‌. 

40 - மிகநன்று (கட்டுரைப்‌ பயிற்சி). 

via (pre) - வழியாக. 

viable(a)-இயக்கக்கூடிய, இயலக்‌ 
கூடிய, திட்பமுள்ள உயிர்ப்புத்‌ 
இறனுள்ள, உயிர்ப்பாற்றுள்ள 

viability (nN) - உயிர்ப்பாற்றல்‌. 

viaduct (1) - பாலம்‌. 

vial (6) - புட்டி. 

vind (0) - சிற்றுண்டி. 

vibes, vibraphone (n) - அதிர்‌ 
விசைக்கருவி. 

vibrant (a) - அதிரக்கூடிய. ஊக்க 
மும்‌ ஆக்கமும்‌ உள்ள, ஒளிர்‌ 
வான. ' 

vibrate (4) - அதிர்வுறச்செய்‌. 41- 
brator (n) - அதிர்வு இயற்றி. 

vibratory (8) - அதிரும்‌. Vibration 
(0) - அதிர்வு. 


vibrato 


667 


vigour 


vibrato (n) - துடிப்பு விளைவு ஓ. 
tremolo. 

vicar (n) - ஊராயர்‌. Vicarage (n) 
ஊராயர்‌ மானியம்‌, இல்லம்‌. 

vicarious (a) - மறைமுகமாக 
உணரும்‌, மற்றவருக்காகக்‌ செய்‌ 
யப்படும்‌, உணரப்படும்‌, Viகர்‌- 
ously (adv). 

vice (n) - தமை, கேடு, பிடித்‌ 
திறுக்கி, பற்றிஇறுக்கல்‌. 

vice-chancellor (a) - துணை 
வேந்தர்‌. 

vice-president (n) - துணைத்‌ 
தலைவர்‌. 

viceroy (0) - துணை அரசாட்சி 
யாளர்‌. 

vice versa(adv) - எதிர்மாறாக. 

vicinity (0) - சுற்றுப்புறம்‌. 

vicissitude (n) - சூழ்நிலை மாறு 
பாடுகள்‌. 

victim (0) - பலி, பலியாள்‌, துயரு 
ரபவர்‌, கொலை செய்யப்‌ 
படுபவர்‌. ictimize (9) - பழி 
வாங்கு. victimization (N)- பழி 
வாங்கல்‌. 

victor (0) - வெற்றியாளர்‌ Victess 
வெற்றி வீராங்கனை 

victory (n) - வெற்றி. 4100011005 
(8) - வெற்றிதரும்‌ 41010010ப- 
sely (adv). 

victual (4) - உணவுப்‌ பொருள்‌ 
வழங்கு. 

victualler (n) - உணவுப்‌ பொருள்‌ 
வணிகர்‌. 4101ப௮16 (1) - மளிகை 
பா. provisions. 

vide (9) - பார்க்க, காண்க, Vide 
ர்க - கழே பார்க்க. 14106 5ப- 
08 - மேலே பார்க்க 

videlicet, viz - அஃதாவது, என்ன 

வெனில்‌. 


video (n) - உருக்காட்சி, ஒளிக்‌ 
காட்சி, (4) - உருக்காட்சி மூலம்‌ 
படம்‌ பிடி. 

video amplifier - உருக்காட்சிப்‌ 
பெருக்கி, 4.0ப116£ - உருக்‌ 
காட்சித்‌ தாங்கி 

v-Came£a - ஊருக்காட்சிப்‌ புகைப்‌ 
படம்‌ பெட்டி Vv. Cassette re- 
corder, VCR - உருப்பெட்டகப்‌ 
uவிv. conferencing - உருக்‌ 
காட்சிக்கூட்டம்‌ு. 8008- உருக்‌ 
குறிபாடுV.(2ற€ - உருப்‌ பதிவு 

vo - உருப்பதிவுச்‌ செய்தி. 

vie (4) - போட்டிபோடு. ying (a) 
- போட்டியிடும்‌. 

view (0) -காட்சி, பார்வை, படம்‌, 
நோக்கம்‌, கருத்து, (4) - பார்‌, 
கருதும்‌. 

viewless (a) - கண்ணுக்குப்‌ 
புலப்படாத 

view - point (n) - நோக்குநிலை 
view - finder - காட்சி காண்‌ 
கருவி. 

101 () - இரவு விழிப்பு. விழா 
விற்கு முன்னாள்‌. 

vigilance (n) - விழிப்புக்‌ கண்‌ 
காணிப்பு 

vigilant (8) - விழிப்புக்‌ கண்‌ 
காணிப்பு செய்யும்‌. 

vigilantly (adv) - vigilante (n) - 
தானே விழிப்புக்‌ கண்காணிப்பு 
செய்பவர்‌ 

vignette(n) - தலைப்புப்‌ பக்கப்‌ 
படம்‌, விளிம்பு: வரையறுக்‌ 
கப்படாத படம்‌, குறுகிய படப்‌ 
பிடிப்பு, வண்ணனை. 

4190பா (0) - ஊக்கம்‌, வலிமை. 


viking 


668 


virtue 


viking (0) - கடற்‌ கொள்ளையர்‌. 

416 (9) - இழிந்த, கொடிய, எரியும்‌ 
vii () - வசைமாரி பொழி, 
vilification (n) - வசைமாரி 
பொழிதல்‌ ரிரீ£ா ()- வசைமாரி 
பொழிபவர்‌. 

யர (ஈ) - தோட்டம்‌ சூழ்மனை, 
நாட்டுப்புற மாளிகை. 

village (nN) - கிராமம்‌, சிற்றூர்‌, 1- 
180௭ (॥) - கிராமத்தான்‌, நாட்டுப்‌ 
புறத்தான்‌, பட்டிக்காட்டான்‌. 

villain (0) - பண்ணை வேலை 

யாள்‌, கயவன்‌ .he villiain of the 
piece - தொல்லை தருபவர்‌- 
lainy (n) - கயமை. 

vim (॥) - ஊக்கம்‌, உரம்‌ 

vincible (8) - வெல்லக்கூடிய (% 
invincible) 

vindicate (4) - உரிமை மெய்ப்பி, 
நேர்மைகாட்டு vindication (nN) 
- நேர்மை காட்டல்‌ 

vindictive (a) - பழிவாங்கும்‌ 
இயல்புள்ள vindictively (adv) 
vindictiveness (n) 

vine (0) - கொடி முந்திரி, இராட்சை 

yard - கொடிமுந்திரித்தோட்டம்‌ 

vinegar (n) - புளியங்காடி. 
venegary (a) - புளியங்காடி 
போன்ற. சிடுசிடுப்பான. 

vintage (n) - கொடிமுந்திரி 
விளைச்சல்‌, தொல்‌ காலஞ்சார்‌. 
vintner (n) - ஒயின்‌ (இன்‌ 
தேறல்‌) வணிகர்‌. 

நர! (௬) - வினைல்‌, பிளாஸ்டிக்‌ 
வகை 

viola (0) - நரம்பிசைக்‌ கருவி. 


vioate (4) - மீறு, அவமதி, குலை, 
பற்பழி, Violence (nN) - வன்‌ 
முறை, வன்மம்‌, 4/1018101 () - 
வன்முறையாளர்‌, violently 
(adv). 

violet (n) - <ஊதா நிறம்‌, ஒருவகைத்‌ 
தோட்டச்‌ செடி. 

violin (0) - வயலின்‌, நரம்பிசைக்‌ 
கருவி. 

VIP - மிகமுக்கிய பிரமுகர்‌, மிமுபி 

viper (n) - விரியன்‌, நயவஞ்சகன்‌. 
viperous (a) 

virago (n) - சிடுமூஞ்சி, அடங்‌ 
காப்பிடாரி. 

யரர (1) - கன்னி, கன்னிமேரி (8) 
- தூய, இளநிலையான, ॥/1[- 
ஏர (8) - கன்னிக்குரிய, ॥/11- 
ஏinity (0) - கன்னித்‌ தன்மை. 

virgin neutrons - கன்னி அல்‌ 
லணுக்கள்‌ 

41100 - கன்னி இராசி. 

யரரி€ (8) - ஆண்மையுள்ள, வீரமாக 

virility (n) - ஆண்மை 

virology (n) - நச்சுயிர்‌ இயல்‌, 41- 
rologist (n) - நச்சு உயிர்‌ இய 
லாரா 

ஏர்ர்பவ! (8) - பெயரளவில்‌ நடக்‌ 
கும்‌, மெய்யளவிலான, மாய (% 
real) 

virtual image - மாய உரு. 

v. intelligence - மெய்யளவு 
நுண்ணறிவு virtually (adv). 

virtue (n) - அறம்‌, நற்பண்பு (% 
vice) virtuous (a) - நற்பண்‌ 
புள்ள 


virtuoso 


669 


viviparous 


vifப0S௦ (0) - நுண்கலையாளர்‌. 

virulence (n) - கடுமை, virulent 
(8) - கடுமையான. 

ஸர்ப5 (ர) - நச்சுயிர்‌. பரச! (2) - நச்சு 
யிர்சார்‌ 

visage (n) - முகம்‌. 

vis-a-vis (804) - எதிரான நிலை 
யில்‌. 

viscera (1) - உள்ளுறுப்புகள்‌. 

viscid , viscous (2) - பாகுபோன்ற. 

viscose (1) - பாகுவெல்லம்‌. 

41800 பா௫ (0) - இளங்கோமான்‌ 
viscountess (n) - இளங்‌ 
கோமான்‌ மனைவி. 

vise, visa (n) - கடவுச்‌ ஒட்டு. 

visible (a) - பார்க்கக்‌ கூடிய (% ॥॥- 
visible) 

visibility (n) - பார்வை. 

vision (0) - பார்வை, காட்சி, 

visionary (a) - கனவு நிலை 
யிலுள்ள, தொலையறிவுள்ள, 
தொலைநோக்குள்ள (ஈ) - 
தொலை நோக்குள்ளவர்‌ 

visit (4) - பார்க்கச்‌ செல்‌, பார்வை 
யிடு(9)- பார்வையிடல்‌, வருகை 
தரல்‌. 

visiting card (0) - முகவரிஅட்டை. 

v.professor- வருகைப்‌ பேராசிரியர்‌. 

visitation (n) - பார்வையிடல்‌, 
வருகை. 141807 () - வருகை 
யாளர்‌ இடம்‌, பெயர்‌ பறவை. 
visitors' book - பார்வையாளர்‌ 
ஏடு. 

visor, vizor (1) - மூகமூடி. 

vista (n) - காட்சி, 

visபal (8) - பார்வைக்குரிய. 

visualize (9) - மனக்கண்முன்‌ 
கொண்டு வா. 


43 


visualization (0) - மனக்கண்முன்‌ 
கொண்டு வருதல்‌, visually 
(804) visual (n) - படம்‌. visual 
8/0 - காட்சிக்‌ கருவி 

Visual Display Unit, - காட்சித்‌ 
திரை, காட்சி 

v. COrfeX - பார்வைப்புறணி 

v. threshold - பார்வை வாயில்‌. 

vial (a) - இன்றியமையாத, 
உயிர்ப்பான. 5 (0) - உடல்‌ 
உயிர்‌உறுப்புகள்‌ 

vital statistics - இறப்பு பிறப்பு 
புள்ளி விவரங்கள்‌. capacity - 
உயிர்ப்புத்‌ றன்‌ 

vitality (n) - உயிர்ப்பு, வலிமை. 

vn (0) - உயிர்ச்சத்து, வைட்ட 
மின்‌ 

vitiate (4) - நலிவுறச்‌ செய்‌, கெடு. 

vitreous (a) - கண்ணாடி 
அமைப்பு, நயமுள்ள 1. ரபா௦பா 
* கண்பின்‌ நீர்‌ vitrify (ம) - 
கண்ணாடியாக்கு. 

vitriol (0) - துத்தம்‌, கடுந்தாக்கு 

blue vitriol - நீலத்துத்தம்‌, செம்புச்‌ 
சல்பேட்‌ 

vituperate (v)- வசைமொழிகூறு. 

vituperation (n) - வசைமொழி 
கூறல்‌. 

vivacious (8) - எழுச்சியுள்ள, 
ஆர்வமுள்ள. vivacity (ஈ) - 
எழுச்சி. 

viva voce (204) - வாய்‌ மொழித்‌ 
தேர்வு), 410 (8) - செறிவான, 
ஊக்கத்தரும்‌, எழுச்சிதரும்‌, 

5 தெளிவான, Vividly (adv) 

vivify (v)- எழுச்சியூட்டு 

viviparous (a) - குட்டி போடும்‌. 


vivisection 


670 


voluptuous 


vivisection (ஈ) - உயிர்‌ உள்ள 
விலங்கைக்‌ கூறிடுதல்‌. 

vivisectionist (n) - அவ்வாறு 
செய்பவர்‌. 

0 (0) - பெண்நரி, சிடு மூஞ்சி. 

vizard (n) - முகமூடி. 

vizier (n) - முதலமைச்சர்‌. 

vocable (a) - ஒலிக்கக்‌ கூடிய (1) - 
சொல்‌. vocabulary (Nn) - சொல்‌ 
தொகுதி, சொல்வளம்‌. 

4008 (8) - குரலுக்குரிய, வாய்க்‌ 
குரிய. 40091151 (nN) - வாய்ப்‌ 
பாடகர்‌. 4002] music - வாய்ப்‌ 
பாட்டு 4003! 0210 - குரல்‌ நாண்‌ 
vocalise (4) - கூறு. 

vocation (ஈ) - வாழ்க்கைத்‌ 
தொழில்‌ vocational educa- 
1௦1 - தொழிற்கல்வி v.௮9 
- தொழில்‌ பயிற்சி. 

vocative (n) - விளி வேற்றுமை, 
எட்டாம்‌ வேற்றுமை. 

vociferate (4) - கூச்சலிடு, VOCI- 
eration (n) - கூச்சலிடல்‌. 

vodka (n) - உருசிய நாட்டுச்‌ 
சாராயம்‌ 

vogue (ஈ) - நடப்பு. வழக்கு 

voice (0) - குரல்‌, கருத்து, வினை 
வடிவு. active voice - செய்‌ 
வினை 0855146 voice - செயப்‌ 
பாட்டு வினை (4) - தெரிவி. 
voiced (a) - குரல்‌ வகையுள்ள. 
பிறங்கொலி (மொழியியல்‌) 
voiceless (8) - வாய்விடாத, 
பேசாத. 40106 00% - குரல்‌ 
பெட்டி. 0106-06 - பட 
வண்ணனை 


9010 (8) - வெறுமையான, ஒன்‌ 
நில்லாத, (7) - வெறுமை இடம்‌, 
வெற்றிடம்‌ (4) - சட்டப்படி இல்‌ 
லாமல்‌ செய்‌, மலங்கழி, சிறு 
நீர்கழி. 

voile (0) - மெல்லாடை. 

volatile (a) - ஆவியாகக்‌ கூடிய 
அடிக்கடிமாறும்‌. 401818 () - 
நிலையற்ற தன்மை. 

volcano (n) - எரிமலை. 10108- 
nology (ஈ) - எரிமலை இயல்‌. 

4016 (0) - எலிபோன்றவிலங்கு. 

volition (ஈ) - விருப்பாற்றல்‌. /01- 
tonal (8) - விருப்பாற்றல்‌ சார்‌. 

volley (1) - குண்டுமாரி, சொல்‌ 
மாரி, வினாமாரி, (4) - குண்டு 
மாரி பொழி 

volley-ball - கைப்பந்து. 

vol! (0) - ஒல்ட்‌. மின்னழுத்த அலகு 
voltage (1) - மின்னழுத்தம்‌. 
voltameter (1) - மின்முறிகலம்‌ 
voltmeter (ஈ) - ஓல்ட்‌ மானி. 

volte-face (0) - பான்மை மாற்றம்‌. 

voluble (a) - சரளமாகப்‌ பேசும்‌ 
un- fluent 

volume (1) - தொகுதி, பருமன்‌, 
பாளம்‌, பெரிய அளவு 401பா)- 
005 (8) - மிகப்‌ பெரிய 

voluntary (a) - தானே விரும்பி 
செய்யும்‌, தொண்டார்வமுள்ள 

voluntary muscles - இயக்குத்‌ 
தசை. voluntarily (adv) - 
தானாகவே volunteer (ஈ) - 
தொண்டர்‌ (4) - தொண்டாற்ற 
முன்‌ வா. 

voluptuous (8) - புலன்‌ இன்ப 
வாழ்க்கையுள்ள, சிற்றின்பம்‌ 
தூண்டும்‌. voluptuously (adv) 


volute 


671 


wage 


volute (n) - சுருள்‌ வேலைப்பாடு, 
சுருள்‌ வடிவக்‌ கிளிஞ்சல்‌ ஒடு. 

vomit (4) - வாந்தி எடு (1) - வாந்தி 

voracious (a) - பெருந்தீனி 
கொள்ளும்‌, அறிவு வேட்கை 
யுள்ள ' 

‘vortex (ர) - நீர்ச்சுழல்‌. 

votary (0) - ஈடுபட்டாளர்‌. 

vote (9) - வாக்கு. the vote - வாக்‌ 
குரிமை (4) - வாக்களி voter (1) 
- வாக்காளர்‌. ating vote - 
முடிவு செய்யும்‌ வாக்கு, தீர்‌ 
மானிக்கும்‌ வாக்கு 

vouch (V) - சான்று கூறு. Voucher 
(॥) - செலவுச்‌ சீட்டு. சான்றுச்‌ 
சீட்டு. 

vouchsafe (9) - அளி. 

404 (1) - உறுதிமொழி, சூளுரை 
(9) - உறுதிமொழி கூறு. 

vowel (n) - உயிர்‌ எழுத்து. 

vox popuil (0) - பொதுமக்கள்‌ குரல்‌ 

voyage (n) - கடற்பயணம்‌, 
நெடும்‌ பயணம்‌ v௦yager (ஈ) - 
பயணம்‌ செய்பவர்‌. 

vulcanite (n) - வல்கனைட்‌, 
வன்கந்நதகப்‌ பொருள்‌ 
vய॥canise - வன்‌ கந்தகமாக்கு. 

ஏப108 (8) - நாகரிமற்ற, பண்‌ 
பாடற்ற, இழிவான பகா 
(1) - இழிசொல்‌, அவையில்‌ 
பேசத்தகாத சொல்‌, கொச்சை 
வழக்கு. vப/9அரரty (ஈ) - இழி 
தகைமை 408126 (9) - இழி 
வாக்கு vulgarly (adv). 

vulnerable (8) - ஊறுபடத்தக்க, 
தாக்குதலுக்குட்படத்தக்க. 
vulnerably (adv) 

vயlpie (a) - நரிக்குரிய, நரித்‌ 
தந்திரமுள்ள. 


ஏய்யா (0) - பிணந்தின்னிக்‌ 
கழுகு, பேரவாக்காரர்‌ 
viva (1) - பெண்குறி. 


ப்பி 


wacky (a) - இறுக்கான. 

1480) - அடைப்புப்‌ பொருள்‌ 
(பஞ்சு), கட்டு, கத்தை (1) - 
அடை, இணி, 148000 (ஈ) - 
அடைப்புப்‌ பொருள்‌, பட்டிப்‌ 
பொருள்‌ 

180016 (8) - வாத்துபோல்‌ 
அசைந்து நட, (1) அசைந்து 
நடத்தல்‌. 

wade (4) - நீரில்‌ நட, (0) - wader 
* நீர்ப்பறவை. 

wafer (0) - மெல்லிய பிஸ்கோத்து, 
அப்பத்துண்டு, தாள்‌ துண்டு. 
(ஆவணம்‌). 

ரிக (nN) - குழியப்பம்‌, வம்ப 
டைப்பு (4) - சளசள என்று 
பேசு 8116-0 - குழியப்பக்‌ 
கல்‌, கலம்‌. 

waft (ம) - காற்றில்‌ அடித்துச்‌ 
செல்‌.(॥) - காற்றில்‌ அடித்துச்‌ 
செல்லல்‌, மிதந்து செல்லல்‌ 

980 (4) - வாலை ஆட்டு (நாய்‌) 

waggle (nN) - வாலை ஆட்டல்‌, 
கோமாளி. 1/80018॥ (a) - 
கோமாளித்தனமாக 

wage (N)- கூலி. ஙage-claim- கூலி 
உயர்வு. Wage-earner - கூலி 
யாள்‌. /inimum wages - 
தாழ்ந்த அளவுக்‌ கூலி. 18)0- 
mum wages - உயர்ந்த 
அளவுக்‌ கூலிஓme wages - நேரக்‌ 
கூலி 


wager 


672 


wand 


48061 (nN) - பந்தயம்‌. (4) - பந்த 
யம்கட்டு. 

148006 (4)- பக்கவாட்டில்‌ அல்லது 
மேலுங்கீழும்‌ அசைவு, ay (0) 
- பக்க வாட்டு அசைவு. 

wa(g)gon (ஈ) - பளுவண்டி, 
சரக்கு வண்டி. Wagoner (n) - 
பளுவண்டிக்காரர்‌. 4800-11 
(1) - இரயிலில்‌ தூங்கும்‌ வண்டி 

148012॥ (॥) - வாலாட்டிக்குருவி. 

waif (0) - வீடில்லாத ஆள்‌, அள 
வற்ற பொருள்‌ (விலங்கு). 

wa (9) - புலம்பிஅழு: (7) - புலம்பி 
அழல்‌. 

wainscot (nN) - சுவர்பதிபலகை. 

wainwright (n) - வண்டித்தச்சன்‌. 

waist (Nn) - இடுப்பு, அரை. 
waisted (a) - இடுப்புள்ள. 
waist - coat - அரைச்‌ சட்டை 
waist-ike - இடுப்பளவு. 

wait (V) - காத்திரு. காத்திருக்கும்‌ 
நேரம்‌ Waiter (N) - உணவுப்‌ 
பணியாளர்‌. waitress (ஈ) - 
பெண்‌ உணவுப்‌ பணியாளர்‌. 
waiting list - காத்திருப்பவர்‌ 
பட்டியல்‌ Waiting-room - 
ஓய்வறை. 

waive (v)- தள்ளுபடிசெய்‌, விட்டுக்‌ 
கொடு. கைவிடு. Waiver (n) - 
தள்ளுபடி (ஆவணம்‌) 

wake (V) - எழு, எழுச்சியூட்டு 
wakeful (a) - விழிப்புள்ள, 
விழித்திருக்க இயலாத W௮ke- 
fully (adv), waken (V)- எழுப்பு, 

wake (0) - அலைத்தடம்‌ (கப்பல்‌), 
இரவு விழிப்பு (இறந்தோர்‌) 


walk (ம) - நட. (0) - நடைப்‌ 
பழக்கமுள்ள. Walker (n) - 
நடப்பவர்‌ (பயிற்சி) w௮k- 
2bபப! (0) - திரிதல்‌, உலாவுதல்‌, 
சுற்றிப்‌ பார்த்தல்‌ 

walk-in (2) - நடை Walk-in, in- 
terview (n) - நடந்து சென்று 
காணும்‌ பேட்டி. walking - 
stick (0) - கைத்தடி, கோல்‌. 
walking-tour (n) - நடைச்‌ சுற்‌ 
றுலா 

Wak-0॥ (2) - பேசாபாகம்‌ (நாடகம்‌) 

walk-out (n) - வெளிநடப்பு 

walk-over (n) - எளிதில்‌ வெற்றி 
பெறுதல்‌. 

Walk-up (9) - படிக்கட்டில்‌ நடந்து 
செல்லும்‌, உயர்த்தி இல்லாத 
(வீடு). 

walk-way (0) - நடை வழி. 

முல (0) - சுவர்‌, மதில்‌, தடுப்பு, (9), 
- சுவரால்‌ சூழ்‌, சுவரால்‌ பிரி. 
wall-painting - சுவர்‌ ஓவியர்‌ 
w.றaper - சுவர்தாள்‌. 461-(0- 
wal! - சுவர்‌ முழுதும்‌ பரவும்‌ 
(விரிப்பு). 

wallaby (0) - சிறு கங்காரு. 

wallet (0) - பயணப்பை 

4 -௫60(9)- பிதுங்கிய விழியுள்ள. 

wallop (4) - வலுவாக அடி. 

walnut (Nn) - வாதுமை வகை 
(கொட்டை). 

walrus (n) - ஒரு வகைக்‌ கடல்‌ 

waltz (n) - இருவர்‌ ஆடல்‌ (4) - 
இவ்வாடல்‌ ஆடு. 

wa (௮) - வெளிறிய, களைப்புற்ற. 

wan - மந்திரக்‌ கோல்‌, கட்டியக்‌ 


கோல்‌. 


wander 


673 


warranty 


wander (v) - அலை, திரி (9) - 
இரிதல்‌. wanderer (ற) - 
இரிபவர்‌. wanderings (n) -: 
பயணங்கள்‌ wonderlust (n} - 
பயண அவா, 

4876 (ா) - குறை, தேய்‌ (மதி) (॥) 
- தேய்வு, குறைவு (X WX) wan- 
ig ௦௦ற - தேய்‌ பிறை. ௮%- 
0 ௦௦ - வளர்பிறை. 

wage (4) - தந்திரமாகப்‌ பெறு 
() - தந்திரமாக பெறுதல்‌. 

w(t (0) - விருப்பம்‌, தேவை (4) - 
தேவைப்படு, விரும்பு. லா்‌- 
ing (2) - பற்றாமலிருக்கும்‌. 

wanton (nN) - வேண்மென்றே, 
விளையாட்டுத்‌ தனமான; 
நிறைந்துள்ள, ஒழுக்கம்‌ கெட்ட 
wantonly (adv) 

War (0) - போர்‌, சண்டை () - 
போரிடு. War-bonnet - வீரர்‌ 
தலையணி. 14.01165( - போர்‌ 
நிதியம்‌ 14. றே -முழக்கம்‌, 
போர்க்குரல்‌ 14/.08106 - போர்‌ 
நடனம்‌. 4/.1816 - சண்டை, 
போர்‌. 40816 - போர்‌ விளை 
யாட்டு. 14. head - எறிபடை 
மூனை. 14.॥0156 - போர்க்‌ 
குதிரை. 14. ஈர! - போர்‌ 
நினைவுச்‌ சின்னம்‌. 14/.॥100061 
- போர்‌ வெறியன்‌. 4.08] - 
போர்வண்ணம்‌. 14. path - 
போர்‌ வழி சண்டைபோடல்‌. 
war-plane (n) - போர்‌ 
வானூர்தி. 14. $[[ற - போர்க்‌ 
கப்பல்‌. - போர்க்‌ காலம்‌. 

warble (V) - குலவு (பறவை).(॥) 
- பறவை குலவல்‌. Warbler - 
இசைப்‌ பறவை. 


wa (0) - தொகுதி, பிரிவு, பள்‌ 
எம்‌, குழந்தை. ))- நீக்கு, தவிர்‌ 
1270-1006 - துணிச்‌ சேமகம்‌ 
ward-room - உணவறை. 

warden (0) - காப்பாளர்‌ (சிறை 
விடுதி) Warder (ஈ) - சிறைக்‌ 
காவலர்‌. 

wre (7) - பண்டங்கள்‌, சரக்குகள்‌, 
கலன்கள்‌, விற்பனைப்‌ பொருள்‌ 
aள.Ware-house (nN) - கிடங்கு, 
பண்டக சாலை 

wா௱ (8) - வெதுவெதுப்பான, 
வெப்பமுள்ள, அன்பான, பரிவு 
ள்ள, புதிய. warmly (adv). (v) 
- சூடாக்கு, மகிழ்ச்சி உண்‌ 
டாக்குணகாற[ (0) - வெப்பம்‌, 
உணர்ச்சிப்‌ பெருக்கு. கா௱ - 
blooded (a) - மாற வெப்ப 
நிலையுள்ள (விலங்குகள்‌) 
(x cold - blooded). 

warm - hearted (a) - அன்பும்‌ 
பரிவுமுள்ள. 

warn (6) - எச்சரிக்கை செய்‌. 
warning (n) - முன்‌ எச்சரிக்கை. 

wap (0)- பாவு நூல்‌. (4)- புரட்டு, 
உருவத்தைக்‌ குலை. 

warrant (V) - உரிமையளி, உறுதி 
யான, மெய்ப்பி. (0) - பிடியாணை, 
உறுதிச்‌ 8ட்டு, நேர்மைப்படுத்‌ 
தல்‌. Warrant-officer-ப॥iை 
அலுவலர்‌. 

warrantee (n) - உறுதியளிக்கப்‌ 
பட்டவர்‌.” 

warrantor (nN) - உறுதியளிப்பவர்‌. 

want (ர) - உறுதியளிப்புரிமை. 


warren 


674 


water 


wae (0) - முயல்‌ வளை. 

கினார்‌ (0) - போர்‌ வீரன்‌. 

Wat () - கரணை, கரளை, மரு. 

way (8) - விழிப்பான. Waரily 
(adv). 

wash (0) - கழுவல்‌, அலம்பல்‌, 
சலவை செய்தல்‌, மோதல்‌, பூச்சி, 
உணவுத்‌ துண்டுகள்‌ (கழிவுகள்‌) 
()- கழுவு, சலவை செய்‌, மேரு, 
குளி. washable (a) - கழுவக்‌ 
கூடிய Washing (॥) - கழுவல்‌. 
wash-basin - கழுவுத்தட்டம்‌, 
w.bow! - கழுவுகலம்‌. W. th 
- முகம்‌ துடைக்கும்‌ துணி. 4. 
௦ப£' (8) - சாயம்‌ போகும்‌, 
வெளுக்கும்‌. ashing-up - 
சலங்கழுவல்‌ wash-leather - 
மலையாட்டுத்‌ தோல்‌ W.0ப! - 
தோல்வி. 4.00 - கழுவறை. 
18.00 - கழுவு தொட்டி. ௮5॥- 
ing machine - துணி வெளுக்கும்‌ 
இயந்திரம்‌W.ற0W0eT - சலவைத்‌ 
தூள்‌W.5002 - சலவைச்‌ சோடா. 
washy (8) - வெளிறிய, நீர்த்த, 
வீறற்ற. 

wasp (Nn) - குளவி Waspish (8) - 
கடுகடுப்பான. 

wa$£e () - கழிவு, பயிரிடா நிலம்‌, 
தரிசு நிலம்‌ (4) - வீணாக்கு. 
waster (1) - வீணாக்குபவன்‌. 
wasteful (a) - வீணாக்கும்‌. 
wastefully (adv). wastage (0) 
* கழிவு. 

waste-assessed {n) - வரித்‌ 

இட்டத்திற்குட்பட்ட தரிசு. 

waste - unassessed (n) - வரித்‌ 
இட்டத்திற்குட்படாத தரிசு. 


waste paper (n) - கழிவுத்தாள்‌ 
waste paper basket (1) - கழி 
வுத்தாள்‌ கூடை. 

waste pipe (0) - கழிவுநீர்க்‌ குழாய்‌. 

waste-product (n) - கழிவுப்‌ 
பொருள்‌ 

wasting (8) - அழிக்கும்‌. 

wastrel (a) - உருப்படாதவன்‌. 

watch (nN) - காவல்‌, காவலர்‌, 
காவல்‌ நேரம்‌, கைக்கடிகாரம்‌ 
(4) - காவல்‌ செய்‌, பார்த்திரு, 
watchரீப! (8) - விழிப்பான, 
watchfully (adv). watchdog 
(॥) - காவல்‌ நாய்‌, காவல்‌ 
புரிபவர்‌. watchman (n) - 
காவல்காரன்‌. 

watch-maker (n) - கடிகாரம்‌ 
செய்பவர்‌. 

watch-strap (0 - கடிகாரப்‌ பட்டை. 

watch-tower (7) - காவல்‌ கூண்டு. 

watch-word (n) - முழக்கம்‌, 
குறிப்புச்‌ சொல்‌.பாழ9$8-010 

water (nN) - நீர்‌, நீர்த்தொகுதி, 
நிலை, கடல்‌. waterless (8) - 
நீரற்ற. water-bed - நீர்‌ 
மெத்தை. மரா - நீர்ப்‌ பறவை. 
w. borne (8) - நீரால்‌ பரவும்‌. 
w.bottle - நீர்க்குப்‌ பி. W.buffalo 
(1) - இந்திய எருமை. W. 080- 
॥௦௱ - நீர்ப்பீய்ச்சும்‌ பீரங்கி. 
400561 - கழிப்பிடம்‌. 
w.colour (n) - நீர்ச்சாயம்‌. 
w.cooled (a) - நீரால்‌ குளிர்விக்‌ 
கப்படும்‌. 4.-00ப156 - நீரோடை, 
நீர்வழி. ஈ.பி - நீர்வளங்‌ 
காண்பவர்‌. 14. 18|| - அருவி 
நீர்வீழ்ச்சி. 4.10 - நீர்க்‌ கோழி 


walt 


wீஈா[ - நீர்முகம்‌, துறைமுகம்‌ 
w.ஏிass - நீர்க்கடிகாரம்‌, குடி 
நீர்க்கலம்‌. 14. hammer - 
குழாய்‌ உள்நீரழுத்த விசை 
நியா - நீர்த்தாண்டுமிடம்‌ 
w.hole - வண்டல்‌ குதிW.level 
- நீர்‌ மட்டம்‌. 18. 1) - நீரல்லி 
wie - நீரக்கோடு. 14.100060 
- நீர்‌ தேங்கிய. 14. | - 
முதன்மை நீர்க்குழாய்‌. 14.18 
- நீர்க்கோட்டுக்‌ குறி. Ww. 
meadow - நீர்ப்புல்வெளி. 
w.௱elon - நீர்முலாம்பழம்‌. 
wi! - நீராலை W. pistol - 
நீர்த்துப்பாக்கி.றower (1) - நீர்‌ 
மின்சாரம்‌. W. ஓா௦௦ர (8) - நீர்ப்‌ 
புகாரு. rate - நீர்வரி, W.Shed - 
ஆற்றுப்பள்ளத்தாக்கு, தண்ணீர்ப்‌ 
பந்தல்‌. . 90180௭ - நீர்மென்மை 
யாக்கி. 4. 5றர - நீர்ப்பீச்சு. W. 
supply - நீர்வழங்கல்‌. 14. table 
- நிலத்தடிநீர்மட்டம்‌. 14.10 - 
நீர்புகா. . tower - நீர்க்‌ 
கூண்டு 14.440115 - நீர்வழங்கு 
நிலையம்‌ 14. 0ப16 - நீர்ச்‌ 
சறுக்கு, 4/.0ப!பா6 - நீர்‌ வளர்ப்பு. 
watering can - நீர்‌ ஊற்று 
வாளி. Watering place - 
நீர்க்குழி, குட்டை. watery (8) - 
நீர்போன்று, நீரில்‌ வேகவைத்த, 
ஈரமுள்ள, . மழை வருவதைத்‌ 
தெரிவிக்கும்‌. 

watt (nN) - மின்திறன்‌ அலகு. 

wattage (0) - மின்‌ திறன்‌. 

wattle () - சுள்ளி, மிலாறு, குச்சி. 
பப! () - பூனைபோல்‌ கத்து. 


675 


wayward 


wave (n) - அலை, கடல்‌, நெளிவு. 
waveet(n)- சிற்றலை()- அலை 
போல்‌ வீசு, சுழற்று, அசை 
(கை), நெளிவுண்டாக்கு. Wavy 
(8) - அலைபோன்ற. ௮ve- 
band (6) - அலைவரிசை. 
wave-length (n) - அலைநீளம்‌. 
wave-motion (6) - அலை 
இயக்கம்‌. 

waver ()-தடுமாறு, தயங்கு, விட்டு 
விட்டு மின்னச்‌ செய்‌, 14/21/61- 
ingly (adv). 

wax (v) - மெருகிடு, பெருகு, 
வளர்‌ (X லா). (॥) - வளர்ச்சி, 
பெருக்கம்‌, மெழுகு, அரக்கு. 
waxy (8) - மெழுகு போன்ற. 
wax-wotk (0) - மெழுகு வேலை. 
wax works (n) - மெழுகு 
மாதிரிகள்‌ செய்யுமிடம்‌. 

way (ா) - வழி, பாதை, சாலை 
விதி, வழக்கம்‌ 48/8 - வழிகள்‌, 
நெறிகள்‌, நடை உடை மாதிரி 
கள்‌. highways (nN) - நெடுஞ்‌ 
சாலை. Water-ways - நீர்‌ 
வழிகள்‌. ௮௮5 - வான 
வழிகள்‌. வ)-ர॥ (॥) - உட்செல்‌ 
வழி. ay-0ப£ (॥) - வெளிச்‌ 
செல்வழி. 

way-bill(n)- ஊர்தி வழிப்‌ பட்டி யல்‌. 

way farer (n) - வழிப்போக்கன்‌. 
wayfaring (0) - வழிச்‌ செல்லல்‌, 
பயணஞ்‌ செய்தல்‌. 

wayside (nN) - சாலை ஓரம்‌. 

waylay (4) - வழிப்பறிசெய்‌. 

ways and means (1) - நிதிவழி 
வகைகள்‌. 

wayward (a) - முரட்டு இயல்‌ 
புள்ள, அடமுள்ள. 


we 676 


weoge 


we (றா௦) - நாம்‌, நாங்கள்‌ பா. 
our, ours, ourselves. 

2k (8) - நலிந்த, வலுவற்ற (% 
strong). weaken (V) - நலிவுறச்‌ 
செய்‌. the weak - நலிவுற்‌ 
றோர்‌, ஏழைகள்‌. weaking - 
சப்பை நோஞ்சான்‌. weakness 
(॥) - நலிவு, பலவீனம்‌, குறை 
weak form - மெல்லிய ஒலிப்பு 
வடிவம்‌. weak - kneed (a) - 
நெஞ்சுரமற்ற. weak-minded 
(௮) - நலிந்த உள்ள முள்ள, 
உள்ளக்‌ குறைவுள்ள. 

weal () - அடிகாயம்‌, தழும்பு. 

wealth (n) - செல்வம்‌, செழிப்பு. 
wealthy (a) - செழிப்புள்ள. 

wea (9) - பால்மறக்கச்செய்‌, படிப்‌ 
படியாக நிறுத்து (குடி). 

weapon (n) - பேரர்க்கருவி, 
படைக்‌ கருவி. eaponry (n) - 
கருவிகள்‌. 

wear (4) - அணி, உடு, பார்‌, அழி 
உழைக்குமாறு செய்‌. 1/691- 
906 (a) - அணியக்‌ கூடிய. (0) 
உடுப்பு, கடை, அழிவு, wear 
an ear அழிவு தேய்வு Wearer 
(॥)- அணிபவர்‌. wearisome (a) - 
களைப்‌ புதரும்‌ 

wearing (a) - களைப்புள்ள. 

wey (௮) - களைப்புற்ற, அலுப்பு 
தட்டும்‌. wearily (adv). (v) 
தொல்லை கொடு, குறைபடு. 

weasel (nN) - 8ரியின உயிரினம்‌. 

weather (n) - வானிலை. 
weather satelite - வானிலைக்‌ 
கோள்‌. (4) பக்குவப்படுத்து, 
பிழைத்திரு. 

weather-beaten (a) - பக்குவப்‌ 
பட்ட, சிதைந்த. 


weather-board (1) - நீர்த்தடுப்புப்‌ 
பலகை. weather-bound (a) - 
வானிலை பாதிப்புள்ள. 

weather-chart (n) - வானிலைப்‌ 
படம்‌. weather cock (Nn) - 
வானிலைச்‌ சேவல்‌. 

weather forecast (n) - வானிலை 
முன்னறிவிப்பு. eatherman 
(॥) - வானிலை முன்னறி 
விப்பாளர்‌, eather-proof (a) 
- வானிலை யால்‌ தாக்குறாத. 
weather vane (n) - 
வானிலைத்‌ தகடு. 

weave (9) - நெய்‌. Weaving (n} - 
நெசவு. weaving expert - 
நெசவு வல்லூநர்‌. weaver (n) - 
நெசவாளி. weaver-bird - 
கூடுகட்டும்‌ பறவை. 

we (ஈ) - சிலந்தி வலை. 000- 
60 - சூழ்ச்சிவலை, விரலி 
டைத்‌ தோல்‌. தாள்சுராள்‌ (அச்சு) 
webbed (b) - விரலிடைத்‌ 
தோலுள்ள. webbing (1) - வரி 
இழை, வரிக்கச்சை. 

wed (9) - சேர்‌, இணை, ஈடுபடு, 
இருமணம்‌ செய்‌. 

we'd - we had, we would. 

wedding (n) - இருமணம்‌ we0- 
ding breakfast (n) - காலை 
இருமண உண்டி. wedding 
cake (n) - திருமண கேச்‌ 
wedding ring (ஈ) - திருமணக்‌ 
கணையாழி. 

wedge (0) - ஆப்பு, ஆப்பு வடிவப்‌ 
பொருள்‌. (4) - இறுகப்‌ பொருத்து, 
அடை, திணி. 


wedlock _ 


677 


well-appointed 


wedlock (n) - மணமான நிலை 

Wednesday (n) - புதன்‌ தழமை 

weed (n) - களை, பதர்‌. Weeds 
(0) - கைம்பெண்உடை (மேனாடு 
கறுப்பு, நம்‌ நாடு வெள்ளை) (4) 
- களைநீக்கு. weed-killer (n) - 
களைக்‌ கொல்லி weedy (n) - 
களைமண்டிய. 

week (n) - வாரம்‌, கிழமை 66 
(804) - வாரந்தோறும்‌. week- 
ஜெ (॥) - ஞாயிறு நீங்கியபிற 
ஆறுநாள்‌. week-end (ஈ) - 
வாரமுடிவு (சனி, ஞாயிறு). 
week - ender (0) - வார விடு 
முறையை வெளியில்கழிப்பவர்‌. 

ween (9) - எண்ணு, கருது. 

weep (4) - அழு, (1) - அழுகை. 
weeping (a) - நீர்விடும்‌ ர 
(8) - அழும்‌. 

146611 (0) - அந்துப்பூச்சி. 

weff (ர) - ஊடுநால்‌. 

weight (4) - நிறு, எடைகாண்‌. (மு. 
- பளு, எடை Weighty (3) - பளு 
வுள்ள, கருதுவதற்குரிய, சிறந்த 
weightless (a) - எடைமிலாத 
weightlessness (0) - எடை 
யின்மை. 

weighting, wightage (n) - கூடு 
தல்‌ சம்பளம்‌ அல்லது படி. 

weight-lifting (n) - பளுத்தூக்கல்‌ 
weight-lifting competition (n) 
- பஞ்த்தூக்கம்‌ போட்டி weight 
fer (n) - பளுத்தூக்குபவர்‌ 

weir (n) - அணை, கலிங்கல்‌, 
அடைப்பு.. 


44 


446/0 (9) - இயற்கைக்கு மாறான, 
வழக்கத்திற்குமாறான, 46170 
(॥) - வழக்கத்திற்கு மாறாக 
நடப்பவர்‌. 

welcome (a) - மகழ்ச்சிதரும்‌, 
தாராளமாக எடுத்துக்‌ கொள்ளும்‌, 
செய்யும்‌. welcome (n) - 
வரவேற்பு, நல்வரவு. (ட) 
வரவேற்பளி, வரவேற்று மகிழ்‌. 
welcome address (n) - வர 
வேற்புரை 

weld (v) - உலோகத்தைப்‌ பற்‌ 
றவை. 14/00 (॥) - உலோகப்‌ 
பற்றவைப்பு இணைப்பு, 
welder (n) - உலோகப்‌ பற்ற 
வைப்பாளர்‌. 

welfare (n) - நலம்‌, நன்மை. 
welfare centre (n) - 
நலமையம்‌ welfare Mmea- 
$பா65 - நலத்இிட்டங்கள்‌..றபம்‌- 
lic welfare (n) - பொதுநலம்‌. 
welfare state (n) - நலமிக்க 
நாடு. Welfare works - நலப்‌ 
பணிகள்‌. Welfare worker (n).- 
நலப்‌ பணியாளர்‌. 

wel! (6) - கிணறு, ஊற்று, வழக்‌ 
கறிஞர்‌ இருக்கை. (1/) - ஊற்றாக 
வெளிப்படு. 

well-head (1) - ஊற்றுவாய்‌ 

well (n) - நலமுள்ள, நலநிலை, 
நல்ல. 

well-advised (a) - அறிவு நல 
முள்ள. 

well-appointed (a) - எல்லா 
முள்ள. 


well-being 


678 


west 


well-being (ஈ) - நலம்‌ (உடல்‌, 
உள்ளம்‌]. 

well-born (a) - ~யர்குடிப்‌ 
பிறந்த. Well-bred (a) - 
நற்பண்புள்ள. we॥ி-மபரி£ (௮) - 
இிண்ணிய உடல்‌ அமைப்புள்ள. 
well-connected (8) - 
நல்தொடர்புள்ள. 4/61-01$- 
posed (a) - பரிவுள்ள, 
நட்புள்ள. (% ॥-01500560). 
wel-done(a) - நன்கு சமைக்கப்‌ 
பட்ட, நன்கு நடந்தேறிய 1461- 
established (a) - நன்கு 
நிறுவனப்பட்ட. 461-160 (8) - 
நன்கு உணவளிக்கப்பட்ட. 8/61- 
if (௮) - தகவலுள்ள, 
செய்தியுள்ள. well-inten- 
tioned (8) - நன்நோக்குள்ள. 
well-known (a) - நன்கு அறியப்‌ 
பட்ட. well-meant (a) - நல்ல 


எண்ணத்தோடு சொல்லப்‌ 
பட்ட. well-ofீ (9) - செல்வ 
நிலையிலுள்ள,  well-pre- 


ented (8) - இளமை யான, 
நன்னிலையிலுள்ள. well-read 
(8) - நன்கு படித்த. 461-500- 
ஈர (8) - நன்கு பேசும்‌. 481- 
thought-of (a) - நன்கு மதிக்‌ 
கப்பட்ட. well-thumbed (a) - 
நன்குப்‌ பழக்‌ கப்பட்ட (நூல்‌). 
well-timed (a) - உரிய 
நேரத்தில்‌ கூறப்‌ பெற்ற. 1/61- 
10-00 (8) - செல்வச்‌ செழிப்‌ 
புள்ள. 


well-tied (a) - நன்கு பழகிய. 

well-turned (a) - நன்கு தெரிவிக்‌ 
கப்பட்ட. well-versed (a) - 
கைதேர்ந்த பட்டறிவுள்ள. 

wel-wisher (0) - நலம்நாடுபவர்‌. 

we'll - we shall, we will. 

well-nigh (8) - பெரும்பாலும்‌ 

Welsh (a) - வேல்ஸ்‌ நாட்டு 

welsh (9) - சூதாட்ட பணத்தைக்‌ 
கொடுக்க மறு, சொல்‌ தவறு. 
welsher. (nN) - சொல்‌ தவறு 
பவர்‌. 

welt (Nn) - தோல்துண்டு (புதை 
மிதி). அடித்‌ தழும்பு. 

welter (4) - சேற்றில்‌ புரள்‌ (॥) - 
சேற்றில்‌ புரள்தல்‌, குழப்பம்‌, 
ஒழுங்கு குலைந்த கூட்டம்‌ 

welter-weight (nN) - குத்துச்‌ சண்‌ 
டைக்காரர்‌ (61-57 கிலோ). 

we (0) - தீங்கற்ற கட்டி (தோல்‌). 

wench (nN) - இளம்பெண்‌. 

wend (4) - செல்‌, போ. 

we're - we are. 

werewolf (n) - நாயாய்‌ மாறு 
பவர்‌ (கதை). 

west (n) - மேற்கு, மேற்றிசை 
நாடு. (௮) - மேற்றிசைக்குரிய. 
westerly (a) - மேற்கிலிருந்து 
வரும்‌ western (8) - மேற்‌ 
கத்திய. Westerner (Nn) - மேற்‌ 
கத்தியர்‌. westernize (v) - 
மேற்கத்திய வயமாக்கு. west- 
ernization (Nn) - மேற்கத்திய 
வயமாக்குதல்‌. 


westemmost 


679 


whelp 


westernmost - மேற்குக்‌ கோடி 
யான. Westward (8) - மேற்கு 
நோக்கிய 

wet (2) - ஈரமான, நனைந்த, (1) - 
ஈரம்‌, மழை, ஈரவானிலை. 
wet (4) - நனை, ஈரமாக்கு, 
சிறுநீர்‌ கழி. wetting (n) - 
நனைதல்‌. 1/61-000% - கப்பல்‌ 
மிதக்கக்கூடிய கப்பல்தளம்‌. 
14.068௱ - ஈரக்கனவு (விந்து 
வெளியேறல்‌). W.ரீர$॥ - புது 
மீன்‌ 4. [8705 - நன்செய்‌ (% ர 
lands) w. nurse - தாய்ப்பால்‌ 
கொடுக்கும்‌ செவிளி (% நோ- 
nurse). w. suit (n) - ஈர உடுப்பு, 
(நீர்‌ மூழ்கல்‌). 

wether (n) - விதையடித்த 
செம்மறியாடு. 

whack (4) - வலுவாக அடி. (9) 
* வலுவான அடி, முயற்சி, 
பங்கு Whacked (a) - களைப்‌ 
புற. whacking (0) - அடித்தல்‌. 

whale (Nn) - திமிங்கலம்‌. whaler 
(॥) - திமிங்கல வேட்டை 
யாளர்‌. கப்பல்‌. whale bone - 
இமிங்‌ கல எலும்பு ஈaling (0) 
- இமிங்கல வேட்டை. 

wharf (n) - சரக்கேற்றுத்‌ 
துறை (கப்பல்‌). ஙharfage (n) 
- கப்பல்‌ சரக்குக்‌ கூலி, கப்பல்‌ 
சரக்கு ஏற்றி இறக்கும்‌ துறை 
கள்‌. 

what (pron) - என்ன, யாது. (9) 
* எந்த எவ்வகைப்பட்ட 

whatever (pron, a) - எதாவது. 


wheat (0) - கோதுமை. ஙheaten 
(9) - கோதுமையிலிருந்து செய்‌ 
யப்பட்ட wheat cake (n) - 
கோதுமை அடை. Wheat-germ 
- கோதுமை முளை. Wheat- 
றவ! (1) - முழுக்‌ கோதுமை 
மாவு. wheat-corn (n) - 
கோதுமை மணி. 

wheedle (v) - கெஞ்சிக்காரிய 
மாற்று. 

wheel (n) - சக்கரம்‌, உருளை, 
ஆழி, (9) - சுழன்று செல்‌, 
வளைந்து அல்லது வட்ட 
மிட்டுச்‌ செல்‌. ஙheel and axle 
- இருதம்‌ உருளையம்‌. றeeled 
(8) - சக்கரமுள்ள Wheeler (n) 
- சக்கரமுள்ள வண்டி. Wheel 
barrow () - தள்ளுவண்டி. 
wheel-base (n) - சக்கரத்‌ 
தளம்‌. wheel - chair (0) - சுழல்‌ 
நாற்காலி. wheel-house (nN) - 
சக்கரம்‌ சுற்றும்‌ கூண்டு (கப்பல்‌). 
wheel-wright (n) - வண்டிச்‌ 
சக்கரத்தச்சர்‌. 

wheeler-dealer (n) - நேர்மை 
யற்ற முறையில்‌ பேரம்‌ பேசு 
பவர்‌. 

wheeze (9) - இழுத்து மூச்சுவிடு. 
(0) - மூச்சிழுப்பு (ஈளைநோய்‌) 
-wheezy (8) - மூச்சிழுப்பு ஒலி 
எழுப்பும்‌. 

பற்ற (9) - அமிழ்த்து, அழி. 

whelp (0) - நாய்க்குட்டி, குட்டி 
(4) - குட்டிபோடு. 


when 


680 


whipsaw 


when (adv, con}) - பொழுது, எப்‌ 
பொழுது. 

whence (adv,con}) - எங்கிருந்து, 
எதற்காக. 

whenever (adv, conj) - எப்‌ 
பொழுதாயினும்‌. 

where (adv,conj) - எங்கு, எவ்‌ 
விடத்திற்கு. whereabouts 
(adv, conj) - எவ்விடத்திற்கு 
அருகில்‌ (॥) - இருப்பிடம்‌. 
whereas (adv, conj) - என்ன 
வெனில்‌. hereby (adv,conj) 
- எதனால்‌, எப்படி. wherefore 
(adv, conj) - எக்காரணத்‌ 
ற்காக. wherein (adv, conj) 
- எதனிடல்‌, எவ்விடத்தில்‌. 
whereon (adv, ௦00) - எதனால்‌, 
எதன்‌ மீது. Wheresoever, 
wherever (adv, conj) - எங்‌ 
கிருந்தாயினும்‌, எங்கரயினும்‌ 
whereto (adv, conj) - எதற்கு, 
எவ்விடத்திற்கு whereupon 


(adv, conj) - அதன்‌ பிறகு," 


உடனே. wherewith (adv, 
௦) - எதனால்‌, எக்கருவி 
யால்‌, wherewithal (n) - 
பணம்‌, கருவி, மூல தனம்‌. 

wherry (n) - சிறுபடகு. 

whet (V) - கூராக்கு, சாணை பிடி, 
தூண்டு. whetstore (n) - 
சாணைக்கல்‌. 

whether (pron, adv, conj) - 
இரண்டில்‌ எதுவேனும்‌. 

முறிவு (ற) - மோர்த்‌ தெளிவு. 
wheyface (n) - வெளுத்த 
முகம்‌. Whey-faced (a) - 
வெளுத்த முகமுள்ள. 


which (pron, a, conj) - இரண்‌ 
டில்‌ எது, எவர்‌, எந்த. Wறiஎ- 
ever (pron) - இரண்டில்‌ எது 
வேனும்‌ ஒன்று. 

whiff (ர) - காற்று வீசல்‌, மணம்‌ 
வீசல்‌. (4/) - வீசு. 

wg (0) - இங்கிலாந்து முற்போக்‌ 
குக்‌ கொள்கைக்‌ கட்சியினர்‌ 

while (nN) - நேரம்‌, பொழுது (4) - 
வீண்பொழுது போக்கு, ௮0, 
ரி) - வேளையில்‌, அதே சம 
யத்தில்‌. whilom (a, adv) - 
முற்காலத்து, 
சமயத்து. 

whim (6) - சித்தப்போக்கு ஸறர।- 
sical (8) - சித்தப்‌ போக்குள்ள. 

whimper (9) - சிணுங்கு, தேம்பி 
அழு (1) - சிணுங்குதல்‌, தேம்பி 
அழுதல்‌. 

whine (9) - நோவினால்‌ அழு. (7) 
* அழுதல்‌, சிணுங்குதல்‌. 

whinny (0) - குதிரைக்‌ கனைப்பு 
(4)- கனைப்பொலி எழுப்பு 


முன்னொரு 


whip (0) - சாட்டை, கசை, கட்சிக்‌ 
ந்‌ கொறடா, (9) - கசையால்‌ அடி, 
தட்டி ஓட்டு, அடித்துக்‌ கலக்கு 
(முட்டை). whipping (n) - 
கசையால்‌ அடித்தல்‌ 
whip-round (n) - அன்பளிப்பு, 
நன்கொடை வேண்டல்‌. 
whipper-in - வேட்டை நாய்‌ 
களைக்‌ கட்டுப்படுத்துபவர்‌. 
whipper-snapper (n) - முன்‌ 
னிற்க முயலும்‌ இளைஞன்‌. 
whipsaw (ற) - இருகைப்‌ பிடி 
யுள்ள நீண்ட மரமறுக்கும்‌ வாள்‌ 


whir 


681 


Whit sunday 


whir (6) .- விரைவாக இறக்கை 
யடித்து ஒலி எழுப்பு. (1) - 
விரைந்தடிக்கும்‌ இறக்கை 

whirl (v) - விரைவாகச்‌ சுழலு, 
குழம்பு (1) - சுழற்சி, செயல்‌ 
தொடர்‌, குழப்பம்‌. யறரற௦௦| 
(0) - நீர்ச்‌ சுழல்‌. hi (0) 
- சுழல்‌ காற்று. 

whirligig (n) - சுழற்குடை, 
இராட்டினம்‌: 

whisk (V) - மட்டையடி, கலக்கு, 
வலித்து ஆட்டு . .() - மத்து, 
துடைப்பம்‌. 

whisker (n) - மீசை.(பூனை) 
whiskered (8) - மீசையுள்ள, 

whisky (nN) - சாராய வகை. 

whisper (1) - தணிந்த குரலில்‌ 
கூறு. (1) - தணிந்த குரல்‌ 844/5- 
pering galleries (n) - மென்‌ 
குரல்‌ மாடங்கள்‌. சோரா 
(1) - பழித்தூற்றல்‌ மேற்‌ கொள்‌ 
ளுதல்‌. 

whistle (9) - சீழ்க்கையடி, 8ச்‌ 
சொலி எழுப்பு, (0) - சீழ்க்கை, 
ஊதுகருவி. 

whistle-stop (n) - குறிவழி 
நிறுத்தம்‌ (புகை வண்டி), சிறு 
தங்கல்‌ (அரசியல்வாதி). தேர்‌ 
தல்‌ பிரச்சாரம்‌. 

whit (n} - சிறு அளவு, இம்மி 
அளவு. 

we (8) - வெண்மையான, தூய. 
(॥) “வெள்ளை, வெண்பொருள்‌. 
whitish (8) - வெண்மையான. 


white ant - கரையான்‌ W.Cell, 
000ப0506 - வெள்ளணு 14. 00- 
[த - உடலுழைப்பற்ற.  01ப6 - 
collar; w.dwarf - ஒருவகை 
விண்மீன்‌. ॥/.180 - வெண்கொடி 
(சரண்‌). /4.162- வெண்ணிலை 
வெப்பம்‌, உயர்ந்த வெப்பம்‌. . 
hope - வெற்றி கொண்டு வரு 
பவர்‌. white-house -வெள்ளை 

. மாளிகை. 4.1690- ஈய வெள்ளை 
4/.16- தீங்கலொப்புளுகு. .௱eat 
- வெண்ணிறைச்‌சி. 14.00196 - 
வெண்ணிரரைச்சல்‌. W.றaper - 
வெள்ளையறிக்கை. 4. pepper 
* வெள்ளை மிளகு. W. Slave - 
பரத்தை. W, Slavery - பரத்தைத்‌ 
தொழில்‌ W.5றராரt - வெண்‌ 
ணாவி. 14.16 - வெள்ளைக்‌ 
கழுத்துக்கச்சை. W.ash (1) - 
வெள்ளைச்‌ சுண்ணாம்பு, 
குற்றத்தை மறைத்தல்‌. (4) - 

ட கி 

w. wedding - வெள்ளை ஆடைத்‌ 
இருமணம்‌ 

பரிச - பொன்னிற இன்தேறல்‌ 
(ஒயின்‌) 

w.elephant - மீச்செலவு, தெண்‌ 
டச்‌ செலவு. White tusker - 
வெள்ளையானை. 

whither (adv,conj) - எவ்விடத்‌ 
துக்கு, எதுவரை. 

whitlow (n) - நகச்சுற்று. 

Whit sunday (n) - ஈஸ்டருக்குப்‌ 
பிறகு ஏழாம்‌ ஞாயிற்றுக்கிழமை 
(விழா). 


whiz 


682 


wigwam 


whiz (0) - "உஸ்‌"! என்னும்‌ ஒலி 

who (pron) - யார்‌, எவன்‌, எவள்‌ 
எவர்‌. Whoever (pron) - 
யாராயினும்‌. 

whole (a) - முழுவதும்‌, சேத 
முறா. (7) - எல்லாம்‌, முழுமை 
wholly (adv). whole food - 
நிறை உணவு. W. hearted (a) - 
முழுமனதுடன்‌ W. holiday - 
முழுநாள்‌ விடுமுறை 14. eal 
- முழுக்கோதுமை மாவு. 4. 
number - முழு எண்‌. W. Sale - 
மொத்த விற்பனை. 14. 88167 - 
மொத்த விற்பனையாளர்‌. 
wholesome (a) + உடல்‌ 
நலத்திற்கேற்ற. 

who'll - who will, 

whom (pron) - எவரை, யாரை 

whoop (nN) - கூப்பாடு, போர்க்‌ 
குரல்‌. (4) - உரத்த கூச்சலிடு, 
போர் செய்‌. whooping - cough 
(॥) - கக்குவான்‌ whooping 
0816 - இரையும்‌ நாரை. 

whore (nN) - பரத்தை, விலை 
மகள்‌. 

who're - who are. 

whorl () - சுருள்‌, வட்டம்‌. 

who's - who is. 

whose (pron) - யாருடைய, எவ 
ருடைய. 

who've - who have. 

why (adv) - ஏன்‌, அதனால்‌. 

wk (0) - விளக்குத்திரி. 

wicked (n) - கொடிய, தீய. the 
wicked - கொடியவர்‌. Wik- 
edly (adv) 


wicker (nN) - பிரம்பு, பிரம்பினால்‌ 
செய்த பொருள்‌ Wicker work - 
பிரம்பு பின்னல்‌ வேலை. 

wicket (n) - கதவினுள்‌ கதவு, 
இலக்குக்கட்டை (மரப்‌ பந்தாட்‌ 
டம்‌). wicket keeper - இலக்‌ 
குக்‌ கட்டைக்காரர்‌. 

4106 (8) - அகலமான, விரிவான. 
widely (adv). widen (v) - 
அகலமாக்கு. width (n) - 
அகலம்‌. wie angle lens (n) 
- அகல்‌ கோணவில்லை. 

wide-eyed (a) - வியப்பால்‌ 
விழிகள்‌ அகன்ற. 

wide boy (ஈ) - நேர்மையற்ற 
வணிகன்‌. 

wide-re1ging (a) - பல பொருள்‌ 
களை உள்ளடக்கிய, பரந்த எல்‌ 
லையுள்ள. 

widegeon (ஈ) - காட்டு வாத்து. 

widespread (n) -மிகவும்‌ விரிந்த. 

widow (0) - விதவை, கைம்பெண்‌ 
widowhood (0) - கைம்பெண்‌ 
நிலை. widower (௮) - மனை 
வியை இழந்தவர்‌. 

wield (9) - சுழற்று, கையாளு, 

wife (0) - மனைவி. 

wg (0) - பொய்மயிர்க்‌ கவிகை. 

wiggle (8) - ஆடிக்கொண்டே 
இரு.(॥) - ஆடிக்‌ கொண்டி 
ருத்தல்‌. 

wight (n) - ஆள்‌. 

wigwam (nN) - வட அமெரிக்க 
இந்தியர்‌ குடிசை. 


wild 


683 


wing 


ரி (8) - காட்டுக்குரிய, பழக்கப்‌ 
படாத, நாகரிகமற்ற, கொந்த 
ளிப்புள்ள, ஆர்வமுள்ள. 14110 
(1) - வளரிடம்‌, வாழிடம்‌. the 
wild - காடு. wild-cat (a) - 
இடருள்ள. (॥) - காட்டுப்‌ 
பூனை. 14.16 - காட்டுத்‌ தீ. 
144014 - காட்டுப்‌ பறவை. 14. 
goose chase - வேண்டாத 
தேடல்‌, வீண்‌ தேடல்‌. 14.16 - 
காட்டு விலங்கு. 14176 conser- 
vation - காட்டு உயிரினப்‌ 
பாதுகாப்பு. 4/.0/06 - இயற்கை 
வகை. 

wilderness (n) - வெட்டவெளி. 

wes (0) - சூது, சூழ்ச்சி. 

wரிfீப| (8) - வேண்டுமென்றே, 
அழுத்தமான. 

will (model verb) - துணை 
வினை. 

wil! (ற) - விருப்பம்‌, விருப்‌ 
பாற்றல்‌, தீர்மானம்‌. (4) - இறுதி 
முறி எழுது, தீர்மானம்‌ செய்‌. 
wரிறஏ (8) - உதவ விரும்பும்‌, 
விருப்பமுள்ள (% பாரி). 

willo-the-wisp (0) - சதுப்பு நில 
ஒளி. 

willow (nN) - ஒருவகைக்‌ குற்று 
மரம்‌. 

willy-nilly (adv) - விரும்பினும்‌ 
விரும்பாவிட்டாலும்‌. 

wரி (6) - வாடு, சோர்வடை. 

ரா (4) - வெற்றி பெறு, வெல்‌. 
winner (n) - வெற்றி பெற்‌ 
றோர்‌, ஈரா (௮) - வெற்றி 
யடையும்‌ winnings (ற) - 
வென்ற பணம்‌ (சூது). 


wince (9) - துன்புறு, வருந்து 
wi () - காற்று, சுற்று. (4) - 
winder (n) - இருகி. windbag 
(1) - காற்றுப்பை. w0-break 
(7) - காற்றுத்‌ தடுப்பு. 10-12 
(0) - காற்றடித்துவிழும்‌ பழம்‌. 
குருட்டடி யோகம்‌. 
wind-instrument (n) - துளை 
இசைக்‌ கருவி. ர-ா॥! (1) - 
காற்றாலை 1410-0106 (n) - 
மூச்சுக்குழல்‌. 
wind-screen (Nn) - கண்ணாடிப்‌ 
பலகணி (உந்து). 4170-பற (0) - 
தொல்லை முயற்சி. windswept 
(8) - காற்றுப்படும்படி இறந்‌ 
துள்ள. ஸரர்காப (8) - காற்று 
வரும்‌ திசை நோக்கி. 
window (nN) - பலகணி, சாளரம்‌. 
window-box (8) - சாளரப்‌ 
பெட்டி. ஙindow-dressing () 
* சரக்கு ஒப்பனை. Wi0W- 
. shopping (n) - கடைப்‌ 
. பொருள்களை பார்த்தல்‌. 
window-sill (n) - பலகணி அடிக்‌ 
கட்டை. 


‘wine (n) - ஒயின்‌, இன்தேறல்‌. 


wine-bar (0) - இன்தேறல்‌ கடை. 
wine-cellar (n) - இன்தேறல்‌ 
சேமகம்‌. wine-glass (nN) - இன்‌ 
தேறல்‌ குவளை. wine - press 
(॥) - இன்தேறல்‌ பிழிவி. ஸ- 
ery (0) - இன்தேறல்‌ வடிக்கும்‌ 
தொழிற்சாலை. 

wing (0) - சிறகு, சிறகம்‌. (9) - பற, 
சிறகில்‌ காயப்படுத்து. 411060 
(8) - சறெகுள்ள. 4110௦ (n) - 
பக்க ஆட்டக்காரர்‌. wingless 
(8) - சிறகற்ற. 


wing-chair 


684 wit 


wing-chair (n) - சிறகு நாற்காலி. 

wing-commander (n) - சிறகப்‌ 
படைத்தலைவர்‌. 

wing-nut (6) - சிறகுக்கொட்டை. 

wing-span (nN) - சிறகு அகலம்‌. 

wingding (0) - கும்மாள விருந்து. 

ஸ்டk¢ ()- கண்சிமிட்டு, கண்ணிமை. 
(॥) - கண்ணி மைத்தல்‌. 

winkle (0) - கடல்‌ நத்தை வகை. 
(4) - கடினப்பட்டு! வெளியில்‌ 
கொண்டுவா, முயன்று செய்தி 
பெறு. 

winnow (V) - தூற்று, புடை. (n) - 
தூற்றல்‌ (நெல்‌), விசிறுதல்‌. 

wo (0) - சாராய அடிமை. 

winsome (a) - இனிமையும்‌ 
கவர்ச்சியுமுள்ள. 

wiாter (nN) - மாரிக்காலம்‌, குளிர்‌ 
காலம்‌. () - குளிர்காலம்‌ கழி. 
winterize (V) - மாரிக்காலத்‌ 
இற்கு இல்லத்தை ஆயத்தம்‌ 
செய்‌. ஸார்‌ (௮) - மாரிக்கால, 
குளிரான. winter sports (n) - 
மாரிக்கால விளையாட்டு 
(பனிச்சறுக்கு). Winter-time 
(॥) - மாரிக்காலம்‌. 

wipe (4) - துடை. (0) -துடைத்தல்‌. 
wiper (n) - துடைப்பி. 

we (ஈ) - கம்பி, தந்த. (ம) - 
கம்பியால்‌ சேர்‌, கம்பிவழிச்‌ 
செய்திஅனுப்பு. ரர (0)- கம்பி 
இழுப்பு. ஸர (2) - ஒல்லியும்‌ 
வலுவும்‌ உள்ள. wireless (n) - 
வானொலிச்‌ செய்தித்‌ தொடர்பு. 
ஸர்‌) (8) - கம்பி போன்ற. wரூ- 
cutter (ஈ) - கம்பி வெட்டி. 
wire-haired (8) - விறைப்பு மயி 
ரள்ள (நாய்‌). wire-netting (0) 
- கம்பிவலை. 


wire-puller (Nn) - மறைச்‌ செல்‌ 
வாக்கின்‌ மூலம்‌ பிறரை 
இயக்குபவர்‌. 

wire-tapping (0) - தொலைபேசி 
ஓட்டுக்‌ கேட்டல்‌. 

wire-wool (nN) - கம்பிக்கம்பளம்‌. 

wire-worm (0) - கம்பிப்புழு. 

17500 (0) - மெய்யறிவு, பேரறிவு... 
wisdom-footh - பின்கோடி கட 
வாய்ப்பல்‌. 

wi$௪ (8) - அறிவுள்ள, தேர்ந்த 
றியும்‌. (4) - அறி. wiseacre, 
wiseguy (nN) - எல்லாம்‌ 
தெரிந்ததுபோல்‌ நடிப்பவன்‌. 

wisecrack (n) - அறிவுமொழி, 

wh () - விருப்பம்‌. (9) விரும்பு, 
விரும்பு பொருள்‌. wஷரரீப। (8) - 
விருப்பமுள்ள, விரும்பும்‌. 
wishful thinking (n) - விருப்ப 
எண்ணம்‌. 

wish-bone (n) - கவை எலும்பு 
(பறவை). 

wishy-washy (a) - உறுதியற்ற. 
நலிந்த. 

wi8ற (1) - குஞ்சம்‌, கட்டு, கொத்து, 
ற்று. ஒல்லியானவர்‌. iSpy 
(8) - குஞ்சம்‌ போன்ற. 

wis£ர்ப| (8) - அவா மிகுந்த, 
கவலைக்குரிய. wistfully (adv). 

ர்‌ (1) - நகை மொழி. Wt5 (ற) - 
நுண்ணறிவு. Witless (a) - 
அறிவுத்திறமற்ற tte (8) - 
அறிவுள்ள. 10/ (8) - நகைச்‌ 
சுவையுள்ள. 1414 80 ஈபா௦பா 
- நகைமொழியும்‌ நகைச்சுவை 
யும்‌ wit and wisdom - நகை 
மொழியும்‌ நல்லறிவும்‌. 


witch 


witch (n) - மாயக்காரி, சூனியக்‌ 
காரி, (4) - மயக்கு. Witchcraft 
(0) - மாயவித்தை. Witching (8) 
- மயக்கும்‌. 

with,.(prep) - உடன்‌ (X without). 

withal (adv) - இத்துடன்‌ கூட, 
இதே சமயத்தில்‌. 

withdraw ()- எடு, இரும்பப்பெறு. 
withdrawal (v) - திரும்பப்‌ 
பெறல்‌, நிறுத்தல்‌, பணம்‌ 
எடுத்தல்‌. Withdrawl! slip - 
பணம்‌ எடுக்கும்‌ ட்டு. w£॥- 
drawn (a) - விலகிய. 

wither (6) - உலர்‌, வதங்கு, 


அடக்கு, வெல்‌. withers (n) - 


குதிரை தோற்பட்டை எலும்பு 
களுக்கு இடையினுள்ள உயர்‌ 
முகடு, மூரி 

“withhold (9) - நிறுத்திவை. 

within (prep) - உள்ளே. (80) - 
உட்புறமாக. 

without (prep) - இல்லாமல்‌ (X 
within). 

withstand (4) -.எதிர்த்துநில்‌, 
தாக்குப்பிடி. 

witness (nN) - சான்று, சான்றுரை 
சாட்சி, (4) - சான்றுரை, 
சாட்சிகூறு. Witness allow- 
806 (1) - சான்றுரைஞர்படி. 
witness-box (1) - சான்றுரை 
ஞர்‌ கூண்டு. 

wer (V) - வம்பளப்பு செய்‌. 

witticism (0) - நகைமொழி. 

wittingly (adv) - வேண்டு 
மென்றே. 

wizard (Nn) - மாயக்காரன்‌. 
wizardy (0) - மாயவித்தை. 


685 


wizened (a) - உலர்ந்த, சுருங்கிய 
தோலுள்ள. 

wobble (4) - தள்ளாடு. (1) - தள்‌ 
ளர்ட்டம்‌. WODbly (8). 

8009௦ (n) - பெருந்துண்டு, 
பெரிய அளவு. 

1406 (1) - பெருந்துன்பம்‌. woes 
(ஓ!) - துன்பங்கள்‌, தொல்‌ 
லைகள்‌. /061ப1 (8) - துன்ப 
முள்ள, வருந்தத்தக்க, விரும்பத்‌ 
"தகாத. woefully (adv). woe 
begone (a) - மகழ்ச்சியற்ற, 
துயரம்‌ நிறைந்த. 

14010 (1) - சிறுகுன்று. 

wolf (0) - ஓநாய்‌. (/) பறக்கப்பறக்க 
உண்‌. w0lfish (8) - ஓநாய்‌ 
போன்று. 14011-0ய0 .(n) - 
ஓநாய்க்குட்டி: 4011-0009 (ஈ) - 
இடைநாய்‌. wolf-hound (n) - 
வேட்டை நாய்‌. wolf-whistle 
(॥) - பால்‌ கவர்ச்சிச்‌ 8ழ்க்கை 
ஒலி. 

wolfram (n) - 
உலோகம்‌. 

w௦௱கர (॥) - பெண்‌, பெண்மை. 
woman king (n) - பெண்‌ 
ணினம்‌. womenfolk (n) - 
தாய்க்குலம்‌. manish (8) - 
பெண்மைக்குரிய. womanly 
(804) . - பெண்மையுள்ள. 
womanize (9) - வைப்பாட்டி 
வைத்துக்கொள்‌. womanizer 
(॥) - வைப்பாட்டி வைத்துக்‌ 
கொள்பவர்‌. men’s Move: . 
ஈர! - பெண்கள்‌ இயக்கம்‌. 


டங்ஸ்டன்‌” 


686 


w.benth 


140ஈம்‌ (ஈ) - கருப்பை. 

84010௭ (1) - வியப்பு, ஆச்சரியம்‌. 
100417! (8) - வியப்புள்ள 
wonderfully (adv). wonder 
180 (ஈ) - வியப்புலகம்‌ 8000௪ 
(\) - வியப்படை. 

லா () - வழக்கம்‌, வழக்கம்‌. (8) 
- பழக்கப்பட்ட 

won't - will not. 

94/00 () - ஆதரவுநாடு, காதலி. 

1000 (8) - காடு, மரக்கட்டை. 
wooden (a) - மரத்தாலான. 
wood-borer - மரந்துளைக்கும்‌ 
வண்டு. 144-000 - காட்டுப்‌ 
பறவை. 14.01911 - காட்டுத்‌ 
துறையறிவு. 4.0ப1- மரஅச்சு. 
w-Cufter - மரவெட்டி. 14.80 
- மரக்காடு. 14.10 - மரப்பகுதி. 
w.louse - மரப்பேன்‌. 4.8 - 
காட்டுக்காவலர்‌. W.றecker - 
மரங்கொத்தி. W. pigeon - 
காட்டுப்புறா. 4.0 ப] - மரக்கூழ்‌ 
w.shed - மரக்கிடங்கு. W.Work 
- மரவேலை. 44.40 - மரப்‌ 
புழு. 

woof (n) - ஊடு இழை (x Warpe 
weft 

14001 (0) - கம்பளம்‌. கம்பள மயிர்‌, 
கம்பளி./0018 (2) - கம்பளி 
யாலான 

wool-gathering (ஈ) - நினைவு 
மறதி. 

wooly (2) - மயக்கமுள்ள, கிறு 
கறுக்கும்‌. 

1400 (1) - சொல்‌, வாக்கு (ட) - 
தெரிவி. 


4010109 (ஈ) - சொல்லாட்சி. 
wordless (8) - தெரிவிக்க இய 
லாத Wy (8) - சொற்‌ 
பகட்டுள்ள. 

word - blindness (n) - சொற்‌ 
பொருள்‌ காணா மூளைக்‌ 
கோளாறு. 

word - building (n) - சொல்‌ 
லாக்க விளையாட்டு. 

word - perfect (8) - ஒப்புவிக்கும்‌, 
கூறும்‌ திறமையுள்ள. 

wor - ஓlay (॥) - சொற்‌ சிலம்பம்‌. 

word - processor (n) - சொல்‌ 
முறையாக்கி (கணி). 0ா0- 
processing (n) - சொல்‌ முறை 
யாக்கல்‌. 

££ (0) - வேலை, உழைப்பு, பணி. 
நூல்‌, 40115 (01) - தொழில்‌ 
துறை, நிலையம்‌ (4) - வேலை 
செய்யக்‌ கூடிய, நடக்க கூடிய 
14011 8 04 (8) - பொதுவான, 
நடப்புக்குரிய. ஙork-basket - 
தையற்பொருள்‌ கூடை 

W.bench - வேலைமேடை W.book 
- பயிற்சி ஏடு. W.02) - வேலை 
நாள்‌. 14.10106 - வேலையாள்‌ 
எண்ணிக்கை. W. horse - 
வேலைக்‌ குதிரை. W.house - 
ஏழையர்‌ விடுதி. 14.1080 - 
பணிப்பளு 4.2 - தொழி 
லாளர்‌. 4011 04 அர - கலைப்‌ 
படைப்பு. 14. 060016 - தொழி 
லாளர்கள்‌ W. 01606 - வேலை 
செய்யும்‌ மரத்துண்டு 14.1000 - 
வேலையறை. 14.81661 - 
விவரத்தாள்‌. 4. Shop - 
பட்டறை 4.53 (8) - வேலைச்‌ 


working 


687 


would-be 


செய்ய விருப்பமற்ற. W.tபdy - 
வேலை மதிப்பீட்டு ஆய்வு. 
w.table - வேலை மேடை. 
w.£0ற - வேலை செய்பகுதி 
(உணவு). Wரீமாஎ௦ா - 
வரம்பாற்றல்‌ W.hardening - 
வேலைக்‌ கடினம்‌. W. 5tti0n - 
வேலையகம்‌. 

working (A) - வேலை செய்யும்‌ 
(॥) - சுரங்கம்‌, கற்குழி, 
workings(pl) - இயக்கம்‌, 
வேலை செய்தல்‌. working 
capital - நடப்பு முதல்‌. 
140895 - உழைக்கும்‌ வகுப்பு. 
14.08 - வேலைநாள்‌. W, party 
- ஆராயும்‌ குழு. W.Space - 
வரம்பிடம்‌. 1/./01206- வரம்பு 
மின்னழுத்தம்‌. 

wலா॥0 (0) - உலகம்‌, உலகமக்கள்‌, 
துறை. W0ா|பly (2) - உலகியல்‌ 
சார்‌ (X Spiritual) world - 
beater - திறமைசாலி W.Class 
(8) - மிகச்சிறந்த 4. 18005 
(8)- உலகப்‌ புகழ்‌ பெற்ற 14. 
power - உலக வல்லரசு 
(அமெரிக்கா) 14.42 - உலகப்‌ 
போர்‌. w.weary (8) - வாழ்க்‌ 
கையில்‌ அலுப்புற்ற. W.wide 
(8) - உலகம்‌ பரவிய. 

worm (n) - புழு. (V) - புழுநீக்கு 
wormy (8) - புழுவுள்ள, புழுவி 
னால்‌ சிதைந்த. 

40 - 0950 - நாங்கூழ்ப்‌ புழு 
வெளியேற்றும்‌ கட்டிகள்‌ 
w.eatern (a) - புழு அரித்த 
whole - புழுத்துளை (கனி) 
w.W௦௦0 - எட்டிமரம்‌, கசப்‌ 
புணர்வு. 


பாற (௮) - சிதைந்த, அழிந்த, 
களைப்புற்ற வீணான, W0ார- 
out corpuscles (8) - சிதைந்த 
வெள்ளனுக்கள்‌. 

1400 (0) - தொல்லை, கவலை, 
தொந்தரவு, Worried (a) - 
தொல்லையுற்ற. 1401௭ (ஈ) - 
தொல்லை தருபவர்‌. wing 
(௮) - தொல்லை தரும்‌, (4) - 
தொல்லை கொடு, கவலை 
யளி. பா. anxiety. 

440156 (2) - மேலுங்கெட்ட (080, 
worse, worst) (n) - கெட்டது, 
இயது. 140156 (0) - மோச 
மடை, குலை. 

worship (4) - வணங்கு, வழி 
பாடுசெய்‌ (॥) - வழிபாடு, 
வணக்கம்‌, worshipper (n) - 
வணங்குபவர்‌. Worshipful (a) 
* வணங்குவதற்குரிய. 

140751 (8) - தீய, மோசமான, (1) - 
தீயது, மோசம்‌. (4) - தோல்வி 
யடையச் செய்‌, அடக்கு. 

14019160 (॥) - முறுக்கிய கம்பளி 
நூல்‌, இதிலிருந்து செய்யப்பட்ட 
துணி. 

லா (0)- மதிப்பு. (8)- மதிப்புள்ள. 
worthless (a) - மதிப்பற்ற. 
worthwhile - பயனுள்ள. 401- 
thy (2) - செய்வதற்குரிய, மதிப்‌ 
பிற்குரிய, ஒன்றிற்குரிய. worthy 
(ஈ) - சிறப்புமிக்கவர்‌, சிறப்‌ 
பாளர்‌, 

would-be (a) - வருங்கால. 
would-be-son-in-law - வருங்‌ 
கால மாப்பிள்ளை. 


wound 


w௦பாப (0) - புண்‌, காயம்‌ (4) - 
காயப்படுத்து, புண்படுத்து. he 
000060 - காயமுற்றோர்‌. 
wound pension - ஊனப்‌ 
பட்டோர்‌ ஓய்வூதியம்‌. 

14014 (1) - பிரிவு, வியப்பு. 

wack (1) - கடற்பாசி (உரம்‌). 

wraith (0) - ஆவிஉரு, பேய்‌. 

wrangle (9) - சச்சரவு செய்‌, வாய்ச்‌ 
சண்டை செய்‌ (1) - சச்சரவு, 
வாய்ச்சண்டை. 

கற (4) - உறையிடு, மூடு, மடி. 
(॥) - புற ஆடை, போர்வை. 
wrapper (n) - மேலுறை (நூல்‌) 


சறற - உறைப்பொருள்‌, 


அட்டை. Wrapping paper - 
அட்டைத்‌ தாள்‌. ஙrappage (n) 
- போர்வை. 

wrath (n) - 8ற்றம்‌. ணrathfபl (a). 

wreath (n) - மலர்‌ வளையம்‌, 
கருள்‌ (புகைச்‌) (9) - மூடு, சூழ்‌, 
சுற்றிக்கொள்‌. 

wreck (nN) - சேதம்‌, சிதைவு. (9) - 
சேதப்படுத்து,, சிதையச்செய்‌. 
wrecker (n):- சிதைப்பவர்‌, 
இழுத்துச்‌ செல்லும்‌ ஊர்தி, 
wreckage (n) - சிதைவுப்‌ 
பொருள்கள்‌, சிதைபாடு. 

"ராசா (0) - பாடும்பறவை வகை. 

wrench (n) - திருகுதல்‌, முறுக்கு, 
இருகுகுறடு. (4) - பிடுங்கு, 
இழு, காயப்படுத்து; இருகி 
இழு. 

wrest (ம) - பிடுங்கு, வலியக்‌ 
கைப்பற்று. 

wrestle (n) - மற்போர்செய்‌. () 
- மற்போர்‌, wrestling (nN) - மற்‌ 
போர்‌. 


688 


writing desk 


wretch (n) - இரக்கத்திற்குரியவர்‌, 
தீயவர்‌, போக்கிரி. wretched 
(8) - இரங்கத்தக்க, துன்புறத்‌ 
தக்க, கெட்ட, தொல்லைதரும்‌. 
wretchedly (adv). 

147706 (7) - சுளுக்கு, முதுகுவலி. 

19016 (4) - நெளிந்துசெல்‌ 
(புழு), தவிர்‌ (7) - நெளிவியக்‌ 
கம்‌. 

wright (n) - செய்நர்‌. 

ஸரறஓ (4) - பிழி (ஈரத்துணி), நீக்கு 
(1) - பிழிதல்‌. wாரறஏலr (ஈ) - 
பிழிவி (கருவி). மாரா (8) - 
சதசதப்புள்ள, ஈரமுள்ள. 

wrinkle (0) - சுருக்கம்‌, மடிப்பு (9) 
- சுருக்கு, சுருங்கல்‌ விழச்‌ செய்‌. 

Wrist (nN) - மணிக்கட்டு. Wாist 
watch (nN) - கைக்கடிகாரம்‌. 
wristlet (0) - கையணிகலன்‌. 

ஸ்‌ (ஈ) - நீதிப்‌ பேராணை. holy 
ஸரீ - விவிலிய நூல்‌. ஸார்‌ (8) - 
எளிதில்‌ தெரியக்கூடிய. 

write (9) - எழுது. Writer (n) - 
எழுத்தாளர்‌, எழுதுபவர்‌. * 
writer's cramp (n) - எழுத்‌ 
தாளர்‌ கைவலி. writing (n) - 
எழுத்து, படைப்பு. 

write-off (n) - பயன்‌ நீங்கிய 
பொருள்‌, ஒதுக்க வேண்டிய 
பொருள்‌. 

write-up (nN) - எழுத்துரை. 

writhe {v) - நோயினால்‌ படுத்துப்‌ 
புரள்‌, உளத்துன்பத்தால்‌ வருந்து. 

writing desk (n) - எழுது சாய்‌ 
மேடை. wரiting paper (Nn) - 
எழுதுதாள்‌. 


wrong 


689 


41000 (8) - தவறான, தய. (௮0) 
- தவறுள்ள. (1) - தவறு (000) 
() - தவறுசெய்‌, தவறாக முடிவு 
செய்‌. ணா௦ாஏரீப! (8) - முறை 
யற்ற, நேர்மையற்ற, தவறுக்‌ 
குரிய. 4700-0061 (॥) - தவறு 
செய்‌ பவர்‌, குற்றம்‌ செய்பவர்‌. 
wrong-doing (0) - தவறு செய்தல்‌. 
wrong-foot (4) - எதிர்பாராமல்‌ 


பிடி. (ஆட்டம்‌). 14010- 
headed (a) - தவறான 
கொள்கையுள்ள. 


wrought (8) - உற்பத்தி செய்யப்‌ 
பட்ட, அழகு செய்யப்பட்ட. 
wrought iron - தேனிரும்பு. 

wர (8) - கோணலான, முறுக்கிய. 

wuzzle (0) - குழப்பு. 

wynd (nN) - சந்து. 


X 


Xx - chromosome (n) - எக்ஸ்‌ - 
நிறப்புரி (உயிரணு). 

x (॥) - தெரியாத எண்‌, ஆள்‌, ஓ.). 

xebec (1) -முப்பாய்க்கப்பல்‌. 

Xஒa| (8) - விருந்தோம்பு பண்‌ 
புள்ள. பா. hospitable. 

xenogamy(n) - அயற்சேர்க்கை 
(செடி) 

xenograft (n) - அயலொட்டு. 

X௦0 () - செனான்‌, வளி 
நிலைத்‌ தனிமம்‌. 

xenophobia (n) - அயல்‌ நாட்டார்‌ 
அச்சம்‌ 


xenophobic (n) - அயல்‌ நாட்டார்‌ 
அச்சமுள்ள ஓ. 118118. 

xerophytes (n) - வறண்டநில 
வாழ்விகள்‌, செடி. 

Xerox (1) - உலர்நகலி, உலர்நகல்‌, 
நகலகம்‌ (எடுக்கும்‌ இடம்‌) 

X-1ay (0)- எக்ஸ்‌ கதிர்வீச்சு. X-ரay 

astronomy - எக்ஸ்‌ கதிர்‌ வானி 
யல்‌. X-ray 500065 -எக்ஸ்‌ 
கதிர்‌ மூலங்கள்‌... 

xylem () - மரத்திசு (செடி) 

xylophone (n) - மர இசைக்‌ 
கருவி. 

xyster (1) - எலும்புச்‌ சுரண்டி. 


Y 


* - chromosome (n) -ஓய்‌ 
நிறப்புரி (உயிரனு). 

y () - தெரியாத எண்‌, ஆள்‌ ஒ. % 

yacht (1) - பந்தயப்படகு. (4) - 
இப்படகில்‌ செல்‌.301(6-ஈ8 
(॥) - பந்தயப்‌ படகுக்காரர்‌. 
yachts-woman (nN) - பந்தயப்‌ 
படகுக்காரி. 

yak (n) - திபேத்து எருது வகை. 


ஆற (0) - காச்சைக்‌ கிழங்கு, 


yammer (1) - குறை கூறிப்‌ பேசு. 

yank (4) - சட்டென இழு. (0) - 
சட்டென இழுத்தல்‌. 

yap (4) - வள்வள்‌ என்று குரை 
(7) - குரைத்தல்‌ 

3910 (0) - முற்றம்‌, துறை, கொல்லை 
கெஜம்‌ (3 அடி), பாய்மரக்‌ 
கப்பல்‌ 


yardstick 


690 


yoke - mate 


yardstick (n) - அளவுகோல்‌. 


yarn (n) - முறுக்கிய நூல்‌, புனை 


கதை. (4)கதை கூறு. 

yarrow (n) - செடிவகை. 

yw (4) - உளையிடு. (1) - சிறு 
படகு. 

yw (0) - கொட்டாவிவிடு. (1) - 
கொட்டாவி. 

4246 (॥) - தோல்‌ தொற்றுநோய்‌. 

ye (pா௦n) - நீங்கள்‌, நீவிர்‌. 

yea (0) - ஆம்‌. 

ean (v) - ஆடு குட்டிபோடு. 
yeanling (n) - ஆட்டுக்குட்டி. 

year (n) - ஆண்டு yearly (a) 
ஆண்டுதோறும்‌ |பாசா year - 
இங்களாண்டு stellar ‘year - 
விண்மீன்‌ ஆண்டு 50lஅr year - 
கதிரவன்‌ ஆண்டு. Calendar 
ear - நாட்காட்டி ஆண்டு. 

year- book (n) -ஆண்டுநூல்‌. 

yearling (n) - ஒருவயதுள்ள உயி 
ரினம்‌. 

yearn (4) - ஆவல்கொள்‌, மிக 

விரும்பு. 

yearning (nN) - ஆவல்‌, மிக 
விருப்பம்‌. 

yeast (n) - ஈஸ்ட்‌, மாவைப்‌ 
புளிக்க வைக்கும்‌ உயிர்‌. 

yell (4)- ஊளையிடு, கூச்சலிடு, (0) 
ஊளையிடல்‌. 

yellow (a) - மஞ்சள்நிற, (1) - மஞ்‌ 
சள்‌ நிறம்‌. 

yellow fever (6) - மஞ்சள்‌ 
காயசசல. 

yellow fிag (nN) - மஞ்சள்‌ கொடி 
(கப்பல்‌). 


yellow line (1) - மஞ்சள்‌ கோடு 
(காலை). 

yellow page (ஈ) - மஞ்சள்‌ நிற 
ஏடு. (தகவல்‌). 

yellow press (n)- கவர்ச்சி இதழ்‌ 
கள. 

yelp (9) -குரை, கூச்சலிடு, (1) - 
குரை. 

ரூ (0) - யென்‌ (ஜப்பான்‌ நாண 
யம்‌). 

yeoman (0) - உழவன்‌, வேளாளன்‌. 

yeoman (2) - நெடும்பணிசார்‌. 

yeoman service - நெடும்‌ பணி. 

yes (interi) - ஆம்‌. (॥) - உறுதி 
விடை. ரகர (॥)'- ஆமாம்‌ 
சாமி, போடுபவர்‌. 

yesterday (adv,n) - நேற்று. yes- 
terday week- எட்டு நாட்க 
ளுக்கு முன்பு. 

yester year (ஈ) - அண்மைக்‌ 
காலம. 

yet (adv, n) - எனினும்‌, மேலும்‌, 
ஆயினும்‌, அவ்வாறாயின்‌. 

yeti(n)- பனிமனிகன்‌ (கற்பனை). 

yew (0) - பசுமரக. ௦௧. 

yield (4) - விளைவு உண்டாக்கு, 
விளைச்சல்‌'கொடு, இணங்கு, 
ஒழ்ப்படி, (॥) விளைச்சல்‌, 
பயன்‌, yielding (8) - வளைந்து 
கொடுக்கும்‌, இணங்கும்‌ 

yoke (9) - நுகத்தடி, தூக்குகாவடி, 
கொளுவுத்துண்டுகள்‌. (ஆடை, 
இடுப்பு தோள்‌). 

3016 (0) -நுகத்தடியைப்‌ பூட்டு, 
இணை, இணை 

yoke - mate (Nn) - கூட்டாளி, 
கணவன்‌ அல்லது மனைவி 


yohel 


hel (n) - நாட்டுப்புறத்தான்‌. 
பட்டிக்காட்டான்‌. 
yolk (n) - முட்டை மஞ்சள்‌ ௧௬, 
ஊட்டக்கரு 
yolk cleavage - ஊட்டக்‌ கருவி 
எவிப்பெருதல்‌ y.ஏland - 
ஊட்டச்சுரப்பி). 0100 - ஊட்டச்‌ 
செருதி.y. 580- ஊட்டப்‌ பை 
yon, yonder (a, adv) - அதோ, 
அந்த, அதனண்டை. 
y£e (॥) - பண்டைக்காலம்‌, நீண்ட 
காலம்‌. 
ou (pron) நீங்கள்‌, நீர்‌, நீ, உங்‌ 
களை, உம்மை, உனனை. 
young (8) - இளமையான, 
இளைய.. (% 010). youngster 
(॥) - குழந்தை, இளையவன்‌, 
இளைஞன்‌. 
your (delerminative) - கன்‌ 
னுடைய, உங்களுடைய. 
yours (pron) - உன்னுடையது, 
உங்களுடையது. 
you're - you are. 
yourself (pron) - நீயே, உன்‌ 
னையே 
yourselves - நீங்களே, உங்க 
ளையே. 
youth (n) - இளமை, இளைஞர்‌ 
the youth - இளைஞர்‌. 
youthful (a) - இளைய. 
youth club - இளைஞர்‌ கழகம்‌. 
youth hostel - இளைஞர்‌ உணவு 
விடுதி. 
you've - you have 
yowl (0) - உரத்த அழுகுரல்‌. (4) 
இக்குரல்‌ எழுப்பு. 


691 


zero-hour 


yule, yuletide (n} - கிறிஸ்துமஸ்‌ 
விழா. 
பா்‌ (ர) - சிறு கூடாரம்‌. 


ச்‌ 


2௫ (8)- ஒறுக்கான. (0)- கிறுக்கு. 

280 (4) - துப்பாக்கியால்‌ சுட்டுக்‌ 
கொல்‌, அடித்து நினைவிழக்கச்‌ 
செய்‌, ஒருதிசையில்‌ வரைந்து 
செல்‌. (1) - ஊக்கம்‌, வீறு. 

262] (1) - ஆர்வம்‌, ஆவல்‌. 2681- 
௦5 (8) - ஆர்வமுள்ள. 268101 
(n) - ஆர்வர்‌. ZஒAlotry (n) - 
ஆர்வநோக்கு. 

zebra (1) - வரிக்குதிரை. 26018 
005810 - நடப்போர்கடக்கும்‌ 
வழி (சாலை). ஒ. pelican 
crossing. 

2ebu (0) - எருது, மாடு. 

28 (ஈ) - மக்காச்சோளம்‌, புரதம்‌. 

Zeitgeist (0) - காலப்போக்கு, 

zemindar (1) - பெருநிலக்கிழார்‌. 

2882 (nN) - அந்தப்புரம்‌, 
உவளகம்‌. 

zenith (n) - உச்சி, முகடு. 

zephyr (n) - தென்றல்‌. 

zeppelin (n) - வானக்கப்பல்‌ 
(ஜெர்மன்‌ முதல்‌ உலகப்‌ போர்‌) 

2610 (॥) - சூழி, சுன்னம்‌, இன்மை. 
(ம) - குறிவை, கவனஞ்‌ 
செலுத்து. 

zero-growh (0) - வளர்ச்சியின்மை. 

zero-hour (n) - போர்‌ ஆயத்தத்‌ 
தொடக்கம்‌ (குறிப்பிட்ட நேரம்‌). 


2810-2100 


692 


2ymurgy 


2610-5160 (8) - மதிப்பு சேர்ப்பு 
வரி விதிக்கபடாத (வணிகம்‌). 

269 (॥) - பேரார்வம்‌, பெரு 
மகழ்ச்சி, ஊக்கம்‌. 

210280 (8) - கோணல்‌ மாண 
லான, மாறிமாறிச்‌ செல்லும்‌. 
(1) - கோணல்மாணல்‌ வழி. (4) 
- இவ்வழியில்‌ செல்‌. 

zillion (Nn) - முடிவிலா எண்‌. 

2௦ (N) - துத்த நாகம்‌, உலோகம்‌. 

ing (0) - ஊக்கம்‌, ஆற்றல்‌. 

210 (॥) - யூதமதம்‌, விண்ணு 
லகம்‌ 2100/5௱ (ஈ) - யூதமத 
இயக்கம்‌. 

210 (0) - பல்லிணைஉட்பட்டி, 
ஊக்கம்‌,.ஆற்றல்‌. (4) - இப்‌ 
பட்டியால்‌ இணை, குறிப்பிட்ட 
இசையில்‌ விரைந்து செல்‌. 210- 
0006 - அஞ்சல்‌ குறியீட்டுஎண்‌. 
ஓ. post-code. 

200180 - உருவட்டம்‌, இராசி, 
வடு. (12). 

2016 (Nn) - மண்டலம்‌, கச்சை. 
200௮ (8) - மண்டலம்‌ சார்‌. 
zonal manager - மண்டல 
மேலாளர்‌. 2016 refining - 


மண்டலத்‌ தூய்மையாக்கல்‌ 
(நுணுக்கம்‌ - உலோகவியல்‌). 
(4) - மண்டலங்களாகப்பிரி, 

20௦ (1) - விலங்குகண்காட்சிச்‌ 
சாலை. 

Zoology (1) - விலங்கியல்‌. 200(0- 
gist (nN) - விலங்கியலார்‌. 200- 
logical garden - விலங்கியல்‌ 
தோட்டம்‌. 

200-keeper - விலங்குக்‌ காவலா 
(விலங்குக்காட்சிசாலை) 

200௱ (॥) - வானூர்தி முழக்க 
மிட்டுச்‌ செல்லுதல்‌. (9) - இவ்‌ 
வாறுமுழக்கமிட்டுச்செல்‌, கடும்‌ 
விலை உயர்வு ஏற்படச்செய்‌. 
2௦0௦௱ |॥ens - அண்மை சேய்மை 
வில்லை (புகைப்படப்‌ பெட்டி) 

zoophyte (n) - தாவரம்‌ போன்ற 
விலங்கு - பவளம்‌. 

zoroastrianism (0) - பார்சி சமயம்‌. 

2ப॥ப (0) - தென்‌ஆப்பிரிக்க நாட்டு 
மக்களினம்‌. 

zymology (n) - நொதித்தலியல்‌. 

zymometer (n) - நொதிமானி. 

2yஸபாஓy (॥) - தொழில்‌ நுட்ப 
வேதிஇயல்‌. 


www.tamilputhagam.com 


திருநெல்வேலி தென்னிந்திய 
சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகம்‌ லிட்‌., 
522, டி.டி.கே. சாலை, ஆள்வார்பேட்டை, 
சென்னை - 18. (044) 435 52 99, 


கிளை நிலையங்கள்‌ ல்‌ க 


79, பிரகாசம்‌ சாலை, சென்னை -108, 


Iputhagam.com 


91, கீழைத்‌ தேர்த்‌ தெரு, நெல்லை - 6. (சூ) 
70, தானப்ப முதலி தெரு, மதுரை-1, + 
24, நந்தி கோயில்‌ தெரு, திருச்சி-2. .. = 
28, நகர்‌ உயர்‌ பள்ளிச்‌ சாலை, குடந்தை-1. = 
36, செர்ரி ரோடு, சேலம்‌ - 1. 

18, இராச வீதி, கோவை - 1. 2 


